


அறிவியல்‌ 
அகராதி 


எட்டாவது உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டூச்‌ சிறப்பு வெளியீடு 


பேரா௫ரியர்‌ 
௮.இ. மூர்த்தி 


மளாவாசகர்‌ யதிப்பகம்‌ 
9/ சீங்கர்‌ ௦தர. பாரிமுனை. 
2கண்மல:600108. 





முதல்‌ பதிப்பு: 31, டிசம்பர்‌, 1994. 
இருவள்ளுவர்‌ ஆண்டு: 2025 
உரிமை: செறிவு 


விலை: ரூ.125-00 

மணிவாசகர்‌ வெளியீட்டு எண்‌: 530 . 
படுப்பா௫ரியர்‌ 
டாக்டர்‌ ச. மெய்யப்பன்‌ 












டாக்டர்‌ ௪. மெய்யப்பன்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
பேராடரியராகப்‌ பணியாற்றியவர்‌; இருக்குறள்‌ இயக்கம்‌, இருமுறை 
இயக்கம்‌, தமிழிசை இயக்கம்‌, த்மிழ்வழிக்கல்வி இயக்கம்‌ முதலிய 
தமிழியக்கங்களில்‌ முழுமூச்சுடன்‌ ஈடுபட்டு உழைப்பவர்‌; தமிழகப்‌ புலவர்‌ 
குழு உறுப்பினர்‌; பல்கலைக்‌ கழகங்களின்‌ பஇுப்புக்குழு உறுப்பினராகச்‌ 
சிறப்பாகச்‌ செயலாற்றி வருபவர்‌. இவர்‌, தமிழ்‌ நாட்டில்‌ பல பல்கலைக்‌ 
கழகங்களில்‌ அறக்கட்டளைகள்‌ நிறுவியுள்ளார்‌; பதினாறு நூல்களின்‌ 
'ஒமிரியர்‌. இவர்‌ எழுஇய 'தாகூர்‌' நூல்‌ தமிழக அரசின்‌ முதற்‌ பரிசு 
பெற்றது. தமிழ்‌ நூல்‌ வெளிமீட்டூத்‌ துறையில்‌ சாதனைகள்‌ பல புரிந்த 
செம்மலாஓய இவர்‌, துறைதோறும்‌ தமிழுக்கு ஆக்கம்‌ தரும்‌ நல்ல 
நூல்களைச்‌ செம்படுப்பாக வெளியிடுவதைத்‌ தம்‌ வாழ்வின்‌ 
குறிக்கோளாகக்‌ கொண்டுள்ளார்‌. இவருடைய தமிழ்ப்‌ பணியைப்‌ 
பாராட்டிக்‌ குன்றக்குடி அடிகளார்‌, தமிழவேள்‌” என்னும்‌ விருதினை 
வழங்இயுள்ளார்‌. குளித்தலை கா.சு. பிள்ளை இலக்கியக்குழு, "தமிழ்‌ 
நெறிக்‌ காவலர்‌” என்னும்‌ விருதினை அளித்து இவரைச்‌ இறப்பித்‌ 
பவனை இப்புச்‌ செம்மல்‌ என அறிஞர்கள்‌ இவரைப்‌ பாராட்டுவர்‌. 






























கிடைக்குமிடம்‌: 
மீணிவாசகர்‌ நூலகம்‌ 


ஆலம்‌, கல சன்னதி, சிதம்பரம்‌ - 608 001. 
்‌ தெரு, பாரிமுனை, சென்னை -- 600 108. 
28--க, வடக்கு ஆவணி மூல வீதி, மதுரை - 625 001. 


15, ராஜ வீதி, கோயமுத்தார்‌ - 641 001. 
28, இளைவ்ஸ்‌ கட்டிடம்‌, இருச்சி - 620 002. 





தொலைபே௫ : 


23069 சென்னை 


: 561039 
37155 மதுரை $ 


36853 


இதம்பரம்‌ 
கோவை 


௨௨ ௩ 





உள்படங்கள்‌: ஒவியர்‌ 0. இருஷ்ணராஜ்‌ 
ஒளி அச்சுக்கோவை: கணபதி, சென்னை--40. போன்‌: 626 8970 
பாரி. ஆப்செட்‌ பிரிண்டர்ஸ்‌, சென்னை - 13, போன்‌: 5950 958 


பயிரியல்‌ அறிவு ஆகியனவும்‌ அறிவியல்‌ கூறுகளைக்‌ 
காட்டுவன. 


அறிவியலை ஓரளவு அறிந்து இருந்ததைப்‌ போலத்‌ 
தமிழர்‌ அகராதிக்‌ கலையையும்‌ அறிந்தவர்களாக 
இருந்துள்ளனர்‌. அரிய சொற்களைத்‌ தொகுத்துப்‌ பொருள்‌ 
கூறும்‌ முயற்சியும்‌, செய்திகளை அகரவரிசைப்படுத்திச்‌ 
சொல்லும்‌ முயற்சியும்‌ தமிழரிடம்‌ மிகப்‌ பழைய 
காலத்திலேயே இருந்துள்ளன. எடுத்துக்காட்டாக, 
தொல்காப்பியர்‌ இவ்விரண்டு முறைகளையும்‌ பின்பற்றி 
யுள்ளார்‌. உயிர்‌ மயங்கியல்‌, புள்ளி மயங்கியல்‌ ஆகிய 
இயல்களில்‌ அகர உயிர்‌ வரிசையையும்‌, சுகர மெய்‌ 
வரிசையையும்‌ நிரல்படப்‌ பின்பற்றி இருப்பதைக்‌ 
காணுகிறோம்‌. இதனை ஒட்டிப்‌ பின்னாளில்‌ வளர்ந்த நிகண்டு 
எனும்‌ நூல்வகை, பொருள்‌ கூறும்‌ முறையையும்‌, அகர நிரல்‌ 
முறையையும்‌ பின்பற்றிப்‌ போற்றியுள்ளது. ஐரோப்பியர்‌ 
வரவிற்குப்‌ பிறகு ஒரு சிலரிடமே இருந்த கல்வி எல்லார்க்கும்‌ 
செல்வதாகப்‌ பொதுக்கல்வி மூறை அறிமுகமாயிற்று. 
தமிழர்‌ அல்லாமல்‌, அயலாரும்‌ தமிழ்‌ கற்கும்‌ தேவை 
பல்வேறு அரசியல்‌, சமுதாயக்‌ காரணங்களால்‌ உண்டாயிற்று. 
எனவே, ஐரோப்பிய நெறிமுறையில்‌ அகராதிகள்‌ தமிழில்‌ 
உருவாயின. வீரமாமுனிவர்‌ உருவாக்கிய சதுரகராதியைச்‌ 
சிறப்பாகச்‌ சுட்ட வேண்டும்‌. 

பல்வேறு துறைகளைச்‌ சார்ந்த சொற்களைத்‌ 
தொகுத்துப்‌ பொருள்‌ சொல்வது, அங்கிலம்‌ கற்க வேண்டிய 
சூழ்நிலையில்‌ ஆங்கிலச்‌ சொற்களைத்‌ தொகுத்துத்‌ தமிழ்ச்‌ 
சொற்பொருள்‌ காட்டுவது முதலாய புது முயற்சிகள்‌ தமிழில்‌ 
அறிமுகமாயின. இவற்றையும்‌ தாண்டி இன்னும்‌ ஆழ்ந்து 
தனித்தனி இயல்களுக்கு என அகராதி காணும்‌ முயற்சி 
ஐரோப்பிய மொழிகளில்‌ மிகப்‌ பரவலாக மேற்கொள்ளட்‌ 
பெற்றது. அதன்‌ பாதிப்புத்‌ தமிழிலும்‌ ஓரளவு நேர்ந்தது. 
அறிவியல்‌ தமிழ்‌ அகராதி எனத்‌ தனியாக வருவது இப்‌ 
பாதிப்பின்‌ ஒரு நல்ல விளைவே ஆகும்‌. 


இச்சூழலில்‌ நல்ல பல வெற்றி நூல்களை வெளியிட்டுப்‌ 
புகழ்‌ பெற்ற நிறுவனமான மணிவாசகர்‌ நாலகம்‌ “அறிவியல்‌ 
தமிழ்‌ அகராதி” ஒன்றை நவீன முறையில்‌ கொண்டு 
வருவது பாராட்டத்தக்கது. இவ்வகராதியில்‌ நல்ல எளிய 
விளக்கம்‌ வந்திருப்பதும்‌, மரபுச்‌ சொற்கள்‌, பழகிப்போன 
பெயர்கள்‌ அகியன இடம்‌ பெற்றிருப்பதும்‌ குறிப்பிடத்‌ 
தக்கன. 


"3901ள்‌0” என்ற சொல்லிற்கு மீட்பாக்கம்‌ 
என்றும்‌ (ப. 592) "516௦0" என்ற சொல்லிற்குக்‌ கல்லணு 
என்றும்‌ பொருள்‌ தந்துள்ளனர்‌. ஒவ்வொரு சொல்லையும்‌ 
எவ்வாறு உச்சரிக்க வேண்டும்‌ என்று தமிழில்‌ கொடுத்‌ 
திருப்பதும்‌, பொருளைப்‌ புலப்படுத்தப்‌ போதிய 
விளக்கங்கள்‌ தந்திருப்பதும்‌ நிறைவைத்‌ தருகின்றன. சான்றாக, 
உப்பு என்பதைப்‌ பொது நிலையில்‌ விளக்கிவிட்டு அதைத்‌ 
தொடர்ந்து உப்பின்‌ வகைகளாவன என ஆறு வகைகளை 
(ப. 611) எடுத்துக்‌ காட்டியிருப்பதைக்‌ கூறலாம்‌. [பற்‌ 
என்பதை அதன்‌ மணத்தை வைத்துத்‌ தமிழர்கள்‌ கற்பூரத்‌ 
தைலம்‌ என்றனர்‌. அதனை அப்படியே (ப. 730) 
எடுத்தாண்டுள்ளது இந்த அகராதி. 


தமிழில்‌ சொல்வளம்‌ பெருசு வேண்டுமாயின்‌ 
அறிவியல்‌ கலைச்சொற்கள்‌ வழக்கில்‌ வரவேண்டும்‌. தமிழில்‌ 
அறிவியல்‌ அகராதி இதற்கு மிகவும்‌ இன்றியமையாதது. 
பொதுமக்களுக்கு இது மிகப்‌ பயன்‌ தரும்‌. 


தமிழர்க்கும்‌, தமிழ்‌ மொழிக்கும்‌ தேவையான ஓர்‌ 
அகராதியை அழகாக அச்சிட்டு வெளிக்கொணர்ந்து 
இருக்கிற அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழக முன்னாள்‌ 
பேராசிரியர்‌ முனைவர்‌ ௪. மெய்யப்பன்‌ நம்‌ அனைவர்தம்‌ 
பாராட்டுதலுக்கும்‌ உரியவர்‌. 


வெளியிட்டிருக்கிறார்கள்‌. அறிவியல்‌ தமிழ்‌ வளர்ச்சியின்‌ 
முன்னேற்றப்‌ பாதையில்‌ இது ஒரு நல்ல முயற்சி. 

உயிரியல்‌, வானியல்‌, ஒளியியல்‌, வேடியியல்‌, உளவியல்‌, 
இயற்பியல்‌, மின்னணுவியல்‌, மருத்துவம்‌ எனப்‌ பல்வேறு துறைச்‌ 
சொற்கள்‌ இவ்வகராஇயில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. அவற்றுள்ளும்‌ 
உயிரியல்‌ சொற்கள்‌ - அதிலும்‌ குறிப்பாக விலங்கியல்‌ சொற்கள்‌ - 
அஇகமாக இடம்‌ பெற்றுள்ளன. பொதுவாகப்‌ பார்த்தால்‌, இந்த 
அகரா௫இயில்‌ மேற்குறிப்பிட்ட துறைகளைச்‌ சார்ந்த எல்லாக்‌ கலைச்‌ 
சொற்களும்‌ இடம்‌ பெற்றிருக்கின்றன எனக்‌ கூற இயலாமலிருக்க 
லாம்‌; விடுபட்ட சொற்கள்‌ பல இருக்கலாம்‌. இருப்பினும்‌, அறிவு 
வளர்ச்சியின்‌ விளைவு காரணமாக, உருவான புதுப்புதுச்‌ சொற்‌ 
களையெல்லாம்‌ தொகுத்து வகைப்படுத்தி, வரிசைப்படுத்தி அகராதி 
யாகத்‌ தொகுக்கும்‌ மாபெரும்‌ பணியை ஆசிரியர்‌ நன்கு நிறை 
வேற்றியிருக்கிறார்‌. கலைச்‌ சொற்களைக்‌ கருத்துத்‌ தெளிவுடன்‌ 
தமிழாக்கம்‌ செய்யும்‌ முறையை இந்த அகராதி நன்கு சுட்டுகிறது. 
பவுச்‌ சொற்களின்‌ (0 ௬௦௭08) வரைவிலக்கணங்கள்‌ எளிமை 
யாகச்‌ இறுறு வாக்கியங்களுடன்‌ அமைந்திருக்கின்றன. இது 
போன்று கருத்துத்‌ தெஸிவு, எளிமை ஆகிய இயல்புகளைக்‌ கொண்ட 
வாக்கிய அமைப்புகளை இந்நூலாிிரியர்‌ பயன்படுத்துவது 
பாராட்டத்தக்கது. 

புதிய. கருத்துக்களுக்கும்‌ புதுச்சொற்கள்‌ உருவாக்கி உலவ 
விட்டிருக்கிறார்‌ அகராதி ஆ௫ிரியர்‌. எடுத்துக்காட்டாக, 'புறச்சி' என்ற 
கலைச்‌ சொல்லைக்‌ குறிப்பிடலாம்‌. புற * வளர்ச்சி என்பதன்‌ ஒட்டுச்‌ 
சொல்லே இது. இனிவரும்‌ காலத்தில்‌ தமிழிலே இதுபோன்ற 
சொல்லாக்கங்களுக்கு இச்சொல்‌ வழிவகுக்கும்‌. ஆனால்‌ அதே 
சமயம்‌. குச்‌சியம்‌ (038010118) மூலி, இதல்‌. பண்டுபவம்‌, கணிமம்‌ 
(1888), ரை (0௨8௦6) முதலான சொற்கள்‌ வாசர்களிடையே 
ஏற்புநிலை (௦௦2010) பெறுகன்றனவா என்பதையும்‌ 
கண்டறிய வேண்டும்‌. பாசுவரிக்‌ காடி (0$£1010 &௦14) பன்னல்‌ 
(ம்மா 1யாா6!) பர்னவுலி (88௦ய!11) முதலான ஒலிபெயர்ப்புகள்‌ 
தமிழ்‌ - ஆங்கில உச்சரிப்புக்கு மாறுபட்டூள்ளதாக இருப்பினும்‌, 
இச்சொற்களை நாம்‌ வழக்கத்திற்குக்‌ கொண்டுவருதல்‌ வேண்டும்‌. 

இதுபோன்ற பல அகராதிகள்‌, பொதுவாகப்‌ பல துறைகளுக்கு 
மட்டுமின்றி, சிறப்பாக ஒவ்வொரு துறைக்கும்‌ தமிழிலே வெளிவர 
வேண்டும்‌. தமிழ்‌ - ஆங்கில அகராஇகளும்‌ தயாரிக்கப்பட வேண்டும்‌. 
இம்முயற்டியின்‌ முன்னோடிகளுள்‌ ஒருவராக விளங்கி நல்லதொரு 
அறிவியல்‌ அகராதியை ஆக்‌இயளித்த ௮. இ. மூர்த்தி யவர்களின்‌ 
முயற்சியைத்‌ தமிழுலகம்‌ நன்கு பாராட்டக்‌ கடமைப்பட்டுள்ளது. 
இதுபோன்ற தமிழாக்கப்‌ பணிகளை ஊக்குவிக்கும்‌ படிப்புச்‌ 
செம்மல்‌ ௪. மெய்யப்பன்‌ தொண்டு வாழ்க; வளர்க. 


கல்வியின்‌ வீச்சும்‌ பன்‌ மடங்காயிற்று; அறிவியல்‌ இதழ்களும்‌ 
தோன்றின. அறிவியல்‌ சொற்களின்‌ பெருக்கமும்‌ மும்மடங்‌ 
காயிற்று. வானொலி, தொலைக்காட்சி, இதழ்கள்‌ ஆகியவை 
நாளும்‌ புதிய புதிய சொற்களைப்‌ பரப்பி வருகின்றன. 

தமிழ்‌ நாட்டுப்‌ பாடநூல்‌ கழகம்‌ அறிவியலில்‌ பத்துக்கு 
மேற்பட்ட துறைகளில்‌ 100க்கு மேற்பட்ட நூல்களை வெளியி: 
டுள்ளது. சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ டாக்டர்‌ ௮. சிதம்பரநாதன்‌, 
கா. அப்பாத்துரையார்‌ முதலியவர்களைக்‌ கொண்டு உருவாக்கிய 
சொற்களஞ்சியத்‌ திலும்‌ பலநூறு அறிவியல்‌ சொற்கள்‌ பரவிக்‌ 
கிடக்கின்றன. மேலே சொல்லிய நூல்களில்‌ விரவிக்‌ கிடக்கும்‌ 
அறிவியல்‌ சொற்கள்‌ அனைத்தையும்‌ அகர வரிசைப்படுத்தி 
அறிவியல்‌ அகராதியை முதல்‌ முதல்‌ வெளியிடுகிற பொறுப்பு 
மணிவாசகர்‌ பதிப்பகத்திற்கு அமைந்தது. 

மிசச்‌ செவ்விய திட்டத்தில்‌ பெரிய அளவில்‌ இந்த 
அகராதியை உருவாக்கியுள்ளோம்‌. ஆங்கிலத்தில்‌ துறைதோறும்‌ 
வந்துள்ள அகராதிகள்‌ அனைத்தும்‌ நன்கு பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளன. அண்மைக்‌ காலத்தில்‌ புதிய வீச்சுப்‌ பெற்றுள்ள 
வான்வெளிப்‌ பயணம்‌, லேசர்‌ அறிவியல்‌, கணிப்பொறி அறிவியல்‌ 
முதலிய துறைகளைச்‌ சார்ந்த புத்தம்‌ புதிய சொற்களும்‌ இதில்‌ 
இடம்‌ பெற்றுள்ளன. சொல்லின்‌ பொருளும்‌ விளக்கமும்‌ 
வரையறையும்‌ தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன. சிற்சில இடங்களில்‌ 
கருத்துக்களுக்கு விரிவான விளக்கமும்‌ புதிய புனைவுகளும்‌, 
புனைவாளர்களும்‌, புனைவுகள்‌ தோன்றிய ஆண்டுகளும்‌ 
படங்களும்‌ தரப்பட்டுள்ளமை இவ்வகராதியின்‌ தனிச்சிறப்பு. 

கலைச்‌ சொல்லாக்கம்‌ மிகக்‌ கடினமான பணி, அறிஞர்கள்‌ 
பலர்‌ பல்லாண்டு உழைத்துச்‌ சொல்லாக்கங்களை உருவாக்கி 
உள்ளனர்‌. அவற்றுள்‌ வலுவுள்ளவை வாழ்வு பெற்றுவிட்டன. 
வலுவற்றவை வீழ்ந்து விட்டன. நிலைத்த சொற்கள்‌ அகராதியில்‌ 
இடம்‌ பெறுவது இயற்கை. 

அடிப்படை அறிவியலில்‌ உள்ள அனைத்துச்‌ சொற்களை 
யும்‌ வரிசைப்படுத்தித்‌ துல்லியமான விளக்கங்களைச்‌ சிறப்பாகத்‌ 
தந்தவர்‌ தொகுப்பாசிரியர்‌ ௮. க. மூர்த்தி. இவர்‌ 40 ஆண்டுகளாக 
அறிவியலைப்‌ பள்ளி மாணவர்களுக்குப்‌ பாடம்‌ நடத்திய 
அறிவியல்‌ ஆசிரியர்‌. பல அறிவியல்‌ நூல்களை எழுதி விருதுகள்‌ 
பல பெற்றவர்‌. விண்ணியல்‌, லேசர்‌ அறிவியல்‌, வெப்ப நிலை 
அறிவியல்‌, தொலையுணர்‌ அறிவியல்‌ முதலிய துறைகளில்‌ ஆய்வுக்‌ 
கட்டுரைகளும்‌, நூல்களும்‌ உருவாக்கியவர்‌. இரு மொழிப்‌ புலமை 
மிக்கவர்‌. அறிஞர்‌ அண்ணாவின்‌ ஆங்கில உரைகளைத்‌ தமிழ்ப்‌ 
படுத்தியவர்‌. அண்ணாவின்‌ மேடைப்‌ பேச்சு நூல்களை ஆங்கிலத்‌ 
தில்‌ சிறப்பாக மொழி பெயர்த்த ஆற்றலாளர்‌. விஞ்ஞானத்தின்‌ 
நுட்பம்‌ உணர்ந்த வித்தகர்‌. அறிவியல்‌ கல்வியில்‌ ஆழங்கால்‌ 


பட்டவர்‌. இந்த அகராதியை உருவாக்கிய இவர்தம்‌ நன்‌ முயற்‌ 
சிக்குத்‌ தமிழ்‌ கூறும்‌ நல்‌ உலகம்‌ பெரிதும்‌ கடமைப்பட்டுள்ள து. 
பெரிய பல்கலைக்‌ கழகம்‌ செய்ய வேண்டிய பெரிய பணியினைத்‌ 
தாம்‌ ஒருவராகவே தனித்து நின்று செய்து சாதனை படைத்துள்ளார்‌. 

இந்த நன்‌ முயற்சியைப்‌ பாராட்டித்‌ தமிழ்‌ நாட்டின்‌ மிகச்‌ 
சிறந்த துணைவேந்தர்கள்‌ அணிந்துரைகள்‌ நல்கியுள்ளனர்‌. அவை 
இவ்வகராதியின்‌ பன்முக நலங்களுக்குச்‌ சான்று பகர்கின்றன. 
அறிவியல்‌ துறையில்‌ சாதனை படைத்த, உலகப்‌ புகழ்பெற்ற இரு 
விஞ்ஞானிகளின்‌ அணிந்துரைகள்‌ இந்நூலுக்கு ஏற்றம்‌ தருகின்றன. 
திருச்சி, சென்னை பல்கலைக்‌ கழகங்களின்‌ துணைவேந்தராக 
வீற்றிருந்த்வரும்‌ புதுவைப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ நல்லாட்சி நடத்தி 
வருவோருமான துணைவேந்தர்‌ ஆ. ஞானம்‌ அவர்கள்‌ 
பதிப்பகத்தின்‌ பல்வேறு பணிகளை உளம்‌ திறந்து பன்முறை 
பாராட்டிய உத்தமர்‌. தமிழ்‌ நாட்டின்‌ மூன்று பல்கலைக்‌ கழகங்‌ 
களுக்குத்‌ துணைவேந்தர்‌ அகும்‌ தனிப்‌ பேறு பெற்ற தகைமையர்‌ 
டாக்டர்‌ ஞானம்‌ ஒருவரே. 

பாரதிதாசன்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ பெருமை மிகு 
துணைவேந்தர்‌ அருமை நண்பர்‌ வீர. முத்துக்கருப்பன்‌ 
அவர்கள்‌, முன்னைத்‌ துணைவேந்தர்‌ முனைவர்‌ முத்துக்குமரன்‌ 
அவர்கள்‌ தொடங்கிய தமிழில்‌ அறிவியல்‌ நூல்கள்‌ எழுதி வெளி 
யிடும்‌ திட்டத்தை மிகச்‌ சிறப்பாகச்‌ செயற்படுத்தி வரும்‌ விஞ்ஞானி 
யாவார்‌. வாய்மையும்‌, தூய்மையும்‌ வாழ்க்கை நெறியாகக்‌ 
கொண்ட இரு விஞ்ஞானிகளும்‌ அகராதியின்‌ அமைப்பையும்‌ 
சிறப்பையும்‌ பயன்பாட்டையும்‌ தங்கள்‌ அணிந்துரைகளில்‌ விளக்க 
மாகக்‌ கூறியுன்ளார்கள்‌. அவர்களுக்கு என்‌ நெஞ்சம்‌ கனிந்த நன்றி. 

அறிவியல்‌ நூல்கள்‌ இப்பொழுது மிகுதியாக எழுதப்‌ 
பெறுகின்றன. தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ அறிவியல்‌ புலம்‌ ஒரு 
தனித்‌ துறையாக ஓங்கி வளர்ந்து வருகிறது. நாற்பதுகளில்‌ 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ அறிவியல்‌ பாடங்களை முதல்‌ 
முதல்‌ தமிழ்‌ மூலம்‌ கற்பிக்கச்‌ சிறந்த நூல்களை உருவாக்கியது. 
தொண்ணூறுகளில்‌ பாரதிதாசன்‌ பல்கலைக்‌ கழகம்‌ இந்த முயற்சியில்‌ 
வெற்றி நடைபோடுகிறது. தமிழ்வழிக்‌ கல்வி இயக்கம்‌ வோர்‌ 
கொள்ளும்‌ வேளையில்‌ இந்தப்‌ பெரு நூலை உருவாக்கியுள்ளோம்‌. 

எட்டாவது உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டின்‌ சிறப்பு வெளியீடாக 
இது மலர்கிறது. 

வெறும்‌ வாய்ச்சொல்‌ வீரராக வாழாமல்‌ 21ம்‌ நூற்றாண்டிற்குத்‌ 
தமிழை எடுத்துச்‌ செல்லும்‌ சரிய முயற்சியில்‌ எங்களை ஈடுபடுத்திக்‌ 
கொண்டு இந்தப்‌ பெரிய செயலைச்‌ சிறப்பாகச்‌ செய்து 
முடித்துனள்ளோம்‌. 


கல்வி: தொடக்கக்‌ கல்வி; திண்ணைப்பள்ளி, 
தொடக்கப்பள்ளி; உயர்நிலைப்பள்ளி கல்வி: சபா 
நாயகர்‌ இந்து உயர்நிலைப்‌ பள்ளி, சீர்காழி (1943 - 
48). கல்லூரிக்‌ கல்வி: இடை நிலை வகுப்பு, பச்சை 
யப்பன்‌ கல்லூரி, சென்னை (1950 - 1952); பட்டப்‌ 
படிப்பு: அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ (952 
-54), ஆசிரியர்‌ பயிற்சிப்‌ படிப்பு: காரைக்குடி 
அழகப்பா பயிற்சிக்‌ கல்லூரி (955 - 56); தமிழ்‌ 
முதுகலைப்‌ படிப்பு: அஞ்சல்‌ வழிக்கல்வி. அண்ணா 
மலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ (1983 - 85). 

ஆசிரியர்‌ பணி: பயிற்சி பெறா அறிவியல்‌ 
ஆசிரியர்‌: தே பிரித்தோ உயர்நிலைப்‌ பள்ளி, தேவ 
கோட்டை (1954 - 55), சிறந்த அறிவியல்‌ அசிரியர்‌: 
தூய பேதுரு உயர்நிலைப்‌ பள்ளி, தஞ்சாவூர்‌ (1957 
-7976). சிறந்த தலைமை அசிரியர்‌: அரசர்‌ மேல்நிலைப்‌ 
பள்ளி, தஞ்சாவூர்‌ (1977 - 1991). 


கல்விப்‌ பணியும்‌ தொண்டும்‌: 1) அரசர்‌ உயர்‌ 
நிலைப்‌ பள்ளியைச்‌ சிறந்த மேல்நிலைப்‌ பள்ளியாக்கி 
ஏமை மாணவ மாணவிகள்‌ பயில உதவியவர்‌, 
தலைமை அசிரியர்‌ பணிக்‌ காலத்தில்‌ எட்டு 
மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்களின்‌ ஒருமித்த 
பாராட்டையும்‌ நன்மதிப்பையும்‌ பெற்றவர்‌. 
2) திருவள்ளுவர்‌ அச்சகத்தைத்‌ திருவள்ளுவர்‌ 
ஈராயிரம்‌ நினைவாகத்‌ தஞ்சையில்‌ நிறுவ உதவியவர்‌. 
37 தஞ்சையில்‌ தொல்காப்பியர்‌ கழகம்‌ அமைத்து 
நற்பணியாற்ற உதவியவர்‌. 4) தம்‌ நூல்களை வெளியிட 
அல்லிப்‌ பதிப்பகம்‌, அண்ணா வெளியீட்டகம்‌ 
நிறுவ உதவியவர்‌. 5) தமிழ்‌ வரலாற்றிலேயே முதல்‌ 


தமிழ்ப்பயிற்று மொறஜி மாநாடு கரந்தைத்‌ தமிழ்ச்‌ 
சங்கப்‌ பெருமன்றத்தில்‌ தவத்திரு குன்றக்குடி. அடி 
களார்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ 1977-ல்‌ நடைபெறக்‌ 
காரணமாக இருந்தவர்களுள்‌ ஒருவர்‌. 5) பல தொண்டு 
நிறுவனங்களில்‌ பங்கு கொண்டு பணியாற்றுபவர்‌. 


திறன்கள்‌: சிறந்த நூலாசிரியர்‌, கட்டுரையாளர்‌, 
மொழி பெயர்ப்பாளர்‌, கருத்தாளர்‌, நடிகர்‌, நாடக 
இயக்குநர்‌, பதிப்பாசிரியர்‌, தொகுப்பாசிரியர்‌, வெளி 
யீட்டாளர்‌, அச்சுத்‌ தொழில்‌ நுட்பமறிந்தவர்‌, 
கலைச்‌ சொல்‌ ஆக்கத்தில்‌ அன்ற புலமை உடையவர்‌. 

இயல்புகள்‌: நற்பழக்கமே உடையவர்‌. காலந்‌ 
தவறாமையும்‌ செயற்‌ செம்மையும்‌ மிக்கவர்‌. எதிலும்‌ 
தாமே முன்மாதிரியாக நின்று நடந்து காட்டுபவர்‌. 
எப்பொழுதும்‌ சுறுசுறுப்பாக இருப்பவர்‌. இனிமை, 
எளிமை, அடக்கம்‌, அயரா உழைப்பு, சிக்கனம்‌, 
வாய்மை, பாடறிந்து பிறர்க்கு உதவுதல்‌ முதலியன 
பிற பண்புகள்‌. 

விருதுகள்‌: 1966-ல்‌ மாண்புமிகு எம்‌. பக்தவச்‌ 
சலம்‌ அவர்களிடமிருந்து தாம்‌ முதன்முதலாக 
எழுதிய வான்வெளி ஆராய்ச்சி என்னும்‌ நூலுக்கு 
முதல்‌ பரிசு பெறுதல்‌. 2) 1981-ல்‌ சிறந்த தலைமை 
ஆசிரியர்‌ என்னும்‌ விருதைத்‌ தெற்கு சுழற்‌ சங்கத்‌ 
திடமிருந்து பெறுதல்‌. 3) 1985-ல்‌ தாம்‌ ஆற்றிய 
கல்விப்‌ பணிக்காக முன்னாள்‌ கல்வியமைச்சர்‌ 
மாண்புமிகு செ. அரங்கநாயகம்‌ அவர்களிடமிருந்து 
5.9.985-ல்‌ நல்லாசிரியர்‌ விருது பெறுதல்‌; மற்றும்‌ பல 
சிறப்புகள்‌ பெறுதல்‌. 


பணி ஓய்வு: 31. 5.1991. 


நூல்கள்‌ ஆசிரியர்‌: வான்‌ வெளி ஆராய்ச்சி, 
ஏவுகணை நூல்‌, வான்‌ வெளி வீரர்கள்‌, இலேசர்‌ 
அறிவியல்‌, ஐம்பெரும்‌ கடல்கள்‌, மாணவர்‌ உயிரியல்‌, 
கப1 இ்0யர்‌ 1850௩5. 

பதிப்பாசிரியா்‌: அண்ணாவின்‌ பட்டமளிப்பு 
விழா கரைகள்‌, புகுழமுகத்‌ தாவர இயல்‌, மற்றும்‌ 
ஆசிரியர்கள்‌ பலருக்காகப்‌ பதிப்பித்துத்‌ தந்த நூல்கள்‌. 

000024 5 04 கறறக (6 1/01பர% 1000032605, & 00 ப0200 
35 ம60%( 09 211 (8216ம்‌ ஸம்‌ 1: 01160, சேர்ம்02! 13011௦). 


தொகுப்பாசிரியா்‌: 1) அறிவியல்‌ அகராதி, 
2) வணிகவியல்‌ அகராதி. இப்‌ பெரும்‌ அகரவரிசைத்‌ 
திட்டம்‌ பதிப்புச்செம்மல்‌, முனைவர்‌ ௪. மெய்யப்பன்‌ 
அவர்கள்‌ மேற்பார்வையில்‌ பல துறை களுக்கும்‌ 
தொடர உள்ளது. விரைவில்‌ தொழில்‌ நுட்ப 
அகராதி வெளிவரும்‌. 


முன்னுரை 
பெயா்‌ 


அறிவியல்‌ துறையின்‌ இன்றியமையாச்‌ சொற்கள்‌ 
வாசகர்களுக்குப்‌ பெரிதும்‌ பயன்படும்‌ வகையில்‌ தொகுக்கப்‌ 
பட்டு விளக்கப்பட்டிருப்பதால்‌ இவ்வகராதி அறிவியல்‌ அகராதி 
எனப்‌ பெயர்‌ பெறுகிறது. 
துறை ட்ண்வ்க்ல்‌ 

அறிவியல்‌ துறைகள்‌ பல. அத்துறைகளுள்‌ இயற்பியல்‌, 

யியல்‌, உயிரியல்‌ அகிய அடிப்படைத்துறைகள்‌ சார்ந்த 
சொற்கள்‌ அதிகமாகவும்‌, மருத்துவம்‌, புவி வியல்‌, 
மெய்‌ ௦, கணக்‌ ல்வி உளவியல்‌, தொழில்‌ நுட்ப 
"இயல்‌: மாதவிய்‌ அலைச்‌ சொற்கள்‌ குறைவாகவும்‌ இணவ 
வரிசையில்‌ விளக்கப்பட்டுள்ளன. 
தொகுப்பு முறை 

1) தமிழில்‌ கலைச்சொல்‌ வளர்ச்சி இன்னும்‌ நிறைவு 
பெறவில்லை. ஆகவே, உயர்‌ ஆராய்ச்சிக்கு மூலம்‌ இன்றியமை 
யாததாகையால்‌, ஆங்கில நெடுங்கணக்குச்‌ சொற்களே 
அகரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. 

2) ஓவ்வொரு சொல்லும்‌ தனிச்‌ சொல்லாகக்‌ கொள்ளப்‌ 
பட்டு இயைபுப்படுத்தியும்‌ ஒப்புநோக்கியும்‌ விளக்கப்பட்டுள்ள து. 

37 தமிழ்‌ மொழிப்‌ பயிற்சி மட்டும்‌ உடையவர்கள்‌ 
ஆங்கிலச்‌ சொல்லைப்‌ புரிந்து கொள்ளும்‌ பொருட்டு, அதன்‌ 
ஒலிப்பு, எழுத்துப்‌ பெயர்ப்பாக அடைப்புக்‌ குறியில்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளது. 

4) வரைவிலக்கணம்‌, விதி, விளைவு, கண்டுபிடிப்பு, சொல்‌ 
வரலாறு (சில சொற்களுக்கு மட்டுமே), வரலாற்றுக்‌ குறிப்பு 
என்னும்‌ பல நிலைகளில்‌ சொற்கள்‌ விளக்கப்பட்டுள்ளன. ஆச, 
இது சொற்பொருள்‌ அகரவரிசையன்று,; சொல்‌ விளக்க 
அகரவரிசையே, 
நெறிமுறைகள்‌: , 

பல்வேறு கலைச்சொற்களை அனைவரும்‌ பயன்படுத்தும்‌ 
வகையில்‌ அளவையாக்குவதில்‌ பின்வரும்‌ செவ்விய நெறி 
முறைகள்‌ மேற்கொள்ளப்பட்டுள்ளன: 

1) வழக்குச்‌ சொற்களுக்கும்‌ இலக்கியச்‌ சொற்களுக்கும்‌ 
முதலிடம்‌. எ-டு. அடர்த்தி, கோள்‌, 

2) வழக்கேறும்‌ சொற்களுக்கும்‌ முதலிடம்‌. எ-டு. பயனியல்‌ 
(பயானிக்ஸ்‌), ஒப்புதொடர்பியல்‌ (சைபர்னிட்டி க்ஸ்‌) 

37 ஆங்கில எண்ணுபெயருக்கு ஈடாகத்‌ தமிழ்‌ எண்ணுப்‌ 
பெயர்களைப்‌ பயன்படுத்துதல்‌: ஒரு, ஒற்றை - ௦௦; இரு, 
்‌ இரட்டை - 01; மூன்று -111_.கரி ஓராக்சைடு, கரி ஈராக்சைடு, 


4) வேதித்‌ தன்மை முதலிய பண்புகள்‌ கருதி மொழி 
பெயர்க்க இயலாத சொற்களின்‌ முன்னொட்டு அல்லது 
பின்னொட்டு ஆகியவற்றை அப்படியே ஏற்றுத்‌ தமிழ்‌ மரபுக்‌ 
கேற்ப எழுத்துப்‌ பெயர்ப்புச்‌ செய்தல்‌. 

எ.டு. டயாசோடைசேஷன்‌ - டயசோ வாக்குதல்‌. 

மோனாக்சைடு - ஓராக்சைடு. 
டை ஆக்சைடு - ஈராக்சைடு. 
சல்பூரிக்‌ - கந்தக 

சல்பூரஸ்‌ - கந்தச. 

5) உருவாக்கிய சொற்களில்‌ ஒரு சொல்லைப்‌ பலரும்‌ 
பயன்படுத்தி இருப்பின்‌ அதனை அளவைச்‌ சொல்லாக ஏற்றல்‌. 

எ-டு. கண்ணறை, அமைப்பு. 

6) மூலக்‌ கருத்தை ஒப்பு நோக்கிப்‌ புதிய சொற்களை 
நெகிழ்ச்சி தரும்‌ வேர்ச்சொல்‌ முறையில்‌ உருவாக்கல்‌. 

எ-டு. வாக்கிங்‌ பெர்ன்‌ - அரும்பு விடும்‌ பெரணி, 

ஊளப்பிங்கிரேன - இரையும்‌ நாரை 
பிளாஸ்மா - கணியம்‌. 

79 நிலைப்படுத்திய முன்னொட்டுகளையும்‌, பின்னொட்டு 
களையும்‌ வழங்கல்‌. எ-டு. புரோ - முன்‌, முதல்‌; மெகா. மேக்ரோ 
- பெரு; மைக்ரோ - நுண்‌, சிறு; ஆலஜி - இயல்‌; டமி - நறுக்கம்‌ 

8) அறிவியல்‌ தமிழுக்கேற்பத்‌ தமிழை உயரிய கருத்து 
வெளிப்பாட்டு மொழியாக்கல்‌. 

9) பழையன கழிந்து புதியன கொளல்‌ 

எ-டு. விஞ்ஞானம்‌ - அறிவியல்‌ 

கூட்டுப்பொருள்‌ - சேர்மம்‌. 
மூலகம்‌ - தனிமம்‌. 

109) வழக்காற்றையும்‌ பயன்பாட்டையும்‌ முழுமூச்சாகக்‌ 
கொளல்‌. 

11) ஒலிப்பைப்‌ பொறுத்த வரை, பொருள்‌ திரியாதவரை 
தற்பொழுது வழக்கத்திலுள்ள தமிழ்‌ எழுத்துகளைப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌ திரியுமிடத்தி வழக்கிலுள்ள வடமொழி எழுத்துகளை 
ஏற்றல்‌, 

எ-டு. ஹீமோகுளோபின்‌ - ஈமோகுளோபின்‌ 

ஹெர்ட்ஸ்‌ - ஹெர்ட்ஸ்‌. 

12) வழக்கேறிய பெரியார்‌ சீர்திருத்த எழுத்து முறையை 
மேற்கொள்ளல்‌. 

(32 ட முதலிய மொழிக்கு முதலில்‌ வாரா எழுத்துகளுக்கு 
விலக்கு அளித்தல்‌, 

14) பொருள்‌ தெளிவு, எளிமை ஆகியவை கருதிக்‌ கடினச்‌ 
சொற்களைப்‌ பிரித்தே எழுதுதல்‌. 

(57 குறிகள்‌, குறியீடுகள்‌, சமன்பாடுகள்‌, வாய்பாடுகள்‌ 
முதலியவற்றை அப்படியே ஆங்கிலத்திலுள்ளவாறு ஏற்றல்‌. 


குறிகள்‌: ஆ ட உ. உக 
குறியீடுகள்‌: &, ௦, . 
சமன்பாடுகள்‌: [18404 0, ----- உ 211009 


8௨௩ (- 4/4) /( 

வாய்பாடுகள்‌: ப்ரி 1/0 

16) அலகுகள்‌, உயிரியின்‌ இரு பெயர்‌. 

தாவர, விலங்குக்‌ குடும்பப்‌ பெயர்‌ முதலியவற்றை 
எழுத்துப்‌ பெயர்ப்புச்‌ செய்தல்‌. அலகு. &1066 - ஆம்பியர்‌; 
றொ - ஓம்‌. 
உயிரி இரு பெயா்‌: 

அய்பிஸ்கஸ்‌ எஸ்குலண்டஸ்‌ (வெண்டை). [1150150ப5 
$$0ப(பார்ப5. 

1௦௱௦ 8801605 - ஓமோ சேப்பியன்‌ (மனிதன்‌). 

குடும்பப்‌ பெயர்‌: 1481/8068 - மால்வேசி (பருத்திக்குடும்பம்‌). 

12) அறிவியல்‌ தமிழின்‌ விரைந்த வளர்ச்சி கருதி, நல்ல 
தமிழிலேயே எழுதுதல்‌. நல்ல தமிழ்‌ என்பது 80 விழுக்காடு - 
தமிழ்ச்‌ சொற்களும்‌ 200 விழுக்காடு அயல்‌ மொழிச்‌ சொற்களும்‌ 
கலந்தது ஆகும்‌. 

18) ஆங்கிலத்திலுன்ளது போன்று இரு சொல்‌ கலைச்‌ 
சொல்‌ வழக்கை ஏற்றல்‌, 

எடு. சோற்05௦௱6ி, ளோர்ப06. 

பொருண்மை, திறை 
காடி, அமிலம்‌. 

19) இயன்றவரை கலைச்‌ சொற்களில்‌ ஒருபோக்குத்‌ 
தன்மையை மேற்கொள்ளுதல்‌. இதற்கு வேர்ச்சொல்‌ முறையைப்‌ 
பின்பற்றல்‌, 

எ-டு. அணு, அணு எடை, அணுவாற்றல்‌, அணுக்குண்டு... 

20) இயன்றவிடத்துத்‌ தமிழ்‌, இயலாதவிடத்து 
அயல்மொழி என்பது பொது விதி. 
சிறப்புகள்‌: 

1) வாசகர்கள்‌, அறிஞர்கள்‌ ஆகிய இரு சாரரின்‌ 
கருத்துகளைத்‌ திரட்டி, அராய்ச்சி அடிப்படையில்‌ 
உருவான முதல்‌ நடைமுறை அறிவியல்‌ அகரவ்ரிசை. 

2) 7000-க்கு மேற்பட்ட அடிப்படைச்‌ சொற்கள்‌ விளக்கப்‌ 
பட்டுள்ளன. 

3 சொற்களுக்குப்‌ பல்நிலைக்‌ கருத்து விளக்கம்‌ அளிக்கப்‌ 
பட்டுள்ளது. . 

4) கருத்தை விளக்கும்‌ இன்றிமையாப்‌ படங்கள்‌. 

52 பல தலைவாய்களிலிருந்து பெரும்பாலும்‌ அனைத்துத்‌ 
துறைச்‌ சொற்களும்‌ திரட்டப்பட்டு, அவற்றிலிருந்து தோராய 
மாக 8000 சொற்கள்‌ இவ்வகரவரிசையில்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. 


6) கலைச்‌ சொல்லாக்க மரபு வழியில்‌ பல புதிய 
சொற்கள்‌ உருவாக்கப்பட்டுள்ளன. எ-டு. ஒளியன்‌ (போட்டால்‌); 
சிப்பம்‌ (குவாண்டம்‌; கணியம்‌ (பிளாசம்‌. * 

7) ஒரே தொகுதியில்‌ அறிவியல்‌ அடிப்படைச்‌ சொற்கள்‌ 
அனைத்தையும்‌ பார்க்கக்கூடிய முதல்‌ அறிவியல்‌ அகரவரிசை 
இதுவே. ஆகவே இத்தொகுப்பு வரலாற்றுச்‌ சிறப்புடையது. 

8) பொது அறிவுக்‌ களஞ்சியமாகவும்‌ நுண்கலைக்‌ 
களஞ்சியமாகவும்‌ அமையுமாறு உருவாக்கப்பட்டுள்ளது. 

9) புதுச்‌ சொல்லாக்கத்திற்கு இவ்வகரவரிசையை 
வழிகாட்டியாகக்‌ கொள்ளலாம்‌. 

10) கலைச்சொற்கள்‌, சீரிய நெறிமுறைகளில்‌ அளவை 
செய்யப்பட்ட முதல்‌ அகரவரிசை. 

11) எளிமை, தெளிவு, சுருக்கும்‌ ஆகிய மூன்றும்‌ இவ்வகர 
வரிசையின்‌ சிறந்த பண்புக்கூறுகள்‌. 

12) வாசகர்களை மையமாகக்‌ கொண்டு உருவாக்கப்‌ 
பட்ட அகரவரிசை. 

13) 1994 வரை கிடைத்த புதிய செய்திகள்‌ சேர்க்கப்‌ 
பட்டுள்ளன. 
நன்றி 

ம டட ட கருத்துச்‌ செம்மைக்கு உதவிய 
பேராசிரியர்‌. ந. முத்துக்குமாரசாமி, தலைமை ஆசிரியர்‌ திரு. 
(/.. தட்சிணாமூர்த்தி, முதுநிலை வேதிஇயல்‌ அசிரியர்‌ திரு. 
வ நநடராசன்‌ ஆகியோருக்கும்‌ மொழிச்‌ செம்மைக்கு உதவிய 
தமிழ்க்‌ கடல்‌ பாவலரேறு ௯. பாலசுந்தரம்‌ அவர்சுட்கும்‌ 
இதனை உரிய காலத்தில்‌ வெளியிட்டுத்‌ தமிழுக்கு நிலையான 
தொண்டு செய்துள்ள பதிப்புச்‌ செம்மலும்‌ தமிழவேளுமாகிய 
முனைவர்‌ ௪. மெய்யப்பன்‌ அவர்கட்கும்‌ அதற்கு உறுதுணை 
யாக இருந்த மணிவாசகர்‌ நூலக மேலாளர்‌ திரு. 
இரா.குருமூர்த்தி அவர்கட்கும்‌ இவ்வகர முதலி ஆசிரியரின்‌ 
உளங்கனிந்த நன்றி உரித்தாகும்‌”. 

இவ்வகர முதலியின்‌ ஆசிரியர்‌ அறிவியலை முறையாகக்‌ 
கற்போர்‌ உளங்கொளுமாறு 35 அண்டுகள்‌ பயிற்று வித்தவர்‌. 
அப்பயிற்றுவிப்பின்‌ பயன்‌ இதில்‌ நன்கு மிளிரக்‌ காணலாம்‌. 
இவ்வகர முதலியின்‌ குறைநிறைகள்‌ வாசகர்களிடமிருந்து 
பெரிதும்‌ வரவேற்கப்படுகின்றன. 

“மெய்ப்பொருள்‌ காண்பது அறிவு.” 
தொ. பே. 2019 ௮..கி. மூர்த்தி 
தொல்காப்பியரகம்‌, 
திருவள்ளுவர்‌ அச்சகம்‌, 
தஞ்சாவூர்‌ - 613 009. 


அறிவியல்‌ 
அகராகு 


பு. அறி 
மரு 

வா. அறி 
வானி 
வேதி 


சுருக்கங்கள்‌ 


- இயற்பியல்‌ 

- உணவியல்‌ 

- உயிரியல்‌ 

- ஓப்பிடுக 

- கல்வி உளவியல்‌ 

- கணக்கு 

- சமூக அறிவியல்‌ 

- தொழில்‌ நுட்பவியல்‌ 
- பார்க்க 

- புவி அறிவியல்‌ 

- மருத்துவம்‌ 

- வானவெளி அறிவியல்‌ 


- வானிலை 


- வேதிஇயல்‌ 





அறிவியல்‌ 
அகராதி 


பொது அறிவியல்‌ 


கி, 


808018!  (அபேக்டினல்‌) 
ஆரம்‌ விலூய: ஆரச்சமச்‌ 
சருடைய விலங்கில்‌ வாய்க்கு 
எதிரே உடல்‌ மேற்பரப்பு 
அமைதல்‌. பா. 86031. (உயி) 

8ஐப2/ (அபேக்கியல்‌) - அச்சு 

லிய: இலைக்கீழ்ப்‌ பரப்பு. 
அதாவது, பக்கம்‌ தண்டி 
லிருந்து விலகி இருத்தல்‌. 
இலை முதலிய பக்க உறுப்பு 
களில்‌ இச்சொல்‌ ஒழ்ப்புறம்‌ 
(வெண்ட்ரல்‌) என்று பொருள 
படும்‌. பா. 802021. (உயி) 

8004௦௭ (அப்டாமன்‌) - அழி 
வயிறு: நடுஉடலில்‌ மார்புக்குக்‌ 
&ழூள்ள அறை. இரைப்பை, 
குடல்‌ முதலிய உறுப்புகளை க்‌ 
கொண்டது. (உயி) 

860௦25 12௩6 (அப்டூசன்ஸ்‌ 
நர்வ்‌) - விலகமைநரம்பு: 6 ஆம்‌ 
மூளை நரம்பு. முகுளத்தின்‌ 
முன்‌ பக்கத்திலிருந்து இளம்பு 
வது. இயக்க நரம்பிழைகளைக்‌ 
கொண்டது. விழிக்கோளம்‌ 
சுழலப்‌ பயன்படுவது. பா. 
௦ாவா/வ! ஈு/௨5. (உயி) 


800ப0107 (அப்டல்டார்‌) - நீட்டு 
தசை: முன்‌ கையை நீட்ட 
உதவும்‌ முத்தலைத்தசை. 
௮.௮.2 


இதனை விரிதசை என்றும்‌ 
கூறலாம்‌. பா. 800ப௦101. (உயி) 
உட (இபெரேஷன்‌) - 


பிறழ்ச்சி: 1. 
அல்லது வில்லையில்‌ தோன்‌ 
றும்‌ உருவில்‌ ஏற்படுங்குறை. 
இது நிறப்பிறழ்ச்சி, கோளப்‌ 
பிறழ்ச்சி என இரு வகைப்‌ 
படும்‌. (ஒளி இயல்‌) 2. கதிர 
வனைச்‌ சுற்றிப்‌ புவி வலம்‌ 
வருவதால்‌, விண்மீன்‌ நிலை 
யில்‌ ஏற்படும்‌ தோற்ற இடப்‌ 
பெயர்ச்சி (வானியல்‌) . 
216/6 8010 (அபைட்டிக்‌ ஆட்‌) 
- அபைட்டிகக்‌ காடி: 0,0115005. 
உரோடுனி லிருந்து பெறப்‌ 
படூம்‌ முச்சுழல்‌ படிகக்காடி. 
பிளாஸ்டிகத்‌ தொழிலில்‌ பயன்‌ 
படும்‌ சஸ்தர்கள்‌ 
பயன்படுவது. (வேட) 
ஸரி (அயிலிட்டி) - இறமை: 
ஆளுமையின்‌ உளவியல்‌ 
இயல்பு. குறித்த ஆக்கச்‌ 
செயலை இதனால்‌ நிறை வேற்‌ 
றலாம்‌. இடல்‌ தனித்திறமையே 
சிறந்தது. குழுத்‌ இறமையும்‌ 
போற்றற்குரியதே. எ.டூ. இசைத்‌ 
இறமை -- இருமகு சுப்புலட்சுமி, 
நடிப்புத்‌ திறமை - இரு. வாஜி 
கணேசன. பேச்சுத்‌ இறமை - 
அறிஞர்‌ அணணா. ஓஒ. $4118. 
(க. உள) 


வளை வாடி 


செய்யப்‌ 


141 2 88௦ 





ஊடு ரா௦பறாறு (அபிலிட்டி 
ப்பிங்‌) - திறமை வகைப்‌ 
பாடு நுண்ணறிவுத்திறன்‌ , 
வளர்ச்சி நிலை ஆகியவற்றின்‌ 
அடிப்படையில்‌ கற்பித்தலுக்‌ 
காகக்‌ குழந்தைளை வகைப்‌ 
படுத்தப்‌ பள்ளிகளில்‌ மேற்‌ 
கொள்ளும்‌ முறை. இது கல்வி 
உளவியல்‌ வளர்ச்சியினால்‌ 
உருவானது. (௧க.உள) 

8610020256 (அபையோஜெனி 
ஸிஸ்‌) - உயிரிலித்‌ தோற்றம்‌: பணவசதி பகை 

வேறு பெயர்கள்‌ தன்தோற்றம்‌, ஞ்‌ உணவுக்குழுகி 
2. முதல்‌ இரைப்பை 





கடவன்‌ ட றை ்‌ 3. இரண்டாம்‌ இரைப்பை 
உயிரிலி ஆக்கம்‌. உயிருள்ள 4. மூன்றாம்‌ இரைப்பை 
பொருள்கள்‌ உயிரற்ற பொருள்‌ 5. நான்காம்‌ இரைப்பை 
களிலிருந்து உண்டாதல்‌. ௮க்‌ 6. குடல்‌ 


தவி என்பார்‌ 1870 இல்‌ இச்‌ 

சொல்லை உருவாக்கினார்‌. ஒ. | 86008805 (அபூஸ்போர்‌) - 
01௦0818516. (உயி) முட்டைச்சிதல்‌: கருவுற்ற சத 
201011௦ ஊர௦ா௱சார்‌. பை | உகத்திலிருந்து (னேகோனி 
யாட்டிக்‌ என்விரன்மெண்டு - | யம்‌) பால்‌ இனப்பெருக்கமில்‌ 
உயிரிலிச்‌ தழ்நிலை: இடுல்‌ லாமல்‌ "இதல்‌ உண்டாதல்‌. 
அடங்கும்‌ இயல்புக்‌ காரணி இஃது ஓய்வு நிலைக்‌ கருவணு. 
களும்‌ வேடிக்‌ காரணிகளும்‌ உயி) 


உயிரிகளை ஊக்குவிப்பவை. | 80081 (அபோரல்‌) - வாயி 
(உயி) னின்று விலகிய: வாய்‌ அமைத்‌ 
28019௦1100 (அப்ஜெக்ஷன்‌) - துள்ள பக்கத்திற்கு நேர்‌ எதிர்ப்‌ 


வெளியேற்றல்‌: சதல்‌ (ஸ்போர்‌) புறம்‌ இருத்தல்‌. திட்டமான 
தன்‌ காம்பிலிருந்து வலிந்து மேல்பிநம்‌ (டார்சல்‌) £ழ்ப்புறம்‌ 
வெளித்‌ தள்ளப்‌ பதேல்‌, (டமி) | (வெண்ட்ர்‌) இல்லாத போது, 
8௦௦க3பர (அபோமேசம்‌, _ | “1-0 வாமி எதிர்ப்புறம்‌ 
இறுதி இரைப்பை: பசு முதலிய | ரன மும்‌ எ.டு. 
அசைபோடும்‌ விலங்குகளின்‌ | 2227 மீன்‌ கயி). 
நான்காம்‌ இரைப்பை. இதுவே 280 வு (ஏ:பிஓ இஸ்டம்‌) - 
உண்மை இரைப்பை. (உயி) ஏ:பிஓ தொகு: இன்றியமை 


மோ 


யாத குருதித்‌ தொகுதிகளில்‌ 
ஒன்று. (உயி) 


மொ284௦5 (அப்ரேசிவ்ஸ்‌) - 
தேய்ப்புப்‌ பொருள்கள்‌: மிகக்‌ 
கடினத்‌ தன்மையும்‌ வலுவுங்‌ 
கொண்ட பொருள்கள்‌. 
இவற்றைக்‌ கொண்டு பிற 
பொருள்களின்‌ புறப்பரப்பைத்‌ 
தேய்த்துக்‌ குறைக்கலாம்‌. 
இவற்றையே பிறவற்றை 
வெட்டுவதற்கும்‌ கரைத்தற்கும்‌ 
மென்மையாக்குதற்கும்‌ பயன்‌ 
படுத்தலாம்‌. எ.டு. வைரம்‌, 
படிகக்கல்‌,. இவை இயற்கை 
யானவை, செயற்கையானவை 
என இருவகைப்படும்‌. (வேது) 
805019510௩ (அப்‌ஏஷன்‌) - உஇர்‌ 
தல்‌ 3. தன்‌ காம்பின்‌ ஒரு பகுதி 
முறிவதால்‌, பூஞ்சைச்‌ இதல்‌ 
வெளியேறுதல்‌ 3. வளர்ப்பி 
யின்‌ (ஆக்சன்‌) அளவு குறை 
வதால்‌, இலை, பூ, கனி, முதலி 
யவை விழுதல்‌. (உ௰) 
2080(ப12 (அப்சல்யூட்‌) - தனி, 
சார்பிலா: நிலைமைகள்‌, வரம்பு 
கள்‌, தடைகள்‌ முதலியவற்றி 
லிருந்து தனித்‌இருத்தல்‌, செறி 
வான சொல்‌. எ.டு. தனி வெப்ப 
நிலை. (வேதி) 

2501ப1௪ ௨/00௦1 (அப்சல்யூட்‌ 
ஆல்ககால்‌) - தனிச்‌ சாராயம்‌: 
நீரற்ற சாராயம்‌. சுட்ட ௬ண்‌ 
ணாம்புடன்‌ தூய்மைப்படுத்திய 
ஸ்பிரிட்டைச்‌ (ஆவியத்தைச்‌) 
சேர்த்து, இதனை வடிக்க 
99%க்௫௧ மேலுள்ள தூய எத்த 


895௦1ப1௪ 261௦ 


9680௦1011௦ 


[121 





னால்‌ கடைக்கும்‌. ஏவுகணை 
எரிபொருள்‌. இதனைக்‌ கரை 
மம்‌ எனலாம்‌. (வேது) 


8501ப16 ஈடு (அப்சல்யூட்‌ 


ஈரநிலை: 
நீராவி 


ஹியுமிடிட்டி) - தனி 
காற்று வெளியில்‌ 


இருக்கும்‌ அளவு. (இய) 


26501ப$9 $௱ற ம 1பா௦ (அப்சல்‌ 


ட்‌ டெம்பரேச்சர்‌) - 

வப்ப நிலை: செல்‌ஓயஸ்‌ (9) 
பாகையில்‌ அளக்கப்படும்‌ 
வெப்ப நிலை, அளக்கப்படு 
வது நீரின்‌ உறை நிலையி 
லிருந்து அல்லாமல்‌ தனிச்‌ சுழி 
நிலையிலிருந்து நடைபெறு 
வது. கெல்வின்‌ அளவு 6 
(இய) 
(அப்சல்யூட்‌ 
ரோ) - தனிச்‌ சுழி: துகள்கள்‌ 
தம்‌ இயக்க ஆற்றலை எல்லாம்‌ 
இழக்கும்‌ வெப்பநிலை. இது - 
273.15 ௪ அல்லது - 459.67 
எஃப்‌. (இய): 
(அப்சார்ப்ஹி 
யோ மீட்டர்‌) - உட்கவர்மானீ;: 
வளிக்கரைஇறனை நீர்மங்‌ 
களால்‌ உறுதி செய்யுங்‌ கருவி. 
(இய) 


2080101101 (அப்சார்ப்ஷன்‌) - 


உட்கவரல்‌: 1. நீர்மம்‌ அல்லது 
கெட்டிப்பொருள்‌ வளியை 
உறிஞ்சும்‌ முறை அல்லது 
கெட்டிப்‌ பொருள்‌ நீர்மத்தை 
உறிஞ்சும்‌ முறை. (இய) 
2. செரித்த உணவு குடல்‌ 


805 


80 





உறிஞ்சிகளால்‌ இறுகுடலில்‌ 
உறிஞ்சப்படுதல்‌. (உயி). ஒ. 
30580ஐ1௦ஈ. 


8051801100 (அப்ஸ்ட்ராக்ஷன்‌) 
ஸ்‌ பிரித்தறிதல்‌: பல பொருள்‌ 
களில்‌ காணப்படும்‌ பொதுப்‌ 
பண்புகளை அவையுள்ள 
பொருள்களிலிருந்து பகுத்தறி 
யும்‌ திறன்‌ (இய). 

868111011௦ (அப்ஸ்ட்ரிக்ஷன்‌) - 
சுருக்கம்‌: காம்பு சுருங்குவதால்‌ 
அதிலிருந்து சிதல்‌ வெளிப்‌ 
படுதல்‌. (உயி) 

8 பாசொசே (அபண்டன்ஸ்‌) - 
ஒப்பளவு: தனிமங்களிடையே 
ஒரு தனிமம இருக்கும்‌ சார்‌ 
பளவு. காட்டாகப்‌ புவி ஓட்டில்‌ 
உயிர்‌ வளியின்‌ ஒப்பளவு 
எடையளவுப்படி 50%. (வேடு) . 


202012 (அகப்னியா) - வளிக்‌ 


குறை: குருதியில்‌ கரி ஆக்சைடு. 


(௫ஓ.) குறைதல்‌. (உயி) 
80061619110 (ஆக்ச லரேஷன்‌) - 
முடூக்கம்‌: ்‌. குழந்தையின்‌ உடல்‌ 
முடர்ச்சியும்‌ உள முஇர்ச௫யும்‌ 
அளவில்‌ உயர்தல. (க.உள) 
2. ஒரு துகளின்‌ நேர்‌ விரை 
வில்‌ ஒரு ஒரு வினாடி நேரத்‌ 
இல்‌ ஏற்படும்‌ மாற்றம்‌. 8 - 
“ மீ/வி*. (௨- முடுக்கம்‌. 
*- நேர்விரைவு. ॥- தொடக்க 





நேர்‌ விரைவு) . ஏவுகணைகள்‌ 
விரைவில முடுக்கம்‌ பெறு 


80061672110, 80181 


50660, 46001௫, 


பவை. ஓ. 


(இய) 


2001௪211௦0 6௦7 ராக6 14॥ 


(ஆக்சலரேஷன்‌ ஃப்‌ பிரீ 
ஃபால்‌) - தடையில்‌ வீழ்ச்சி 
முடக்கம்‌: வேறு பெயர்‌ ஈர்ப்பு 
முடுக்கம்‌. புவிக்‌ காந்தப்‌ 
புலத்தில்‌ ஒரு பொருள்‌ தடை 
யின்றி விழுவதால்‌ ஏற்படும்‌ 
முடுக்கம்‌. இதன்‌ மஇிப்பு 
9.80665 எம்‌எஸ்‌ (இய) 
(ஆக்சல 
ரேஷன்‌, ரேடியல்‌) - ஆரவகை 
முடுக்கம்‌: வட்டப்‌ பரிஇயின்‌ 
வழியே செல்லும்‌ எத்துகளும்‌ 
ஆரத்தின்‌ வழியே வட்ட 
மையத்தை நோக்கி முடுக்கங்‌ 
கொள்ளும்‌. இது ஆரவகை 
முடுக்கமாகும்‌. (இய) 


90061819110, பார்றா (ஆக்‌ 


சலரேஷன்‌, யூனிபாம்‌) - ஒரு 
ரர்‌ முடுக்கம்‌: இயங்கிக்‌ கொண் 
டிருக்கும்‌ துகளில்‌ நேர்விரைவு 
சமகால அளவுகளில்‌ சம அளவு 
மாறுபடக்‌ கூடியதாக இருந்‌ 
தால்‌, அவ்வகை முடுக்கம்‌ 
ஒருசர்‌ முடுக்கம்‌ ஆகும்‌. (இய) 


8006161810 (ஆக்சலரெட்டர்‌) - 


முடூக்க: 1, எந்திரங்களில்‌ 
வளிக்கலவையைச்‌ சீராக்கும்‌ 
கருவி 2. பிளாஸ்டிகத்‌ தொழி 
லில்‌ வினையை விரைவுபடுத்‌ 
தும்‌ பொருள்‌. இதற்கு உயர்த்‌ 

(புரமோட்டர்‌) என்றும்‌ பெயர்‌. 
83. அணு வினைகள்‌ உண்டாக 


8௦௦ 


௦ 





மின்னேற்றத்‌ துகள்களை அஇக 
ஆற்றல்‌ பெறுமாறு செய்யுங்‌ 
கருவி பா. வேக்‌. (இய, 
வேதி) 

20662101 (அக்சப்டார்‌) - ஏற்பி: 
1. ஈதல்‌ பிணைப்பு தோன்றும்‌ 
பொழுது, மின்னணுக்களைப்‌ 
பெறும்‌ சேர்மம்‌, மூலக்கூறு ௮ல்‌ 
லது அயனி (வேத). 2. அரை 
குறைக்‌ கடத்தியில்‌ மாசாகச்‌ 
சேர்க்கப்படும்‌ பொருள்‌. 
இணை(௫றன்‌ பட்டையிவி 
ருந்து மின்னணுக்களை ஏற்க 
வல்லது. (மின்னணுவியல்‌) 

2002550நு ௦1௦1௦50112 
(ஆக்சசரி குரோமோசோம்‌) -- 
துணைநிறப்புரி: இது பால்‌ 
நிறப்புரியாகும்‌. (உயி) 

2006550037 5றர0ா௨ (ஆக்சசரி 
ஸ்போர்‌) - துணைச்சிதல்‌: இது 
பாலிலிச்‌ ஏதலாகும்‌. (உயி) 

200108185 (ஆக்டெண்ட்ஸ்‌) - 
விபத்துகள்‌: நேர்ச்சகள்‌. எ௫ர்‌ 
பாராமல்‌ ஏதாவது ஒரு கார 
ணம்‌ பற்றி ஏற்படுபவை. 
தொழிற்சாலை, சாலை 
முதலியவற்றில்‌ பெரும்பாலும்‌ 
ஏற்படுபவை. (மரு) 

20012112811௦ஈ 
மேட்டைசேஷன்‌) -. சூழ 
நிலைக்கு இணக்கமாதல்‌: ஓர்‌ 
உயிரி சூழ்நிலைக்குத்‌ தகுந்த 
வாறு தன்னை மாற்றிக்‌ கொள்‌ 
ளுதல்‌. இதில்‌ உடல்‌ மாற்றமோ, 
உடலியல்‌ மாற்றமோ வேது 


(அக்ளி 


மாற்றமோ இருக்கும்‌. ச.டு. 
தவளையின்‌ மாரிக்கால உறக்‌ 
கம்‌. இது தட்ப வெப்ப நிலைக்‌ 
கேற்பத்‌ தகுஇியாக்கிக்‌ கொள்ளு 
தல்‌ ஆகும்‌. (உயி) 

8006110ஈ (அக்ரிஷன்‌) - புறப்‌ 
பெருக்கம்‌: தொடர்‌ வளர்ச்சி. 
ஒரு பொருள்‌ புறச்சேர்ப்பி 
னால்‌ அளவில்‌ பருத்தல்‌. எ.டு. 
படிகம்‌ வளர்தல்‌. 

8௦௦யொப!210 (அக்யூமலேட்டர்‌) - 
துணை மின்கலம்‌: இது மின்‌ 
னாற்றலிலிருந்து பெறப்படும்‌ 
வேடுியாற்றலைத்‌ தேவைப்படும்‌ 





துணை மின்கலம்‌ 
1. காரீயத்‌ தகடு 
2. காரீயத்‌ தகடு காரீயப்‌ 


பெராக்சைடுடன்‌ 
்‌. காடி 


பொழுது, மின்னாற்றலாக 
மாற்றுங்கலன்‌. மின்னேற்றள்‌ 
செய்தால்தான்‌ மின்சாரம்‌ 
உண்டாகும்‌. வேடுப்‌ பொருள்‌ 
களை அடிக்கடி மாற்ற வேண்‌ 
டிய தேவை இல்லை. பா. 
$1080௦ ௦89/ (இய 


2௦1 





209 
னியா (ஏசெல்லுலர்‌) ன 
்‌ கண்ணறைகளால்‌ 
(செல்களால்‌) பிரிக்கப்படாத: 


ஒற்றைக்‌ கண்ணறை உயிரி 
எ-டு. அமீபா. (உயி) 

8060181005 (ஏசெப்பலஸ்‌) - 
தலையற்ற: தலை இல்லாத 
நிலை. (உ௰) 

20௦1005 (ஏசெரஸ்‌) - கொம்‌ 
பற்ற: கொம்பு இல்லாத நிலை, 
(உயி) 

3042120ப1பா (அசெட்டபுலம்‌) - 
குழியம்‌: இடுப்பெலும்பின்‌ 
இருபுறத்திலும்‌ தொடை எலும்‌ 
பின்‌ தலை சுழலுவதற்கு ஏற்ற 
வாறு உள்ள குழி. (உயி) 





குழியம்‌ 
1. இடுப்பு முன்‌எலும்பு 
2. இடுப்பு நடுளலும்பு 
3. தடூப்புத்துளை 
4. இடுப்புப்‌ பின்‌எலும்பு 
5. தொடை எலும்பு: 
6. குழியம்‌ 
809110 8010 - அசெட்டிகக்‌ காடி: 
ரெ. காரமணமும்‌ அரித்‌ 


தலும்‌ நிறமின்மையும்‌ உள்‌ 
ளது. குறைந்த வெப்ப நிலை 
யில்‌ தூய அசெட்டிகக்‌ காடி 
யாகும்‌. 2 - 5% புளிக்காடி 


(வினிகர்‌) செய்யப்‌ 
படுவது. (வேதி) 

2800௪௨ - அசெட்டோன்‌: 
பேட்‌. நிறமற்ற எரியக்‌ 
கூடிய நீர்மம்‌. இணிய மண 
முண்டு. கொழுப்புகளையும்‌ 
ரெ௫ன்களையம்‌ கரைக்கப்‌ 
பயன்படுவது. (வேத) 

20901௦ - அசெட்டிலின்‌: ளெ. 
கால்சியம்‌ கார்பைடு, நீர்‌ அதிய 
இரண்டிலிருந்தும்‌ பெறப்படும்‌ 
வளி. மிகுந்த வெள்ளொளி 
யூடன்‌ எரிவது. உலோகங்்‌ 
களைத்‌ துண்டிக்கவும்‌ இணைக்‌ 
கவும்‌ ஆக்சி அசெட்டலின்‌ 
ஊதுகுழாய்களிலும்‌ பயன்படு 
வது. பழங்களைச்‌ செயற்கை 
யாகப்‌ பழுக்க வைக்கவும்‌ 
பயன்படுவது. (வேதி) 

209 (ஏக்‌) - வலி: நோய்‌ நிலை 
அல்லது அறிகுறி. எ-டு. தலை 
வலி பா. றவ. (மரு) 


பயன்‌ 


உ (அக்ன்‌) - செவ்‌ 
வறைக்கனி: எ-டு. நெல்‌. ஒரு 
சூல்‌ இலைச்‌ சூல்பையிலிருந்து 
உண்டாகும்‌ பிளவுறா ஒற்றை 
விதைக்கனி. ஒ. [ப4. (உயி) 

8/வ ரானார்‌ (அச்வ்மெண்ட்‌) 
- அடைவு: அருஞ்செயல்‌. பல 
வகைச்‌ செயல்களில்‌ அருந்‌ 
திறம்‌ பெற்றிருத்தல்‌. எ-டு. 


உ 


௨0 





ஓவியம்‌ வரைதல்‌, 
புதியன அமைத்தல்‌. (௧. உள) 


பாடூதல்‌, 


204/௨! 195 (அச்சீவ்‌ 
மெண்ட்‌ டெஸ்ட்‌) அடைவுத்‌ 
தேர்வு: பயில்வோரின்‌ இறண்‌ 
களை அறிய நடத்தப்படும்‌ 
தேர்வுகளில்‌ ஒன்று. ஆரியப்‌ 
பயிற்கியாளர்கள்‌ தம்‌ பயிற்சி 
முடிந்ததும்‌ நடத்தும்‌ தேர்வு. புற 
வயத்தன்மை உடையது. (௧. 
உள) 


[2127117211 11:111 அ 11 (அக்ரோ 
மேட்டிக்‌ ணன்‌ ௮ நிறப்‌ 
பிறழ்ச்சி நீக்‌ நிறப்‌ பிறழ்ச்‌ 
இயைப்‌ போக்கும்‌ கண்ணாடி 
வில்லை. (இய) 

௮௦2/2 1854 - (இக்ரோ 


மேட்டிக்‌ டெஸ்ட்‌) நிறப்‌ பிறழ்ச்சி 
நீக்குஆய்வு: நிறப்‌ 
பிறழ்ச்சியைப்‌ போக்கச்‌ செய்ய 
படூம்‌ சிறிய ஆய்வு (இய) 
801208 (இகுலர்‌ு) ஊரி 
வடிவம்‌: இலை நீண்டும்‌ குறுக 
யும்‌ உருண்டையாக இருத்தல்‌ 
எ.டு. பைன்‌ மர இலை. பா. 1691 


513. (உயி) 


8009 (ஆட்‌) காடி: அமிலம்‌. 
புளிப்புச்‌ சுவை, பஞ்சுத்‌ 
தாளைச்‌ இவப்பாக்கல்‌, அரிக்‌ 
குந்‌ தன்மை ஆகிய பண்பு 
களைக்‌ கொண்டது. கரைசலில்‌ 
நீர்வளி அயனிகளை உண்‌ 
டாக்குவது. காரத்துடன்‌ சேர்ந்து 
உப்பைத்‌ தருவது. பொதுவான 
மூன்று காடிகள்‌: அய்டிரோ 


குளோரிகக்‌ காடி, நைட்டிரிகக்‌ 
காடி, கந்தகக்‌ காடி. ஒ. 8141 
(வேதி) 

80104, காறும்‌ (ஆட்‌, அன்‌ 
ஹைட்ரைட்‌) காடி லி: ஒரு 
வகைக்‌ கரிமக்கூட்டுப்‌ பொருள்‌. 
(வேதி) 

2010 01/25, 12115 (ஆட்‌ டைஸ்‌, 
ஸ்டெயின் ஸ்‌) _ காடிச்‌ சாயங்‌ 
கள்‌: கரிமக்‌ காடிகளின்‌ சோடிய 


உப்புகள்‌. பட்டு, கம்பளம்‌ 
ஆஒியவற்றைச்‌ சாயம்‌ 
தோய்க்கப்‌ பயன்‌ படுபவை. 
எ.டு. ஈயோடன்‌. பா. ழே. 


(வேதி) 

8014 ரவா ஆட்‌ ரெயின்‌) - 
காடிப்‌ பொழிவு: நைட்ரஜன்‌, 
கந்தகம்‌ ஆகியவற்றின்‌ ஆக்சை 
டூகள்‌ காற்று வெளியில்‌ கலப்ப 
தால்‌, மழையில்‌ அதிகக்‌ காடி 
ஊட்டம்‌ உண்டாதல்‌. (வேது) 

௨௦14 5511 (ஆட்‌ சால்ட்‌) - காடி 
யுப்பு: ஓர்‌ உலோகத்தால்‌, காடி 
நீர்வளி, ஓரளவுக்கு இடப்‌ 
பெயர்ச்‌சியாவதைக்‌ கொண் 
டுள்ள உப்பு. எ.டு. சோடியம்‌ 
அய்ட்ரஜன்‌ சல்பேட்‌. (வேதி) 

2018 எவ/ப௨ (ஆட்‌ வேல்யு) - 
காடி எண்‌: ஒரு இராம்‌ பொரு 
ளில்‌ தடையிலாமலுள்ள காடி 
களை நடுநிலையாக்கத்‌ 
தேவைப்படும்‌ பொட்டாஷியம்‌ 
அய்டிராக்சைடின்‌ மில்லிஒராம்‌ 
எண்ணிக்கை. கொழுப்பு, 
எண்ணெய்‌, ரெ௫ன்கள்‌, 


861 


ள்‌ 





கரைப்‌ 
பான்கள்‌ ஆகியவற்றிலுள்ள 
தடையிலாக்‌ காடியின்‌ அளவே 
அது. (வேதி) 


மென்மையூட்டிகள்‌, 


908/0 (அடடிமெட்ரி) - 
காடியளவை: கரைசலிலுள்ள 
காடியளவை உறுதி செய்தல்‌. 
கரைசலின்‌ வலுவை அளப்‌ 
பதன்‌ வாயிலாக அதனை 


உறுதி செய்யலாம்‌ (வேக) 
801010 (இஇடிட்டி) - காடிமை: 


புளிப்புத்தன்மை. ஒ. ௨1491- 
ஈ8).. (வேதி) 

80/41: ௦௦௭கா! (டடிட்டி 
கான்ஸ்டெண்ட்‌)  - காடிமை 


மாறிலி: காடிப்‌ பிரிகை மாறிலி. 
பிரிகை வினையின்‌ நடுநிலை 
மாறிலி. (வேதி) 


9618015615 (அஇடோலிஸிஸ்‌) - 
காடுப்பருப்பு: காடி வாயிலாக 
நீராற்‌ பகுத்தல்‌. (வேதி) 

821௦௭௪ (அடடோமீட்டர்‌) - 
காடிமானி: ஒரு சேமக்கலத்து 
லுள்ள மின்‌ பகுளியின்‌ ஒப்‌ 
படர்த்தி காணும்‌ நீர்மானி. 
(வேதி) 


8௨௦0091109. (அகஸ்டிக்ஸ்‌) - ஒலி 
இயல்‌: ஒலியை ஆராயும்‌ இயற்‌ 
பியல்‌ துறை (இய) 

௦00௨0. செனாகமா.. பக்‌ 
கொயர்டு கெரக்டர்‌) - ஈட்டூ 
பண்பு: தன்‌ உடல்‌ கண்ணறை 
களில்‌ தழ்நிலை விளைவி 
னால்‌ ஓர்‌ உயிரி பெறும்‌ பண்பு. 


இதற்கு மரபு வழி உண்டு 
என்பது இலெமார்க்‌ கொள்கை 
யாகும்‌. (உயி) 


801௦04700ப9 (அக்ரோகார்பஸ்‌) 


- கோணவாட்டு வளர்ச்சி; 
முனை முடிவுறு வளர்ச்‌, 
இனப்பெருக்க உறுப்பு 
வளர்ச்‌இயால்‌, மா௫ிகளில்‌ 


முதலச்சு முடிவுறுவதால்‌, பின்‌ 
ஏற்படும்‌ வளர்ச்௪ி. இந்நிலை 
யில்‌ முதலச்சு நேராக இருக்கும்‌. 
ஓ. றி ப௦௦8ற0ப5. (உயி) 

௮0௦௭௦981 (அக்ரோஜன்‌) - முனை 
வளர்‌ உயிரி: தன்‌ முனையில்‌ 
வளர்புள்ளியுள்ள விதை 
யிலாத்‌ தாரவம்‌. எ.டு. பெரணி, 
பா (உயி) 


2௦101241 - அத்ரோலெயின்‌: 0, 
்‌ 00 - 0. நிறமற்ற நெடி 
யுள்ள நீர்டிம்‌. அலைல்‌ ஆல்க 
காலின்‌ ஆல்டிகைடு. (வேக) 

௪௦10150214 (அக்ரோமெகலி) - 
முனைப்‌ பெரு வளர்ச்சி: பருவ 
முஇர்ச்‌ஏக்குப்‌ பின்‌ மூளை 
யடிச்‌ சுரப்பி (பிட்யூட்டரி) 
மிகுதியாகச்‌ சுரப்பதால்‌ வயது 
வந்தோரிடத்துக்‌ கன்ன எலும்பு 
களும்‌ தாடை எலும்புகளும்‌ 
முனைப்பாக வளர்தல்‌. (உயி) 

80100218/ (அக்ரோபெட்டல்‌) - 
நுனி நோக்கிய முனை 
நோக்கிய. இயக்கம்‌, வேறுபாடு 
அடைதல்‌ முதலியவை அடியி 
விருந்து நுனி நோக்கி அமை 
வதைக்‌ குறிப்பது. காட்டாகப்‌ 


௨ 


8௦4 





பூக்களின்‌ வளர்ச்சி நுனி 
நோக்கியது. தாவரத்தின்‌ வழி 
யாக நீர்‌ செல்லுதல்‌ நுனி 
நோக்கியே அமையும்‌. (உயி) 
2௦௭௦85௦௱௪ (அக்ரோசோம்‌) -- 
முனைப்புரி: விந்தணுவின்‌ 
தலைப்பகுதி. முட்டையைத்‌ 
துளைத்துச்‌ செல்லப்‌ பயன்‌ 
படுவது. (உ௰) 

&ாரி, ௨9௭81௦௦௦111௦௦1௦027/6 
௩௦, 6௦0்‌/௦௦1௦0ஈ4 - 
ஏ.ஏி.ட.எச்‌, - அடினோ கார்டி 
கோட்ராபிக்‌ ஆர்மோன்‌, 
கார்டிகோட்ராபின்‌: முன்‌ பிட்‌ 
யூட்டரியின்‌ சுரப்பு. மூச்சிழுப்பு, 
€ீல்வாதம்‌ முதலிய நோய்‌ 
களைக்‌ குணப்படுத்த ஊடி 
மருந்தாகப்‌ பயன்‌ படுவது. 
(வேதி) 

8௦11௩1பா- ஆக்டினியம்‌: 4௦ நச்சுத்‌ 
தன்மையுள்ள கதிரியக்கத்‌ 
தனிமம்‌. ஆல்பா துகள்களின்‌ 
ஊற்றுவாய்‌,. (வேக) 
2௦111௦௦௦05 (ஆக்டினோட்‌ 
ரோமஸ்‌) - கதிர்‌ நரம்பமைவு: 
இலை நரம்பமைவு. இல்‌ 
மூன்றுக்கு மேற்பட்ட முதல்‌ 
நரம்புகள்‌ இலைப்‌ பரப்பில்‌ 
அடியிலிருந்து தோன்றி, இலை 
விளிம்பிற்குச்‌ செல்லும்‌. வேறு 
பெயர்‌ அங்கை நரம்பமைவு. 
௪எ.ட. ஆமணக்கு. பா. [1994 
424/0 (உயி) 


20111௦0105 - ஆக்டினாய்டுகள்‌: 1 5 
கஇுரியக்கத்‌ தனிமங்கள்‌ 


கொண்ட தொகுதி. கர்மங்கள்‌ 
என்று கூறலாம்‌. (வேதி.) 

௮௦111௦௨1௦2: (ஆக்டினோமீட்டர்‌) 
- க$ிர்வீச்சுமானி: க£ர்‌ வீச்சுச்‌ 
செறிவை அளக்குங்‌ கருவி, 
இய) 

9௦1௦௱௦1ற1ுு (ஆக்டினோ 
மார்பி) - ஆரச்சமச்சீர்‌: ஆரச்‌ 
சமச்‌€ருள்ள பூ. எ.டு. தாமரை, 


வெங்காயம்‌, பா. [801௮] 
ஆ௱ள்ரு (உயி) 

9011ர0௦௫௦05154 - ஆக்டினோ 
மைகோசில்‌: ஆக்டினோ 
மைகோடஸ்‌ இஸ்ரேலி என்‌ 
னும்‌ குச்சியத்தினால்‌ (பாக்‌ 
டீரியத்தினால்‌) உண்டாகும்‌ 
கால்நடை நோம்‌. நுரையீரல்‌, 
தாடை, குடல்‌ ஆடிய இடங்‌ 


களில்‌ நோய்‌ தாக்கும்‌. கட்டிகள்‌ 
தோன்றிச்‌ €ழ்‌ வடியும்‌. €ழில்‌ 
கந்தகத்‌ துணுக்குகள்‌ இருக்கும்‌. 
(உயி) 

3801௦1] (ஆக்டினோ 
தெரபி) - கதிர்ப்‌ பண்டூபவம்‌: 
புற ஊதாக்‌ கதிர்களைப்‌ பயன்‌ 
படுத்தி நோயைக்‌ குணப்படுத்து 
தல்‌. (மரு.) 

801149 5115 (ஆக்டிவ்‌ சைட்‌) - 
வினைமிருபுலம்‌: வினையூக்கி 
யின்‌ மேற்பரப்பில்‌ வினை 


நிகழுமிடம்‌ (வேதி) 
80042 (காற்‌ (ஆக்டிவ்‌ 
ட்ரான்ஸ்போர்ட்‌) - வினை மிகு 


போக்குவரவு: உயிரணுக்களில்‌ 
படலங்கள்‌ வழியாகப்‌ 


204 





பொருள்கள்‌ வெளியே செல்லு 
தலும்‌ உள்ளே வருதலும்‌ (உயி) 

௮௦1107 (ஆக்டிவிட்டி) - 1) கதிரி 
யக்கம்‌: ஒரு கஇரியக்கப்‌ பொரு 
ளில்‌ ஓரலகு நேரத்தில்‌ தை 
வூறும்‌ அணுக்களின்‌ சராசரி 
எண்ணிக்கை. 2) வினைப்‌ 
பாடு: செயற்பாடு (இய) 


பே௱ரரகஉ (அக்குமினேட்‌) - 
நீள்கூர்‌ நுனி: பா 1984 ௮0௮0 
(உயி) 

பேச (அக்யூட்‌) - கர்நுனி: பா. 
1921 320 (உய) 

க்கொக அற்ற (ஆடம்ஸ்‌ 
ஆப்பிள்‌) - குரல்வளை மணி: 
ஆணிடத்துக்‌ கழுத்திற்கு முன்‌ 
னுள்ள குரல்‌ வளைப்‌ 
புடைப்பு. தைராய்டு குருத்‌ 
தெலும்பின்‌ இருபகுதிகளின்‌ 
இணைப்பால்‌ உண்டாவது. 
குரல்வளைக்கூர்‌ என்றும்‌ 
கூறலாம்‌. (உயி) 

ரேர்‌ (அடேப்டேஷன்‌) - 
தகைவு்‌ உயிரிகள்‌ தம்‌ சூழ்‌ 
நிலைக்‌ கேற்பச்‌ செயற்படுதல்‌. 
இது உறுப்பு, நிறம்‌ முதலிய 
வற்றில்‌ இருக்கலாம்‌. விலங்கு 
கள்‌ தங்கள்‌ பகைவரிடமிருந்து 
தங்களைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்ள இவ்வமைப்பு பயன்‌ 
படுறது. இது பல வகைப்‌ 
படும்‌. 1) பாதுகாப்பு நிறம்‌ - 
வெட்டுக்கிளி 2) தாக்கு நிறம்‌ - 
பச்சைப்‌ பாம்பு 3) எச்சரிக்கை 


நிறம்‌-- விரியன்‌ 4) நிறமாற்றம்‌ 
- பச்சோந்தி. (உயி) 


802131 (அடேக்சயல்‌) - அச்சு 
நோக்கிய: இலை மேற்பரப்பு. 
அதாவது, பக்கம்‌ தண்டு நோக்கி 
அமைதல்‌. இலை முதலிய பக்க 
உறுப்புகளில்‌ இச்சொல்‌ மேற்‌ 
புறம்‌ (டார்சல்‌) எனப்‌ பொருள்‌ 
படும்‌. ஒ. 80ல0வ/ (உயி) 

80021 (ஆடர்‌) - விரியன்‌: சிறிய 
நச்சுத்‌ தன்மையுள்ள பாம்பு. 
டேயி) 

&80150'5 0156886 (அடிசன்ஸ்‌ 
டிசீஸ்‌) - அடிசன்‌ நோம்‌: அட்‌ 
ரினல்‌ சுரப்பியின்‌ புறணிச்‌ 
௬ரப்பு குறையும்‌ போது ஏற்‌ 
படும்‌ குறை நோய்‌. பெருந்‌ 
தசை நலிவு, குறைந்த குருதி 
யழுத்தம்‌, தோல்‌ கறுப்பாதல்‌, 
குமட்டல்‌ முதலியவை இதன்‌ 
அறிகுறிகள்‌. மறைந்த 
அமெரிக்க மக்கள்‌ தலைவர்‌ 
கென்னடிக்கு இந்நோய்‌ இருந்‌ 
தது. பா. ௨091௮1. (உயி) 

20011௦0 ₹6200100 பஅடிசன்‌ 
ரீயாக்ஷன்‌) கூட்டு வினை: 
எத்திலீன்‌, அசெட்டலீன்‌ ஆலய 
வளிகள்‌ புரோமின்‌ கரைச 
லுடன்‌ வினையாற்றி, அக்கரை 
சலை நிறமற்றதாக்கும்‌. இவ்‌ 
வினையே கூட்டுவினை. ஓர்‌ 
அசெட்டிலின்‌ மூலக்கூறுடன்‌ 
இரு புரோமின்‌ மூலக்கூறுகள்‌ 
இணைந்து, அது அசெட்டிலீன்‌ 


௨00 


[0௪ [| 





நான்புரோமைடு என்னும்‌ சேர்‌ 
மத்தைக்‌ கொடுக்கும்‌. (வேதி) 
போ, ன 2ப£, 4 ஹோப்‌, 
அசெசட்டிலீன்‌ * புரோமின்‌ --ஒ 
அசெட்டிவின்‌' நான்புரோமைடு. 
200855 (அட்ரெஸ்‌) - 1. இனங்‌ 


காண்‌: கணிப்பொறி நினை 
வகத்தில்‌ சேமிப்பு இடத்தை 
அடையாளங்‌ கண்டறிதல்‌. 

2. இனங்காணி: வழக்கமாக, 
இரு நிலைக்‌ குறிபாட்டிலுள்ள 
எண்‌. குறிப்பிட்ட இடத்தை 
இனங்காண்பது. கணிப்பொறி 
நினைவகத்தில்‌ இவ்விடத்தில்‌ 
செய்திகள்‌ சேமித்து வைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. (இய) 

804ப௦10 (அடக்டர்‌) - மடக்கு 
தசை: முன்கையை மடக்கப்‌ 
பயன்படும்‌ இருதலைத்‌ தசை. 
பா. ௭00001 (உயி) 

2!ா௪ - அடினைன்‌: பியூரைன்‌ 
வழிப்பொருள்‌. டிஎன்‌ஏவி 
லும்‌ ஆர்‌என்‌ஏவிலும்‌ பெரும்‌ 
காரப்‌ பகுதிப்‌ பொருள்களில்‌ 
ஒன்றாக இருப்பது. (வேடு) 

80௨௦1085 (அடினாய்ட்ஸ்‌) - மூக்‌ 
கடிச்சதை: மூக்கு, தொண்டை 
ஆகியவற்றிற்குப்‌ பின்‌ காணப்‌ 
படும்‌ கொழு நீர்ச்சுரப்பிகள்‌. 
இவை பருக்கும்பொழுது கேட்ட 
லும்‌ மூச்சுவிடுவதும்‌ கடினமாக 
இருக்கும்‌. (உயி) 

8081051012 - அடினோசைன்‌: 
டிரிபோஸ்‌ சர்க்கரை மூலக்‌ கூறு 


டன்‌ சேர்ந்துள்ள, ஓர்‌ அடி 
னைன்‌ மூலக்கூறு கொண்ட 
நியூக்ளியோசைர௫ு, இதன்‌ பாஸ்‌ 
பேட்‌ - எஸ்தர்‌ வழிப்பொரு 
ள்களாவன. அடினோசைன்‌ 
ஒற்றைப்‌ பாஸ்பேட்‌, அடினோ 
சைன்‌ இரட்டைப்‌ பாஸ்பேட்‌, 
அடினோசைன்‌ முப்பாஸ்பேட்‌. 
இம்‌ மூன்றும்‌ வேடுயாற்றலைச்‌ 
சுமந்து செல்வதால்‌, அடிப்படை 
உயிரியல்‌ இறப்புடையவை. 


(வேது) 


3௨1௦8௦ ப1ழஈ௦50216, ௧௦2 
- அடினோசைன்‌ இரட்டைப்‌ 
பாஸ்பேட்‌, எடிபி. பா 808௦- 
80௨ (வேதி) 


2028008116 ௦௦ ௩௦50 11212 , 
சமா - அடினோசைன்‌ ஒற்றைப்‌ 
பாஸ்பேட்‌, ஏஎம்டி: பா 
௨0௨௭058116 (வேது) 


20௨௭௦510211100௦ 50216, உர 
- அடினோசைன்‌ முப்பாஸ்பேட்‌, 
ஏடி பி: பா. 802008109. 


௮096ஈ0170061௦ ஈங்ர்றலாடு இடி 
னோட்ராபிக்‌ விவிபாரிட்டி) - 
உள்ளுறை வளர்ச்சி: ஓலை 
ஈக்களில்‌ முட்டை பொரிந்ததும்‌ 
இளம்‌ உயிரிகள்‌ தாய்‌ உடலி 
லேயே தங்கி ஊட்டம்‌ பெறுதல்‌. 


முஇர்ச்சியடைந்ததும்‌ அவை 
வெளியேறிக்‌ கூட்டுப்‌ புழு 
வாதல்‌. (உயி) 


20௦௨6 (அடினோவைரஸ்‌) 
- சுரப்பி நச்சியம்‌: டி என்‌ ஏ 


806 


80] 





கொண்டுள்ள நச்‌ஒயத்‌ 
தொகுதியில்‌ ஒன்று. கால்நடை, 
குரங்கு, மனிதன்‌ முதலிய 
உயிரிகளிடம்‌ காணப்படுவது. 
(உ) 


௮0௨ - அடர்மின்‌: பைரி 
டாக்கின்‌: வைட்டமின்‌ (உயிரி 
யன்‌): பி,. பால்காடிக்‌ குச்சி 
யங்கள்‌, சல பூஞ்சைகள்‌, 
ஈஸ்டுகள்‌ ஆகியவற்றின்‌ வளர்ச்‌ 
சக்கு இன்றியமையாதது. 
(உயி) 


சிமி, காங்வியாலி6 ரானா - 
ஏ: எச்‌, ஆண்டிடையூரட்டிக்‌ 
ஆர்‌ மான்‌: வேசோ பிரஇன்‌: 
சிறுநீர்க்குறைப்புத்‌ தூண்டி, 
பின்‌ பிட்யூட்டரிச்‌ சுரப்பு. இறு 
நீரகம்‌ , நீர்‌ உறிஞ்சுதலை இது 
தூண்டுவதால்‌, உடல்‌ பாய்மங்‌ 
களின்‌ செறிவு கட்டுப்படுத்தப்‌ 
படுகிறது. (உயி) 


௨0௦51௦ஈ (அட்டுஷன்‌) - ஒட்டு 
தல்‌: இது அணுப்பிணைவுக்கு 
மாறானது. இதில்‌ வேறுபட்ட 
பொருள்களின்‌ துகள்களுக் 
இடையே கவரும்‌ ஆற்றல்‌ 
உள்ளது. நீர்‌ விரலில்‌ ஒட்டு 
வதற்கு இவ்விசையே காரணம்‌. 
(இய) 

20௨81௨ (அட்வ்‌) - ஒட்டி: 
இருபரப்புகளை ஒன்று சேர்க்‌ 
கும்‌ பொருள்‌. பொதுவாக, 
ஒட்டிகள்‌ கூழ்மக்கரைசல்களே. 


இவை மூவகைப்படும்‌: 


1. விலங்குப்‌ பி௫ின்கள்‌ 
2. தாவரச்‌ சளியங்கள்‌ 
3. செயற்கைப்‌ பி௫யங்கள்‌ - 
ஈபாக்௪ிப்பிடயம்‌. (வேது) 


2012808110 (அடியாபேட்டிக்‌) - 


வெப்பம்‌ மாறாமை: இது வெப்ப 
இழப்போ ஏற்போ இல்லாத 
இயல்புமாற்றம்‌. (இய) 


8010082150 (அடிபோஸ்‌ 


டி௫யு) - கொழுப்புத்திச: இசுக்‌ 
களில்‌ ஒருவகை. இதில்‌ வெண்‌ 
கொழுப்பு அல்லது மாநிறக்‌ 
கொழுப்பு இருக்கும்‌. (உயி) 


80]பர2ாம்‌ அட்ஜஸ்ட்மெண்ட்‌) 


“ தகவுப்பாடு? தன்‌ உறுப்பு, 
உறுப்பின்‌ வேலை முதலியவற் 
றால்‌ ஓர்‌ உயிரி தன்னைத்‌ 
தானே தக அமைத்துக்‌ கொள்‌ 
ளுதல்‌. இதன்‌ தலையாய 
நோக்கம்‌ ஒரு நிலைப்பாட்டை 
அடைதலே. உயிரியலின்‌ 
மையக்‌ கருத்துக்களில்‌ இதுவும்‌ 
ஒன்று. பயில்‌ முறைக்‌ கருத்தாக 
உளவியலில்‌ பயன்‌ படுத்தப்‌ 
படுவது. இது தனித்‌ தகவுப்‌ 
பாடு, குழுத்தகவுப்பாடு என 
இரு வகைப்படும்‌. பின்னதைச்‌ 
சமூகத்‌ தகவுப்பாடு என்றும்‌ 
கூறலாம்‌. கல்வி நிலையம்‌ 
முதலிய சமூக நிலையங்களின்‌ 
சட்ட இிட்டங்களுக்குக்‌ கட்டுப்‌ 
பட்டு, அவற்றின்‌ தேவைகள்‌ 
நிறைவேறும்‌ வகையில்‌ நடந்து 
கொள்ளும்‌ முறை அல்லது 
இயல்பு இது. (க. உள) 


90] 


2 





80] றப (அட்ஜஸ்டர்‌ 
நியூரான்‌) - தகவுறு நரம்பன்‌: 
நரம்பு மையத்திலுள்ள நரம்‌ 
பணு. இதன்‌ மூலம்‌ துடிப்புகள்‌ 
உணர்‌ நரம்புக்‌ கண்ணறையி 
விருந்து செய்கு நரம்புக்‌ கண்‌ 
ணரைக்குச்‌ செல்கின்றன. 
(உயி) 


20121௦ (அட்னேட்‌)- ஒட்டி 
இணைந்த: மகரந்த இழையோ 
அதன்‌' தொகுப்போ மகரந்தப்‌ 
பையின்‌ பின்புறம்‌ முழுவதும்‌ 
பொருந்தி இருக்கும்‌. எ.டு 
சண்பகப்பூ. (உயி) 


200165081௦ (அடோலசன்ஸ்‌) - 
விடலைப்‌ பருவம்‌: குழந்தைப்‌ 
பருவத்தின்‌ இறுதியில்‌ 
தொடங்கி, முழு முடுர்ச்சி ஏற்‌ 
பட்டவுடன்‌ முடியும்‌ ஒரு 
முதன்மையான வளர்ச்சிப்‌ 
பருவம்‌. ஆண்‌: 13 - 20 வயது. 
பெண்‌ 12 - 18 வயது(க.உள) 


200௮ பசக்‌ (அட்ரினல்‌ 
இளாண்ட்ஸ்‌) - அட்ரினல்‌ 
சுரப்பிகள்‌: ஏறு நீரக மேல்‌: 
சுரப்பிகள்‌. ஒவ்வொரு இறு 
நீரகத்தின்‌ மேல்‌, முக்கோண 
வடிவத்திலுள்ள ஒரு சுரப்பி. 
இது அகணி, புறணி என இரு 
பகுதிகளைக்‌ கொண்டது. 
புறணியின்‌ சுரப்பான கார்ட்‌ 
டின்‌ குருதியில்‌ உப்பின்‌ 
அளவைச்‌ சரிசெய்கிறது. இது 
பெண்ணிடத்து ஆண்மையை 
உண்டாக்குவது. அகணிச்‌ சுரப்‌ 
பான அட்ரினலின்‌, குருதி! 


யழுத்தத்தை ஒரே ராக வைக்‌ 
கிறது, நெருக்கடி நிலையைச்‌ 
சமாளிப்பது. இச்சுரப்பிகள்‌ 
சரிவர வேலை செய்யாவிடில்‌ 
அடிசன்‌ நோய்‌ உண்டாகும்‌. 
பா. &0015005' 015856 (உயி) . 


8080101100 (அட்சார்ப்ஷன்‌) - 


வெளிக்கவரல்‌: ஒரு நீர்ம அல்‌ 
லது திண்மத்தின்‌ மேற்பரப்பில்‌ 
மற்றொரு பொருளின்‌ அணு 
அல்லது மூலக்கூறு அடுக்கு 
படியும்‌ முறை. இச்‌ செயலை 
நிகழ்த்தும்‌ பொருள்‌ வெளிக்‌ 
கவரி (அட்சார்பண்ட்‌) (இய). 


அுெளா!//005 மய அட்வண்‌ 


டீஷியஸ்‌ பட்ஸ்‌) - வேற்றிட 
ஆரும்புகள்‌ன முளை இலைத்‌ 
தாவரங்களில்‌ இவை இலை 
விளிம்பில்‌ தோன்றுபவை. 
எ.டு. பிரையோபைலம்‌. 
யானைக்காதுத்‌ தாவரங்களில்‌ 
இவை இலைப்‌ பரப்பில்‌ 
தோன்றுபவை. எ.டு. 
பிகோனியா. ஒவ்வொரு அரும்‌ 
பும்‌ ஒரு புதிய தாவரமாகும்‌. 
தோன்றும்‌ இடம்‌ வேறுபடு 
வதால்‌ இப்பெயர்‌. (உயி) 


80/!(1006 10015 (அட்வண்‌ 


மஷியஸ்‌ ரூட்ஸ்‌) - வேற்றிட 
வேர்கள்‌. பா 1001 ஈ௦014122410. 
(உயி) 


8618ஈ௦டக (ஏரென்கைமா) - 


காற்றுப்‌ பஞ்சுத்தக:: நாத 
தாவரங்களில்‌ காணப்படும்‌ 
மூச்சுத்திசு. (உயி) 


வெர்‌ 





891181 (ஏரியல்‌) - அலைவாங்க: 
வானொலி அலைகளைப்‌ பெற 
வும்‌ செலுத்தவும்‌ பயன்படும்‌ 


கருவியமைப்பு. வானொலி 
யின்‌ ஒரு பகுதி பா. போர்றொ௮ 
(இய) 

291121 1001 (ஏரியல்‌ ரூட்‌) - 
காற்றிய வேர்‌. தரைமேல்‌ வேர்‌. 
தாவரத்‌ தண்டகத்திலிருந்து 
மண்ணிற்கு மேல்‌ உண்டாகும்‌ 
வேர்‌. ஈரக்காற்றிலிருந்து நீரை 


உறிஞ்சுவது. எ.டு. ஆலம்‌ 
விழுது. (உயி) 

8௨௭009 (ஏரோப்‌) - காற்றுப்‌ 
பருகுயிரி: தான்‌ வாழக்‌ காற்றை 


உட்கொள்ளும்‌ உயிர்‌. (உயி.) 


861001௦ 1850112110 (ஏரோபிக்‌ 
ரெஸ்பிரேஷன்‌) ப காற்றுப்‌ 
பருகு மூச்சு: இதல்‌ தடையிலா 
உயிர்வளி கரிமப்‌ பொருள்‌ 
களை ஈரற்றஞ்‌ செய்வதால்‌, கரி 
இரு ஆக்சைடும்‌ நீரும்‌ உண்‌ 
டாகும்‌. அதிக அளவு ஆற்றலும்‌ 
இடைக்கும்‌. (உயி) 


581018015 (ஏரோடேக்்‌இஸ்‌) - 
காற்றமைவு இயக்கம்‌: இஃது 
உயிர்வளிச்‌ செறிவு வாட்டத்‌ 
தற்குத்‌ துலங்கலாக அமைவது. 
எ.டு. இயங்கக்‌ கூடிய காற்றுப்‌ 
பருகு குச்‌சியங்கள்‌ நேரிடை 
அமைவியக்கமும்‌, இயங்கக்‌ 
கூடிய கட்டாயக்‌ காற்றுப்‌ பருகு 
குச்சியங்கள்‌ எதிரிடை அமை 
வியக்கமும்‌ கொண்டவை. 
(உயி) 


2910110019 (ஏரோட்ராபிசம்‌) - 
காற்று நாட்டம்‌: ஒருவகை வேத 


நாட்டம்‌. இடல்‌ நிலைப்‌ 
படுத்துங்காரணி உயிர்வளி. 
(உ௰) 


8951142110 (ஈஸ்டிவேஷன்‌) -- 
1. கோடை உறக்கம்‌: இது 
கோடையில்‌ தாவரத்திலும்‌ 
விலங்கிலும்‌ உண்டாவது. எ.டு. 
பாம்பு, மீன்‌, பனிக்கரடி 


05 
டட 
௮ 


(-7(.) 
இதழமைவு 

1. தொடூ அமைவு 

2. சுழலமைவு 

3. அடுக்கமைவு 
2. இதழமைவு: பூ மொட்டில்‌ 
இதழ்கள்‌ அமைந்திருக்கும்‌ 
முறை. இதழ்கள்‌ என்பவை 
புல்லிகளையும்‌ அல்லிகளை 
யும்‌ குறிக்கும்‌. இதன்‌ முதன்மை 
யான வகைகள்‌: 1, அடுக்‌ 
௯மைவு (இம்பிரிகேட்‌) - புலி 
நகக்‌ கொன்றை 2. சுழலமைவு 
(டிவிஸ்டட்‌) - செம்பருத்தி 
3. தொடு அமைவு (வால்வேட்‌) 
வெங்காயம்‌. 


274 





211221 (அஃபரண்ட்‌) - இகல்‌: 
உட்செல்‌. 1. இகல்‌ குருதிக்‌ 
சூழாய்‌. உடலின்‌ புறப்பகுதி 
யிலிருந்து உள்ளே குருதியைக்‌ 
கொண்டு வருவது. 3. இகல்‌ 
நரம்பு: உணர்‌ பகுதிகளி 
லிருந்து உணர்ச்சியை மைய 
நரம்பு மண்டலத்திற்குக்‌ 
கொண்டு வருவது ஒ. 611281. 
(உயி) 


9111124்‌0 (அபாரஸ்‌ 
டேஷன்‌) - காடூ பெருக்கல்‌: 
சமுதாய மரங்களை வளர்ப்‌ 
பதன்‌ மூலம்‌ காடுகளை உரு 
வாக்கல்‌. தொழில்‌ வயமாதல்‌, 
நகரவயமாதல்‌ முதலிய கார 
ணங்களால்‌ காடுகள்‌ அழிந்து 
வருகின்றன. இதைக்‌ குறைக்‌ 
கவே காடுபெருக்கல்‌ ஒரு 
தேசியத்‌ இட்டமாகக்‌ கொள்ளப்‌ 
பட்டிருக்கிறது. ஒ. ே085118- 
11௦. உயி) 
910 (ஆஃப்டர்பர்த்‌) - 
பிறப்புப்‌ பின்பொருள்‌: நஞ்சுக்‌ 
கொடி, நாண்‌, படலங்கள்‌ 


ஆகியவை. இவை குழந்தை 
பிறந்த பின்‌ வெளித்‌ தள்ளப்‌ 


படுபவை. (மரு) 
898/௦ (அகமிக்‌) - பாலுறாப்‌ 
பெருக்க முறை: பாலணு 


இணையாமல்‌ ஏற்படும்‌ இனப்‌ 
பெருக்கம்‌. (உயி) 

8027-௨02 - அகார்‌ - அகார்‌ இல 
கடல்‌ பாசிகளிலிருந்து பெறப்‌ 
படும்‌ பி௫மம்‌. பல சர்க்கரை 
கள்‌ சேர்ந்த கலவை. இது 


&,07 





நீருடன்‌ சேர்ந்து ஜெல்‌ என்னும்‌ 
கூழ்மமாகறது. அதிக வெப்ப 
நிலையில்‌ உருகுகிறது. 
வளர்ப்புக்‌ கரைசலைக்‌ கெட்டி 
யாக்கப்‌ பயன்படுகிறது. இக்‌ 
கரைசல்களில்‌ நுண்ணியிரி 

கள்‌ வளர்க்கப்படுகின்‌ றன . 

இது உணவுப்‌ பண்டங்கள்‌ 
செய்யவும்‌ பயன்படுகிறது. 
(உயி) 

20219 (அகேட்‌, - கருங்கல்‌: 
இலிகாவின்‌ மிகக்‌ கடினமான 
இயல்புவடிவம்‌. விலைமதஅூப்‌ 
புள்ளது. பன்னிறமுள்ளது. 
அடுக்குகளாலானது. அணி 
கலன்களிலும்‌ கடினப்‌ பகுதி 
கள்‌ செய்வதிலும்‌ பயன்‌ 
படுவது. (வேதி) 

806, 6353! (ஏஜ்‌, பேசல்‌) அடிப்‌ 

படை அகவை: உரிய வயது. 

(க. உள) 


206, ௦1௦1௦01681 (ஏஜ்‌, இரன 
லாஜிகல்‌) - கால அகவை: 
பிறந்த நாளிலிருந்து ஆண்டு, 
திங்கள்‌, நாள்‌ என்று கணக்‌ 
கிடப்படுவது. (க. உள) 

206, ௩௦42! (ஏஜ்‌, மெண்டல்‌) - 
உள அகவை: நுண்ணறிவு 
ஆய்வில்‌ பெற்ற மதுப்பெண்‌ 
ணுக்குப்‌ பொருததமான வயது 
(க.உள) 

914 ௦01௦பா - இக்பா நிறம்‌: 
மூவண்ணத்தைப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ நிறப்‌ புகைப்படக்கலை. 


(இய). 


809 


௨ 





8991ப4ஈ2ி௦ஈ .. அக்குளுடி 
னேஷன்‌)) - ஒருங்கொட்டல்‌: ஒரு 
சேர ஒட்டிக்கொள்ளுதல்‌. 
இச்செயல்‌ எதிர்ப்பொருள்‌ 
விளைவுகளில்‌ ஒன்று. குச்சி 
யங்கள்‌, குருதியணுக்கள்‌, 
முதல்‌ தோன்றிகள்‌ முதலியவை 
இவ்வியல்பு கொண்டவை. 
(உயி) 


8901௦85௦௱ஈ  (அக்ரஷன்‌) - 
வலுத்தாக்கல்‌: 1. ஒருவகை 
விலங்கு நடத்தை. பிற விலங்கு 
களை அச்சுறுத்தவும்‌ எதிர்க்க 
வும்‌ நடைபெறுவது. இது 
எஇிர்ப்புக்குரிய துலங்கலே, 
எ.டு. புலி, சிங்கம்‌ 2. ஒரு நாடு 
மற்றொரு நாட்டை வலிய 
தாக்குதல்‌ எ.டு, ன வலுத்‌ 
தாக்கல்‌. (உய) 
880 (அக்ரட்‌) - வளர்ப்புசார்‌: 
தாவர வளர்ப்ப வகைகள்‌. 
(உ௰) 


801/ப!யாச௪ (அக்ரிகல்சர்‌) - 
வேளாண்மை: மனிதன்‌ ஈடு 
படும்‌ பல வேறுபட்ட பொரு 
ளாதரச்‌ செயல்களில்‌ ஒன்றா 
கும்‌. அது மனிதன்‌ தன்‌ 
வாழ்க்கை நடைபெறுவதற்காக 
ஏற்படுத்தக்‌ கொண்ட ஓர்‌ 
இன்றியமையாத்‌ தொழில்‌. அது 
நிலத்‌ தோற்றத்தில்‌ அதிக 
இடத்தை அடைத்துக்‌ கொள்‌ 
வது. மனிதனுக்கு மிகுதியாகத்‌ 
தேவைப்படும்‌ நார்ப்பொருள்‌ 
களையும்‌ தொழிற்‌ சாலை 
மூலப்பொருள்களையும்‌ அத 


கம்‌ வேளாண்மையிலிருந்து 
தான்‌ பெறமுடிகிறது. 
பண்ணை முறை என்பது 
வேளாண்மையில்‌ ஒரு புதிய 
முறையாகும்‌. (உ௰) 


8077௦05 (அகைனஸ்‌) - சலக 


மற்ற: பெண்‌ உறுப்பான சூல 
கம்‌ வள்ராப்பூ. (உயி) 


2/5, 8௦0பகம்‌ ॥ா௱பாக 
ளெ ஷூாா்‌௦ு 
(எயிட்ஸ்‌, அக்கொயர்டு 


இம்யூன்‌ டெபிஷியன்ி இன்ட்‌ 
ராம்‌) - எயிட்ஸ்‌, ஈட்டு எஷிர்ப்‌ 
பாற்றல்‌ குறை நோய்க்‌ குறியம்‌: 
1981 இல்‌ அமெரிக்காவில்‌ 
கண்டறியப்பட்டு வெளி நாடு 
களுக்குப்‌ பரவியது. குறிப்‌ 
பாகத்‌ தமிழ்‌ நாட்டிலும்‌ உள்‌ 
சாது. நச்ஏயத்தினால்‌ விலை 
மகளிர்‌ மூலம்‌ தொற்றுவது. 
குழந்தைகளையும்‌ பற்றக்‌ 
கூடியது. இந்நோய்‌ வெள்‌ 
எணுக்களை அழிப்பதால்‌, 
எதிர்ப்பாற்றல்‌ உண்டாக 
ஏதில்லை. தடுப்பு மருந்தும்‌ 
இன்னும்‌ கண்டறியப்‌ பட 
வில்லை. ஒரு கொடிய நோய்‌. 
(மரு) 


வி்‌ (எயில்மெண்ட்‌) - சிறு 


நோய்‌: இறிய அளவில்‌ தாக்கும்‌ 
நோய்‌. எ.டூ. நீர்க்‌ கொள்ளல்‌. 
பா. 0156256 (மரு) 


8 (ஏர்‌) - காற்று: புவியைச்‌ 


வளிக்கலவை. 
நீர ர வி | 


கழ்ந்துள்ள 
வளிகளைத்‌ தவிர, 


வா 


௨0 





௮ய்டிரோகார்பன்கள்‌, அய்டி 
ரஜன்‌ பெராக்சைடு, கந்தகச்‌ 
சேர்மங்கள்‌, சிறிய புழுஇத்‌ 
துகள்கள்‌ ஆகியவையும்‌ இடல்‌ 
உள்ளன. (இய) 

௮ 61800 (ஏர்‌ பிளாடர்‌) - 
காற்றுப்பை: மீன்களுக்கு மிதக்க 
உதவும்‌ உறுப்பு. (உயி) 

வா ௦, &்‌ (ஏர்‌ 
கண்டை வைப்ப, ௭5)) - கரத்தைத்‌ 
தட்பமாககல்‌: இடல்‌ காற்றின்‌ 
வெப்ப நிலை மட்டுப்படுத்தப்‌ 
படுகிறது. இது வேறுபட்ட 
மூன்று செயல்களைக்‌ 
குறிக்கும்‌. 

1. காற்றை வெளுத்தல்‌ 2. ஈரப்‌ 
பதமாக்குதல்‌ 3. ஈரத்தை நீக்கு 
தல்‌. இஇில்‌ உண்டாகும்‌ 
தண்மை அல்லது குளிர்ச்சி, 
மருந்துகள்‌, கணிப்பொறி 
முதலியவை நன்னிலையில்‌ 
இருக்க உதவுகிறது. தவிர, 
அலுவலகங்களிலும்‌ வண்டி 
களிலும்‌ வீடுகளிலும்‌ குளிர்ச்டி 
யூட்டப்‌ பயன்படுகிறது. இவ்‌ 
வினை நடைபெற உதவும்‌ 
கருவிக்குக்‌ காற்றுத்‌ தட்ப 
மாக்கி (ஏர்‌ கண்டிஷனர்‌) 
என்று பெயர்‌. இதிலுள்ள இரு 
முறைகள்‌ : 

1. ஒருமுக முறை: ஒரு 
பகுதியை மட்டும்‌ குளிராக்கு 
வது. 2. மையமுக முறை: ஒரே 
சமயத்தில்‌ பல பகுஇகளைக்‌ 
குளிரச்‌ செய்தல்‌. 

௮.௮.3 


2] 2121௪ (ஏர்‌ பிளேன்‌) - 


வானூர்தி: 1903 இல்‌ ரைட்‌ 
சகோதரர்களால்‌ அமைக்கப்‌ 
பட்டது. இதில்‌ முன்தள்ளி 
(புரொபெல்லர்‌) உண்டாக்கும்‌ 
காற்று, ஊர்திக்குக்‌ €ழ்‌, மேல்‌ 
நோக்கு இறுக்கத்தையும்‌, 
ஊர்திக்கு மேல்‌ குறைந்த 
அழுத்தத்தையும்‌ ஏற்படுத்து 
வதால்‌, அது மேல்‌ நோக்க எழு 
கிறது. இறக்கைகளின்‌ வளை 
வான மேல்‌ பரப்புகளும்‌ 
குறைந்த அழுத்தம்‌ உண்டாக 
உதவுகின்றன. (இய) 


21. 8808 (ஏர்‌ சேக்ஸ்‌) - காற்று 


விரிபைகள்‌: இவை பறவை 
களுக்கே உரியவை. நுரையீரல்‌ 
களின்‌ நீட்சிகள்‌. மார்புப்‌ பகுதி 
யிலும்‌ வயிற்றுப்‌ பகுஇயிலும்‌ 
அமைந்திருப்பவை. பறவை 
மூச்சுவிட உதவுபவை. (உயி) 


21116515 (அக்கனிடுஸ்‌) - இயக்க 


மின்மை: உணர்கொம்புகள்‌ 
முதலிய புலனுறுப்புகள்‌ தை 
வடைந்தாலோ இழக்கப்‌ 
பட்டாலோ உறக்கத்தை ஒத்த 
இயக்கமற்ற நிலை பூச்களில்‌ 
காணப்படும்‌. (உயி) 


811612 (அக்‌இனெட்‌) - நிலைச்‌ 


சிதல்‌: பாசியணுக்களில்‌ உண்‌ 
டாகும்‌ தடித்த சுவரும்‌ இயக்க 
மின்மையும்‌ உள்ள இதல்‌, 
எண்ணெய்ச்‌ சேமிப்பும்‌ 
உணவுச்‌ சேமிப்பும்‌ உண்டு. 
இது பருவம்‌ விட்டு வாழ உதவு 
வது. (உ௰) 


814 





818 (அலா) - புறச்ரி: கனிமேல்‌ 
காணப்படும்‌ படலப்புற 
வளர்ச்சி. தண்டு நோக்கிச்‌ 
செல்லும்‌ இலைவிரிவு. தட்டை 
யான இறகமைப்பு, இத்தட்டை 
யான இறகமைப்பு காற்றில்‌ 
பறக்க உதவுகிறது. எ-டு. 
வேம்பாடம்‌. இது சிறகுக்‌ ௬னி. 

81802519 - அலபால்டர்‌: கே5௦, 
211,0. நீரமை நிலையிலுள்ள 
கால்சியம்‌ சல்பேட்டின்‌ 
(ஜிப்சம்‌) இயல்பான ஒளிபுகா 
வடிவம்‌. (வேதி) 

816௨0௦ (ஆல்பிடோ) - ஒளி எண்‌: 
ஒரு பரப்பிலிருந்து மறிக்கப்‌ 
படும்‌ ஒளியின்‌ அளவுக்கும்‌ 
படுஒளியின்‌ அளவுக்குமுள்ள 
வீதம்‌. வியாழனின்‌ ஒளி எண்‌ 
0.44 (இய). 


ஙு. ஆேல்பினிசம்‌) - 
வெண்ணியம்‌: ஓர்‌ உயிரியில்‌ 
நிறமாதல்‌ இல்லாத கால்வழிக்‌ 
குறைபாடு. வெண்ணிய 
விலங்குகள்‌ அல்லது மனிதரின்‌ 
தோல்‌, மயிர்‌, கண்கள்‌ ஆட 
யவை உரிய நிறத்துடன்‌ இரா. 
(உயி) 


வபர (60) - ஆல்புமின்‌: 
கோளப்புரதத்‌ தொகுதியில்‌ 
ஒன்று. நீரில்‌ கரையும்‌. 
வெப்பப்படுத்தக்‌ கரையா உறை 
பொருளாகும்‌. இது முட்டை 
வெள்ளை, குருதி, பால்‌ 
முதவியவற்றில்‌ உள்ளது. 
(டேயி) 


௮10 





ளா! (ஆல்கெமிஸ்ட்‌) - 


இரசவாதி: பொன்னாக்குபவர்‌. 
பொன்னாக்கு கலையில்‌ தேர்ந்‌ 
தவர்‌. இக்கலை இடைக்‌ 


காலத்தைச்‌ சார்ந்தது. (வேதி) 


வட (ஆல்கெமி) - இரச 


வாதம்‌: பொன்னாக்கல்‌. இரும்பு 
முதலிய உலோகங்களைப்‌ 
பொன்னாக்குதல்‌. வேதி 
இயலின்‌ தொடக்க நிலை 
அல்லது குழவி நிலை. இது 
செயல்முறை வேதி இயலே. 
வேதி இயல்‌ உருவாக வழி 
வகுத்தது. (வேதி) 


212௦1101 (அல்ககால்‌) - சாராயம்‌: 


ள்‌. கரைமம்‌. எஈத்தேனி 
விருந்து பெறப்படுவது. சர்க்‌ 
கரைக்‌ கரைசலைக்‌ கொடுக்க 
வைத்து வடிக்க, இந்நீர்மம்‌ 
இடைக்கும்‌. எனிதில்‌ இப்பிடிக்‌ 
கும்‌, ஆவியாகும்‌. எரிச்சலைத்‌ 
தரக்கூடிய சுவை. இனிய பழச்‌ 
சாறு போன்ற மணம்‌. ஊக்க 
யாக இருப்பதால்‌ குடிப்பதற்‌ 
கேற்றது. அயோடின்‌, கற்பூரம்‌ 
முதலியவற்றைக்‌ கரைக்கும்‌, 
விளக்‌ கெரிபொருளாகவும்‌ 
மயக்க மருந்தாகவும்‌ பயன்படு 
கிறது. (வேதி) 


0 - அஇல்டுகார்ப்‌: 
ொமி,05. இப்பொருள்‌ 
வெண்ணிறப்படிகம்‌. கந்தக 


மணமுள்ளது. மிகக்‌ குறைவாக 
நீரில்‌ கரைவது. அசெட்டோன்‌, 
பென்?ன்‌, ஈத்தைல்‌ ஆல்ககால்‌, 
சைலின்‌ முதலிய கரிமக்‌ கரை 


210 


1: 11/4 





சல்களில்‌ கரைவது. பூச்சிக்‌ 
கொல்லி. (வேதி) 


2/0௦1 76801101 (ஆல்டால்‌ ரீ 
ஆக்ஷன்‌) - ஆல்டால்‌ வினை: 
இதில்‌ ஓர்‌ ஆல்டிகைடின்‌ இரு 
மூலக்கூறுகள்‌ எரிசோடா முன்‌ 
னிலையில்‌ சேர்ந்து ஒர்‌ ஆல்‌ 
டாலைக்‌ கொடுக்கும்‌. அதாவது, 
ஆல்டிகைடு, ஆல்ககால்‌ வினை 
படூ தொகுதிகளை ஒரு சேர்மம்‌ 
கொண்டிருக்கும்‌. (வேதி) 


வொ - ஆல்ட்ரின்‌: 6,401. 
ஜெர்மன்‌ வேதி இயலார்‌ கூர்ட்‌ 
ஆல்டர்‌. என்பவர்‌ பெயரால்‌ 
அமைத்த வேடுப்பொருள. 
கரையான்‌ கொல்லி. (வேது) 

8160௭௦௬௪௨௪ (அலிரோன்‌) - மாப்‌ 
புரதம்‌: சல விதைகளில்‌ காணப்‌ 
படும்‌ புரதம்‌ (உயி) 


91/6பா௦ 1851 (அலிரோபிளாஸ்ட்‌) 
- மாக்கணிகம்‌: புரதத்தைச்‌ 
சேர்க்கும்‌ நிறமற்ற கணிகம்‌. 
(உயி) 

வ/லஃப்‌ா - அலெக்ின்‌: நச்சு முறிவு. 
குருதித்‌ தெளியத்தில்‌ (8ரம்‌) 
இருப்பது. எதிர்த்தெளியத்‌ 
தோடு சேரும்‌ பொழுது! நோய்க்‌ 


கெடுராகப்‌ பாதுகாப்‌ 
பளிப்பது. (உயி) 

81086 (ஆல்கே) - பாசிகள்‌: 
பச்சையமுள்ளதால்‌ ஒளிச்‌ 
சேர்க்கை நடத்துபவை. உடல்‌ 
ஒற்றைக்‌ கண்ணறையா 
லானது. கண்ணறை 


அமைப்பே மூச்சுவிடுதல்‌, கழி 


வகற்றல்‌, இனப்பெருக்கம்‌ 
செய்தல்‌ முதலிய வேலை 
களைச்‌ செய்யப்‌ பயன்‌ படுவது. 
பெரும்பான்மை நீரில்‌ வாழ்‌ 
பவை. 25,000 க்கு மேற்பட்ட 
வகைகள்‌ உண்டு. எ-டு. ளெமி 
டோமோனாஸ்‌. (உயி) 


819௦1௦0ூ (ஆஅல்காலஜி) - பாசி 
இயல்‌: பா௫களை ஆராயும்‌ 
உயிரியல்‌ துறை. (உயி) 

81901 (ஆல்கோரிதம்‌) - 
செய்முறைப்பாடு: இது விதி 
முறைகள்‌ வழிப்பட்ட நடை 
முறை. ஒரு குறிப்பிட்ட வரிசை 
யில்‌ நிறைவேறறப்படும்‌ 
இயக்கப்பாடு. இது கணாக்கிற்‌ 
கும்‌ கணக்கு முறைமைக்கும்‌ 
ஒரு இறவுகோல்‌. இறப்பாகக்‌ 
கணிப்பொறி அறிவியலில்‌ 
பயன்படுவது. இது சிக்கலுக்குத்‌ 
தீர்வுகாண உதவும்‌ நுஷுக்கமு 
மாகும்‌. (இய) 

ப்௱கார்வாரு ௦! (அலிமெண்‌ 
டரி கனால்‌) - உணவு வழி: இது 
வாயில்‌ தொடங்கக்‌ கழிவாயில்‌ 
முடிவது. முதன்மையாக 
உணவு செரிக்கப்படுவது. 
தொண்டை, இரைப்பை, ஏறு 
குடல்‌, பெருங்குடல்‌, சுரப்பிகள்‌ 
ஆலெயெவை இடுலுள்ள ஏனைய 


உறுப்புகள்‌. செரித்தல்‌ மண்‌ 
டலத்தின்‌ முதன்மையான 
பகுதி. (உயி) 


81811 (ஆல்கலி) - காரம்‌: நீரில்‌ 
கரையக்கூடிய வீறுள்ள உப்பு 
மூலி. கரிப்பு, காரச்சுவை. காடி 


91% 


20 





யூடன்‌ சேர்ந்து உப்பைக்‌ 
கொடுத்தல்‌, சிவப்புப்‌ பூஞ்சுத்‌ 
தாளை நீலமாக்குதல்‌ முதலி 
யவை இதன்‌ பண்புகள்‌ ஒ. 8040 


(வேதி) 





௨௬௬௦௨: 


௫ 


குடல்பை 
குடல்வால்‌ 


கழிகுடல்‌ 
கழிவாய்‌ 


10, 
5ம்‌, 
32. 


8/1 ராக! (ஆல்கலி மெட்‌ 
டல்ஸ்‌) - கார உலோகங்கள்‌: 
தனிம வரிசை அட்டவணையி 
லுள்ள முதல்‌ தொகுதித்‌ தனி 
மங்கள்‌ - லித்தியம்‌, சோடியம்‌ 
முதலியவை. (வேதி) 
விள (ஆலகலிமீட்டர்‌) - 
காரமானி: காரச்‌ செறிவை 
அளக்கப்‌ பயன்படும்‌ கருவி. 


(வேதி) 


விரு ஆல்கலிமெட்ரி) - 
கார அளவை: காடி 
அளவைக்குத்‌ தலைூ€ழோனது. 
பூரட்டில்‌ உப்பு மூலி (பேஸ்‌) 
இருக்கும்‌. (வேதி) 

211௪ சொரி ஆல்கலைன்‌ 
எர்த்‌) - காரமண்‌: காரப்புவி 
உலோகாக்ஸைடு; காரமண 
உலோகம்‌ (வேட) 


21/24 எர ஈள்‌2/5 (ஆல்க 
லைன்‌ எர்த்‌ மெட்டல்ஸ்‌) 
காரப்புவி உலோகங்கள்‌: தனிம 
வரிசை அட்டவணையில்‌ 
இரண்டாந்‌ தொகுதித்‌ தனிமங்‌ 
கள்‌ - கால்டியம்‌, பேரியம்‌, மக்‌ 


னீயம்‌ முதலியவை (வேத) 


விட (ஆல்கலினிட்டி) 
காரமை: காரத்தன்மை 
201007 (வேது) 


ஓ. 
8/1௦105 (ஆல்கலாய்ட்ஸ்‌) - 
காரமங்கள்‌: ஒல இரு விதை 
யிலைத்‌ தாவரங்களிலுள்ள 
அடிப்படைக்‌ கரிமச்‌ சேர்மங்‌ 
கள்‌, நைட்ரஜன்‌ ஊோட்ட 
முள்ளவை. எ-டு. மார்பைன்‌, 
நிக்கோடைன்‌. (வேதி) 


81/81/0515 (ஆல்கலோடுஸ்‌) 
காரத்தேக்கம்‌: ஒரு நோய்‌. குருதி 


யில்‌ காரப்பண்பு மிகுந்‌ 
திருத்தல்‌. (மரு) 
81811௦15 (ஆலண்டாயிஸ்‌) - 


பூழ்ப்பை: பறவை, ஊோர்வன, 


பாலூட்டி முதலிய முதுகெலும்‌ 
புள்ள விலங்குகள்‌ மூச்சு 


விடுவதற்காகக்‌ கருவில்‌ காணப்‌ 
படும்‌ படலம்‌ (உ௰) 


விசிக றக்‌ | (அலீல்ஸ்‌, 
அலிலோமார்ப்ஸ்‌) இணை 
மாற்றுகள்‌: த இன்கை மேற்‌ 
பட்ட மரபணுக்கள்‌ (ஜீன்கள்‌) 
ஒன்றுக்கொன்று மாற்றாக 
அமைதல்‌. மெண்டல்‌ விஇப்‌ 
படி, மரபுரிமை பெற்ற ஓரிணை 
மாற்றுப்‌ பண்புகளில்‌ ஒன்று. 
அவை பின்வரும்‌ நிலைகளில்‌ 
அமையும்‌. 1. குன்றல்‌ பிரிவில்‌ 
ஒரே கண்ணறையில்‌ இரட்டிக்‌ 
கும்‌ ஒத்த நிறப்புரிகளைப்‌ 
(குரோமோசோம்கள்‌) பொறுத்‌ 
தவரை, அவை ஒரே இருப்பிடத்‌ 
இல்‌ இருப்பவை. 2. ஒரே 
தொகுதி வளர்ச்சி முறைகளில்‌ 
அவை வேறுபட்ட விளைவு 
களை உண்டாக்கும்‌ 3. ஒன்று 
மற்றொன்றாகச்‌ சட்டென்று 
மாற்றமடையும்‌. (உயி) 

21/94 (அலர்ஜி) - ஒவ்வாமை: 
தூசி, தூள்‌ முதலிய ஒவ்வாப்‌ 
பொருள்களுக்கு உடல்‌ உண்‌ 
டாக்கும்‌ இயல்பு நீங்கிய 
தடுப்புத்‌ துலங்கல்‌ (மரு) 
8/2 - அல்லோபார்‌: 
இயற்கையில்‌ இல்லாத ஒரு தனி 
மத்தின்‌ ஓரிமங்களின்‌ (ஐசோ 


டோப்புகளின்‌) கலவை. 
(வேது) 
21/03 (அலாய்‌) - உலோகக்‌ 


கலவை: உலோகம்‌ உலோகத்‌ 
துடனோ, உலோகம்‌ மற்றொரு 
அலோகத்துடனோ சேர்ந்து 


31௦781 





உண்டாவது. எ.டு. இன்வார்‌, 
பித்தளை, வெண்கலம்‌. 
(வேதி) 

(அலோூிராப்ட்‌), - 
அயலொட்டூ: ஓர்‌ உறுப்பை 
ஒருவரிடமிருந்து மற்றொரு 
வரிடம்‌ ஒட்டுதல்‌. இஇில்‌ ஒரே 
மாற்றிப்‌ பொருத்தலுக்குரிய 
எதிர்ப்புத்‌ தூண்டிகள்‌ இரா. ஒ. 
அப1௦0கர (உயி) 


81/௦5 அலோபதி) - அயற்‌ 


பண்டுவம்‌: இச்சொல்‌ ஆங்‌ 
கலத்தில்‌ அனிமன்‌ (1755 - 
1843) என்பவரால்‌ உ௬ 
வாக்கப்‌ பெற்றது. இது ஒரு 
நோய்‌ நீக்கு முறை. குணமாக்கு 
நிலைக்கு எதிரான நிலைமை 
இடுல்‌ உருவாக்கப்படுலிறது. 
இதனைச்‌ செய்பவர்‌ அயற்‌ 
பண்டுவர்‌ அலோபடுஸ்ட்‌) 
எனப்படூவர்‌. ஒ. ॥0௱௨௦றவ1ி. 
(மரு.) 


81/01௦068 (அலோட்ராப்ஸ்‌) - 


அயல்வேற்றுருக்கள்‌: கெட்டிப்‌ 
பொருள்களின்‌ வேறுபட்ட 
இயல்பு வடிவங்கள்‌. எ-டு கரி 
யின்‌ வேற்றுருக்கள்‌ வைரம்‌, 
கிராபைட்டூ (வேதி) 


2110110077 இலோட்ராபி) - அயல்‌ 


வேற்றுருமை: இயற்பண்பு 
களில்‌ மாறுபட்டுப்‌ பல வடிவங்‌ 
களில்‌ இருக்கும்‌ ஒரு தனிமம்‌ 
தன்‌ வேடுிப்‌ பண்புகளிலும்‌ 
மூல அமைப்பிலும்‌ மாறாமல்‌ 
இருக்கும்‌ இயல்பு. புற 
வேற்றுமை என்றும்‌ கூறலாம்‌. 


21 





எ-டு சாய்சதுரக்‌ கந்தகம்‌, ஊரி 
வடிவக்‌ கந்தகம்‌, களிக்கந்தகம்‌. 
(வேதி) 

81/௦0/ற௪ (அலோடைப்‌) - அயல்‌ 
வகை: பால்தன்மையில்‌ ஒத்த 
வகைக்கு எதிரான துணை 
வகை. (உயி) 

8[ற2 ஆல்பா: இரேக்க நெடுங்‌ 
கணக்கின்‌ முதலெழுத்து. குறி . 
௦. பொருள்‌ தொடக்கம்‌ (இய). 

223 060394) (ஆல்பா டிகே) - 
ஆல்பா சிதைவு: கஇரியக்கச்‌ 
சிதைவு. அணுக்கரு, இதில்‌ 
தானாக ஆல்பா துகள்களை 
உமிழும்‌. (இய) 

8]ற௱2 021016 (ஆல்பா பார்ட்டி 
ஒள்‌) - ஆல்பா துகள்‌: பல 


கஇிரியக்கத்‌ தனிமங்களால்‌ 
உமிழப்படும்‌ இம்மி. நேர்‌ மின்‌ 
னேற்ற (1) முடையது. ஈலியக்‌ 
கருவோடு ஒத்தமையும்‌ இரு 


அல்லணுக்கள்‌ (நீயூட்ரான்‌ 
கள்‌) இரு முன்னணுக்கள்‌ 
(நேரணுக்கள்‌) ஆஒியவற்றா 
லானது. (இய 


8[2 4 ₹845 (ஆல்பா ரேஸ்‌) - 
ஆல்பா கர்கள்‌: இவை 
விரைந்து செல்லும்‌ ஆல்பா 
துகள்களாலானவை. (இய) 


8/2 4609129110 ஆல்பைன்‌ 
வெஜிடேஷன்‌) - ல்ப்ஸ்‌ 
மலைத்‌ தாவரத்‌ தொகுதி: இத்‌ 
தொகுதி பயிர்களையும்‌ குறுஞ்‌ 
செடிகளையும்‌ கொண்டது. 
(உயி) 


போகம்‌, ௨.0. 


2112 
(ஆல்டர்னேட்டிங்‌ கரண்ட்‌, 
ஏ.எ.) - மாறு தஇிசை மின்‌ 
னோட்டம்‌: இருதசை மின்‌ 
னோட்டம்‌. பா. போசார்‌. (இய) 


311211௦ ௦7 னாக - 
(ஆல்டர்னேஷன்‌ ஆஃப்‌ ஜென 
ரேஷன்ஸ்‌) - தலைமுறை மாற்‌ 
றம்‌: பூக்காத்‌ தாவரங்களின்‌ 
வாழ்க்கை வரலாற்றில்‌ மாறி 
மாறி வரும்‌ இரு தலைமுறை 
களுக்குத்‌ தலைமுறை மாற்றம்‌ 
என்று பெயர்‌. ஒரு தலைமுறை 
ஓதல்‌ பயிர்த்‌ தலைமுறை 
(ஸ்போரோபைபட்‌) . மற்‌ 
நொன்று பாலணுப்பயிர்த்‌ 
தலைமுறை (கேமிடோபைபட்‌) , 
இவ்விரண்டும்‌ அமைப்பிலும்‌ 
இனப்பெருக்க முறையிலும்‌ 
வேறுபடுபவை. ௭.௫. பெரணி. 


இது ஓர்‌ இருமயத்தாவரம்‌. 
(உயி) 
211976 (ஆல்டேன்‌) - மாறு 


தொகுதி: அடுத்தடுத்து அமைந்து 
பெருமளவுக்கு வேறுபடும்‌ 
தாவரக்‌ கூட்டங்கள்‌. (உயி) 

2 (ஆல்டிமீட்டர்‌) - உயர 
மானி: உயரத்தை அளக்கும்‌ 
கருவி. வானூர்தியில்‌ அமைந்‌ 
திருப்பது. (இய) 

21/ப/5௱ (ஆல்ட்ருயிசம்‌) - உயிர்‌ 
நலம்‌: ஒரு விலங்இன்‌ நடத்தை. 
அதன்‌ பிழைப்பு வாய்ப்புகளை 
யும்‌ இனப்‌ பெருக்க வாய்ப்பு 
களையும்‌ குறைப்பது. ஆனால்‌, 


அ] 


அதன்‌ இனத்தைச்‌ சார்ந்த மற்‌ 
றொரு விலங்கல்‌ அவை அதக 


மாகும்‌. எடுத்துக்காட்டாக, 
ஆட்காட்டிக்‌ குருவி ஒன்று, 
கொன்று தின்னும்‌ பறவை 
ஒன்றைக்‌ கொத்துவது போல்‌ 
பாவனை செய்து, தன்‌ கூட்டி 
லிருந்து விரட்டுவதன்‌ மூலம்‌ 
தன்‌ குஞ்சுகளைக்‌ காப்பாற்ற 
முடிஒறது. 2. பொதுநலம்‌. 
பாட (ஆலம்‌) - படிகாரம்‌: 
இணைஞஷுறன்‌ மூன்றுள்ள அலு 
மினியம்‌, குரோமியம்‌, இணை 
திறன்‌ ஒன்றுள்ள பொட்டாசி 
யம்‌, சோடியம்‌ முதலிய தனி 
மங்களின்‌ இரட்டைச்‌ சல்பேட்டு 
எ-டு. பொட்டாஷ்‌ படிகாரம்‌. 
பொட்டாஷ்‌ சல்பேட்டும்‌ அலு 
மினியம்‌ சல்பேட்டும்‌ சேர்ந்தது. 
30 3.50), 24/7௦ (வேக) 
பார்க - அலுமினா: ச4்‌,2.. 
அலுமினியம்‌ ஆக்சைடு. வடிவ 
மற்ற வெண்ணிறப்‌ பொருள்‌. 
இயற்கையில்‌ குருத்தக்கல்‌ 
லாகக்‌ இடைப்பது. உலை 
களுக்குக்‌ கரை அமைக்கவும்‌ 
உருகாக்கற்கள்‌ செய்யவும்‌ 
பயன்படுவது. (வேடு) 
2[பாஈபிஙிமாட - அலுமினியம்‌: அ. 
எடைக்‌ குறைவான வெள்ளி 
போன்ற உலோகம்‌. கம்பியாக 
இழுக்கலாம்‌. தகடாக அடிக்க 
லாம்‌. எளிதில்‌ மின்சாரத்தைக்‌ 
கடத்துவது. பாக்சைட்‌ தாதுவி 
லிருந்து மின்னாற்‌ பகுப்பி 
னால்‌ பிரித்தெடுக்கப்‌ படுவது. 


வபாப்ங/ப௱ 3516 (அ 


வப 





வானூர்இுத்‌ தொழில்‌, தானி 
யங்ஒத்‌ தொழில்‌ ஆஇயெவற்றில்‌ 
முதன்மையாகப்‌ பயன்படூவது. 
ஓளிப்படப்‌ பொருள்களையும்‌ 
மருந்துப்‌ பொருள்களையும்‌ 
பொட்டலங்களில்‌ அடைக்கப்‌ 
பயன்படுவது. எடைக்குறைவு, 
விலைக்குறைவு ஆலியவை 
காரணமாகச்‌ செப்புக்‌ கம்பி 
களுக்குப்‌ பதில்‌ அலுமினி௰க்‌ 
கம்பிகள்‌ பயன்‌ படுபவை. 


(வேதி) 


2/பாரரியா மானா? (அலுமினி 


யம்‌ பிரான்ஸ்‌) - அலுமினிய 
வெண்கலம்‌: உலோகக்‌ கலவை. 
செம்பும்‌ அலுமினியமும்‌ சேர்ந்‌ 
தது. இதில்‌ இரும்பு, மாங்க 
னீஸ்‌, நிக்கல்‌, துத்தநாகம்‌ 
ஆகியவையும்‌ சேர்ந்இருக்கும்‌. 
இலைகள்‌, நாணயங்கள்‌, சமை 
யல்‌ பாண்டங்கள்‌ முதலியவை 
செய்யப்‌ பயன்‌ படூவது. (வே) 


வப௱ாப்ப௱ நவாம்‌ அலுமினியம்‌ 


பெயிண்ட்‌) - அலுமினிய 
வண்ணக்‌ குழைவு: அலுமினிய 
நிறமியைப்‌ பூசெண்ணெயில்‌ 
கலந்து தயாரிக்கப்படுவது. 
கதிர்வீச்சை மறித்து வெப்பக்‌ 
காற்றிலும்‌ வெந்நீர்க்‌ குழாய்‌ 


களிலும்‌ தொட்டிகளிலும்‌ 
வெப்பத்தை நிலைநிறுத்து 
வது. (வேடு) 


மினியம்‌ 
பேஸ்ட்‌) - அலுமினியப்‌ பசை: 
நன்கு நுணுக்கிய அலுமினியத்‌ 
தூளை எண்ணெயில்‌ கலந்து 


பொ 





வய 
இப்பசை செய்யப்படுகிறது. 
அலுமினிய வண்ணங்களில்‌ 


பயன்படுவது. (வேதி) 

8[பா//ப௱ 85022 (அலுமினியம்‌ 
சோப்‌) - அலுமினிய௰ச்‌ சவர்க்‌ 
காரம்‌: உயர்‌ கார்பாக்‌இலிகக்‌ 
காடி, அலுமினியம்‌ ஆடியவற் 
றின்‌ உப்பு, நீரில்‌ கரையாது; 
எண்ணெயில்‌ கரையும்‌. மசை, 
வண்ணங்கள்‌, பூசெண்ணெய்‌ 
கள்‌ ஆகியவற்றில்‌ பயன்படு 
வது. (வேது) 

814௦௨01068 (ஆல்வியோலஸ்‌) -- 
ம. பற்குழி: பல்லிலுள்ள குழி 
2. மூச்சுச்‌ ரிற்றறை: நுரை 
யீரலிலுள்ள சிறிய அறைகள்‌. 
(உயி) 


ரோ (மல்கம்‌) - இரசக்‌ 
கலவை: இரும்பு தவிர்த்த 
ஏனைய உலோகங்களோடு 
பாதரசம்‌ சேரும்பொழுது உண்‌ 
டாகும்‌ கலவை. றிது பாத 
ரசத்தை வெள்ளிநைட்ரேட்டுக்‌ 
கரைசலோடு சேர்க்க மர 
வளர்ச்சி ஒத்த வெள்ளி இரசக்‌ 
கலவை உண்டாகும்‌. இதற்குப்‌ 
பாதரச மரம்‌ என்று பெயர்‌. 


(வேதி) 


ாம்சள (அம்பர்‌) - நிமிளை: 
மஞ்சள்‌ நிறப்படிவ உயிர்ப்‌ 
பிசின்‌. அணிகலன்களில்‌ 


பயன்படுவது. (வேது) 
௱ட[ஜ2௭௦ப5 600 (ஆம்பிபேரஸ்‌ 

பட்‌) - இளம்‌ அரும்பு: இளம்‌ 

தாவர இலைகளையும்‌ பூக்‌ 


களையும்‌ கொண்ட மொட்டு. 


(உயி) 
ொட்பவ/ா06 (ஆம்பிவேலன் ஸ்‌) 


-. இருநிலை உளத்திறன்‌: 
விருப்பு வெறுப்பு ஆகஒிய எரர்‌ 
உணர்ச்சிகளை ஒருவரிடத்து 
ஒரு பொருள்‌ தோற்றுவிப்பது 
என்பது உளப்பகுப்பாரின்‌ 
அடிப்படைக்‌ கருத்து (௧க.உள) 


உ௱சா௦ார்‌௦62 (அமனோரியா) - 
விலக்கு நிற்றல்‌: இயல்பற்ற 
நிலையில்‌ வீட்டு விலக்கு 
ஒடுங்கல்‌ அல்லது இல்லாதிருத்‌ 
தல்‌ (மரு) 

௮65315 1 (அமென்சலிசம்‌) - 
பரிமாற்ற வாழ்வு; இது 
விலங்குகளிடையே நிலவும்‌ 
ஒருவகை உறவு வாழ்வு. இஇில்‌ 
வலிய உயிரி எளிய உயிரியை 
அழித்தாலும்‌, அச்செயல்‌ 
பொறுத்துக்‌ கொள்ளப்படுவது. 
ஓஒ. ௦௱௱ள$வ8௱ (உய) 

ளர்‌ மெண்ட்‌) - உளக்‌ 
குறையாளர்‌: உளவளர்ச்௪ி 
குன்றிய நிலையில்‌ இருப்பவர்‌. 
எனவே, குறைபாடு உடைய 
வர்‌. (மரு) 

ரொனாங்க (அமென்ஷியா) - 
உளக்குறை: உள்ளம்‌ போஇய 
அளவுக்கு வளராத நிலை. இது 
ஒரு குறைபாடே (மரு) 

றொகாயபா அமெண்டம்‌) - 
கதிர்க்கொத்து: கஇர்ப்‌ பூக்‌ 
கொத்து. ஒரு பால்‌ பூக்கள்‌ 


பாக்‌ 






நெருங்கிக்‌ குஞ்சம்போல்‌ இருத்‌ 
தல்‌. பூக்கள்‌ பூவடிச்‌ செதில்‌ 
களாகக்‌ குறைந்திருத்தல்‌. எ-டு. 
மஞ்சள்‌ மலர்ச்செடி (வில்லே) 
(உயி) 

வாசா6ப௱ - அமெரிரியம்‌: &௱ 
அஇக நச்சுத்‌ தன்மையுள்ள 
கதிரியக்கத்‌ தனிமம்‌. யுரேனி 
யத்தைக்‌ காட்டிலும்‌ அதிக அணு 
எண்‌ உடையது. புவியில்‌ 
இயற்கையாகக்‌ இடைப்ப 
தில்லை.  புளூட்டோனியத்தி 
லிருந்து தொகுக்கப்படுவது. 
காமா கதிர்வரைவியலில்‌ 
அமெரி௫யம்‌ 241 பயன்‌ 
படுத்தப்படுகிறது. (வேக) 

உாய்ா௦ ௮0105 இமினோ 
ஆட்ஸ்‌) - அமினோ காடிகள்‌: 
இன்றியமையா வேடப்‌ 
பொருள்கள்‌. கார்பாக்சலிகக்‌ 
காடிகளின்‌ வழிப்பொருள்கள்‌. 
இவை எண்ணிக்கையில்‌ 20. 
பயன்மிகுந்துள்ளவை 10. 
பயன்‌ குறைந்துள்ளவை 10. 
(வேதி) 

வோ) வபா (அமினோ 
அ௫டூரியா) - அமினோ நீரிழிவு: 
அமினோ காடி குறைபாடு. இது 
ஒரு நோய்‌. ஏறுநீர்க்‌ குழாயில்‌ 
ஏற்படும்‌ மரபு வழி குறைபாட்டி 
னால்‌, வடிக்கட்டிய அமினோ 
காடிகளில்‌ பெரும்‌ பகுதியைச்‌ 
சிறுநீரகம்‌ உறிஞ்சுவஇுல்லை. 
மாறாக, அவை இறுநீரோடு 
கலந்து வெளியேறுபவை. 
(மரு) 


25 உ 





போப்‌10519 (ஏமைட்டாசஸ்‌) - நேர்‌ 
முகப்‌ ரிவு: கண்ணறைப்‌ 
பிரிவில்‌ உட்கரு நேரடியாகப்‌ 
பிளவுறுதல்‌. (உயி) 


வாள (ம்மீட்டர்‌) - மின்‌ 
னோட்டமானி: மின்னோட்‌ 
டத்தை அளக்குங்‌ கருவி. (இய) 

ஊு௱௦ச! - அம்மோனல்‌: அம்‌ 
மோனியம்‌ நைட்ரேட்‌, தூள்‌ 
அலுமினியம்‌, முந்நைட்ரோடு 
லின்‌ (டிஎன்டி) ஆகிய மூன்றும்‌ 
சேர்ந்த கலவை. வெடி மருந்து 
(வேத) 

வாக - அம்மோனியா: 11/4, 
நச்ிலா வளி. காரமணம்‌ 
கொண்டது. கண்‌, மூக்கு, 
தொண்டை, நுரையீரல்‌ ஆகிய 
வற்றின்‌ சளிப்படலத்தை 
அழிக்க வல்லது. நன்கு நீரில்‌ 
கரைந்து காரக்‌ கரைசலைக்‌ 
கொடுப்பது. இக்கரைசல்‌ அம்‌ 
மோனியம்‌ அய்டிராக்சைடு, 
வெடி மருந்து, உரம்‌ முதலி 
யவை செய்யப்‌ பயன்படுதல்‌. 
(வேது) 

ஊரி (அம்மோனிபி 
கேஷன்‌) - அம்மோனியா உண்‌ 
டாதல்‌: பேசிலஸ்‌ மைக்காய்டிஸ்‌ 
முதலிய குச்‌சியங்களால்‌ இறந்த 
கரிமப்‌ பொருள்கள்‌ இதைக்கப்‌ 
படூம்‌ பொழுது அம்மோனியா 
உண்டாகிறது. (உயி) 
ஊா௱ருறு 0௧018 (அம்‌ 
மோனிபையிங் பாக்டீரியா) ௮ 


அம்மோனியாவாக்கும்‌ 


பப 


வா 





யங்கள்‌: புரதத்தையும்‌ மற்றும்‌ 


வெடிவளி (நைட்ரஜன்‌) 
ஊட்டமுள்ள பொருள்களை 
யும்‌ சிதைத்து அம்மோனி 
யாவை உண்டாக்குபவை. 
(உயி) 


ஊைோ௱௦ங பற 61ல்‌ - அம்‌ 
மோனியம்‌ பை கார்பனேட்‌: 
ரம... வெண்ணிறப்‌ படி 
கம்‌. சமையல்‌ தூள்‌. (வேதி) 


ஊு௱௦/பா கேட்ாலஉ - ௮ம்‌ 


மோனியம்‌ கார்பனேட்‌: 
(1),மே.. அம்மோனியா 
நெடியுள்ள வெண்ணிறப்‌ 


பொருள்‌. நீரில்‌ கரையக்‌ கூடி 
யது. முகரும்‌ உப்பு. ரொட்டித்‌ 
தொழிலிலும்‌ சாயத்‌ தொழிலும்‌ 
பயன்படுவது. (வேதி) 

றொறபரு ஈாமகர்ச - ௮ம்‌ 
மோனியம்‌ நைட்ரேட்‌: 1/4, 140. 
நீர்‌ ஈர்க்கும்‌ உப்பு. நிறமற்றது, 
படிகமற்றது. நன்கு நீரில்‌ 
கரையக்‌ கூடியது. ஆல்க 
காலிலும்‌ நன்கு கரைவது. 
வெடிமருந்து, உரம்‌. (வேதி) 

றப ௦5725 - ௮ம்‌ 
மோனியம்‌ பாஸ்பேட்டூகள்‌: 
(1/4), 80௦, 100) 6௦0 பாசு 
வரிகக்‌ காடியிலிருந்து இடைக்‌ 
கும்‌ உப்புகள்‌. சிறந்த உரங்கள்‌ 
(வேதி) 

ஊ௱௦ா்பா பற - ௮ம்‌ 
மோனியம்‌ சல்பேப்‌: (1414), 50.. 
வெண்ணிறப்‌ படிகம்‌. உரம்‌. 


(வேதி) 


ஊ௱௱்௦௦ ளார்‌ (அம்னியோ 
செண்டிசிஸ்‌ - பனிக்குடத்‌ 
துளைப்பு. பேறுகால மகளிரிட 
மிருந்து பனிக்குட நீர்‌, ஆய்வுக்‌ 
காக எடுக்கப்படுதல்‌. (மரு) 

வு இம்னியான்‌) - பனிக்‌ 


குடம்‌: நிலம்‌ வாழ்‌ முது 
கெலும்பிகளின்‌ கருப்படலம்‌. 
இது கருவினைப்‌ பாது 
காப்பது. (உயி) 

போ௦௦௦2 - அமீபா: உருமாறி, 
புரோட்டோசோவா (முதல்‌ 
தோன்றி) பிரிவைச்‌ சார்ந்த 


ஒற்றைக்‌ கண்ணறை உயிரி. 
நன்‌ ீரிலும்‌ கடல்‌ நீரிலும்‌ வாழ்‌ 
வது. ஒற்றை கண்ணறையே 
உடல்‌ செயல்கள்‌ யாவற்றையும்‌ 
நிறைவேற்றுகிறது. விலங்கு 
களில்‌ முதலில்‌ தோன்றியது. 
இப்பிரிவைச்‌ சார்ந்த உயிரிகள்‌ 





$ 

3 

3 

4. உணவுக்குமிழி 
ன்‌ ட்‌ 

6 


ரோட்‌ 


எண்டமீமா 


ஒட்டுண்ணிகள்‌. 
இஸ்டாலிகா வயிற்றுப்‌ போக்‌ 


கையும்‌ எண்டமீமா ஜிஞ்டி 
வாலிஸ்‌ பல்€ீழ்‌ நோயினையும்‌ 
உண்டாக்குவது. பன்மொழிப்‌ 
புலவர்‌ தெ.பொ.மீ. அவர்கள்‌ 
அமீபாவை முன்னான்‌ எனக்‌ 
குறிக்கின்றார்‌. (உயி) 

போற - ஆம்பியர்‌: மின்‌ 
னோட்ட அலகு. பிரெஞ்சு இயற்‌ 
பியலார்‌ (1775- 1636) ஆம்பி 
யர்‌ பெயரால்‌ அமைந்தது. ஓர்‌ 
ஓம்‌ தடைக்கு எஇிராக ஓர்‌ ஓல்ட்‌ 
மின்னியக்கு விசை அளிக்கும்‌ 
மின்னோட்டம்‌ இது. (இய) 


பொறா ௦பா (ஆம்பியர்‌ மணி) 
- ஆம்பியர்‌ மணி: மின்னேற்‌ 
றத்தின்‌ செயல்‌ முறை அலகு. 
3600 கூலூம்கள்‌. (இய) 
கறற உாயப௨ (ஆம்பியர்‌ ரூல்‌) - 
ஆம்பியர்‌ விடி: இது மின்‌ காந்த 
விது. ஆம்பியர்‌ பெயரால்‌ 
அமைந்தது. கடத்து ஒன்றின்‌ 
வழியாக மின்னோட்டம்‌ செல்‌ 
லும்‌ பொழுது, மின்னோட்டத்‌ 
திசையில்‌ காந்த ஊ௫யை 
நோக்கி ஒருவர்‌ நீந்துவதாகக்‌ 
கொள்க. இப்பொழுது காந்த 
ஊடயின்‌ வடமுனை அவர்‌ 
இடப்புறமாக விலகும்‌. (இய) 
ரோழஎ7*பாஈ (ஆம்பியர்‌ டேர்ன்‌) 
- ஆம்பியர்‌ இரும்புகை: 44. காந்த 
இயக்க விசையின்‌ எல்லை 
அலகு. ஒரு கடத்தி ஒரு தடவை 
திரும்பும்‌ பொழுது அதன்‌ 
வழியாகச்‌ செல்லும்‌ ஓர்‌ 


ழி 





ஆம்பியர்‌ மின்னோட்டம்‌ உண்‌ 
டாக்கும்‌ காந்த இயக்கு 
விசைக்கு இது சமம்‌. (இய) 


ொழர்/க9ச (ஆம்பியாஸ்டர்‌) - 


இரு நிலை வடிவி: கண்‌ 
ணறைப்‌ பிரிவின்‌ பொழுது 
தோன்றும்‌ உரு. இது விண்மீன்‌ 
போன்ற இரு வடிவங்களா 
லானது. கஇரினால்‌ இணைக்‌ 
கப்பட்டிருப்பது. (உயி) 


வறர 612 (ஆம்பிபியா) - இரு 


நிலை வாழ்விகள்‌: நீரிலும்‌ 
நிலத்தில்‌ வாழும்‌ மண்டை 
ஓட்டு உயிரிகள்‌. இளரிநிலை 
யில்‌ செவுள்களாலும்‌ முதிரி 
நிலையில்‌ நுரையீரலாலும்‌ 
தோலாலும்‌ மூச்சு விடுபவை. 
மாறு வெப்பநிலை விலங்கு 
கள்‌. எ.டு. தவளை, தேரை, 
(உயி) 


வழ்க (ஆம்பிமிக்கிஸ்‌) - 


இருநிலைக்‌ கலப்பு: பாலணுக்‌ 
கள்‌ சேர்வதால்‌ ஏற்படும்‌ 
உண்மைக்‌ கலப்பு. ஒ. மம்ம 
(உயி) 


ஊழை - இம்பியாக்சஸ்‌: 


இருமுனைக்‌ கூர்‌ உயிரி, ஈட்டி 
உயிரி என்றும்‌ பெயர்‌. புழு 
விற்கும்‌ மீனிற்கும்‌ இடைப்பட்ட 
முதுகுத்‌ தண்டுடைய விலங்கு. 
2 அங்குல நீளம்‌ உள்ளது. 
மண்ணில்‌ புதைந்து வாழ்வது. 
(உயி) 


பொறர்பிற வா (ஆம்பிபஇுக்‌) - 


இருநிலை விரும்பி: வேற்று 
நிலை விரும்பிகள்‌. நீர்‌ வெறுப்‌ 


வாட 


வாழு 








ஆம்பியாக்சஸ்‌ 


பன, நீர்‌ விரும்புவன என்று 
மூலக்கூறுகள்‌ பிரிந்திருக்கும்‌ 
நிலை. (வேதி) 

ஊற பஆம்பிடீன்‌) - 
ஈரிணை நிலை குன்றல்‌ 
பிரிவில்‌ ஒரு நிலை. இல்‌ 
சுருள்‌ இழைகள்‌ இரண்டிரண்‌ 
டாக இணையும்‌. (உய) 
ஊடாடி ஆம்பிடோக்கி)- 
இருநிலைக்‌ கன்னிப்‌ பிறப்பு: 
ஆணும்‌ பெண்ணும்‌ கன்னி 
முறையில்‌ இனப்பெருக்கம்‌ 
செய்தல்‌. (உ௰) 
பொழப்ப ஆம்பிட்ரைக்‌ 
கஸ்‌) - இரு நீளிழை கொண்ட: 
கண்ணறையின்‌ ஒவ்வொரு 
முனையிலும்‌ இரு நீண்ட 
இழைகள்‌ இருத்தல்‌. எ.டு. 
குச்சியங்கள்‌. 


ஊழக்‌01216 60006 (ஆம்போ 
டெரிக்‌ ஆக்சைடு) - ஈரியல்பு 
ஆக்சைடு: இது எ௫ர்ப்‌ பண்பு 
களைக்‌ கொண்டது. அதாவது, 
காடியாகவும்‌ உப்பு மூலியாக 


வும்‌ வினையாற்றுந்‌ இறன்‌. 
எடு. துத்தநாக ஆக்சைடு 
(வேது) 





குச்சிம நீளிழைகள்‌ 


1) 1101: 1211 ஆம்பிளிபி 
கேஷன்‌) - மின்‌ பெருக்கல்‌: 
மின்னோட்டங்களின்‌ அல்லது 
ஒவிகளின்‌ வலிமையை மிகுத்‌ 
தல்‌. இதைனைச்‌ செய்யுங்‌ 
கருவி மின்‌ பெருக்கி ஆேம்பிளி 
பயர்‌). தொலைவிலிருந்து 
வரும்‌ அலைகள்‌ வானொலி 
மில்‌ மிக வலிமையற்ற மின்‌ 
னோட்டத்தைத்‌ தூண்டும்‌. 
அக்காரணத்தினால்‌, அவ்‌ 
வலைகளைப்‌ படிகப்‌ பெருக்கி 
களைக்‌ கொண்டு (டிரான்‌ 
எஸ்டர்‌) பெருக்க வேண்டும்‌. 
அவ்வாறு பெருக்கமடைந்த 
மின்னோட்டம்‌ ஒலிபெருக் 
கிக்குச்‌ செல்லும்‌ பொழுது, 
ஒலி தெளிவாகவும்‌ உரக்கவும்‌ 
கேட்கும்‌, மிக உரக்கக்‌ கேட்‌ 
பதற்குத்‌ இறப்பிகளையும்‌ 
(வால்வுகள்‌) படிகப்‌ பெருக்கி 


வாழ 


9௭௮ 





களையும்‌ பயன்படுத்த வேண்‌ 
டும்‌. மின்‌ பெருக்கலில்‌ மின்‌ 
னோட்ட வலிமை எஊட்டப்படு 
கிறது. (இய) 
ொழரிஎ (ஆம்பிளிபயர்‌) - மின்‌ 
பெருக்கி: பா. வழ! 
(இய) 


வொழ!(பசே (ஆம்பிளிடியுடு) - 
வீச்சு: அலைப்‌ பண்புகளில்‌ 
ஒன்று. (இய) 
ரோப்‌ ௱௦0்‌ப/2110௩ (ஆம்‌ 
பிளிடியுடு மாடுலேஷன்‌) - 
ச்சுப்‌ பண்பேற்றம்‌: 
வானொலிச்‌ செலுத்துகையில்‌ 
எளிய வகைப்‌ பண்பேற்றம்‌. 
(இய) 
ொறய8 (ஆம்புலா) - கோளப்‌ 
துக்கம்‌: செவி அரைவட்டக்‌ 
குழலின்‌ படலநீட்டு. குடுவை 
போன்றது. (உயி) 
ொடு185௦ - அமைலேஸ்‌: கணைய 
நொதி. ஸ்டார்ச்சை சர்க்கரை 
யாக்குவது (உயி) 


வாடு10ர6௦1ய . - அமைலோ 
பெக்டின்‌: பெரும்பான்மைத்‌ 
தானிய ஸ்டார்ச்சுகளின்‌ 


முதன்மையான பகுதி (80%). 
நீரில்‌ கரையாது. இது ஒரு 
பன்மச்‌ சர்க்கரை. இதன்‌ மூலக்‌ 
கூறுகள்‌ குறுக்கிணைந்த நீண்ட 
தொடர்களாலானது. இத்‌ 
தொடர்களில்‌ குளுகோஸ்‌ 
அலகுகள்‌ அமைந்திருக்கும்‌. 
(உயி) 


காரு/ய௱ - அமைலம்‌: ஸ்டார்ச்சு. 
மாப்பொருளின்‌ ஒரு பகுதி. 


மற்றொரு பகுதி சர்க்கரை. 
ஸ்டார்ச்‌ * சர்க்கரை மாப்‌ 
பொருள்‌. (உயி) 

8௦ (அனபாலிசம்‌) - 
வளர்மாற்றம்‌: வளர்‌இதைமாற் 
றத்தின்‌ ஆக்கநிலை. இதல்‌ 
திசுக்கள்‌ முன்‌ கணியத்தால்‌ 
உண்டாக்கப்படூகின்றன . எ-டு. 
தன்வயமாதல்‌. அதாவது. 
செரித்து உறிஞ்சப்பட்ட உணவு 


இசுவாதல்‌. பா. ௱ள்ஸ்௦16௱ 
(உயி) 

23௨ (அனிமியா) - குருதிச்‌ 
சோகை: குருதியில்‌ இவப்‌ 
பணுக்கள்‌ குறைவதால்‌, 
முதன்மையாக  இரும்பூட்டம்‌ 
இல்லாதநிலை. வெளிறிய 
நிலை, சோர்வு ஆகியவை 


இதன்‌ குறிப்பிடத்தக்க இயல்பு 
கள்‌. (உயி) 


௭௨௧௦6 (அனரோப்‌) - காற்றுப்‌ 


ப்ருகா உயிரி: தான்‌ வாழக்‌ 
காற்று தேவை இல்லாத உயிர்‌. 
அதாவது உயிர்வளி தேவை 
இல்லை. எ.டு. சல குச்இயங்‌ 
கள்‌. (உயி) 


ான௦1௦ ராவி (அன 


ரோபிக்‌ ரெஸ்பிரேஷன்‌) - 
காற்றுப்‌ பருகா மூச்சு: ஈஸ்ட்‌, 
குச்சியங்கள்‌, தசை முதலிய 
வற்றில்‌ நடைபெறும்‌ மூச்சு. 
கரிமப்பொருள்‌ முழுவதும்‌ 
உயிர்வளி ஏற்றம்‌ பெறுவ 


க 


வாக 





இல்லை. ஆகவே, உண்டாகும்‌ 
ஆற்றலும்‌ குறைவு. (உய) 
21295112812 (அணீஸ்இிசியா) - 
உணர்வகற்றல்‌: வலி உணர்வை 
நீக்கும்‌ நிலை. அறுவையின்‌ 


பொழுது இதனைக்‌ கொக்‌ 
கேன்‌, குளோரபாம்‌ முதலிய 
மருந்துகள்‌ மூலம்‌ உண்டாக்க 
லாம்‌. (மரு) 

81869121௦5 (அனிஸ்தெடிக்ஸ்‌) 
- உணர்வகற்றிகள்‌: அறுவை 
யின்‌ பொழுது வலியை நீக்கும்‌ 
மயக்க மருந்துகள்‌. எ.டு. 
கொக்கேன்‌, குளோரபாம்‌. 

229514௮154 (அனீஸ்திடுஸ்ட்‌) - 
உணர்வகற்றுநர்‌: மயக்க மருந்து 
மூலம்‌ வலியை நீக்கும்‌ மருத்து 
வர்‌. (மரு) 

8௮ 918௩௦5 (ஏனல்‌ 
சொண்ட்ஸ்‌) - கழிவாய்ச்‌ 
சுரப்பிகள்‌: ஆசன வாய்க்கருஒி 
லுள்ள புறப்படைச்‌ சுரப்பிகள்‌ 
(உ௰) 

8௮1௦0௦ ப5 ரகா (அனலாகஸ்‌ 
ஆர்கன்ஸ்‌) - வேலை ஒப்புமை 
உறுப்புகள்‌: பற்றுக்‌ கம்பிகள்‌ 
தோன்றிய நிலையில்‌ வேறு 
பட்டாலும்‌, அவற்றின்‌ வேலை 
ஒன்றே. பாசிபுளோரா, 
பட்டாணி ஆடிய தாவரங்களில்‌ 
பற்றி ஏறுதலே பற்றுக்‌ கம்பி 
களின்‌ வேலை. (உயி) 

80௮௦] (அனாலஜி) - வேலை 
ஒப்புமை: உயிர்கள்‌ தாம்‌ செய்‌ 
யும்‌ வேலையில்‌ ஒற்றுமை 


கொண்டதாக இருத்தல்‌. எ-டு. 
பறவைச்‌ இறகுகளும்‌ பூச்சி 
இறகுகளும்‌. இவ்விரண்டிற்கும்‌ 
ஒற்றுமை பறத்தலில்‌ மட்டும்‌; 
தோற்றத்தில்‌ இல்லை. .ஒ. 
௦௦௦07 (உயி) 
ொ21/515 (அனலி9ஸ்‌) - பகுப்பு: 
1. முழுமையை அதன்‌ ஆக்கக்‌ 
கூறுகளாகப்‌ பிரித்தல்‌. சூழ்‌ 
நிலையுடன்‌ இணைந்து 
செயற்பட, இஃது உயிரின்‌ ஒவ்‌ 
வொரு நிலையிலும்‌ காணப்‌ 
படுவது. இச்செயல்‌ அடிப்படை 
யில்‌ மனிதனின்‌ செயல்குிறம்‌ 
அமைந்துள்ளது. இத்திறம்‌ 
எல்லாக்‌ கருத்து நிலைகளிலும்‌ 
உள்ளது. அறிதலின்‌ (காக்னி 
ஷன்‌) இன்றியமையா நிலை 
என்னும்‌ வகையில்‌ தொகுப்‌ 
போடு (இன்தூஸ்‌) நீக்கமறச்‌ 
சேர்ந்துள்ளது. எண்ணுதல்‌ 
என்னும்‌ வகையில்‌, அடிப்‌ 
படை இயக்கப்பாடுகளில்‌ ஒன்‌ 
றாகவும்‌ இஃது அமைூன்றது. 
(க. உள) 


2. ஒரு மாதிரியின்‌ பகுஇப்‌ 
பொருள்களை உறுடு செய்யும்‌ 
முறை. இது இருவகைப்படும்‌: 
1. பருமனறி பகுப்பு: "அது 
என்ன?” என்னும்‌ வினாவிற்கு 
விடையளித்தல்‌ 2. அளவறி 
பகுப்பு: "இப்‌ பகுதியின்‌ எவ்‌ 
வளவு பொருள்‌ அதில்‌ இருக்‌ 
கிறது?” என்னும்‌ வினாவிற்கு 
விடையளித்தல்‌. பகுப்பு நோக்‌ 
கம்‌, மாஇரியின்‌ தன்மை ஆலய 


வாக 


வற்றைப்‌ பொறுத்துப்‌ பல 
பகுப்பு முறைகள்‌ உள்ளன. 
எடையறி பகுப்பு, பருமனறி 
பகுப்பு, வழிவழிப்‌ பண்பறி 
பகுப்பு, கருவி முறைகள்‌ 
ஆலியவை ஆகும்‌. நிறமாலை, 
உட்கருவினை, ஒளிர்தல்‌ 
முனை வரைவு ஆகஇிய நுணுக் 
கங்கள்‌ கருவி முறைகளைச்‌ 
சாரும்‌ ஒ. $/॥956 (வேத) 


போவோ0்‌௦ப8 (அனாண்ட்ரஸ்‌) - 
தாளற்ற: மகரந்தத்‌ தாள்கள்‌ 
இல்லாத பூக்கள்‌. (உயி) 
22௨5௪ (அனபேஸ்‌) - பின்‌ 

லை: இழைப்‌ பகுப்புக்‌ கண்‌ 
ணறைப்‌ பிரிவில்‌ ஒரு வகை. 
மூன்றாம்‌ நிலை. சுருக்கத்தி 
னால்‌ பிரிந்த நிறப்புரிகள்‌ கஇர்‌ 
நடுக்கோட்டிலிருந்து எஇிர்‌ 
முனைகளை அடைதல்‌. இதைப்‌ 
பிரிநிலை என்றும்‌ கூறலாம்‌. 
பா. 091 1௦ (உயி) 


191:1:1(211/121:1::] (அனஸ்டமோ 
எஸ்‌) - குழாய்வாய்‌ இணைப்பு: 
இரண்டிற்கு மேற்பட்ட குழாய்‌ 
கள்‌ சேர்தல்‌. தமனிகள்‌, 
இரைகள்‌ அல்லது மற்றக்‌ 
குழாய்கள்‌ சேர்வதால்‌ தொடர்பு 
வழி உண்டாதல்‌ (மரு) 
ுலவ்‌ாடு அனடமி) - உள்‌ 
ளமைவியல்‌: உயிர்களைப்‌ 
பிளந்து பார்க்க உள்ளே 
தெரியும்‌ உறுப்புகளை ஆராயுந்‌ 
துறை. மருத்துவத்தில்‌ இறப்‌ 
புடையது. (உயி) 


8ாம்‌௦41௦601௦ப5 


80 





8௭௭௦0)19 (ஆண்ட்ரோசைட்‌) - 
ஆண்‌ அணு: ஆண்‌ பாலணு 
வாக உருமாற்றமடைவதற்கு 
முன்னுள்ள விந்தணு. (உயி) 


(ஆண்ட்‌ 
ரோடையிஷியஸ்‌) - ஆண்‌ 
ஈரில்லப்‌ பூக்கள்‌: ஒரு பால்‌ 
பூக்களும்‌ இருபால்‌ பூக்களும்‌ 
தாவரங்களில்‌ தனித்தனியே 
இருத்தல்‌. எ.டு. கால்தா 
(சதுப்புநில மேரிகோல்டூ) ஒ. 
வாஸ்‌௦றாா௦௦௨௦(௦ப5, ௦- 
010601௦ப5. (உ௰) 


3௭௦௦01 ப௫ (ஆண்ட்ரீஷியம்‌) 


மகரந்த (பூந்து வட்டம்‌: 
மகரந்தத்‌ தாள்‌, மகரந்தப்‌ பை 
முதலியவற்றைக்‌ கொண்ட 
பூவின்‌ மூன்றாம்‌ வட்டம்‌ 
பயனுறு உறுப்பு. (உயி) ஓ. 
94/7௦ 6௦பற 


8௦0௭௦99௩ - ஆண்ட்ரோஜன்‌: ஆண்‌ 


பால்‌ தூண்டிகளில்‌ ஒன்று. 
மீசை முளைத்தல்‌, அக்குள்‌ 
மயிர்‌ முளைத்தல்‌ முதலிய 
இரண்டாம்‌ நிலைப்‌ பால்‌ 
பண்புகள்‌ உண்டாக இதுவே 
காரணம்‌ (உ௰) 


8ாள்‌ோ0ற0௦6010௦0$ (ஆண்ட்ரோ 


மொனிஷியஸ்‌) - ஆண்‌ 
ஒரில்லப்‌ பூக்கள்‌: ஒருபால்‌ 
பூக்களும்‌ இருபால்‌ பூக்களும்‌ 
ஒரே தாவரத்தில்‌ இருத்தல்‌. எ.டு. 
ஈஸ்குலஸ்‌ இப்போகேஸ்ட்னம்‌. 


(குதிரை மரம்‌). ஒ. 80£௦- 
01060௦ய6, 0/௩0௱0௭08010ப5. 
(உ௰) 


பாச்‌ 


ப 





291௦(04/0)00௦1௦: (ஆண்ட்ரோ 
(கைனேட)போர்‌) - ஆணகத்‌ 
தாங்கி: மகரந்தத்‌ தாள்களைக்‌ 
கொண்ட பூத்தள நீட்சி (உயி) 
89௭௦050015 (ஆண்ட்ரோஸ்‌ 
போற்‌) - ஆணகச்‌ ிதல்‌: 
ஊடோகோனியேல்‌ தாவரங் 
களில்‌ உண்டாக்கப்படும்‌ 
இறப்பு வகைச்‌ சிதல்‌. கருவுறு 
தலில்‌ மறைமுகமாகப்‌ பங்கு 
பெறுவது. (உயி) 


வாள ளள (அனிமோமீட்டர்‌) 
இர ற்றுமானி: காற்று விரைவை 
அளக்கப்‌ பயன்படுங்‌ கருவி. 


(இய) 


வணர (அனிமோபிலி) - 
காற்றுக்‌ கவர்ச்சி: தாவரங்களில்‌ 
காற்றினால்‌ நடைபெறும்‌ 
மகரந்தச்‌ சேர்க்கை. எ.டு. நெல்‌, 
தென்னை. (உயி) 


8ஊ௦/00௰ாாளள பஅனிராய்டு 
பரோமீட்டர்‌) - நீர்மமிலாப்‌ 
பாரமானி: பாரமானியில்‌ ஒரு 
வகை, எங்கும்‌ எளிதில்‌ 
எடூத்துச்‌ செல்லலாம்‌. நெம்பு 
கோல்‌ அடிப்படையில்‌ வேலை 
செய்வது. காற்றழுத்தத்தை 
அளக்க உதவுவது. (இய) 

பற (அனுபிளாய்டி) - 
அல்மயம்‌: ஒத்த எண்களில்‌ 
நிறப்புரிகள்‌ இல்லாத நிலை. 
அவற்றின்‌ முழு எண்‌ ஒற்றைப்‌ 
படைத்‌ தொகுதியின்‌ மடங்காக 
அமையாது. குன்றல்‌ பிரிவில்‌ 
நிறப்புரிகள்‌ பிரியாததால்‌, 


இந்நிலை ஏற்படுகிறது. எ.டு. 


டட்டூரா ஸ்டேமோனியம்‌ 
(சஊோமத்தை வலை) . 

பாய 8000 (அனுஸ்போரி) - 
அல்சிதல்மை: குன்றல்‌ பிரிவு 
மாற்ற முறுவதால்‌, வழக்கத்‌ 
இற்கு மாறான எண்ணிக்கை 
யில்‌ இதல்கள்‌ உண்டாதல்‌. 
ஒவ்வொரு ஈதல்‌ தாயனு 
விலும்‌ நான்டகிற்குப்‌ பதில்‌ 
இரண்டு இதல்கள்‌ தோன்றும்‌. 
எ.டூ. டேண்டிலியன்‌ (ங்கப்‌ 
பல்‌ இலைத்‌ தாவரம்‌) 

91௦081016 _ (ஆங்கியோகார்‌ 
பிக்‌) - வித்தியம்‌; பூஞ்சையில்‌ 
காணப்படும்‌ வித்துறுப்பு (புரூட்‌ 
பாடி) . சிதல்கள்‌ முதிர்ச்சியடை 
யும்‌ வரை மூடி இருக்கும்‌. 
(உயி) 

301௦50௨8௱2௮௦ ஆங்கியோஸ்‌ 
பெர்மே) - விதைத்தாவரங்கள்‌: 
இவற்றில்‌ சூல்பையில்‌ விதை 
கள்‌ அமைந்திருக்கும்‌. - மா, 
பலா (உய) 

90/௪ ௦4 1ஈ௦1080௦8 (ஆங்கிள்‌ 
அஃப்‌ இன்டென்ஸ்‌) - படூ 
கோணம்‌: படுகதிருக்கும்‌ செங்‌ 
குத்துக்‌ கோட்டுக்கும்‌ இடையி 
லுள்ள கோணம்‌ (இய) 


ார!6 ௦7 ௦2௦, வற 
(ஆங்கிள்‌ ஆஃப்‌ இன்கிளி 
னேஷன்‌, டிப்‌) - சரிவுக்‌ 


கோணம்‌: ஓரிடத்தில்‌ நிலக்‌ 
காந்தப்புலத்திசை, இடைமட்டத்‌ 
தளத்துடன்‌ உண்டாக்கும்‌ 


219 


993 10] 





கோணம்‌. இது இடத்துற்கிடம்‌ 
மாறுபடும்‌. (இய) 


ஊற!6உ ௦4 ஈ௦௱சார்ப௱ (ஆங்கிள்‌ 

ஆஃப்‌ மோமெண்டம்‌) - கோண 
உந்தம்‌: ஒரு பொருளின்‌ 
கோண நேர்‌ விரைவு, 
லட அதன்‌ நிலைமம்‌ 
ஆகிய இரண்டின்‌ பெருக்குத்‌ 
தொகை. (. ஈ ல (0 - கோண 
உந்தம்‌ | - நிலைமத்‌ இருப்புத்‌ 
திறன்‌ - ல கோண நேர்‌ 
விரைவு). (இய) 

சோர ௦4 ஈ2ரி௦௦(௦1 (ஆங்கிள்‌ 
ஆஃப்‌ ரிஃப்ளக்ஷன்‌) - மறிப்புக்‌ 
கோணம்‌: மறிப்புக்‌ கதிருக்கும்‌ 
செங்குத்துக்‌ கோட்டுக்கும்‌ 
இடையிலுள்ள கோணம்‌ (இய) 

8/5 ௦4 ரள்‌201100 (ஆங்கிள்‌ 
ஆஃப்‌ ரிஃப்ரேக்ஷன்‌) - விலகு 
கோணம்‌: விலகு கருக்கும்‌ 


செங்குத்துக்‌ கோட்டுக்கும்‌ 
இடையிலுள்ள கோணம்‌. 
(இய) 


வா!௨- அனிலைன்‌: பே], 
எண்ணெய்‌ போன்ற நீர்மம்‌. 
நிறமற்றது, நச்சுத்‌ தன்மை 
யுள்ளது. அறுவறுக்கும்‌ மணம்‌. 
நீரில்‌ கரையாது. சாயங்கள்‌, 
மருந்துகள்‌ செய்யப்‌ பயன்‌ 
படுதல்‌. (வேது) 

மோக! (அனிமல்‌) - விலங்கு: 
கரிமப்‌ பொருள்‌ அல்லது பிற 
உயிர்களை உணவாகக்‌ கொள் 
இன்ற உயிரி. கடற்பஞ்சு தவிர, 
ஏனையவை இடம்‌ பெயர்‌ 
௮.௮.4 


பவை. விலங்குக்‌ கண்ணறை, 
கண்ணறைப்‌ படலத்தா 
லானது. பச்சையம்‌ இல்லாத 
தால்‌, தன்‌ உணவைத்‌ தானே 
தயாரிக்க இயலாது. வளர்ச்‌ 
வரம்புடையது. ஒ. 31 
வாவி ஸன்கா௦௦2ிற (இனிமல்‌ 
சார்கோல்‌) - விலங்குக்‌ கரி: 10% 
கரியும்‌ 90% கனிம உப்பும்‌ 
கலந்த பொருள்‌. முதன்மை 
யாக இருக்கும்‌ கணிம உப்பு 
கால்சியம்‌ பாஸ்பேட்‌. நிறம்‌ 
நீக்கி. (வேது) 

வார்!உ (அனிமல்குயூல்‌) - 
நுண்விலங்கு: வெற்றுக்‌ கண்‌ 
ணுக்குத்‌ தெரியாத விலங்குச்‌ 
சற்றுயிரி. எ.டு. அமீபா. 


வாரா! 0016 (அனிமல்‌ போல்‌) - 
கருநோக்கு முனை: கருவளர்‌ 
முனையாகும்‌. முட்டையில்‌ 
அண்மையில்‌ ௧௬ அமைந்துருக்‌ 
கும்‌ பகுதி. வழக்கமாக, இது 
கருவிலகுமுனைக்கு எ௫ராக 
இருக்கும்‌. ஒ. 198091201௨ ௦016. 


81௦1 (அனயான்‌) - எடிரயனி: 
எதிர்‌ மின்னேற்றங்கொள்ளும்‌ 
அயனி. அணுக்கள்‌ அல்லது 
மூலக்கூறுகளுடன்‌ மின்‌ 
னணுக்கள்‌ சேர்வதால்‌ உண்டா 
வது. மின்னாற்பகுப்பில்‌ எதி 
ரயனிகள்‌ நேர்முனை நோக்கிச்‌ 
செல்பவை. ஒ. வே (இய) 

[5௮10613042 - அனிசல்டிகைடூ: 
எண்ணெய்‌ போன்ற நீர்மம்‌. 
நிறமற்றது. ஒப்பனைப்‌ 


க 


1 ப 





பொருள்களிலும்‌ நறுமணப்‌ 
பொருள்களிலும்‌ பயன்படுதல்‌ 
(வேத) 

8[1/8008ரு (அனிசோகமி) - 
வேற்றுக்‌ கலப்பு: அயற்கலப்பு. 
அளவு வேறுபாடுடைய இரு 
பாலணுக்கள்‌ சேர்தல்‌. 
அதாவது, முட்டை பெரியதாக 
வும்‌ விந்து சிறியதாகவும்‌ 
இருக்கும்‌. (உயி) 

8(8019- அனிசோல்‌: 04,௦01... 
நறுமணமும்‌ நிறமின்மையுங்‌ 
கொண்ட நீர்மம்‌. நறுமணப்‌ 
பொருள்களில்‌ பயன்படுவது. 
(வேதி) 

8ா18௦௱௱௭௱ூ௦௦8 (அனிசோமெரஸ்‌) 
- பகுதி வேற்றுமை: பூ வட்டங்‌ 
களில்‌ பகுதிகள்‌ சமமற்‌ 
றிருத்தல்‌. (உய) 

(1 ம / (அனிசோபிலி) - 
வேற்றிலை நிலை: தண்டின்‌ 
வேறுபட்ட பக்கங்களில்‌ வேறு 
பட்ட இலைகள்‌ தோன்றுதல்‌. 
எ.டு. லைக்கோபோடிய வகை. 
பா. 9௭௪௦௬1. (உயி) 

8119010211 (அனிசோட்ராபிக்‌) 
- பண்பு வேற்றுமை: வேறுபட்ட 
இயற்பண்புகளைக்‌ கொண்ட 
நிலை ௫. 180110210 (வேது) 

சகர (அனீலிங்‌) - கட்டுப்‌ 


படுத்தி ஆற்றுதல்‌: வெப்பப்‌ 
பதப்படுத்தும்‌ முறைகளில்‌ 
ஒன்று. எஃ்கினைச்‌ செஜஞ்‌ 
சூடேற்றிப்‌ பின்னர்க்‌ குளிரச்‌ 


செய்ய அது மென்மையாகும்‌. 


(வேடு) 


ஊாவ/42 (அனிலிடா) - வளைய 


உடலிகள்‌: வளை தசைப்‌ புழுக்‌ 
கள்‌. உடல்‌ வளையங்களா 
லானவை. 14,000 வகைகள்‌. 
திட்டமான உடற்குழி, உணவுக்‌ 
குழி அமைந்திருக்கும்‌ - 
மண்புழு, அட்டை. (உயி) 


ெொிர்ரி211௦ (அனிஒிலேஷன்‌) - 


அழிந்தொழிதல்‌. ஒரு துகளும்‌ 
அதன்‌ எதிர்‌ மின்னேற்றத்‌ 
துகளும்‌ ஒன்றுடன்‌ மற்‌ 
றொன்று மோதும்‌ பொழுது 
ஏதைதல்‌. இதனால்‌ உண்‌ 
டாகும்‌ அழந்தொழிதல்‌ கர்‌ 
வீச்சை ஒளியன்கள்‌ அல்லது 
நடுவன்கள்‌ எடுத்துச்‌ செல்‌ 
பவை (இய) 


ோப?! (ஆனுவல்‌) - ஒரு பருவத்‌ 


தாவரம்‌: தன்‌ வாழ்க்கைச்‌ 
சுற்றை ஓராண்டில்‌ நிறைவு 
செய்யும்‌ தாவரம்‌ - சூரியகாந்தி 
ஓ. 018வ, ஐவா!வ. (உ௰) 


வாயில ரா ஆேனுலர்‌ ரிங்‌) - 


ஆண்டு வளையம்‌: ஓராண்டில்‌ 
ஒரு தாவரத்தின்‌ மரக்‌ கட்டை 
யில்‌ சேரும்‌ இரண்டாம்‌ நிலைத்‌ 
இசுவின்‌ பெருக்கம்‌. குறுக்கு 
வெட்டுப்‌ பகுதியில்‌ ஒன்றிற்கு 
மேற்பட்ட வளையங்கள்‌ தெரி 
யும்‌. இவ்வளையம்‌ மரத்தின்‌ 
வயதை உறுதி செய்யப்‌ பயன்‌ 


படுவது. (உ௰) 


லார 


வால 








பொரா 1/0 (ஆனுலர்‌ 
இிக்கனிங்‌) - வளையத்‌ தரப்பு: 
வளைய வளர்ச்‌. முன்‌ மரக்‌ 
குழாய்கள்‌,” நுண்‌ கடத்திகள்‌ 
ஆகியவற்றின்‌ உட்‌ சுவரில்‌ 
ஏற்படுவது. பா. ?018௱ (உய) 

ொ௱ய/ப5 (ஆனுலஸ்‌) - வளையத்‌ 
திசு: 1. பெடுடியோமைசிட்‌ 
பூஞ்சையின்‌ முதிர்ந்த 
வித்துறுப்பின்‌ காம்பைச்‌ சுற்றி 
யுள்ள வளையத்தாலான ௫௪. 
2. பெரணிச்‌ இதலகத்துல்‌ 
காணப்படும்‌ தனி வில்‌ அல்லது 
கண்ணறை வளையம்‌. இதுவே 
ஒதல்கள்‌ பரவக்‌ காரணம்‌. 
3. பியுனேரியா முதலிய மாசி 
களில்‌ செவுள்‌ மூடியிலிருந்து 
புறத்‌ தோலைப்‌ பிரிக்கும்‌ கண்‌ 
ணறை வளையம்‌. &. கண்டம்‌: 
மண்புழுவிலுள்ள வளைய 
உறுப்பு. 

8௦௦9 (ஆனோம்‌) - நேர்மின்‌ 
வாய்‌: எதிரயனிகளைக்‌ கவரும்‌ 
முனை. ஒ. வோ௦0௦ (இய) 


வாலி - 


௨௭௦௦29-- (னொடை௫ிங்‌) - 


நேர்முனை ஏற்றம்‌ செய்தல்‌: 
அலுமினியம்‌ அல்லது அலு 
மினிய உலோகக்‌ கலவையில்‌ 
அலுமினய ஆக்சைடை 
மெல்லியதாகப்‌ படிய வைத்த 
லுக்கு நேர்முனை ஏற்றஞ்‌ 
செய்தல்‌ என்று பெயர்‌. இச்‌ 
செயலுக்குட்பட்ட உலோகம்‌ 
மின்சாரத்தைக்‌ கடத்தாது. அரி 
மானத்தை எஜிர்க்கும்‌ வலிமை 
கொண்டது. (வேதி) 


௦/௦ ப% லவா (அனா 


மலஸ்‌ எக்ஸ்பேன்ஷன்‌) ௪ 
முரண்படூபெருக்கம்‌: குறைந்த 
வெப்பநிலையினால்‌ பருமன்‌ 
உயர்தல்‌. தன்‌ வெப்பநிலை 
உயரும்‌ பொழுது பெரும்‌ 
பான்மை நீர்மங்கள்‌ பருமனில்‌ 
அஇகமாதல்‌. வெப்பநிலை 
உயரும்‌ பொழுது நீர்மத்தின்‌ 
அடர்த்தி குறையும்‌. இருப்‌ 
பினும்‌, நீர்‌ மட்டும்‌ முரண்படு 
நடத்தையுள்ளது. 0 - 4? 
செ.க்கு இடையில்‌ வெப்ப 
நிலை உயர்விற்கேற்ப அடர்த்தி 
அதிகமாகும்‌. (இய) 


வு (அனாமலி) - முரண்‌ 


படுகோணம்‌: நீள்வட்டச்‌ சுற்று 
வழியிலுள்ள கோள்‌ ஒன்றின்‌ 
நிலையை உறுதஇிசெய்யப்‌ 
பயன்படுங்கோணம்‌,. (வானி) 

அனோபிலில்‌ 


கொசு மலேரியா நோயைப்‌ 
பரப்புவது. இதைக்‌ கண்டறிந்‌ 


8 


06 





கொசுக்கள்‌ 
ம, ஈடிஸ்‌ கொசு 
2. அனோபிலஸ்‌ கொசு 
3. குயூலெக்ஸ்‌ கொசு 


தவர்‌ சர்‌ ரெனால்டு ராஸ்‌ (1857 
- 1932). (உயி) 

81௦:/8 (அனாச்இயா) - உயிர்‌ 
வளிக்‌ குறை: இசுக்களில்‌ 
உயிர்வளி இல்லாத நிலை 
(உயி) 


818010 ( ண்ட்‌ஆசீட்‌) - நடு 


நிலையாக்கி: காடியை நடு 
நிலையாக்கும்‌ பொருள்‌. எ.டு. 
சோடியம்‌ இரு கார்பனேட்‌ 
(வேதி) 


81290 ௩/5ஈ௩ (ஆண்டகோனிசம்‌) 
- ிர்வினைப்பாடு: இரு 

பொருள்களோ இருதசைகளோ 
ஒன்றுக்கு மற்றொன்று எதிர்‌ 
மாறாகச்‌ செயற்படுதல்‌. இத 
னால்‌ உயிருக்கு நன்மையே 
உண்டாகும்‌. எடுத்துக்காட்டாக, 
இருதலைத்‌ தசையும்‌, முத்‌ 
தலைத்‌ தசையும்‌ ஒன்றுக்கு 


மற்றொன்று எஇராக இயங்குவ 
தால்‌, முன்கையை நீட்டி மடக்க 
முடிறைது. (உயி) 


பா” (ஆண்டிகிளைன்‌) - 
மேல்‌ வளைவு: பாறைப்‌ படுகை 
கள்‌ மேல்‌ வளைவு வடிவத்தில்‌ 
மடிந்திருத்தல்‌. (பு. அறி) 

வா!!0001௦௦ ஆண்டிசைக்‌ 
ளோன்‌) - எிர்ச்சுறாவளி: சூழ்ந்‌ 
துள்ள காற்றைவிட அதுக 
அழுத்தத்தலுள்ள... காற்று 
வெளிப்பகுதி. (பு. அறி) 

ஸர பண்ட்ஸ்‌) - எறும்புகள்‌: 
சமூகப்‌ பூச்சிகள்‌. றகற்றவை, 
சுறுசுறுப்பானவை. உணரிகள்‌ 
உண்டு. மிகக்‌ குறுகிய வயிறு 
சுருக்கத்தைக்‌ கொண்டது. 
வீட்டுத்‌ தொற்றுயிரிகள்‌ (உயி) 

8 ரராகச (ஆண்டென்னா) - 
உணரிகள்‌: 1. தலையில்‌ 
பொருந்தி இருக்கும்‌ கணுக்‌ 
காலிகளின்‌ ஒட்டுறுப்புகள்‌. 
(உயி.) 2, வானொலி, 
தொலைக்காட்சி ஆடஒியவற்றில்‌ 
அலைகளைப்‌ பெறும்‌ பகுதி 
கள்‌. (இய) 

போர்ோரப (க ஆண்டெனுயூல்‌) ய 
சிற்றுணரிகள்‌: நண்டின 
விலங்குகளில்‌ உணரிகளுக்கு 
முன்னுள்ளவை. இறியவை, 
கணுக்களால்‌ ஆனவை, 
ஓரிணை முதல்‌ உணர்‌ உறுப்பு 
களே ௫ற்றுணரிகள்‌ எனப்‌ 
பெயர்‌ பெறுபவை. (உயி) 


8 





காமரள (ஆந்தர்‌) - மகரந்தப்‌ பை: 
பூந்துப்பை. மகரந்தத்‌ தாளுக்கு 


மேலுள்ள பகுதி. மகரந்தத்‌ 
தூளை உண்டாக்குவது. 
இத்தாளில்‌ ஆண்‌ அணுக்கள்‌ 
இருக்கும்‌. (உமி) 


ார்ள, ஊற ளாம்‌ 074 (ந்தர்‌, 
அட்டேச்மெண்ட்‌ கப்‌). - 
மகரந்தப்பை "இணைப்பு: 
இவ்விணைப்பு மூவகைகளில்‌ 
அமைந்துள்ளது. 1. முதுகொட்‌ 
டிய மகரந்தப்பை (அட்ணேட்‌) - 
நீரல்லி. 2. அடி ஒட்டிய 
மகரந்தப்பை (பே௫பிக்சிடு) - 
கத்தரி 3. நடு ஒட்டிய மகரந்தப்‌ 
பை (வெர்சடைல்‌) - புல்‌. 
(உயி) 

ரன, 21508௦6 07 (ஆந்தர்‌, 
டெ௫சன்ஸ்‌ ஆஃப்‌) - மகரந்தப்‌ 
பை பிளவுறுதல்‌: 


1. நீன்பினவு (லாஞ்சிடியூடி 
னல்‌) - பூவரசு 3. துளைப்‌ 
பிளவு (போரஸ்‌) -- சொலானம்‌ 
3. திறப்பிப்‌ பினவு (வால்‌ 
வுலர்‌) - பார்பெரி 4. குறுக்குப்‌ 


பிளவு (டிரான்ஸ்வர்ஸ்‌)- 
தும்பை (உயி) 

வான்னா ர்வு, உரக 04 
ஆேந்தர்‌. பிலமண்ட்‌, ஷேப்‌ 
ஆஃப்‌) - மகரந்த இழை வடிவம்‌. 
பல வடிவங்களாவன: 


1, கரனை வடிவம்‌ (ளப்‌ 
ஷேப்டு) - தாலிக்ட்ரம்‌ 2. அல்‌ 
லிய இழை (பெட்டலாய்டு) - 
அல்லி 3. இளைப்பிழை 
(பிராஞ்ச்டு) - ஆமணக்கு 


வா 





4. உள்வளை இழை (இன்‌ 
கா்வ்டு 5. வெளி வளை 
இழை. ர(ரிகர்வ்டு), 6. உள்‌ 
ளமை இழை (இன்சர்டட்‌) 
7. வெளியமை இழை (எக்‌ 
சர்டட்‌) 8. மலட்டிழை (ஸ்டேமி 
னோடு. (உயி) 


போர்ர, பாகக்‌ 04 (ந்தர்‌, 
கைண்ட்ஸ்‌ ஆஃப்‌) - மகரந்தப்‌ 
பை வகைகள்‌: 1. உள்‌ நோக்கு 
மகரந்தப்பை (இண்ட்‌ ரார்ஸ்‌) - 
நீரல்லி 2. வெளி நோக்கு 
மகரந்தப்பை (எக்ஸ்ட்ரார்ஸ்‌) - 
அல்லி. (உயி) 

கர்மா (ஆந்இரிடியம்‌) - 
ஆணியம்‌: பாசிகள்‌, மா௫கள்‌, 





௮. ஆணியம்‌ 
1. ஈதல்‌ 
ஆ. பெண்ணியம்‌ 
்‌. முட்டை 
2. அடிக்குழாய்க்‌ கண்ணறை 


3. கழுத்துக்‌ குழாய்க்‌ 
கண்ணறை 


&. கழுத்து 


கார்‌ 


[10 





பெரணிகள்‌ ஆதிய தாவரங் 
களில்‌ காணப்படும்‌ ஆண்‌ 
இனப்பெருக்க உறுப்பு, இது 
ஆண்‌ அணுக்களை உண்டாக்கு 
வது. ஒ. 800௦0௦1/ப௱ (உ௰) 
ா42௦20105 (அஆந்திரோ 
சாய்ட்ஸ்‌) - ஆணிய அணுக்கள்‌: 
ஆண்‌ இனப்பெருக்க உறுப்பில்‌ 
உண்டாகும்‌ நுண்ணிய அணுக்‌ 
கள்‌. நீளிழைகள்‌ இருப்பதால்‌ 
இயக்கங்கொண்டவை. (உயி) 


(௦௨18 பஆந்தசிஸ்‌) - பூவாழ்‌ 
காலம்‌: மொட்டில்‌ தோன்றுவது 
லிருந்து விதையாகும்‌ வரை 
உள்ள பூவின்‌ காலம்‌. (உயி) 


8௦௦217, 8௨00160212. 


ஆந்தோகார்ப்‌, அக்ரகேட்‌) - 
ரள்கனி: இது று கனிக்‌ 
கொத்து. பல தனி சூலகங்‌ 
களைக்‌ கொண்ட ஒரு தனிப்‌ 
பூவிலிருந்து உண்டாவது. ஒவ்‌ 
வொரு கலகமும்‌ ஒரு 
கனியாகும்‌. கனிகள்‌ ஒன்றி 
லிருந்து மற்றொன்று தனித்‌ 
இருக்கும்‌. எ.டு. மனோரஞ்சி 
தம்‌. அன்னாடுயில்‌ கனிகள்‌ 
இணைந்திருக்கும்‌. பா. 1ம்‌, 
85 ௦1 (உ௰) 

21௦2 - ஆந்தோசைனின்‌: 
குளுகோசைடு என்னும்‌ தாவர 
நிறமி. நடுறிலையாக்க ஊதா 
நிறமாகும்‌. காடியில்‌ சவப்‌ 
பாகும்‌: காரத்தில்‌ நீலமாகும்‌. 
பூக்கள்‌, கனிகள்‌, தண்டுகள்‌, 
இலைகள்‌ ஆகிய உறுப்புகளில்‌ 
காணப்படுவது. அவ்வவற்றிற்‌ 


குரிய வண்ணத்தை அளித்தல்‌ 
இதன்‌ முதன்மையான வேலை. 
(உயி) 


ான்௦ர்‌॥௦ 06 ஆந்தோபைலலஸ்‌) 
இ இ பூநாடல்‌: இவ்வியல்பு பூச்சி 
களுக்குண்டு. இதனால்‌ அயல்‌ 
மகரந்தச்சேர்க்கை ஏற்பட வழி 
யுண்டு. (உயி) 

பார்ரா (ஆந்தோபோர்‌) - 
பூத்தாங்கி: புல்லிவட்டத்திற்கும்‌ 
அல்லிவட்டத்திற்கு மிடையே 
பூத்தளம்‌ நீட்சியடைதல்‌ (உயி) 

வாண்ாலடு (ஆந்தோடேக்) - 
பூவமைவு: பா 1ஈரி0280800௨ ஓ. 
இர்ிலலடி உயி. 


வார்ரா2௦௦௦ - ஆந்தர£ன்‌: ௦.1... 
வெண்ணிறப்படிகம்‌. பல 
வளைய மூலக்கூறுள்ள அய்டி 
ரோகார்பன்‌ (நீரியக்கரி) . 
சிறிது நீல ஒளிர்வுண்டு. நிலக்‌ 
கரித்தாரைப்‌ பகுத்து வடிக்க 


இப்பொருள்‌ இடைக்கும்‌. 
சாயங்களை அளிப்பது. 
(வேது) 


பொக (அந்தரசைட்‌) - 
அனல்மிரு நிலக்கரி: இதில்‌ கரி 
95%. இச்சுடர்‌ புகையின்றி 
எரிந்து, அதக வெப்பத்தைத்‌ 
தரும்‌. எரிபொருள்‌. நிலக்கரி 
யின்‌ மூன்று வகைகளுள்‌ 
ஒன்று. ஏனைய இரண்டு 
பழுப்பு நிலக்கரி, பொது நிலக்‌ 
கரி. (வேதி) 
வார்ரா௦000௦௩ு (ஆந்த்ர 
போகோனி)-- மாந்தத்‌ தாற்ற 


கா்‌ - 





வியல்‌: மாந்தன்‌ தோற்றத்தை 
ஆராயும்‌ சமூக அறிவியல்‌. 
(௪. அறி) 

1 ப(ப121212412:1 411. ஆந்த்ரபோ 
இரமி) - ஸ்ட ப்பரவ 
லியல்‌: மாந்த இனங்களின்‌ 
நிலப்பரவலை ஆராயும்‌ சமூக 
அறிவியல்‌. (௪. அறி) 
பொரா! (ஆந்த்ரோபாய்டு) - 
மாந்தப்‌ போலிகள்‌: மனிதக்‌ 
குரங்கு, வாலில்லாக்‌ குரங்கு 
முதலியவை. (௪. அறி) 

சோரிகபபா (ஆண்டிஆக்சின்‌) - 
வளர்ச்‌ ர்ப்பிஃ: தாவரங் 
களின்‌ வளர்ச்சியைத்‌ தடுக்கும்‌ 

பொருள்‌. பா. 860 (உய) 


:1)111121:11:] ஆண்டிபையாசிஸ்‌) 
- ஒயிர்‌ எதிர்ப்பு வாழ்வு: 
உயிரிகளுக்கு இடையேயுள்ள 
இயைபு, அவற்றில்‌ ஒன்றிற்குத்‌ 
இங்காக அமைதல்‌. இது ஒரு 
தடையே. பா.3/(0516 (உயி.) 


010105 ்ய்ன்‌ பையாட்‌ 
டிக்ஸ்‌) - உயி த ்ப்பிகள்‌: 


கரிமச்‌ சேர்மத்தொகுஇிகள்‌. 


அமைப்பில்‌ வேறுபடுபவை. 
நுண்ணியிரிகளால்‌ உண்‌ 
டாக்கப்படுபவை. ஏனைய 
நுண்ணுயிரிகளின்‌ செயல்‌ 


களைத்‌ தடை செய்பவை. 
அல்லது அவற்றை அழிப்பவை. 
சிறந்த எடுத்துக்காட்டு பெனி 
லின்‌. இதனை அலெக்சாண்‌ 
டர்‌ பிளிமிங்‌ கண்டுபிடித்தார்‌. 
ஏனையவை, ஸ்டெப்டோமை 


கா்‌ : 





சன்‌; ஆரியோமைசின்‌, டெரா 
மைசின்‌. (உயி) 


36௦0 பேண்டிபாடி) ன்‌ 
எிர்ப்புப்‌ பொருள்‌: வெளிப்‌ 
பொருள்‌ உண்டாக்கும்‌ 
வினைக்குத்‌ துலங்கலாக உயிரி 
களில்‌ உண்டாகும்‌ பாது 
காப்புப்‌ பொருள்‌. இதனைத்‌ 
தடுப்புப்‌ பொருள்‌ என்றும்‌ 
கூறலாம்‌. இது ஒரு புரத மூலக்‌ 
கூறே. வெள்ளஸணுக்கள்‌ 
எதிர்ப்புப்‌ பொருள்களை உண்‌ 
டாக்கவல்லவை. பா. வார 
(உயி) 


212805 ( 


வேரில்‌ ண்டிகுளோர்ஸ்‌)- 
[9] ப்யூட்டி 


கள்‌: சலவைத்‌ 
தூளால்‌ வெளுக்கப்பட்ட 
துணிகளிலுள்ள அகப்‌ 
படியான குளோரினை நீக்கும்‌ 
வேதிப்‌ பொருள்கள்‌ எ.டு. 
சோடியம்‌ தயோசல்பேட்‌, கந்தக 
இரு ஆக்சைடு, சோடியம்‌ சல்‌ 
பேட்டு. (வேதி) 

பிக! ௮ ஆண்டி 
ஓளைனல்‌) : ஆரப்போக்கு: 
உறுப்பு மேற்பரப்புக்குக்‌ கண்‌ 
ணறைப்‌ பிரிவு செங்கோணத்தி 
லிருத்தல்‌. ஒ. 210/௮ (உய) 


281110௦80ப12* வ கமர்‌ 
குலண்ட்‌) - உறைவுத்தடூப்பி: 
குருதி உறைவதைத்‌ தடுக்கும்‌ 
பொருள்‌. எ.டு. கெப்பாரின்‌. 
உறைய வைக்கும்‌ பொருள்‌ 
உறைவிப்பி. (உயி) 


வா்‌ 





8 

ரொ (ஆஅண்டிடோட்‌) - 
மாற்று: நச்சுமுறி. காடி நஞ்சுக்கு 
மாற்று. சோடியம்‌ இரு 
கார்பனேட்‌. (வேதி) 

8/9 (ஆண்டிஜன்‌) ௭ 
எதிர்ப்புத்‌ தூண்டி: சாதக 


நிலைகளில்‌ உயிர்‌ எஜர்ப்புப்‌ 
பொருளைத்‌ தூண்டும்‌ புரத 
மூலக்கூறு. இது ஒரு குறிப்பிட்ட 
எதிர்த்துலங்கல்‌. குச்‌சயங்கள்‌, 
நச்ஏயங்கள்‌ மூலம்‌ உடலுக்கு 
வருவது. எ.டு. டி.வேக்‌. 
எதிர்ப்புத்‌ தூண்டிகள்‌. பா. 
வாய்௦ஞ்‌ (உய) 


8ங்க௦௦10/ ஆண்டிஜெனி 
எட்டி) - எநிர்ப்பாற்றல்‌ இறன்‌: 
தடுப்பாற்றல்‌ திறன்‌. 
எதிர்ப்பாற்றல்‌ துலங்கலைத்‌ 
தூண்டும்‌ இறன்‌. (உயி) 
ரிகா ஆண்டிமேட்டர்‌) - 
எதிர்‌ ஏற்றப்‌ பொருள்‌: புவிக்கு 
அப்பாலுள்ள கற்பனைப்‌ 
பொருள்‌. புவியிலுள்ள 
பொருள்‌ போன்றே துகள்‌ 
களைக்‌ கொண்டது. ஆனால்‌, 
துகள்கள்‌ எடுர்‌ மின்னேற்றங்‌ 
கொண்டவை. அல்லணுவாகி 
(நியூட்ரான்‌) இருத்தல்‌, காந்த 


முனைத்திறன்‌ கொண் 
டிருக்கும்‌. (இய) 

வாரி உ (ஆண்டிமியர்‌) - 
€ரெல்லை: ஒத்த பகுஇகள்‌ 


ஒன்றின்‌ வழியாக ஆரச்சமச்‌ 
ருடைய விலங்கைப்‌ பிரித்தல்‌. 
(உயி) 


காரா - ஆண்டிமனி: 86 
நொறுங்கக்கூடிய வெள்ளி நிற 


உலோகம்‌. வெப்பத்தையும்‌ 
மின்சாரத்தையும்‌ அரிஇல்‌ 
கடத்துவது. அச்சு உலோகம்‌ 
செய்யப்‌ பயன்‌ படுவது. (ஷேதி) 

2ாய்றா௦ரு  ஜ௦ா(க01010௨ - 
ஆண்டிமனி ஐங்குளோரைடூ: 
500.. நிறமற்ற நீர்மம்‌. உருகிய 
முக்குளோரைடூடன்‌ 
குளோரினைச்‌ சேர்க்க இந்‌ 
நீர்மம்‌ இடைக்கும்‌. வலுவான 
குளோரின்‌ ஏற்றும்‌ பொருள்‌. 
(வேதி.) 

வாறு பர்கர்‌ - ஆண்‌ 
மனி சல்பேட்‌ 8680), 
கரையா  வெண்ணிறப்படுகம்‌, 
வெடி மருந்தில்‌ பயன்படுவது. 
(வேதி) 

பொாய்றார நரார்கஷெய/றாப்்‌ - 
ஆண்டிமனி ஐஞ்சல்பைடூ: 
ஓ௦,5.. மஞ்சள்‌ நிறத்தூள்‌, 
நீரில்‌ கரையாது. ரப்பரை வன்‌ 
கந்தகமாக்கப்‌ பயன்‌ படுதல்‌. 
(வேதி) 

ாயிற௦ரு 11/01/௦10௨ - ஆண்‌ 

முக்குளோரைடூ: 560. 

மென்மையான வெண்ணிறத்‌ 
திண்மம்‌. நீர்‌ உறிஞ்சி. மருந்து 
களில்‌ காரப்பொருளாகவும்‌ 
, வெடி குழல்களைத்‌ துப்புரவு 
செய்யும்‌ பொருளாகவும்‌ பயன்‌ 
படுத்தல்‌. (வேத) 

8101௦10818 - (ஆண்டிஆக்கி 
டண்ட்ஸ்‌): உயிர்வளி ஏற்றித்‌ 
தடூப்பிகள்‌: வண்ணங்கள்‌, 


2ா( 


உ 





ரப்பர்‌, பிளாஸ்டிக்குகள்‌ ஆகிய 
வற்றில்‌ உயிர்வளி ஏற்றுவதால்‌ 
ஏற்படும்‌ $ய விளைவுகளைத்‌ 
தடுக்கும்‌ பொருள்களாகப்‌ 
பயன்படுபவை. (வே) 

பாரா௦ச௪்‌ ஆேண்டிநோடு) - 
எதிர்க்கணு: நிலையான 
அலைக்கோலத்தில்‌ காணப்‌ 
படூம்‌ பெரும அதிர்வுப்புள்ளி. 
ஒ. 1008 (இய) 

2102111012 வண்டிபார்ட்டி 
இன்‌) - ஸஷிர்‌ஏற்றத்துகள்‌: ஒரே 
நிறையும்‌ சுழற்சியும்‌ கொண் 
டது. எ.டு. முன்னணு. (புரோட்‌ 
டான்‌) மின்னேற்றம்‌ * 1 அலகு. 
எதிர்‌ ஏற்ற முன்னணு (ஆண்டி 
புரோட்டான்‌). மின்னேற்றம்‌ 
௪ 1 அலகு. (இய) 


சாஙிஜால௦ ஆண்டிபைரிட்டிக்‌) 
- அனல்‌ குறைப்பி. காய்ச்சலின்‌ 
போது வெப்ப நிலையினைக்‌ 
குறைக்கும்‌ மருந்து. (உயி) 

520515 - பஆண்டிசெப்‌சஸ்‌) 
- புரைய எடிர்ப்பு உண்டாக்கல்‌: 
நச்சுயிர்‌ வளர்ச்சியை அழித்தல்‌ 
அல்லது இிசு நோய்த்‌ 
தொற்றலைத்‌ தடுத்தல்‌. அறுவை 
யில்‌ இம்முறையினை 1880 
இல்‌ லார்டு லிஸ்டர்‌ கார்பாலிகக்‌ 
காடியை முதன்‌ முதலாகப்‌ 
பயன்படுத்தி அறிமுகப்படுத்தி 
னார்‌. (உயி) 


ொப்கஜ1105 ( ண்டிசெப்டிக்ஸ்‌) 
- புரைய எ்ஷிர்ப்பிகள்‌: உயிர்த்‌ 
திசுக்களில்‌ நுண்ணுயிர்கள்‌ 


வளர்வதைத்‌ தடுக்கும்‌ பொருள்‌ 
கள்‌ - டெட்டால்‌, அயோடின்‌. 
(உயி) 


பாய ஆண்டிடாக்‌சன்‌) - 
ந்ச்சு ர்ப்பி: நஞ்சை 
நடுநிலையாக்கும்‌ பொருள்‌. 


இது ஓர்‌ எ௫ர்ப்புப்‌ பொருள்‌. 
நஞ்சுகளை ஊடுமூலம்‌ 
செலுத்தி, அவற்றினால்‌ உண்‌ 
டாகும்‌ துலங்கலுக்கேற்ப இந்‌ 
நஞ்சு உண்டாக்கப்படுவது. 
(உயி) 


ப$ (ஏனஸ்‌) - கழிவாய்‌: ஆசன 
வாய்‌. உணவு வழியின்‌ பின்‌ 
திறப்பு. இதன்‌ வழியே கழிவு 
வெளியேறும்‌. (உயி.) 

801௩௮ பஇேயோட்டா) - பெருந்‌ 
தமனி: உடலிலுள்ள பெருங்‌ 
குருதிக்‌ குழாய்‌. பல தமனி 
களாகப்‌ பிரிந்து குருதியினை 
இதயத்திலிருந்து உடலின்‌ 
அனைத்துப்‌ பகுதிகளுக்கும்‌ 
எடுத்துச்‌ செல்வது. (உயி) 

8ெஎா7பா௪ (அபர்சர்‌) - குறுந்‌ 
துளை: ஒளிக்கருவிகளில்‌ ஒளி 
மினை உள்விடும்‌ இறப்பு. எ.டு. 
ஒளிப்படப்‌ பெட்டி, நுண்‌ 
ணோக்கி. (இய) 

981008 (ஏபெட்டலஸ்‌) - 
௮ல்லியிலா: ஓல தாவரப்‌ 
பூக்களில்‌ அல்லிகள்‌ இல்லாத 
நிலை. (உயி) 

2061௦0 (அப்€லியன்‌, - 
கதிரவன்‌ சேய்மை நிலை: 


வறன்‌ 


பகலவன்‌ மையத்திலிருந்து 
பெருந்தொலைவிலுள்ள கதிர 
வன்‌ நிலாவின்‌ சுற்று வழிப்‌ 
புள்ளி. (வானி) 

ஹும்‌ (பிய) - அசுவனி: 
தாவரப்பேன்‌. 1 - 5 மி.மீ நீள 
முள்ளது. பேரிக்காய்‌ வடிவம்‌. 
மெல்லுடல்‌. நீண்ட கால்களும்‌ 
உணரிகளும்‌ உண்டு. (உ௰) 

8ெர௦/ச (அபோனியா) - குரல்‌ 
குறை: குரல்‌ நாண்கள்‌ அல்லது 


குரல்வளை நோய்‌. வலிப்பு 
நோயினால்‌ குரலிழப்பு 
ஏற்படுதல்‌. (மரு) 

௦6 (அபோட்டிக்‌) - ஒளி 
யிலா வளர்ச்சி: ஒளி இல்லாத 
நிலையிலும்‌ வளர்ச்சி ஏற்படு 
தல்‌. (உயி) 

20௦1௦௱௦112 (அபொட்டோ 
மெட்ரிக்‌) - ஒருசார்‌ ஒளித்‌ 


துலங்கல்‌: 3. ஒளிக்குத்‌ துலங்‌ 
கல்‌ உண்டாகாத நிலை ஆகும்‌. 


2. இயங்கும்‌ உயிரி எப்பொழு 
தும்‌ ஒரே முனையினை ஒளி 
நோக்கித்‌ திருப்புதல்‌. (உயி) 
8௦1௦௧014௦6 (அபட்டோடேக்‌ 
டிக்‌) - இயக்கமின்மை: 
ஒளிச்‌ செறிவிற்கு ஏற்றவாறு 
உயிரி இயங்காமை. (உயி) 


கறர1/௦ப5 (ஏபைலஸ்‌) - தொகுதி 
இலைகளின்மை: தொகுதியாக 
இலைகள்‌ இல்லாத நிலை. 
இந்நிலை ஏல தாவரங்களில்‌ 
உண்டு. (உயி) 


20௦ 


வகர... (ஏபியரி) - தேனீ 
வளர்ப்பு: தேன்‌இரட்டவும்‌ தேன்‌ 
மெழுகு எடுக்கவும்‌ தேனீக்கள்‌ 
வளர்த்தல்‌. (உயி) 

௦ ௱ளி எ (பிகல்‌ 
மெரிஸ்டம்‌) - நுனி வளர்திசு. 
பா. ௪1519. 

811௦04 (ஏபிடாக்கின்‌) - தேனீ 
நச்சு: * தேனீக்கள்‌ கொட்டும்‌ 
பொழுது உட்செலுத்தப்படும்‌ 
நச்சு. குறைந்த அளவு மூலக்‌ 
கூறு மதிப்புடைய புரதமும்‌ 
இஸ்டமைன்‌ உண்டாக்கும்‌ 
நொடுிகளும்‌ இடல்‌ முதன்மை 
யாக இருக்கும்‌. (உயி) 

80181௦03௧6 (ஏபிளேனோ 
கேமட்‌) - இயக்கமில்‌ பாலணு: 
க௯சை இழைகள்‌ இல்லாப்‌ 
பாலணுக்கள்‌. ஆகவே, இயக்க 
மும்‌ இல்லை. (உயி) 

8181௦50012 (ஏபிளேனோஸ்‌ 
போர்‌) - இயக்கமில்ரிதல்‌ - 
இயக்கமற்ற சிதல்‌. (உயி) 

200௦98 (அப்னீயா) - உயிர்த்த 
லின்மை: மூச்சுவிடல்‌ இல்லாத 
நிலை. இறப்பின்‌ அறிகுறி. 
(உயி) 

2000210008 (அப்போகார்பஸ்‌) 
- இணையாச்‌ தலகம்‌: தாவரச்‌ 
கலகத்தில்‌ சூல்‌ இலைகள்‌ தனித்‌ 
தனியாக இருத்தல்‌ - மனோ 
ரஞ்சிதம்‌ (உயி) 

1121511111 8201பஈ௦ 
இபோடந்தியான்‌, அபோ 
லூன்‌) - நிங்கள்‌ சேய்மை 





ப 





80௦ 
நிலை: இங்கள்‌ நிலாவின்‌ சுற்று 
வழியில்‌ இங்களிலிருந்து 


அமையும்‌ அப்பால்‌ நிலை. 
(வாணி) 


30009௦ ப்போடீம்‌) - புறக்‌ 
கூட்டு வளர்ச்சி: புற எலும்புக்‌ 
கூட்டின்‌ கைட்டின்‌ வளர்ச்‌, 
இஇுல்‌ தசைகள்‌ இணைந்இருக்‌ 
கும்‌. - பூச்சிகள்‌, நண்டுகள்‌. 
(உயி) 

80 சசுர 6 அபோ௭ன்சைம்‌) - 
அல்நொதி: நொடியின்‌ புரதப்‌ 
பகுதி. (உயி) 

32௦08௫ (அபோகமி) - அல்‌ 
கலப்பு: ஒரும (ஈ) இதல்தாவரம்‌ 
பாலணுத்‌ தாவரத்தின்‌ எப்‌ 
பகுதியிலும்‌ வளர்தல்‌. இதில்‌ 


பாலணுக்கலப்பு இல்லை. 
(உய) 

800082 (பாஜி) - புவிச்‌ 
சேய்மை நிலை: புவிமையத்தி 
லிருந்து பெருந்தொலைவி 
லுள்ள புவி நிலாச்‌ சுற்றுவழிப்‌ 
புள்ளி. எ.டு. செயற்கை 


நிலாவின்‌ புள்ளி. 

820/5 அபோமிக்சிஸ்‌) . 
அல்பாலணுக்கலப்பு: இனப்‌ 
பெருக்கத்தின்‌ மாற்றுரு, 
தாவரத்தில்‌ பாலணு சேராமல்‌ 
விதை உண்டாதல்‌. பா. 
ஜிவா, 820600ரு, இவா வா௦- 
99௭8516 ஒ. உஊ௱ரர்பாம்ட6. (உய) 

2802௦௱௦1ர உ - அபோமார்பின்‌: 
போ, மார்பைனிலிருந்து 


வடிவக்‌ 


காரமம்‌. வலிநீக்கி. (வேதி) 


பெறப்படும்‌ படிக 

8001௦08வா1/ (எபோரோகமி) - 
அல்துளைக்‌ கலப்பு: மகரந்தக்‌ 
குழல்‌, சூல்துளை அல்லாது 
வேறுவழியில்‌ சூலுக்குள்‌ 
செல்லுதல்‌. (உயி) 

80௦01251 சமாபிளாஸ்ட்‌ - 
அல்கணிகம்‌: கண்ணறைச்‌ 
சுவர்‌, கண்ணறை இடைப்‌ 
பொருள்‌ ஆகியவை தாவரம்‌ 
முழுதும்‌ தொடர்ச்சியாக இருத்‌ 
தல்‌. குழாய்த்‌ இசுவில்லாத தாவ 
ரங்களில்‌ நீர்‌ இயக்கம்‌ இதன்‌ 
வழியாகவே நடைபெறுவது. ஒ. 
52851. உயி) 

365060. இபோஸ்போரி) - 
அல்ரிதல்‌ தோற்றம்‌: பூக்காத்‌ 
தாவர வாழ்க்கை வரலாற்றில்‌ 
சதல்‌ தோன்றாமல்‌, இதல்‌ 
தாவரத்திலிருந்து உறுப்பு 
நிலையில்‌ பாலணுத்தாவரம்‌ 
தோன்றுதல்‌. (உயி) 

2003/125௪ (அபோசைமேஸ்‌) - 
அல்சைமேஸ்‌: சைமேசின்‌ புரதப்‌ 
பகுதிக்கு இப்பெயர்‌. (உயி) 

80088105 (அப்பரடஸ்‌) -: ஆய்‌ 


கருவி: ஆய்வகத்தில்‌ ஆய்வு 
செய்யப்‌ பயன்படும்‌ கருவி 
(இய) 


8022259௭௦1 (அப்பீஸ்மெண்ட்‌) 
- தணிப்பு நடந்தை: ஒரு 
விலங்கு மற்றொரு விலங்கின்‌ 
வலுத்‌ தாக்கலை நிறுத்தும்‌ 
நடத்தை. காட்டாக, வலுவுள்ள 


82 - 


201 





நாயிடம்‌ வலுவில்லாத நாய்‌ 
நயந்தும்‌, குழைந்தும்‌ வாலை 
ஆட்டுதல்‌. (உ௰) 

8020910௧0௪ (அப்பண்டேஜ்‌) - 
ஒட்டுறுப்பு: இணையுறுப்பாக 
உள்ள புற உறுப்பு. இவ்வுறுப்பு 
கணுக்காலிகளில்‌ உண்டு. 
இணை இணையாக இருப்பது. 
இணையின்‌ ஒவ்வொரு பகுதி 
யும்‌ கணுக்களால்‌ ஆஷயிருக்‌ 
கும்‌. இக்கணு அமைப்பே 
கணுக்காலிகளுக்கு அப்பெயர்‌ 
வரக்‌ காரணம்‌. (உயி) 


800 (அப்பெண்டிக்ஸ்‌) - 
குடல்வால்‌: பெருங்குடலில்‌ 
குடல்பையின்‌ €ழ்‌ முனையி 
லுள்ள விரல்‌ போன்ற 
உறுப்புக்குக்‌ குடல்‌ வால்‌ என்று 
பெயர்‌. இது பயனற்ற உறுப்பு. 
இது நோயுற்று வீங்குதலைக்‌ 
சூடல்வால்‌ அழற்ி 
(அப்பெண்டி௫ட்டிஸ்‌) என்று 
கூறுகிறோம்‌. அதிக வலி உண்‌ 
டாகும்‌ பொழுது இதை அறுத்து 
நீக்குவதே நல்லது. பா. 


495(10121/ ௦003௩. 


82௭௦௦02140 (அப்பர்செப்‌ 
ஷன்‌) - முன்‌ புலனறிவு: நாம்‌ 
முன்னரே பெற்றுள்ள பட்‌ 
டறிவைச்‌ சார்ந்த புலனறிவு 
(பர்செப்ஷன்‌) . இச்சொல்லை 
ஜெர்மானிய மெய்யறிவாளர்‌ 
காட்பிரெய்டு லெய்பின்ஸ்‌ 
என்பார்‌ உருவாக்கினார்‌. 
இவ்வறிவு இருவகைப்படும்‌. 

1. நெடுங்கால முன்புலனறிவு: 


ஆளுமையின்‌ நிலைப்‌ 
பண்புகளைச்‌ சார்ந்தது. எ.டு. 
உலகப்‌ பார்வை, துணிவுகள்‌ 

2. கூறுங்கால முன்‌ புலனறிவு: 
இது கழ்ந்துள்ள உள நிலை 
களைப்‌ பொறுத்து அமைவது. 
எ.டு. மனவெழுச்ிகள்‌, எதிர்‌ 


இது 


பார்ப்புகள்‌, பான்‌ மைகள்‌. 


க.உ௭) 

20௭௦10 ௱க5௧5 (அப்பர்‌ 
செப்ஷன்‌ மாஸ்‌) - முன்‌ 
புலனறிதிரள்‌: நம்மிடம்‌ முன்‌ 
னரே நிலைத்துள்ள ,பழைய 
அறிவு. அதன்‌ வழி புது அறிவு 
உண்டாதல்‌. (௧. உள.) 

றா - இப்பிள்‌: இந்தியச்‌ 
செய்டுத்‌ தொடர்பு நிலா. பா. 
ரஷி, ॥ாளிலா 850805 ௭05. 
(இய) 

8ம௦1/2 80142 (அப்ரோடிக்‌ 
சால்வண்ட்‌) - முன்னணு 
ஏற்காக கரைப்பான்‌: முன்னணு 
அளிக்காத கரைப்பான்‌ (வேடு) 
281098 (அப்சைட்ஸ்‌) - வல வழி 
நிலைகள்‌: வானியல்‌ சுற்று 
வழியிலுள்ள இருநிலைகள்‌. 
ஒன்று ஈர்ப்பு மையத்திற்கு 
அருகிலும்‌ மற்றொன்று அது 
லிருந்து விலஒயும்‌ இருத்தல்‌. 
(வானி) 

ஜெ பஆப்டிடியூடு) - தகு. 
பாடு: குறிப்பிட்ட ஒரு 
திறமையைப்‌ பெறத்‌ தகுந்த 
ஆற்றலும்‌ கவர்ச்சியும்‌ ஒருவ 
ரிடம்‌ அமைந்திருத்தல்‌. இதை 


20ய 


அறிய நடைபெறும்‌ தேர்வு தகு 
பாட்டுத்‌ தேர்வு ஒ்ஆப்டிடியூடு 
டெஸ்ட்‌) எனப்‌ பெயர்‌ பெறும்‌. 
இதனைக்‌ குழந்தைகளிடம்‌ 
வளர்த்தால்‌ மேதைத்‌ தன்மை 
உருவாகும்‌. (௬. உள) 

௮0ப௮ 1௦118 (அக்குவா பார்டிஸ்‌) 
5 வெருகாடி: நைட்டிரிகக்காடி, 
1௦, (வேத) 

8௮00௨10௦09 (அக்வா அயான்ஸ்‌) - 
நீர்ம அயனிகள்‌: நீரியக்‌ கரை 
சலிலுள்ள நீர்நிலை கொண்ட 
உலோக அயனிகள்‌. (வேதி) 

808 ௱ா211/6 (அக்வா மிராபி 
லிஸ்‌) - வியப்பு நீர்மம்‌: இஞூ௫. 


சாதிக்காய்‌ முதலியவற்றி 
லிருந்து பெறப்படும்‌ வடித்‌ 
தெடுப்பு. (வேதி) 


௮03 1௦012. (அக்வா ரிஜியா) - 
அர்ச்‌ நம்‌: அடர்‌ அவய்டிரோ 
குளோரிகக்காடியும்‌ அடர்‌ நைட்‌ 
டிரிகக்காடியும்‌ 3:1 என்னும்‌ 
வீதத்தில்‌ சேர்ந்த கலவை. அஇக 
அரிப்புத்‌ தன்மை உடையதால்‌, 
பொன்‌, பிளாட்டினம்‌ ஆதிய 
உலோகங்களைக்‌ கரைக்கப்‌ 
பயன்படுகிறது. (வேதி) 

80021பஈ (அக்வரியம்‌) - நீருமிர்‌ 
வளர்ப்பகம்‌: தொட்டிகளில்‌ நீர்‌ 
ஊற்றி அவற்றில்‌ நீர்வாழ்‌ 
தாவரங்கள்‌ அல்லது விலங்கு 
கள்‌ வளர்க்கப்படூதல்‌. 
அறிவியல்‌ பயிற்றுவதுல்‌ முதல்‌ 
நிலை அறிவை அளிப்பதால்‌ 
கல்வித்திட்டத்தில்‌ இறப்பிடம்‌ 
பெறுவது (உயி.) 


௭ 


௮0௪௦5 பபா க்கொயஸ்‌ 


ஹியூமர்‌) - கண்‌ முன்நீர்‌: கண்‌ 
ணில்‌ விழி வெளிப்படலத்துற்‌ 
கும்‌ ஒளி வில்லைக்கும்‌ 
இடையே உள்ள்‌ நீர்‌. ஒளிக்கதிர்‌ 
செல்லப்‌ பயன்‌ படுதல்‌. ஒ. 
ஏர்ா௨௦ப9 ற்ப. (உயி) 


2௦1௦5௪ - அராபினோஸ்‌: 


ே்‌,,0.. நீரில்‌ கரையக்‌ கூடிய 
வெண்ணிறப்‌ படிகம்‌. ஐஞ்சர்க்‌ 
கரை. கோந்துகளிலிருந்து 
பெறப்படூதல்‌ அல்லது குளு 
கோட௫ிலிருந்து செயற்கையாக 
உண்டாக்கல்‌. குச்ஏிய இயலில்‌ 
வளர்ப்புக்கரைசல்‌. (வேதி) 


ஊக! மபேரக்னிடய. - 


சிலந்தியங்கள்‌: கணுக்காலியின்‌ 
ஒரு வகுப்பு. இதில்‌ தேள்‌, 
சிலந்தி முதலியவை அடங்கும்‌. 
நிலத்தில்‌ வாழ்ந்து உடல்‌ மேற்‌ 
பரப்பு அல்லது காற்றுக்‌ குழல்‌ 
மூலம்‌ மூச்சு விடுபவை. உடல்‌ 
கண்டங்கள்‌ தலை, மார்பு, 
வயிறு எனப்‌ பிரிந்திருக்கும்‌. 
தலை - மார்பில்‌ முஜர்ச்சி 
நிலையில்‌ நான்‌கணை கால்‌ 
கள்‌ இருக்கும்‌. (உயி) 


8௭௮0௫ ௭௦104 பப்ப எ: 


(அரக்னாய்டு மெம்பரின்‌) - 
லந்இுப்‌ படலம்‌: பா. ௫௦995. 
(டேயி) 


8860 (ஏரியோமீட்டர்‌) - 


ஒப்படர்த்திமானி: ஒப்படர்த்‌ 
தியை அளக்கப்‌ பயன்படுங்‌ 


கருவி. இது ஒரு நீர்மானியே 


(இய) 


[6 


 ச1ல 





87௦௫89௦200 - ஆர்க்யொப்‌ 
டிரிக்ஸ்‌: அழிந்தொழிந்த புதை 


படிவப்‌ பறவை. ஊர்வனவற் 


றிற்கும்‌ பறவைகளுக்கும்‌ 
இணைப்பாக அமைவது. 
(உயி) 





ஆர்க்கியாப்டிரிக்ஸ்‌ 


8ர௦ச0ொர்பா நஆேர்க்ககோனி 
யம்‌) - பெண்ணியம்‌: குடுவை 
வடிவப்‌ பெண்‌ இனப்பெருக்க 
உறுப்பு, பெரணிகளிலும்‌ மாக 
களிலும்‌ இல பூக்குந்‌ தாவரங்‌ 
களிலும்‌ காணப்படுதல்‌. பா. 
வாம்வா்ரிபா (௨௰) 


ர௦ர்‌(ஈ10௦%' நாரஈரடே!உ (ஆர்க்க 
மெடிஸ்‌ பிரின்‌௫பிள்‌) - ஆர்க்க 


மெடின்‌ நெறிமுறை, பா. 
௦பரு வா (ஓய) 
2௦ ற (ஆர்க்கபிளாசம்‌) - 


யம்‌: விண்மீன்‌ 
வடிவிகளையும்‌ கஇர்களையும்‌ 
உண்டாக்கும்‌ தனிச்‌ இறப்‌ 
புடைய பொருள்‌. இது கண்‌ 
ணஜைப்‌ பிரிவில்‌ தோன்று 
வது. பா. 9ள௱ 3௮ (உ௰) 


ஊாரே்பொவ 


1/21:121151111:14-17 


2௮00081105 
போர்க்கிடெக்சரல்‌ அகஸ்டிக்ஸ்‌) 
- கட்டிட ஒலி இயல்‌: அரங்கு 
ஒன்றினுள்‌ ஒலி தெளிவாகக்‌ 
கேட்பதற்குரிய நிபந்தனை 
களை இத்துறை கூறுகிறது. 
அரங்கம்‌ சிறந்து விளங்கப்‌ பின்‌ 
வரும்‌ பண்புகளைப்‌ பெற்‌ 
றிருக்க வேண்டும்‌. 1. அரங்க 
னுள்‌ அனைவரும்‌ கேட்குமள 
வுக்கு ஒலி செறிவுள்ளதாக 
இருக்க வேண்டும்‌. 2. பேச்‌ 
சொலி மற்றும்‌ இசையொலி 
யின்‌ பண்புகள்‌ மாறாஇிருக்க 
வேண்டும்‌. 3. அடுத்தடுத்துண்‌ 
டாகும்‌ ஒலிக்குறிப்புகள்‌ ஒன்‌ 
றன்மேல்‌ மற்றொன்று பொருத்‌ 
தக்கூடாது. 4. எஇர்முழக்கம்‌ 
ஒன்றிலிருந்து இரு வினாடிகள்‌ 
வரை இருக்க வேண்டும்‌. 
5. ஒலி வலிமை ஒரே €ராக 
இருக்க வேண்டும்‌. 6. எதி 
ரொலி கேட்கக்‌ கூடாது. 
7. தேவையற்ற இரைச்சல்கள்‌ 
தவிர்க்கப்பட வேண்டும்‌. (இய) 


216019 (ஏரியோலா) - கோட்டுப்‌ 


பரப்பு: இப்பரப்பு இசுக்களில்‌ 
இருப்பது. எ.டு. கருவிழிப்‌ 
படலச்‌ சேய்மைப்‌ பகுதி 
பாவையைக்‌ கரையிடல்‌, 
முலைக்‌ காம்புகளைச்‌ சுற்றி 
யுள்ள கறுப்புப்‌ பகுதி. (உயி) 

ேர்ஜெண்டோ 
மீட்டர்‌) - வெள்ளியுப்பு மானி: 
கரைசலிலுள்ள வெள்ளியின்‌ 
அளவை அளக்கப்‌ பயன்படுங்‌ 


210 


வா 





கருவி. இது ஒரு நீர்மாணியே. 
-(வேது) 


29௭ (அர்ஜெண்ட்ரோ 
மெட்ரி) - வெள்ளி அளவை: 
வெள்ளியின்‌ பருமனறி 
பகுப்பு. இடுல்‌ கரையா 
வெள்ளி உப்பு வீழ்‌ படிகிறது. 
(வேத) 

27011 (அர்ஜில்‌) - களிமண்‌: தூய 
அல்லது குயவர்‌ களிமண்‌. 
(வேதி.) 

290 - ஆர்கான்‌: கா. ஒற்றை 
யணு இயல்புள்ள மந்த வளி. 
காற்றுவெளியில்‌ 0.95% உள்‌ 
ளது. நீர்மக்‌ காற்றிலிருந்து 
பகுத்து வடித்தல்‌ மூலம்‌ பெற 
லாம்‌. 1804 இல்‌ ரலே, ராம்சே 
ஆகிய இருவரும்‌ கண்டுப்பிடித்‌ 
தது. மின்‌ குமிழ்களிலும்‌ ஒளி 
விளக்குகளிலும்‌ நிரப்பப்‌ 
படுவது. (வேதி) 

கஊரயாளர்‌ ஆர்குயுமெண்ட்‌) - 
1) வாதம்‌: முடிவுகாணத்‌ 
தொடக்கமாக அமையும்‌ முன்‌ 
மொழிவு. 2) சார்பின்‌ மாறி: 
ஒக்கல்‌ எண்ணின்‌ ஒரு பகுதி 
(கண) 


ஊரல்‌! (ப(அரித்மெட்டிக்‌) - 
எண்கணிதம்‌: எண்களைக்‌ 
கையாளுவதற்குரிய இறன்‌ 
களை ஆராயுந்துறை. எண்சார்‌ 
செய்தியுள்ள இக்கல்களைத்‌ 
தீர்க்க இத்துறை உதவுவது. 
இதனால்‌ எண்‌ தொகுதி 
அமைப்பை அறியலாம்‌. எண்‌ 


களை ஒரு வடிவத்திலிருந்து 
மற்றொரு வடிவத்திற்கு மாற்ற 
வும்‌ இயலும்‌. எ.டு. பின்னங்‌ 
களைத்‌ தசம எண்களாக 
மாற்றுதல்‌. (கண) 


பேோ௱சம்பா௪ பேர்மேச்சர்‌) - கவ 


ரகம்‌? மின்னியக்‌க அல்லது 
பிறப்பியின்‌ பகுத; முதன்மை 
மின்னோட்டத்தைக்‌ கொண்டு 
செல்வது. இது றிய பிறப்பி 
யில்‌ சுழலும்‌ கம்பிச்‌ சுருளாக 
வும்‌ பெரிய பிறப்பியில்‌ 
நிலைக்கம்பிச்‌ சுருளாகவும்‌ 
இருக்கும்‌. முறுக்குவிசை 
(டார்க்‌) கவர்‌ சுருளில்‌ செயற்‌ 
பட்டுப்‌ பளுவிற்கு எதிராக 
வேலை நடைபெற உதவுவது. 
ப. 7௦10, 812101. (இய) 


210௱2162 ௨ொாழ௦பாம்‌ (ஏரோ 


மேட்டிக்‌ காம்பவுண்டு), - நறு 
மணச்‌ சேர்மம்‌: கரிமச்‌ சேர்மத்‌ 
தொகுதி. தன்‌ அமைப்பில்‌ 
பென்சன்‌ வளையங்களைக்‌ 
கொண்டிருப்பது - பென்ன்‌. 
(வேது) 


800581 (அரவ்சல்‌) - எழுச்சி: 


ஒரு விலங்கின்‌ நடத்தைத்‌ 
தூண்டல்‌, விழிப்புக்கும்‌ உறக்‌ 
கத்துற்கும்‌ இடைப்பட்ட நிலை 
யில்‌ இருத்தல்‌. (உயி) 


8௦87௦௦1 (ஆரோரூட்‌) - கூவற்‌ 


ழங்கு: தூய ஸ்டார்ச்‌ உள்ளது. 
எளிதில்‌ செரிக்கக்‌ கூடியது. 
கஞ்சியாக வைத்துக்‌ குடிப்‌ 
பதற்கேற்றது. மராந்தா அருண்‌ 
டினே௫யா என்னும்‌ தாவரத்‌ 


௭௭% 


1 





இன்‌ தரை€ழ்‌ வேர்க்கிழங்கி 
லிருந்து இடைப்பது. (உயி) 
819212 (ஆர்சனிக்‌) - சவ்வீரம்‌: 
(25) புற வேற்றுருக்கள்‌ உள்ள 
தனிமம்‌: 1) மஞ்சள்‌ சவ்வீரம்‌ 
2) கருஞ்சவ்வீரம்‌ 3) சாம்பல்‌ 
சவ்வீரம்‌. சவ்வீரச்‌ சேர்மங்கள்‌ 
அதக நச்சுத்‌ தன்மை வாய்ந்‌ 
தவை. ஆகவே, பூச்௪ிக்‌ கொல்லி 
கள்‌ செய்யப்‌ பயன்படுபவை. 
(வேதி) 
வர்ற (ஆர்ட்டரி) - தமனி: 
பெருந்தமனியிலிருந்து பல 
இளைகளாகப்‌ பிரிந்து, இதயத்‌ 
திலிருந்து. உயிர்வளிக்‌ 
குருதியை உடலின்‌ பல பகுதி 
களுக்கும்‌ எடுத்துச்‌ செல்லும்‌ 
குழாய்‌. ஒவ (உய) 
811658 9215 (ஆர்ட்டீஷியன்‌ 
வெல்ஸ்‌) - பொங்கு ணெறுகள்‌: 
பயன்படுவதற்குரிய நீரை 
இவை அளிப்பவை. நீர்ப்புகாப்‌ 
பாறைகளுக்கிடையே நிலத்தடி 
நீர்‌ தேங்கி இருக்கும்‌ கொப்‌ 
பரையே பொங்கு இணெறு அல்‌ 
லது ஊற்று ஆகும்‌. இலிருந்து 
நீர்‌ தானாக மேல்‌ வரும்‌. நெய்‌ 
வேலியில்‌ இந்த ஊற்றுகள்‌ 
உள்ளன. (பு. அறி) 


டல வத வட்படா 

விலங்குல 
ஒன்‌ க தட்டான்‌ கடின 
இணைப்புள்ள புற எலும்புக்‌ 
கூடு உண்டு. 
இணைக்கப்பட்ட 
இணையாக உள்ள கால்கள்‌ 


கண்டத்திலும்‌ 
உள்ளன. உடற்குழி சிறியது. 


ஒவ்வொரு 


நக உயிரிகளில்‌ மட்டும்‌ 
குற்றிழை (சலியம்‌) உண்டு. 
இத்தொகுதி ஐந்து வகுப்பு 
களைக்‌ கொண்டது. 1) நகத்‌ 


தாங்ககள்‌ (ஆனிகோபோடா) 
2) தோட்டுயிரிகள்‌ (இரஸ்‌ 
டேஷியா) 3) பலகாலிகள்‌ 


(மிரியோபோடா) 4) இலந்த 
யங்கள்‌ (அரேக்னிடா) 8. அறு 


காலிகள்‌ (ஹெக்சபோடா) 
(டமி) 

050018 ர்த்தரோ 
ஸ்கோப்‌) - முட்டக்குறி நோக்கை 
மூட்டுக்குழியின்‌ முன்‌ 
பகுதியைப்‌ பார்க்கப்‌ பயன்‌ 
படும்‌ கருவி. (உயி) 


81ப1211௦0 (ஆர்ட்டிகுலேஷன்‌) 
- ந) இலியாக்கம்‌: முழுச்‌ 
செய்தித்‌ தொடர்புத்‌ தொகுதி 
யினால்‌ செலுத்தப்படும்‌ 
பேச்சொலிகள்‌. 2) அசைவு, 
புழக்கம்‌, இணைப்பு. (உயி) 

காபிர்‌! ௦201 (ஆரட்டி 
பிஷியல்‌ கேரக்டர்‌) ஸு 
செயற்கைப்பண்பு: தாவர 
இயற்கைத்‌ தொடர்புகளைக்‌ 
கருதாதது, ஒரு சார்‌ நிலையில்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்ட பண்பு. 
(உய) 

8ு!12121/ 9௦10 ஆர்ட்டிபிஷியல்‌ 
கோல்டு) -- செயற்கைப்‌ பொன்‌: 
(508..) மஞ்சள்‌ மாநிறத்தூள்‌. 
நீரில்‌ கரையாது. காரச்‌ 
சல்பைடுகளில்‌ ௯ரையும்‌. 


871௩ 





போலிப்‌ பொன்‌ முலாம்‌ பூசப்‌ 

பயன்படுவது. (வேதி) 

வரில] சள ஆர்ட்டி 
பிஷியல்‌ இன்செமினேஷன்‌) - 
செயற்கை விந்தேற்றம்‌: 
செயற்கை முறையில்‌ விந்‌ 
தினைப்‌ பெண்‌ கருப்பையில்‌ 
செலுத்துதல்‌. உயர்வகைக்‌ 
கலப்பு விலங்குகளை உண்‌ 
டாக்க இம்முறை பயன்‌ படுவது. 
எ.டூ. கறவை மாடூகள்‌. (உயி) 

11-11: 
பிஷியல்‌ இட்னி) - 
சிறுநீரகம்‌: 
தூய்மை செய்யச்‌ 
நீரகத்தின்‌ வேலையைச்‌ செய்‌ 
யுங்‌ கருவி. (உயி) 

9111110121 8பரகா5 (ஆர்ட்டிபிஹி 
யல்‌ சுகர்ஸ்‌) - செயற்கைச்‌ 
சர்க்கரைகள்‌: 1887 - 1890 க்‌ 
இடையே ஜெர்மன்‌ வேதி 
இயலார்‌ எமில்‌ பிஷர்‌ ஆய்வகத்‌ 
தில்‌ செயற்கையாகச்‌ செய்‌ 
தவை. அவற்றில்‌ ஒன்றுகூட 
இயற்கையில்‌ இடைக்க 
வில்லை. பொதுவாக, எல்லாச்‌ 
சர்க்கரைகளும்‌ மாப்பொருள்‌ 
களிலிருந்தே இயற்கையாகக்‌ 
கிடைப்பவை. எ.டு. குளு 
கோஸ்‌, பிரக்டோஸ்‌ முதலி 
யவை. (உயி) 

கிரம - 
சோவியத்து உதவியுடன்‌ 
இந்தியா ஏவிய முதல்‌ 
செயற்கை நிலா. பா. 126, 
1௦14 80209 ௭706 (இய) 

௮.௮.5 


ஆரியபட்டா: 





8891061103 (அசபோடிடா) - 
பெருங்காயம்‌: பென்னல்‌ 
குடும்பத்‌ தாவரத்திலிருந்து 
பெறப்படும்‌ பின்‌. நரம்புக்‌ 
கோளாறுக்குரிய மருந்துகளில்‌ 
பயன்படுவது. சமையற்கலை 
யில்‌ நறுமணப்‌ பொருளாகவும்‌ 
பயன்படுவது. (உ௰) 


8502115 (அஸ்காரிஸ்‌) - நாக்குப்‌ 
பூச்‌ குடலில்‌ வாழும்‌ வட்டப்‌ 
புழு. உயி) 


850165 (ஆசைட்டிஸ்‌) - நீர்ப்‌ 


பெருவயிறு: உட்சூழ்படலக்‌ 
குழியில்‌ நீர்மம்‌ திரண்டிருத்தல்‌. 
(மரு) 


885000011௩. (ஆஸ்கோகோனி 
யம்‌) - பையகப்‌ பெண்ணியம்‌: 
பூச்சைகளிலுள்ள பெண்‌ 
பாலுறுப்பு. கருவுற்றபின்‌ 
பூரசூசைவகைக்‌ இளைகளை 
உண்டாக்குவது. (உயி) 


880050201௨ (ஆஸ்கோஸ்போர்‌) 
பையகச்‌ ரிதல்‌: பாலிணைப்பி 
னால்‌ பையகஅணுவில்‌ உண்‌ 
டாகும்‌ தல்‌. (உ௰) 

25008 (ஆஸ்கஸ்‌) - பையகம்‌: 
பை போன்ற உறுப்பு. இது 
விரிந்த கண்ணறை. குன்றல்‌ 
பிரிவில்‌ எட்டுச்‌ இதல்களை 
உண்டாக்குவது. (உ௰) 


286)0(ப21 760௦0 ப௦11௦0 (ஏசெக்‌ 
சுவல்‌ ரிபுரடக்ஷன்‌) - பாலிலா 
இனப்பெருக்கம்‌: பா. [8010- 
பெ. (உயி) 


282 






882/8 (அஸ்பால்ட்‌) - 6ல்‌ 
காரை: ஒட்டக்கூடிய அரைக்‌ 
கெட்டிப்‌ பொருள்‌, கறுத்த 
மாநிறம்‌ கொண்டது. €ல்‌ ஏரி 
களில்‌ இயற்கையாகக்‌ இடைப்‌ 
பது. அல்லது பெட்ரோலி 
யத்தை வடித்துப்‌ பகுக்க எஞ்சு 
பொருளாகக்‌ ஒடைப்பது. 
வண்ணங்களிலும்‌ பூசெண்‌ 
ணெய்களிலும்‌ பயன்படுவது. 
(வேத) 

றப ஆஸ்பைக்சியா) - 
மூச்சுத்திணறல்‌:  மூச்சுநிற்றல்‌. 
பலவகைப்படும்‌. (மரு) 

85றரஈ॥ - ஆல்பிரின்‌: அசெட்‌ 
டைல்‌ சாலிசிலிகக்காடி. உடல்‌ 
வலி நீக்க. (வேதி) 

359ஏ௱॥2110௦1 (அசிமிலேஷன்‌) - 
1) தன்‌ வயமாக்கல்‌: குழு சார்ந்த 
கருத்து. ஒரு குழு பிற 
குழுக்களின்‌ பண்பாட்டுக்‌ கூறு 
களை ஏற்று, அவற்றைத்‌ தனது 
பண்பாட்டுக்குள்‌ அழைத்துக்‌ 
கொள்ளுதல்‌. (௬. உள). 
2) தன்வயமாதல்‌: செரித்த 
உணவு ௫ூறுகுடலில்‌ உறிஞ்சப்‌ 
பட்டுத்‌ இசுக்களால்‌ முன்கணிய 
மாக மாறுதல்‌, இது வளர்‌ 
மாற்றம்‌. (உயி) 

8990011100 (அசோ௫ூயேஷன்‌) 
- 1) இயைபு: உளவியல்‌ 
நிகழ்ச்சகளுக்க௮டையே உள்ள 
தொடர்பு. புலனறிவு, பகர்வு 
முதலியவற்றில்‌ ஒன்றை மற்‌ 
றொன்று மீண்டும்‌ மீண்டும்‌ 
உண்டாகச்‌ செய்தல்‌. மா என்று 


258 





கூறும்பொழுது விலங்கு அல்‌ 
லது மாமரத்தின்‌ உருவம்‌ நம்‌ 
மனத்துள்‌ முன்‌ நிற்கும்‌. 
ஆகவே, மனித உயிரியில்‌ நடை 
பெறும்‌ உயிர்ச்செயல வழியே 
இதனை உளவியல்‌ விளக்கு 
றது. 

2) கருத்தியைபு: (அசோஷி 
யேஷன்‌' ஆஃப்‌ ஐடியாஸ்‌). இச்‌ 
சொற்றொடர்‌ ஜுன்‌ லாக்‌ 
என்பவரால்‌ உருவாக்கப்‌ 
பட்டது. பகுத்தறியம்‌ அடிப்படை 
யில்‌ உண்டான தொடர்பு 
களோடு இவர்‌ இயைபை ஓப்‌ 
பிட்டுப்‌ பார்க்கிறார்‌. இயைபின்‌ 
உள-உடலிய அடிப்படையில்‌ 
அமைந்ததே  ௯ட்டுப்படுத்திய 
மறிவினை. இதை உண்டாக்க 
யவர்‌ உருசிய உடல்‌ நூல்‌ 
அறிஞர்‌ பாவ்லவ்‌. 

9) குழு: சமூக உளவியலில்‌ இது 
கூட்டுச்‌ செயல்கள்‌, அமைப்பு 
முறை, தலைமை ஆகியவை 
இல்லாமையைக்‌ குறிக்கும்‌. 
சமூகப்‌ பண்பு அடிப்படையில்‌ 
இது இருவகைப்‌ படும்‌. 1, முன்‌ 
சமூகக்‌ குழு: இதில்‌ ஒழுக்க 
மடிப்புகள்‌ சூழ்நிலையினால்‌ 
உருவாவது; உழைப்பினா 
லன்று. அதாவது, கூட்டுத்‌ 
தோற்றத்தினால்‌ உண்டாவது. 
3. சமூக எஇர்ப்புக்‌ குழு: இஇல்‌ 
மஇப்பு நிலைப்பாக்கங்கள்‌ 
எஇர்மறையானவை. சமூக 
எதிர்ப்புப்‌ பண்புடையவை. 
ஆகவே, இது சமூக எதிர்‌ 
அமைப்பையும்‌ எர்த்‌ 


௮54 





தலைமையையம்‌ உண்டாக்கு 
வது. கூட்டு அமைப்பாகவே 
மாறுவது. (௧. உள) 


3950012110 0 ா௱ார்‌ 
இசோ௫ுயேஷன்‌ எக்ஸ்பெரி 
மெண்ட்‌) - இயைபாய்வு: யூங்‌ 


என்னும்‌ உள வியலார்‌ 
உள்ளுறைச்‌ சிக்கல்களை 
வெளிப்படுத்த இதனை அமைத்‌ 


தார்‌. முதன்முதலில்‌ உளநோய்‌ 
களுக்குத்‌ தீர்வுகாண இது 
பயன்பட்டது. பின்னர்‌, 
ஆராய்ச்சித்‌ துறைக்கும்‌ உள 
நிலையை அறியும்‌ துறைக்கும்‌ 
இது விரிவுபடூத்தப்பட்டது. 
தூண்டும்‌ சொற்களுக்கேற்ப 
உண்டாகும்‌ துலங்கல்களைப்‌ 
பகுத்துத்‌ தீர்வுகள்‌ காணப்‌ 
பட்டன. (௧.௨௭) 

8517 (ஆஸ்டர்‌) - விண்மீன்‌ 
வடிவி: கண்ணறைப்‌ பிரிவில்‌ 
தோன்றும்‌ உரு. மையப்புரி 
களை (செண்ட்ரோசோம்ஸ்‌) 
சூழ்ந்துள்ள கர்கள்‌ விண்மீன்‌ 
வடிவத்தில்‌ இருப்பவை 
2. தும்பைப்பூக்‌ குடும்பத்தின்‌ 
தொகையைக்‌ குறிக்கும்‌. (உயி) 


3591610105, 13௩61௦0105, ஈர 
226 (ஆஸ்ட்டராய்ட்ஸ்‌, 
பிளானடாய்ட்ஸ்‌, மைனர்‌ 
பிளானட்ஸ்‌) - சறுகோள்கள்‌: 
இவை செவ்வாய்க்கும்‌ வியாழ 
னுக்கும்‌ இடையே காணப்படு 
பவை. வானவெளித்‌ துருவி 
கள்‌ இவற்றை நன்கு ஆராய்ந்‌ 


88119219௱ 


துள்ளன. வான வெளிப்‌ 


பயணத்திற்குத்‌ தடையாய்‌ 
இருப்பவை. (வானி) 


8 (ஆஸ்த்மா) - ஈளை 


நோய்‌: மூச்சுத்திண்றலோடு 
மூச்சுவிடுதல்‌. மூச்சு வலிப்பி 
னால்‌ வெளிமூச்சிலும்‌ 
தொல்லை இருக்கும்‌. (மரு) 

(அஸ்டிக்மேட்டி 
ஓம்‌) - குவியாப்பார்வை: கண்‌ 
குறைபாடு, வில்லை மூலம்‌ 
ஒளிக்‌ கஇர்கள்‌ ஒரு புள்ளி 


யிலிருந்து மற்றொரு 
புள்ளிக்கு ஒரே சமயத்தில்‌ 
குவியாத நிலை. கர்கள்‌ 
இடைமட்டமாகவும்‌ செசங்குத்‌ 


தாகவும்‌ செல்லும்‌. (இய) 


251100௦ஈ/௦3| பர! (அஸ்ட்ரனா 


மிகல்‌ யூனிட்‌) - வானியல்‌ 
அலகு: கதிரவனுக்கும்‌ புவிக்கு 
முள்ள சராசரித்‌ தொலைவு. 
குரவன்‌ மண்டலத்இிற்குள்‌ 
அளவைகளை அளக்க வானிய 
லில்‌ தொலை அலகாக 
உள்ளது. தோராயமாக அது 
1.496 % 1011 மீட்டர்‌ ஆகும்‌. 


(இய) 


௨8௭௦ (அஸ்ட்ரானமி) - 


வானியல்‌: கஇரவன்‌, கோள்‌, 
விண்மீன்‌ முதலிய வானப்‌ 
பொருள்களை ஆராயுந்துறை. 
(இய) 


85170014௫/51௦5 (அஸ்ட்ரோபிக்ஸ்‌) 


- வான இயற்பியல்‌ விண்‌ 
வெளிப்‌ பொருள்களின்‌ 


88 





இயல்பையும்‌ அவற்றால்‌ காற்று 
வெளியில்‌ நடைபெறும்‌ 
நிகழ்ச்சிகளையும்‌ ஆராயும்‌ 
வானியல்‌ சார்ந்த துறை. (இய) 
829 (ஏ௫னாப்சிஸ்‌) - 
இணையாமை: கண்ணறைப்‌ 
பிரிவில்‌ தடிம நிலையில்‌ நிறப்‌ 
புரிகள்‌ சேராதிருத்தல்‌. (உயி) 
உர (ஆட்டாவிசம்‌; - 
மூதாதைத்‌ தோற்றம்‌: கால்வழி 
யில்‌ மூதாதையார்‌ பண்புகள்‌ 
தோன்றுதல்‌. பெற்றோர்‌ பண்பு 
கள்‌ தோன்றுவதில்லை. (உயி) 
ஊக (ஏதர்மன்௪சி) - 
வெப்பமறுப்பு: பரவு வெப்‌ 
பத்தை ஏற்காத நிலை. (இய) 
21189 (அட்லஸ்‌) - பிடர்‌ எலும்பு: 
முதுகெலும்பின்‌ முதல்‌ எலும்பு. 
தலை எலும்புக்‌ கூட்டைத்‌ 
தாங்குவது. (உயி) 
81௦50௦௭6 (அட்மாஸ்பியர்‌) - 
காற்று வெளி: 1) காற்று 
மண்டலம்‌. புவியைச்‌ தசழ்ந்‌ 
துள்ள வளியடுக்கு. உயிர்வளி, 
நைட்ரஜன்‌, ஆர்கான்‌, கரி இரு 
ஆக்சைடு, ஈலியம்‌, இரிப்டான்‌ 
முதலிய வளிகளைக்‌ கொண் 
டது. நீராவியும்‌ தூகளும்‌ 
உண்டு. இதன்‌ அடியடுக்கு 
€ழ்வெளி. மேலடுக்கு மேல்‌ 
வெளி. இவற்றிற்கி௮டையே 
அடுக்கு வெளியும்‌ அயனி 
வெளியும்‌ உள்ளன. 2) அழுத்த 
அலகு, 101325 பாஸ்கல்‌ 
களுக்குச்‌ சமம்‌. இது 760.0 





94௦ 


மி.மீ. 
இய) 
௩௦50௭! 1௦1562 (அட்மாஸ்‌ 
பிரிக்‌ நாய்ஸ்‌) - காற்றுவெளி 
இரைச்சல்‌: காற்றுவெளித்‌ தடை 
யினால்‌ வானொலி ஏற்பில்‌ 
உண்டாகும்‌ இரைச்சல்‌. (இய) 


பாதரசத்திற்குச்‌ சமம்‌. 


8௦5012 நாபா (அட்‌ 
மாஸ்பிரிக்‌ பிரஷர்‌) 4 காற்று 
வெளி அழுத்தம்‌: புவி 
மேற்பரப்பில்‌ எப்புள்ளியிலும்‌ 
காற்று எடையினால்‌ அதற்கு 
மேல்‌ உண்டாக்கப்படும்‌ அழுத்‌ 
தம்‌. கடல்‌ மட்டத்தில்‌ 760 மி.மீ. 
பாதரச கம்பத்தைக்‌ காற்று 
வெளிதாங்கும்‌. உயரம்‌ 
குறையக்‌ குறைய இது அதிக 
மாகும்‌. அதிகமாக அதிகமாகக்‌ 
குறையும்‌. கடல்‌ மட்டத்தில்‌ 
காற்றுவெளி அழுத்தத்‌ இட்ட 
மதிப்பு எஸ்ஐ அலகுகளில்‌ 
101325 பாஸ்கல்கள்‌. (இய) 

காஷாலககை (அட்மாஸ்‌ 
பிரிக்ஸ்‌) மின்‌ வெளியேற்‌ 
நங்கள்‌: இவை காற்று வெளி 
யில்‌ உண்டாகி, வானொலிப்‌ 
பெறுவிகளில்‌ கரமுரா என்‌ 
னும்‌ இரைச்சலை உண்டாக்க 
வல்லவை. (இய) 

94011 (ஆட்டால்‌) - பவழத்தவு: 
வட்டவடிவப்‌ பவழ மலைத்‌ 
தொடர்‌. மைய உப்பங்கழியைச்‌ 
சார்ந்திருப்பது. (பு.அறி) 

8100 (ஆட்டம்‌) - அணு: ஒரு 
தனிமத்தின்‌ மிகச்‌ சிறிய பகுதி. 


21௦ 


91௦ 








அணு 
்‌ . அணுக்கரு 
2. மின்னணு 
3. முன்னணு 
4. அல்லணு 


இதனை மேலும்‌ எளிதாகப்‌ 
பிளக்க இயலாது. வேதிவினை 
யில்‌ ஈடுபடுவது. இடஇலுள்ள ௧௬ 
அளப்பரிய ஆற்றல்‌ நிறைந்தது. 
இடல்‌ மூன்று துகள்கள்‌ உள்‌ 
ளன. 1) முன்னணு (புரோட்‌ 
டான்‌) 2) அல்லணு (நியூட்‌ 
ரான்‌) 3) மின்னணு (எலக்ட்‌ 
ரான்‌).  அணுக்கருவிலுள்ள 
மின்னணுக்களே ஒரு தனிம௰த்‌ 
இன்‌ வேது வினையை உறுதி 
செய்கின்றன. ஒரு தனிமத்‌ 
திற்கு இரண்டிற்கு மேற்பட்ட 
ஓரிமங்கள்‌ (ஐசோடோப்ஸ்‌) 
உண்டு. 

௦ ட்‌ (ஆட்டம்‌ பாம்‌) - 
அணுக்குண்டு: அணுக்‌ கருப்‌ 
போர்க்கருவி. மிகப்‌ பரந்த 
அழிவினை உண்டாக்குவது. 
கட்டுப்படுத்த இயலாத அணுக்‌ 
கருப்பிளவினால்‌ வெடிப்பு 


௦௦ ௱(௦ 


ஏற்படுவது. இஃது உருவாக 
ஐன்ஸ்டின்‌ கொள்கை காரண 
மாக இருந்தது. முதல்‌ அணுக்‌ 
குண்டு 1945 ஆகஸ்டு 6 இல்‌ 
ஜப்பானிலுள்ள ஈரோ௫ிமாவில்‌ 
போடப்பட்டது. அமெரிக்கா. 
உருசியா ஆகிய இரு வல்லரசு 
களிடம்‌ அணுக்குண்டுகள்‌ 
அதிகம்‌ உள்ளன. பா. 2௦0௦ 
6210. (இய) 


840/௦ (அட்டாமிகட்டி) - 


அணுக்கட்டெண்‌: அணுக்கள்‌ 
சேர்ந்து மூலக்கூறுகள்‌ உண்டா 
கின்றன. ஒரு தனிமத்தின்‌ ஒரு 
மூலக்‌ கூறிலிருக்கும்‌ அணுக்‌ 
களின்‌ எண்ணிக்கை, அத்தனி 
மத்தின்‌ அணுக்கட்டெணா எனப்‌ 
படும்‌. இதிலிருந்து ஒரு தனிமத்‌ 
தின்‌ மூலக்கூறு வாய்ப்பாட்டை 
எழூத இயலும்‌. அவோகட 
ரோவின்‌ கருதுகோளைப்‌ 
பயண்படுத்தி நீர்வளி, உயிர்‌ 
வளி, குளோரின்‌ முதலிய 
பொது வளிகளின்‌ அணுக்‌ 


கட்டெண்களைக்‌ கணக்கிட 
லாம்‌. (இய) 
91016  8100% (அட்டாமிக்‌ 


இளக) - அணுக்கடிகாரம்‌: மிகத்‌ 
துல்லியமான கடிகை. அணுக்‌ 
கள்‌, மூலக்கூறுகள்‌ ஆகிய 
வற்றின்‌ அதிர்வுகளிவிருந்து 
கால அளவு அடிப்படை அமைந்‌ 
துள்ளது. (இய) 

எர (இட்டாமிக்‌ 
எனர்ஜி) - அணுவாற்றல்‌: பா. 
ஈவா றொளறு (இய) 


214௦ 


31016 ௩௨24 (அட்டாமிக்‌ ஹீட்‌) - 


அணுவெப்பம்‌: ஒரு தனிமத்தின்‌ 
வெப்ப எண்‌, அணு எடை 
ஆகிய இரண்டின்‌ பெருக்குத்‌ 
தொகை. (இய) 

24௦௱/௦ ஈப0ப5 (பஅட்டாமிக்‌ 
நியூக்களியஸ்‌) - அணுக்கரு: 
பா. ௮0. 


31௦1௦ ஈயாட்ள  (அட்டாமிக்‌ 
நம்பர்‌) - அணு எண்‌: ஒரு 
தனிமத்தின்‌ அல்லணுக்களைச்‌ 
சுற்றிச்‌ சுழலும்‌ மின்னணுக்‌ 
களின்‌ எண்ணிக்கை. இதற்கு 
முன்னணு எண்‌ (புரோட்டான்‌ 
நம்பர்‌) என்றும்‌ பெயர்‌. (இய) 

2101௦ 211/5 (அட்டாமிக்‌ பைல்‌) - 
அணு அடுக்கு: முதலில்‌ 
அமைக்கப்பட்ட அணுவுலை. 
ஒஇராபைட்‌ பாறைகளையும்‌ யுரே 
னியக்‌ கோல்களையும்‌ அடுக்கி 
அமைக்கப்பட்டது. (இய) 

284௦1௦  1680100 (அட்டாமிக்‌ 
ரியாக்டர்‌) - அணு உலை: 
அணுக்கள்‌ பிரிவுறும்‌ உலை. 
இடுல்‌ மின்னணுக்களின்‌ எண்‌ 
ணிக்கை கூடாமலும்‌ குறையா 
மலும்‌ இருக்கத்தகுந்த அமைப்‌ 
புள்ளது. எளிதில்‌ பிளவுறக்‌ 
கூடிய யுரோனியம்‌ - 235, 
அணு ஆற்றலைப்‌ பெற, இதல்‌ 


பயன்படுகிறது. இடுலுள்ள 
கரிக்‌ கோல்கள்‌ தொடரியக்‌ 
கத்தைக்‌ கட்டுப்படுத்துபவை. 


இவற்றை வெளியே இழுக்கத்‌ 
தொடரியக்கம்‌ அதிகமாகும்‌. 
உள்ளே தள்ளக்‌ குறையும்‌. 


3௮௦ ௱1]॥6 


அணுப்பருமன்‌ - 








௮ணு உலை 
1. படிகாரை காரீயத்‌ தகடுகள்‌ 
சேர்ந்த சுவர்‌ 
2. இராபைட்‌ சட்டங்கள்‌ 
3. இராபைட்‌ சட்டமுள்ள துளை 
4. கட்டுப்பாட்டுக்‌ கோல்கள்‌ 


இவ்வடிப்படையிலேயே அடு 
குண்டு செய்யப்பட்டுள்ளது: 
(இய) 

12௦07 (ட்டாமிக்‌ 
இயரி) - அணுக்‌ கொள்கை: இது 
ஒரு கருதுகோள்‌. ஒரே 
தனிமத்தின்‌ எல்லா அணுக்‌ 
களும்‌ ஒன்றுபோல இருப்பவை 
என்பது கருத்து. பா. 981405 
21௦/௦ 11௨0௫7 (இய) 


8101௦ 4௦86 பட்டாமிக்‌ 
வால்யூம்‌) - அணுப்பருமன்‌: 


திண்ம நிலையிலுள்ள 1 இராம்‌ 
அணு  அடைத்துக்கொள்ளும்‌ 
பருமன்‌ . 


அணுஎடை 


அடர்த்தி 


(இய) 


21௦ 


914 





ப்ப] 
வெயிட்‌) - அணு எடை: இது 
ஒரு தனிமத்தின்‌ ஓர்‌ அணுவின்‌ 
எடைக்கும்‌ 1/12 பங்கு கரி- 12 


.1(2111115 (அட்டாமிக்‌ 


ஓரிமத்தின்‌ எடைக்குமுள்ள 
வீதமாகும்‌. (இய) 
பரா. (எட்ரியம்‌) - இதய 
மேலறை: பா. 1௦௨0. 
அட்ரோபைன்‌: 
டே. ஒரு காரமம்‌ (ஆல்க 
லாய்டு). நிறமற்றது, படிக 
மற்றது, நச்சுத்தன்மையுள்ளது. 
மருத்துவத்தில்‌ கண்‌ 
பாவையை விரிவடையச்‌ 
செய்யப்‌ பயன்படுவது. (உயி) 


241000 (அட்ராபி) - நரிதல்‌: 
உடல்‌ உறுப்பு செயல்டஇிறன்‌ 
இழத்தல்‌. (உயி) 

ராங்‌ அட்டென்ஷன்‌) - 
உன்னிப்பு: இது செயல்நாட்ட 
மாகும்‌. நனவிலுள்ளவற்றில்‌ 
ஒன்றைத்‌ தேர்ந்தெடுத்து 
அதைப்பற்றித்‌ தெளிவாக 
அறியும்‌ முயற்‌. உன்னிப்புக்‌ 
குட்பட்டவை நனவுக்‌ குவி 
மையத்தில்‌ இருக்கும்‌. குழந்தை 
யின்‌ உன்னிப்பை ஈர்க்குமாறு 
கல்விச்‌ செயல்கள்‌ அமைய 
வேண்டும்‌. (௬.உள) 


21001௦ - 


91121211௦1 (அட்டெனுவேஷன்‌) 
- செறிவொடூங்கல்‌: பொருளின்‌ 
வழியே ௯தர்‌ வீச்சு செல்லும்‌ 
போது, அதன்‌ அடர்த்தியும்‌ 
செறிவும்‌ ஒடுங்கல்‌. (இய) 


310110 06 (ஆட்டிடியுடு) க 
1) பான்மை: இட்டமான குறிக்‌ 
கோளை எஜர்பார்க்கும்‌ ஆய்‌ 
பொருளின்‌ உளநிலை. அக்‌ 
குறிக்கோளைத்‌ தொடர்ந்து 
பின்‌ நிகழும்‌ படனுள்‌ பண்பை 


உறுதிப்படுத்தும்‌ நிலை. 
முதன்மையாக, இது சமூக 
மனப்பான்மை, அறிவியல்‌ 


மனப்பான்மை என்று இரு 
வகைப்படும்‌. பின்னது 
அறிவியல்‌ முறையின்‌ விளை 
வால்‌ ஏற்படுவது. 2) இசைவு 
நிலை. 


211110பம9 802/2 (ஆட்டிடியுடு 
ஸ்கேல்‌) - பான்மை அளவு 
கோல்‌: ஒரு குறிப்பிட்ட இயற்கை 
நிகழ்ச்சிக்கு, ஒரு தனியாளின்‌ 
மனப்பான்மை எவ்வஈறு 
அமைந்துள்ளது என்‌ 
பதையறியும்‌ நுணுக்கம்‌. இடல்‌ 
தகவல்கள்‌ இரட்டப்பட்டு, 
அவற்றைக்‌ கொண்டு ஆளுமை 
யின்‌ இயல்புகள்‌ பின்‌ அளக்கப்‌ 
படுகின்றன. (௬.உள) 

2111201100 பஇட்ராக்ஷன்‌) - 
கவர்ச்சி: இருவருக்கிடையே 
உள்ள புலனறிவு விளைவாக 
எழும்‌ உணர்ச்சி. இதனால்‌ 
ஒருவர்‌ மற்றவருக்கு இணியவ 
ராகத்‌ தென்படல்‌, இஃது உண்‌ 
டாவது ஒருவரின்‌ தனித்த 
எழுச்சிப்‌ பான்மையைப்‌ 
பொறுத்தது. இங்குப்‌ பான்மை 
என்பது விருப்பு, வெறுப்பு 


ப 


எ. 





முதலிய பல மனவெழுச்9 
களை உள்ளடக்கியது. பொது 
வாகக்‌ கறுப்புப்‌ படங்களை விட 


வண்ணப்படங்கள்‌ அஇக 
கவர்ச்‌ச உடையவை. அரியல்‌ 
தலைவர்களை விடத்‌ இிரைப்‌ 
பட நடிகர்களுக்கே கவர்ச்சி 
அதிகம்‌. உன்னிப்பின்‌ அடிப்‌ 
படை கவர்ச்சி, கற்றலில்‌ 
முதன்மையான இடத்தைப்‌ 
பெறுவது. (௧க.உள) 

பெய்டு, டி 0 ஆடி 
பிலிட்டி, விமிட்ஸ்‌ ஆஃப்‌) - 
கேள்கிறன்‌ வரம்புகள்‌: அதர்‌ 
வுறும்‌ ஒலியலைகள்‌ அனைத்‌ 
தும்‌ மனிதர்‌ காதுக்குக்‌ கேட்ப 
தில்லை. 2௦ - 20,000 அர்‌ 
வெண் கொண்ட அலை 
களையே கேட்க இயலும்‌. இந்த 
எல்லையே கேள்‌ இறன்‌ வரம்பு 
கள்‌. (இய) 

2ப01௦80ப9௩௦3 (ஆடியோ பிரி 
குயன்‌௪) - கேள்‌ அதிர்வெண்‌: 
செவியுறு அதிர்வெண்‌. 30 - 
2000 ஹெர்ட்ஸ்‌ எல்லையில்‌ 
அடங்கும்‌ அலை அடுர்வெண்‌. 
இது செவிக்குப்‌ புலனாகும்‌. 
(இய) 

8ப01௦௨22 (ஆடியோ மீட்டர்‌) - 
கேள்மானி: செவியுறுமானி. 
செவியுணர்வுகளை அளக்குங்‌ 
கருவி. (இய) 

8001௦ - 418ப21 ௨/0 (ஆடியோ - 
விஷவல்‌ எயிட்‌) - கேள்‌ காண்‌ 
கருவி: ஒரே சமயத்தில்‌ கேட்கக்‌ 
கூடியதும்‌ பார்க்கக்கூடியது 


மான கருவி. எ.டு. வானொலி, 
தொலைக்காட்சி. சிறந்த பயிற்‌ 
றுங்கருவிகள்‌. (க.உள) 


பபபிற௩௦ாஉ (ஆடிபோன்‌) - கேள்‌ 
ஒலிமானி: பற்களுக்கு எஇராக 
அழுத்த ஒலிகளை எலும்புகள்‌ 
வழியாகச்‌ செவிக்குத்‌ தெரிவிக்‌ 
கும்‌ கருவி (இய) 

பற ஈன (ஆடிட்டரி நர்வ்‌) 
- கேள்‌ நரம்பு: செவி நரம்பு. 
முதுகெலும்பிகளின்‌ உட்செவி 
யிலுள்ள 8 ஆம்‌ மூளை நரம்பு. 
ஒலிஅதிர்வுகளை மூளைக்குத்‌ 
தெரிவிப்பது. (உயி.) 

கபரிய நாளாக (ஆஃபா 
பிரின்‌பிள்‌) - ஆஃபா நெறி 
முறை: அணு ஆற்றல்‌ மட்டங்‌ கள்‌ 
மின்னணுக்களின்‌ ஆற்றல்‌ 
வரிசைக்கு ஏற்ப நிரம்பு 
இன்றன. இந்நெறிமுறையே 
ஆஃபா நெறிமுறை. பா.।*பாம்‌$ 
£ப்‌/6. (இய) 


கபர ௭11501 (ஆகர்‌ எபக்ட்‌) - 
ஆகர்‌ விளைவு: அணுவி 
லிருந்து மின்னணு வெளி 
யேறுவது. அவ்வாறு வெளிப்‌ 
படும்‌ அணுவே ஆகர்‌ அணு. 
(இய) 
போ! ௦0106 - ஆரிகக்‌ 
குளோரைடூ: &ப௦, பொற்‌. ((॥) 
குளோரைடு, பொன்னைக்‌ 
கரைத்துப்‌ பெறப்படும்‌ சேர்மம்‌. 
மின்முலாம்‌ பூசுவிலும்‌ ஒளிப்‌ 
படக்‌ கலையிலும்‌ பயன்‌ 
படுவது. (வேதி) 


சபா 


ப$ 





உபா (ஆரின்‌) - அறை 
1) புறச்‌ செவி (2) இதய 
மேலறை. (உயி) 


801௦18 (அரோரா) - முனை ஒளி: 


புவி முனைகளில்‌ ஏற்படும்‌ 
ஒளி. வடமுனை ஒளி, தென்‌ 
முனை ஒளி என இருவகைப்‌ 
படும்‌. ஒரே சமயத்தில்‌ தோன்று 
பவை. (இய) 

பாசு கெல!5 (அரோரா 
ஆஸ்ட்ராலிஸ்‌) - தென்முனை 

புவியின்‌ தென்‌ கோளத்‌ 

இல்‌ ஏற்படும்‌ ஒளி. (இய) 

பொக 60152! (அரோரா 
போரியாலிஸ்‌) - வ 
ஒளி: புவியின்‌ வடகோளத்தில்‌ 
ஏற்படும்‌ ஒளி. (இய) 

பேர்‌ (ஆதர்‌) - பெயராளர்‌: ஒரு 
டேக்சானின்‌ முதல்‌ தகுதிப்‌ 
பெயரை வெளியிடுபவர்‌. 
வகைப்பாட்டியல்‌ சொல்‌ (உ௰) 


2019001007 (ஆட்‌இக்காலஜி) ௫ 
தற்கழ்நிலை இயல்‌: தற்கூழியல்‌. 


உயிரிகளின்‌ தனி வகை 
களுக்கும்‌ அவற்றின்‌ கழ்‌ நிலை 
களுக்கும்‌ இடையேயுள்ள 


தொடர்பினை ஆராயும்‌ துறை 
பா. 9ு௨0௦1௦04. (உயி) 
பெ௦கோடி பட்டோகார்ப்‌) - 
தற்கனி: தற்கருவுறுவதால்‌ உண்‌ 
டாகும்‌ கனி. (உயி) 
8010021815 (ஆட்டோகேட்டலி 
எஸ்‌) - தன்வினைழக்கம்‌: கண்‌ 
ணறை வினை அல்லது கண்‌ 


ணறைச்‌ ஏதைவு. தணக்குரிய 
விளைபொருளின்‌ தூண்ட 
லாலேயே இச்செயல்‌ நடை 
பெறுவது. (உயி) 
8ப102184௪ பட்டோகிளேவ்‌) - 
தற்கலன்‌: இது ஒரு வலிமை 
வாய்ந்த கலன்‌. இ௫ல்‌ மீவெப்ப 
நீராவி, அழுத்தத்தில்‌ சமைக்க 
வும்‌ நோய்நுண்ணங்களை 
நீக்கவும்‌ மருத்துவமனைகளில்‌ 
பயன்படுவது. (இய) 
30190121௦1 (ஆட்டோடிப்‌ 
ளாய்டு) - தன்னிருமம்‌: ஒற்றைப்‌ 
படை நிறப்புரிகளைக்‌ காட்டி 
ஓம்‌ இரட்டைப்படை நிறப்புரி 
களைக்‌ கொண்ட பாலணு. 
இத்தகைய பாலணுக்கள்‌ 
தவறான குன்றல்‌ பிரிவி 
னாலும்‌ அல்லது நான்மத்‌ 
இசுக்களிலிருந்தும்‌ உண்டாக 
வழியுண்டு. (உயி) 
8010601009 ஆட்டோஷியஸ்‌) - 
தன்தொற்று: இஃது ஒரு நோய்த்‌ 
தொற்று. எ.டு. பூஞ்சை தன்‌ 
வாழ்க்கைச்‌ சுற்றை ஓம்புயிரி 
யில்‌ முடித்தல்‌. (உமி) 
8ப100வொடு (ஆட்டோகமி) - 
தற்கலப்பு: இது தற்கருவுறுத 
லாகும்‌. இஇல்‌ ஒரே உயிரியின்‌ 
ஆண்‌ பாலணுவும்‌ பெண்‌ 
பாலணுவும்‌ சேர்தல்‌. வேறு 
பெயர்கள்‌ தற்கருவுறுதல்‌, அகக்‌ 
கலப்பு, ஒ. ॥91910201008 (உ௰) 
ஆேட்டோடிராப்ட்‌)-- 


30100121 
்‌ ஓர்‌ உயிரியின்‌ 


தன்னொட்டூ: 


பர்‌ 


58 


8014 





உடலின்‌ ஒரு பகுதியிலிருந்து 
மற்றொரு பகுதிக்குத்‌ இசுவை 
மாற்றுதல்‌. ஒ. 8100181 (உயி) 


2ப(௦-1௱௱ப படு ( பட்டோ இம்பூ 
ணிட்டி) - நன்‌ த்‌ ப்பாற்றல்‌: ஓர்‌ 
உயிரியின்‌ உடல்‌ இசுக்களுக் 
கெடுிராகவே அவற்றில்‌ 
எதிர்ப்புப்‌ பொருள்கள்‌ உண்‌ 
டாதல்‌ (உயி) 

8ப19-17101108110ஈ ஆட்டோ 
இண்டாக்ள்கேஷன்‌) - தன்‌ 
நஞ்சாதல்‌: உடலுக்குள்‌ ளேயே 
உண்டாகும்‌ பொருள்களால்‌ 
நஞ்சாதல்‌ ஏற்படுதல்‌. (உய) 


8ப1014/515 ஆட்டோலிடுஸ்‌) - தற்‌ 
சிதைவு: உயிரணுக்கள்‌ இறந்த 
பின்‌, அவற்றின்‌ நொடுகளா 
லேயே அவை அழிக்கப்படுதல்‌. 
(உ௰) 


801௦1௧11௦1 (ஆட்டோமேஷன்‌) - 
தானியங்கல்‌: மனிதன்‌ செய்த 
கருவித்‌ தொகுதியினால்‌ நடை 
பெறும்‌ இயக்கம்‌. இக்கருவிகள்‌ 
ஆட்கள்‌ இல்லாமல்‌ தொலைக்‌ 
கட்டுப்பாட்டினால்‌ இயங்கும்‌. 
இவற்றில்‌ முதன்மையாக மின்‌ 
னணுக்‌ கருவிகள்‌ பயன்படும்‌. 
சிறந்த தொழில்‌ நுணுக்கம்‌. 
பொருள்களைப்‌ பெருமள 
வுக்குச்‌ செய்யப்‌ பயன்‌ படுவது. 
எ.டு. தொழிற்சாலையில்‌ உந்து 
வண்டிகளைப்‌ பூட்டல்‌. 
(தொழி) 

801௦௱௮1/5௱ ,ஆட்டோமேட்டிசம்‌) 
- தன்னியக்கம்‌: தான்‌ அறியா 


மலேயே நடைபெறும்‌ ஒழுங் 
கமைந்த நடத்தை. எ.டு. 
உறக்கத்தில்‌ நடத்தல்‌, வலிப்பு. 
(உயி) 

301400௦௱146 ௩௨௫௦பஉ வேக 
ஆட்டானமிக்‌ நர்வஸ்‌ இஸ்டம்‌) 
- தானியங்கு நரம்பு மண்டலம்‌: 
இது பரிவு நரம்பு மண்டலம்‌. 
மைய நரம்பு மண்டலத்தின்‌ ஒரு 
பகுதி. மூளையின்‌ கட்டுப்பா 
டில்லாமல்‌ தானே இயங்குவது. 
உள்ளுறுப்பு தசைகளைக்‌ 
கட்டுப்படுத்துவது. பா. $/03- 
1216 ॥௦௦ப5 58/51. (உய) 

5 , ஆேட்டோபேடு) ஸ்‌ 
தன்வி ழுங்கல்‌: தறசெரிமானம்‌. 
ஓர்‌ உயிரியின்‌ குறிப்பிட்ட 
கண்ணறைகள்‌ மிகையாக 
உள்ள அல்லது சிதைந்த 
கண்ணறை உறுப்பிகளைச்‌ 
செரிக்கவைத்தல்‌. (உயி) 

3ப1௦0௦ /01௦10்‌/ (ேட்டோபாலி 
பிளாய்டி) - நன்‌ பன்மயம்‌: ஒரு 
வகைப்‌ பன்மயம்‌. இதில்‌ ஒரு 
தனிவகை உயிரியிலிருந்து 
நிறப்புரித்‌ தொகுஇிகள்‌ பெருக்‌ 
கமடைதல்‌. இழைப்‌ பிரிவு 
அல்லது குன்றல்‌ பிரிவில்‌ ஏற்‌ 
படும்‌ தவறினால்‌ தன்‌ பன்மங்‌ 
கள்‌ (ஆட்டோபிளாய்ட்ஸ்‌) உண்‌ 
டாகின்றன. இதனால்‌ ஒருமப்‌ 


பாலணுக்களைவிட  இருமப்‌ 
பாலணுக்களே உண்டாகும்‌. 
(உயி) 


9ப105002௪ (ஆட்டோசோம்‌) - 
தற்புரி: இணையாகவுள்ள உடல்‌ 


[211] 1 


59 


௭042 





நிறப்புரிகள்‌. பாலை உறுதி 
செய்யப்‌ பயன்‌ படாதவை. 
(உயி) 


801௦5001௨2 (ஆட்டோஸ்போர்‌) - 
தற்சிதல்‌: பாலற்ற இதல்‌. இல 
ஒற்றைக்‌ கண்ணறைப்‌ ப 
களில்‌ உண்டாவது. இது தன்‌ 
பெற்றோரை ஒத்திருப்பது. 
தான்‌ விடுபடும்‌ பொழுது இது 
பெரிதாகப்‌ ய தாவரக்‌ 
கண்ணறையை உண்டாக்கு 
வது. (உயி) 


2ப1௦1௦09 பஆட்டோடாமி) - 
தன்முடமாதல்‌: ஓர்‌ உயிரி தன்‌ 
உடல்‌ பகுதியைத்‌ தானே 
முறித்துக்‌ கொள்ளுதல்‌. எ.டு. 
பல்லி வால்‌ முறிதல்‌. (உயி) 

8014௦1௦146, ௮ப1௦11௦5 
ஆட்டோட்ராபிக்‌, ஆட்டோட்‌ 
ராப்ஸ்‌) - தம்மூட்ட வாழ்விகள்‌: 
கனிமப்‌ பொருள்‌ களிலிருந்து 
தம்‌ உணவைத்‌ தாமே உண்‌ 
டாக்கக்‌ கொள்ளும்‌ உயிரிகள்‌ 
- தாவரங்கள்‌. (உயி) 


20140171௦0 ஈ15௱ ஆட்டோட்ராபி 
சம்‌) - தன்னூட்டம்‌: ஊட்டத்தில்‌ 
ஒரு வகை. தன்‌ உணவைத 
தானே பெறும்‌ நிலை - தாவரங்‌ 
கள்‌. 

30%8௩௦௱ளன (ஆக்சனோ மீட்‌ 
டர்‌) - வளர்ச்சிமானி: தாவரப்‌ 
பகுதிகளின்‌ நீள்‌ வளர்ச்்‌சிவய 
அளக்கப்‌ பயன்படுங்கருவி. 
யி) 


008 (ஆக்சன்ஸ்‌) - வளர்ப்பி 
கள: தாவர வளர்தூண்டிகள்‌. 


உயிரிய வினையூக்கிகள்‌; 
கரிமச்‌ சேர்மங்கள்‌. சால்லாத்‌ 
தாவரங்களிலும்‌ அமைந்து 
அவற்றின்‌ வளர்ச்சியை ஊக்கு 
விப்பவை. ஓட்ஸ்‌ நாற்றுகளில்‌ 
இவை பற்றி முதன்‌ முதலில்‌ 
ஆராயப்பட்டது. எ.டு. இண்‌ 
டோல்‌-3, அசெட்டிகக்காடி, 
ஓஇபரெலின்கள்‌. அவை 
தோட்டக்‌ கலையிலும்‌ 
வேளாண்மையிலும்‌ அிகம்‌ 
பயன்படுபவை. து. 1065. 
(உ௰ி) 


20%௦0- ட ௦6 (ஆக்சோஸ்போர்‌) - 
ர்க: பாதகச்‌ சூழ்நிலை 
களில்‌ சில செம்பாதியங்கள்‌ 
(டயாட்டம்ஸ்‌) மீட்புச்‌ தலை 
உண்டாக்குபவை. (உயி) 


848௦௪ (அவலாங்‌) - 
1) துகள்‌ பொழிவு: தனித்த 
அயனியாக்கும்‌ நிகழ்ச்சி. அஇக 
அளவு அவணிகளை உண்‌ 
டாக்குதல்‌. உண்டாக்கப்பட்ட 
மின்ன ஒறுக்களும்‌ அயனி 
களும்‌ அதக அணுக்களை 
அயனியாக்குவதால்‌, விரை 
வாக அதிக அயனிகள்‌ பெருகு 
இன்றன. இந்நிகழ்ச்சி ஒரு 
கள்‌ பொழிவே. (இய) 
த) பன்னிய பனிக்கட்டி, 
பாறை ஆய இரண்டுடன்‌ 
பனித்‌ தொகுதி மலைப்பக்கம்‌ 
சரிந்து விழுதல்‌ (பு.அறி) 


8076 





21௭809 (ஆவரேஜ்‌) - சராசரி: 
அளவுகளின்‌ சராசரி மப்பு. 9 
பழங்களை 3. பேருக்குப்‌ 
பிரித்தால்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
சராசரி 3 பழம்‌ கடைக்கும்‌ 9/3 
ு 3. பெருக்குசராசரி, எண்‌ 
கணிதச்‌ சராசரி என இது 
இருவகைப்படும்‌. (கண) 


84௦9 (ஏவ்ஸ்‌) - பறவைகள்‌: 
முதுகெலும்பிகள்‌. உடல்‌ 
வெப்பநிலை மாறா விலங்கு 
கள்‌. சிறகுகள்‌ அமைந்திருத்தல்‌ 
தனிச்‌ சிறப்பு. கோழி, வாத்து, 


மயில்‌ தவிர ஏனையவை 
பறப்பன. (உ௰) 

0, ப 11:18 (ஏவியரி, 
வோலரி)  -  பறவையகம்‌: 


பறவைக்‌ கூடம்‌. (உயி) 
29/2ப11பா௪ (ஏவிகல்சர்‌) - பறிவை 


வளர்ப்பு: பறவைகளை வளர்க்‌ 
கும்‌ கலை. (உய) 


8க௱ர்௦5/9 (ஏவைட்டமினோ 

எஸ்‌) - வைட்டமின்‌ குறை: 
உயிரியன்‌ குறை. உயிரியன்‌ 
கள்‌ குறைவதால்‌ ஏற்படும்‌ 
நோய்‌. எ.டு, இரவுக்குருடு, 
பெரிபெரி, கர்வி, ரிக்கட்ஸ்‌, 
மலடு. 


84092010௦௨ ௦௦8481 (ஆவோ 
கடரோ  கான்ஸ்டண்ட்‌) ௮ 
ஆவோகடரோ மாறிலி: 11, 

முன்னர்‌ இது அவோகடரோ 
எண்ணெனக்‌ குறிக்கப்பட்டது. 
ஒரு மோல்‌ பொருளிலுள்ள 


20 





அணுக்கள்‌ அல்லது மூலக்கூறு 
களின்‌ எண்ணிக்கை. இதன்‌ 
மதிப்பு 6.02252 % 1045. (வேது) 


44௦02210௦5 ர்ு்க15 
([ஆவோகடரோ ஹைப்பாதி 
எஸ்‌) - ஆவோகடரோ கருது 
கோள்‌: ஆவோகடரோ சன்பார்‌ 
(1776 - 1856) 1811 இல்‌ 
முன்‌ மொழிந்த விது. குறிக்‌ 
கோள்‌ வளிகளுக்கு மட்டுமே 
இது பொருந்தக்‌ கூடியது. ஒரே 
வெப்ப நிலையிலும்‌ அழுத்த 
நிலையிலுமுள்ள பல வளி 
களின்‌ பருமன்‌ சமமானால்‌, 
அவற்றிலுள்ள மூலக்கூறு 

ன்‌ எண்ணிக்கையும்‌ 
சமமாக இருக்கும்‌. இவ்விதி கே 
லூசாக்கின்‌ பருமனளவு 
விஇயை நன்கு விளக்குகிறது. 
(வேதி) 

ர, ௨11512 (ஆன்‌, அரிஸ்டா) - 
கூர்ச்ள்‌: கோதுமை, புல்‌, 
பார்லி முதலிய தாவரங்களின்‌ 
பூ உமிகளைச்‌ சுற்றியுள்ள 
வளர்ச்சிகள்‌. (உயி) 

௨1௦ பேயாட ே ஃசெனிக்‌ 
கல்சர்‌) - தூய வளர்ப்பு: இதில்‌ 
ஒரு நுண்ணுயிரியின்‌ ஒரு 
இறப்பினம்‌ மட்டும்‌ இருக்கும்‌. 
(உயி) 


2) 1 ஆக்சில்‌) -இலைக்‌ கோணம்‌: 


தண்டகத்தில்‌ தண்டுக்கும்‌ 
இலைக்கும்‌ இடையிலுள்ள 
கோணம்‌. இஇில்‌ கோணக்‌ 


குருத்துள்ளது. (உயி.) 


200 





2/5 (ஆக்ஸ்‌) - 1) பிடர்‌ அச்சு: 
முதுகெலும்பின்‌ 2 ஆம்‌ முள்‌ 
எலும்பு. பிடர்‌ எலும்பைத்‌ 
தாங்கித்‌ தலையைத்‌ தாங்குவது. 
2) தாவர அச்சு? தாவரத்தின்‌ 
மைய அச்சு. இஇல்‌ தண்டும்‌ 
வேரும்‌ இருக்கும்‌. (உயி) 

22001011 (ஆக்சோலாட்டில) - 
முதிர்‌ ரி: ஆம்பிலோ 
ஸ்டோமா பேரின வகைகள்‌ 
வாலுள்ள இரட்டை வாழ்வி 
கள்‌. இவற்றின்‌ இளம்‌ உயிர்‌ 
முதிர்ந்து வாழ்நாள்‌ முழுதும்‌ 
இனப்பெருக்கம்‌ செய்ய 
வல்லது. பா. 1848. (உயி) 





முஇர்‌ இளரி 
௨. கண்‌ 


தலை 
. செவுள்‌ 

. முன்கால்‌ 
. நடூவூடல்‌ 
.மின்கால்‌ 
வால்‌ 


வ. ௬௪௭௬௦ 


201 (ஆக்சான்‌) - அச்ரியன்‌: 
அச்சழை. கண்ணறை உடலி 


8201008012 - 


282௦ 


விருந்து துடிப்புகளை எடுத்துச்‌ 
செல்லும்‌ நரம்பிழை (உயி) 

8326011006, 226011001௦ 
ஈாம்ர்யாக (ஆசியோட்ராப்‌, 
ஆியோட்ராபிக்‌ மிச்சர்‌) - 
ணை இயைபுர௬ு, இணை 
யைபுருக்‌ கலவை: நீர்மக்‌ 
கலவையில்‌ நீர்ம நிலையின்‌ 
இயைபை அவி நிலை பெற்‌ 
றிருத்தல்‌. ஆகவே, இபயைபில்‌ 
மாற்றமின்றிக்‌ கொடுப்பதால்‌, 
அதன்‌ கொது நிலையிலும்‌ 
அதைத்‌ தொடர்ந்து எவ்வகை 
மாற்றமும்‌ இல்லை. எ.டு. நீரில்‌ 
அய்டிரோ குளோரிகக்‌ காடிக்‌ 
கரைசல்‌. இக்கரைசலைக்‌ 
கொதிநிலை மாறாக்‌ கரைசல்‌ 
என்றும்‌ கூறலாம்‌. (ஷே) 


22116 (அிமத்‌) - உச்சி - அடி 


வான வளைகோடு - ஆயத்‌ 
தொலைகளில்‌ இடை மட்டத்‌ 
தொகுதியிலுள்ள ஒர்‌ ஆயத்‌ 
தொலை. பொதுவாக, 0 முதல்‌ 
360 பாகை வரை அமலாக்கப்‌ 
படுவது. வோனி) 


அசொட்டோ 
பேக்டர்‌: நைட்ரஜனை (வெடி 
வளி, வெடியம்‌) நிலை நிறுத்‌ 
தும்‌ குச்சியங்கள்‌. வேளாண்‌ 
மையிலும்‌ தோட்டக்‌ கலையி 
லும்‌ இறப்புள்ளவை. எ.டு. 
நைட்ரசமோனாஸ்‌ என்னும்‌ 
குச்சியம்‌ அம்மோனியாவை 
நைட்ரேட்டு என்னும்‌ உப்பாக 
உயிர்வளி ஏற்றம்‌ அடையச்‌ 
செய்தல்‌. இவ்வுப்பை நைட்ரோ 


41 


பேக்டர்‌. என்னும்‌ குச்்‌ஒயம்‌ 
நைட்ரைட்டு என்னும்‌ உப்‌ 
பாக்குதல்‌. (உயி) 


82010௨ - அதலின்‌: நீலமும்‌ 
ஊதாவும்‌ சேர்ந்த படிகங்கள்‌. 
நாய்தலீன்‌ போன்ற மணம்‌. 
பயனுறு எண்ணெய்களி 
லிருந்து கிடைத்தல்‌. ஒப்‌ 
பனைப்‌ பொருள்களில்‌ பயன்‌ 
படுதல்‌. (வேதி) 

பாச - அசரைப்‌ பே,(00), 
(20,), இயல்பான அடிப்படைச்‌ 
செம்புக்‌ கார்பனேட்‌. நீலநிறம்‌. 
ஓவியர்‌ நிறமாகப்‌ பயன்படுதல்‌. 
(வேதி) 

83/0050016 (ஏசைகோஸ்போர்‌) 
- கலவியிலிச்‌ ஏிதல்‌: கன்னிப்‌ 

பிறப்பு முறையில்‌ தோன்றி, 
ஓய்வுகொள்ளும்‌ கருச்‌ தல்‌. 
ஒருமச்‌ ஏதலாக இருப்பதால்‌, 
அது தோன்றும்பொழுது ஒடுங்‌ 
கல்‌ பிரிவுக்கு உட்படுவதில்லை. 
இப்பிறப்பில்‌ இணையாச்‌ இத 
லணு உண்டாதல்‌. கலவியில்‌ 
லாமல்‌ உண்டாவதால்‌, கலவி 
யிலிச்‌ இதல்‌ எனப்‌ பெயர்‌ 
பெறுதல்‌. (உ௰) 


8 


8206114 ற618) (பாபிட்‌ மெட்டல்‌) 
- பாபிட்‌ உலோகம்‌: முதல்‌ 
உலோகக்‌ கலவை. 1839இல்‌ 
புனையப்பட்டது. புனைந்தவர்‌ 
அமெரிக்கப்‌ புனைவாளர்‌ 
பாபிட்‌ (1799 - 1862). இக்‌ 


௮௦6 


கலவை இவர்‌ பெயரால்‌ 
அமைந்தது. இங்குக்‌, குறிக்கப்‌ 
பெற்றுள்ள உலோகமும்‌ ஓர்‌ 
உலோகக்‌ கலவையே. அதிக 
அளவுக்கு வெள்ளீயமும்‌ அல்‌ 
லது குறைந்த அளவுக்கு 
ஆண்டிமனியும்‌ செம்பும்‌ சேர்ந்‌ 
திருப்பது. உராய்தலைத்‌ தாங்‌ 
கும்‌ உறுப்புகள்‌ செய்யப்‌ பயன்‌ 
படுவது (வேதி) 

52009 24 - பாபோவின்‌ விதி: 
ஒரு கரையொருளை ஒரு 
நீர்மத்துல்‌ கரைக்க அதன்‌ ஆவி 
யழுத்தம்‌ தாழ்வுறும்‌. அவ்வாறு 
தாழ்வது அதில்‌ கரைந்த கரை 
பொருள்‌ அளவுக்கு நேர்‌ வீதத்‌ 
தில்‌ இருக்கும்‌. இவ்விடு 1847ல்‌ 
ஜெர்மன்‌ வேது இயலார்‌ 
லேபர்ட்‌ பாபோ (1818-1899) 
என்பவரால்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டது. பா. 80015 ௮௭ (இய) 

02008 (பேக்கா) - சாற்றுக்கனி: 
8ழ்ச்‌ சூல்பையிலிருந்து உண்‌ 
டாவது. தக்காளிப்பழம்‌. (உயி) 


63011108 (பே௫ிலஸ்‌) - கோலியம்‌: 
கோல்வடிவமுள்ள நுண் 
ணுயிரி. இரு பிளவிகள்‌ 
பேரினத்தைச்‌ சார்ந்தது. பா. 
03016112 (உய) 


௦௮0௦100௦19 (பேக்போன்‌) - முது 
கெலும்பு: இதன்‌ குழாய்‌ போன்ற 
பகுதியில்‌ தண்டுவடம்‌ 
உள்ளது. முள்‌ எலும்புகளா 
லானது. மனித முதுகெலும்‌ 
பில்‌ 33 முள்‌எலும்புகள்‌ உள்‌ 


8௦ 





ளன. கழுத்து முள்‌ எலும்புகள்‌ 


7. இவற்றில்‌ முதல்‌ முள்‌ 
எலும்பு பிடர்‌ எலும்பு, இரண்‌ 
டாவது முள்‌ எலும்பு பிடர்‌ 
அச்சு. மார்பு முள்‌ எலும்புகள்‌ 
12. இடுப்பு முள்‌ எலும்புகள்‌ 5. 
மூவக முள்‌ எலும்புகள்‌ 5. வால்‌ 
முள்‌ எலும்பு 4. வேறு பெயர்கள்‌ 
முள்‌ எலும்புத்‌ தொடர்‌, முள்‌ 
தொடர்‌. முதுகெலும்பு உட 
லுக்கு நேர்த்தோற்றத்தையும்‌ 
அழகையும்‌ அளிப்பது. (உயி) 


7 
முதுகெலும்பு 
- பிடர்‌ எலும்பு ு 
- மிடர்‌ அச்சு 
. கழுத்து முள்‌ எலும்புகள்‌ 
மார்பு முள்‌ எலும்புகள்‌ 
. இடுப்பு முள்‌ எலும்புகள்‌ 
. இரிகம்‌ - மூவகம்‌ 
7. வால்‌ எலும்பு 
6801. 0095 (பேக்கிராஸ்‌) 
பெற்றோர்‌ கலப்பு, பிற்கலப்பு: 
ஒரு கலப்பினத்தின்‌ பாலணு, 
அதன்‌ பெற்றோர்‌ பாலணுக்கள்‌ 
ஒன்றினால்‌ கருவுறுதல்‌. (உயி) 


௬ கெட ம. 


63 (27: (9) 


09016112 (பேக்டிரியா) - சூச்சி 
யங்கள்‌: குச்சபோன்ற வடிவ 
முள்ள உயிரிகள்‌. கோல்‌, 
சுருள்‌, கோளம்‌ ஆகிய மூன்று 
வடிவங்களில்‌ உள்ள வை. 
நுண்ணோக்கியில்‌ பார்க்க 
அவை ஒற்றைக்‌ கண்ணறைத்‌ 
தாவரங்கள்‌. கருப்படலமோ 
பச்சையமோ இல்லை. பச்சை 
யம்‌ இல்லாததால்‌, ஒட்டுண்ணி 
யாகவும்‌ சாறுண்ணியாகவும்‌ 
வாழ்பவை. இரட்டைப்‌ பிளவு 
மூலம்‌ இனப்பெருக்கம்‌ செய்‌ 
பவை. இவற்றைக்‌ கொல்லும்‌ 
நச்சு குச்டியக்‌ கொல்லி. 
இவற்றின்‌ கண்ணறைகள்‌ அழி 
வதற்குக்‌ சூச்சியக்‌ கலைவு 
என்று பெயர்‌. (உயி.) 


குச்சியங்கள்‌ 
1. கோளியங்கள்‌ 
2. கோவியங்கள்‌ 
3. சுருளியங்கள்‌ 


0301811010 (பேக்டீரிசைட) 
குச்சியக்கொல்லி. (உ௰) 

8048110100/ (பாக்டீரியாலஜி) - 
குச்சிம இயல்‌: நுண்ணியிரி 


களான குச்சியங்களை ஆரா 


௦௮6 64 6: 





யுந்துறை. பா. ௱(/௭௦0101007. | 6811195008 (பேக்கிங்‌ சோடா) 
(உயி) - சமையல்‌ சோடா: சோடியம்‌ 
அய்டிரஜன்‌ கார்பனேட்‌. (வேதி) 


6301911011/515 (பேக்டீரியோலி 
எஸ்‌) - குச்சியக்‌ கலைவு பா. | $818722 (பேலன்ஸ்‌) - தராசு, 
0௮01611& (உயி) சீரை: ஆய்வகத்தில்‌ பொருள்‌ 
களை நிறுக்கப்பயன்‌ படுங்‌ 
கருவி. மையத்திலுள்ள கோலி 
க ட்‌ லிருந்து இ பக்கமும்‌ 
இவை நச்சியங்கள்‌ (வைரஸ்‌). டவ்‌ ரைடர்‌ ட 
தம்‌ வால்‌ மூலம்‌ குச்சியத்துடன்‌ | கும்‌. துல்லியத்திற்குத்‌ தகுந்த 
இணைந்து தொற்றுவதைத்‌ வாறு தராசுகள்‌ உள்ளன. 
தொடங்குகின்றன. இவை | ,0000001 ராம்‌ வரை 
குச்சியங்களுக்கு ஒட்டுண்ணி துல்லியமாக நிறுக்கலாம்‌. இது 
கள்‌ ஆகும்‌. (உயி) இயற்பியத்‌ தராசு, வேகியத்‌ 
0௮01211011128 (பேக்டீரியோ தராசு என இருவகைப்படும்‌. 
ரைசா) - குச்சிய வேரிணை | இய) 

வாழ்வு: வேருக்கும்‌ குச்சியங்‌ 
களுக்கும்‌ இடையே அமைந்த 
பிணைப்பு வாழ்வு. வேர்‌ 
முண்டுகளில்‌ குச்சியங்கள்‌ 
தங்கித்‌ தங்களுக்கு வேண்டிய 
ஊட்டத்தைப்‌ பெறுகின்றன. 
மாறாக, அவை நைட்ரேட்‌ 
உப்புகளை வேர்முண்டுகளில்‌ 
உண்டாக்குவன்றன. இவ்வாறு 
இவை இரண்டும்‌ ஒன்றுக்கு 
மற்றொன்று உதவி வாழ்‌ 
இன்றன. (உயி) 


0201110011809௨  (பேக்டீரியோ 
பேஜ்‌ - குச்சியவுண்ணிகள்‌: 





இயற்பியல்‌ தராசு 


ூ2169116 - பேக்லைட்‌: தொகுப்பு 
முறையில்‌ செய்யப்பட்ட முதல்‌ | 08/2009, உராஈர (பேலன்ஸ்‌, 
பிளாஸ்டிகப்‌ பொருள்களில்‌ ஸ்பிரிங்‌) - வில்‌ தராசு, வில்‌ 
ஒன்று. தொலைபே௫, மின்‌ ரை: ஹூக்‌ என்பார்‌ விஇயின்‌ 
சொடுக்கிகள்‌, மின்காப்புப்‌ அடிப்படையில்‌ அமைந்த 
பொருள்கள்‌ முதலியவை கருவி. பனிக்கட்டி, மூட்டைகள்‌ 
செய்யப்‌ பயன்‌ படுவது. (வேதி) முதலியவற்றை நிறுக்கப்‌ பயன்‌ 


வ! 


க 





படுவது. இதைக்‌ கொண்டு ஒரு 
பொருளின்‌ ஒப்படர்த்தியையும்‌ 
காணலாம்‌. ஓர்‌ உலோக உறை 
யில்‌ குறியிடப்பட்ட கம்பிச்‌ 
சுருள்‌ இருக்கும்‌. சுருள்‌ நீளும்‌ 
பொழுது, அளவுகள்‌ குறிக்கப்‌ 
பட்ட அளவுகோலில்‌, பொரு 
ளின்‌ எடையைக்‌ குறிமுன்‌ 
காட்டும்‌. சுருளின்‌ அடியிலுள்ள 
கொக்கியில்‌ நிறுக்க வேண்டிய 
எடை தொங்கவிடப்படும்‌. 


(இய) 

௦93120௦௦03 பிள்‌ (பேலன்ஸ்டு 
டயட்‌) - சமன்‌ செய்த உணவு: 
சமச்சீர்‌ உணவு. உணவின்‌ 
பகுதிகள்‌ குறிப்பிட்ட வீதத்தில்‌ 
அமைந்து தோராயமாக 3000 
கலோரி வெப்பத்தைத்‌ தரும்‌ 
உணவு. இடல்‌ மாப்பொருள்‌, 
கொழுப்பு, புரதம்‌, நீர்‌, தாது 
உப்புகள்‌, வைட்டமின்‌ (உயிரி 
யன்‌) ஆகிய ஆறு பகுதிகளும்‌ 
இருக்கும்‌. இதனைக்‌ கலப்‌ 
பூணவு (மிக்சட்‌ டயட்‌) என்றும்‌ 
கூறலாம்‌. இதன்‌ வேலைகள்‌: 
1) உடலுக்கு வளர்ச்‌ அளிக்‌ 
கிறது. 2) உடலுக்கு வெப்ப 
மளித்து உடல்‌ வெப்ப 
நிலையை ஒரே சீராக 
வைக்கிறது. 3) வேலை செய்ய 
ஆற்றலைத்‌ தருகிறது. 4) உட 
லின்‌ அழிவு தேய்வுகளை ஈடு 
செய்கிறது. (உயி) 

ட3121௦௦0 டு 
(பேலன்ஸ்டு பாலிமார்பிசம்‌) - 
சமப்‌ பல உருத்தோற்றம்‌: உயிர்த்‌ 

௮.௮.6 


தொகைகளில்‌ இரண்டிற்கு 
மேற்பட்ட வகைகள்‌ இயற்கைத்‌ 
தேர்வினால்‌ சம நிலையுடன்‌ 
இருத்தல்‌. இதனைப்‌ பூச்‌சயின 
வகைகளில்‌ காணலாம்‌. (உயி) 


வானக, ர்க்க (பேலன்‌ 
சர்ஸ்‌, ஹால்டர்ஸ்‌) - நிலை 
நிறுத்திகள்‌: சமனாக்கிகள்‌. 


1) குறுகிய கரனை வடிவ 
முள்ள உண்மை எக்களின்‌ 
பின்‌ இறக்கைகள்‌. பறக்கும்‌ 
பொழுது அதிர்ந்து நிலை 
நிறுத்திகளாக வேலை செகய்யும்‌ 
* வீட்டு ஈ, கணி ஈ. (உயி) 
2) வானூர்தி பறக்கும்‌ பொழுது 
அதைப்‌ பின்‌ விழாமல்‌ தடுக்கும்‌ 
உறுப்புகள்‌. (இய) 

௦2!/ வாம்‌ 50016௩ 1௦11 (பால்‌ 
அண்ட்‌ சாக்கட்‌ ஜாயிண்ட்‌) - 


பந்து கண்ண மூட்டூ: பா. [௦4 
(உயி) 
௦21 கார யால்‌ பேரிங்‌) - 


குண்டுத்‌ தாங்க ஓர்‌ அச்சைச்‌ 
சுற்றிக்‌ குண்டுகள்‌ நிரம்பிய 
வளையம்‌ அமைந்து, சக்கரம்‌ 
சுழல்வதை எளிதாக்குவது. 
இய) 

0௮11151105 (பேலிஸ்டிக்ஸ்‌) - எறி 
இயல்‌: வீழியல்‌. எறிபொருள்‌ 
களின்‌ இயக்கத்தை ஆராயுந்‌ 
துறை. (இய) 

௦51115108000௨ (பேலிஸ்டோஸ்‌ 
போர்‌) - எறிரிதல்‌: தோன்று 
மிடத்திலிருந்து சிதல்‌ வலு 
வாகத்‌ தூக்கி எறியப்படுதல்‌. 


வு 


இகா 





இதனால்‌ அது பரந்து பரவ 
ஏதுவாகிறது. (உயி) 

0215௮7 - பால்சம்‌: ஒட்டக்கூடிய 
பிசின்‌. எளிதில்‌ ஆவியாகக்‌ 
கூடிய எண்ணெய்‌. இனிய 
மணம்‌. ஆய்வகத்திலும்‌ மருத்‌ 
துவத்திலும்‌ பயன்‌ படுவது. 
(உய) 

8௨2 (பேண்டு) - 1) அலை 
வரிசை: வானொலியில்‌ இரு 
குறிப்பிட்ட வரம்புகளுக் 
இடையே உள்ள அதிர்வெண்‌ 
அல்லது அலை நீள எல்லை. 
2) பட்டை: மூலக்‌ கூறு நிற 
மாலையில்‌ நெருக்கமாக 
அமைந்த வரிகளின்‌ தொகுதி 
(இய) 
௦2ம்‌ $ற௦பா (பேண்ட்‌ 
ஸ்பெக்ட்ரம்‌) - பட்டை நிற 
மாலை: வரிநிறமாலை. (இய) 
௦3௩0 16௦0 (பேண்ட்‌ தியரி) - 
பட்டைக்‌ கொள்கை: ஆற்றல்‌ 
பற்றிய கொள்கை. (இய) 
ப்ச்‌ (பேண்ட்‌ வித்‌) - 

1) அலைவரிசை 2) அகலம்‌: 
குறிப்பிட்ட அதிர்வெண்‌ 
ணுள்ள வானொலிக்‌ குறிபாடூ 
பரவும்‌ அதிர்வெண்‌ எல்லை 


9) பட்டை (இய) 


௦2 - பார்‌: அழுத்த (ஏஜிஎஸ்‌) 
அலகு. 10* பாஸகல்கள்‌. மில்லி 
பார்‌ (100 பா), வானிலை 
இயலில அழுத்தத்தை அளக்கப்‌ 
பயன்படுவது. (இய) 


6ல்‌ பார்ப்‌) - சுணை: இறகுப்‌ 
பரப்பிலுள்ள இழை போன்ற 
பகுதி. பா. எ) (உயி) 

மக௩்்ாஉ - யார்பிடோன்‌: 
ளெ,11,0,. பார்பிடூரிகக்‌ காடி 
யிலிருந்து பெறப்படும்‌ வெண்‌ 
ணிறப்‌ படிகம்‌. இதன்‌ சோடியம்‌ 
உப்பு மயக்க மருந்து (வேடு) 


02ம்‌ பா!௦ 8010 (பார்பிடூரிக்‌ 
ஆட்‌) - பார்பிடூரிகக்காடி: 
பே 1,0,.  மலோனிகக்காடி, 


யூரியா ஆகிய இரண்டிவிருந் 
தும்‌ பெறப்படும்‌ வெண்ணிறப்‌ 
படிகத்தூள்‌. தணிப்பு மருந்து 
களின்‌ ஊற்றுவாய்‌. பிளாஸ்டிக்‌ 
தொழிலிலும்‌ பயன்படுவது. 
(வேத) 

0215118125 பார்பிடுரேட்ஸ்‌) - 
பார்பிடூரேட்டூகள்‌: மருந்துத்‌ 
தொகுதி. பார்பிடுரிகக்காடி 
உப்புகள்‌. எ.டு. அமலோனால்‌, 


வெரோனால்‌, லூமினால்‌. 
(வேத) 

201௨ (பார்பியுல்‌, - று 
சகணை: பா. மோ(௦யா 1௨22 
(உயி) 

$211064'5 128061* (பார்போட்ஸ்‌ 
ரியேஜண்ட்‌) - பயார்போர்டு 


வினையாக்க: செம்பு (11) அசெட்‌ 
டேட்‌, எத்தனாயிகக்காடி ஆடிய 
இரண்டும்‌ சேர்ந்த கலவை. 
எத்தனாயிகக்‌ காடி என்பது 
அசெட்டிகக்‌ காடியே. ஒற்றைச்‌ 
சர்க்கரைகளை கரைசல்‌ நிலை 


கா 





யில்‌ ஆய்ந்து பார்க்கப்‌ பயன்‌ 


படுவது. இக்கலவையை 
ஒற்றைச்‌ சர்க்கரையுடன்‌ 
சேர்த்து வெப்பப்படுத்தச்‌ 


செம்பு (1) ஆக்சைடின்‌ செந்நிற 
வீழ்படிவு உண்டாகும்‌. (வேதி) 
ட்வபா - பேரியம்‌: 8௨. மென்மை 
யான வெண்ணிற உலோகம்‌. 
காற்றில்‌ பட திறம்‌ மங்கும்‌. 
உலோகக்‌ கலவை செய்யப்‌ 
பயன்படுவது. (வேதி) 
டவர்பா ௦௨0௦29 - பேரியம்‌ 
கார்பனேட்‌: 8800.,. கரையாத 
வெண்ணிற உப்பு. எலி நஞ்‌ 
சாகப்‌ பயன்படுவது. (வேதி) 
வரப ௦61௦109 - பேரியம்‌ 
குளோரைடூ: 8801. வெண்‌ 
ணிறத்திண்மம்‌. எலி நஞ்சு. 
தோல்‌ தொழிலிலும்‌ பயன்‌ 
படுதல்‌. (வேதி) 


உய ௱௦?! (பேரியம்‌ மீல்‌) - 


பேரியம்‌ உணவு: வாய்வழி 
யாகப்‌ பேரியம்‌ சல்பேட்‌ 
எடுத்துக்‌ கொள்ளப்படூதல்‌. 


இதனால்‌ மேல்‌ இரைப்பை - 
சிறுகுடல்‌ வழி, ஆய்வுக்கு ஏற்ற 
தாகிறது. வேறுபெயர்‌ பேரியக்‌ 
குடல்‌ கழுவல்‌ (பேரியம்‌ 
எனிமா) (மரு) 


டவார்யா பற - பேரியம்‌ 
சல்பேட்‌: 8850. . வெண்ணிறத்‌ 
இண்மம்‌. மேற்பரப்புப்‌ பூச்சு 
களில்‌ நிறமி விரிவாக்கியாகப்‌ 
பயன்படூதல்‌. மறறும்‌ ௬ண்‌ 
ணாடித்‌ தொழிலிலும்‌ ரப்பர்‌ 


67 [21 [இ 
தொழிலிலும்‌ பயன்படுதல்‌. 
(வேது) 

9௨. (பார்க்‌) - பட்டை நடு 


மரம்‌, தண்டு, வேர்‌ ஆகிய பகுதி 
களைக்‌ சூழ்ந்துள்ள புறவுறை. 
இடுல்‌ முதல்‌ பட்டைத்இுசு, 
இரண்டாம்‌ பட்டைத்திசு, புறணி 
முதலிய இசுக்கள்‌ காணப்படும்‌. 
ஒவ்வொரு இறப்பினத்திற்கும்‌ 
ஒவ்வொரு வகைப்பட்டை 
உண்டு. பா. 01%. (உய) 
62!ஏ)/- பார்லி: அரி, கோதுமை 
போன்று ஸ்டார்ச்‌ அதிகமுள்ள 


தானியம்‌. புல்‌ வகையைச்‌ 
சார்ந்தது. (உயி) 
பவா - பார்ன்‌: அணுக்கருச்‌ 


சிதறல்களில்‌ குறுக்குவெட்டுப்‌ 
பகுதிகளை அளக்கப்‌ பயன்‌ 
படும்‌ பரப்பலகு. 10*₹* சதுர 
மீட்டருக்குச்‌ சமம்‌. (இய) 

22 671604 (பார்னட்‌ எபக்ட்‌) 
- பார்னட்‌ விளைவு: காந்த 
மில்லாக்‌ கோல்‌ ஒன்று, தன்‌ 
அச்சைச்‌ சுற்றி உயர்‌ விரைவில்‌ 
சுழலும்‌ பொழுது, அதில்‌ சிறி 
தளவு காந்த ஆற்றலை உண்‌ 
டாக்கும்‌. (இய) 

6௮1௦080 (பரோடுராப்‌) - 
பாரவரைவி: ஒரு குறிப்பிட்ட 
காலத்தில்‌ காற்றுவெளி அழுத்‌ 
தத்தில்‌ ஏற்படும்‌ மாறுபாடு 
களைக்‌ தாளில்‌ பஇவு செய்யும்‌ 
வானிலைக்‌ கருவி. (இய) 


வள்‌ (பரோமீட்டர்‌) - பார 
மானி: காற்றழுத்தத்தை 


ட்கா 


85 





அளக்கப்‌ பயன்படும்‌ கருவி. 
(இய) 
62௭௦80௦006 (பரோஸ்கோப்‌) - 
அடர்த்தி காட்டி: காற்றடர்த்தி 
மாற்றங்களைக்‌ காட்டும்‌ கருவி. 
(இய) 


29௮ [111141]. (பேசல்‌ 
காங்ளியா) - அடி நரம்பு 
முடிச்சுகள்‌ மூளை நரம்புத்‌ 
திசுவின்‌ இறு இரள்கள்‌. கட்டுப்‌ 
பாட்டிற்குரிய இயக்கங்களை 
ஒாங்குபடுத்துபவை. (உயி) 
௦35௨) ௱ாஉஎ2௦0181 (பேசல்‌ 


மெட்டபாலிசம்‌) - அடிப்படை 
வளர்சிதை மாற்றம்‌: உடலில்‌ 
உயிர்‌ நிலைத்திருப்பதற்கு 
வேண்டிய வளர்சிதை மாற்றம்‌. 
(உயி) 

6298 (பேஸ்‌) - 1) உப்பு மூலி: 
காரம்‌, நீர்க்கரைசலில்‌ ஆய்டி 
ராக்சைல்‌ அயணிகளைத்‌ (07) 
தரும்‌ சேர்மம்‌. உப்பு மூலிக்‌ 
கரைசல்‌ அதிகப்‌ பிஎச்‌ மடஇுப்பு 
(2 க்கு மேல்‌) கொண்டது. 

2) அடி - மட்டமான (வேஇி) 
8) அடிப்பருநி (இய) 

6386 6 (பேஸ்லைன்‌) - 
அடிக்கோட:ண ஒரு படத்தை 
வரையக்‌ கோணங்கள்‌ எடுக்கப்‌ 
படும்‌ அளக்கப்பட்ட கோடு. 
(இய) 

௦88உ௱௱உ$£| (பேஸ்‌ மெட்டல்‌) - 
அடி உலோகம்‌, மட்ட உலோகம்‌: 
பொன்‌, வெள்ளி அகியவற்றி 


லிருந்து வேறுபடும்‌ இரும்பு, 
காரீயம்‌ முதலியவை. (வேதி) 
625௨ பார்‌ (பேஸ்‌ யூனிட்‌) - 


அடியலகு: உண்டாகக்கூடிய 
இயல்பு நிகழ்ச்சிகள்‌ அல்லது 
முன்‌ மாஇிரிகளைக்‌ கொண்டு 
வரையறை செய்யப்படும்‌ 
அலகு. எ.டு. எஸ்ஐஜ அலூல்‌ 
மீட்டர்‌ அடியலகு ஆகும்‌. குறிப்‌ 
பிட்ட ஒளி உமிழ்வின்‌ அலை 
நீள அடிப்படையில்‌ வலரயறை 
செய்யப்படுவது. பா. 1பா08- 
றாவ! பார்‌இய௰) 

68910 (பேக்‌ - 1) காரத்‌ 
தன்மையுள்ள: பிஎச்‌ மப்பு 
ரீக்கு மேலுள்ள ஒ. ௨010] 
(வேதி.) 3) அடிப்படை. 

03515 8/௨ (பே௫ுக்‌ டை) - காரச்‌ 
சாயம்‌: சாயத்தில்‌ ஒருவகை. 
பா... 


டி8516 5811 (பேக்‌ சால்ட்‌) - கார 
உப்பு: இயல்பான உப்புக்கும்‌ 
அய்டிராக்சைடு அல்லது 
ஆக்சைடுக்கும்‌ இடைப்பட்ட 
கூட்டுப்‌ பொருள்‌. அய்டிரோ 
ஆக்சியுப்பு, ஒ 800௦ 584. 
(வேத) 
௦2510(ப௱ (பெடுடியம்‌) - அடி 
லகம்‌: பூஞ்சையின்‌ அடிச்்‌6]தல்‌ 
உறுப்பு. சிதல்களை உண்‌ 
டாக்குவது. (உயி) 
௦251 11060 (பேடபிக்‌இடு) - அடி 
ட்டிய: பா. வரகா, வ்க0ா்‌- 
ளர்‌ ௦4. (உயி) 


28 


69 


(24 





085102௮/ (பே௫பெட்டல்‌) - 
அடிநோக்கெய: இயக்கம்‌, வேறு 
பாடு அடைதல்‌ முதலியவை 
நுனியிலிருந்து அடிநோக்கி 
அமைதல்‌. காட்டாக, முன்‌ 
தோன்று மரத்திசு பின்தோன்று 
மரத்திசு ஆகியவற்றின்‌ 
தோற்றத்திசை நுனியிலிருந்து 
€ீழ்நோக்கி அமையும்‌. தண்டில்‌ 
வளர்ப்பிப்‌ போக்குவரவு 
பொதுவாக அடிநோக்கியே 
அமையும்‌. ஒ. &0100913], 

0258 (பாஸ்‌) - படூரூரல்‌: 25௦ 
ஹெர்ட்ஸ்களுக்குக்‌ €ழுள்ள 
கேள்‌ எல்லைத்தாழ்‌ முனையில்‌ 
உண்டாகும்‌ அஇர்வெண்கள்‌. 
இசையின்‌ ஒரு பகுதி. 
இதனைப்‌ படுத்தலோசை 
எனலாம்‌. (இய) 

0௮91 (பாஸ்ட்‌) - பட்டைத்திசு: பா. 
ண (உய) 

6219 (பேட்ஸ்‌) - வெளவால்கள்‌: 
பறக்கும்‌ பாலூட்டிகள்‌, இருட்‌ 
டில்‌ வாழ்ந்து இரவில்‌ வெளி 
வருபவை. (உயி) 

௦911617 (பேட்டரி) - மின்கல 
அடுக்கு: மின்‌ கலத்தொகுதி. 
இஇுல்‌ முதல்‌ மின்கலங்கள்‌, 
சேமிப்பு மின்கலங்கள்‌ அல்லது 
மின்‌ இயக்கிகள்‌ இருக்கும்‌. நேர்‌ 
மின்னோட்டத்தை அளிப்பது. 
ஆய்வகங்களிலும்‌ உந்து 
வண்டிகளிலும்‌ பயன்‌ படுவது. 
இதனைப்‌ பக்க வரிசையிலும்‌ 
தொடர்‌ வரிசையிலும்‌ 


சக 


மின்கல அடுக்கு ப 


1. நேர்‌ மின்வாய்‌ 
2. எதிர்‌ மின்வாய்‌ 


இணைத்து மின்சாரத்தைப்‌ 
பெறலாம்‌. (இய) 


பிர ௦80010 (பேட்டரி 


கெப்பாடிட்டி) ௮ மின்௧ல 
அடூக்குத்திறன்‌: இந்த அடுக்கின்‌ 
உழைக்கும்‌ ஆற்றலும்‌ 


மின்சாரம்‌ தரும்‌ ஆற்றலும்‌ 
அதன்‌ திறனைக்‌ குறிக்கும்‌. 
இஃது இத்தனை ஆம்பியர்‌ 
என்று கூறப்பெறும்‌. காட்டாகத்‌ 
திறன்‌ 10 ஆம்பியர்‌ மணி 
என்றால்‌ ஓர்‌ ஆம்பியர்‌ மின்‌ 
னோட்டத்தை 10 மணி நேரத்‌ 
தற்குப்‌ பெறலாம்‌ என்பது 
பொருள்‌. (இய) 


௦8110, ௭0806 (பேட்டரி 


ஸ்டோரேஜ்‌) - சேமக்கல அடுக்கு: 
இது துணைமின்கலமே. இல்‌ 
மின்னாற்றல்‌ வேதியாற்றலாக 
மாற்றப்பட்டுச்‌ சேமித்து 
வைக்கப்படுகிறது. இச்சேமிப்‌ 
பால்‌ இதற்கு அப்‌ பெயர்‌ 
வரலாயிற்று. இந்த வேஷி 


[81:11] 


[81:13 





யாற்றலே மீண்டும்‌ மின்னாற்ற 
லாகிறது. இவ்வடுக்கைக்‌ ஒட்டச்‌ 
சுற்று ஏற்படாமல்‌ பார்த்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. இதன்‌ 
மின்னியக்கு விசை 1.8 ஓல்ட்‌ 
டுக்குக்‌ குறையுமானால்‌, அதை 
உடன்‌ மின்னேற்றஞ்‌ செய்ய 
வேண்டும்‌. (இய) 

0 ௮ப019 - பாக்சைம்‌: கூடுதல்‌ நீர்‌ 
மூலக்கூறுகள்‌ உள்ள அலு 
மினியத்‌ தாது. இக்கரைசலை 
மின்னாற்பகுக்க அலுமினியம்‌ 
இடைக்கும்‌. (வேதி) 

688௩ (பீம்‌) - 1) கற்றை: ஒழுங்‌ 
காகச்‌ செல்லும்‌ கஇர்த்தொகுதி. 
அவக எ.டு. மின்‌ 

க்கற்றை. ரேடார்கற்றை. 
2) ல்‌: தராசின்‌ கோல்‌ (இய) 
ட்வா ௦௦0௨55 (பீம்‌ காம்பஸ்‌) 
- கோல்‌ கவராயம்‌: ஒரு சட்டம்‌ 
அல்லது கோலை மையமாகக்‌ 
கொண்ட கருவி. இஇில்‌ சரி 
செய்யும்‌ புள்ளிகள்‌ இருக்கும்‌. 
தொழில்‌ நுட்ப நிறுவனங்‌ 
களில்‌ பெருவட்டம்‌ வரையப்‌ 
பயன்படுவது. (இய) 

6௦2180 (பேரிங்‌) இசைக்‌ 
கோணம்‌: இசைக்காட்டியால்‌ 
காட்டப்படும்‌ கோணம்‌. 90 


திசைக்‌ கோணம்‌ என்பது 
இழக்கு. 180£- தெற்கு. 270 - 
மேற்கு. (இய) 


09211109. (பேரிங்ஸ்‌) - தாங்க 
கள: எந்திரப்‌ பகுதிகள்‌. (இய) 


(பீட்ஸ்‌) - விம்மல்கள்‌: 
ஒலியலைகள்‌ அல்லது மற்ற 
அலைகளின்‌ செறிவில்‌ ஒழுங்‌ 
காக ஏற்படும்‌ ஏற்ற இறக்கம்‌. 
(இய) 

பார்றா (பெக்‌ 
மன்‌ தெர்மாமீட்டர்‌) - பெக்மன்‌ 


068185 


வெப்பநிலைமானி: வெப்ப 
நிலை வேறுபாடுகளை அளக்க 
உதவும்‌ வெப்பநிலைமானி. 
(இய) 

0௨29 14/20 (பீஸ்‌ வேக்ஸ்‌) - தேன்‌ 
மெழுகு: 6,14,,0. 0001, 
பல்‌ சேர்மங்கள்‌ சேர்ந்தது; 
மஞ்சள்‌ நிறம்‌. தன்‌ கூட்டைக்‌ 
கட்டத்‌ தேனீயால்‌ சுரக்கப்‌ 
படுவது. மெழுகுப்‌ பொருள்‌ 
கள்‌, மருந்துகள்‌, ஒப்பனைப்‌ 
பொருள்கள்‌ முதலியவை 
செய்யப்‌ பயன்படுவது. (உயி.) 

௦6௦11001 5092 (பீட்ரூட்‌ ஷுகர்‌) 
- பீட்‌ இழங்குச்‌ சர்க்கரை: 
பீட்டுழங்கிலிருந்து இடைக்கும்‌ 
சர்க்கரை. மேல்‌ நாடுகளில்‌ 
தயார்‌ செய்யப்படுவது. (உயி) 

ட்ள்க/பா (பிகேவியர்‌) 4 
நடத்தை: ஓர்‌ உயிரியின்‌ பல 
திறப்பட்ட செயல்களைக்‌ குறிப்‌ 
பது. இதில்‌ உடற்‌ செயல்களும்‌ 
உளச்‌ செயல்களும்‌ அடங்கும்‌. 
தூண்டலுக்கேற்ற துலங்கல்‌ 
இடுல்‌ உண்டாடூறது. (உயி) 

ல (பொவ! ரலி (பிகேவி 


யரல்‌ ல்‌ ௮ நடந்தை 
மரபணுவியல்‌: உயிரி நடத்தை 


ள்‌ 


பற்றி ஆராயும்‌ மர 
பணுவியலின்‌ ஒருவகை. பா. 
98ல்‌65. (உயி) 


ட வ்வ/௦பா!/ஊ (பிகேவியரிசம்‌) 
- நடத்தைக்‌ கொள்கை: மனி 
தனின்‌ வெளிப்படை நடத்தை 
களைக்‌ கொண்டது உளவியல்‌ 
என்பது ஒரு கொள்கை. இக்‌ 
கொள்கையினருக்கு உள்ளம்‌, 
நனவு நிலை என்னும்‌ கருத்து 
களிலும்‌ அகநோக்கு முறை 
யிலும்‌ நம்பிக்கை இல்லை. 
(க.உள) 

௦௨1 - பெல்‌: ஆற்றல்மட்ட அடிப்‌ 
படை அலகு. 10 டெடுபல்கள்‌ 
(இய) 

0எ॥ ராகவ! (பெல்‌ மெட்டல்‌) - 
மணிவெண்கலம்‌: ஒருவகை 
வெண்கலம்‌. மணி வார்க்கப்‌ 
பயன்படுவது. செம்பு, வெள்ளீ 
யம்‌, துத்தநாகம்‌, காரீயம்‌ ஆகி 
யவை கொண்டது. (வேதி.) 
இளய 801ப1௦0 (பெனி 
டிக்ட்ஸ்‌ சொல்லுஷன்‌) -- 
பெனிடிக்ட்‌ கரைசல்‌: சோடியம்‌ 
ட்ரேட்‌, சோடியம்‌ கார்பனேட்‌, 
செம்பு (॥) சல்பேட்டு ஆதிய 
மூன்றும்‌ சேர்ந்த கலவை. 
ஒடுங்குசர்க்கரைக்‌ கரைசலை 
ஆய்ந்து பார்க்கப்‌ பயன்‌ 
படுவது. சர்க்கரைக்‌ கரைச 
லோடு இக்கரைசலைச்‌ சேர்த்து 
வெப்பப்படுத்தச்‌ செம்பு (|) 
ஆக்சைடின்‌ செந்றிற வீழ்படிவு 
உண்டாகும்‌. (வேதி) 


௦62 


டு 





௦21௦5(பெந்தாஸ்‌) - ஆழிட 
வாழ்விகள்‌: ஏரி அல்லது கட 


லடியில்‌ வாழும்‌ தாவரத்‌ 
தொகுதிகளும்‌ விலங்குத்‌ 
தொகுஇகளுமாகும்‌. எ.டு. 
இயக்கமற்ற விலங்குகள்‌ தவழ்ந்‌ 
தும்‌ வளை தோண்டியும்‌ வாழ்‌ 
பவை (உயி) 


௦௦2218817௨. - பென்சால்டி 


கைடூ: ளெ. வாதுமை 
மணங்கொண்ட மஞ்சள்‌ நிற 
கரிம எண்ணெய்‌. உணவுக்குச்‌ 
சுவை சேர்க்கவும்‌ சாயங்கள்‌, 
உயிர்‌ எதிர்ப்புப்‌ பொருள்கள்‌ 
தயாரிக்கவும்‌ பயன்படுவது. 
(வேதி) 


௦௭22௨ - பென்டீன்‌: ௦, 


மணமுள்ள அய்டிரோகார்பன்‌ . 
்‌825இல்‌ பாரடேயினால்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டது. இதை 
நிலக்கரித்தாரைச்‌ இதைத்து 
வடித்துப்‌ பெறலாம்‌. 
கொழுப்பைக்‌ கரைக்கவும்‌ 
உலர்சலவை செய்யவும்‌ பயன்‌ 
படூவது. (வேதி.) 
6801401106 - 
பென்€ன்‌ அறுருளோரைடூ: பா. 
பே (வேதி) 


682௦11 - பென்சாயின்‌: 


1) ஜாவா மரத்திலிருந்து எடுக்‌ 
கப்படும்‌ பிசின்‌. பிரயர்‌ பால்‌ 
சம்‌. மூச்சுக்கட்டை நீக்கப்‌ 
பயன்படுவது. 2) பென்சால்டி 
கைடைப்‌ பொட்டாடயம்‌ 
சயனைடுக்‌ கரைசலுடன்‌ 


எ! 


௦613 





சேர்த்துக்‌ காய்ச்சும்‌ பொழுது 
பென்சாயின்‌ உண்டாகும்‌. 
(வேதி) 

6! - 6எ॥- பெரி பெரி£ வைட்ட 
மின்‌ பி, குறைவினால்‌ ஏற்‌ 
படும்‌ நோய்‌. (உயி) 

௦9115(1பரு - பெர்க்கலியம்‌: 89% 
கஇரியக்கத்‌ தனிமம்‌. புவியில்‌ 
இயற்கையாகக்‌ இடைப்ப 
தில்லை. இதிலிருந்து பல 
ஓரிமங்கள்‌ தொகுக்கப்படுகன்‌ 
றன. (வேதி) 

இளா௦ப!(॥ 97001091௦7 நாபி) 
(பர்னவுலி ௭ ஷன்‌ 
பிரின்‌சிபிள்‌) _ - பானவுலி 
தவிர்ப்பு நெறிமுறை: நிலை 
யாகவும்‌ சுழற்சி இல்லாமலும்‌ 
ஒரு நீர்மம்‌ பாயும்‌ பொழுது, 
அதன்‌ வழியிலுள்ள ஒவ்வொரு 
புள்ளியிலும்‌ அதன்‌ மொத்த 
ஆற்றல்‌ மாறாதது. (இய) 

இா௦ய/ம 1௦௦௦ (பார்னவுலி 
இயரம்‌) - பர்னவுலி தேற்றம்‌: 
இயக்கத்திலுள்ள ஒரு நீர்மம்‌ 
இயக்க ஆற்றல்‌, நிலையாற்றல்‌, 
அழுத்த ஆற்றல்‌ ஆகிய மூன்றை 
யும்‌ பெற்றுள்ளது. (இய) 

டார (பெரி) - சாற்றுக்‌ கனி: 
ஏறிய வட்டவடிவக்‌ கனி. புற 
வுறையில்‌ சாறு நிரம்பியிருக்‌ 
கும்‌. பல வகைகளைக்‌ கொண் 
டது. தக்காளிப்‌ பழம்‌. பா. 
6800௨. 

உார!/பர - பெரிலியம்‌: 896. 
இலேசான உலோகம்‌. ஆனால்‌ 


சற்றுக்‌ கடினமானது. அதிக 
நச்சுத்‌ தன்மை கொண்டது. 


உலோகக்‌ கலைவைகளில்‌ 
பயன்படுவது. (வேதி) 

௮2௦108 ர்நுற௦்ர்25/5 (பெர்‌ 
ஏலியஸ்‌ ஹைப்பாதி௫ஸ்‌) -- 
பெர்ரிலியஸ்‌ கருதுகோள்‌: ஒரே 
வெப்ப அழுத்த நிலைகளில்‌ 
பருமனளவுள்ள எல்லா வளி 
களும்‌ சம எண்ணிக்கையுள்ள. 
அணுக்களைக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌. வளிகளின்‌ பருமனளவு 
களுக்கும்‌ அவைகளிலுள்ள 
அணுக்களுக்குமுள்ள உரிய 
தொடர்பை இக்கருதுகோள்‌ 
கூறுகிறது. (இய) 

8௦559 றா௦௦6௦58 - பெடிமர்‌ 
முறை: எஃகு தயாரிக்கும்‌ முறை. 
(வேதி) 

6௦12 49௦82] (பீட்டா டிகே): பீட்டா 
சிதைவு: பீட்டாதுகள்‌ வெளிப்‌ 
படுத்தும்‌ கஇரியக்கச்‌ இதைவு. 
(இய) 

0918 78010 (பீட்டா பேக்டர்‌) - 
பீட்டா காரணி: கணிம இயற்‌ 
பியலில்‌ (பிளாஸ்மா பிக்‌ 
எஸ்‌) காந்த அழுத்தத்திற்கும்‌ 
கணிம இயக்க அழுத்தத்திற்கும்‌ 
உள்ள வீதமாகும்‌. கணிமம்‌ 
(பிளாஸ்மா) என்பது பொரு 
ளின்‌ நான்காம்‌ நிலை; அதிக 
வெப்ப நிலையுள்ளது. (இய) 

6912 1101 - பீட்டா இரும்பு: தூய 
இரும்பின்‌ புறவேற்றுரு. 
ஆல்பா இரும்பு போன்றது. 


௦2 


௦௦ 





ஆனால்‌ காந்தம்‌ இல்லாதது. 
(வேதி) 

0518 ரஷ (பீட்டா ரேஸ்‌) - பீட்டா 
கதிர்கள்‌: அதக ஊடுருவு ஆற்ற 
லுள்ள பீட்டா துகள்களின்‌ 
சுழற்சியாகும்‌. (இய) 

6ச121701 (பீட்டாட்ரான்‌) - பீட்டா 
விரைவாக்க: நிலையான சுற்று 
வழியில்‌ இயங்கும்‌ விரை 
வாக்கி. மின்னணுக்‌ 
கற்றையைக்‌ கொண்டு, உயராற்‌ 
நல்‌ துகள்களைப்‌ பெறுங்‌ 
கருவி. (இய) 

ட்ஸி ௪009 (பெவல்‌ எட்ஜ்‌) - 
சரிவு விளிம்பு. இய) 

2௦/௦8065 (பெவிரேஜஸ்‌) - குட 
நீர்மங்கள்‌: பானங்கள்‌. பருகு 
வதற்குத்‌ தகுதியுள்ளவை. 


தேநீர்‌, பால்‌ முதலியவை_ 


இயற்கைப்‌ பானங்கள்‌. 
கோக்கோகோலா முதலியவை 
செயற்கைப்‌ பானங்கள்‌. (உயி) 
பஈக5102௨ - பாஸ்கரா: இந்தியப்‌ 
புவி உற்று நோக்கு நிலா. பா. 
|ஈளிவா 80809 ௨40175, 72416. 
690௦ - பிஎச்சி: பென்சன்‌ அறு 
குளோரைடு ெ்‌,. உருவ 
மற்ற சாம்பல்‌ நிறக்‌ கெட்டிப்‌ 
பொருள்‌. பூஞ்சையின்‌ மணம்‌. 
ஆற்றல்‌ மிக்க பூச்சிக்‌ கொல்லி. 
(வேதி) 
ட 62020௩ (பயால்ஸ்‌ 
ண்ப்‌ - பயால்‌ வினை 
ப்‌ 10% இரும்பு (111) குளோ 


ரைடும்‌ ஆடர்‌ அய்டிரோ 
குளோரிகக்‌ காடியும்‌ ஆர்‌ஏனா 
லும்‌ சேர்ந்த கலவை. பெண்‌ 
டோஸ்‌ சர்க்கரையை ஆய்ந்‌ 
தறியப்‌ பயன்படுவது. இச்சர்‌& 
கரையை இவ்வினையாக்்‌க 
யுடன்‌ சேர்த்துக்‌ கொதிக்க 
வைக்கப்‌ பச்சை நிறம்‌ உண்‌ 
டாகும்‌. (உயி) 


1௦88 (பைசாப்ஸ்‌) - 


று 
தலைத்தசை: இது ஓர்‌ இயக்குத்‌ 
தசை. நடுூவில்‌ பருத்தும்‌ முனை 
களில்‌ குறுகியும்‌ இருக்கும்‌. 
இதுமேற்கை சலும்பிலுள்ளது. 
இதன்மேல்‌ முனையிலுள்ள 
இருநாண்கள்‌ தோள்பட்டை 
எலும்போடு பொருந்தி 
யுள்ளன. €ழ்முனையிலுள்ள 
நாண்‌ ஆர எலும்போடு 
இணைந்துள்ளது. இருநாண்‌ 
இருப்பதால்‌ இருதலைத்‌ தசை. 
இது சுருங்கும்‌ பொழுது முன்‌ 
கை மடங்குகிறது. ஆகவே, இது 
மடக்கு தசை (பிளக்சார்‌). பா. 
111௦85. 


1௦௦316 061 (பைக்ரோமேட்‌ ' 


செல்‌) - பைக்ரோமேட்‌ மின்‌ 
கலம்‌. கண்ணாடிக்‌ கலத்தா 
லானது. கந்தகக்காடி தூண்டும்‌ 
நீர்மம்‌. பைக்ரோமேட்‌ முனைச்‌ 
செயல்‌ நீக்கி. கரி நேர்‌ மின்‌ 
வாய்‌. துத்தநாகம்‌ எ௫ர்மின்‌ 
வாய்‌. மின்னியக்கு விசை 1.8 
ஓல்ட்‌. மின்முலாம்‌ பூசவும்‌ மின்‌ 
கல அடுக்கு செய்யவும்‌ பயன்‌ 


படுவது. (இய) 


61௦ 74 11௪ 








தோற்றக்‌ கொள்கைகளில்‌ 
ஒன்று. விண்ணகத்திலுள்ள 
எல்லாப்‌ பொருள்களும்‌ ஆற்ற 
லும்‌ மீயடர்த்தியுமுள்ள ஒரு 
திரட்சி வெடித்ததிலிருந்து 
தோன்றின என்று கூறுவது. 
அவ்வாறு வெடித்தது மிகப்‌ 
பழங்காலத்தில்‌ குறிப்பிட்ட 
நேரத்திலாகும்‌. இக்கொள்கை 
முதன்‌ முதலில்‌ 1927இல்‌ 
ஏ.ஜி-ஈ. லெமாய்டர்‌ (1894 - 
1966) என்பவரால்‌ உரு 
வாக்கப்பட்டது. 1946 இல்‌ 
ஜார்ஜ்‌ கேமோ (1904 - 1968) 
என்பவரால்‌ இருத்தியமைக்கப்‌ 
பட்டது. பா. $1880/ 512019 
1௦0. வோனி) 


012122) வுற்ற (பைலேட்‌ 
டரல்‌ இமட்டரி) - இருபக்கச்‌ 
சமச்சீர்‌: ஓர்‌ உயிரியின்‌ உடற்‌ 
பகுதிகளின்‌ சீரமைப்பு. இதில்‌ 
இடப்பாதிகளும்‌ வலப்பாதி 
களும்‌ ஒன்று மற்றொன்றின்‌ 
ஆடித்‌ தேற்றங்களாக இருக்கும்‌. 
அதாவது, ஒரு செகங்குத்துக்‌ 
கோட்டில்‌ மட்டுமே உடற்பகுதி 
களை இரு சமப்பகுதிகளாகப்‌ 
பிரிக்கலாம்‌. எ.டு. மீன்‌, 
புலிநகக்‌ கொன்றை. பா. 
ஷு. (உயி) 


பைக்ரோமேட்‌ மின்கலம்‌ 


ம. கரித்தகடு 
2. ௬ண்ணாடிக்கலம்‌ 


3. பொட்டாசியம்‌ 
இரு குரோமேட்‌ கரைசல்‌ 
நீர்த்த கந்தகக்காடி 

4. துத்தநாகத்‌ தகடு 


0௦1௦௦0௦8௦௨ (பைகான்கேவ்‌) - 


இருபுறமும்‌ குழிந்த: இருபுறக்‌ 
குழிவில்லை. 


பிப! வச (பைகஸ்பிட்‌ 
வால்வ்‌) - ஈரிதழ்‌ ப்பி: பா. 
ஈங்வி்ுக (உயி) 


ொ்வ!8 (பையினியல்ஸ்‌) - 
இருபருவப்‌ பயிர்கள்‌: தம்‌ 
வாழ்க்கைச்‌ சுற்று இரண்டு 
ஆண்டுகளில்‌ நிறைவு பெறும்‌ 
தாவரங்கள்‌. முதலாண்டு பூத்த 
லும்‌ இரண்டாமாண்டு கனி 
யளித்தலும்‌ நடைபெறும்‌. எ.டு. 
வெங்காயம்‌, முள்ளங்கி. (உ௰) 
டத கோர 1௦0/7 (பிக்‌ பேங்‌ 
தியரி) - பெருவெடிப்புக்‌ 
கொள்கை: மீ அடர்த்திக்‌ 
கொள்கை. விண்ணகத்‌ 


61/௪ (பைல்‌) - பித்தநீர்‌? கல்லீரல்‌ 
சுரக்கும்‌ பச்சை மஞ்சள்‌ நிறச்‌ 
சுரப்பு. பித்தநீர்ப்பையில்‌ 
சேமிக்கப்பட்டுப்‌ பித்தநீர்‌ 
நாளம்‌ மூலம்‌ முன்சுறு குட 
லுக்குச்‌ செல்கிறது. இந்நீரி 


5௪ 


1 ப 





லுள்ள செந்நிறமிக்குப்‌ 
பைலவிரூபின்‌ என்றும்‌, பச்சை 
நிற நிறமிக்குப்‌ பைவிவெரி 
டின்‌ என்றும்‌ பெயர்‌. மேலும்‌, 
இந்நீர்‌ கொழுப்பு செரிக்க 
உதவுகிறது. (உயி) 


6112 ௦4 (பைல்‌ டக்ட்‌) - பித்த 
நீர்நாளம்‌: பித்தநீர்‌ செல்லும்‌ 
குழாய்‌. (உ௰) 

6॥௱ள2!!16 51110 (பைமெட்டலிக்‌ 
ஸ்டிப்‌) - இரு உலோகப்‌ பட்டை: 
இரு உலோகங்கள்‌ பக்க 
வாட்டில்‌ சேர்ந்த சட்டம்‌. இதை 
வெப்பப்படுத்தும்‌ பொழுது, 
உலோகங்களின்‌ சமமற்ற 
பெருக்கங்கள்‌ சட்டத்தை 
வளையச்‌ செய்யும்‌. த எச்‌ 
சரிக்கை செய்யும்‌ கருவிகளில்‌ 
பயன்படுதல்‌. (இய) 


0112௦ ப187 (பைனாகுலர்‌) - இரு 
கண்‌ நோக்கி: ஒரே சமயத்தில்‌ 
இரு கண்களாலும்‌ பார்க்கக்‌ 
கூடிய கருவி. இது இரு 
தொலை நோக்கிகளைக்‌ 
கொண்டது. (இய) 

௦237 6002 (பைனரி கோடு) - 
இரு நிலைக்‌ குறித்தொகுதி: 
ஈரினக்‌ குறித்தொகுதி. இரு 
நிலை இலக்கங்களின்‌ தொகுதி 
களாக சண்கள்‌ தெரிவிக்கப்‌ 
படும்‌. இவை கணிப்பொறியில்‌ 
பயன்படுத்தப்படுபவை. (இய) 

வரு ௦௱ற௦பா (பைனரி 
காம்பவுண்டு - இருதனிமச்‌ 
சேர்மம்‌: இரண்டு தனிமங்களி 


லிருந்து உண்டாகும்‌ சேர்மம்‌ - 
சோடியம்‌ குளோரைடு (வேட) 

ப்ராண 1010 (பைனரி டிஜிட்‌) - 
இருநிலை இலக்கம்‌: ஈரிலக்கம்‌. 
கணிப்பொறியின்‌ அடிப்படை 
0 அல்லது 1. இரு நிலை எண்‌ 
முறையில்‌ ஓர்‌ காண்ணைத்‌ 
தெரிவிக்கப்‌ பயன்‌ படுவது. 
௪.டூ. 0110. பா. 4 (இய) 

௦12 ர155101 (பைனரிபிஷன்‌) 
- இரட்டைப்‌ பிளவு: ஓர்‌ உயிரி 
யின்‌ பாலில்லா இனப்பெருக்‌ 
கம்‌. இதில்‌ ஒத்த ஆனால்‌ இறிய 
சேய்‌ உயிரிகள்‌ உண்டாதல்‌ - 
குச்சியங்கள்‌. (உய) 

ஈவாய்‌ (பைனரி நம்பர்‌) 
- இருநிலை எண்‌: எண்‌ 
முறையில்‌ இரண்டின்‌ அடி 
மானத்தைக்‌ கொண்ட எண்‌ 
எ.டு. 1011. (இய) 

பொக 81815 (பைனரி ஸ்டார்ஸ்‌) 
- இரட்டை விண்மீன்கள்‌: ஒரு 
திரட்டியின்‌ பொது மையத்தை 
வலம்‌ வரும்‌ இருவிண்மீன்கள்‌ 
வோனி.) 

பிரள்‌ - 510ஈ 502/௪ (பினட்‌ - 
சைமன்‌ ஸ்கேல்‌) - பினட்‌ - 
சைமன்‌ அளவுகோல்‌: 
குழந்தையின்‌ நுண்ணறிவுத்‌ 
திறனை அளக்கும்‌ நுணுக்கம்‌. 
(க.உள) ்‌ 

௦1! ௦ ி2ர்பாட 
(பைனாமியல்‌ நாமன்‌ இளேச்‌ 
சர்‌) - இரு பெயரிடல்‌: உயிரி 
களுக்கு இரு பெயரிட்டு அழைக்‌ 


612 


௦ 





கும்‌ முறை. இது 1735 இல்‌ 
ஸ்வீடன்‌ நாட்டுத்‌ தாவரவிய 
லார்‌ காரோலஸ்‌ லின்னேயஸ்‌ 
என்பவரால்‌ உருவாக்கப்பட்டு 
நீக்கமற நிலைத்திருப்பது. ஒவ்‌ 
வொரு உயிருக்கும்‌ இரு பெயர்‌ 
கள்‌ உண்டு. ஒன்று பேரினப்‌ 
பெயர்‌. மற்றொன்று இறப்‌ 
பினப்‌ பெயர்‌. எ.டு. அய்பிஸ்‌ 
கஸ்‌ ரோசாடினன்‌ சஸ்‌ (செம்‌ 
பருத்தி). இதில்‌ முன்னது 
பேரினப்‌ பெயர்‌ (ஜெனரரிக்‌ 
நேம்‌) பின்னது. சிறப்பினப்‌ 
பெயர்‌ (ஸ்பீஷிஸ்‌ நேம்‌) இஃது 
அனைத்துலகும்‌ ஒரே மாதிரி 
பின்பற்றும்‌ முறை. வரையறை 
செய்யப்பெற்ற ௪ல நெறிமுறை 
களைக்‌ கொண்டது. இது 
அறிவியல்‌ பெயராகும்‌. (உயி) 


01௦2859494) (பையோஅசே) - 
உயிரியக்‌ கணிப்பு: அளவு 
முறையில்‌ உயிரிய ஊக்கிகளை 
மதிப்பிடுவது. எ.டு. ஆஸ்ட்ர 
ஜன்‌ மதிப்பீடு. (உயி) 

61௦௦ எரு (பையோ 
கெமிஸ்ட்ரி) - உயிரிய வேடு 
இயல்‌: உயிரிகளின்‌ வேதிச்‌ 
செயல்களையும்‌ வேடுப்‌ 
பொருள்களையும்‌ ஆராயுந்‌ 
துறை. (உயி.) 

61௦௦0! 12௦௦௦ 
(பையோகெமிக்கல்‌ டேக்‌ 
சானமி) - இயிரிய வேஷி 
வகைப்பாட்டியல்‌: உயிரிகளை 
வேதிப்‌ பண்புகள்‌ அடிப்‌ 
படையில்‌ பாகுபாடு செய்தல்‌. 


அடிப்படையில்‌ 
இரு 
பெரும்‌ பிரிவுகளாகிய ஆஸ்டி 
ராய்டி, சிக்கோரியாய்டி ஆகிய 
இரண்டும்‌ பிரிக்கப்பட்டிருத்தல்‌. 
பா. 1ல0ா0ாறு ஒ. ரபா ௫/௦வ! 
12௦௦ (உயி) 


மரப்பால்‌ 
தாவரக்குடும்பத்தின்‌ 


61௦௦106 (பையோசைடுு) - 
உயிரியக்‌ கொல்லி: ஐங்கு தருந்‌ 
தாவரம்‌, விலங்கு முதலிய 
வற்றைக்‌ கொல்லும்‌ வேதிப்‌ 
பொருள்‌. இதில்‌ பூஞ்சைக்‌ 
கொல்லி, பூச்சிக்‌ கொல்லி 
முதலியவை அடங்கும்‌ (உயி.) 


01௦௦௦1௦515 (பையோடுனோ 
எஸ்‌) - தாவர விலங்குக்‌ கூட்டம்‌: 
தாவரங்களும்‌ விலங்குகளும்‌ 
அடங்கிய தொகுதி. (உயி.) 

61௦0ெள5ு. (பையோடைவர்‌ 
எட்டி) - உமிரிய வேற்றுமை: பல 
வேறுபாடுகளைக்‌ கொண்ட 
உயிரிகள்‌ இயற்கைச்‌ சமநிலை 
குலையாது வாழ்தல்‌. (உயி) 


ம1௦612011001௦5 (பையோ எல்க்ட்‌ 
ரானிக்ஸ்‌) - உயிரிய மின்‌ 
னணுவியல்‌: மின்னணுக்‌ கருவி 
யமைப்புகளை உடலில்‌ பிய 
வைத்து மக்கள்‌ நல்‌ வாழ்வுக்கு 
உதவுவதை ஆராயுந்‌ துறை. பா. 
01௦01௦5 (உயி) 


௦1௦1916111) (பையோ என்‌ 
ஜினீரிங்‌) - உயிரியப்‌ பொறி 
இயல்‌: குறையுள்ள அல்லது 
நீக்கப்பட்ட உடல்‌ உறுப்புகளை 
ஈடு செய்யும்‌ வகையில்‌ வடி 


௦1௦ 


77 1 





வமைத்து உருவாக்கப்படும்‌ 
கருவிகளை ஆராயுந்துறை. 
எ.டூ. செயற்கை உறுப்புகள்‌, 
கேட்க உதவுங்கருவிகள்‌. (உயி) 
61௦088 (பையோகேஸ்‌) - உயிரிய 
வளி; சாண எரிவளி. 
சாணத்தை நொகுக்கச்‌ செய்யும்‌ 
பொழுது தோன்றும்‌ வளி. 
அதிக அளவு மீத்தேன்‌ ஏறி 
தளவு எஈத்தேன்‌ அடங்கியது. 
இறந்த எரிபொருள்‌. (வேக) 
01௦0212515 (பையோஜெனி 
எஸ்‌) - உயிர்த்தோற்றம்‌: இது 
ஒரு திண்ணிய அறிவியல்‌ 
கொள்கை. உயிர்ப்‌ பொருள்‌ 
களிலிருந்தே உயிரிகள்‌ உண்‌ 
டாக இயலும்‌ என்பது இல்‌ 
வற்புறுத்தப்படுகிறது. உயிர்ப்‌ 
பிறப்பு, உயிராக்கம்‌ என்றும்‌ 
கூறலாம்‌. ஒ. 24100909515. 
(உயி) 


[2112121:1919/7:141 0 ட டவல்‌ 
இரபி) - புவி உயிர்ப்‌ பரவியல்‌: 
இவ்வுலகில்‌ தாவரங்களும்‌ 
விலங்குகளும்‌ பரவி இருப்‌ 
பதை ஆராயுந்துறை (உய) 

0101091241 ௦1006 (பயலாஜிகல்‌ 
இளாக்‌) - உயிரியக்‌ கடிகாரம்‌: 
பல பருவச்‌ சுழற்ுகளையும்‌ 
பகற்செயல்‌ ஒழுங்குகளையும்‌ 
ஒரே 8ராக்கும்‌ உயிரியல்‌ 
உள்விசை நுட்பம்‌. (உயி) 

1௦1௦091021 ௨௦௩௦1 பயலாஜிகல்‌ 
கண்ட்ரோல்‌) - இழயிரியக்‌ 
கட்டுப்பாடு: வேடுப்பொருள்‌ 


களைத்‌ தவிர்த்து, இரையாக்கி 
களைக்‌ கொண்டு தொற்றுயிர்‌ 
களைக்‌ கட்டுப்படுத்தல்‌. எ.டு. 
மீன்களால்‌ கொசுக்களை அழித்‌ 
தல்‌. பாம்புகளால்‌ எலிகளைக்‌ 
கொல்லுதல்‌ (உயி) 


01௦1௦09108! 1580 பா௦29 (பயலாஜி 
கல்‌ ரிசோர்சஸ்‌) - உயிரிய 
வளங்கள்‌: தாவரங்களையும்‌ 
விலங்குகளையும்‌ உள்ளடக்‌ 
இய இயற்கை வளங்கள்‌. (உய) 


0101091021 211216 (பயலாஜிகல்‌ 
வார்பேர்‌) - உயிரியப்‌ போர்‌: 
பயிர்களையும்‌ விலங்குகளை 
யும்‌ அழிக்க நோய்‌ உண்டாக்கும்‌ 
உயிரிகளைப்‌ பயன்படுத்துதல்‌. 
(உ௰) 


101607 (பயலாஜி) - உயிரியல்‌: 
உயிர்நூல்‌. உயிரிகளை 
ஆராயும்‌ ஓர்‌ அடிப்படை அறி 
வியல்‌. தாவரவியல்‌, விலங்கி 
யல்‌, உடலியல்‌ ஆகிய மூன்றும்‌ 
இடுல்‌ அடங்கும்‌. மருத்துவம்‌ 
இதிலிருந்து இளைத்த பயனுறு 
அறிவியல்‌. 

1௦/பா௱ரா$௨06 (பயோ 
மினிசென்ஸ்‌) - ஒயிரிய 
ஒளிர்வு: உயிர்ப்பொருள்‌ 
களால்‌ உண்டாக்கப்படும்‌ ஒளி. 
உயிர்வளி ஏற்றப்‌ பண்புடைய 
லூடபெரின்‌ என்னும்‌ வேதிப்‌ 
பொருளினால்‌ ஒளி உமிழப்‌ 
படுகிறது. இதற்கு லூ 
பெரேஸ்‌ நொதி பயன்படு 
இிறது. எ.டூ. மின்மினிப்‌ பூச்சி 


01௦ 


01௦ 





கள்‌, கடல்‌ விலங்குகள்‌, குச்சி 
யங்கள்‌, பூஞ்சைகள்‌. (உயி) 
௦1௦7௧58 (பயோமாஸ்‌) - உயி 


ரியந்‌ தொகுதி. குறிப்பிட்ட 
பகுதியில்‌ வாழும்‌ குறிப்பிட்ட 
உயிர்களின்‌ தொகுதி. (உ௰) 

01௦0௦௨ (பயோம்‌) - உயிர்வாழ்‌ 
பகுதி: பெருவட்டாரச்‌ சமு 
தாயங்களில்‌ ஒன்று. தனக்‌ 
கென்று! தட்ப வெப்ப நிலையை 
யும்‌ தாவரங்களையும்‌ விலங்கு 
களையும்‌ கொண்டது. ஒன்று 
மற்றொன்றாக இணைவது. 
எ.டூ. துந்திரா, இலையுதிர்‌ 
காடு, பாலை. (உயி) 

டணளிரு.. (பயோமெட்ரி) - 
உயிரிய அளவை: உயிரியலைப்‌ 
புள்ளி இயல்முறையில்‌ 
ஆராய்தல்‌ (உயி) 

91௦௩1/௦8 (பயானிக்ஸ்‌) - உயி 
ரியப்‌ பயனியல்‌: உயிரிகளின்‌ 
செயல்களை ஆராய்ந்து, அவ்‌ 
வாராய்ச்‌ியின்‌ அடிப்படையில்‌ 
உருவாகும்‌ நெறிமுறைகளைக்‌ 
கணிப்பொறி முதலியவற்றை 
வடிவமைக்கப்‌ பயன் படுந்‌ 
துறை. ஒ. 9108/6010105, 
ரீடாவ்‌05 (உயி) 

௦1௦4/5105 (பயோபிடுக்ஸ்‌) - 
உயிரிய இயற்பியல்‌: உயிரி 
யலின்‌ இயற்பியல்‌ நிலைகளை 
ஆராயுந்துறை. (உ௰) 

6100016515 (பயோபாய்டிஸ்‌) - 
உயிரியாக்கம்‌: மூலக்கூறுகளின்‌ 
பகர்ப்பாக உயிரிகள்‌ தோன்று 


தல்‌. உயிரிலித்‌ தோற்றத்தில்‌ 
இது ஓர்‌ எல்லைக்கல்‌. 
டின்‌ ஏ. ஆர்னன்ன.. ஆஇய 
இரண்டு விந்தை வேதிப்‌ 
பொருள்களும்‌ தாமே பெருகக்‌ 
கூடியவை. (உயி) 

610287. (பயாப்சி) - துணித்‌ 
தாய்தல்‌: உயிரிலிருந்து ஒரு 
பகுதித்திசுவைப்‌ பிரித்தெடுத்து, 
நுண்ணோக்கியில்‌ வைத்து 
அதன்‌ நோய்த்‌ தன்மையினை 
ஆராய்தல்‌ (உயி.) 

5௦ர்நுரற (பயோரிதம்‌) - உயி 
ரிய ஒழுங்கு: உயிரியத்‌ தாள 
முறை. உயிரியின்‌ நடத்தையில்‌ 
ஏற்படும்‌ பருவ நிகழ்மாற்றம்‌. 
உயிரியக்‌ கடிகாரத்தால்‌ நிலை 
நிறுத்தப்படுவது. எ.டு. பகற்‌ 
பொழுது ஒழுங்கு. (உயி) 

61056006 (பயாஸ்கோப்‌) - பட 
நோக்‌ ச திரைப்படங்களை 
வீழ்த்துங்‌ கருவி. (உயி) 

01௦80௪6 (பயோஸ்பியர்‌) - 
உயிரியக்‌ கோளம்‌: உயிர்கள்‌ 
அடங்கிய உலகம்‌. கல்வெளி, 
நீர்வெளி, காற்றுவெளி 
ஆலியவை இதில்‌ அடங்கும்‌. 
(உயி) 

௦108102515 (பயோ௫டன்தசிஸ்‌) 
- உயிரியச்‌ சேர்க்கை: உயிரிகள்‌ 
வேடிப்‌ பொருள்களைத்‌ 
தொகுத்தல்‌ (உயி) 

01௦ வாக!!(05 (பயோடுஸ்ட 
மேட்டிக்ஸ்‌) - உயிரிய வகைப்‌ 
பாட்டியல்‌: றப்பினங்களுக் 





இடையே உள்ள உறவுகளை 
ஆராய, ஆய்வுவகைப்‌ பாட்டு 
நுணுக்கங்களைப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ துறை. நுணுக்கங்களா 
வன: ஒப்பியல்‌ வகைப்பாட்டி 
யல்‌, சூழ்நிலைச்‌ சான்றுகள்‌, 
கலப்பின ஆய்வுகள்‌, உயிரணு 
ஆய்வு முதலியவை. ஒ. ரப 
௦௮/1லமாமடு (உயி) 


01௦183 (பயோட்டா) - உயிரியத்‌ 


துணைந்தொகுத: குறிப்பிட்ட 
பகுதி அல்லது எஊழிக்குரிய 
இணைத்‌ தாவரங்களும்‌ இணை 
விலங்குகளும்‌ அடங்கிய 
தொகுதி. (உயி) 
0101201௦1௦ 0/௫ (பையோடெக்‌ 


னாலஜி) - உயிரியத்‌ தொழில்‌ 
நுட்பஇயல்‌: நுண்ணுயிர்கள்‌ 
அல்லது அவை உண்டாக்கும்‌ 
நொஇுகளைத்‌ தொழிற்சாலை 
களில்‌ பயன்படுத்தும்‌ 
நுணுக்கம்‌. விரைந்து வளரும்‌ 
துறை. மருத்துவம்‌, உணவு 
உற்பத்தி முதலிய துறைகளில்‌ 
இத்துறை நிறைந்த பயன்‌ 
களைக்‌ கொண்டது. ஒ. 610005, 
ூூவால்‌05. (உயி) 


01௦1 4்ரு (பையோடெலி 
மெட்ரி) - உயிரியத்‌ தொலை 
அளவை: ஓரிடத்தில்‌ பதுவு 
செய்யப்பெறும்‌ இதயததுடிப்பு, 
மூச்சு விடுதல்‌ முதலிய 
செயல்களை வானொலி மூலம்‌ 
மற்றொரு இடத்திலிருந்து 
அளத்தல்‌. எ.டூ. புவியிலிருந்து 
செயற்கை நிலாவிலுள்ள உயி 


ரின்‌ மூச்சுவிடுதல்‌, இதயத்‌ 
துடிப்பு முதலியவற்றை 
வானொலிக்‌ குறிபாடு மூலம்‌ 
அறிதல்‌. பா. 19/று. (உயி) 


61௦116 780108 (பயாடிக்‌ பேக்‌ 


டர்ஸ்‌) - உயிரியக்காரணிகள்‌: 
இவை சூழ்நிலைக்‌ காரணிகள்‌. 
உயிர்களுக்கிடையே தொடர்பு 
களை உண்டாக்குபவை. 
இவை பின்‌ வருமாறு: 
1) மேய்ச்சல்‌ 2) ஒட்டி வாழ்வி 
கள்‌ (சபிபைட்ஸ்‌) 3) ஓட்‌ 
டுண்ணிகள்‌ 4) கூட்டுமிரிகள்‌ 
5) பூஞ்சை ஊட்டம்‌ அல்லது 
பூச்சை வாழ்வு (மைக்கோட்‌ 
ரோபி), (உயி) 


௩6 16 3 3 
வெப்பநிலைப்புடைய ஐுணை 


நொதி. வைட்டமின்‌ பி தொகுதி 
யில்‌ ஒன்று. இதன்‌ பெயர்‌ 
வைட்டமின்‌ எச்‌. (உயி) 


61௦111 - பயாட்டின்‌: 61,015. 


61/௨ (பயோடைப்‌) - உயிரிய 


வகை: ஒரே மரபணு இயை 
புடைய தனி உயிர்கள்‌. 
இயற்கையான  தொகுஇயாக 
அமைந்இருத்தல்‌. எ.டு. பால்‌ 
தொகுதி (குளோன்‌) ஒ. 
600126 (உய) 


010௩கா1க (பை பின்னேரியா) - 


இரட்டை இறளெரி: நட்சத்திர 
மீனுக்குரிய இரு மருங்ளெரி. 
குற்றிழைப்‌ பட்டைகள்‌ உள்ள 
மடல்களைக்‌ கொண்டது. 
இவை இடம்‌ பெயரவும்‌ உணவு 
கொள்ளவும்‌ பயன்படுபவை. 





ஒ. இபர9ப5. பா. ெற6பாப/4 
(உயி) 


௦௨௱௦ப5 8009010206 
பிராமஸ்‌ அப்பண்டேஜ்‌) கன இரு 
ளை உறுப்பு: நண்டு முதலிய 

ஓட்டுடலிகளில்‌ காணப்படும்‌ 
உறுப்பு. இதில்‌ மூன்று 
பகுதிகள்‌ இருக்கும்‌. 3) முன்‌ 
கால்‌ (புரோட்டோபோடைட்‌) : 
இது அடிப்பகுதி. 2) வெளிப்‌ 
புறக்‌ கால்‌ (எக்கோபோடைட்‌) 
3) உட்‌ புறக்கால்‌ (எண்டோ 
போடைட்‌): உட்கிளை. இவற்‌ 
றில்‌ முன்கால்‌ ஒருமுனையில்‌ 
உடலோடும்‌ அடுத்த முனையில்‌ 
மற்ற இரு கால்களோடும்‌ 
இணைந்திருக்கும்‌. ஒவ்வொரு 
பகுதியிலும்‌ பல கண்டங்கள்‌ 
உண்டு. பா. றர॥௦ஐ0௦யப௱, 
19002௦ //ய௱ (உய) 
இரா விவா்‌-609 00055 - 
பெர்க்லண்டூ-ஐட முறை: 
மின்வில்‌ வழியாகக்‌ காற்றைச்‌ 
செலுத்தி நைட்ரஜனைத்‌ 
தொழிற்சாலை முறையில்‌ 
நிலைப்படுத்துதல்‌. (வேத) 
11 ௨௦ொள்௦! (பர்த்‌ கண்ட்ரோல்‌) 
- பிறப்புக்‌ கட்டுப்பாடு: கருத்‌ 
தடைக்‌ கருவிகள்‌ மூலம்‌ இனப்‌ 
பெருக்கத்தைக்‌ கட்டுப்படுத்தல்‌. 
இதனால்‌ பிறப்பு வீதம்‌ குறை 


யும்‌. பா. 718 இகர 
(உயி) 

௦150011594 - பிஸ்கட்டூகள்‌, 
மொறுக்குகள்‌: இருகோத்துகள்‌. 
சிறியனவும்‌ பெரியனவும்‌ 


உர்‌ - பிட்‌ 


மெலிந்ததும்‌ மொறு மொறுப்‌ 
பானதுமான துண்டுகள்‌. பல 
வடிவங்களில்‌ உள்ளன. 
மொறுக்கு செய்யுந்தொழில்‌ 
ஒரு பெரிய தொழில்‌. பா, 
01990. (உயி.) 2) சுடுபானை 
3) தங்கவில்லை (வேதி) 


015008! (பை செச்சுவல்‌) - 


இருபால்‌: ஆண்‌, பெண்‌ ஆதிய 
இருபால்‌ இனக்கண்ணறை 
களையும்‌ தோற்றுவிக்கும்‌ 
தன்மை. சா.டூ, மண்புழு, 
பூவரசு. (உயி) 


ம19ரபார்‌ - பிஸ்மத்‌: 81. வெள்ளி 


நிற உலோகம்‌. 
நொறுங்கக்கூடியது. 
பத்தையும்‌ மின்சாரத்தையும்‌ 
கடத்துவது. உலோகக்‌ கலவை 
களில்‌ பயன்படுவது. இதன்‌ 
கூட்டுப்‌ பொருள்கள்‌ 
ஒப்பனைப்‌ பொருள்களிலும்‌ 
மருந்துகளிலும்‌ பயன்படு 
பவை. (வேட) 


செந்நிறம்‌. 


வெப்‌ 


01125 (பைட்ஸ்‌) - கடிகள்‌: நாய்க்‌ 


கடி, பூச்சிக்கடி, பாம்புக்கடி 
முதலியவை. இக்கடியினால்‌ 
ஏற்படும்‌ நஞ்சு உடலைப்‌ 
பாஇப்பது. உரிய மருத்துவம்‌ 
உடன்‌ செய்ய வேண்டும்‌. பா. 
51105 (உயி) 

அலகுச்‌ சொல்‌. 
பைனரி டிஜிட்‌ சான்பதன்‌ 
சுருக்கம்‌. இருநிலை இலக்கம்‌ 
(0, 1). கணிப்பொறியிலும்‌ 


“ஏனைய எண்‌ முறைகளிலும்‌ 


செய்இகளின்‌ அடிப்படை 


ட 


ட்ப 





அலகு. ஓர்‌ எழுத்தை, 1 பைட்‌ 
இடத்தில்தான்‌ பதிவு செய்ய 
இயலும்‌. எட்டுப்பிட்டுகள்‌ 
கொண்டது ஒரு பைட்‌. 1024 
பைட்‌ ஒரு இலோயைட்‌. பா. 


௦1௮ (இய) 


௦11பஊ (பிட்டூமன) - நீலக்கல்‌: 
சரியக்கூடிய பல கனிமப்‌ 
பொருள்களைக்‌ கொண்டது. 


அவையாவன : அ௮ஸ்பால்ட்‌, 
நாப்தா, பெட்ரோலியம்‌. 
(வேதி) 


61பா2*்‌ 1651 (பையூரெட்‌ டெஸ்ட்‌) 
- பையூரெட்‌ ஆய்வு: புரதங்‌ 
களையும்‌ அவற்றின்‌ வழிப்‌ 
பொருள்களையும்‌ கண்டறியும்‌ 
ஆய்வு. ஆய்வுக்‌ கரைசலுடன்‌ 
முதலில்‌ சோடியம்‌ அய்டிராக்‌ 
சைடூ சேர்க்கப்படுகிறது. பின்‌ 
அதனுடன்‌ செசம்புச்‌ (11) சல்பேட்‌ 
துளித்‌ துளியாகக்‌ கலக்கப்படு 
இறது. தோன்றும்‌ ஊதாநிறம்‌ 
புரதமிருப்பதைக்‌ காட்டுகிறது. 
(வேடு) 

01206 6௦ஸ்‌ (ப்ளாக்‌ பாடி) - 
கரும்பொருள்‌: எல்லாப்‌ படு 
கதர்‌ வீச்சுகளையும்‌ உறிஞ்சும்‌ 
பொருள்‌. கரும்பொருளி 
லிருந்து குறிப்பிட்ட வெப்ப 
நிலையில்‌ வெளியேறும்‌ கதிர்‌ 
வீச்சாற்றலுக்குக்‌ கரும்பொருள்‌ 
கதுர்வீச்ச௬ (ப்ளாக்பாடி ரேடி 
யேஷன்‌) என்று பெயர்‌. (இய) 


618016 187 (பிளாக்‌ லைட்‌) - 
கருவொளி:  ஒளிர்பொருள்‌ 
அ.அ.7 


களில்‌ விழும்‌ புற ஊதாக்‌ கர்‌ 
கள்‌ தென்படா ஒளியாகும்‌. இப்‌ 
பொருள்கள்‌ மீண்டும்‌ ஒளியை 
உண்டாக்கும்‌. (இய) 


8180௩8 ௧௨01௦1 (பிளாக்மன்‌ 


ரீயாக்ஷன்‌) - பிளாக்மன்‌ 
வினை: ஒளிச்‌ சேர்க்கையில்‌ 
நடைபெறும்‌ இருட்செ யல்‌. 
ஒளிச்‌ செயலைத்‌ தொடர்ந்து 
வருவது. நீரின்‌ அய்டிரஜனால்‌ 
கரி ஈராக்சைடு ஒடுங்குகிறது; 
சர்க்கரையாகிறது. ஒ ௮1 
[2801௦0 (உயி) 


0130௪ (பிளாடர்‌) - பை: உட்‌ 


குழிவான தசையுறுப்பு. இது 
காற்றுப்பை, பித்தநீர்ப்பை, 
சிறுநீர்ப்பை எனப்பல வகைப்‌ 
படும்‌. (உயி) 


1351 ர்பாரா2௦6 (பிளாஸ்ட்‌ 


பர்னாஸ்‌) 4 ஊதுலை: 
இரும்பை அதன்‌ தாதுவி 
லிருந்து பிரித்தெடுக்கப்‌ பயன்‌ 
படும்‌ உலை. தாது, சுண்‌ 
ணாம்புக்கல்‌, கல்கரி ஆதிய 
மூன்றும்‌ சேர்ந்த கலவை 1500” 
செ. இல்‌ வெப்பப்படுத்தப்படுவ 
தால்‌, இரும்பு உலையடியில்‌ 
கிடைக்கும்‌. (வேத) 


0185100751 (பிளாஸ்டோடுஸ்ட்‌) 


4 கருக்கோளியம்‌: படுவதற்கு 
முன்‌ பிளவிப்‌ பெருகலின்‌ 
பிந்திய நிலைகளிலுள்ள 
பாலூட்டி முட்டை. நீர்‌ நிரம்பிய 
உட்குழிவான அணுக்‌ கோளத்‌ 
தாலானது. இதிலிருந்து ௧௬ 


[]:-] 


62 


5 





வளர்கிறது. பா. இஷ, 


11000௦6024. (உயி) 


612510-0௦8/5 (பிளாஸ்ட்டோ 
ஜெனிஸ்‌) கருக்கோளத்‌ 
தோற்றம்‌: கருக்கோளவாக்கம்‌. 
மரபு வழிப்‌ பண்புகள்‌ இனக்‌ 
கணியத்தின்‌ (ஜெம்‌ பிளாசம்‌) 
வழியாகச்‌ செல்வதற்குக்‌ 
கருக்கோளத்‌ தோற்றம்‌ என்று 
பெயர்‌. 2. அரும்புதல்‌: அரும்பு 
கள்‌ மூலம்‌ நடைபெறும்‌ இனப்‌ 
பெருக்கம்‌. (உயி) 


013910100௬ (பிளாஸ்டோ 
டோமி) - கருக்கோளப்பிரிவு: 
கருக்கோளக்‌ கண்ணறைகள்‌ 
பிரிதல்‌. பா. 988718 (உ௰) 


௦1851ப/23 (பிளாஸ்டுலா) 
கருக்கோளம்‌: கருவுற்ற முட்டை 
பிளவிப்‌ பெருகுதலால்‌ உண்‌ 
டாகும்‌ கோளவடிவ வளர்‌ 
நிலை. இது ஓரடுக்குக்‌ ௬ண்‌ 
ண றைகளாலானது. இக்‌ கண்‌ 
ணறைத்‌ தொகுதிக்குக்‌ கருக்‌ 
கோளப்படை (பிளாஸ்டோ 
டெம்‌) என்று பெயர்‌. நீர்மம்‌ 
நிறைந்த உட்குழியை இப்படை 
சூழ்ந்துள்ளது. இதற்குக்‌ கருக்‌ 
கோளக்குழி (பிளாஸ்டோீல்‌) 
என்று பெயர்‌. இக்குழி 
வளர்ச்சியடைந்து பெருகுவ 
தற்குக்‌ கருக்கோளமாதல்‌ 
(பிளாஸ்டூலேஷன்‌) என்று 
பெயர்‌. இஃது இருபடைக்‌ 
கோளத்தை (கேஸ்ட்ருலா) 
உண்டாக்குகிறது. (உயி) 


090 





௦123௦41410 கர்‌ (பிளீச்சிங்‌ 
எஜண்ட்ஸ்‌) - வெளுப்பிகள்‌: 
நிறம்‌ நீக்க அல்லது வெளுக்கப்‌ 
பயன்படும்‌ வேடப்‌ பொருள்‌ 
கள்‌. குளோரின்‌, கந்தக 
ஈராக்சைடு (வேதி) 

[230 நெ (பிளீச்சிங்‌ 
பவுடர்‌) ன வெளுக்குந்தூள்‌, 
சலவைத்தூள்‌: கே. 
கால்ஒயம்‌ ஆக்ஸி குளோரைடு. 
வெண்ணிறத்தூள்‌. கால்இயம்‌ 
அய்டிராக்சைடுடன்‌ நாம்‌ 
குளோரினைச்‌ சேர்க்க இத்தூள்‌ 
கிடைக்கும்‌. நீரிலுள்ள நோய்‌ 
நுண்ணங்களைக்‌ கொல்லப்‌ 
பயன்படுதல்‌. (வேடு) 

61620௦7 (பிளீடர்‌) - 1) குருதிக்‌ 

வோர்‌: குருது உறையாமை 
நோயினால்‌ (ஈமோபிலியா) 
வருந்துபவர்‌. அடிக்கடி குருதிக்‌ 
கடவுக்குட்படுபவர்‌. (உயி) 


ட்டி 


2) மின்தடை: குறிப்பிட்ட வீதத்‌ 
இல்‌ மின்சாரத்தை எடுக்கப்‌ 
பயன்படுவது (இய) 

௦18182 - பிளண்ட்‌: இயற்கையில்‌ 
கடைக்கும்‌ உலோகச்‌ சல்பைடு 
தாது. எ.டு. துத்த நாகப்‌ 
பிளண்ட்‌. (வேதி) 

012௦9 ஈகா (பிளண்‌ 
டிங்‌ இன்கெரிடன்ஸ்‌) - கலப்பு 
மரபுரிமை: பெற்றோர்களுக்கு 
இடைப்பட்ட பண்பியல்புகளை 
இம்மரபு நிலையில்‌ கால்வழி 
கொண்டிருப்பது. (உயி) 

்ளாாாார௦௦௨ (பிளனோரியா) 
- சளிஒழுக்கு: 1) நீர்க்கொள்ள 
லின்‌ பொழுது மூக்கிலிருந்து 
நீர்த்தன்மையுள்ள இழுதுப்‌ 
பொருள்‌ வெளிப்படுதல்‌. 
2) குடல்‌, கண்‌ முதலிய பகுதி 
களிலிருந்து சளி வெளி 
வருதல்‌. (உயி) 

௦!1ஈ்‌ 8001 (பிளைண்ட்‌ ஸ்பாட்‌) 
- குருட்டூப்‌ புள்ளி: விழித்திரை 
யில்‌ பார்வை நரம்பு நுழையும்‌ 
புள்ளி. இப்‌ புள்ளிக்கு ஒளி 
யுணர்வு இல்லை. பா. 9 

(உயி) 


1௦21012016 (பிளாக்‌ அண்ட்‌ 
டேக்கிள்‌) - கப்பித்‌ தொகுதி: ஒவ்‌ 
வொரு தொகுதியிலும்‌ இரண்‌ 


டிற்கு. மேற்பட்ட கப்பிகள்‌ 
இருத்தல்‌. (இய) 

01001% 010௨ (பிளாக்‌ 
டயஒஇிரம்‌) - கடட வரைபடம்‌: 


தொகுதி வரைபடம்‌. ஒரு கருவி 


௦௦ 





யின்‌ செயல்முறை அமைப்பை 
யும்‌ வரிசையையும்‌ காட்டும்‌ 
சதுரங்கள்‌. எ.டு. தொலைக்‌ 
காட்‌ அமைப்பு. (இய) 


011512 (பிளிஸ்டர்‌) - 
புளம்‌: பா. 6௦15 (உயி) 


610௦8 (பிளட்‌) - கருத: மனித 
உடலில்‌ ஓடும்‌ நீர்மம்‌. உணவுப்‌ 
பொருள்கள்‌, மூச்சு வளிகள்‌, 
வளர்‌ ஊக்கிகள்‌ ஆகியவற்றை 
ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்‌ 
திற்கு எடுத்துச்‌ செல்வது. நீர்‌ 
79%. கண்ணறைகள்‌ 12%. 
புரதம்‌ 7%. ஏனைய கெட்டிப்‌ 
பொருள்கள்‌ 2%. கண்ணறை 
களாாவணன: 


கொப்‌ 


எவப்பணுக்கள்‌, 
வெள்னணுக்கள்‌, தகட்டணுக்‌ 
கள்‌, கணிமம்‌ (பிளாஸ்மா). 
இதன்‌ மஞ்சள்‌ நீர்மம்‌ குருஇ 
யணுக்களைக்‌ கொண்டு செல்‌ 
வது. இதில்‌ தெளியமும்‌ (8ரம்‌) 
கலந்துள்ளது. (உயி) 

01௦0௦0 ௦௨௦419 (பிளட்‌ இளொாட்‌ 
டிங்‌) - குருதி உறைதல்‌: குருதி 
இழுது போன்ற பொருளாதல்‌. 
குருதி காற்றில்‌ பட்டுத்‌ தெளிய 
மாகவும்‌ ஓவப்பணுக்களும்‌ 
வெள்ளணுக்களும்‌ கழ்ந்த 
பையிரின்‌ இழைகளாகவும்‌ 
பிரியும்‌ நிகழ்ச்சி. இராம்பின்‌, 
பைபரினோஜன்‌, கால்‌ஒய 
உப்புகள்‌ ஆடஒியவை இக்கட்டை 
உண்டாக்கும்‌ காரணிகள்‌. 
இதன்‌ நன்மைகளாவன: 

1) வெட்டுக்‌ காயம்‌ மூடப்படு 
றது. 2) குருதி இழப்பு தடுக்கப்‌ 


01௦ 


௦௦% 





படுவதால்‌, உயிருக்கு ஊறு 
ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. 
3) இஃது உடலுக்கு இயற்கை 
அளிக்கும்‌ பாதுகாப்பு (உய) 
1௦௦0 ரி (பிளட்‌ பில்ம்‌) - 
குருதிப்‌ படலம்‌: குருஇயின்‌ 
இயைபை ஆராய, அதைக்‌ கண்‌ 
ணாடி வில்லையில்‌ படலமாக 
எடுத்துச்‌ சாயமேற்றி நுண்‌ 
ணோக்ஒயில்‌ பார்த்தல்‌. (உயி) 


ட1௦௦0 ர௭௦ப059 (பிளட்‌ குரூப்ஸ்‌) 
௮ சூருதி வகைகள்‌: குருஇகளில்‌ 


காணப்படும்‌ எஇுர்ப்பிகள்‌ 
(அண்டிஜன்‌ ஸ்‌) அடிப்படை 
யிலும்‌, தெளியத்திலுள்ள 


எதிர்ப்புப்‌ பொருள்கள்‌ அடிப்‌ 
படையிலும்‌ குருதி வகைப்‌ 
படுத்தப்படுகிறது. அவ்வகை 
யில்‌ நான்கு பிரிவுகள்‌ உள்‌ 
ளன: ஏ, ₹பி, ஏபி, ஓ. 1900 
இல்‌ இக்கருத்தைக்‌ கூறியவர்‌ 


லேண்ட்‌ ஸ்டெயினர்‌. (உயி) 


௦1௦௦9 றா288ய6 (பிளட்‌ பிரஷர்‌) 

- குருதியமுத்தம்‌: முதன்மை 
யான தமனிச்‌ சுவர்களில்‌ 
குருதியினால்‌ உண்டாக்கப்‌ 
படும்‌ விசை. இஃது இயல்‌ 
பான வரிடத்து 120க்கும்‌ 
80க்கும்‌ இடையே இருக்கும்‌. 
வயது, இயல்பு நிலைமைகள்‌, 
பாலினம்‌ ஆகியவற்றைப்‌ 
பொறுத்து இது மாறுபடும்‌. 
குருதியழுத்தமானியால்‌ இது 
மருத்துவரால்‌ அளக்கப்படுவது. 
(உயி) 


61௦௦௱ புளூம்‌, - மலர்ச்ி 


யுறுதல்‌: ஒரு ஏறப்பின எண்‌ 
ணிக்கையில்‌ பார்க்கக்கூடிய 


அளவுக்கு உயர்வு ஏற்படுதல்‌. 
எ.டு. பா௫ிச்சிறப்பினம்‌. (உ௰) 


௦10 ஜ106 (புளோபைப்‌) - ஊது 


குழாய்‌: வளியும்‌ காற்றும்‌ 
சேர்ந்த கலவை, அழுத்தத்தில்‌ 
இக்குழாயிலிருந்து வெளி 
யேற்றப்படுவதால்‌ தீச்சுடர்‌ உண்‌ 
டாக்கப்படுதல்‌. ஊது விளக்கு 
(புளோ லேம்ப்‌) என்றும்‌ 


கூறலாம்‌. (வேக) 


[படட (பிளப்பர்‌) - திமிங்கெக்‌ 


கொழுப்‌ பு எஸ்கிமோக்கள்‌ 
அதிக அளவு விரும்புவது. 
(உயி) 


ூ1ப6 யம்‌ (புளூ பிரிண்ட்‌) - நீல 


அச்சுப்படம்‌: நீல வரைபடம்‌. 
இரும்புப்‌ பிரஷியேட்‌ தாளில்‌ 
ஒளிப்பட முறையில்‌ நீலப்‌ 
பின்னணியில்‌ வெள்ளைக்‌ 
கோடுகள்‌ வரையப்படும்‌ படம்‌. 
கட்டிடம்‌ முதலியவற்றின்‌ 
அமைப்பைக்‌ காட்டும்‌ இட்டப்‌ 
படம்‌. (தொழி) 


0106 41171௦! (புளு வைட்ரியால்‌) 


- மயில்‌ துத்தம்‌: பே5$௦, 500. 
படிக வடிவ செம்பகச்‌ சல்பேட்‌. 
பூஞ்சைக்‌ கொல்லிகளில்‌ 
நச்சுப்‌ பகுதி. செம்பு முலாம்‌ 
பூசப்‌ பயன்படுவது. (வேதி) 


6௦6 (பாப்‌) - குண்டு: ஊசல்‌ 


குண்டு. (இய) 


௦௦ 


0 





௦௦ பாபிண்‌) - நூலடக்கி: 
தைக்க அல்லது நெய்வதற்குரிய 


நூல்‌ சுற்றப்படும்‌ கருவி 


யமைப்பு. (தொழி) 

௦௦0 பாடி) - 1, உடல்‌: இது 
விலங்குடல்‌, தாவர உடல்‌, 
மனித உடல்‌ என மூன்று 
வகைப்படும்‌. மனித உடலில்‌ 
மட்டுமே இட்டமான உறுப்பு 
வேறுபாடு உண்டு. தலை, 
கழுத்து, உடம்பு, புறத்துறுப்பு 
கள்‌ என அது உறுப்பு வேறு 
பாடு கொண்டதாகும்‌. உடம்‌ 
புக்கு வேறு பெயர்‌ நடுவுடல்‌. 
பா. பாட உயி. 2, அமைப்பு: 
உள்ளாட்சி நிறுவனம்‌ 
இ பரப்பு: நீர்ப்பரப்பு (இய) 

0௦0ு/ வரு (பாடி கேவிட்டி) - 
உடற்குழி: விலங்குடலின்‌ உட்‌ 
குழி. பா. 6009௦௱. (உ௰) 


8௦ ௨1௦0 (போர்‌ ஆட்டம்‌) - 
போர்‌ அணு: தம்‌ கொள்கையில்‌ 
போர்‌ முன்‌ மொழிந்ததற்கேற்ற 
அமைப்புள்ள அனு மாரி. 
இது போர்‌ சுற்று வழியையும்‌ 
ஆரத்தையுங்‌ கொண்டது. (இய) 

8௦ ௨41604 (போர்‌ எபக்ட்‌) - 
போர்‌ விளைவு: கரி ஈராக்சைடு 
அளவு அதிகமாவதால்‌, குருதி 
மூச்சு நிறமியின்‌ உயிர்வளி 
நாட்டம்‌ குறையும்‌ இயற்கை 
நிகழ்ச்சி. இதனால்‌ வளி 
மாற்றம்‌ நடைபெற ஏதுவா 
கிறது. (உய) 


௦௦1170 


௦ம்‌ 


8 06௦0 (போர்‌ தியரி) - 


போர்‌ கொள்கை: அணு நீர்‌ 
வளியின்‌ நிறமாலையை 
விளக்க நீல்ஸ்போர்‌ (1885 - 
1962) என்பார்‌ 1911இல்‌ 
அறிமுகப்படுத்தி, 1913இல்‌ 
வெளியிட்ட கொள்கை. (இய) 


௦௦1409 (பாயிலிங்‌) - கொகித்தல்‌: 


வெப்ப நிலை மாநாமல்‌ ஒரு 
நீர்மம்‌ ஆவி அல்லது வளி 
நிலைக்கு மாறுதல்‌. (இய) 
உவா (பாயிலிங்‌ 
பாயிண்ட்‌) - கொடிநிலை: 
இட்டக்‌ காற்று வெளியழுத்தத்‌ 
தில்‌ ஒரு நீர்மம்‌ தடையின்றிக்‌ 
கொதிக்கும்‌ வெப்பநிலை. 
நீரின்‌ கொடுநிலை 100” செ. 
இது அழுத்தத்திற்குத்‌ தகுந்த 
வாறு மாறுபடும்‌. (இய) 


௦௦115 (பாயில்ஸ்‌) - கொப்புளங்‌ 


கள்‌: மயிர்களைச்‌ சுற்றிக்‌ 
கடுமையாக ஏற்படும்‌ அழற்டு. 
ஸ்டேப்பிலோகாக்கஸ்‌ அரியஸ்‌ 
என்னும்‌ நுண்ணுயிரியால்‌ 
ஏற்படுவது. ழ்‌ உண்டாகும்‌ 
வடிவத்திற்குத்‌ இறப்பு இருக்‌ 
கும்‌. பா. 601518 ஒ ௦வபா09 
(உயி) 

௦8/02 (பாம்‌ 
கலோரிமீட்டர்‌) - பாம்‌ கலோரி 
மானி: எரிதல்‌ வெப்பத்தைக்‌ 
காண உதவும்‌ கருவி. (இய) 


6௦௭0 (பாண்ட்‌) - பிணைப்பு: 


அணுக்களையம்‌ அணுத்‌ 


[211116] 86 ௦௦ 








கணிதம்‌: 19ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
வாழ்ந்த ஜார்ஜ்‌ பூல்‌ என்னும்‌ 
கணித மேதையால்‌ உருவாக்கப்‌ 
பட்டது. மெய்‌ அல்லது பொய்‌ 


தொகுதிகளையும்‌ இறுக்கிப்‌ 

பிடிக்கும்‌ விசை. (வேதி) 

௦௦ ௨ாளறு (பாண்ட்‌ எனர்ஜி) 
- பிணைப்பாற்றல்‌: குறிப்பிட்ட 





ஆகியவற்றினாலானது. எலும்‌ 
பிழைப்‌ படலத்தால்‌ (பெரி 
யாஸ்டியம்‌) போர்த்தப்பட்டிருக்‌ 
கும்‌. உடலுக்கு உரத்தையும்‌ வடி 
வத்தையும்‌ அளிப்பது. (உயி) 
௦௦19 880 (போன்‌ ஆஷ்‌) - 
எலும்புச்‌ சாம்பல்‌: எலும்பை 
எரிக்க உண்டாவது. (வேதி) 


8௦0122420௨ பூலியன்‌ 
அல்ஜிப்ரா) - பூலின்‌ இயற்‌ 


பொருளில்‌ குறிப்பிட்ட யான  முழையமை ணை 

கட்டைப்‌ பிரிக்கப்‌ பயன்படும்‌ | ளைச்‌ சுருக்கெழுத்தில்‌ கணிப்‌ 

ஆற்றல்‌. (வேதி) பன அலுத்து கட்டவும்‌ 
(இய 

௦௦18 120 (பாண்ட்‌ லெங்த்‌) - ்‌ 
பிணைப்பு நீளம்‌: வேஇிக்கட்டில்‌ 601219 - பொரேட்‌ போரிகக்‌ காடி 
சேர்க்கப்படும்‌ இரு அணுக்‌ | “ப்பு: (வேதி) 
களின்‌ கருக்களுக்‌கடையே | 6080 (பொரேக்ஸ்‌) - வெண்‌ 
உள்ள தொலைவு. (வேடு) காரம்‌ 1180௦, 104௦. 

த்‌ ம்‌ 3 67 ர 3 

௦௦13 ஐ௦/ வா (பாண்ட்‌ போலா எப்ராகவன்‌ வண எரவபபரை 
ரிட்டி - பிணைப்பு முனைத்‌ | தாது. மஞ்சளும்‌ நீலமும்‌ சாம்‌ 
திறன்‌: மின்னணுக்களை | பல நிறமும்‌ சேர்ந்த கனிமம்‌. 
ஈர்க்க, வேஇுப்பிணைப்பி வெண்ணிறப்‌ படிகம்‌. நச்சுத்‌ 
லுள்ள இரு அணுக்களின்‌ தடையாகவும்‌ துப்புரவுப்‌ 
இறனிலுள்ள வேறுபாடு. பொருளாகவும்‌ பயன்படுவது. 
2)] (வேத) 

௦௦1௨ (போன்‌) - எலும்பு: எல்லா | 5807068000 ஈம்ர்பாஉ (போர்டோ 
உயர்‌ விலங்குகளின்‌ எலும்புக்‌ | மிக்சர்‌) - போர்டோ கலவை: 
கூட்டைத்‌ தோற்றுவிக்கும்‌ செம்புச்‌ சல்பேட்டும்‌ கால்சியம்‌ 
கடினத்‌ இச. கொல்லேஜன்‌ ஆக்சைடும்‌ "நீரில்‌ ர சேர்ந்த 
இழைகள்‌, எலும்பு உப்புகள்‌ கலவை. பூச்சிக்‌ கொல்லி. 
(கால்‌இயம்‌ மற்றும்‌ பாஸ்பேட்‌) (வேதி) 


௦௦720௦ (போர்டம்‌) - சலிப்பு: 


அலுப்பு தட்டும்‌ நிலை. இதன்‌ 
விளைவுகள்‌ சோர்வில்‌ தோன்‌ 
றும்‌ விளைவுகளை ஒத்தவை. 
(உயி) 


6௦116 8010 (போரிக்‌ ஆட்‌) - 


போரிகக்‌ காடி: 4,80,. தொடு 
வதற்குச்‌ சவர்க்காரம்‌ போன்று 
மென்மையாக இருக்கும்‌ 
வெண்ணிறப்படிகம்‌. மித 


௦௦ 


வாக 





நச்சுத்‌ தடையாகும்‌. மெருகுப்‌ 
பொருள்‌ செய்வடில்‌ பயன்‌ 


படுவது. (வேடு) 
0௦1601 81௦௦௦1 - போர்னியால்‌ 
ஆல்ககால்‌: 64,014. ஒளி 


ஊடுருவக்கூடிய வெண்ணிறத்‌ 
இண்மம்‌. செயற்கைச்‌ தசூடமும்‌ 
நறுமணப்பொருளும்‌ செய்யப்‌ 
பயன்படுவது. (வேதி) 

6௦௦௩ - பொரான்‌: 8. அலோக 
மஞ்சள்‌ நிறப்படிகம்‌. போரிகக்‌ 
காடியாகவும்‌ வெண்காரமாக 
வும்‌ உள்ளது. இரும்பு வார்ப்‌ 
பதிலும்‌ எல்கைக்‌ கடினப்‌ 
படுத்துவதிலும்‌ பயன்படுவது. 
(வேதி) 

0௦1௦௬ ௦0/02 - பொரான்‌ 
கார்பைடு: 840. மிகக்‌ கடியதும்‌ 
௯ரியதுமான படிகச்‌ சேர்மம்‌. 
அணு உலையில்‌ €ராக்கியாக 
வும்‌ தேய்ப்புப்‌ பொருளாகவும்‌ 
பயன்படுவது. (வேதி) 

0௦௦0 ஈம - பொரான்‌ 
நைட்ரை$: 84. வழுக்கும்‌ 
வெண்ணிற பொருள்‌. உயவிடு 
பொருளாகவும்‌ மின்தடைப்‌ 
பொருளாகவும்‌ பயன்படுவது. 
(வேது) 

௦௦18 (பாட்டனி) - தாவரவியல்‌: 
தாவரங்களை ஆராயுந்துறை. 
பூப்பன, பூவாதன என இரு 
பெரும்‌ பிரிவுகளையும்‌ 
அவற்றின்‌ உட்பிரிவுகளையும்‌ 
உள்ளடக்கியது. தாவரங்களை 
ஆராய்பவா்‌ தாவரவியலார்‌ 
(போாட்டனிஸ்ட்‌) (உயி) 


8௦பாொ 86 
காஜ்‌) - போர்டன்‌ அளவி: நீராஹி 
அழுத்தத்தை அளக்கும்‌ கருவி. 


(போர்டன்‌ 


பயன்‌ 


நீராவி எந்திரத்தில்‌ 
படுவது. (இய) 


இு16'8 18 (பாயில்ஸ்‌ லா) - 
பாமில்‌ விதி: மாறா வெப்ப 
நிலையில்‌, குறிப்பிட்ட அளவு 
பொருண்மையுள்ள வளியின்‌ 
பருமனும்‌ அதைத்தாக்கும்‌ 
அழுத்தமும்‌ ஒன்றுக்கொன்று 
எதுர்வீதத்தில்‌ இருக்கும்‌. £/ 
என்பது மாறா எண்‌, 7 - 
அழுத்தம்‌ /- பருமன்‌. (இய) 


மாகரடு௱ாவி௦ வக (பிராக்கிமியா 
ஓஸ்‌) - பையகக்குன்றல்‌ பிரிவு: 
பையகச்சிதல்‌ தோன்றும்‌ 
போது உண்டாகும்‌ இரண்டாம்‌ 
ஒடுங்கல்‌ பிரிவு. (உயி) 


07801 (பிராக்ட்‌) - பூவடிச்‌ செடில்‌: 
மாறிய இலை; தன்‌ கோணத்‌ 
இல்‌ பூவைத்‌ தாங்குவது. பூ 
அல்லது பூக்கொத்தஇுற்குக்‌ €ழ்‌ 
வளர்வது. (உயி) 

0180160162 (பிராக்டியோல்‌) - 
பூக்காம்புச்‌ செடல்‌: பூக்காம்பி 
லுள்ள சிறிய இலை. (உய) 

பாவு (பிரெயின்‌) - மூளை: 
கருநிலைப்‌ புறப்படையி 
விருந்து உண்டாகும்‌ மைய 
நரம்பு மண்டலத்தின்‌ முன்‌ 
பகுதி. இருபக்கச்‌ சமச்‌€ருள்ள 
எல்லா விலங்குகளிலும்‌ 
உண்டு. பெருமூளை, 
இடைப்படுமூளை, ஏறுமூளை, 


னாக 





ம்‌ 

3 

2 

&. முகுளம்‌ 
5. தனி 

6 


முகுளம்‌ முதலிய பகுதிகளைக்‌ 


கொண்டது. உடற்செயல்‌ 
களைக்‌ கட்டுப்படுத்துவது, 
ஒருமுகப்படூத்துவது. மண்டை 
ஓட்டில்‌ பாதுகாப்பாக அமைந்‌ 
திருப்பது. (உயி) 

மாவா ம௦2147 (பிரெயின்‌ டெத்‌) - 
மூளைச்சாக்காட:ண மூளையின்‌ 
உயிர்ப்பான செயல்கள்‌ நிலை 
யாக ஒடுங்குதல்‌. இந்‌ நிலையி 
லேயே உறுப்பு மாற்றத்திற்குரிய 

உறுப்புகள்‌ நீக்கப்படும்‌. (உயி) 

மா2108 (பிரேக்‌) - தடூப்பி: தடுப்புக்‌ 
கட்டை. பேருந்து முதலிய 
தாமியங்களின்‌ இயக்கத்தை 
நிறுத்தும்‌ கருவி அமைப்பு. 
காற்றுத்தடுப்பி, நீரியல்‌ தடுப்பி, 
வெற்றிடத்‌ தடுப்பி என இது 
மூவகைப்படும்‌. மிதிவண்டியில்‌ 


88 


மாவா 


1௦ 





எந்திரத்‌ தடுப்பி உள்ளது. 
(இய) 


இரவுக நா655 (பிரமா பிரஸ்‌) - 


பிரமா அழுத்தி: கம்பளத்தை 
அடைக்கப்‌ பயன்படுங்‌ கருவி 
யமைப்பு. நீரினால்‌ இயங்கு 
வது. வேறுபெயர்‌ நீரியல்‌ 
அழுத்தி. (இய) 

॥ (பிரான்ச்சிங்‌) 4 
தாவரக்கிளைப்பு: இது இரு 
வகைப்படும்‌. 1) ஒருகால்‌ 
இளைப்பு (மானோபோடியல்‌ 
பிரான்ச்சிங்‌) -.. சவுக்கு. 
2) கோணமொட்டுக்கிளைப்பு 
(சம்போடியல்‌ பிரான்ச்௪ங்‌) - 
ஆல்‌. (உயி) 


6895 (பிராஸ்‌) - பித்தளை: 3 


பங்கு செம்பும்‌ 1 பங்கு 
துத்தநாகமும்‌ சேர்ந்த உலோகக்‌ 
கலவை. சமையல்‌ பாண்டங்‌ 
கள்‌, நாணயங்கள்‌, சிலைகள்‌ 
செய்யப்‌ பயன்படுவது. (வேது) 


6௨0 (பிரெட்‌) - ரொட்டி: மாத்‌ 


துண்டம்‌. பிசைந்த கோதுமை 
மாவிலிருந்து செய்யப்படுவது. 
குழியுள்ளது, குழியற்றது என 
இருவகைப்படும்‌. குழியுள்ளதே 
சிறந்தது. உணவு வகைகளில்‌ 
விலை குறைவானது, ஊட்ட 
முள்ளது. ரொட்டி செய்தலை 
அடிப்படையாகக்‌ கொண்டது 
ரொட்டித்‌ தொழில்‌. இது ஒரு 
பெரிய உணவுத்‌ தொழில்‌. 
இடல்‌ ரொட்டி செய்பவருக்கும்‌ 
ரொட்டிக்கடைக்கும்‌ உரிய 
பங்குண்டு. பா. 6180ப15. (உயி) 


டாக 


௦ 





028100. (பிரேக்‌ டவுண்‌) - 
1) முறிவு: ஒரு காப்புப்‌ 
பொருள்‌ வழியாக மின்னோட்‌ 
டம்‌ சட்டென்று செல்லுதல்‌. 
இம்முறிவு ஏற்படும்‌ அழுத்தம்‌ 

றிவு மின்ன ழுத்தமாகும்‌. 
பழுது: ஒரு கருவியமைப்பு 
செயல்படுவது நிற்றல்‌. எ.டு. 
பேருந்து எண்ணெய்க்‌ 
கோளாறு காரணமாக வழியில்‌ 
ஓடாது நிற்றல்‌. (இய) 

921011) (பிரீத்‌இங்‌) - மூச்சு: 
பா. [95ல்‌ (உயி) 

26067 1620101 (பிரீடர்‌ ரியாக்‌ 
டர்‌) - உற்பத்தி அணு உலை: 
அணுக்கரு உலை. இது பிளவுப்‌ 
பொருள்களைப்‌ பயன்படுத்து 
வது மட்டுமல்லாமல்‌ பிளவுப்‌ 
படாப்‌ பொருள்களையும்‌ 
பிளவுப்‌ பொருள்களாக மாற்ற 
வல்லது. இதன்‌ ஈறப்பு இதுவே. 
(இய) 

மாறு (புரூவரி) - குடிம 
ஆலை: குடிமம்‌ (சாராயம்‌) 
உற்பத்தி செய்யப்படும்‌ இடம்‌. 
(வேதி) 


மாரு (புரூவிங்‌) - குடிமம்‌ 
வடித்தல்‌: பீர்‌, சாராயம்‌ முதலி 


யவை உற்பத்தி செய்யப்படுதல்‌. 
(வேதி) 
இர்‌ 0/5௦௨5௦௨௪ (பிரைட்‌ 


டிஸ்‌) - பிரைட்‌ நோய்‌: ஒறு 
நீரக அழற்சி. (உயி) 

கோரக்‌ றவ! (பிரிட்டானியா 
மெட்டல்‌) - பிரிட்டானியா 


உலோகம்‌: 
உலோகக்‌ கலவை. வெள்ளீயம்‌, 
ஆண்டிமனி, செம்பு, காரீயம்‌, 
துத்தநாகம்‌ ஆகியவை சேர்ந்‌ 
தது. மனையகப்‌ பொருள்‌ 
களிலும்‌ குண்டுத்‌ தாங்கெளி 
லும்‌ பயன்படுவது. (வேத) 


வெள்ளி நிற 


மா௦௦/0௦8௦௱௦ப9  (பிராக்கி 
டோட்ரோமஸ்‌) - வளைவரிசை 
நரம்பமைவு: இலை நரம்பமை 
வில்‌ இரண்டாம்‌ நரம்புகள்‌ 
முதல்‌ நரம்புகளிலிருந்து 
தோன்றி, இலை விளிம்பு 
நோக்கி வளைந்து சேர்ந்து 
வளைய வரிசைகளை உண்‌ 
டாக்குதல்‌. (உ௰) 
ரா! 580 (புரோமைடு 
பேப்பர்‌) - புரோமைடூ தாள்‌: 
ஒளிப்படத்தாள்‌. ஒரு பக்கம்‌ 
வெள்ளீயப்‌ புரோமைடு பூசப்‌ 
பட்டு உணர்பகுதியாக இருக்‌ 
கும்‌. மூலங்களிவிருந்து படங்‌ 
களின்‌ படி எடுக்கப்‌ பயன்‌ 
படுவது. (வேதி) 
பாச - புரோமின்‌: 8. நாம 
நிலையிலுள்ள ஒரே அலோகம்‌. 
கருஞ்சிவப்பு நிறம்‌: ஆவியாகக்‌ 
கூடியது. குளோரினை ஓத்த 
மணம்‌. நச்சுள்ள மாநிற 
ஆவிகொண்டது. நீரில்‌ ராகக்‌ 
கரையும்‌. சாராயத்தில்‌ நன்கு 
கரையும்‌. தொற்று நீக்கி. மற்றும்‌ 
சாயங்கள்‌, புரோமைடுகள்‌ 
செய்யப்‌ பயன்படுவது. (வேதி) 
௦1௦1௦11௦19 (பிரான்‌கியோல்‌) ௮ 


மூச்சு நுண்குழாய்‌: 


௦௦ 


பாப 





நுரையீரலிலுள்ள ஒறிய குழல்‌. 
மூச்சுக்குலின்‌ இளை. பா. 
பார. (உ௰) 


௦ா௦ஈ௦்ப9 (பிரான்கஸ்‌) - மூச்சுக்‌ 
ளைக்‌ குழாய்‌: மூச்சுக்‌ 
குழாயின்‌ இருகளைகளில்‌ 
ஒன்று. பா. பாற. (உயி) 

டா௦ா22 (பிரான்ஸ்‌) - வெண்‌ 
கலம்‌: செம்பும்‌ துத்தநாகமும்‌ 
வெள்ளீயமும்‌ சேர்ந்த 
உலோகக்‌ கலவை. இலைகள்‌, 
நாணயங்கள்‌, சமையற்‌ பாண்‌ 
டங்கள்‌ முதலியவை செய்யப்‌ 


பயன்படுவது. (வேதி) 


8௦126 ௨0௦ (பிரான்ஸ்‌ ஏஜ்‌) 
வெண்கலக்‌ காலம்‌: இரும்பைப்‌ 
பயன்படுத்துவதற்கு முன்‌ 
மனிதன்‌ வெண்கலக்‌ கருவி 
களைப்‌ பயன்படுத்திய காலம்‌. 
ஒஇ.மு.2000. (வர) 


௦௦9 (புரூட்‌, - அடையம்‌: 
1) கால்வழி 2) அடை குஞ்சு: 
கோழியின்‌ 8 வாரக்‌ குஞ்சு. 
வளர்ப்புக்‌ கூண்டுகளில்‌ கத 
கதப்பான சூழ்நிலையில்‌ 
வளர்க்கப்படுவது. (உமி) 


௦1 (பிராத்‌) - கூழ்‌: தாவர 

அல்லது விலங்குப்‌ பொருள்‌ 
களிலிருந்து தயார்‌ செய்யப்‌ 
படும்‌ சாறுணவு. (உயி) 


டா௦ 21 (பிரெளன்‌ எர்த்‌) - 
பழுபபு மண: மண்டலக்‌ காடி 
மண்வகை. கரிமச்‌ சத்து நிரம்‌ 


இலையுதிர்காட்டிற் 
குரியது. (உயி) 


பியது. 


டா ஒப (பிரவுன்‌ ஷுகர்‌) - 
பழுப்புச்‌ சர்க்கரை: செம்பழுப்பு 
நிறமுள்ள தூய்மை செய்யப்‌ 
படாத சர்க்கரை. (வேதி) 

பாகொக ௱ரோ ணர்‌ (பிரெள 
னியன்‌ மூவ்மெண்ட்‌) - பிரெள 
னியன்‌ இயக்கம்‌: ஒரு பாய்மத்‌ 
தில்‌ ஏறிய துகள்கள்‌ விட்டு 
விட்டு இயங்குவதால்‌ ஏற்படும்‌ 
இயக்கம்‌. அவ்வூடக மூலக்கூறுத்‌ 
துகள்களின்‌ தொடரும்‌ தாக்கு 
தலினால்தான்‌ இவ்வியக்கம்‌ 
நடைபெறுவது. கூழ்மச்‌ இதறு 
தொகுதிகளைப்‌ பொறுத்த 
வரை இஃது அடிப்படைச்‌ 
சிறப்பு வாய்ந்தது. ஆங்கில 
நாட்டுத்‌ தாவர இயலார்‌ ராபர்ட்‌ 
பிரெளன்‌ (1773 - 1858) 
1872இல்‌ இதனை மகரந்தத்‌ 
தூள்‌ ஆய்வில்‌ கண்டறிந்தார்‌. 
(உயி) 

மாகோ பாத ௩௦51 (பிரெளன்‌ ரிங்‌ 
டெஸ்ட்‌) - பழுப்புவளையச்‌ 
சிற்றாய்வு: நைட்ரிக்‌ காடியைக்‌ 
கண்டறியும்‌ ஆய்வு. பெரஸ்‌ 
சல்பேட்டுக்‌ கரைசலில்‌ இறிது 
அடர்கந்தகக்‌ காடியைச்‌ சேர்க்க. 
பின்‌ இக்கலவையில்‌ இறிது 
அடர்‌ நைட்ரிக்‌ காடியையும்‌ 
சேர்க்க. நீர்மட்டத்தில்‌ பழுப்பு 
வளையம்‌ ஏற்படும்‌. (வேதி) 

0£ப1595 (புரூய்சஸ்‌) - கன்றிப்பு 
௧௭: ஊமைக்‌ காயங்கள்‌. தோல்‌ 


டாப 


சிதையாமல்‌ அதற்கடியிலுள்ள 


திசுக்களில்‌ குருதி வெளிப்‌ 
படுவதால்‌ தோவின்‌ நிறம்‌ 
மாறுதல்‌. (உயி) 

உஙக (ிரஷ்‌ - தூரிகை 
1) வண்ணக்‌ குழைவு 
அடிக்கப்‌ பயன்படும்‌ கருவி. 
2) நகரும்‌ பகுதியோடுள்ள 
மின்தொடர்பூ. மின்‌ உந்தி 
(மோட்டார்‌) அல்லது பிறப்பி 
யில்‌ (ஜெனரேட்டர்‌) இருப்பது. 
(இய) 

பாப 015006 (பிரஷ்‌ 
டிஸ்சார்ஜ்‌) - தூரிகை மின்னிறக்‌ 
கம: அதிக மின்னழுத்தமுள்ள 
கூரிய முனைகளுக்கருகில்‌ 
தோன்றும்‌ ஒளிர்வான வளி 
மின்னிறக்கம்‌. (இய) 
6டு/௦மர்ட14 (பிரையோபைட்டா) 
- மாரித்தாவரங்கள்‌: 


பூவாத்‌ 
தாவரங்கள்‌. இவற்றிற்கு இலை, 
தண்டு என்னும்‌ உறுப்பு 


வேறுபாடு இராது. உண்மை 
யான வேர்கள்‌ இல்லை. இதல்‌ 
கள்‌ பைகளில்‌ உண்டாகும்‌. 
இவற்றின்‌ வாழ்க்கை வரலாற்‌ 
றில்‌ தலைமுறை மாற்றம்‌ 
உண்டு. எ.டு. மா௫ிகள்‌, 
கல்லீரல்‌ தட்டுகள்‌. (உயி) 
௦0௦0௮! 02107 (பக்கல்‌ கேவிட்டி) 
- வாய்க்குழி: வாய்க்கடுத்‌ 
துள்ளது. உணவு இதன்மூலம்‌ 
உணவு வழிக்குச்‌ செல்வது. 
(உய) 

பீப்ரோஜா ர்யறாக! (புக்கனர்‌ 
பன்னல்‌) - புக்கனர்‌ புனல்‌: 


0 


புக்கனர்‌ வைத்தூற்றி, உறிஞ்சு 
தல்‌ மூலம்‌ வடிக்கட்டப்‌ பயன்‌ 
படும்‌ பீங்கானாலான புனல்‌. 
(வேதி) 

ப்‌ (பட்‌) - அரும்பு: மொட்டு; 
பாலில்லா முறையில்‌ ஒரு புதிய 
உயிராக வளரும்‌ தாவர நீட்டி. 
இடல்‌ கணுவிடைகள்‌ நீளா 
திருக்கும்‌. இது உறுப்பரும்பாக 
இருந்தால்‌ இலையாகவும்‌, 
பூவரும்பாக இருந்தால்‌ பூவாக 
வும்‌ மாறும்‌. 
இதன்‌ பல வகைகளாவன: 
1) கோண அரும்பு பஆல்ிலரி 
பட்‌) 2) நுனியரும்பு (டெர்மி 
னல்‌ பட்‌) 3) துணையரும்பு 
ஆக்கிசரி பட்‌) 4) வரிசை 
யரும்பு (சீரியல்‌ பட்‌ - 
கெப்பாரிஸ்‌ 5) மருங்கு அரும்பு 
(கோலேட்டரல்‌ பட்‌) - பருத்தி 
6) உறையரும்பு (டார்மெண்ட்‌ 
பட்‌) 7) மாரியரும்பு (விண்டர்‌ 
பட்‌). (உயி) 

பொத (பட்டிங) - அரும்புதல்‌: 
மொட்டு விடூதல்‌. பாலில்லா 
இனப்பெருக்க முறைகளில்‌ 
ஒன்று. பா. 4909191146 
201௦00௦4௦1. (உயி) 


ப மாக்‌ பட்‌ இராப்ப்‌) 
அரும்பொட்டு: உறுப்பு இனப்‌ 
பெருக்கம்‌. கலவி இல்லை. 
இதில்‌ திட்டமிட்டபடி ஓர்‌ அரும்பு 
விலக்கப்பட்டு மற்றொரு 
தாவரத்தின்‌ மீது ஒட்டப்படு 
ஒிறது. எ.டு. ஆப்பிள்‌, இச்மிலி. 
உயி) 


பர்‌ 


ட்ப! 





பர12ா 501ப110: (பபர்‌ சொ 


ஷன்‌) -  தாங்குகரைசல்‌: 
வீறுள்ள காடியையோ படிக 
மூலியையோ சேர்த்தாலும்‌ 
பிஎச்‌ (211) மாறாக்‌ கரைசல்‌. 
அல்லது தனித்த காடித்‌ தன்மை 
யும்‌ காரத்தன்மையும்‌ கொண்ட 
கரைசல்‌. தாங்கல்கள்‌ தங்கள்‌ 
பிஎச்‌ மதிப்பை நிலையாக 
வைத்திருக்கும்‌ விசை நுட்பம்‌ 
தாங்குவினை (பபர்‌ ஆக்ஷன்‌) 
எனப்படும்‌. அவற்றின்‌ இயை 
பினை ஒட்டித்‌ தாங்கல்‌ கரைசல்‌ 
களை இரு வகையாகப்‌ பிரிக்க 
லாம்‌. முதல்வகை: வீறற்ற 
காடியையும்‌ வீறுள்ள படிக 
மூலியுடன்‌ கூடிய காடியுப்பை 
யுங்‌ கொண்ட கரைசல்‌. எ.டு. 
ஆக்டிகக்காடி, சோடியம்‌ ௮அசெட்‌ 
டேட்‌. இரண்டாம்‌ வகை: வீறற்ற 
படிக மூலியையும்‌ வீறுள்ள 
படிகக்‌ காடியடன்‌ கூடிய அதன்‌ 
உப்பையும்‌ கொண்ட கரைசல்‌. 


எ.டு. அம்மோனியம்‌ அமய்டி 
ராக்சைடு, அம்மோனியம்‌ 
குளோரைடு. 


பயன்கள்‌: 1) பிஎச்‌ மதிப்பை 
நிலை நிறுத்தும்‌ ஊ௫ருந்‌ 
துகள்‌ செய்ய. 2) தோல்‌ 
பதனிடும்‌ தொழிலில்‌ பயன்‌ 
படூதல்‌. பொதுவாகத்‌ தாங்கல்‌ 
கள்‌ உயிரிகளில்‌ தங்கிப்‌ பிஎச்‌ 
இல்‌ ஏற்படும்‌ இடீர்‌ மாற்றங்‌ 
களுக்கு எஇராகப்‌ பாதுகாப்பு 
அளிப்பது. உயிரிய - வேதி 
இயலில்‌ முதன்மையான தாங்‌ 


கல்‌ தொகுஇுகள்‌ பாஸ்பேட்டும்‌ 
கார்பனேட்டும்‌ ஆகும்‌. (வே) 


௦09 (பக்‌) - 1) நிறுத்தி: ஒரு 
நிகழ்வரை (புரோூராம்‌) , 
மின்சுற்று அல்லது மின்‌ கருவி 
யமைப்பு ஒழுங்காக வேலை 
செய்வதைத்‌ தடுக்கும்‌ பகுதி. 
கணிப்பொறியில்‌ இது ஓர்‌ 
இயல்பாகவே கருதப்படுவது. 
(ஓய) 3) மூட்டைப்பூச்சி (௨௰) 

டயம (பல்ப்‌) - குமிழம்‌: தரைக்‌ 
ழ்‌ தண்டின்‌ மாற்றுருக்களில்‌ 
ஒன்று. பா. 8198 ௦௦11241௦05, 


பா01௦பா்‌. (உய) 
ப! (ல்பில்‌ - நுண்‌ 
குமிழம்‌: தரைமேல்‌ மொட்‌ 


டிலிருந்து உண்டாகும்‌ இறிய 
பகுதி. எளிதில்‌ பிரிந்து தனித்‌ 
தாவரமாக வளர்வது. எ.டு. 
வெங்காயவகை. 


௦ப(% ொக்கார்‌ (பல்க்‌ 
கான்ஸ்டண்ட்‌) - பரும மீட்ரி 
மா றிலி: பருமத்தகைவுக்கும்‌ 
பருமத்திரிபுக்கும்‌ இடையே 
உள்ள வீதம்‌. (0) (இய) 
0ப110022 (புல்டோசர்‌) ட்‌ 
மண்சமன்பொறி: மண்ணைச்‌ 
சமனாக்கப்‌ பயன்படும்‌ எந்‌ 
இரம்‌. (உயி) 

டப!)3 (புல்லா) - வட்டச்‌: 

1) மண்டை ஓட்டிலிருந்து 
கிளம்பும்‌ எலும்பின்‌ நீட்டு. 
வட்ட வடிவமும்‌ உட்குழிவு 
முள்ளது. நடுச்செவியை 


பற 


டய 





மூடுவது. 2) தோலிலுள்ள 
பெருங்கொப்புளம்‌. 3) குமிழ்‌ 
பா. 6ப15& (உயி) 

ட்யஈாராாா (பம்பிங்‌) 4 
மீக்கொதித்தல்‌: ஒரு நீர்மத்தில்‌ 
காற்றழுத்தத்திற்கு மேல்‌ அழுத்‌ 
தம்‌ இருக்கும்‌ பொழுது, குமிழ்‌ 
கள்‌ தோன்றுவதால்‌ அதில்‌ 


ஏற்படும்‌ வலுவந்த கொடுத்தல்‌. 
(இய) 
ப்பா பன்‌) - பொசப்பம்‌: 


பொசபொச என்று இருப்பது. 
ஓர்‌ இனிப்புள்ள உணவுப்‌ 
பொருள்‌. கோதுமையிலிருந்து 


செய்யப்படுவது. பா. 0680. 
(உயி) 
ப்பாக யாள (புன்சன்‌ 
பர்னர்‌) - புன்சன்‌ எரிப்பான்‌: 
எளிய வளி  எரிப்பான்‌. 
சரிசெய்யக்கூடிய காற்றடைப்‌ 
புண்டு. எரிவதற்குமுன்‌, வளி 
யூடன்‌ போதிய அளவுக்குக்‌ 


காற்றைக்‌ கலக்கக்‌ குறைந்த 
அளவுள்ள சுடர்‌ உண்டாகும்‌. 
இதற்கு புன்சன்‌ சுடர்‌ என்று 






காற்று 


“2252 


மவையயயயந்கை 


கண ழறல வவ 


3 
ர்‌ -3 


சீ 


(ல 


புன்சன்‌ எரிப்பான்‌ 





பெயர்‌. இச்சுடருக்கு அதிக 

வெப்பாற்றல்‌ உண்டு. (வேடு) 
பா ௦ (புன்சன்‌ செல்‌) - 

புன்சன்‌ மின்கலம்‌: கண்ணாடிக்‌ 





_கண்ணாடிக்கலம்‌ 

. நீர்த்த கந்தகக்காடி 

. துத்தநாகத்தகடு 

. நுண்துளைப்‌ பாண்டம்‌ 
. அடர்நைட்டிரிகக்காடி 

. கரித்தண்டு 


கலத்தாலானது. நீர்த்த கந்தகக்‌ 
காடி துண்டுநீர்மம்‌. துத்தநாகம்‌ 
எஇர்மின்வாய்‌. கரி நேர்மின்‌ 
வாய்‌. நைட்ரிகக்காடி முனைச்‌ 
செயல்‌ நீக்கி. மிண்னியக்கு 
விசை 1.9 ஓல்ட்‌. மின்‌ முலாம்‌ 
பூசப்‌ பயன்படுவது. (இய) 


கேர கவு 


ட்ப்ரூவாலு (பயான்‌) -- 
மிதப்பாற்றல்‌: 1) நீர்மத்தில்‌ 
அழுத்தப்பட்ட பொருள்‌ நுகரும்‌ 


அழுத்தம்‌. பாய்மத்தில்‌ அமிழ்‌ 
வதால்‌ ஏற்படும்‌ தோற்ற எடை 
இழப்பு பொருளினால்‌ விலக்‌ 
கப்பட்ட நீர்மத்தின்‌ எடைக்குச்‌ 
சமம்‌. இது ஆர்க்கிமெடிஸ்‌ வித. 
புகழ்வாய்ந்த கிரேக்க கணக்‌ 


ப்பா 


[21812 





கறிஞர்‌. (இ.மு. 287 - 212) 


ஆர்க்கமெடிஸ்‌. 2) காற்றில்‌ 
அல்லது நீரில்‌ இலேசாக 
மிதக்கும்‌ இறன்‌. (இய) 

பா (பர்‌) - முட்கருக்கு: ஓல 
தாவரங்களில்‌ காணப்படும்‌ 
பகுதி. துணி அல்லது விலங்கு 
மீது ஒட்டிப்‌ பரவுவது. எ.டு. 
நாயுருவி. (உயி) 

௦ய2116 (பியூரெட்‌) - விட்டளவி: 
அளவுகள்‌ குறித்த நீண்ட 
குறுகிய குழல்‌. அடியில்‌ வாய்‌ 
குறுகிச்‌ சிறிது நீண்டிருக்கும்‌. 


இதற்கு மேல்‌ கண்ணாடித்‌ 
இருகுப்பிடி இருக்கும்‌. மேல்‌ 
முனை திறந்திருக்கும்‌. 


பருமனறி பகுப்பிற்குப்‌ பயன்‌ 
படுதல்‌ ஒ. 10௦14௦ (இய) 





பியூரெட்‌ 


பாய) (பேர்னிங்‌) - ஏரிதல்‌: 
இது ஓர்‌ உயிர்வளி ஏற்றம்‌. 
விரைவாக நடைபெறுவதால்‌ 
வெப்பமும்‌ ஒளியும்‌ உண்‌ 
டாகும்‌. ஆகவே, இது ஒரு 
வேதிமாற்றமாகும்‌. பொசுங்கும்‌ 


[2181] 


பொருள்கள்‌ எரியும்‌ பண்புடை 
யவை. (வேதி) 

பா (பேர்ன்ஸ்‌) - புண்கள்‌: ௪, 
வெப்பம்‌, வேடுப்பொருள்‌ 
முதலியவற்றால்‌ தோல்திசுக்கள்‌ 
நைவுறுதல்‌. நோய்த்தொற்றல்‌, 
அதிர்ச்‌, ஊட்டக்குறை முதலி 
யவை இல்லாமல்‌ பார்த்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. புண்‌ 
ஆழமாக இருந்தால்‌ ஒட்டுபோட 
வேண்டும்‌. வகைகள்‌: 1) செம்‌ 
புண்‌ 2) கொப்புளப்புண்‌ 
3) தோல்நீங்குபுண்‌ 4) தீய்புண்‌: 


தசையும்‌, எலும்பும்‌ அழிதல்‌. 
(உ௰) 
௦பா52 (ர்சா) - குழிச்ச: 


குழிபோன்ற நார்ப்பை. மூட்டுப்‌ 
படலத்தால்‌ மூடப்பட்டது; றிது 
மூட்டுப்படலநீர்‌ உள்ளது. தசை 
நாணுக்கும்‌ எலும்புக்கும்‌ இடை 
யிலும்‌ தோலுக்கும்‌ எலும்புக்‌ 
கும்‌ இடையிலும்‌ தசைகளுக் 


கிடையிலும்‌ குழிச்சிகள்‌ 
காணப்படுபவை. இப்பரப்பு 
களுக்கிடையே உராய்வில்லா 


மல்‌ இயக்கம்‌ அமையுமாறு செய்‌ 
வதே அவற்றின்‌ வேலை. ஓஒ. 
௦ப/3. (உயி) 


(பஸ்‌) - 1) பேருந்து: 
பெரிய உந்து வண்டி. பயணி 
கள்‌ செல்வது. 2) போக்குவாய்‌: 
மின்தடம்‌. இதன்‌ வழியே 
செய்திக்கூறுகள்‌ இரண்டிற்கு 
மேற்பட்ட கருவியமைப்பு 
களுக்கடையே செல்லும்‌. 


ட்ப 


080 





கணிப்பொறித்‌ தொடர்பாகப்‌ 
பயன்படுஞ்‌ சொல்‌. பா. 0818 


௦05 (இய) 


ப5ஈ (புஷ்‌) - துளையுள்ளி: ஒரு 
கருவியமைப்புப்‌ பகுதியில்‌ 
அழிவு தேய்வு ஏற்படும்‌ 
பொழுது தாங்கியாக அமைந்து 
உரிய புழக்கத்தைக்‌ கொடுக்கக்‌ 
கடைந்து போடப்படும்‌ தாங்கி. 
(தொ. நு) 

0ப120190௨ - பூட்டாடைன்‌: 0... 
அய்டிரோகார்பன்‌ வளி. 
செயற்கை ரப்பர்‌ செய்யப்‌ 
பயன்படுவது. (வேதி) 

பவ! - பூட்டனால்‌: ே,0ெ௦ 
எரியக்கூடிய நிறமற்ற நீர்மம்‌. 
பிளாஸ்டிகத்‌ தொழிலிலும்‌ 
ரப்பர்‌ தொழிலிலும்‌ பயன்‌ 
படுவது. (வேதி) 

ப்பாக - புட்டேன்‌: பெ... 
மீத்தேன்‌ வரிசை அய்டிரோ 
கார்பன்‌. எடூத்துச்‌ செல்லக்‌ 
கூடிய எரிபொருள்‌. (வேதி) 

பாச - பூட்டானன்‌: 
பெ]... எரியக்கூடிய நீர்‌ 
மம்‌. பிளாஸ்டிக்‌ செய்வடில்‌ 
கரைப்பான்‌ (வேதி) 


ட்ப வாடு (பட்டர்மிளை) - 
வண்ணத்துப்பூச்சி: இறக்கை 
களும்‌ செடுல்களும்‌ உள்ள 
பூச்சி. இறக்கைகளாலும்‌ 
செடில்களாலும்‌ உடல்‌ மூடப்‌ 
பட்டிருப்பது. தொகுப்புணரி 
கள்‌ இருப்பதால்‌ அந்துப்‌ பூச்‌ 
யிலிருந்து வேறுபடுவது. குழல்‌ 


வாய்‌ (புரோபோடஸ்‌) தேன்‌ 
பருகும்‌ ஏிறப்புறுப்பு. (உயி) 


௦பர்சாரிமு ஏகி6 (பட்டர்பிளை 


வால்வு) - வட்டூ வடிவத்‌ இறப்பி: 
பெட்ரோல்‌ எந்திரத்தின்‌ 
கலவை யாக்கியிலுள்ள 
திறப்பி. பெட்ரோல்‌ ஆவிசெல்‌ 
வதைக்‌ கட்டுப்படுத்துவது. 
ஓய) 


௦ப117658 1001 (பட்ரஸ்‌ சூட்‌) - 


வேற்றிடவே ர்‌: சமச்ரில்லாத 
தூண்‌ வேர்‌ எ.டு. ஆலம்‌ விழுது. 
உயி) 


ஒபடு। ரய - பூட்டைல்‌ ரப்பர்‌: 


செயற்கை ரப்பர்‌, டயர்கள்‌, 


குழாய்கள்‌ கொள்கலன்‌ 
முதலியவை செய்யப்‌ பயன்‌ 
படுவது. (வேதி) 


ே 


08619 19151௦ஈ (கேபிள்‌ டெலி 


விஷன்‌) - கம்பி வடத்‌ தொலைக்‌ 
காட்ரி: கம்பிகள்‌ வழியாகக்‌ 
காண்போருக்குத்‌ தொலைக்‌ 
காட்ட நிகழ்ச்சிகளை வழங்கு 
தல்‌. இ௫ல்‌ முதன்மையாகப்‌ 
பதிவு செய்த திரைப்படங்களே 
காட்டப்படுகின்றன. இது நல்ல 
வணிக முயற்சி (இய) 


௦ரொர்ப௱ - கேட்மியம்‌: 04. 


வெண்ணிற உலோகம்‌. அல்‌ 
லணுக்களை உறிஞ்சுவது, 
அணு உலைகளில்‌ கட்டுப்‌ 
பாட்டுக்‌ கோல்களாகப்‌ பயன்‌ 


படுவது. (ஷேதி) 


௨0 96 :1 





ோரப௱ ௦1 - கேட்மியம்‌ 
ன்கலம்‌: பா. 499100 08] 
(இய) 

௦80ப௦0ப8 (கேடுகஸ்‌) - உரும்‌: 
உஇுரக்கூடிய பூப்‌ பகுதிகள்‌. 
(உயி) 

028601113௨ (இடலீயா) - காலற்ற 
இரு வாழ்விகள்‌: நிலத்திலும்‌ 
நீரிலும்‌ வாழும்‌ விலங்குகள்‌. 
தவளை போன்றவை. 
எத்தியோ பிஸ்‌ - கேரள 
மாநிலத்தில்‌ வாழ்பவை. (உயி) 

௦880ப௱ (சக்கம்‌) - குடல்பை: 
முட்டுபை, உணவு வழியில்‌ 
பெருங்குடலும்‌ பின்‌ இறு 
குடலும்‌ சேருமிடத்திலுள்ள ஒரு 
வழிப்‌ பை. குடல்‌ வாலில்‌ முடி 
வது. இப்பையில்‌ கூட்டு வாழ்வி 
கள்‌ தங்கி நொதிகளை உண்‌ 
டாக்குபவை. இந்நொதிகள்‌ 
செல்லுலோசைச்‌ செரிக்க 
வைப்பவை. பா. அ௱காுகரு 
ல பயி) 


௦9௦8பஈ - $ீரியம்‌: 06. இயற்‌ 
பண்புகளிலும்‌ வேஷடிப்பண்பு 
களிலும்‌ சோடியத்தை ஒத்தது. 


மென்மையானதும்‌ வெண்மை 


௦2114112- கேஃபின்‌: ௦, 1,௦11. 
காப்பி அவரையிலும்‌ தேயிலை 
களிலும்‌ உள்ள பியூரின்‌. 
பட்டுப்போன்ற வெண்ஷைிறப்‌ 
பொருள்‌. செயற்கையாகப்‌ 
பெறலாம்‌. இகயச்‌ செயலை 
ஊக்குவிப்பது. பல மருந்து 
களில்‌ பயன்படுவது. (வேதி): 


௦வஈ௦201௦, 08௭௦2016 (கெயி 
னோ சூவாய்க்‌, செனோ 
தவாய்க்‌) - புத்தூழி: புவி 
வளிரியல்‌ காலம்‌. 65 மில்லி 
யன்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ 
னுள்ள பாலூட்டிகள்‌ காலம்‌ 


(உயி) 


0809 - கேக்‌ இனிமம்‌. பிசை 
மாவிலிருந்து சுடப்படும்‌ 
இனிப்புத்‌ துண்டு. பலவகை. 
கிறிஸ்மஸ்‌ காலத்தில்‌ கேக்கு 
களுக்குத்‌ தனிச்‌ வறெப்புண்டு. 
(உண) 

௦8௨ - காலமின்‌: சா, 
துத்தநாகக்‌ கனிமம்‌. தோல்‌ 
மருந்துகள்‌ செய்யப்‌ பயன்படு 
வது. வெயிலினால்‌ முகங்‌ 
கருத்தலுக்கு இதன்‌ கரைசல்‌ 
மருந்து. (வேத) 


்‌ யானதுமான உலோகம்‌. 
வானொலிக்‌ குழாய்களும்‌, | 08108168 (கால்கேரியா) - சுதைய 
ஒளிமின்‌ கலமும்‌ செய்யப்‌ முட்கூட்டுடலிகள்‌: துளை தாங்கி 
பயன்படுவது (வேத) கள்‌. (பொரிபெரா) 
௦2651ப௱ ௦1௦௦1 (யம்‌ இகல்‌) தொகுதியைச்‌ சார்ந்த வகுப்பு. 
யக்‌ கடிகாரம்‌: ஆற்றல்‌ வேறு இவை கடற்‌ பஞ்சுகள்‌. அனைத்‌ 
பாட்டு அடிப்படையில்‌ வேலை தும்‌ கடல்‌ வாழ்பவை. சுதைய 


முட்களைக்‌ கொண்டுள்ளதால்‌ 


செய்யும்‌ அணுக்கடிகாரம்‌ 
இப்பெயர்‌ (உயி) 


(யம்‌ 133) (இய. 





௦௮௦1601/6 கோல்‌சகோல்‌) -- கார 
நிலத்‌ தாவரங்கள்‌: சுண்ணாம்பு 
ஊட்டமுள்ள நிலங்களில்‌ வாழ்‌ 
பவை. (உயி) 

02!௦11௪௦1 - கால்சிபெரால்‌: 
வைட்டமின்‌ : டி (உயி) 


021011௭009 கஈ5 (கால்‌ 
பெரஸ்‌ இளாண்ட்ஸ்‌) - சுதையச்‌ 
சுரப்பிகள்‌: ஓல வகை மண்‌ 
புழுக்களில்‌ தொண்டைப்‌ பகுதி 
யிலுள்ள கழிவுச்‌ சுரப்பிகள்‌. 
உணவாகக்‌ கொள்ளும்‌ இலை 
களிலுள்ள தேவையற்ற 
சுதையப்‌ பொருள்களை நீக்கப்‌ 
பயன்படுபவை. (உயி) 


021011002 (கால்‌சியுயூஜ்‌) - களி 
மண்‌ நிலத்‌ தாவரங்கள்‌: சண்‌ 
ணாம்பு ஊட்டமில்லா நிலங்‌ 
களில்‌ வாழ்பவை. (உ௰) 


௦21011241௦ கோல்‌னேஷன்‌) - 
சுதையமாக்கல்‌: நீற்றுதல்‌, 
வெப்பப்படுத்தும்‌ முறை. இடுல்‌ 
தாது வெப்பப்படுத்தப்‌ படுதல்‌, 
இதனால்‌ அதன்‌ அய்டிரேட்டுகள்‌ 
அல்லது  அய்டிராக்சைடுகளி 
லிருந்து நீர்‌ வெளியேறும்‌. கரி 
ஈராக்சைடு கார்பனெட்டுகளி 
லிருந்து நீங்கும்‌. இறுஇயாகக்‌ 
இடைப்பது உலோக ஆக்சைடு. 
(வேதி) 

021011112 - கால்சினைட்‌: பொட்‌ 
டாடியம்‌ அய்டிரஜன்‌ கார்பனேட்‌ 
டின்‌ (8100) கனிம வடிவம்‌. 
(வேத) 

௮.௮.8 


௦௮1௦19 - கால்சைப்‌: மிகப்பரவ 
லாகவுள்ள கனிம வடிவங்‌ 
களில்‌ ஒன்று. படிகக்‌ கால்சியம்‌ 


கார்பனேட்டைக்‌ 
(வேதி) 

08101100ா, 191௦௦௦1௦௦0 - 
கால்சிடோனின்‌, தைரோ 
கால்சிடோனின்‌: தைராய்டு 
சுரப்பியின்‌ சுரப்பு. குருதியில்‌ 
கால்சியச்‌ செறிவைக்‌ குறைப்‌ 
பது. (உ௰) 


௦2101ப௱ (கால்சியம்‌) - சுதையம்‌: 
கே. கடிமான வெள்ளி போன்ற 
பளபளப்பான உலோகம்‌. 
கம்பியாக்கலாம்‌. தகடாக்கலாம்‌. 
சாக்கட்டி சுண்ணாம்புக்கட்டி 
முதலியவற்றிலுள்ளது. (வேடி) 
02101பார 0216102 - கால்சியம்‌ 
கார்பைடூ: ௨௨௦, சாம்பல்‌ நிறப்‌ 
படிகம்‌. ௬ண்ணாம்பையும்‌ கல்‌ 
கரியையும்‌ மின்‌ உலையில்‌ 


கொண்டது 


3000” செ.இல்‌ வெப்பப்‌ 
படுத்தக்‌ ஒஇடைக்கும்‌. உரம்‌ 
(வேதி) 


௦௮101பா வூவாற!0௦ - கால்சியம்‌ 
சயனமைட: கே, சாம்பல்‌ 
நிறப்படிகம்‌. நைட்ரஜன்‌ சுழற்டி 
யால்‌ கால்இயம்‌ கார்படை 1000 


செ.இல்‌ வெப்பப்படுத்தக 
கிடைக்கும்‌. உரம்‌ - யூரியா. 
(வேடு) 


08101யர (1௦0102 - கால்சியம்‌ 
அய்டிராக்சைட: (0)... நீந்‌ 
றின சுண்ணாம்பு. வெண் 
ணிறப்‌ படிகம்‌. கால்சியம்‌ 


௦2] 


கே! 





ஆக்சைடுடன்‌ நீரைச்‌ சேர்த்துப்‌ 
பெறலாம்‌. சிமெண்ட்‌ தொழி 
லில்‌ பயன்‌ படுதல்‌. (வேகி) 
௦௮1/பா ௦0009 - கால்சியம்‌ 
ஆக்சைடு: 050. சுட்ட சுண்‌ 
ணாம்பு. வெண்ணிறம்‌. படிக 
மற்றது. சிமெண்ட்‌ செய்யப்‌ 
பயன்படுதல்‌. (வேதி) 

௦51௦1ப௱ 0௦50 121௪ - கால்சியம்‌ 
பாஸ்பேட்‌: 0ே,(£0), வெண்‌ 
ணிற வீழ்படிவு. கால்சியம்‌ 
கப்பர்‌ பாஸ்பேட்‌, பாசுவரிகக்‌ 


காடி, பாசுவரம்‌ ஆகியவை 
தயாரிக்கப்‌. பயன்‌ படுவது 
(வேது) 


௦8120108 (கால்குலஸ்‌) - நுண்‌ 
கணிதம்‌: சார்புகள்‌ தொடர்‌ 
பாகத்‌ தொகையீடு செய்தல்‌, 
வகைக்‌ கெழுகாணல்‌ ஆஒ 
யவைப்‌ பற்றி ஆராயும்‌ கணிதப்‌ 
பிரிவு. வகை நுண்‌ கணிதம்‌, 
தொகை நுண்‌ கணிதம்‌ என 
இருவகைப்படும்‌ (கண) 

சே!0௪-/0௨ ₹680121 (கால்டர்‌-- 
டைப்‌ ரீயாக்டர்‌) - கால்டர்‌ வகை 
அணு உலை: இயற்கை 
யுரேனியத்தை எரிபொருளாக 
வும்‌, கரி ஈராக்சைடை குளிர்‌ 
விப்பியாகவும்‌ இராபைட்டைச்‌ 
சீராக்கியாகவும்‌ பயன்‌ படுத்தும்‌ 
அணு உலை. கால்டர்‌ ஹாலில்‌ 
பயன்படுத்திய முதல்‌ வகை. 
(இய) 

சே!14 ௱ாப501௪ கோஃப்‌ மசல்‌) - 
கெண்டைக்கால்‌ தசை: இஃது ஓர்‌ 


இயக்குத்தசை. இதன்‌ வயிற்றுப்‌ 
பகுதி பெரிது. இதிலிருந்து 
குதிகாலோடு சேரும்‌ தசை 
நாண்‌ அச்சில்லஸ்‌ தசை நாண்‌ 
(டெண்டன்‌ ஆஃப்‌ அச்சிலலஸ்‌) 
எனப்‌ பெயர்‌ பெறும்‌. இத்தசை 
சுருங்கும்‌ போது, குஇகால்‌ 
தூக்கப்படுகிறது. காலடி நீட்டப்‌ 
படுகிறது. நடத்தல்‌, ஓடுதல்‌, 
குதித்தல்‌, நிற்றல்‌ முதலிய இயக்‌ 
கங்களுக்கு இது முதன்மை 
யானது. (உயி) 

௦8/110ஈ!/ப௱ - கலிபோர்னியம்‌: 0 
கஇரியக்கத்‌ தனிமம்‌. புவியில்‌ 
இயற்கையாகக்‌ இிடைப்ப 
இல்லை. இதிலிருந்து பல ஓரி 
மங்கள்‌ தொகுக்கப்படு 
இன்றன. கலிபோர்னியம்‌ 252 
அல்லணுக்களின்‌ (நியூட்‌ 
ரான்கள்‌) ஊற்றுவாம்‌. (வேடு) 

28100௨! (கலோமல்‌) - இரசகற்‌ 
பூரம்‌: பாதரச (1) குளோரைடு. 
பூச்சைக்‌ கொல்லி (௨ே.தி) 

081016௦6௩௦௦௨ (கலோரிசென்ஸ்‌) 
- வெப்ப ஒளிர்வு: ஒளிக்‌ க£ர்‌ 
களை ஒரு பரப்பு உறிஞ்சுதலும்‌ 
வெப்பமானபின்‌ அவை 
வெப்பக்‌ கஇர்‌ வீச்சாதலும்‌ 
வெப்ப ஒளிர்வாகும்‌ (இய) 

வி! (கால்‌) - பேச்சு தொலை 
பேசியில்‌ பேசுதல்‌. (தொ.நு) 

வ, /௦௦6/ கோல்‌, லோகல்‌) - 
உள்ளூர்ப்பேச்சு: (தொ.நு) 

௦௮], யாட்‌ கால்‌, ட்ரங்க்‌) - 
வெளியூர்ப்‌ பேச்சு (தொ.நு) 


௦வ1 


62 





கே, 5ம்‌ (கால்‌, எஸ்டிடி) - 
உறுப்பினர்‌ நேரடி வெளியூர்ப்‌ 
பேச்சு (இய) 


௦110௪5 (காலிபர்ஸ்‌) - இடுக்கி 


மானி: கம்பிகளின்‌ வெளிக்‌ 
குறுக்களவையும்‌ குழாயின்‌ 
உள்‌ குறுக்களவையும்‌ காணப்‌ 


பயன்படுங்‌ கருவி (இய) 


௦௨௦5௪ - கேலோஸ்‌: தாவரச்‌ 
சல்லடைத்‌ தட்டுகளில்‌ நிலை 
யாகவோ, பருவத்திற்கேற்‌ 


பவோ படியும்‌ மாப்பொருள்‌. 
இதனால்‌ அத்தட்டுகள்‌ செய 
லிழக்கும்‌ (உமி) 
௦21105 (கேலஸ்‌) - 1) பட்டை 
டல்‌: தாவரக்குழாய்த்‌ தொகுதி 
காடமுறும்‌ பொழுது, அதற்குத்‌ 
துலங்கலாக, வளர்திசுவில்‌ 
வேறுபாடு அடையாத பஞ்சுக்‌ 
கண்ணறைகள்‌ தோன்றுதல்‌. 
2) காய்ப்பு: , தோலில்‌ கரடு 
தோன்றுதல்‌ (உய) 


௦20116 - கலோரி: வெப்ப அலகு. 
இது சிறிய கலோரி, பெரிய 
கலோரி என இருவகைப்படும்‌. 
1 இராம்‌ நீரை 1 செ.க்கு உயர்த 
துவதற்குத்‌ தேவையான வெப்ப 
அளவு றிய கலோரி. 1 இலோ 
வராம்‌ நீரை 1 செக்கு 
உயர்த்துவதற்குத்‌ தேவையான 
வெப்ப அளவு பெரிய கலோரி. 
உடல்‌ வெப்பம்‌ கலோரிகளி 
லேயே அளக்கப்படுவது. 4.195 
ஜூல்களுக்குச்‌ சமமான 
ஆற்றலின்‌ அலகு (இய) 


ரள குலோரிமீட்டர்‌) - 
கலோரி மானி: உருவாகும்‌ 
வெப்பத்தை அளக்கப்‌ பயன்‌ 
படும்‌ கருவி (இய) 
வேரு கலோரிமெட்ரி) - 
கலோரி அளவை: வெப்பத்தை 
அளக்கும்‌ வேதுஇயல்‌ பிரிவு 
(இய) 
வேஈ வ19-கால்வின்‌ சுழற்சி: 
பென்‌ சன்‌-- கால்வின்‌ - பாஷம்‌ 
சுழற்சி. ஒளிச்சேர்கையில்‌ 
நடைபெறும்‌ இருட்செயல்‌ 
வினைகள்‌ இல்‌ அடங்கும்‌. 
இறுஇயாகக்‌ கரி ஈராக்சைடு 
மாப்‌ பொருளாூிறது. பசும்‌ 
பாலியில்‌ செய்யப்பட்ட ஆய்வு 
களின்‌ முடிவு. பா. 180௮ 
930101, [111 2௨01௦ (உய) 


0வ% (கோல்க்ஸ்‌) - நீறு: உலோக 


ஆக்ஸைடு. அதக வெப்ப 
நிலையில காற்றில்‌ ஒரு 
தாதுவை வெப்பப்படுத்தக்‌ 


ஓடைப்பது (ஷே) 

௦1/08 (கோலிப்ட்ரா) - 
படை: பெண்‌்௭ரியத்தின்‌ அடிப்‌ 
பகுதியிலிருந்து வளரும்‌ இதல்‌ 
பயிரை மூடுவது. எ-டூ மாச 
கள்‌. (உயி) 

0௦021 (கேலிப்ட்ரோஜன்‌) 
ன்‌ மூடுபடலம்‌: ஆக்கு இசுவடுக்கு. 
புற்களின்‌ வேர்முனை ஆக்கு 
திசுவை மூடி இருக்கும்‌. வேர்‌ 
மூடியை உண்டாக்கும்‌ (உய) 

03% (காலிக்ஸ்‌) - புல்லி வட்டம்‌: 
ஒரு பூவின்‌ முதலடுக்கு. பச்சை 


வே 


100 


லோ 





நிறமுள்ள புல்லிகளாலானது. 
ஒளிச்‌ சேர்க்கை நடத்துவது 


மட்டுமல்லாமல்‌ பூவிற்குப்‌ 
பாதுகாப்பும்‌ அளிப்பது. (உயி) 
கோடி பொலி ௦7 (காலிக்ஸ்‌, 
டுயுரேஷன்‌ ஆப்‌) - புல்லி வட்டக்‌ 
காலம்‌: 1) முன்‌ உதிர்‌ புல்லி 
வட்டம்‌ (கேடுகஸ்‌) - 
மோன்‌ 2) இணையுதிர்‌ புல்லி 
வட்டம்‌ (டெ௫ுடுவஸ்‌) - கடுகு. 
3) நிலைப்‌ புல்லி வட்டம்‌ 
(பெர்டுஸ்டண்ட்‌) ஊமத்தை 
4)பெருரு நிலைப்‌ புல்லி 
வட்டம்‌ (அக்ரிசண்ட்‌) பைபைசா 
லிஸ்‌ 5) அல்லியப்‌ புல்லி 
வட்டம்‌ (பெட்டலாய்டு) சல்‌ 
பிணியா (உயி) 


௦2100 8௪6 07 (காலிக்ஸ்‌ 
கைண்ட்ஸ்‌ ஆப்‌) - புல்லி வட்ட 
வகைகள்‌: 1) புல்லி இணைந்த 
வட்டம்‌ (கேமோசெப்பலஸ்‌) 
ஊமத்தை 2) புல்லி இணையா 
வட்டம்‌ (பாலிசெப்பலஸ்‌) - 
பூவரசு 3) _மயிர்க்குஞ்சம்‌ 
(பேப்பஸ்‌) - இரைடாக்ஸ்‌ 
4) நக முள்வட்டம்‌ (ஸபர்டு) - 
காசித்‌ தும்பை. (உயி) 

௦8௱ட1ப௱ (கேம்பியம்‌) - அடுக்கு 
யம்‌: அடுக்குத்‌ இசுவான வளர்‌ 
இசு. தாவரங்களில்‌ பக்க 
வளர்ச்சிக்குக்‌ காரணமானது. 
தண்டிலும்‌ வேரிலும்‌ உள்ளது. 
பா. 4850ப18 6 யா06. (உயி) 

சோம்‌ (கேம்பிரியன்‌) - 
கேம்பிரியன்‌ ஊழி: தொல்லூழி 
யின்‌ தொடக்கப்‌ புவி வளரியல்‌ 


காலம்‌. 570 மில்லியன்‌ ஆண்டு 
களுக்கு முற்பட்டது. 100 
மில்லியன்‌ . ஆண்டுக்காலம்‌ 
வரை நிலவியது. இக்காலத்‌ 
தொல்லுயிர்ப்‌ படிவங்கள்‌ கடல்‌ 
உயிர்களாலானவை (உயி) 

௦௦! (கேமல்‌) - ஒட்டகம்‌: 
பாலைவனக்‌ கப்பல்‌. நீண்ட 
கழுத்தும்‌ முதுகில்‌ இமிலும்‌ 
(ஹம்ம்‌) தண்டு அடியுள்ள 
நீண்ட கால்களுங்‌ கொண்டது. 
சவாரி செய்யவும்‌ பொது சுமக்‌ 
கவும்‌ பயன்படும்‌ ஒரு பாலூட்டி 
டேயி). 

பொரா (கேமரா) - புகைப்படப்‌ 
பெட்டி: நிழற்படங்கள்‌ எடுக்க 
உதவும்‌ பெட்டி. (இய) 

௦௨ா௦ப1306 (கேம்மாபிளஜ்‌) - 


மாறாட்டம்‌: பா. லார 
௦00௦பயாவ்‌0. (உயி) 
வழர (கேம்பர்‌) - தடம்‌: 


1! 0. வெண்ணிறப்படிகம்‌. 


ப்‌ 
தனக்கே உரிய மணம்‌. ஊக்கி. 


வயிற்று உப்புசம்‌ நீக்கவும்‌ 
செல்லுலாய்டூ செய்யவும்‌ 
பயன்படுவது. (வேதி) 
வோழா௦0்‌௦ாா௦ப5  (கேம்ப்டோ 
ட்ராமஸ்‌) - மேல்நோக்கு வளை 
நரம்பமைவு: தனி முதல்‌ நரம்பு 
கள்‌ இடல்‌ பொதுப்‌ புள்ளி 
யிலிருந்து இளம்பி, இலை 
முனை நோக்கித்‌ தனித்‌ தனியே 
மேல்‌ நோக்கி வளையும்‌. (உ௰) 
வோ20௨ 68/58௱ - கனடா பால்‌ 
சம்‌: மஞ்சள்‌ நிறப்‌ பாய்மம்‌. 


101 வொ 





நுண்ணோக்கியிலும்‌, கண்‌ 
ணாடி வில்லைகளை நிலை 
நிறுத்தவும்‌ ஒளிக்‌ கருவிகளுக்கு 
ஒட்டு பொருளாகவும்‌ பயன்‌ 
படுவது. (உயி) 

௦21௦௦ (கேன்சர்‌) - புற்றுநோய்‌: 
இயல்பு மீறிய உயிரணு 
வளர்ச்சியால்‌ உண்டாகும்‌ 
தோய்‌. புற்றுநோய்‌ உயிரணுக்‌ 
கள்‌ மிக விரைவாக வளரக்‌ 
கூடியவை. முழுதும்‌ குண 
மாக்கும்‌ மருத்துவம்‌ இன்னும்‌ 
கண்டறியப்படவில்லை. (உ௰) 

020913 - கேண்டலா: 00. ஒளிச்‌ 
செறிவின்‌ எஸ்‌ஐ அலகு. (இய) 

கோச (கேண்டில்‌) - மெழுகு 


வத்தி: கொழுப்புக்காடிகளி 
லிருந்து தயாரிக்கப்படுவது. 
(வேத) 

பி *4க8௱உ (கேண்டில்‌ 


பிளேம்‌) - மெழுருவத்துச்‌ சுடர்‌: 
நான்கு மண்டலங்கள்‌ இடுல்‌ 
உள்ளன. 1) கருநிற மண்ட 
லம்‌: இரியைச்‌ சுற்றியுள்ள 
இருண்ட பகு. இதிலுள்ள 
வளிகள்‌ எரியுந்தன்மை 
உள்ளவை. இதற்கு வெப்பங்‌ 
குறைவு. 3) ஒளிர்மண்டலம்‌: 
கருநிற மண்டலத்திற்கு 
மேலுள்ள மஞ்சள்‌ நிற மண்‌ 
டலம்‌. இங்கு வளிகள்‌ எரிந்து 
நுண்ணிய இம்மிகள்‌ உண்‌ 
டாகும்‌. இவை சடடைந்து இம்‌ 
மண்டலத்திற்கு ஒளியைத்‌ 
தரும்‌. 3) ஒளிர்வற்ற மண்டலம்‌: 


இது சிறிது நீலம்‌ நிறம்‌ 
வாய்ந்தது. ஒளிர்மண்டலத்‌ 
திற்கு மேலுள்ளது. இங்கு 
வளிகள்‌ முற்றிலும்‌ உயிர்‌ 
வளியேற்றம்‌ அடைகின்றன. 





மெழுகுவத்திச்‌ சுடர்‌ 

1. கருநிற மண்டலம்‌ 

2. ஒளிர்‌ மண்டலம்‌ 

3. ஒளிர்வற்ற மண்டலம்‌ 


4. நீலநிற மண்டலம்‌ 


இதனால்‌ கரி ஈராக்ஸைடும்‌ 
நீராவியும்‌ உண்டாடின்றன. 
ஒளிர்வு குறைவு, வெப்பம்‌ 
மிகுதி. 4) நீலநிற மண்டலம்‌: 
திரியின்‌ அருகிலுள்ளது. 
வெப்பம்‌ மிகு. இங்கு எரிதல்‌ 
நிறைவு பெறுகிறது. கரி 
ஓராக்சைடு உண்டாடூறது. 
(வேது) 

ப16 ௦௫௪ (கேண்டில்‌ பவர்‌) 
ர வத்தித்‌ திறன்‌: ஒளிச்‌ செறி 
வின்‌ முந்தைய அலகு. அனைத்‌ 
துலக வத்தியின்‌ அடிப்படை 
யில்‌ அளக்கப்பட்டது. 1940இல்‌ 
உருவானது (இய) 


கம 


102 


௦8 





2 $ப027 (கேன்‌ ஷுகர்‌) - 
கரும்புச்‌ சர்க்ககரை: சுக்ரோஸ்‌ 
(உயி) 

கோச 1000 (கேனைன்‌ டூத்‌) 
- கோரைப்பல்‌: நாயிடத்துக்‌ 
கோரைப்பல்‌ நன்கு வளர்ந்‌ 
துள்ளது. பாம்பிடத்து இது 
நச்சுப்பல்‌. யானையினிடத்து 
தந்தம்‌. பா. 8/6 1௦௦14 (உயி) 


ஸொப்டவ (கேனிபால்‌) ன 
தன்னின உண்ணி: தன்னின 
உயிர்களைத்‌ தானே உண்ணும்‌ 
உயிரி. அரச நாகம்‌ சிறிய பாம்பு 
களை இரையாக உண்ணும்‌. 
உயி) 


வொ 620211௦071 கன்னி 
சாரோ ரீயாக்ஷன்‌) கன்னி 
சாரோ வினை: பென்சால்‌ 
டிகைடை ஒரு கார அடர்‌ கரை 
சலுடன்‌ சேர்த்துக்‌ காய்ச்சும்‌ 
பொழுது பென்சைல்‌ ஆல்க 
காலாகவும்‌ பென்சாயிகக்‌ காடி 
யாகவும்‌ அது மாறும்‌. (வேதி) 
௦202011206௦6 (கெப்பா௫ிடன்‌ ஸ்‌ - 
மின்‌ ஏற்புத்திறன்‌: ௦. மின்‌ 
தேக்கு திறன்‌. காப்புகள்‌, 
கடத்திகள்‌ ஆகியவற்றின்‌ மின்‌ 
னேற்றத்‌ தேக்கு திறன்‌ (இய) 
௦82801107 (கெப்பாடடர்‌) - மின்‌ 
ஏற்பி: மின்தேக்கி. பா. 
ொளோகள (இய) 
எடு -(கேப்பிலாரிட்டி) - 
நுண்புழைக்‌ கவர்ச்ரி: நுண்‌ 
புழைத்‌ இறன்‌. புவி ஈர்ப்பு 


விசைக்கு எஇராக நீர்மங்கள்‌ 


தாமாகவே ஒடுங்கிய இறப்பு 
களில்‌ உயரும்‌ நிகழ்ச்சி. இம்‌ 
முறையில்‌ நீர்மங்கள்‌ உயர்வது 
அவற்றின்‌ அடர்த்தியையும்‌ 
நுண்புழைத்‌  இறணையும்‌ 
பொறுத்தது. நிலத்தடி நீர்‌ 
இத்திறனாலேயே மேலே உயர்‌ 
கிறது. இந்நீரை அதுகம்‌ 
உறிஞ்சித்‌ தாவரங்கள்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்பவை (உயி) 
ழ1/80/1பட்ச (கேப்பிலரி ட்யூப்‌) 
- நுண்புழைக்‌ குழாய்‌; நுண்‌ 
புழைக்‌ கவர்ச்சியுள்ள குழல்‌. 
(இய) 

020180 4421௦ (கேப்பலரி வாட்‌ 
டர்‌) - நுண்புழை நீர்‌: நுண்‌ 
புழைக்‌ கவர்ச்டியால்‌ தாவரங்‌ 
களில்‌ கவறும்‌ நிலத்தடிநீர்‌. 
பயன்கள்‌: 1) தாவரத்தண்டு 
வழியாக ஊட்ட நீர்‌ தாவரத்தின்‌ 
மற்றப்‌ பகுதிக்குச்‌ செல்லுதல்‌. 
2) இந்நெறிமுறையில்‌ தானே 
மை நிரப்பும்‌ ஊறி, மை 
உறிஞ்சித்தாள்‌,  பூத்துணித்‌ 
துண்டுகள்‌ எல்லாம்‌ வேலை 
செய்கின்றன. (உயி) 

௦8211ப/ய௩  (கேப்பிடுலம்‌) - 
நலைக்கொத்து:  இப்பூக்கொத்‌ 
தின்‌ அடிக்காம்பின்‌ தட்டு 
முனையில்‌ பல காம்பில்லாப்‌ 
பூக்கள்‌ இருக்கும்‌. இவற்றை 
யடுத்து மலட்டுச்‌ செதில்‌ வளை 
யம்‌ இருக்கும்‌. எ-டு. சூரிய 
காந்து. பா. ரி05602009 
(உயி) 


௦ஊ 


103 


சோ 





௦35ப19 (கேப்சூல்‌) - பொடுகை: 


பெட்டகம்‌. 1) ஒரு பிளவுறு 
கனி - வெண்டை 2) குச்சியத்‌ 
தால்‌ கண்ணறைப்‌ படலத்தைச்‌ 
சுற்றியுள்ள படலம்‌. 3) மாசி 
யின்‌ கருப்பயிர்த்‌ தலைமுறை 
யின்‌ சிதல்களில்‌ காணப்படும்‌ 
பகுஇ. 4) ஓர்‌ உறுப்பு அல்லது 
பகுதியில்‌ சூழ்ந்துள்ள பாது 
காப்புறை (உய) 

௦2101௪ (கேப்சர்‌) பிடிப்பு: ஒரு 
துகளை மற்றொரு துகள்‌ 
கவரல்‌. எ-டு. நேர்‌ அயனி மின்‌ 
னணுவைக்‌ கவர்ந்து அல்‌ 
லணுவை உண்டாக்குதல்‌. இல 
அணுக்கரு வினைகளில்‌ ஓர்‌ 
அணுக்கரு அல்லணுவைக்‌ 
கவர்வதால்‌ காமா கதிர்‌ ஒளி 
உமிழ்வு ஏற்படும்‌. (இய) 

02780806 (கேரபேஸ்‌) - புற ஒடூ: 
ஆமை, நண்டு ஆகியவற்றின்‌ 
உடலில்‌ மூடியிருக்கும்‌ கடினப்‌ 
புற எலும்புக்‌ கூடு (உயி) 

௦24 - கேரட்டுன பொன்னின்‌ 
தூய்மையளவையும்‌, வைரத்‌ 
தின்‌ எடையளவையும்‌ குறிக்‌ 
கும்‌ சொல்‌. தூய பொன்‌ 24 
கேரட்டு பொன்‌ ஆகும்‌. 14 
கேரட்டு பொன்‌ என்பது அதன்‌ 
24 பகுஇகளில்‌ 14 பகுதிகள்‌ 
பொன்னும்‌ எஞ்சிய 10 பகுதி 


கள்‌ செம்பு என்பதும்‌ பொரு 


ளாகும்‌. 0.200 இஒராமுக்கு 
இணையான ஓரலகு 
பொருண்மை, வைரங்களின்‌ 


பொருண்மைகளை அளக்கப்‌ 


பயன்‌ படூதல்‌. ஏனைய மிக்‌ 
கற்களுக்கும்‌ இதுவே பொருந்‌ 
தும்‌. (இய) 

௦௮6௨91 கார்பரில்‌: ௦,, 11, 1௦, 
வெண்ணிறப்‌ படிகம்‌. கரிமக்‌ 
கரைப்பான்களில்‌ கரையும்‌. 
பூச்சிக்‌ கொல்லி (வேத) 

வேட102 - கார்பைடு: கரியின்‌ 
கூட்டுப்‌ பொருள்‌. பல வகைப்‌ 
படும்‌. (வேது) 

௦216௦01ட00்‌2126 (கார்போஹைட்‌ 
ரேட்ஸ்‌) - மாப்பொருள்‌: உண 
வின்‌ பகுதிப்‌ பொருள்களில்‌ 
ஒன்று. ஸ்டார்ச்சும்‌ சர்க்கரையும்‌ 
சேர்ந்தது. இதிலுள்ள தனிமங் 
கள்‌ கரி, நீர்வளி, உயிர்வளி, 
வெப்பத்தையும்‌, ஆற்றலையும்‌ 
தருபவை. (உயி) 

௦86011௦ 8019 - கார்பாலிகக்‌ காடி: 


பினாயில்‌. தொற்று நீக்கி. 
(வேது) 

வோட்‌ கார்பண்‌ - கரி: ௦, 
அதிகம்‌ பரவியுள்ள உலோகம்‌. 
புறவேற்றுமை கொண்டது. 
எல்லாக்‌ கரிமச்‌ சேர்மங் 
களிலும்‌ உள்ளது. சேராமல்‌ 
இருப்பவை வைரமும்‌ 
இராபைட்டும்‌. மின்சாரத்தை 


யும்‌ வெப்பத்தையும்‌ நன்கு 
கடத்துவது. மின்கலங்களின்‌ 
நேர்மின்‌ வாயான கரித்தண்டு 
கள்‌ செய்யப்‌ பயன்படுவது. 
(வேத) 

௦100 கோார்போனேஷன்‌) 
கரியாக்கஞ்‌ செய்தல்‌: கார்ப 


104 சோ 





னேட்டுகள்‌ என்னும்‌ உப்புகள்‌ 
உண்டாகக்‌ கரியைக்‌ கரி 
ஈராக்சைடுடன்‌ சேர்த்தல்‌ 
(வேது) 

வோ ச (கார்பன்‌ 
சைக்கிள்‌) - கார்பன்‌ சுழற்ரி, 
கரிச்சுழற்ச்‌: சூழ்நிலைக்கும்‌ 
உயிரிகளுக்குமிடையே நடை 
பெறும்‌ கரிச்சுற்று. தம்மூட்ட 
வாழ்விகளான  பசுந்தாவரங்‌ 
கள்‌' காற்றிலுள்ள கரி ஈராக்‌ 
சைடைக்‌, கொண்டு மாப்‌ 
பொருள்‌ தயாரிக்கின்றன. 
இவை வேற்றூட்ட வாழ்வி 
களான விலங்குகளுக்கு 
உணவு. எல்லா உயிரிகளும்‌ 
மூச்சுவிடுவதால்‌, ௬ரி ஈராக்‌ 
சைடு மண்டும்‌ காற்று 
வெளிக்குச்‌ செல்கிறது. நீரில்‌, 
கார்பனேட்டிலும்‌ இரு கார்ப 


னேட்டிலும்‌ கரி அமைந்து 
சேர்க்கைக்கு ஊற்றாக 

அமைதல்‌. (உய) 

௨6௦ வொரு (கார்பன்‌ 


டேட்டிங்‌) - கரிக்காலக்‌ கணிப்பு: 
தொல்பொருள்களின்‌ வயதை 
கரி - 14 அடிப்படையில்‌ உறுதி 
செய்யும்‌ முறை. கரி - 14 
என்பது ஒரு சுவடறி தனிமம்‌ 
(ட்ரேசர்‌ எலிமண்ட்‌) (வேதி) 
கோமு 8/௦:/0 (கார்பன்‌ 
டைஆக்சைடு) - கரி ஈராக்சைடூ: 
௦0.,. காற்றுவெளியில்‌ 0.04% 
உள்ளது. நீரில்‌ ராகக்‌ 
கரைந்து கார்பானிக்காடியைக்‌ 


கொடுக்கும்‌. இந்நீரே சோடாநீர்‌. 


தஇயணைப்பான்‌. 
சோடா செய்யப்‌ பயன்படுதல்‌ 


(வேதி) 


சலவைச்‌ 


௦216௦1 ப5ப(றர/ச (கோர்பன்‌ 
டைசல்பைடு - கரி இரு 
சல்பைடு: 05.. எரியக்கூடிய 
நீர்மம்‌. அழுகிய முட்டையின்‌ 
மணம்‌. கரைப்பான்‌, பூச்சிக்‌ 
கொல்லி.(வேகு) 
பேடி. கோர்போனை 
சேஷண்‌) - கரியாக்கல்‌: கரி 
யாகக்‌ குறைத்தல்‌ (வேது)) 
௦200௦௩ ௱௦பப கார்பன்‌ 
மோனாக்சைடு) ௮ க 
ஒராக்சைட: 00. நிறமற்றது. 
சுவையற்றது, நச்சுத்தன்மை 
யுள்ளது. எரிபொருள்‌. (வேடு) 
வோ *ளாகவெர்ம்‌6்‌ கோர்பன்‌ 
டெட்ரோகுளோரைடூ) - கரி 
நாற்ருளோரைடூ: (94) _, உனமான 
நீர்மம்‌, நிறமற்றது, இனிய 
மணம்‌. நீரில்‌ கரையாது. ஈதரில்‌ 
கரையும்‌, இயணைப்பானாக 
வும்‌ கொழுப்புக்‌ கரைப்பா 
னாகவும்‌ பயன்‌ படுவது. 


(வேதி) 


௦210யா6 கார்பன்கிள்‌), - 
பிளவை: கருமையான ஸ்டேப்‌ 
பிலோ காக்கஸ்‌ என்னும்‌ 
நுண்ணுயிரியால்‌ ஏற்படும்‌ 
அழற்டு. தோலிலும்‌ தோலுக்குக்‌ 
ழும்‌ இருக்கும்‌. அழுகலும்‌, நீர்‌ 
வடிதலும்‌ இதற்குரியவை. 
திறப்பு இல்லாததால்‌, பல 
முனைகளிலிருந்து வடிதல்‌ 


ளோ 


ஏற்படும்‌. பெனிடிலின்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டபின்‌ இது அறவே 
ஒழிந்த நோய்‌. ஒ. ௦௦16. (உமி) 
ம்பா (கார்பரெட்டர்‌) - 
கலவையாக்கி:  அகக்கனற்ட 
எந்திரத்தின்‌ மிக இன்றி 
யமையாப்‌ பகுதி. பெட்ரோலை 
ஆவியாக்கித்‌ தக்க வீதத்தில்‌ 
காற்றுடன்‌ கலக்கச்‌ செய்வது. 
கலவையில்‌ பெட்ரோலும்‌ 
காற்றும்‌ 1:4 என்னும்‌ வீதத்தில்‌ 
இருக்கும்‌. மிதவையினின்று 
நுண்துளை கொண்ட ஊரு 
முனையினால்‌ பெட்ரோல்‌ 
பீச்சப்பட்டுக்‌ கலவையாக்கிக்‌ 
குள்‌ ஆவியாகறது. (இய) 


(9:11 111121: 
ஊனுண்ணி: உயிரின்‌ சதையை 


கொஙுா௦ப5 





(கார்னணிவோர்‌) - 


உண்ணும்‌ 
சிங்கம்‌, புவி. 


விலங்கு. எ.டு. 


உகரம்‌, ॥5௦௦- 
0௦ய5 நாலாம்‌ (கார்னி 
வோரஸ்‌ பிளாண்ட்‌, இன்செக்டி 
வோரஸ்‌ பிளாண்ட்‌) 4 
ஊறுன்னித்‌... தாவரம்‌ 
பூச்சியுணணுந்‌ தாவரம்‌: ஏறிய 
பூச்சிகளை உட்கொண்டு 
நைட்ரஜனைப்‌ பெறுந்‌ தாவரம்‌. 
நைட்ரஜன்‌ குறை ஏற்படும்‌ 
பொழுது இது நடைபெறு 
றது. எ-டு. உட்ரிசூுலோரியா, 


நெபன்தஸ்‌. 


_கோ௦1 0௨ கோனோ 
சைக்கிள்‌) - கானோ குழற்: 
ஒரு. நிறைவான வெப்ப 
எந்திரத்தில்‌ & வீச்சுகளைக்‌ 
கொண்ட மீள்மாறு சுழற்சி. 
அவ்வீச்சுகளாவன: 1) வெப்‌ 
பம்‌ மாறா இறுக்கம்‌ 2) ஓரக 
வெப்பநிலை விரிவு 3) 
வெப்பம்‌ மாறா விரிவு 4) ஓரக 
வெப்பநிலை இறுக்கம்‌. இச்‌ 
சுழற்சியின்‌ பயனுறுதிறன்‌ 
உயர்வரை எல்லையுள்ளதாக 
இருக்கும்‌. மீள்மாறு வெப்ப 
எந்திரத்தின்‌ பயனுறு திறனை 


021010008௩ - கார்சினோஜன்‌: 
புற்றுநோய்க்‌ காரணி எ.டு. 
புகையிலை. (உயி) 

0870120 ௱ப5015 (கார்டியாக்‌ 
மசல்‌) - இதயத்தசை: தானி 
யங்கு தசை. (உய) 

௨ே0/௦0781 (கார்டியோடிராம்‌) 

- இதய வரைவு: இதயத்‌ 
துடிப்புகளை நெளிவுகளாகக்‌ 
காட்டும்‌ வரைபடம்‌. (மரு) 

வோயி௦ரொவரி கோர்டியோடுராப்‌) 

- இதயவரைவி: இதய அலை 


இயக்கத்தை வரைபடமாகப்‌ விட, எவ்வெப்ப எந்திரத்தின்‌ 
பதிவு செய்யும்‌ கருவி. (மரு) பயனுறு இறனும்‌ கூடுதலாக 
081188 (கேரிஸ்‌) - சொத்தை: பற்‌ | இருக்க இயலாது என்பது 
2 ழ்‌ எலும்புச்‌ கங்கன்‌ நெறிமுறை. இது 
எதைவு. ன்‌ ஓதை வெப்ப இயக்கவியல்‌ இரண்‌ 
தல்‌. (உயி) டாம்‌ விதியின்‌ அடிப்படையில்‌ 


அமைந்தது. இந்நெறி முறை 


சோ 


106 கொ 





யின்‌ வேறு பெயர்‌ கானோ 


தேற்றம்‌. பா. 0110 ௫0௪ (இய.) . 


௦21௱௦1119 - கார்னோடைட்‌: கதுரி 
யக்கக்‌ கனிமம்‌. யுரேனியம்‌, 
ரேடியம்‌, வெனாடியம்‌ ஆதிய 
வற்றின்‌ ஊற்று. (வேதி) 

68701806 - கரோட்டின்‌: மஞ்சள்‌ 
நிறத்தையும்‌ இச்சலி நிறத்தை 
யும்‌ உண்டாக்கும்‌ நிறமி. 
வைட்டமின்‌ ஏ முன்னோடி 
(உய) 

62810181௦195 - கரோட்டினாய்டு 
கள்‌: பச்சையம்‌ இல்லாதபோது, 
தாவரப்‌ பசுங்‌ கணிகங்களில்‌ 
காணப்படும்‌ நிறமிகள்‌. நிறம்‌ 
மஞ்சள்‌, ஓவப்பு, இச்லி. 
(உயி) 

வேோ௦ிம்‌ வர்க 
ஆர்ட்டரி)  - 


(காரோடிட்‌ 
கழுத்துத்தமனி: 
பெருந்‌ தமனியிலிருந்து 
இளம்பி இருதமனிகளாகப்‌ 
பிரிந்து தலைக்குக்‌ குருதியளிப்‌ 
பது (உயி) 

௦212- கார்ப்பு மீன்‌: நன்னீர்‌ மீன்‌. 
குளங்குட்டைகளில்‌ காணப்‌ 
படும்‌ உணவு மீன்‌. (உய) 

சொழலி! 5௦6 (கார்பல்‌ போன்‌) - 
மணிக்கட்டு எலும்பு: இருவகை 
களில்‌ எட்டாக ஒவ்வொரு 
வரிசையிலும்‌ நான்கு அமைந்‌ 
இருக்கும்‌. (உ௰) 

௦20௦! (கார்பல்‌) - தல்‌ இலை: 
பூக்குந்‌ தாவரத்தின்‌ பெண்‌ 
இனப்‌ பெருக்க உறுப்பு. 


சூல்பை, சூல்‌, சூல்தண்டு, தல்‌ 
முடி ஆகியவற்றைக்‌ கொண்‌ 
டது. இவ்விலைகள்‌ தனித்தும்‌ 
சேர்ந்தும்‌ இருக்கும்‌. (உயி) 
௦21205 (கார்பஸ்‌) - மணிக்கட்டு: 


மணிக்கட்டு 
இரட்சி (உயி) 
கோரச்‌. (கேரியர்‌) - மரபணுச்‌ 
சுமப்பி: ஒடுங்குமரபணுவைச்‌ 
௬மந்து செல்லும்‌ உயிரி. எ-டு. 
நிறக்குருடைக்‌ கொண்டு 
டடத (உயி) 2) மின்‌ 
னேற்றச்‌ சுமப்பி: முன்னணு 
அல்லது ர்மின்னேற்றத்‌ 
துளை. 3) னர்‌: ஊர்தி அலை. 
(இய) 
ர! 085 (கேரியர்‌ கேஸ்‌) - 
சுமப்பு வளி: வளி நிறவரை 
வியலில்‌ பயன்‌ படுவது. 


எலும்புகளின்‌ 


2 பூ6 (கேரியர்‌ வேவ்‌) - 


ஊர்தி அலை: மின்‌ காந்த 
அலை. வழக்கமாக, நீள்‌ 
வானொலி அலை, அஜுர்‌ 


வெண் எல்லையையோ ரேடார்‌ 
அஇர்வெண்்‌ எல்லையையோ 
கொண்டது. செய்தியைச்‌ 
சுமந்து செல்வது. பண்பேற்றம்‌ 
வாயிலாகச்‌ செய்கி சேர்க்கப்‌ 
படுறது. (இய) 

(11806 - குருத்தெலும்பு: செறி 
வான இணைப்புத்திசு. அழுத்‌ 
தத்தைத்‌ தாங்கவல்லது. 
வேலைக்கேற்ப வேறுபடுவது. 
குழந்தைச்‌ சட்டகத்தில்‌ அதிக 
மாகவும்‌, மனிதச்‌ சட்டகத்தில்‌ 


சோ 


107 


3 





குறைவாகவும்‌ இருப்பது. குருத்‌ 


தெலும்பே பின்‌ எலும்பாக 
மாறுவது. மூக்கு, செவிமடல்‌, 
முள்‌ எலும்புத்தட்டுகள்‌, எலும்பு 
முனைகள்‌, மூட்டுகள்‌ ஆடிய 
வற்றில்‌ குருத்தெலும்பு 
அமைந்து நெ௫ழ்ச்‌௪ அளிப்‌ 
பது. கருவில்‌ உண்டாவது. 
(உயி) 

வேகா ௦௦01012165 (கார்ட்‌ 
டீஷியன்‌ கோவார்டினேட்ஸ்‌) - 
கார்ட்ீஷியன்‌ ஆயத்தொலைகள்‌: 
பகுப்பு வடிவக்‌ கணிதத்தில்‌ 
பயன்படுந்‌ தொகுதி. (கண) 

0211008054 கார்ட்டோகிரமபி) - 
படவரைவியல்‌: படங்களை உரு 
வாக்கும்‌ துறை. (தொ.தநு) 

கோயா!6 (கேரன்டங்‌) - விதை 
முண்டு: பா. 5860. (உயி) 

கெரு00515 (கேரியாப்‌இஸ்‌) - 
மணிக்கனி: உலர்‌ வெடியாக்‌ 
கனி. விதையுறையுடன்‌ 
சூல்பைச்‌ சுவர்‌ சேர்ந்திருக்கும்‌ 
- நெல்‌. (உயி) 

0860206 றா006585 (கேஸ்கேட்‌ 
புராசஸ்‌) -- அருவி (முறை: பல 
நிலைகளில்‌ நடைபெறும்‌ 
முறை. எ-டு. யுரேனியத்தை 
வளமாக்கும்‌ விரவல்‌ முறை 
(வேத) 

0856 ஈ2ாகசொர்டு (கேஸ்‌ கார்ட 
னிங்‌) - உரைக்கடினமாக்கம்‌: 
எஃஒின்‌ மேற்பரப்புக்‌ கடினத்‌ 
தன்மையை உயர்த்தும்‌ முறை. 
இம்முறை பல்லிணை (இயர்‌) 


இறங்கு தண்டுகள்‌ ஆய 
வற்றின்‌ பகுதிகள்‌ செய்வஷஷில்‌ 
பயன்படுவது. (ஷேஷி) 
௦௦58 - கேரின்‌: பால்புரதம்‌. 
எளிஇல்‌ செரிக்கக்‌ கூடியது. 
(உயி) 


08882112 (கேசட்‌) - நுண்‌ 
பெட்டகம்‌: நுண்ணகம்‌. றிய 
தும்‌ நெருக்கமானதுமான 


காந்த நாடாக்‌ கொள்கலன்‌. 
பெட்டக நாடாப்‌ பூவில்‌ 
நாடாவைப்‌ பதிவு செய்து, 
பஇுிவை மீண்டும்‌ கேட்கலாம்‌. 
இது கேட்பு (ஆடியோ) ஆகும்‌. 
தனி ஒளிப்படக்கருவி மூலம்‌ 
ஓளிநாடாவில்‌ காட்ியைப்‌ 
படம்பிடித்துப்‌ பதிவு செய்து, 
தொலைக்காட்சிப்‌ பெட்டியில்‌ 
போட்டுப்‌ பார்க்கலாம்‌. இது 
உருப்பதிவி (வீடியோ) ஆகும்‌. 
அவ்வாறு செய்தல்‌ வியி 
அல்லது விசிஆர்‌ மூலம்‌ நடை 
பெறுவது. (இய) 

02581121112- கேடிடெரைட்‌: வெள்‌ 
ளீயத்தாது. ,வெள்ளீய (19) 
ஆக்சைடு. 310. (வேதி) 

08551ப5, நபாற!6 ௦1 (கேடியஸ்‌, 
பர்பிள்‌ ஆஃப்‌) - கேரியல்‌ 
ஊதா: வெள்ளீயக்‌ (1) குளோ 
ரைடூ கரைசலுடன்‌ பொன்‌ (1॥) 
குளோரைடு கரைசலைச்‌ 
சேர்க்கப்‌ பொன்‌ ஒடுக்க 
மடைந்து ஆழ்ந்த ஊதா 
நிறத்தில்‌ கூழ்மப்‌ பொன்னும்‌ 
வெள்ளீய (1) ஆக்சைடு கூழ்‌ 
மமும்‌ சேர்ந்த கலவை கிடைக்‌ 


6௮2 108 021 





கும்‌. இதுவே கேடுயஸ்‌ ஊதா. 
கருஞ்சிவப்புக்‌ கண்ணாடிகள்‌ 
செய்யவும்‌ உயர்‌ வகைப்‌ பீங்‌ 
கான்‌ பாண்டங்கள்‌ செய்யவும்‌ 
பயன்படுவது (வேதி) 

௦8919 (கேஸ்ட்‌) - இனப்பிரிவு: 
தேனீ, எறும்பு முதலிய சமூகப்‌ 


இச்‌ செயல்‌ இசுக்களில்‌ நடை 
பெறுவது. (உயி) 

0812056156 (கேட்டலிடுஸ்‌ழ - 
வினையூக்கம்‌: பா. வேர்கட6(. 
(வேதி 

02421/94 (கேட்டலிஸ்ட்‌) - வினை 
யூக்‌ உதான்‌' மாறுபடாமல்‌ தன்‌ 
னுடன்‌ சேருகின்ற பொருளை 
மாறுபாடு அடையச்செய்யும்‌ 
வேடப்‌ பொருள்‌. இது இரு 


வகைப்படும்‌. 1) கனிம வினை 


பூச்சிகளில்‌ காணப்படும்‌ 
பிரிவு. எ-டு. அரசி, வேலை 
யாட்கள்‌, ஆண்கள்‌ (உயி) 


0891 1101 (காஸ்ட்‌ அயன்‌) வார்ப்‌ 


பிரும்பு: இரும்பு உலோகக்‌ 
கலவை. 2-5% கரியும்‌ மற்ற 
மாசுகளும்‌ கொண்டது. கடின 
மானது, நொறுங்கக்‌ கூடியது. 
இஇுிலிருந்து எஃகு இடைப்பது. 
குழாய்கள்‌, அடுப்புகள்‌, விளை 
யாட்டூுப்‌ பொருள்கள்‌ முதலி 
யவை செய்யப்பயன்‌ படுவது. 


(வே) 


௦8947211௦1 (கேஸ்ட்ரேஷன்‌) - 
காயடித்தல்‌, விரைநீக்கல்‌: பிறப்‌ 


புறுகளைக்‌ குறிப்பாக 
விரையை நீக்குதல்‌. இது 
பொதுவாகக்‌ கால்நடை 


களுக்குச்‌ செய்யப்படுவது. - 
காளைமாடுகள்‌ (உயி) 


௦02120௦115 (கேட்டபாலிசம்‌) - 
சதைமாற்றம்‌: வளர்சிதை மாற்‌ 
றத்தின்‌ எதைவுப்‌ பகுதி. இஇல்‌ 
அரிய பொருள்கள்‌ எளிய 
பொருள்களாகும்‌. உயிர்‌ 
வேலை செய்ய ஆற்றல்‌ உண்‌ 
டாகும்‌. எ-டு. உயிர்‌ 
வளியேற்றம்‌ (ஆக்‌சிடேஷன்‌) . 


யூக்கி - மாங்கனீஸ்‌ ஈராக்சைடு. 
2) கரிம வினையூக்கி -- தைராக்‌ 
சைன்‌. வினையூக்கி உண்‌ 
டாக்குஞ்‌ செயல்‌ வினையூக்கம்‌. 
இவ்வூக்கி வேதிவினையை 


விரைவுபடுத்துவது. இதன்‌ 
வேறு பெயர்கள்‌: விரைவாக்கி 
(ஆக்சலேட்டர்‌) , உயர்த்தி 


(புரோமோட்டர்‌). இம்மூன்றும்‌ 
ஒரு பொருள்‌ பல சொற்கள்‌ 
(வேதி) 


௦24600 (கேட்டிகரி) - உயர்‌ 


வரிசை: வகைப்பாட்டுப்‌ படி 
நிலையில்‌ டேக்சானின்‌ நிலை. 


எ.டு. குடும்பம்‌, இனம்‌, 
சிறப்பினம்‌. (உயி) 
௦21422((௦ஈ (கேட்டினேஷன்‌) 


தனிம இணைவு: மூலக்கூறுகள்‌ 
உண்டாகத்‌ தனிமம்‌ தன்னை 
இணைத்துக்‌ கொள்ளுதலும்‌ 
அவ்வாறு செய்தலுக்குரிய பண்‌ 
பும்‌ ஆகும்‌ (வேதி) 


௦212711181 (கேட்டார்‌ பில்லர்‌) - 


கம்பளிப்புழு: பூச்சிகளின்‌ 


செ 


109 ௦4 





வாழ்க்கை வரலாற்றில்‌ 
முட்டையை அடுத்த இரண்டாம்‌ 
நிலை. இது ஓர்‌ இளம்‌ உயிர்‌ 
அல்லது இளரி. மிகுவளர்ச்௪ப்‌ 
பருவம்‌. இலைகளைத்‌ இன்று 
பருப்பது. 5 தடவைகள்‌ தோல்‌ 
உரிப்பது. 8 இணை கால்களும்‌ 
9 இணை மூச்சுத்‌ துளைகளும்‌ 
இருக்கும்‌. தற்பாதுகாப்பிற்கு 
உடலில்‌ மயிர்கள்‌ உண்டு. 
வாயில்‌ இரு தாடைகள்‌, உதடு, 
பின்‌ உதடு ஆடிய பகுதிகள்‌ 
இருக்கும்‌. இரு உணரிகளை 
யும்‌ ஏறிய கண்களையும்‌ தலை 
கொண்டிருக்கும்‌. (உயி) 

௦210 ப* (கேட்கட்‌) - தொய்‌ நரம்பு: 
ஆட்டின்‌ குடலிலிருந்து 
செய்யப்படும்‌ கயிறு. அறுவை 
யில்‌ தையல்‌ நார்களாகவும்‌ 
இசைக்‌ கருவிகளில்‌ - வயலின்‌ 
-. இழு நார்களாகவும்‌ பயன்‌ 
படுவது. (உயி) 

வெல (கதார்‌இஸ்‌) ன்‌ 
எழுச்சிப்பாடு: உள மருத்துவத்‌ 
இல்‌ ஒடுங்கிய எண்ணங்களும்‌ 
கருத்துகளும்‌ வெளியாவதைக்‌ 
குறிப்பது. (க.உள) 

வகாப்‌ று ௦8 அரு 
(கத்தார்டிக்‌ தியரி அர்ப்‌ பிளே) 
- காலுதற்‌ ளையாட்டூக்‌ 
கொள்கை: குழந்தைகளின்‌ 
உள்ளத்தில்‌ முடங்கிக்‌ கடக்கும்‌ 
உளவெழுச்சிகள்‌ வெளிப்படக்‌ 
காரணமான வாய்ப்பே விளை 
யாட்டூக்‌ கொள்கை (க.உள) 


௦2௦௱௦ 
மீட்டர்‌) - நீள அளவுமானி: கண்‌ 
வில்லையில்‌ குறுக்குக்‌ கம்பி 
கள்‌ பொருத்தப்பட்ட தொலை 


(கேத்திடோ 


நோக்கி அல்லது நுண்‌ 
ணோக்கி, ஒரு தாங்கியில்‌ 
நிலை நிறுத்தப்பட்டிருக்கும்‌. 
இதனால்‌ இரு அளவுகள்‌ 
குறிக்கப்பற்ற கோலில்‌ இது 
நகரும்‌. பொறித்தொடர்பு 
இல்லாமல்‌ நீளங்களைத்‌ துல்‌ 
லியமாக அளக்குங்‌ கருவி. இது 
நகரும்‌ நுண்ணோக்கி ஆகும்‌. 
(இய) 

௦21008 (கேத்தோடு) - ஸிர்மின்‌ 
வாய்‌ நேரயனிகள்‌ கவரப்படும்‌ 
முனை பா. 81005 (இய) 

02100௨ 13) (கேத்தோடு ரே) - 
எதிர்மின்‌ வாய்க்கதிர்‌: வெற்‌ 
றிடக்‌ குழாமில்‌ மின்சாரம்‌ 
செலுத்தப்படும்பொழுது, எஇர்‌ 
மின்வாயிலிருந்து மின்னணுக்‌ 
கள்‌ உமிழப்படும்‌. இதுவே 
எதிர்மின்‌வாய்க்‌ கஇர்கள்‌ (இய) 

௦0௨. ஈவு. 0501105009, 
௦ (கேத்தோடூ ரே ஆ௫சிலோ . 
ஸ்கோப்‌, சிஆர்‌ ஓ) - ஷீர்‌ மின்‌ 
வாய்க்கதுர்‌ அலைவி: எ௫ர்‌ மின்‌ 
வாய்க்‌ கஇர்க்‌ குழாய்‌ அடிப்‌ 
படையில்‌ அமைந்து மின்‌ குறி 
பாடுகளின்‌ உருக்களைக்‌ காட்‌ 
டும்‌ கருவி. (இய) 

வோ ரஷ்‌. (0௦, சோ 
(கேத்தோடு ரே ட்யூப்‌, ”ஆர்டி)- 
எதாமின்வாய்க்‌ கதர்க்குழாய்‌: 


(5: || 


110 


வே 








எதிர்‌ மின்வாய்க்‌ கஇர்க்குழாய்‌ 
1.இழை 
2. முடுக்கி 4 
3. வளையம்‌ -- 
4. தகடுகள்‌ * 
5. தகடுகள்‌ - 


திரையில்‌ மின்‌ குறிபாடுகளை 
ஒரு கோலமாக மாற்றும்‌ மின்‌ 


னணுக்‌ குழாய்‌. மின்வாய்க்‌ 
கர்‌ அலைவி மற்றும்‌ 
தொலைக்காட்டப்‌ பெறுவி 


ஆகியவற்றின்‌ அடிப்படை இக்‌ 
குழாய்‌ (இய) 

௦௦, 1201100016 (கேத்தோ 
லைட்‌, எலக்ட்ரோலைட்‌) - மின்‌ 
பகுளி: மின்னாற்‌ பகுபடு 
நீர்மம்‌. எஇரயனிகளையும்‌, 
நேரயனிகளையும்‌ கொண்டது. 
இம்‌ மின்னேற்றங்கள்‌ கொண்ட 
ஓட்டத்தால்‌ மின்‌ சாரத்தைக்‌ 
கடத்துவது. எ.டூ. காடி கலந்த 
நீரை மின்னாற்‌ பகுக்க அது 
நீர்வளியாகவும்‌, உயிர்வளி 
யாகவும்‌ பிரியும்‌. உப்புக்‌ 
கரைசல்களும்‌ காடிக்‌ கரைசல்‌ 


களும்‌ மின்‌ பகுளிகள்‌. (வேது) 


| ௦ 


(கேட்டயான்‌) - 
நேரயனி:  நேர்மின்னேற்றங்‌ 
கொள்ளும்‌ அயனி. அணுக்களி 
லிருந்தும்‌ மூலக்கூறுகளிலிருந்‌ 
தும்‌ மின்னணுக்களை நீக்குவ 
தால்‌ தோன்றுவது. மின்னாற்‌ 
பருப்பில்‌ நேரயனிகள்‌ ஏர்‌ 
மின்வாய்‌ நோக்கிச்‌ செல்‌ 
பவை. பா. வா. (இய) 


௦௦ (கேட்ஒண்‌ு - ஐஜேோசல்‌ 
பூக்கொத்து,  கிர்ப்பூக்கொத்து: 
பல காம்பற்ற பூக்கள்‌ இது 
லிருக்கும்‌. இவை வழக்கமாக 
ஒருபால்‌ பூக்கள்‌ -- நாயுருவி. 
உயி) 


08002 உரக கோடுவா ஈக்‌ 
குய்னா) - வால்‌ நரமபுத்திரள்‌: 
தண்டுவட நரம்புகளின்‌ கடைசி 
4 இணைகளால்‌ உண்டாகும்‌ 
நரம்பு முடிச்சு. முதுகெலும்புக்‌ 
குள்‌ அமைவது. (உயி) 

௦80021 1௦5௨ கோடல்‌ லோபம்‌) - 
வால்மடல்‌: பாலூட்டிகளின்‌ 
கல்லீரலிலுள்ள இறு கதுப்பு. 
உயி) 

௦8ப0219 (காடேட்‌) - வால்நுனி: 
இலையின்‌ முனை மெலிந்து 
நீண்ட வாலாதல்‌. (உயி 

௦20060 (காடக்ஸ்‌) - அழுமரம்‌: 
1) பனை அல்லது பெரணி 
யின்‌ நடுப்பகுதி. 2) இல இரு 
மேல்‌ பருவப்‌ பயிர்களின்‌ அடி, 
நிலையாகப்‌ பருத்திருத்தல்‌. 
(உயி) 


மெய 


117 


2 :]| 





கோலிபுளோரி) - 
தண்டு பூக்கள்‌ உண்டாக்கல்‌: இது 
முதியதும்‌ தடித்ததும்‌ இலை 


கேப!!100ு7 


யற்றதுமான இளைகளில்‌ 
உண்டாதல்‌. எ.டு. கோகோ. 
(உயி) 

[2:11:11 21/21 (காஸ்டிக்‌ 


ஆல்கலி) - ஏரிகாரம்‌: சோடியம்‌ 
அல்லது பொட்டாடியம்‌ அய்டி 
ராக்சைடு (வேதி) 

கெபி 801886 (காஸ்டிக்‌ 
பொட்டாஷ்‌) - எரி பொட்டாஷ்‌: 
பொட்டாஷியம்‌ அய்டிராக்சைடு 
(வேத) 

08ப5110 5002 (காஸ்டிக்‌ சோடா) 
- எரிசோடா: சோடியம்‌ அய்டி 
ராக்சைடூ (வே) 

செ1121100 (கேவிடேஷன்‌) - 
குழியாதல்‌: உயர்‌ நேர்‌ விரைவி 
னால்‌ அழுத்தங்குறைவதால்‌, 
ஓடும்‌ நீர்மத்தில்‌ ஆவி நிறைந்த 
குழிகள்‌ உண்டாதல்‌. நீர்மத்தில்‌ 
குழிகள்‌ தோன்றுதல்‌. (இய) 

09163112/ ௨0ப2107 (செலஸ்டியல்‌ 
ஈக்குவேட்டர்‌) - விண்‌ நடுக்‌ 
கோட: விண்கோளப்‌ பெரு 
வட்டம்‌. விண்கோளத்தை இது 
வட, தென்‌ கோளங்களாகப்‌ 
பிரிப்பது. (வானி) 


26165113! ௫௦௦8! (செலஸ்‌ 
டியல்‌ மெக்கானிக்ஸ்‌) - விண்‌ 
விசை இயல்‌: விண்‌ பொருள்‌ 
களுக்கிடடையே உள்ள விசை 
கள்‌, இயக்கங்கள்‌ ஆகியவற்றை 
ஆராயுந்துறை. நியூட்டன்‌ 


இயக்க விது, ஈர்ப்பு விதி ஆகிய 
வற்றின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்தது. ஏவிய பின்‌ 
செயற்கை விண்‌ பொருள்‌ 
களையும்‌ ஆராய்வது (வானி) 
0612511821] 80௪6 (செலஸ்டியல்‌ 
ஸ்பியர்‌) - விண்‌ கோளம்‌: முடி 
விலா ஆரமுள்ள கற்பனைக்‌ 
கோளம்‌. இ௫இல்‌ விண்பொருள்‌ 
கள்‌ அடங்கியுள்ளன. (வானி) 


09165(111௦ செலஸ்டைன்‌: 
ஸ்ட்ரான்்‌ஷியம்‌ சல்பேட்டின்‌ 
கனிம வடிவம்‌. 5150, (வேத) 

௦2! (செல்‌ - உயிரணு, 
கண்ணறை: உயிரியின்‌ அடிப்‌ 
படை அமைப்பலகும்‌ வேலை 
யலகுமாகும்‌. இடஇலுள்ள 
உயிர்ப்பொருள்‌ முன்‌ கணியம்‌ 
(புரோட்டோபிளாசம்‌) . இக்‌ 
கணியம்‌ உயிரின்‌ இயற்பியல்‌ 
அடிப்படை. இது மூன்று பகுதி 
களைக்‌ கொண்டது. 1) கண்‌ 
ணறைச்‌ சுவர்‌ (செல்வால்‌) 
இது தாவரத்திற்கே உரியது. 
கண்ணறைப்‌ படலம்‌ (செல்‌ 
மெம்பரன்‌) . தாவரம்‌, விலங்கு 
ஆகிய  இரண்டிற்குமுரியது. 
இவை இரண்டும்‌ கண்ணறை 
யின்‌ எல்லைகள்‌. 2) கண்‌ 
ணறைக்‌ கணியம்‌ (சைட்டோ 
பிளாசம்‌) இது கண்ணறையின்‌ 
செயற்களம்‌. இடல்‌ கணிகங்‌ 
கள்‌ (பிளாஸ்டிட்ஸ்‌) , 
கோல்கைப்‌ பொருள்கள்‌, நுண்‌ 
புரிகள்‌ (மைக்ரோசோம்ஸ்‌) 
இழையன்கள்‌ (மைட்டோ 


மே] 


காண்ட்ரியா) முதலிய பகுதிகள்‌ 


உள்ளன. 3) உட்கரு 
நியூக்ளியஸ்‌) இது உயிரணு 
வின்‌ கட்டுப்பாட்டு மையம்‌. 
இதில்‌ நுண்‌ உட்கரு (நியூகிளி 
யோலஸ்‌) நிறப்புரிகள்‌, மர 
பணுக்கள்‌ ஆகியவை 
உள்ளன. இவை மரபுப்‌ பண்‌ 
புடையவை. உயிரணுவின்‌ 
செயல்கள்‌ அனைத்தையும்‌ 
கட்டுப்படுத்துபவை. 

உயிரணுவின்‌ மரபணுக்களில்‌ 
டிஎன்‌ஏ., ஆர்‌ என்‌ஏ. சான்னும்‌ 
விந்தை வேடுிப்பொருள்கள்‌ 
உள்ளன. இவற்றில்‌ முன்னது 
மரபுப்‌ பண்பை ஒரு தலை 
முறையிலிருந்து மற்றொரு 





விலங்குக்‌ கண்ணறை 
. கணிமப்படலம்‌ 


1 

2. கண்ணறைக்‌ கணியம்‌ 
3. நுண்குமிழ்‌ 

4. இழையன்‌ 

5. மையமப்புரி 

6. கோல்கை பொருள்‌ 

7. உட்கருப்படலம்‌ 

8. உட்கரு 

9. நுண்‌ உட்கரு 

0. நிறமியன்‌ 


௦8! (செல்‌) 


௦1 





தலை முறைக்கு எடுத்துச்‌ செல்‌ 
வது. புரதச்‌ சேர்க்கையைக்‌ 


கட்டுப்படுத்துவது. பின்னது 
முன்னதிற்கு அதன்‌ பல 
வேலைகளிலும்‌ துணை 


புரிவது. முன்னது இல்லை 
யேல்‌ பின்னதும்‌ இல்லை. 
கண்ணறை என்னும்‌ அருமை 
யான சொல்‌ தஇினமணிச்சுடர்‌ 
மூலம்‌ வழக்கேறியது. (உய) 
மின்கலம்‌: நேர்‌ 
மின்னோட்டத்தை அளிக்கும்‌ 
கருவி. முதன்முதலில்‌ அமைக்‌ 
கப்பட்டது ஓல்ட்டா மின்கலம்‌. 
இதில்‌ முனைப்படுதல்‌ (போல 
ரைசேஷன்‌) உள்ளிட நிகழ்ச்சி 
(லோகல்‌ ஆக்ஷன்‌) ஆலய இரு 
குறைகள்‌ உள்ளன. இவை 
நீங்கிய மின்கலம்‌ முதல்‌ மின்‌ 
கலமாகும்‌ (பிரைமரி செல்‌). 
இது தானியல்‌ மின்கலம்‌, 
பைக்ரோமேட்‌ மின்கலம்‌, 





ஓல்ட்டா மின்கலம்‌ - 
. நீர்த்த கந்தகக்காடி 2. செம்பு 
. துத்தநாகம்‌ 4. கம்பி 
_ காந்தமுள்‌ 
: அய்டிரஜன்‌ குமிழி 


கக படே 


௦ வ 


061 





புன்சன்‌ மின்கலம்‌, லெக்‌ 
லாஞ்சி மின்கலம்‌, பசை மின்‌ 
கலம்‌ என ஐந்து வகைப்படும்‌. 
௦611 6௦ஸ்‌, நளர்வரு0ு (செல்‌ 
பாடி, பெரிகேரியான்‌) - கண்‌ 
ணறைப்‌ பொருள்‌: உட்கரு 
வுள்ள நரம்பணைவின்‌ பகுது. 
இதன்‌ விரிவுகளே ஆச்டியன்‌ 
களும்‌ இளையன்களும்‌. பா. 
॥௦யா0ஈ. (உய) 


௦61 01415101 (செல்‌ பன்‌ இறு - 
கண்ணறைப்‌ 
முதன்மையாக ட வகைப்‌ 
படும்‌. 1) இழைப்பிரிவு (மிட்டா 
ஸ்‌) 2) குன்றல்‌ பிரிவு (மீயா 
சிஸ்‌). ஏனைய இருவகைகள்‌ 
1) இழையில்‌ பிரிவு (ஏமிட்டா 
சிஸ்‌) 2) கட்டவிழ்‌ உட்கருப்‌ 
பிரிவு (ஃபிரீ நியூக்கிளியர்‌ 
டிவிஷன்‌) 

௦௮1௦61051௦ (செல்‌ இன்குளூ 
ஷன்ஸ்‌) - கண்ணரைச்‌ சேர்வு 
கள்‌: இவை  கண்ணறைச்‌ 
சாற்றிலுள்ள கரிம, கனிம 
வகைப்‌ பொருள்கள்‌. கரைசல்‌ 
களாகவோ இண்மத்‌ துகள்‌ 
களாகவோ இருக்கும்‌. வளர்‌ 
சிதை மாற்ற விளை பொருள்‌ 
கள்‌. ஒரு இல சேமிப்புப்‌ 
பொருள்கள்‌. ஏனையவை 
கழிவுகள்‌. சர்க்கரைகள்‌, 
புரதமணிகள்‌, எண்ணெய்கள்‌, 


கரிமக்காடிகள்‌, கனிம 
உப்புகள்‌, நிறமிகள்‌, பால்‌ 
முதலியவை இவற்றில்‌ 


அடங்கும்‌. (உய) 
௮. ௮.9 


0611 ஈ௱மாகாடி 
ஈாமாகாகி, நாக ௱௱£ 
(செல்‌ மெம்பரன்‌, பிளாஸ்மா 


85௮ 


மெம்பரன்‌, பிள ஈஸ்மா 
லெம்மா) 4 கண்ணறைப்‌ பட 
லம்‌, கணிமப்‌ படலம்‌: 
கண்ணறையின்‌ வெளிப்புற 
எல்லையான ஒரு வழி 
ஊடுருவு படலம்‌. புரதத்தாலும்‌ 
கொழுப்பாலும்‌ ஆனது. 


பொருள்கள்‌ உள்வருவதையும்‌ 
வெளிச்‌ செல்வதையும்‌ கட்டுப்‌ 
படுத்துவது. கண்ணறைச்‌ 
சுவராக்கத்தில்‌ இறந்த பங்கு 
பெறுவது. (உயி) 


௦௨1 201165 (செல்‌ இயரிஸ்‌) - 


கண்ணறைக்‌ கொள்கைகள்‌: 
1) உயிரிகளின்‌ அமைப்‌ 
பலகும்‌, வேலையலகும்‌ உயி 
ரணு. 2) அனைத்து உயிருக்‌ 
களும்‌ முன்னரே தோன்றிய 
கண்ணறைகளிலிருந்தே உண்‌ 
டாகின்றன. (உய) 


௦1 921/0 (செல்‌ வால்‌) - கண்‌ 


ணரைச்‌ சுவர்‌ பா. ௦81 (உய) 


௦€100ஈ316 (செல்லோபேன்‌) - 


கண்ணாடித்தாள்‌:  காடியுடன்‌ 
செல்லுலோஸ்‌ சாந்தேட்டுக்‌ 
கரைசலைகச்‌ சேர்க்க, இத்தாள்‌ 
விடைக்கும்‌. பொருள்கள்‌ மீது 
சுற்றப்‌ பயன்படுதல்‌. (வே) 


௦61/ப/௦10- செல்லுலாய்டூ: சூடத்தி 


லிருந்தும்‌ செல்லுலோஸ்‌ நைட்‌ 
ரேட்டிலிருந்தும்‌ செய்யப்படும்‌ 
வெப்பப்‌ பிளாஸ்டிக்‌ பொருள்‌ 


(வேதி) 


மக 






வி] 
.0.ப.2.௮ுய 


(பரப 
தெய ஒஞ 









“ஸீ 
“புஷரா.மனு 


0ி.2.ப09 
ப்பம்‌ 


௮41 யமன்‌) ளு 


யய 


புலவு 1ஐா மர) 


ம*2ஞு 
யி) 


ல மு 
பம 


ல மளு 
92.ம91] 


மூல 
ஞு ரா 
ஐய பமு 


முக மரு 
மறப்ப 


மாறு 
ரல மரு 


“மஹி 





௦61/ப/086 (செல்லுலோஸ்‌) - 
மாவியம்‌: பன்மச்‌ சர்க்கரைடு 
எல்லாத்‌ தாவரக்‌ கண்ணறைச்‌ 
சுவர்களின்‌ சட்டகம்‌. (உயி) 


௦௨2௩ (சிமெண்டு) படிகாரை: 
இது ஒரு கட்டுமானப்‌ பொருள்‌. 
1824இல்‌ ஆங்கில நாட்டைச்‌ 
சார்ந்த கொத்தனார்‌ ஜோசப்‌ 
ஆஸ்பிடின்‌ என்பவரால்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்டது. இக்‌ 
காரை கால்சியம்‌ இலிகேட்டு, 
கால்சியம்‌ அலுமினேட்‌ ஆகிய 
வற்றின்‌ கலவை. இதில்‌ றிது 
ஜிப்சமும்‌ உண்டு. இது பல 
வகைப்படும்‌. (வேக) 

ஊம்‌, உள 014 (செமண்ட்‌ 
செட்டிங்‌ ஆஃப்‌) - ஏிமெண்டுூ 
இறுகுதல்‌. பா. 521480 (வேது) 


ளோ்(ரா806 ளு ள்ள 

(சென்டி௫ரேடு தர்மாமீட்டர்‌) - 
சென்டிகிரேடு வெப்பநிலை 
மானி: செல்ஏியஸ்‌ என்பவரால்‌ 
(1701 - 44) 1742-இல்‌ 
அமைக்கப்பட்டது. இடுல்‌ 
வழக்கமாக உருகுநிலை 0 
(பனி உருகுநிலை கொதி 
நிலை 100” (நீரின்‌ கொடு 
நிலை) பா. ஊர்ச்‌ 
1/௭௱௦ு௱ எ (இய) 


௦௦ப்றாஊாஉ ராவா - சென்டிமீட்டர்‌ 
இராம்‌: புவிஈர்ப்பு அலகு. ஒரு 
விராம்‌ எடை விசை, ஒரு 
பொருளின்‌ மீது செயற்பட்டு 
அதனை ஒரு செண்டிமீட்டர்‌ 
தொலைவு நகர்த்தும்‌ போது 


செய்யப்படும்‌ வேலையின்‌ 
அளவாகும்‌. (இய) 


சளோர்‌/0606ே (சென்டிபீடு) - 


பூரான்‌: ஊனுண்ணி. உதட்டுக்‌ 
காலிகள்‌ (சைலோயபோடா) 
வகுப்பைச்‌ சார்ந்தது. மேல்‌ 
€ழாக உடல்‌ தட்டையானது. 
ஒவ்வரு கண்டத்திலும்‌ ஒரணை 
ஊருங்கால்கள்‌ உண்டு. 
ஓரிணை கடினத்‌ தாடைகள்‌, 
துருவுதாடைகள மற்றும்‌ &மழுதடு 
வாயுறுப்புகளாக உள்ளன. 
(உயி) 


லோம்‌ க! ஈவங௦பக வூ, 5 


(சென்ட்ரல்‌ நர்வஸ்‌ சிஸ்டம்‌ 
சென்‌எஸ்‌) - மைய நரம்பு 
மண்டலம்‌: மூளை, தண்டுவடம்‌ 
அவற்றோடு தொடர்புடைய 
நரம்புகள்‌ ஆஒஇியவற்றைக்‌ 
கொண்டது. தூண்டலக்கேற்ற 
துலங்கலை உணடாக்குவது. 
உடலின்‌ வேலைகள்‌ யாவற்றை 
யும்‌ ஒரு முகப்படுத்திக்‌ 
கட்டுப்படுத்துவது. இதன 
துணை மண்டலமே தானியங்கு 
நரம்பு மண்டலம்‌ (ஆட்டோ 
மெடிக்‌ நர்வஸ்‌ சிஸ்டம்‌) இது 
பரிவு நரம்பு மண்டலம்‌ (ஓம்ப 
தட்டிக்‌ நர்வஸ்‌ ஏிஸ்டம்‌) 
துணைப்‌ பரிவு நரம்பு மண்‌ 
டலம்‌ (பாராடம்பதட்டிக்‌ இஸ்‌ 
டம்‌) என இரு வகைப்படும்‌. 
(உயி) 


ளோர்க! றாவ பார்‌, பேய 


(சென்ட்ரல்‌ புராச௫ங்‌ யூனிட்‌, 


எபியூ மைய முறையாக்கு 


௨ 





அல்கு: மையச்‌ செயலகம்‌ பா. 


பேழ்‌ (இய) 


கோரா. (சென்ட்ரார்க்‌) - 
மையம்‌ அமைதிச்‌: முன்‌ 
மையத்திசுவில்‌ (புரோட்டோஸ்‌ 
பீல்‌) ௮ச்‌ன்‌ மையத்தில்‌ முன்‌ 
மரவியம்‌ (புரோட்டோசைலம்‌) 
இருத்தல்‌. பா. ௨0௮, 
2௦, றாள்‌. (உயி) 
௦௨ (செண்டர்‌) - மையம்‌: 
நரம்புத்‌ தொகுஇயின்‌ பகுதி. 
எ.டு. மூச்சு மையம்‌. (உயி) 
௦ம்‌ ௦4 மோசர்பா6 (செண்டர்‌ 
ஆஃப்‌ கர்வேச்சர்‌) - வளைவு 
மையம்‌ பா. ஈரா. (இய) 
மோ ௦4 ராவா (சென்டர்‌ 
ஆஃப்‌. இராவிட்டி) - ஈர்ப்பு 
மையம்‌ ஒரு பொருளின்‌ 
பொருண்மை முழுதும்‌ குவியம்‌ 
புள்ளி. காட்டாக, வட்டத்திற்கு 
ஈர்ப்பு மையம்‌ அதன்‌ மையப்‌ 
புள்ளியாகும்‌. (இய) 


சோம்‌ !1ப031 10106 (சென்ட்ரிபு 
கல்‌ போர்ஸ்‌) - மையவிலகு 
சை: மையம்‌ நோக்கியுள்ள 
முடுக்கத்தில்‌ சுழலும்‌ பொருள்‌ 
ஒன்று தன்‌ நிலைமத்தினால்‌ 
உண்டாக்கும்‌ தடை. இது மைய 
நோக்கு விசைக்குச்‌ சமமான 
தும்‌ எதிரானதுமாகும்‌. 
தலைக்குக்‌ இடைமட்டமாகச்‌ 
சுற்றும்‌ கல்லில்‌ மையத்தை 
விட்டு வெளியே இழுக்கும்‌ 
விசையே மைய விலகு விசை. 
வட்ட இயக்கத்தைச்‌ சார்ந்தது. 


இதனடிப்படையில்‌ மைய 
விலக்கு சுழலி, வாட்டின்‌ ஆளி 
ஆகிய கருவிகள்‌ வேலை 
செய்பவை. பா. மொர்ர்றள்ல்‌ 
ர௦௦6. (இய) 


கோளண்!௦16, சோம்‌௦06௦ற6 (செண்‌ 


டிரியோல்‌, செண்ட்ரோசோம்‌) - 
மையப்புரி: உட்கருப்படலத்‌ 
இற்கு வெளியே செயல்‌ 
ஓடூங்கிய கண்ணறைகளில்‌ 
காணப்படும்‌ நுண்ணிய 
உருளை வடிவப்‌ பொருள்‌. 
இழைப்‌ பிரிவிலும்‌ குன்றல்‌ 
பிரிவிலும்‌ கதர்‌ முனைகளை 
உண்டாக்குவது. தாவரக்‌ கண்‌ 
ணறை, விலங்குக்‌ கண்ணறை 
ஆலய இரண்டிலும்‌ காணப்‌ 
படுவது. (உயி) 


பற வ! 76106 (செண்ட்ரி 


பீட்டல்‌ போர்ஸ்‌) - மைய நோக்கு 
விசை: வட்டப்‌ பரிஇ வழிச்‌ 
செல்லும்‌ துகள்மீது வட்ட 
மையத்தை நோக்கச்‌ செயற்‌ 
படும்‌ விசை. கயிற்றில்‌ கட்டப்‌ 
பட்ட கல்‌ சுழற்டுயில்‌ கயிற்றில்‌ 
உருவாகும்‌ விசை மைய 
நோக்கு விசை. இது வட்ட 
இயக்கத்தைச்‌ சார்ந்தது. பா. 
ொராரப0வ110106. (இய) 


௦௦0 (செண்ட்ராய்டு) -. 


ணிவு மையம்‌: ஒரே சீரான 
அடர்த்தியுள்ள ஒரு பொருளின்‌ 
மேற்‌ பரப்பில்‌ ஈர்ப்பு மையம்‌ 
அமையும்‌ புள்ளி. (இய) 


[2:1111221711:11-1 16) 


81016 24140௦ (செண்ட்‌ 


சோ 


177 





ரோமியர்‌, இனோமியர்‌, ஸ்பிண்‌ 


டில்‌ அட்டேச்மெண்ட்‌) ப 
மையப்படி, இயக்கப்படி, க$ர்‌ 
இணைப்பு: நிறப்புரியின்‌ பகுதி. 
இழைப்‌ பிரிவிலும்‌ குன்றப்‌ 
பிரிவிலும்‌ கதஇிரிழை இடல்‌ 
இணைந்திருக்கும்‌. (உயி) 
௦௭்ப௱ (செண்ட்ரம்‌) - நடு 
வகம்‌்‌ ஒரு முள்‌ எலும்பின்‌ 
எடை தாங்கும்‌ மையப்‌ பகுது. 
பிடர்‌ எலும்பிலும்‌, பிடர்‌ 
அச்டிலும்‌ இல்லை. (உயி) 

௦60௮1/01௦12% (செப்பலோ 
தொரேக்ஸ்‌) - தலைமார்பு: 
நண்டிலுள்ளது போனறு தலை 
யும்‌ மார்பும்‌ இணைந்திருப்பது 
(உயி) 

௦௨12௱00௦5 (செராமிக்ஸ்‌) - வனை 
பொருள்கள்‌: அஇக உருகுநிலை 
யிலுள்ள கனிமங்கள்‌, பயனுள்‌ 
ளவை -- மட்பாண்டம்‌, பீங்கான்‌ 
(வேதி.) 

௦௦௭௦211௮ (சர்கேரியா) - முதிரிலி: 
முதிரா உயிரி. ஒட்டுண்ணி 
களான தட்டைப்புழுக்களில்‌ 
இம்‌ முதிரா உயிரி நிலை 
உள்ளது. (உயி) 

. 08101 (செர்‌9) - வாலுறுப்புகள்‌: 
பூச்சிகள்‌, கணுக்காலிகள்‌ 
ஆஇயவற்றின்‌ வயிற்றின்‌ பின்‌ 
முனையிலுள்ள ஓரிணைப்‌ 
படல உறுப்புகள்‌. (உயி) 

வெல்வ்பாா (செரிபெல்லம்‌) - 
சிறுமூளை: பின்‌ மூளையின்‌ 
பெரும்பகுதி இது. இரு அரைத்‌ 


இரளைகளாகப்‌ பிரிந்துள்ளது. 
இந்திரளைகளில்‌ மேலும்‌ பல 
பகுதிகள்‌ உள்ளன. வேலை 
கள்‌: 1) இயக்குத்‌ தசை 
களுக்கிடையே ஒத்துழைப்பை 
உண்டாக்கி நடத்தல்‌, ஓடுதல்‌ 
முதலிய இயக்கு வேலைகள்‌ 
நடைபெற மூளைக்கு உதவுதல்‌ 
2] உடலின்‌ நேர்த்தோற்‌ 
றத்துற்கும்‌ நிலைப்புக்கும்‌ 
இதுவே காரணம்‌ ஐ. 20 ப௱ 
பார்க்க படம்‌ மாவா. (உயி) 


௦மாக! ரலடு நவ்ப௱ 
(செரிபரல்‌ கார்டெக்ஸ்‌, பேலி 
யம்‌) - பெருமூளைப்புறணி, மூட 
கம: பெரு மூளையின்‌ பகுது. 
விருப்பத்திற்குட்பட்ட இயககங்‌ 
களையும்‌ பார்வை, கேட்டல்‌, 
தொடுதல்‌ முதலிய உறுத்‌ 
துணர்ச்சிகளையும்‌ கட்டுப்படுத்‌ 
துவது. பா. சோஸாப௱. (உ௰) 

௦மா௦-501ஈ21 ரிக்‌ கோ 
(செரிபரோ ஸ்பைனல்‌ 
புளூயிட்‌, இஎஸ்‌எஃப்‌) - பெ 
மூளைத்‌ தண்டு வடப்‌ பாய்மம்‌: 
கொழு நீரை அமைப்பில்‌ 
ஒத்தது. மைய நரம்பு மண்ட 
லத்தைத்‌ தீங்கிருந்து 
காப்பாற்றுவது. (உயி) 

மாப (செரிபரம்‌) - 
பெருமூளை: இது மூளையின்‌ 
சிறந்த பகுதி. இட அரைத்‌ 
திரளை, வல அரைத்‌ இரளை 
என இர்ண்டாகப்‌ பிரிந்‌ 
துள்ளது. இத்திரளைகளில்‌ 
பல பகுதிகள்‌ உண்டு. வேலை 


சோ 


118 


௦4 





கள்‌: 1) உடலின்‌ வேலைகள்‌ 
யாவற்றையும்‌ ஒரு முகப்படுத்து 
வறதட 2) செயற்கை மறி 
வினையைக்‌ கட்டுப்‌ படுத்து 
விறது. 3) அறிவுக்‌ கூர்மைக்கும 
நினைவாற்றலுக்கும்‌ காரணம்‌. 
பார்கக படம விர (உயி) 


௦! (செரின்‌) - வெண்‌ 
மெழுகு: கடினமானது, 
நொறுங்கக்‌ கூடியது. தேன்‌ 
மெழுடிற்கு மாற்றாக வணணங் 
களிலும்‌ மெழுகுகளிலும்‌ பயன்‌ 
படுவது. (வே) 


௦வர்பா - செரியம்‌: 0. கம்பியும்‌ 
தகடுமாகக்‌ கூடிய தனிமம்‌. பல 
கனிம உப்புகளில்‌ காணப்‌ 
படுவது. உலோகக்‌ கலவை 
களிலும்‌ கண்ணாடித்‌ தொழிலி 
லும்‌ பயன்படுவது. (வேஇ) 


௦ப௱ாஊ (செருமன்‌) - செவி 
மெழுகு: காதுக்‌ குரும்பை. 
புறச்செவிக்குழல்‌ மெழுகுச்‌ 
சுரப்பிகள்‌ இதனைச்‌ 


சுரப்பவை. செவிக்குள்‌ புழுதி 
நுழைவதைத்‌ தடூப்பது. (உயி) 
௦870895112 - செருசைட்‌: காரீயத்‌ 
தாது. %.00.. (வேஒ) 


061021 421286 (சர்விகல்‌ 
வெர்ட்டி பிரே) கழுத்து முள்‌ 
எலுமபுகள: தலையைத்‌ தாங்கு 
பவை. பா. 94ஊ7%மால! ௦/0 
(உயி) 

௦௨0 (சர்விக்ஸ்‌) - கழுத்து: 
பாலூட்டிகளில்‌ கருப்பைக்கும்‌ 
பிறப்பு வழிக்கும்‌ இடையே 


உள்ள பகுதி 2) மார்பையும்‌ 
தலையையும்‌ இணைப்பது 
(உயி) 


095 84/51 (ஒஜிஎஸ்‌ முறை) - 
செ.ம்‌.கி.வி. முறை: செண்டி 
மீட்டர்‌, கிராம்‌, வினாடி 
ஆலியவைகளை அடிப்படை 
அலகுகளாகக்‌ கொண்ட முறை. 
தற்பொழுது நடைமுறையில்‌ 
இல்லாதது. (இய) 

௦௮௦18 (€ட்டே) - முள்‌ மயிர்கள்‌: 
மண்‌ புழுக்களில்‌ உள்ளவை. 
கைட்டினாலானவை. (உயி) 

௦/௩ (செயின்‌) - தொடர்‌: ஒரு “ 
மூலக்கூறில்‌ இரண்டிற்கு மேற்‌ 
பட்ட அணுக்கள்‌ ஒன்றுடன்‌ 
மற்றொன்று பிணைப்புகள்‌ 
உண்டாகும்‌ பொழுது ஏற்படும்‌ 
தொடா (வேத) 

௦வாாச௮01/00 (செயின்‌ ரீயாக்‌ 
ஷன்‌) - தொடர்வினை: யுரேனி 
யம்‌ 235 என்னும்‌ கஇரியக்கத்‌ 
தனிமம்‌ தொடர்ந்து இதைதல்‌. 
இச்தைவுக்கு அல்லணுக்கள்‌ 
குண்டுகளாகப்‌ பயன்படூதல்‌, 
இதனால்‌ ஒிடைப்பது அளப்‌ 
பரிய ஆற்றல்‌. (இய) 

௦21228 (சாலசா) - 1) தலட: 
விதையிலைத்‌ தாவரச்‌ தலில்‌ 
பரு இசுவும்‌ (நியூசெல்லஸ்‌) ்‌ 
மேலுறைகளும்‌ (இண்ட 
குமெண்ட்ஸ்‌) சேருமிடம்‌. 
தோஷ 3) கல்நாண்‌: பறவை 
முட்டையின்‌ மஞ்சள்‌ கருப்‌ 
பையை நிலைநிறுத்தும்‌ கயிறு. 
(வில) 


௦௮ 


௦121 (சாக்‌) - சாக்கட்டி: 0௦, 
சுண்ணாம்புக்கட்டி. கால்டியம்‌ 
கார்பனேட்‌. (வே௫) 


௦06), சாம்‌! (சேன்ஜ்‌, 
கெமிகல்‌) - வேடிமாற்றம்‌: 
புதய பொருள்‌ உண்டாகக்‌ 
கூடிய நிலைத்த மாற்றம்‌ எ.டு. 
துருப்பிடித்தல்‌. வெப்பம்‌, ஒலி, 
ஓளி மின்சாரம்‌, நிறமாற்றம்‌ 
ஆகியவற்றை இம்மாற்றம்‌ உண்‌ 
டாக்கும்‌. நெருங்கெய தொடர்பு, 
சூடாக்கல்‌, ஒளி, மின்சாரம்‌, 
வினையூக்கி ஆகியவை இதைத்‌ 
தூண்டவல்ல காரணிகள்‌. 
கூட்டுப்பொருள்‌ இம்மாற்றத்துிற்‌ 
குட்பட்டது (வேத) 

காடி நர! (சேன்ஜ்‌ 
பிஓகல்‌) - இயல்புமாற்றம்‌: புதிய 
பொருள்‌ உண்டாகாத தற்‌ 
காலிக மாற்றம்‌. எ-டு. பனிக்‌ 
கட்டி உருகி நீராதல்‌. இம்‌ 
மாற்றத்திற்குக்‌ கலவை உட்‌ 
பட்டது. (வேதி) 

௦வா06 04 51219 (சேன்ஜ்‌ ஆஃப்‌ 
ஸ்டேட்‌) - நிலைமாற்றம்‌: ஒரு 
நிலையிலிருந்து மற்றொரு 
நிலைக்கு ஒரு பொருள்‌ மாறு 
தல்‌ எ.டூ. பனிக்கட்டி நீராதல்‌. 
(இய) 

௦௨?! (சேனல்‌) - செல்வழி: 
1) ஒரு செய்தித்‌ தொகுடியின்‌ 
பகுதி. மூலத்திலிருந்து அடை 
யும்‌ இடத்திற்கு இதன்‌ வழியாகச்‌ 
செய்தி செல்லும்‌. எ.டு. 
சென்னைத்‌ தொலைக்காட்டு 
முதல்‌ செல்வழி, இரண்டாம்‌ 


௮301415110 பங 


க 





செல்வழி ஆலய இரண்டில்‌ 
இயங்குவது, சென்னையில்‌ 
இருப்பவர்கள்‌ இவ்விரு வழி 
களிலும்‌ நிகழ்ச்சிகளை 
எளிதில்‌ கண்டு களிக்கலாம. 
2) உட்பாட்டு வெளிப்பாட்டு 
வேலைகளைச்‌ செய்யும்‌ கணிப்‌ 
பொறித்‌ தொகுஇயின்‌ ஒரு 
பகுதி 3) புல விளைவுப்‌ படிகப்‌ 


பெருக்கயின்‌ விடும்‌ 
முனைகளுக்கும்‌ மூலத்திற்கு 


மிடையே உள்ள கடத்தும்‌ வழி. 


(இய) 


௦280121 (கேரக்டர்‌) - 1) பண்பு: 


நிலைத்த ஆளுமை இயல்பு 
களின்‌ தொகுதி, செயலிலும்‌ 
செய்டுத்‌ தொடர்பிலும்‌ வெளிப்‌ 
படுத்தப்படுபவை. தனியாளஸின்‌ 


பண்புகளை வளர்க்குமாறு 
கல்வி அமைவது மிக இன்றி 
யமையாதது. இவ்வகையில்‌ 


பண்பு நோக்கம்‌ கல்வியின்‌ 
றந்த நோக்கங்களில்‌ ஒன்று, 
(க. உள) 3) குறிவடிவம்‌: 
எழுத்து, எண்‌, குறி ஆலய 
வற்றைத்‌ தெரிவிப்பது, கணிப்‌ 
பொறியில்‌ தட்டு பலகையால்‌ 
உண்டாக்கப்‌ படுவது. (இய) 


௦11278016115110 (கேரக்டரிஸ்டிக்‌) 


- றப்பியல்பு, சிறப்பு வரை: 
தனித்த பண்பு. (இய) 

(கேரக்‌ 
டரிஸ்டிக்‌ கர்வ்‌) - சிறப்பியல்பு 
வளைகோடூ: வானொலித்‌ 
இறப்பியில்‌ நேர்‌ மின்வாய்‌ 
ஓட்டத்தை தடுவாய்‌ மின்‌ 


க 


120 





னழுத்தம்‌ எவ்வாறு உயர்த்து 
றது என்பதைக்‌ காட்டும்‌ 
கோடு. வேறு பெயர்‌ பரிமாற்றச்‌ 
ஏறப்பியல்பு. (இய) 


ொ3201211511௦6 1802 (கேரக்‌ 
டரிஸ்டிக்‌ டயகிரம்‌) - சிறப்‌ 
பியல்புப்படம்‌: இருமின்‌ வாய்‌, 
படிகப்‌ பெருக்கி ஆகியவற்றில்‌ 
தோன்றும்‌ படம்‌. இருமின்‌ 
முனைகளிலும்‌ மின்னோட்டம்‌ 
வேறுபடுவதைக்‌ காட்டுவது. 
(இய.) 

வாகி ள/25 ௦7 61 164105: 
(கேரக்ட்டரிஸ்டிக்ஸ்‌ ஆஃப்‌ 
லிவ்விங்‌ இங்ஸ்‌: - உயிரிகளின்‌ 
சிறப்பியல்புகள்‌: இவை பின்‌ 
வருமாறு: 1) முன்‌ கணியம்‌ 
2) அளவும்‌ வடிவமும்‌ 3) கட்‌ 
டமைப்பு 4) உறுத்துணர்ச்9ி 
5) வளர்சிதை மாற்றம்‌ 
6) வளர்ச்சி 7) குறிக்‌ 
கோளுடைய செயல்‌ 8) இனப்‌ 
பெருக்கம்‌ 9) சுழல்‌ மாற்றங்கள்‌. 
இவை உயிரற்ற பொருள்‌ 
களுக்கு இல்லை. (உயி) 

௦12203! (கார்கோல்‌) - மரக்கரி: 
அடுப்புக்கரி. படிக வடிவ 
மற்றது. மரக்கட்டை முதலிய 
கரிமப்‌ பொருள்களைக்‌ காற்‌ 
நில்லாமல்‌ எரித்துப்‌ பெறப்‌ 
படுவது. வளிகளை உறிஞ்சும்‌ 
நீர்மங்களிலிருந்து மாசுகளை 
நீக்கவும்‌ பயன்படுவது. (வேதி) 

௦௧9௦ (சார்ஜ்‌) - மின்னேற்றம்‌: 
அடிப்படைத்‌ துகள்களின்‌ 
மூலப்பண்பு. நேர்மின்னேற்றம்‌ 


(4, 
என இருவகைப்படும்‌. 
மின்னேற்றங்கள்‌ ஒன்றை மற்‌ 


எதிர்மின்னேற்றம்‌ (-) 
ஒத்த 
றொன்று விலக்கும்‌. எரர்‌ 
மின்னேற்றங்கள்‌ ஈர்க்கும்‌. 
அலகு கூலும்‌ (0) (இய) 
லாச கோவி (சார்ஜ்‌ டென்‌ 
எட்டி) - மின்னேற்ற அடர்த்தி: 
ஒரு பருப்பொருளின்‌ அலகுப்‌ 
பருமனிலும்‌ அலகுப்‌ பரப்பி 
லும்‌ உள்ள மின்னேற்றம்‌. இது 
இருவகைப்படும்‌: 1) பரும 
மின்னேற்ற அடர்த்தி (வால்யூம்‌ 
சார்ஜ்‌ டென்‌இட்டி): ஒரு கன 


மீட்டருக்கு இத்தனைக்‌ 
கூலாம்கள்‌ என அசாக்கப்‌ 
படுவது. 2) மேற்பர ப்பு 


மின்னேற்ற அடர்த்தி (சர்பேஸ்‌ 
சார்ஜ்‌ டென்‌டட்டி): ஒரு சதுர 
மீட்டருக்கு இத்தனை கூலூம்‌ 
கள்‌ கான அளக்கப்படுவது. 
3) நீள்‌ மின்னேற்ற அடர்த்தி 
(லீணியர்‌ சார்ஜ்‌ டென்‌௫ட்டி) : 
அலகு கூலூம்‌ / மீ (இய) 
ரோசா கா. சார்லஸ்‌ லா) - 
சார்லஸ்‌ விடு: மாறா அழுத்தத்‌ 
தல்‌, குறிப்பிட்ட பொருண்மை 
யுள்ள வளியின்‌ பருமன்‌, 0” 
செ. வெப்ப நிலையில்‌, ஒவ்‌ 
வொரு செல்சியஸ்‌ பாகைக்கும்‌ 
அதன்‌' வெப்பநிலை உயர்த்தப்‌ 
படூம்‌ பொழுது, அதன்‌ பருமன்‌ 
மாறாப்பின்ன அளவில்‌ 
பெருகுகிறது. ஒரு குறிப்பிட்ட 
குறிக்கோள்‌ வளிக்கு அப்‌ 
பின்னம்‌ 1/273. இதை ஒரு 
சமன்‌ பாடாக அமைக்கலாம்‌. 


ச 


121 


ட 





21 (117273) 


0௪. இல்‌ பருமன்‌. 
4 -1செ. இல்‌ பருமன்‌. 
௦௩௨5515 (சேசஸ்‌ - சட்டகம்‌; 
கருவி அமைப்புத்‌ தொகுஇ. ஓர்‌ 
உந்து வண்டியில்‌ சக்கரம்‌, 
எந்திரம்‌. முதலியவற்றைக்‌ 
கொண்ட தொகுதி. வானொலி, 
தொலைக்காட்சி ஆஒியவற்றின்‌ 
அமைப்புத்‌ தொகுஇ. வானூர்தி 
யின்‌ இறங்கு வண்டி. 
துப்பாக்கி வண்டி (தொ.நு) 
௦1௨00116 - செடைட்‌: உயர்‌ வெடி 
பொருள்களில்‌ ஒன்று. சோடி 
யம்‌ அல்லது பொட்டாசியம்‌ 
குளோரேட்‌ கலந்த நைட்ரோ 
சேர்மங்களிலிருந்து செய்யப்‌ 


படுவது. (வேத) 

ராவ இலேய்‌ - இடக்‌ 
இணைப்பு: உலோக ஒருங்‌ 
இணை அசைவு. கொடுக்‌ 


இணைப்பு என்றும்‌ கூறலாம்‌. 
(வேது) 

ளா அரிர்ரீரு. (கெமிகல்‌ 
அபினிட்டி) - வேதிநாட்டம்‌; 
ஓரணு மற்றொரு அணுவோடு 
சேரும்‌ போக்கு. வேடுச்‌ 
செயலுக்கு இன்றியமையாதது. 
(வேத) 

வாரி %$ம்‌ (கெமிகல்‌ 
பாண்ட்‌) - வேடுப்பிணைப்பு: 
ஒரு மூலக்கூறிலுள்ள அணுக்‌ 
களை நெருக்கி வைக்கும்‌ 
விசை. ஐந்து பிணைப்புகள்‌ 


வரை உருவாக்கலாம்‌ ஒற்றைப்‌ 
பிணைப்பு: 14 4-0 


நாற்பிணைப்பு: 
பு 
| 
மே. மே. 
| 
ர] 


ஈலியம்‌, நியான்‌, ஆர்கன்‌ ஆடிய 
தனிமங்களின்‌ அனுக்கள்‌ 
பிணைப்புக்கு உட்படா (வேதி.) 

ாவா/சச! ஈரகாரக௪ (கெமிகல்‌ 
சேன்ஜ்‌) - வேடுமாற்றம்‌: பா. 
ள்லாட6, ளாம (வேதி) 

வாய்வு! ர்காட6), கக ௦7 
(கெமிகல்‌ சேன்ஜ்‌, கைண்டஸ்‌ 
ஆஃப்‌) - வேடு மாற்ற வகைகள்‌: 
1) வேடுக்கூடுகை (கெமிகல்‌ 
காம்பினேஷன்‌) : வேடுச்‌ 
சேர்க்கை. இதில்‌ இரண்டிற்கு 
மேற்பட்ட பொருள்கள்‌ சேர்ந்து 
ஒரு புதிய பொருளை உண்‌ 
டாக்குதல. 


மக்னீசியம்‌ * ஆக்சிஜன்‌ --- 
மக்னிசியம்‌ ஆக்சையு. 
21/0-0,--2 21100 

2) இடப்பெயர்ச்சி (கெமிகல்‌ 
டிஸ்பிளேஸ்மெண்ட்‌): இடல்‌ 
ஒரு தனிமம்‌ ஒரு சேர்மத்தி 
லுள்ள மற்றொரு தனணிமத்தை 
வெளியேற்றித்‌ தான்‌ அவ்‌ 
விடத்தை அடைவது. 


[ச] 11] 


துத்தநாகம்‌ * அய்டிரஜன்‌ 
சல்பேட்‌ - துத்தநாகச்‌ 
சல்பேட்‌ * அய்டிரஜன்‌ 


2௩150 சா50 ட, 


3) வேடுச்சிதைவு (கெமிகல்‌ 
டிகாம்போசிஷன்‌) : ஒரு சேர்மம்‌ 
சிதைவுற்று, ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட தனித்த பொருள்களாக 
மாறுதல்‌. 
பாதரசம்‌ 01) ஆக்சைடு --4 
பாதரசம்‌ * ஆக்ிஜன்‌ 

ஃ 
2192-2 21940, 


4) இரட்டைச்‌ இதைவு (டபுள்‌ 
டிகாம்போசிஷன்‌) : இரு வேதிப்‌ 
பொருள்கள்‌ வினையாற்றும்‌ 
போது, அவற்றின்‌ உறுப்புகள்‌ 
இடம்மாறி இரு புதிய பொருள்‌ 
கள்‌ உண்டாதல்‌ 

செம்பகச்‌ சல்பேட்‌ * சோடியம்‌ 
அய்டிராக்சைடு --2 சோடியம்‌ 
சல்பேட்‌ * செம்பக அய்டி 
ராக்சைடு 


பே5௦ 4 248017 -- 1250. 
* பே(0), (வேதி) 


௦/2! ௦௦௱ட 1211௦0, 1885 ௦7 
(கெமிகல்‌ காம்பினேஷன்‌ 
லாஸ்‌ ஆஃப்‌) - வேடுக்‌ கூடுகை 
விதிகள்‌: 

1) பொருண்மை அழியா விடு 
லா ஆஃப்‌ கன்சர்வேஷன்‌ 
ஆஃப்‌ மாஸ்‌): வேடுமாற்றம்‌ 
நிகழும்‌ பொழுது உருவாகும்‌ 


௦௨/௦2! வாசா 


0௮ 





வினைப்‌ 


பொருள்களின்‌ 
மொத்த பொருண்மை, வேதி 
மாற்றத்தில்‌ ஈடுபட்ட வினைப்‌ 
படு பொருள்களின்‌ மொத்தப்‌ 
பொருண்மைக்கு ஈடாகும்‌. 
1789இல்‌ இலாவா௫யர்‌ இவ்‌ 
விஇயை வெளியிட்டார்‌. 


2) மாறா வீத விடி (லா ஆஃப்‌ 
டெபனட்‌ புரபோர்ஷன்ஸ்‌) : ஒரு 
சேர்மத்தை எம்முறையில்‌ உண்‌ 
டாக்்‌கினாலும்‌, அதில்‌ ஒரே 
வகையான தனிமங்கள்‌ ஒரு 
இட்டமான எடை வீதத்திலேயே 
கூடியிருக்கும்‌ 1799இல்‌ 
பிரெளஸ்ட்‌ இவ்விதியைக்‌ கண்‌ 
டறிந்தார்‌. 

9) மடங்கு வீத விடு (லா ஆஃப்‌ 
மல்டிபிள்‌ புரபோர்ஷன்ஸ்‌) : 
இரு தனிமங்கள்‌ இணைந்து, 
ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்‌ 
களைக்‌ கொடுக்கும்போது 
குறிப்பிட்ட எடையுள்ள ஒரு 
தனிமத்துடன்‌ சேரும்‌ மற்றொரு 
தனிமத்தின்‌ எடைகள்‌ றிய 
முழு எண்‌ வீதத்தில்‌ இருக்கும்‌. 
1803 இல்‌ இதை ஜான்‌ டால்டன்‌ 
வரையறை செய்தார்‌. (வே) 
(கெமிக்கல்‌ 
எனர்ஜி) - வேடுயாற்றல்‌: இது 
பிணைப்பாற்றலே. ஓர்‌ அணு 
அல்லது மூலக்கூறிலுள்ள ஆற்ற 
லில்‌ ஒரு பகுதியை வேதி 
வினை விடுவிக்கும்‌. கட்டு அறு 
படும்‌ பொழுது, அணுக்கள்‌ 
பிரிந்து பிணைப்பாற்றல்‌ 
வெளிப்படும்‌. (வேடு) 


௦ 123 [11 -' 





சவ! ஊட ஈர (கெமிக்‌ 


ராவி 1 ல்‌05 (கெமிகல்‌ 


கல்‌ என்ஜினிரீங்‌) - வேஷிப்‌ 


பொறி யல்‌: வேடுநிலை 
யங்களை வடிவமைத்து 
அவற்றைப்‌ பேணுவதை 


ஆராயும்துறை. (வேதி) 
ரொளோர்! ௨002110௩ (கெமிகல்‌ 
ஈக்குவேஷன்‌) - வேடுச்‌ சமன்‌ 
பாடு: பல பொருள்களின்‌ வேதி 
வினையைத்‌ தெரிவிக்கும்‌ குறி 
யீட்டு விளக்கம்‌. வேதி இயலில்‌ 
சிறப்பிடம்‌ பெறுவது. இது இரு 
வகைப்படும்‌. 

1) முற்றுறாச்‌ சமன்பாடு 
(ஸ்கெலிடல்‌ ஈக்குவேஷன்‌) - 
நீர்‌ -2 அய்டிரஜன்‌ * ஆக்‌ஜன்‌ 
௦-2 ௩,4௦7 

2) முற்றுறு சமன்பாடு 
(பாலன்ஸ்டூ ஈக்குவேஷன்‌) 
21,0-2 ௨,140, 1 (வே 
௦0ஊ௱/2௮! 1௱ப!க (கெமிக்கல்‌ 
பார்முலா) - வேதி வாய்பாடூ: 
ஒரு மூலக்கூறின்‌ குறியீட்டு 
விளக்கம்‌. இது மூலக்கூறின்‌ 
வேதி இயைபைக்‌ குறிக்கும்‌. 
ஆகவே, இது மூலக்கூறு வாய்‌ 
பாடே. எ-டு நீர்‌ 40. கரி 
ஈராக்சைடு 20, 

சமன் பாட்டிற்கு மிக இன்றி 
யமையாதது. (வேக) 
பேளங்வ்‌ ஈரடி. (கெமிகல்‌ 
இன்டுபிட்டர்‌) - வேடு நிறுத்தி: 
வேதி வினயை நிறுத்தும்‌ 
பொருள்‌. (வேதி) 


௦/0 762010 


ரொ! வ] 


ரொகாம்சல! வுாப்! 


இனடிக்ஸ்‌) - வேதி வினை 
இயல்‌: இயல்‌ வேதி இயலின்‌ 
பிரிவு. வேதிவினைச்‌ செயல்‌ 
நுட்பம்‌, வீதங்கள்‌ ஆகியவை 
பற்றி ஆராய்வது. (வேத) 
(கெமிகல்‌ 
ரியாக்ஷன்‌) - வேடுிவினை: 
இரண்டிற்கு மேற்பட்ட பொருள்‌ 
கள்‌ வினையாற்றுவதால்‌, புதிய 
பொருள்கள்‌ தோன்றுதல்‌. இவ்‌ 
வினையைச்‌ சமன்பாடு தெரி 
விக்கும்‌. 

அய்டிரஜன்‌ * ஆக்டிஜன்‌ - நீர்‌ 
1,542, 2 1,0 (கேத) 
51/05 (கெமிகல்‌ 
சைன்‌) - வேடுக்‌ குறிகள்‌: 
சேர்தல்‌ (5) கொடுத்தல்‌ 62), 
வெப்பம்‌ (6) , கனமுள்ளது ம 
கன மற்றது (1) முதலியவற்றை 
உணர்த்தும்‌ குறிகள்‌. (வேடு) 
(கெமிகல்‌ 
எம்பல்‌) - வேடுக்குறியீடூ: தனி 
மங்களை உணர்த்தும்‌ குறி. 
எ.டு, ஆக்சிஜன்‌ 0. அய்டிரஜன்‌ 
1 சமன்பாட்டிற்கு இன்றியமை 
யாதது. (வேது) 


௦/2! எகா[சா௪ (கெமிகல்‌ 


வார்பேர்‌) - வேடுப்‌ போர்‌: போர்‌ 
வினைகளில்‌ வேதியாற்றலைப்‌ 
பயன்படூத்துதல்‌. எ-டு. குளோ 
ரின்‌. ஆனால்‌ குண்டுகளில்‌ 
இயல்பாற்றலே பயன்படுலறது. 
(வேது) 


க 


ரோய்‌ (கெமிலு 


மினிசென்ஸ்‌) - வேதி ஒளிர்வு: 
வெப்பநிலையில்‌ எவ்வகைத்‌ 
தோற்ற மாறுபாடுமில்லாமல்‌, 
ஒரு வேதிவினையில்‌ உமிழப்‌ 
படும்‌ ஒளி. இதில்‌ றிது 
வெப்பம்‌ உடன்‌ நிகழ்ச்சியாக 
இருக்கும்‌. எடு. மக்னீச 
யத்தைக்‌ காற்றில்‌ எரிக்கக்‌ 
கண்கூசும்‌ ஒளி உண்டாகும்‌. 
உடன்‌ வெப்பமும்‌ தோன்றும்‌. 
(வேட) 

பளாரக்ரு. (கெமிஸ்ட்ரி) - 
வேதியியல்‌: தனிமம்‌, சேர்மம்‌ 
ஆகியவற்றின்‌ பண்புகளையும்‌ 
இயல்பையும்‌ ஆராயுந்துறை. 
இதனை இயையபியல்‌ எனவும்‌ 
கூறலாம்‌. தவிர, இது பொருள்‌ 
களின்‌ சேர்க்கை. அவை 
ஒன்றன்‌ மீது மற்றொன்று 
ஆற்றும்‌ வினை ஆகியவற்றை 
யூம்‌ ஆராய்வது. ஓர்‌ அடிப்படை 
அறிவியல்‌. பலவகைப்படும்‌. 


௦்ஊா02/9 (கெமோடேக்சிஸ்‌) 
- வேடியமைவு இயக்கம்‌: வேடுத்‌ 
தூண்டலுக்‌ கேற்றவாறு குறிப்‌ 
பிட்ட இசையில்‌ உயிரி நகர்தல்‌. 
எ-டு. பெண்‌ அணு நோக்கித்‌ 
தாவர ஆண்‌ அணு செல்லுதல்‌ 
(வேதி) 

௦019100009 (கெமோடேக்‌ 
சானமி) - வே வகைப்‌ 
பாட்டியல்‌: வேறுபெயர்‌ உயிர்‌ 
வேடுய வகைப்பாட்டியல்‌. 
வேடுப்பகுப்பின்‌ நெறிமுறை 
களையும முடிவுகளையும்‌ 


வரர 14௪ பப 


றொ 





தாவரங்களை வகைப்படுத்தப்‌ 


பயன்‌ படுத்தல்‌. (வேடு) 


பொணர்ரர  (கெமோட்ராபி 


சம்‌) - வேடுநாட்டம்‌: வேடுத்‌ 
தூண்டலுக்கேற்றவாறு உண்‌ 
டாகும்‌ துலங்கல்‌. இஇல்‌ வேறு 
பட்ட வளர்ச்சியினால்‌ உயிரி 
யில்‌ ஒழுங்கமைவு உண்டாதல்‌. 


(உயி) 

ாணறயாயு ர்கி) 4 
வேளாண்‌ வேது க 
1) வேளாண்மைக்கு 
இயலைப்‌ பயன்ப டட 
2)வேதி நோக்கங்களுக்காக 
வேளாண்மை நடைபெறுதல்‌. 
எ-டு. தொழிற்சாலைச்‌ 


சாராயம்‌ தயாரிக்க உருளைக்‌ 
ஒழங்கு பயிர்‌ செய்தல்‌. (வேது) 
சூயிங்‌ தி 
கட்‌) - அசைபோடூதல்‌: விழுங்‌ 
கப்பட்ட உணவு இரைப்‌ 
பையிலிருந்து கவளங்களாக 
வாய்க்குக்‌ கொண்டு வரப்படு 
றது. இங்கு உமிழ்நீருடன்‌ 
கலந்து நன்கு அரைக்கப்பட்டு 
மீண்டும்‌ விழுங்கப்படுகிறது. 
இஃது உணவு செரிப்பதற்கு 
இசைவான இயல்பு நிலை 
யாகும்‌. இச்செயல்‌ அசை 
போடும்‌ விலங்குகளில்‌ காணப்‌ 
படூவது எ-டு. பசு, ஆடு. (உயி) 


௦/க5௱8 (யாஸ்மா) - குறுக்கு: 


குன்றல்‌ பிரிவின்‌ முதல்‌ நிலை 
யில்‌ காணப்படும்‌ ஓரக நிறப்‌ 
புரிகளின்‌ இடையே உள்ள 
இணைப்பு. (உயி) 


னர்‌ 


125 க 





௦10, 6௧௦10 
பேக்வேர்டு) ப 
குழந்தை: பள்ளிப்‌ பாடங்களில்‌ 


(செயில்டூ, 
பிற்பட்ட 


அஇிகம்‌ பின்னேற்றமுள்ள 
குழந்தை. (௧க.உள) 

ரிச்‌, ல (செயில்டூ, கிப்டட்‌) 
- மீத்திறக்குழந்தை: நுண்ணறிவு 
எவு 130 அல்லது அதற்கு 
மேலுள்ள குழந்தை. இதற்குத்‌ 
தனிப்பாடத்திட்டம்‌ வகுத்தல்‌ 
மிக இன்றியமையாதது 
(க.உள) 


௦8௦௦0 (செயில்டூஉட்‌) - 
குழந்தைப்‌ பருவம்‌: மாந்தர்‌ 
வளர்ச்சியில்‌ குழவிப்‌ பருவத்‌ 
இற்கு அடுத்த பருவம்‌. ஏறத்தாழ 
5 வயதிலிருந்து 12 வயது 
வரை உள்ள பருவம்‌ (க.உள) 


சேரில்‌ பக்க ௦7 (சையில்டு, 
கைண்ட்ஸ்‌ ஆஃப்‌) - குழந்தை 
வகைகள்‌: 1) தனித்துள்ள 
குழந்தைகள்‌ (ஐசோலேட்ஸ்‌) : 
இவை பிறரது நட்பை விரும்பு 
வஇில்லை. பிறராலும்‌ விரும்‌ 
பப்படுவதில்லை 2) ஒதுக்கப்‌ 
பட்ட குழந்தைகள்‌ (ரிஜக்டட்‌) : 
இவற்றைப்‌ பிற குழந்தைகள்‌ 
வெறுக்கும்‌. இவை பிற 
குழந்தைகளின்‌ நட்பைப்‌ பெற 
விரும்பும்‌. 3) புறக்கணிப்புக்‌ 
குழந்தைகள்‌ (நெக்லக்டீஸ்‌) 
பிற குழந்தைகள்‌ இவற்றைப்‌ 
புறக்‌ கணிக்கும்‌. இவை பிற 
குழந்தைகளை விரும்பும்‌ (௧. 
உள) 


ர்க, நாடி ண 
பிராபிளம்‌) தொல்லைக்‌ 
குழந்தை: : சிக்கலுள்ள குழந்தை. 
ஒக்கல்‌ களையப்படவேண்டும்‌. 
இதன்‌ வளர்ச்சியில்‌ தனிக்‌ 
கவனம்‌ தேவை. (௬. உள) 

மொபி௪, 88/14 நரச (லி சால்ட்‌ 
பீட்டர்‌) - சிலிவெடியுப்பு: பா. 
500/ப௱ 516. (வேத) 

ரோக ௭/4 சைனா இளே) - 
$ீனக்‌ களிமண்‌: கேயோலின்‌ 


(வேதி) 

ரோக அர்த (சைனீஸ்‌ 
ஒயிட்‌) - ன வெள்ளை: முத்து 
வெள்ளை. துத்தநாக 


ஆக்சைடு. வண்ணக்‌ குழை 
விலும்‌ பூசு மருந்திலும்‌ பயன்‌ 
படூவது (வேது) 

ஊ்ப்விடு இராலிட்டி - கழித்‌ 
திறன்‌: இடப்பக்க வடிவமாகவும்‌ 
வலப்பக்க வடிவமாகவும்‌ இருக் 
கும்‌ பண்பு. இவை இரண்டும்‌ 
ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பம்‌ 
போல்‌ தொடர்புடையவை. 
வேடி இயலில்‌ இச்சொல்‌ ஒளி 
ஓரகச்‌  ரிகள்‌ ஆப்டிகல்‌ 
ஐசோமர்ஸ்‌) இருப்பதைக்‌ 
குறிக்கும்‌. பா. 150௦௱௪௱, 
௦0௦௮ உப்ெடி (வேதி) 

வாங - இளெமிடோ 
மோனாஸ்‌: பசுங்கணிகளன்‌. 
தாவரத்தில்‌ முதலில்‌ தோன்றிய 
ஒரு கண்ணறையுள்ள உயிரி. 
கண்ண வடிவமுள்ள பசுங்‌ 


[௪4 1] 


126 ௦] 





கணிகம்‌ உள்ளதால்‌, தன்‌ 
உணவைத்‌ தானே உருவாக்கிக்‌ 
கொள்வது. கண்ணறையின்‌ 
முன்முனையில்‌ நீரில்‌ நீந்த 
இரு குற்றிழைகள்‌ இருக்கும்‌. 
மற்றும்‌ கண்ணறைக்‌ கணிகத்‌ 
இல்‌ உட்கருவும்‌ குமிழ்களும்‌ 
இருக்கும்‌. முதன்மையாகக்‌ 
கலவியிலா இனப்பெருக்கமும்‌ 
அடுத்துக்‌ கலவி இனப்பெருக்க 
மும்‌ நடைபெறும்‌. (உயி) 





இளமிடோமோனாஸ்‌ 

. நீளிழை 

. சுருங்கு குமிழ்‌ 
உட்கரு 

. கண்புள்ளி 

. பைரினாய்டூ (கல்லி) 
. பசுங்கணிகம்‌ 


க ௬௨௭ 


(01216 ல குளோரேட்‌: 
குளோரிகக்‌ காடி உப்பு. (வேது) 

௦௦1086. - ரகுளோரைடு:ஏலைடு 
உப்பின்‌ ஒரு வகை. (வேது) 

சப்ரி (குளோரினேஷன்‌) 
- குளோரினாக்கல்‌: குளோ 


ரினை நீருடன்‌ சேர்த்து, 
அதிலுள்ள நோய்‌ நுண்‌ 
ணங்களைக்‌ கொல்லுதல்‌. 


பொன்னை அதன்‌ தாதுவி 
லிருந்து குளோரின்‌ கொண்டு 
பிரிக்கலாம்‌. (வேஇ) 

உ - குளோரின்‌: 0. பசு 
மஞ்சள்‌ நிறமுள்ள வளி. 
மூச்சுத்திணறும்‌ மணம்‌. 
வெளுக்கவும்‌, நோய்‌ நுண்ண 
நீக்கியாகவும்‌ பயன்படுவது. 
(வேஇ) 

பேரா ல௦ப்2 (குளோரின்‌ 
டை ஆக்சைடு) - குளோரின்‌ 
ஈராக்சை$: 006.. மாவை 
வெளுக்கவும்‌ நீரைத்‌ தூய்மை 


யாக்கவும்‌ பயன்‌ படுவது. 
(வேது) 
௦1௦114 ஸ்‌ குளோரைட்‌: 


குளோரசக்‌ காடி உப்பு. (வேது) 

ற - குளோரபாம்‌: 
0, முக்குளோரோ மீத்தேன்‌. 
நிறமற்ற நீர்மம்‌. சலவைத்‌ 
தூளுடன்‌ எத்தனால்‌ அல்லது 
அசெட்டோனைச்‌ சேர்த்து 
வெப்பப்படுத்தக்‌ இடைக்கும்‌ 
மயக்க மருந்து. (வேட) 

௦41௦1௦121௪ - குளோரியமானி: 
சலவைத்‌ தூளிலுள்ள குளோ 
ரினை அளக்கப்‌ பயன்படுங்‌ 
கருவி. (வேதி) 

௦11௦0௦ஈட7௦௪4॥ - குளோரோமை 
சிட்டின்‌: நச்சுக்‌ காய்ச்சலுக்கும்‌ 
மூளை அழற்டிக்குமுரிய 
மருந்து. (வே) 


௦ 


௦ 





ஷு குளோரோபில்‌) - 


பச்சையம்‌: தாவர உறுப்பு 
களிலுள்ள பசும்பொருள்‌. 
ஒளிச்சேர்க்கைக்கு இன்றி 


யமையாதது. இதனால்‌ தாவரம்‌ 
தன்னூட்ட வாழ்வியாக அமைய 
முடிஒறது. பச்சையமுள்ள 
அணு பசுங்கணிகம்‌. (உயி) 
௦/௧1௦515 (குளோரோஸ்‌) - 
1) பச்சையச்‌ சோகை: இரும்பு 
ஊட்டம்‌ குறைவதால்‌, தாவரப்‌ 
பசும்‌ பகுதிகள்‌ வெளுக்கும்‌ 
2) பச்சை நோய்‌: இளம்‌ பெண்‌ 
களிடம்‌ காணப்படும்‌ ஒரு 
வகைக்‌ குருதிச்‌ சோகை. (உயி) 


௦1௦௦௦12192 - சாக்லேட்‌: செம்‌ 
பசையம்‌. கோக்கோ அல்லது 
சாக்கலேட்‌ மரத்திலிருந்து 


கிடைக்கும்‌ விதைகளிலிருந்து 
செய்யப்படும்‌ பசை. சர்க்கரை 
யும்‌ மாவும்‌ சேர்த்து இனிப்புப்‌ 
பொருளாகச்‌ செய்யப்படுவது. 
பா. 060002. (உய) 

௦௦16. (சோக்‌) - மின்கட்டூப்‌ 
படூத்தி: மின்‌ மறுப்பு என்பது 
ஒரு வகை மின்‌ எர்ப்பு. 
குழாய்‌ மின்‌ விளக்குச்‌ சட்டத்‌ 
தில்‌ ஒரு றிய நீள்‌ சதுர 
உலோகப்‌ பெட்டி பொருத்‌ 
தப்பட்டிருக்கும்‌. இதுவே மின்‌ 
கட்டுப்படுத்தி. தேனிரும்பு 
உள்ளகத்தின்‌ மீது எனாமல்‌ 
காப்பிட்ட கம்பி இதில்‌ அதிக 
எண்ணிக்கையில்‌ சுற்றப்பட்‌ 
டிருக்கும்‌. ஒரு கம்பி மின்‌ 
சாரத்தை உட்தாங்கிச்‌ செல்‌ 


ரர (சோக்கிங்‌) - மூச்‌ 


லும்‌. மற்றொன்று அஇவிருந்து 
பிரிந்து வரும்‌. இக்கட்டுப்‌ 
படுத்திக்கு மின்தடையும்‌ 
நிலைமமும்‌ உள்ளதால்‌, அதன்‌ 
மின்‌ எதிர்ப்பு, எதிர்‌ மின்‌ 
னோட்டத்தைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
(இய) 


சடைப்பு: புகை, நெடி முதலிய 


வற்றால்‌ மூச்சில்‌ தடை ஏற்‌ 
படுதல்‌. (உயி) 


010188. (காலரா) - கழிநோய்‌: 


வாந்தி பேது. மிகக்கொடிய 
கொள்ளை நோய்‌. விப்ரியோ 
கோமா என்னும்‌ நுண்ணு 
யிரியால்‌ உண்டாவது. நோய்‌ 
நுண்ண நீரினால்‌ பரவுவது. 


அறிகுறிகள்‌? களஞ்ியபோன்ற 
கழிவு வெளியேறுதல்‌. 
குமட்டல்‌, தசைப்பிடிப்பு 
காணப்படும்‌. தடுப்பூசி உண்டு. 
உப்புநீர்‌ உட்கொள்வது 
நல்லது. (உய) 


௦௦1௦5181௦1 - கொலாஸ்டிரால்‌: 


போட்‌. கொழுப்பிலிருந்து 
பெறப்படுவது. வெண்ணிற 
மெழுகுப்‌ பொருள்‌. மனிதத்‌ 
திசுக்களில்‌ காணப்படுவது. பல 
உயிர்ப்புச்‌ செயல்களுக்குக் 
காரணி. ஆனால்‌, இது உடலில்‌ 
அதிகமானால்‌ மாரடைப்பு 
ஏற்படும்‌. இதற்குரிய நுணுக்கச்‌ 
சொல்‌ இதயத்தமனிக்‌ குழாய்‌ 
அடைப்பு. (கரோனரி 
துரோம்போகிஸ்‌) (உ௰) 


௦0௦ 


சோ 





௦௫212 (கோர்டேட்டா) - 
தண்டு அல்லது நாண்‌ உடை 
யன: உயர்வகை விலங்குகள்‌ 
7,000 வகைகள்‌. இவற்றின்‌ 
வளர்ச்ஏயின்‌ ஒரு நிலையில்‌ 


முதுகுத்‌ 


முதுகுத்‌ தண்டு, செவுள்‌ 
பிளவுகள்‌, உட்குழாயுள்ள 
நரம்பு வடம்‌ ஆய மூன்று 
சறப்புறுப்புகள்‌ காணப்படும்‌. 
நரம்பு வடம்‌ முதுகுப்புறம்‌ 
அமைந்த குழாய்‌ ஆகும்‌. 
துணைப்‌ பிரிவுகளும்‌ உண்டு. 
எ-டு. ஆம்பியாக்சஸ்‌. (உயி) 


௦௦11௦0 கொரியண்‌) - மிரி 
படலம்‌: மூன்று கருப்படலங்‌ 
களில்‌ ஒன்று (உயி) 


௦௦1௦10 (கொராய்டு) - விழியடிக்‌ 
கரும்படலம்‌: கண்‌ நடுவடுக்கு. 
விழிவெண் படலத்திற்கும்‌ 
விழித்‌ இரைக்கும்‌ இடையி 
லுள்ளது. பா. கண்‌. (உ௰) 
௦௦18 ந/லபக (கொராய்டு 
பிளக்கஸ்‌) - முளை அடிப்‌ 
பின்னல்‌: மூளையிலுள்ள அதி 
கம்‌ மடிந்த குழாய்ப்‌ பகுதி 
(உயி) 

ரோச்‌ குரோமடிட்‌, - 
நிறணியன்‌: கண்ணறைப்‌ பிரி 
வின்‌ தொடக்க நிலைகளில்‌ 
நிறப்புரியிலிருந்து தோன்றும்‌ 
இழை போன்ற பொருள்‌. 
(உயி) 


சொற்‌ ரொவரு (குரோ 
மட்டோடுரபி) - நிறவரை ள்‌ 
பொருள்களைப்‌ பகுத்துப்‌ 


ரோ 200513 


பொ /(6 2 


பார்க்கும்‌ முறை. பல கூட்டுப்‌ 
பொருள்களைத்‌ தேர்வு உட்‌ 
கவரல்‌ முறையில்‌ பிரித்து, 
அவற்றை இனங்காணல்‌. இது 
தாள்‌ நிறவரைவியல்‌, மென்‌ 
படல நிற வரைவியல்‌, வளி 
நீர்ம வரைவியல்‌ எனப்‌ பல 
வகைப்படும்‌.(வேது) 


ண்டு எனல்‌ ர வடக்‌ 


போர்‌) - நிறத்தாங்‌ பச்சோந்தி 
முதலிய முதுகெலும்பிகளின்‌ 
தோலில்‌ காணப்படும்‌ நிறமி 
யுள்ள உயிரணு. (உமி) 


போறவ குரோமட்டின்‌) - 
- நிறமியன்‌: 


உட்கருப்புரதம்‌. 
நிறப்புரியின்‌ பகுதி. இழை 
வலைப்‌ பின்னலாலானது. 
நல்நிறமியன்‌, வேற்றக நிறமி 
யன்‌ என: இருவகையுண்டு. 
(உயி) 

(குரோம 
டோப்பிஓயா) - நிறப்பார்வை: 
இது ஒரு பார்வைக்‌ குறைபாடு. 
நிறமற்ற பொருள்கள்‌ நிற 
முள்ள பொருள்‌ போன்று 
தெரியும்‌. நிறங்கள்‌ நிறைவாக 
வெளிப்படா. (உயி) 


ரோ௦௱!6 80104 (குரோமிக்‌ 
ஆ௫ிட்‌) * குரோமிகக்‌ காடி: 
மூவிணை இறனுள்ள 


குரோமியம்‌. இச்சிலி - இவப்பு 
நிறம்‌. வெளுக்கவும்‌ சாயம்‌ 
ஏற்றவும்‌ பயன்படுவது. (வேதி) 
குரோமைட்‌: 
குரோமியத்‌ தாது [8௩0ே, 9 
(வேது) 


க 


ரொ 


ரபா - குரோமியம்‌: 0, 
நீலமும்‌ வெள்ளையும்‌ கலந்த 
கடின உலோகம்‌. காற்றில்‌ 
சிதையாதது. தட்டுகளுக்கு 
முலாம்‌ பூசவும்‌ எஃகு செய்யு 
வும்‌ பயன்படுவது. (ஷேதி) 


௦11௦0௦021 (குரோமஜன்‌) - நிற 
மாக்கி: சாதகச்‌ சூழ்நிலையில்‌ 
நிறத்தை உருவாக்கவல்ல 
நுண்ணுயிரி (உயி) 





௦௦௪? குரோமோமியர்‌) 
- நிறப்படி: நிறப்புரியின்‌ ஒரு 
பகுதி. ஒடூங்கல்‌ பிரிவில்‌ 
நிறமியன்‌ சுருங்கும்பொழுது 
நன்றாகத்‌ தெரிவது. அளவி 
லும்‌ வடிவத்திலும்‌ வேறு 
படூவது. (உயி.) 
சோணை க (குரோமனிமா) - 
நிறணியம்‌: இழை போன்ற 
பொருள்‌. உட்கருப்‌ பிரிவில்‌ 
சல நிலைகளில்‌ மட்டும்‌ தெரி 
வது. நிறப்புரிக்கு இணையாகச்‌ 
செல்வது. பா. ளொ௦ற௦ற௦(6. 
(உயி) 


்டு॥ (குரோமோபில்‌) - 
வியம்‌: தாவர நிறப்பொருள்‌. 
பா. 01௦௦௦ (உய) 


[21121 12121:12 (குரோமோ 


பிளாஸ்ட்‌) - நிறக்‌ கணிகம்‌: பா. 
185105. 
௦111௦௩௦506 (குரோமோசம்‌) 


- நிறப்புரி: கால்வழியுள்ள 
மரபணு. நிறமியனிலிருந்து 
தோன்றும்‌ ஓரிணை இழை 
போன்ற பொருள்‌. ஒவ்வொரு 
அ.௮.10 


129 


௦ 





கனி ஈயின்‌ நிறப்புரிகள்‌ 

1. பெண்‌ ஈ2. ஆண்‌ ஈ 
மேலிணைகள்‌ தம்‌ நிறப்புரிகள்‌ 
€ழிணை பால்‌ நிறப்புரிகள்‌ 
2டே- பெண்‌ 


0/- ஆண்‌ 


உடல்‌ கண்ணநையிலும்‌ 
இரண்டு இரண்டாகக்‌ காணப்‌ 
படுவது. உயிர்‌ வகைகளுக்குத்‌ 
தகுந்தவாறு எண்ணிக்கையில்‌ 
வேறுபடுவது. 100 இணை 
களுக்கு மேலுண்டு. எடு, 
மனிதன்‌ 23, டிரசோபைலா 4. 
(உ௰) 

௦௦506 (குரோமோஸ்‌ 
பியர்‌) - நிறவெளி: கதிர 
வனைச்‌ தழ்ந்துள்ள பரந்த 
வெளி. வெப்பநிலை 20,000 
கே. இதன்‌ வழியாக ஒளிவெளி 
ஒளி செல்வது முழுக்கோள்‌ 
மறைவின்பொழுது நன்கு 
தெரியும்‌. (இய) 

[2111211121914:1211) 
ராப்‌) - காலவரைவி: 
காலத்தைத்‌ துல்லியமாகப்‌ 
படிவு செய்யுங்‌ கருவி. (இய) 


(குரோனோ 


ந 


130 ௦ 





[31/21/5111 
மீட்டர்‌) - காலமானி: காலத்தைத்‌ 
துல்லியமாக அளக்குங்‌ கருவி. 


(குரோனோ 


கடிகாரத்தை ஒத்தது. கப்பல்‌ 
களில்‌ பயன்படுவது. (இய 

௦ட 1௨ (ஈசல்‌) - குடற்பால்‌: பால்‌ 
போன்ற நீர்மம்‌. செரித்தலின்‌ 
பொழுது சிறுகுடல்‌ உணவி 
லிருந்து குடற்பால்‌ குழல்‌ 
களால்‌ இது உழிஞ்சப்படுவது. 
நிலைத்த கூழ்நிலையில்‌ இருப்‌ 
பது. பார்புக கொழுப்பு நீர்க்‌ 
குழாய்‌ வழியாகச்‌ சிரைகள்‌ 
மூலம்‌ சென்று குருதியோடு 
கலப்பது. இக்கூழ்நிலை ஓர்‌ 
இயல்பு நிலையே. (உயி) 
நர (சைம) - இரைப்பைப்‌ 
பாகு: இரைப்பையில்‌ செரித்த 
உணவு பாகுநிலை அடைதல்‌. 
இதுவும ஓர்‌ இயல்புநிலையே. 
(உயி) 

௦11/2 (லியா) - குற்றிழைகள்‌: 
கசை இழைகள்‌. புரோட்டோ 
சோவா முதலிய உயிரிகளின்‌ 
உடல்‌ மேற்பரப்பில்‌ காணப்‌ 
படம மயிரிழை போன்ற 
குறுகிய இழைகள்‌. இயக்கத்‌ 
இற்கும்‌ உணவு உட்கொள்ள 
வும்‌ பயன்‌ படுபவை. இள மிடோ 


மோனாஸ்‌, குச்சியங்கள்‌ 
முதலிய €ழினத்‌ தாவர உயிரி 
களிலும்‌ காணப்படுபவை. 


(உயி) ஒ. 11202118 
பொக 122 இலியரி பீடிங்‌) 


- குற்றிழை வழி உணவு 
கொள்ளல்‌: இல முதுகெலும்‌ 


பிலா விலங்குகளில்‌ குற்றிழை 
கள்‌ மூலம்‌ உணவு உட்‌ 
கொள்ளப்படூதல்‌ நடைபெறு 
கிறது. இக்குற்றிழைகள்‌ 
உடலை நோக்கி நீரோட்டத்தை 
உண்டாக்குகின்றன. அந்த 
ஓட்டத்தில்‌ வரும்‌ உணவுத்துகள்‌ 
களை வடிகட்டி வாய்க்கு 
அனுப்புகின்றன. எ-டு. இரு 
திறப்பி மெல்லுடலிகள்‌. பா. 
1112012௦௦0 (உயி) 


வகு இனிமடோ 
இராப்‌) - பட வீழ்த்து: ஒலி 
அல்லது ஒலி இல்லாத இயக்கப்‌ 
படத்தைத்‌ இரையில்‌ வீழ்த்துங்‌ 
கருவி. (இய) 

சரவாக்‌ கற்று 
இராபி) - 
திரைப்படத்‌ 
நுணுக்கங்களை 
துறை. (இய) 

௦112௦1௪ - ஏினியோல்‌: 6, 14,, ௦. 
கார மணழமுள்ளது. நிறமற்ற 
எண்ணெய்‌ போன்ற டெர்பின்‌. 


(ினிமடோ 
திரைப்படவியல்‌: 
தொடர்பான 

ஆராயுந்‌ 


மருந்துகளிலும்‌, நறுமணப்‌ 
பொருள்களிலும்‌ பயன்‌ 
படூவது. (உயி) 

௦119 (சன்குலம்‌) ன்‌ 


வளையம்‌: தண்டுக்கும்‌ வேருக் 
கும்‌ இடையிலுள்ள தாவரப்‌ 
பகுத. (உ௰) 

ஸ்சா இன்னாபாற்‌ி - 
இங்குலிகம்‌: இயற்கைப்‌ பாதரசச்‌ 
சல்பைடு. ஒளிர்வான செந்‌ 
நிறப்‌ படிகம்‌. பாதரசத்தின்‌ 
முதன்மையான தாது. (வே௫) 


ர்‌ 


(21 74 





0403 ஈர்ரு்றா (சர்கேடியன்‌ 


ரிதம்‌) - பகற்பொழுது ஒழுங்கு: 


பகற்பொழுது தாளமுறை. 
தாவரங்களிலும்‌ விலங்கு 
களிலுமுள்ள பல வளர்‌தை 


மாற்றச்‌ செயல்களான 
பகற்கால ஒழுங்கு. மனிதன்‌ &0 
பகற்கால ஒழுங்குகளைக்‌ 


கொண்டவன்‌. (உயி 


ரொக்க (சர்டினேட்‌ 
வெரனேஷன்‌)  - இலைச்‌ 
சுருள்மைவு: இளமையாக இருக்‌ 
கும்‌ பொழுது, இஇுல்‌ முழுக்‌ 
கூட்டிலையும்‌ கடிகாரச்‌ சுருள்‌ 
போன்று வளைந்திருக்கும்‌. 
இலைகளை மாநிற மயிர்கள்‌ 
மூடியிருக்கும. எ-டு. பெரணி. 
(உயி) 
பேர (சர்ஒயூட்‌) - மின்சுற்று: 
ஒரு மின்‌ கலத்தின்‌ மின்‌ 
னோட்ட வழி. இது இரு வகைப்‌ 
படும்‌: 1) மூடிய சுற்று 
(குளோஸ்டு சர்குயுட்‌) கலத்தின்‌ 
இரு முனைகளும்‌ கம்பியால்‌ 


இணைக்கப்‌ பட்டிருக்கும்‌. 
விளக்கு எரியும்‌. 2) இறநத 
சுற்று (ஓப்பன்‌ சர்கியுட்‌) 


கலத்தின்‌ இரு முனைகளும்‌ 
கம்பியால்‌ இணைக்கப்படாமல்‌ 
இருத்தல்‌. விளக்கு எரியாமல்‌ 
இருத்தல்‌. இச்சுற்றை மூடித்‌ 


இறப்பதற்கான உரிய 
அமைப்டுக்களாவன: தொடு 
சாவிகள்‌, குமிழ்கள்‌, பொத்‌ 


தான்கள்‌. ஒ. 501 600 . (இய) 


௦20127 


௦ப12100ு/ 


பாபரி 


ஈவா (சர்சூலா்‌ 
மோஷன்‌) - வட்ட இயக்கம்‌: 
வளைவழி ஒன்றில்‌ செல்லும்‌ 
துகளின்‌ இயக்கம்‌. மைய 
நோக்குவிசை, மைய விலக்கு 
விசை இவ்வியக்கத்தைச்‌ 
சார்ந்தவை. (இய) 

ஷா (சர்கு 
லேட்டரி சிஸ்டம்‌) - சுழல்‌ மண்‌ 
டலம: குருதிக்‌ குழாய்‌ 
மண்டலம்‌. இதயமும்‌ குருஇிக்‌ 
குழாய்களும்‌ கொண்டது. 
குருதி மூலம்‌ உணவுப்‌ 
பொருள்கள்‌ உடலின்‌ பல 
பகுதிகளுக்கும்‌ செல்ல உதவு 
வது. (உயி) 

(சர்கம்‌ 
நியூட்டேஷன்‌) - சுற்றியக்கம்‌: 
தாவர வளர்ச்சிப்‌ புள்ளியில 
உண்டாகும்‌ இயக்கம்‌. (உயி) 


பர்‌ 55 ௫ிரோடுஸ்‌) - இறுகு 


நோய்‌: ஓர்‌ உறுப்பின்‌ நோய்‌ 
நிலை. எ-டு. கல்லீரலுக்குரிய 
பொருள்‌ நீங்கு, அதற்குப்‌ பஇல்‌ 
நார்த்திசு உண்டாதல்‌. ஆகவே, 
அடிவயிறு பருததுக்‌ காணப்‌ 
பும்‌. பா. 880195 (மரு) 


௦1ப5 (இர்ரஸ்‌) 1) பற்றுக்‌ கம்பி: 


நலிந்த தண்டுடைய 
தாவரங்களில்‌ காணப்படுவது. 
- பிரண்டை 2) சுருளிழை: 
சிறிய சுருண்ட நார்‌ (உய) 
3) சுருள்‌ முகில்‌: முலில்களின்‌ 
மிக உயர்ந்த வடிவம்‌ (இய) 


015 


132 


வூ 





௦15 (எஸ்‌) - வடிவமைப்பு: வடி 
வியல்‌ அமைப்பு. இதில்‌ ஒத்த 
தொகுஇிகள்‌, ஒன்று மற்‌ 
றொன்றுக்கருகில்‌ இருக்கும்‌, 
(இய.) 

௦11819- ட்ரேட்‌: நாரத்தைக்‌ காடி 
உப்பு. (வேடு) 

௦11/6 ௨௦18 (ட்ரிக்‌ ஆட்‌) - 


நாரத்தைக்காடி: ௦௦, 
வெண்ணிறப்‌ படிகக்‌ காடி. 
நாரத்தைகளின்‌ பண்பு 
களுக்குக்‌ காரணம்‌, இதன்‌ 
உப்பு சிட்ரேட்‌ (வேடு) 

௦௭௦1 - இட்ரால்‌: 6,,0. 


வெளிறிய மஞ்சள்‌ நிற நீர்மம்‌. 
நாரத்தை மணம்‌. எலுமிச்சை 
யிலிருந்து பெறப்படுவது. நறு 
மண மூட்டும்‌ பொருள்‌. (வேதி) 
0120006 (கிளாடோடு) - இலைத்‌ 
தொழில்‌ தண்டு: தண்டின்‌ 
கணுவிடை உருமாற்றம்‌ பெறு 
வது. இலையாக வேலை 
செய்தல்‌. அகன்றிருக்கும்‌. 
ஒளிச்சேர்க்கை நடத்தவல்லது. 
எ-டு. சப்பாத்தி. பா. 
ஹ்ூ்௦0ிக04. (உயி) 


௦012850818 (இளாஸ்பர்ஸ்‌) - 
பற்றிகள்‌: 1) இல ஆண்‌ பூச்‌ 
கள்‌ வயிற்றின்‌ பின்‌ முனை 
யில்‌ காணப்படும்‌ ஓரிணை 
இணையுறுப்புகள்‌. கலவியின்‌ 
பொழுது பெண்‌ பூச்சியைப்‌ 
பற்றப்‌ பயன்படுவது. 2) குருத்‌ 
தெலும்பு மீனான நாய்மீனில்‌ 
இது புணர்ச்சியுறுப்பு. (உயி) 


01855 (கிளாஸ்‌) - 
வகைப்பாட்டு 


வகுப்பு: 
அலகுகளில்‌ 
ஒன்று. ஒத்த பல வரிசைகளைக்‌ 
கொண்டது. (உ௰ி) 


0125511102 (லிளா௫பி 
கேஷன்‌) - வகைப்பாடு: உறுப்பு 
முதலிய பண்புகளைக்‌ 
கொண்டு உயிரிகளைய்‌ பல 
தொகுதிகளாகவும்‌ அதற்குட்‌ 
பட்ட பிரிவுகளாகவும்‌ பகுப்ப 
தற்கு வகைப்பாடு என்று 
பெயர்‌. (உயி) 

பயல - இளாடடைப்‌: 
அர்்‌னிக ஆக்சைடின்‌ கனிம 

(வேது) 

௮1016 (இளாவிஒள்‌) - காறை 
எலும்பு: கழுத்துப்‌ பட்டை 
எலும்பு. தோள்‌ பட்டையையும்‌ 
மார்பெலும்பையும்‌ இணைப்‌ 
பது. (உயி) 


வடிவம்‌ &5 0, 


௨1ஸு இளே) - களிமண்‌: பிளாஸ்‌ 


டிக்‌ தன்மை, ஈர நிலையில்‌ 


ஊடுருவாமை, உலர்ந்தால்‌ 
வெடித்தல்‌ ஆகியவை பண்பு 
கள்‌. களிக்‌ கணனிமங்களா 
லானது. (௨ எர டக்‌ 
௦294 ஈசா (இளே மின 


ரல்ஸ்‌) - களிமண்‌ கனிமங்கள்‌: 
மிகச்ஏிறிய துகள்கள்‌; அலு 
மினிய நீர்ச்‌ சிலிகேட்டு 
களாலானது. அடுக்கு அமைப்‌ 
பும்‌ படிகத்‌ தன்மையும்‌ கொண் 
டவை. முக்கிய தொகுதிகள்‌: 
1) கேயோ லவினைட்‌ 
2) கேலாய்சைட்‌ 3) இலைட்‌ 


019 


6 





4) மாண்ட்மாரிலோனைட்‌ 
5) வெர்மாகுலைட்‌. (வே) 
௦1௦௨1௨15 (இளீனர்ஸ்‌) - 
1) தூரத்‌ துடைப்பிகள்‌: 
பொருள்களிலிருந்து தூ 
நீக்கும்‌ எந்திரம்‌. 2) தூரி 

துடைப்பவர்‌. 
01680615, நர (கிளீனர்ஸ்‌ ட்ரை) 
- உலர்‌ சலவையாளர்கள்‌: உலர்‌ 


முறையில்‌ துணிகளைச்‌ 
சலவை செய்பவர்கள்‌. இன்று 
மனித முயற்சிகளைக்‌ 


குறைக்கச்‌ சலவை எந்திரங்கள்‌ 
சந்தைக்கு வந்துள்ளன. (இய) 
வரவா 8015 (இளின்இங்‌ 
ஏஜண்ட்ஸ்‌) - துப்பரவாக்கிகள்‌: 
சுவா்க்காரம்‌, பெட்ரோல்‌, 
ஆக்சாலிகக்‌ காடி முதலியவை. 
துப்புரவாக்குவடில்‌, கறைநீக்க 
மும்‌ அடங்கும்‌. மசகை பெட்‌ 
ரோல்‌ மூலமும்‌ எண்ணெய்‌ 
வண்ணக்‌ குழைவைக்‌ கற்பூரத்‌ 
தைலம்‌ மூலமும்‌, மையை 
ஆக்சாலிகக்‌ காடி மூலமும்‌ 
போக்கலாம்‌. (வேதி) 

௦1221 இளியரிங்‌) - தெளி 
வாக்கல்‌: நிலையான நுண்‌ 
ணோக்கிப்‌ பட வில்லைகள்‌ 
தயாரிப்பதில்‌ நீர்நீக்கலுக்கும்‌ 
பதிய வைத்தலுக்கும்‌ இடையி 
லுள்ள நிலை. இதன்‌ நோக்கம்‌ 
நீர்நீக்கு பொருளை அகற்றி, 
அதனைப்‌ பதியவைக்கும்‌ 
பொருளோடு கலக்கக்கூடிய 
பொருளால்‌ மாற்றீடு செய்தலே 
ஆகும்‌. இச்செயல்‌ இசுக்களை 


06220௦ 


௦1௬312 


பொக! வளாக 


ஒளி ஊடுருவுமாறு செய்யும்‌. 


தெளிவாக்கு 
வன: பென்€ன்‌, 
(உயி) 


பொருள்களா 


சைவீன்‌ 


(இளிவேஜ்‌) 2 
1) பிளவு: மென்‌ பரப்புகளை 
உண்டாக்க அணுத்தளங்களில்‌ 
படிகத்தைப்‌ பிளத்தல்‌. (இய) 
2) பளவிப்‌ பெருகல்‌: கருவுற்ற 
முட்டை, இழைப்‌ பிரிவுகளால்‌ 
பிளவுறுதல்‌. இடுல்‌ சம எண்‌ 
ணிக்கை உட்கருவுள்ள றிய 
கண்ணறைகள்‌ உண்டாகும்‌. 
உயி) 


௦1215௦9814 இளைஸ்டோகமி) 


சக மூடுதோற்றம்‌: தெளிவாகக்‌ 
கண்ணுக்குத்‌ தெரியாத இறு 
பூக்கள்‌ உண்டாதல்‌. இவை 
திறப்பதில்லை. ஆகவே, தன்‌ 
மகரந்தச்‌ சேர்க்கை நடை 
பெறுதல்‌. (உயி) 

(ஒளைமேப்‌) - தட்ப 
வெப்ப நிலை: வெப்பநிலை, 
ஈரநிலை முதலியவற்றைப்‌ 
பொறுத்தவரை ஓரிடத்தின்‌ 
அல்லது ஒரு நாட்டின்‌ பருவ 
நிலை. பா. 42200௦ (இய) 
(விளை 
மேட்டிக்‌ எவிமெண்ட்ஸ்‌) - தட்ப 
வெப்பநிலை மூலங்கள்‌: இவை 
வெப்பம்‌, காற்றழுத்தம்‌, ஈரம்‌ 
வடிதல்‌, ஈரநிலை, காற்று 
முதலியவை ஆகும்‌. (இய) 


௦௩௧101௦074 இளைமேட்டாலஜி) 


- தட்பவெப்ப நிலை இயல்‌: 


௦1 


194 ௦௦ 





தட்வெப்பநிலைகளை ஆராயுந் 
துறை பா. 1௭1௦010100) (இய) 
௦11/௦ (இளினிக்‌) - மருத்துவ 
அகம்‌: தனியார்‌ மருத்துவமனை 
(மரு) பா. 05044] 
ஊய்ங/வ! ஒவளகே இளினிகல்‌ 
ஜெனிடிக்ஸ்‌) - மருத்துவ மர்‌ 


பணுவியல்‌: நோயாளியை 
நேரடியாக உற்றுநோக்கி, 
உயிரியல்‌ மரபுரிமையை 


ஆராயுந்‌ துறை. (மரு) 

௦1/21 ஐஊ்‌௦1௦99/ (இளினிகல்‌ 
பேத்தாலாஜி) - மருத்துவ நோய்‌ 
இயல்‌: ஆய்வகத்தில்‌ குருதி, 
மலம்‌, சிறுநீர்‌ முதலியவற்றை 
ஆய்நது, நோய்க்‌ குறிகளின்‌ 
தன்மையை அறிதல்‌. (மரு) 

ி/௦2! ளான (இளினி 
கல்‌ தர்மாமீட்டர்‌) - துவ 
வெப்பறிலைமானி: றல்‌ 
லின்‌ வெப்பநிலையைப்‌ பதிவு 
செய்யுங்‌ கருவி. (மரு) 

௦2214 இளினோஸ்ட்‌) - 
சுழலியக்கி: முழுத்தாவரத்தை 
யும்‌ சுழலச்செய்யும்‌ எந்திரக்‌ 
கருவியமைப்பு. ஒரு குறிப்பிட்ட 
இசையில்‌ உண்டாகும்‌ தூண்ட 
லின்‌ விளைவை நீக்கப்‌ பயன்‌ 
படுவது. ஈர்ப்பின்‌ செல்வாக்கு 
நீங்கிய நிலையில்‌ தாவர 
உறுப்புகள்‌ வளர்ச்சியை 
ஆராயப்‌ பயன்படுவது. (உயி) 

மியா. இளைட்டல்லம்‌) - 
சுரப்பி வளையம்‌: மண்‌ 
புழுவின்‌ புறத்தோல்‌ உப்பல்‌. 


சுரப்பியாலும்‌ 
மானது. இனப்பெருக்கத்தில்‌ 
தொடர்புடையது. (உயி) 


குழாயாலு 


௦415 இளைடோரிஸ்‌) - அல்‌ 
குல்‌ அம்பு: பெண்‌ பாஜாட்டி 
யின்‌ இனப்பெருக்க மண்டலத்‌ 


தில்‌ காணப்படும்‌ ஆண்‌ 
பாலூட்டியின்‌ ஆண்குறி 
போன்ற உறுப்பு. அல்குல்‌ 
பருப்பு என்றுங்‌ கூறலாம்‌. 
(உயி) 


௦1௦3௦8 (குளோயாகற) - கழிவழி: 
உடலுக்கு வெளியே அமைந்‌ 
துள்ள பொதுக்‌ கழிவழி. இதன்‌ 
வழியாகச்‌ இறுநீர்‌, கழிவு, 
முட்டை முதலியவை செல்லும்‌. 
எ-டு. தவளை (உயி) 


௦1௦௨ குளோன்‌) - பால்‌ 
தொகுதி: உறுப்பினப்‌ பெருக்கம்‌ 
மூலம்‌ உண்டாகும்‌ உயிரிகள்‌ 
மரபணு நிலையில்‌ ஒத்தமை 
பவை. கா--டு. உருளைக்‌ 
ஒழங்குகளைப்‌ பயிர்‌ செய்தல்‌. 
உயி) 


0105௨ 800 (குளோஸ்‌ 
பேக்கிங்‌) - நெருக்கமைவு: 
படிகத்திண்மங்களில்‌ துகள்‌ 
கள்‌ அல்லது அணுக்கள்‌ 
நெருங்க அமைந்திருக்கும்‌ 
முறை. இஇுல்‌ ஒவ்வொரு 
துகளும்‌ தன்னருகில்‌ 12 
அண்டைத்‌ துகள்களைக்‌ 
கொண்டிருக்கும்‌. இதனால்‌ 
இடச்க்கனம்‌ ஏற்படும்‌. இது 
இரு வகைப்படும்‌: 1) கன 
நெருக்கமைவு (குயூபிக்‌ 


010 135 


0௦4 





குளோஸ்‌ பேக்கிங்‌). 2) அறு 


கோண நெருக்கமைவு 
(ஹெச்சகோனல்‌ - குளோஸ்‌ 
பேக்இங்‌) . (வேதி) 


௦101௦5 (குளோத்ஸ்‌) - ஆடைகள்‌: 
காற்று, ஈரம்‌, குளிர்‌, பூச்சிக்கடி 
முதலியவற்றிலிருந்து இவை 
பாதுகாப்பவை. குளிர்‌ காலத்‌ 
இற்குக்‌ கம்பளி ஆடையும்‌, 
கோடைக்காலத்இிற்குப்‌ பருத்தி 
ஆடையும்‌ ஏற்றவை. (உய) 

௦1011109 (ளாட்டிங்‌) - உறைதல்‌: 
பா. 91௦௦0 01௦14109 (உயி) 


௦1௦005 (இளவுட்ஸ்‌) - முகில்கள்‌: 
ஒருவகையில்‌ இவை உயர்‌ மட்‌ 
டத்தில்‌ தோன்றும்‌ மூடுபனியே. 
காற்று வெளியில்‌ உண்டாகும்‌ 
நிகழ்ச்சிகளை விளக்குபவை. 
நடப்பிலிருக்கும்‌ வானிலை 
நிலைமைகளை எடுத்துக்‌ 
காட்டுபவை. இவை நான்கு 
வகைப்படும்‌: 1) மேல்மட்ட 
முடஒில்கள்‌ - இர்ரோகுமுலஸ்‌. 
2) இடைமட்ட முூடலலகள்‌ - 
ஆவிட்ரோஸ்டேடஸ்‌. 3) 8ழ்மட்ட 
முகில்கள்‌ - நிம்போ ஸ்ரேடஸ்‌. 
4) செங்குத்து முகில்கள்‌ 
குமுலே நிம்பஸ்‌ (இய) 

௦1படி இளப்‌) - தழகம்‌: 
1) தொண்டு நிறுவனம்‌ - 
சுழற்கழகம்‌ 2) கல்வி நிறு 
வனங்களில்‌ கல்வி இணைச்‌ 
செயல்களுக்காக அமைந்‌ 
துள்ள குழு- அறிவியற்‌ கழகம்‌, 
விளையாட்டுக்‌ கழகம்‌. (உள) 


௦௦1851 (நிடோபிளாஸ்‌) - 
கொட்டணு: குழிக்குடலிகளின்‌ 
புறப்படையில்‌ உள்ளது. எ-டு. 
இழுது மீனுக்குண்டு. (உ௰) 


௦௦89ப(8100 (கோயாகுலேஷன்‌) 


சன்‌ இரளல்‌: கூழ்மத்துகள்்‌ கள்‌ 
பெருந்திரள்களை உண்‌ 
டாக்கிச்‌ சேர்தல்‌. (இய.) 


0௦3! (கோல்‌) - நிலக்கரி: நீண்ட 


நெடுங்காலத்திற்கு முன்‌ 
புவிக்குக்‌ கீழ்ப்‌ புதையுண்ட 
காடுகள்‌ நாளடைவில்‌ தம்மீது 
ஏற்பட்ட அழுத்தம்‌, வெப்பம்‌ 
ஆடிய காரணிகளால்‌ 
நிலக்கரியாக மாறின. இது 
மூன்று வகைப்படும்‌. 1) அனல்‌ 
மிகு நிலக்கரி 2) புகைமிகு 
நிலக்கரி 3) பழுப்பு நிலக்கரி. 
இதைச்‌ இதைத்து வடிக்கப்‌ பல 
பயனுள்ள பொருள்கள்‌ 


ஒடைக்கும்‌. (வேடு) 


௦௦31988 (கோலகேஸ்‌) - நிலக்கரி 


வளி: நிலக்கரியைச்‌ இதைத்து 
வடிக்கக்‌ இடைக்கும்‌ எரி 
பொருள்‌. (வேது) 


08/18 கோல்டார்‌) - நிலக்கரித்‌ 


தார்‌: நிலக்கரியைச்‌ இதைத்து 
வடிக்கக்‌ இடைப்பது. சாலை 
போடப்‌ பயன்படுவது. (வேக) 


0௦2081 ௦8012 (கோயாக்டுயல்‌ 


கேபிள்‌) - மைய ஆஇச்சுக்கம்பி 
வடம்‌: காப்புறையால்‌ சூழப்பட்ட 
மையக்‌ கடத்தியைக்‌ கொண்ட 
கம்பி வடம்‌. இது மற்றொரு 
கடத்தியின்‌ நில இணைப்பு 


௦௯ 


136 


௨௦6 





உறையில்‌ பொருந்தி இருக்கும்‌. 
மையக்‌ கடத்துியும்‌, வெளிப்புறக்‌ 
கடத்தியும்‌ மைய ஆச்சு 
உடையவை. அதாவது, ஒரே 
அச்சு உடையவை. புறப்புலஙி 


களை உண்டாக்காததால்‌ 
அவை அதக அதிர்வெண்‌ 
குறிபாடுகளைச்‌ செலுத்தப்‌ 


பயன்படுபவை. (இய) 


௦௦ - கோபால்ட்‌ 0. 
வெண்ணிறமும்‌ கடின மாறு 
நிலையுங்‌ கொண்ட உலோகம்‌. 
கம்பியாக்கலாம்‌. தகடுமாக்க 
லாம்‌. சிறிது காந்த ஆற்றலு 
முண்டு. பல உலோகக்‌ கலவை 
களில்‌ பயன்படுவது. தவிர 
மின்முலாம்‌ பூசுவதிலும்‌ உயர்‌ 
விரைவு வெட்டுக்கருவி 
களிலும்‌ பயன்படுகிறது. 
(வேதி) 

60௦02 - கோக்கோ: கேக்கோ. 
செவ்விரை. தஇியோபுரோமா 
கேக்கோ என்னும்‌ தாவரம்‌ 
அமெரிக்காவில்‌ வாழ்வது. 
ஸ்டெர்குலேசி குடும்பம்‌. இதி 
லிருந்து கடைக்கும்‌ விதை 
களிலிருந்து செய்யப்படுவதே 
கோக்கோ மாவும்‌ (செவ்விரைத்‌ 
தூளும்‌) சாக்லலைட்டும்‌ (செம்‌ 
பசையமும்‌) (உயி) 

0000௦86௮85 (கோக்கோ பீன்ஸ்‌) 
- கோக்கோ அவரை: கோக்கோ 
விதைகள்‌. நொதுித்து உலர்த்‌ 
தப்பட்டவை. (உயி) 

00090௨6012 (கோக்கோ பட்டர்‌) 
௪ கோக்கோ வெண்ணெய்‌: 


கோக்கோ விதையிலிருந்து 
பெறப்படும்‌ கொழுடப்பு. (உயி) 


௦௦௦௦08 (காக்கஸ்‌) - கோளியம்‌: 
கோளவடிவக்‌ குச்ஏசியம்‌. கோளி 


யங்கள்‌ ஒற்றையாகவோ 
இரட்டையாகவோ தொட 
ராகவோ இருக்கும்‌. ஒழுங்‌ 


குள்ள - ஒழுங்கற்ற கொத்துக்‌ 
களாகவும்‌ காணப்படும்‌. (உயி) 

0௦௦070 காடுக்ஸ்‌) - வால்‌ 
எலும்பு: மனித முதுகெலும்பில்‌ 
முக்கோண வடிவமுள்ள இற்‌ 
றெலும்பு. மூவக எலும்பிற்குக்‌ 
8முள்ளது. (உயி) பா. 
லர்ஸ்‌ ய. 

00011௨ (கோாக்ளியா) - காது 
நத்தை எலும்பு: பா. 94. (உயி) 
0௦10 3௨01 (காக்ரோச்‌) 
கரப்பான்‌: கணுக்காலி. (உயி) 
6௦௦௦௦1 (கொக்கூண்‌) - கூடூ: 
பூச்சிக்‌ கூட்டுப்‌ புழுவிற்குப்‌ 
பாதுகாப்புறை - வண்ணத்துப்‌ 

பூச்சி. (உயி) 
0௦0பர1௦ப/கா ௨௦1165 (கோகரி 
லர்‌ ஆக்டிவிட்டீஸ்‌) - கல்வி 
இணைச்‌ செயல்கள்‌: வகுப்பிற் 
குள்ளேயே நடைபெறும்‌ 
கல்விச்‌ செயல்களை ஊக்கு 
விக்க அவற்றிற்கு இணையாகப்‌ 
புறத்தே நடைபெறும்‌ செயல்‌ 
கள்‌. கல்விச்‌ சுற்றுலா, ௧௬௭ 
ஆய்வு, பள்ளிக்கழக செயல்கள்‌ 
முதலியவை. தேடயக்‌ கல்வித்‌ 
இட்டத்தில்‌ அஇகம்‌ வற்புறுத்தப்‌ 
பெறுபவை - (க.உள) 


000 


137 009 





௦௦03 - காட்‌: ஒருவகை உணவு 
மீன்‌. இதன்‌ ஈரலிலிருந்து 
எடுக்கப்படும்‌ எண்ணெய்‌ காட்‌ 
கல்லீரல்‌ எண்ணெய்‌ ஆகும்‌. 
சிறந்த மருத்துவச்‌ சிறப்புடை 
யது. வைட்டமின்‌ டி பெறக்‌ 
குழந்தைக்குக்‌ கொடுக்கப்‌ 
படுவது. 

6௦98 (கோட்‌) - குறியம்‌: குறித்‌ 
தொகுதி.  குறிவடிவமுறை. 
செய்திகளைக்‌ குறிப்பது. இச்‌ 
செய்திகள்‌ ஓரிடத்திலிருந்து 
மற்றோரிடத்திற்குக்‌ குறி வடிவத்‌ 
தில்‌ செல்பவை, எ-டு, இரு 
குறியம்‌, எந்திரக்குறியம்‌, 
மோர்ஸ்‌ குறியம்‌. (இய) 

௦௦8௦1 (கோடன்‌) - குறியன்‌: 
குறிப்பிட்ட அமினோகாடிக்குக்‌ 
குறிமை செய்யும்‌ நியூக்ளியோ 
டைடு மூலங்களைக்‌ கொண்ட 
ஒரு தொகுதி. (உமி) 

0௦06741012 கோயாபிஷியண்ட்‌) 
- மாறிலி, நிலை எண்‌, கெழு: 
வரையறுத்த நிலைமைகளில்‌ 
குறிப்பிட்ட பொருளின்‌ வரை 
யறுபண்பின்‌ அளவு. சாடு. 
விரிவெண்‌, வெப்ப எண்‌, 
(இய) 

0061216813 லிண்டரேட்டா) 

- குழிக்குடலிகள்‌: இருபடைப்‌ 
படலக்‌ கண்ணறை விலங்கு 
கள்‌. 1000 வகைகள்‌. பை 
போன்ற உடற்குழி இருப்பது 
தனிச்சிறப்பு. இதனாலேயே 
இதற்குக்‌ குழிக்குடலி என்று 
பெயர்‌. உணர்‌ விரலில்‌ கொட்‌ 


டும்‌ அணுக்கள்‌ உண்டு. 
விலங்குகள்‌ வகைப்பாட்டில்‌ 


உடற்குழி சிறப்பிடம்‌ பெறுவது. 
ஆரச்சமச்ர்‌ உடையவை. 
(உயி) 


௦௦௨1௦௱ (லாம்‌) - உடற்குழி: மிக 
முன்னேறிய விலங்குகளின்‌ 
இடைப்படையில்‌ உண்டாகும்‌ 
பாய்மம்‌ நிரம்பிய குழி. மண்‌ 
புழு, நத்தை, முட்தோலி, 
முதலியவற்றில்‌ இது முதன்மை 
யானது. (உயி) 

௦௨௭௦1/ப௱ு (இனோபியம்‌) - 
அணுத்திரள்‌: தனிப்பட்ட நிலை 
யில்‌ ஒத்தமைந்தும்‌ வேலையில்‌ 
தனித்துமிருக்கும்‌ நிலையான 
எண்ணிக்கையுள்ள உயி 
ரணுக்களின்‌ இரள்‌. இஃது ஓர்‌ 
இணைந்த அலகாகச்‌ செயற்‌ 
படுவது. (உயி) 
2௦1௦௦௮0/ப௱ (இனோகார்பி 
யம்‌) - திரள்கலம்‌: இது ஒரு 
கூட்டுக்‌ கனி, தல்பை, பூப்‌ 
பகுதிகள்‌, பல பூக்களின்‌ தளங்‌ 
கள்‌ ஆடியவை இல்‌ இருக்‌ 
கும்‌. பூவச்சு சகதைப்பற்‌ 
றுள்ளதாகக்‌ காணப்படும்‌. - 
அன்னாஇ (உய) 

ெள்துை கோ௭ன்சைம்‌) 


துணை நொதி: ஒல ௭ நாடு 
களின்‌ உடன்‌ காரணியாக 
இருக்கும்‌ கணிம மூலக்கூறு. 
வினையூக்கத்துற்குக்‌. காரண 
மான புரதமல்லாப்‌ பகுதி 


்‌ துணைக்காரணி ஆகும்‌. எ-டு, 


என்து:டி, இயூ. (உ௰) 


மே 138 6௦1 





601182 - காப்பி: 1) சுவை நீர்‌.| உடலின்‌ வெப்பநிலை தழ்‌ 
2) தூள்‌ 3) கொட்டை நிலைக்கேற்ப மாறுவது. எ-டு. 
4) மரம்‌. காப்பியா அடீரபிகட, மீன்‌. 
ரொபஸ்டா பா. 198. 6௦19 119/1 (கோல்டு லைப்‌ - 

௦௦1௦810ஈ (கொடுஷன்‌) -அணுப்‌ | சூளிர்‌ ஒளி: ஒளிர்‌ ஒளியில்‌ 
பிணைவு: பருப்பொருள்‌ மூலக்‌ அகச்சிவப்புக்‌ கர்‌ வீச்சு 
கூறுகளுக்கடையே உள்ள இல்லாததால்‌, வெப்ப விளைவு 
கவரும்‌ ஆற்றலே, அவற்றை இராது. இந்நிலையே குளிர்‌ 
ஒன்றாகப்‌ பிணைக்கின்றன. ஒளி அல்லது தண்ணொளி. 
இதற்கு அணுப்பிணைவு என்று (உயி) 
பெயர்‌. பாதரசம்‌ கையில்‌ | 5918,2௦ஈ௱௦ (கோல்டு காமன்‌) 
ஒட்டாததற்கு இதுவே காரணம்‌ | _ பொது நீர்க்கொள்ளல்‌: கால 
ஆகும்‌. (இய) நிலை வேறுபாட்டினாலும்‌ 

௦80௨ ௱௪8/8 (காயினேஜ்‌ நோய்த்தொற்றலினாலும்‌ உண்‌ 
மெட்டல்ஸ்‌) - நாணய உலோகங்‌ டாவது. நோய்த்தொற்று நச்ஓய 
கள: தனிமவரிசை அட்ட மாகும்‌. அடைகாலம்‌ மூன்று 
வணையில்‌ முதல்‌ தொகுதி நாட்கள்‌. தடுப்பாற்றல்‌ ஒரு 
யின்‌ துணைத்‌ தொகுஇயைச்‌ இங்கள்‌ வரை இருக்கும்‌. ஓய்வு 






சார்ந்தவை - செம்பு, வெள்ளி, தேவை. ஊோட்ட உணவு உட்‌ 
பொன்‌. (வே) கொள்வது நல்லது. சல்பா 
601405 (காய்டஸ்‌) - மெய்யுறு | மருந்துகளையும்‌ உட்கொள்ள 
புணர்ச்சி: பாலூட்டிகளுக்‌ | ஈம்‌. டேயி) 

சூரியது. (உமி) 0018081॥ (கொல்லேஜன்‌) - 


0019 (கோக்‌) - கல்கரி: நிலக்‌ | தாப புதம்‌ இணைப்புத்‌ 
கரியை வெப்பப்படுத்துப்‌ பெற தசவிலுள்ளா டர்ன்‌ பண்ற 
லாம்‌. இச்செயலில்‌ அது ட பதில பக பதன்‌ 
லிருந்து ஆவியாகக்‌ கூடிய (ஜெலாட்டின்‌) மாறுவது. 
பொருள்கள்‌ நீங்கும்‌. ஊதுலை தகி அமக தாக எலும்பு 
யில்‌ இரும்பை அதன்‌ தாதுவி முதலியவற்றிலுள்ள முதன்மை 
லிருந்து பிரிப்பதில்‌ ஒடுக்கி ரன புரதம்‌, பீட்‌ 
யாகப்‌ பயன்படுதல்‌. (வேது) 0612021416 (கோலியாப்டைல்‌) - 

௦௦10 6100020 /௱வ18 (கோல்டு விதைக்குருத்துறை: புல்‌ முளைக்‌ 
பிளட்டட்‌ அனிமல்ஸ்‌) - மாறும்‌ | 5ருவின்‌ இளத்தண்டகத்தை 
வெப்பநிலை விலங்குகள்‌: | மூடும்‌ பாதுகாப்புறை. முதல்‌ 
குளிர்க்குருஇ விலங்குகள்‌. இலை வெளிப்பட்டதும்‌ அது 

வெடிக்கும்‌. (உயி) 


௦௦ 139 2 





ஓர்‌ அல்லணுப்‌ பாய்மம்‌ பருப்‌ 
பொருள்‌ வழியாகச்‌ செல்லும்‌ 


0012௦14123 (கோலியோரைசா) - 
விதைவேருறை: புல்முளைக்‌ 
கருவின்‌ இளம்‌ வேரை மூடிப்‌ 
பாதுகாக்கும்‌ உறை. (உயி) 

௦011901௦7 (கலக்டர்‌) - இரட்டி: 


பொழுது, ஓரலகு நேரத்தில்‌ 
ஓரலகுப்‌ பருமனில்‌ தோன்றும்‌ 
மோதல்களின்‌ எண்ணிக்கை. 


படிகப்பெருக்‌இியின்‌ ஒரு பகுதி. (இய) 

(இய) ௦௦11௦18 (கொலாய்டு) - கூழ்மம்‌: 
0௦01120013 (கோலன்கைமா) கரைசல்‌ அல்லது தொங்கலி 

௬ உரத்‌ ௬. உரவியம்‌. தாவரத்‌ லுள்ள பொருள்‌. இதன்‌ 

இசுவில்‌ ஒருவகை. (உயி) துகள்கள்‌ பெரியவையாக 


இருப்பதால்‌, கரிமப்படலத்தஇின்‌ 
வழியே அவை செல்லா. ஓ. 06, 


50. (இய) 


2௦01101021! 961/8 (கொலாய்டல்‌ 
கோல்டு) - கூழ்மப்‌ பொன்‌: 
கூழ்மத்‌ தங்கம்‌, பா. 088581, 
ப]16 ௦1. 


௦010௩ (கோலன்‌) - பெருங்குடல்‌: 
குடல்‌ பையிலிருந்து கழிகுடல்‌ 
வரை விரிந்துள்ள பகுதி. ஏறு 
குடல்‌, குறுக்குக்‌ குடல்‌, இறங்கு 
குடல்‌ என்னும்‌ மூன்று பகுதி 
களைக்‌ கொண்டது. பா. 


உரத்திக: கண்ணறை 
மூலைகள்‌ தடித்திருத்தல்‌. 


001/211946 ா௦0611(156 (கொலி 


கேட்டிவ்‌ புராபர்ட்டிஸ்‌) - 
தொகைசார்‌ பண்புகள்‌: ட ஆவி 
அழுத்தத்தைக்‌ குறைத்தல்‌ 
2) கொதிநிலையை உயர்த்‌ 
தல்‌ 3) உறைநிலையைத்‌ தாழ்த்‌ 
தல்‌ 4) ஊடுபரவழுத்தம்‌. 
(வேதி) 

6௦11151௦10 (கொலிஷன்‌) - 
மோதல்‌: துகள்கள்‌ ஒன்றை 
மற்றொன்று தாக்குதல்‌. (இய) 
2௦1151௦ஈ சொர (கொலிஷன்‌ 
டென்‌இட்டி) - மோதல்‌ அடர்த்து: 


01000 


வாவு ௦8௮. (உய) 


(காலனி) ௮ 
1) வாழிருப்பு: ஒரே வகைத்‌ 
தனி உயிரிகள்‌ நெருங்லி 
வாழும்‌ தொகுஇ. 2) கூட்டூயிரி: 
பல ஒரே வகை உயிரிகள்‌ 
ஒன்றுடன்‌ மற்றொன்று தொடர்‌ 
புடன்‌ வாழ்தல்‌. (உயி) 


௦௦11௦8 (கலோரி மீட்டர்‌) - 


நிறமானி: நிறங்களின்‌ 
செறிவைப்‌ பகுக்குங்‌ கருவி. 
(இய) 


௦௦ 


061 








௦6100 (கலர்‌) - நிறம்‌: பார்வைக்‌ 
கதிர்வீச்சின்‌ அலைநீளத்‌ 
தொடர்பாகக்‌ கண்‌ - மூளை 
மண்டலத்தில்‌ உண்டாக்கப்‌ 
படும்‌ உடலியல்‌ உணர்ச்சி. மரபு 
நிலை வழியில்‌ பார்க்க 
பார்வை நிறமாலை. ஏழு நிறங்‌ 
களாலானது. வேறுபட்ட அலை 
நீளங்ககைக்‌ கொண்ட ஒற்றை 
நிறக்‌ கதிர்வீச்சுகளுக்குக்‌ 
கலப்பு நிறங்கள்‌ (ஃகுயூஸ்‌) 
சன்று பெயர்‌. கலப்பு நிறத்‌ 


தோடு வெண்ணொளியைச்‌ 
சேர்க்க, அது நிறைவுறா 
நிறமாகும்‌. அதற்குப்‌ பெயர்‌ 


சாயல்‌ நிறம்‌ (டிண்ட்‌). வழக்க 
மான மூன்று முதன்மை நிறங்‌ 
களாவன: பச்சை, இவப்பு, 
நீலம்‌. இவற்றைக்‌ கலந்து 
எவ்வகை நிறத்தையும்‌ பெற 
லாம்‌. வெள்ளொளி என்பது 
பார்வைக்‌ கதிர்வீச்சுகளின்‌ 
இயல்புக்‌ கலவையாகும்‌. 
சிவப்பு நிறம்‌ ஒரு பொருளால்‌ 
மறிக்கப்படுவதால்‌ அது சிவப்‌ 
பாகத்‌ தெரிகிறது. ஒரு பொருள்‌ 
எல்லா நிறங்களையும்‌ உறிஞ்‌ 


சும்‌ பொழுது கறுப்பாகவும்‌ 
வெளிவிடும்‌ பொழுது 
வெள்ளையாகவும்‌ தெரியும்‌. 


இரு நிறங்களைச்‌ சேர்த்து 
வெள்ளை உணர்ச்சியை உண்‌ 
டாக்குவதற்கு நிரப்பு நிறங்கள்‌ 
(காம்பிளிமெண்டரி கலர்ஸ்‌) 
எனறு பெயர்‌. இவற்றை உண்‌ 
டாக்கப்‌ பல இணைநிறங்கள்‌ 
உள்ளன. (இய) 


0௦1௦0 611௩ம்‌ கேர்‌ பிளைண்ட்‌) 


ண்‌ நிறக்குருடு: இல நிறங்களைப்‌ 
பிற நிறங்களிலிருந்து பிரித்‌ 
தறிய இயலாத நிலை. குறிப்‌ 
பாகச்‌ இவப்பு, பச்சை நிறங்‌ 
களைப்‌ பிரித்தறிய முடியாத 
நிலை. (உயி) 


201௦ப1 1510௩ (கலர்‌ விஷன்‌) - 


நிறப்பார்வை: வேறுபட்ட நிறங்‌ 
களைப்‌ பிரித்தறியும்‌ கண்‌ 
ணின்‌ இறன்‌. விழித்திரையி 
லுள்ள மூவகைக்‌ கூம்பணுக்‌ 
கள்‌ இவப்பு, பச்சை, நீல 
ஒளிக்கேற்ற துலங்கலை உண்‌ 
டாக்குகன் றன. பலவகை நிறக்‌ 
குருடுகள்‌ உண்டு. உண்மை 
நிறக்‌ குருடு - எந்நிறத்தையும்‌ 
அறிய இயலாது. இவ்வாறிருப்‌ 
பது அருமை. பொதுவாக, 
ஆண்களுக்குச்‌ சிவப்பு, பச்சை, 
மாநிறம்‌, வெளிறிய சாம்பல்‌ 
நிறம்‌ ஆகியவற்றைப்‌ பிரித்‌ 
தறிவதில்‌ இடர்‌ உண்டு. பா. 
௦01௦ய4ஈ0 (இய 


௦௦1பர௦(13 (காலுமெல்லா) - இசு 


முகடூ: 1) மாசி என்னும்‌ பூக்காத்‌ 
தாவரத்தின்‌ நடுப்பகுதியில்‌ 
காணப்படும்‌ பகுதி. செழுமை 
யற்ற பகுஇயைச்‌ சுற்றிலும்‌ 
தஓதலை உண்டாக்குந்‌ இசு 
வுள்ளது. 2) சுருள்‌ சிப்பியின்‌ 
மைய௮ச்சு. 3) முதுகெலும்‌ 
பிலாக்‌ €ழின விலங்குகளின்‌ 
கேள்குழி. 4) கனி பிளவுறு 
தலில்‌ தல்‌இலைகள்‌ பிரிந்த 
பின்‌ மையத்தில்‌ எஞ்சும்‌ பகுதி. 
(உயி) 


றொ 141 





6௦0௨ (கோமா) - 1) ஆழ்மயக்கம்‌ 
2) குஞ்சம்‌ 3) சூழுறை: வால்‌ 
மீன்‌ உட்கருவைச்‌ சூழ்ந்துள்ள 
வளியும்‌ புழுதியும்‌ கொண்ட 
புகை முல்‌ 4) பிறழ்ச்சி: 
வில்லை ஆடியின்‌ இரிபு. 

ரம்பா கம்பஸ்டன்‌) - 
கனற்?ி: எரிதல்‌, உயிர்வளி 
ஏற்றத்தால்‌ அல்லது அதை ஒத்த 
செயலினால்‌ வெப்பம்‌ அல்லது 
ஒளி உண்டாதல்‌. இதன்‌ அடிப்‌ 
படையில்‌ வெப்ப எந்திரங்கள்‌ 
அமைக்கப்படுதல்‌. இது இரு 
வகைப்படும்‌. 1) புறக்கனற் 
எந்இுரம்‌ (எக்ஸ்டர்னல்‌ கம்பஷ்‌ 
டன்‌ எஞ்சின்‌) - நீராவி எந்தி 
ரம்‌. 2) அகக்கனற்டு எந்இுரம்‌ 
(இண்டா்னல்‌ கம்பஷ்டன்‌ எஞ்‌ 
ஓன்‌) - டீசல்‌ எந்திரம்‌. (இய) 

௦௦௬௨1 (கோமெட்‌) - வால்மீன்‌: 
நடுவிலிருந்து விலகிய சுற்று 
வழியில்‌ கதிரவனை வலம்‌ 
வருவது. குறுகியகால மீன்கள்‌, 
நெடுங்கால மீன்கள்‌ என 
இருவகை உண்டு. ஏலிவால்‌ 
மீனை யாவரும்‌ நன்கறிவோம்‌. 
இது 76 ஆண்டுகளுக்கு ஒரு 
முறை கதிரவனை வலம்‌ 
வருவது. 1986ல்‌ கடைசியாகத்‌ 
தோன்றியது. (வானி) 

௦௱௱ஊா5௰!5௱ (கமென் 

சலிசம்‌) - வேற்றின இணை 
வாழ்வு: வேறுபட்ட வகை 
களைச்‌ சார்ந்த இரு விலங்கு 
கள்‌ ஒருசேர வாழ்தல்‌. இச்‌ 
செயலில்‌ ஒன்றுக்கு நன்மை, 


ஸோர்551௦, 


ளெ 





இணைவாழ்வு 
1, அணனிமோன்‌ 
2. நண்டு ஓடு 


மற்றொன்றுக்கு 


ஏற்போ 

--டு. 
ஓட்டில்‌ 
இணைந்து 


இழப்போ இல்லை. 
துறவி நண்டின்‌ 
கடலணிமோன்‌ 

வாழ்தல்‌. (உயி) 

௦1௮11 
(கமிஷன்‌, கோதாரி) - கோதாரி 
கல்விக்‌ குழு: கலவிக்குழுக்‌ 
களில்‌ மிகப்‌ புகழ்வாய்ந்தது. 
1964இல்‌ டாக்டர்‌ கோதாரி 
தலைமையில்‌ அமைக்கப்‌ 
பட்டது. தேசியக்‌ கல்வி அமைப்‌ 
பும்‌ தேசிய கல்விக்‌ கொள்கை 
யும்‌ உருவாகக்‌ கருவியாக 
இருந்தது. கல்வியில்‌ பல $ர்‌ 
திருத்தங்களை வற்புறுத்தியது. 


(க.உள) 


௦௦௱॥88பா௨ (கமிஷர்‌) - நரம்‌ 


பிணைப்பு: இது நரம்பிழை 
முடிச்சாகும்‌. மையநரம்பு மண்‌ 
டலத்தின்‌ சமச்‌€ீருள்ள பகுதி 
களை இணைப்பது. இவ்‌ 
விணைப்பு குறுக்குவாட்டூ 


சொ 


142 


௦ 





இணைப்பு, குறுகிய இணைப்பு 
என இருவகைப்படும்‌. முனன 
தற்குக்‌ குறுக்கிணைப்பு (கார்‌ 
பஸ்‌ கொலெசம்‌) எடுத்துக்‌ 
காட்டு. இது மூளையின்‌ இரு 
பகுதிகளையும்‌ இணைப்பது. 
பின்னது கணுக்காலிகளிலும்‌ 
வளைய உடலிகளிலும்‌ கண்ட 
நரம்பு முடிச்ச களை இணைப்‌ 
பது. (உ௰) 


௨௦௱௱ு 521 காமன்‌ சால்ட்‌) - 


பொது உப்பு: சோடியம்‌ 
குளோரைடு. (வேட) 
ெொுர௱யா்வ்‌/ா (கம்யூனி 


கேஷன்‌) - செய்டித்‌ தொடர்பு: 
செய்திப்‌ பரவலுக்காக மக்க 
ளிடையே ஏற்படும்‌ தொடர்பு 
கள. செய்இிப்பரவல்‌ கூட்டுச்‌ 
செயலகளுக்காக அமைபவை. 


இதழ்கள்‌, வானொலி, 
தொலைக்காட்டு, செயற்கை 
நிலாக்கள்‌ முதலியவை 


இதற்குப்‌ பயன்‌ படுவை. (இய) 
௦௦ுர௱ுபா!0வ1(0ர 82116 (கம்‌ 
பூணிகேஷன்‌ சேட்டிலைட்‌) - 
சய்தித்‌ தொடர்பு நிலா: நாட்‌ 
டளவிலும்‌ உலக அளவிலும்‌ 
செய்டஇத்‌ தொடர்புகொள்ள 
உதவும்‌ நிலா. எ-டு. இந்திய 
இன்சட்‌, மறறும்‌ இண்டல்சட்‌. 
ேு௱யா/2200 6௦0, 
ஈரா 1௨௦0 கம்யூனி 
கேஷன்‌ இயரி, இன்பர்மேஷன்‌ 
இயரி) - செய்தித்‌ தொடர்புக்‌ 
கொள்கை: வானொலி, 


தொலைக்காட்சி 
ஊடகங்கள்‌ மூலம்‌ 
அனுப்புவதையும்‌ பெறுவதை 
யும்‌ ஆராயும்‌ நிலை. (இய) 


முதலிய 
செய்தி 


யார்டு. கம்யூனிட்டி) - 

1) உயிர்ச்‌ சமுதாயம்‌: இயற்கை 
யாகத்‌ தோன்றும்‌ உயித்‌ 
தொகுதி. இஇில்‌ வேறுபட்ட 
உயிரிகள்‌ பொதுச்‌ சூழ்நிலை 
யில்‌ வாழ்பவை. 2 மக்கள்‌ 
சமுதாயம்‌: பொது இலக்குகள்‌ 
குறிக்கோள்கள்‌ முதலியவற் 
றால்‌ பிணைக்கப்பட்ட உறுப்‌ 
பினர்களுள்ள உயர்நிலைக்‌ 
குழு. (க.௨உள) 


ொ௱பக்‌0! (கம்யூடேட்டர்‌) - 
நிசைமாற்றி:  மின்னோட்டத்‌ 
திசையை மாற்றுங்கருவி. 
(இய) 

௦௦/௦1 ௦611 கம்பானியன்‌ 
செல்‌) - தோழமை அணு: 
பூக்காத்‌ தாவரங்களில்‌ பட்டைத்‌ 
திசுவில்‌ காணப்படும்‌ ஒரு 
வகைக்‌ கண்ணறை. (உ௰) 

௦௦௱ழ் சா 52160 6ீர்பெப௱ 
(கம்பன்சேட்டட்‌ பெண்டுலம்‌) - 
ஈடு செய்த ஊசல்‌. பா ௦ரோபப/ப௱, 
(இய) 

௦௱ழ ௦ காம்படிஷன்‌) - 
போட்டி: உணவு, நீர்‌ முதலிய 
வற்றிற்காக இரு உயிரிகளுக் 
கடையே ஏற்படும்‌ இடை 
வினை. இயற்கைத்‌ தேர்வில்‌ 
இது ஓர்‌ இன்றியமையாக்‌ 
காரணி. (உயி) 


௦ 


லே 





டி 
1) உளச்சிக்கல்‌: ஓர்‌ உளக்‌ 
குறைப்பாடு. உளப்‌ பகுப்பில்‌ 
நனவிலித்‌ தோற்றம்‌ எனக்‌ 
குறிக்கப்பெறும்‌. நனவாற்ற 
லின்‌ இசைமையும்‌ அமைப்பை 
யும்‌ உறுதி செய்வது. இச்‌ 
ஒக்கலை நோயாளியின்‌ நன 
விற்குக்‌ கொண்டு வருவதே 
உளப்பண்டுவத்தின்‌ முதன்மை 
யான பணிகளில்‌ ஒன்றாகும்‌. 
இது தாழ்வுச்‌ க்கல்‌, உயர்வுச்‌ 
இக்கல்‌, ஓடிபஸ்‌ சிக்கல்‌ எனப்‌ 
பல வகைப்படும்‌. (௧.௨) 
2) அணைமம்‌: ஒருவகைக்‌ 
கூட்டுப்‌ பொருள்‌. இடல்‌ அயனி 
கள்‌ அல்லது மூலக்கூறுகள்‌ 
உலோக அணு அல்லது 
அயனியோடூ சேர்ந்து ஈதல்‌ 
பிணைப்பை உண்டாக்கும்‌. 
பிணைப்புறும்‌ வகைகளுக்கு 
ஈந்திகள்‌ (லிகண்ட்ஸ்‌) என்று 
பெயர்‌. பா. 091816. (வேட) 
3) கலவை: மருருதுக்‌ கலவை. 
4 தொகுதி: வைட்டமின்‌ 
தொகுஇி. (உயி) 
௱ிலடாபாட்ள கோம்ப்ளகஸ்‌ 
நம்பர்‌) ரிக்கல்‌ எண்‌: கற்‌ 
பனை எண்ணோடு சோக்கப்‌ 
படும்‌ மெய்யெண்‌., எ-டு. 5 ர 
44, 3- 57. (கண்‌) 


டாள்‌, ௦௦0ஈ௨/(பளம்‌ கோம்‌ 
பனண்ட்‌, கான்‌௫ுடூவண்ட்‌) - 
இயைபுறுப்பு: பகுஇப்‌ பொருள்‌. 
ஒரு கலவையிலுள்ள தனிம 
வேதிப்‌ பொருள்களில்‌ ஒன்று. 
இக்கலவையில்‌ வேதிவினை 


(காம்ப்ளக்ஸ்‌) - 


௦௦ம்‌ 


நிகழாது. எ-டு. நீர்‌ பனிக்கட்டி 
சேர்ந்த கலவை ஒர்‌ இபை 
புறுப்பு கொண்டது. நைடர 
ஓனும ஆக்ஸிஜனும்‌ சேர்ந்த 
கலவை இரு இயைபுறுப்பு 
களைக்‌ கொண்டது. (வேடு) 


௦௦51 (கம்போஸ்ட்‌) - தொழு 


உரம்‌: குச்ிய வினையினால்‌ 
தாவரப்‌ பொருள்‌ இதைதல்‌. 
இதனால்‌ செழிப்பான மண்‌ 
தாவரத்திற்குக விடைக்கும்‌. 
(உயி) 

கோம்பவுண்டு) - 
சேர்மம்‌: கூட்டுப்‌ பொருள்‌. 
இரண்டிற்கு மேற்பட்ட தனிமங்்‌ 
கள்‌ குறிப்பிட்ட வீதத்தில்‌ 
சேர்ந்த ஒருபடித்தான கலவை. 
இதன்‌ பகுஇப்‌ பொருள்களைப்‌ 
பொதுவான இயறபியல்‌ முறை 
களால்‌ பிரிக்க இயலாது. இது 
வேடிமாறறத்திற்குட்பட்டது. 
எ௭டு. நீர்‌, கரி ஈராக்சைடு. ஒ. 
கலவை. (ஷேஷி) 


௦௦௱௦பாம்‌ ஸூ6 (காம்பவுண்டு 


ஐ - கூட்டுக்‌ கண்‌: பூசககளின்‌ 
கண்கள்‌ பலபார்வை அலகு 
களஈலானவை. ஒவ்வொரு 
அலகும்‌ குவிந்து அல்லது 
அரைக்கோள நிலையில்‌ இருப்‌ 
பது. எப்பொழுதும்‌ புடைத்‌ 
இருப்பது. எ-டு. நண்டு. (உய) 


சொர 16 (காம்பவுண்டு 


லென்ஸ்‌) - கூட்டு வில்லை: 
இரண்டிற்கு மேற்பட்ட குவி 
வில்லைகள்‌ சேர்ந்திருப்பது. 
ஒன்று பெரிதான பிம்பத்தை 


[45 (1) 144 


வு 





உண்டாக்குவது. மற்றொன்ரு 
முதலில்‌ தோன்றிய பிம்‌ 
பத்தைப்‌ பெரிதாக்குவது. எ-டு. 
தொலை நோக்க, நுண்‌ 
ணோக்கி. (உ௰) 


ஊ௦ொழ்வபேரளோ (கம்பவுண்டர்‌) - 
மருந்து கலப்பாளர்‌: மருத்துவ 
மனையில்‌ நோயாளிகளுக்கு 
மருந்துகளை உரிய முறையில்‌ 
கலந்த, கொடுப்பவர்‌. ஒ 
வறக. (மரு) 


ழா வா (கம்பரஷன்‌) - 
துகள்‌ நெருக்கம்‌: ஒலி அலையில்‌ 
குறிப்பிட்ட பகுதிகளில்‌ இம்மி 
கள்‌ மிக நெருக்கமாகவுள்ள 
இடத்திற்குத்‌ துகள்‌ நெருக்கம்‌ 
என்று பெயர்‌. (இய) 

னு எம்‌ கோம்ப்டன்‌ 
எபெக்ட்‌) - காம்ப்டன்‌ விளைவு: 
தடையில்லா மின்னணுக்‌ 
களால்‌ எக்ஸ்‌ கஇர்கள்‌ அல்லது 
காமா க$ர்‌ ஒளியன்கள்‌ 
சிதறும்பொழுது, அவற்றின்‌ 
ஆற்றலில்‌ ஏற்படும்‌ குறைவு 
அல்லது ஒடுக்கம்‌. அமெரிக்க 
இயறபியலார்‌ ஏ.எச்‌. காம்ப்டன்‌ 
என்பார்‌ (1892- 1962) 1923 
இல்‌ முதன்‌ முதலில்‌ இந்‌ 
நிகழ்ச்சியை உற்று நோக்கி 
னார்‌. (இய) 

ழா கம்ப்யூட்டர்‌; - 
கணிப்பொறி: கணினி. இது ஒரு 
மின்னணுக்‌ கருவியமைப்பு. 
கட்டகைக்கேற்பச்‌ செய்திகளை 
முறையாக்குவது. இதற்கு 
நிகழ்வரை (புரோ௫ராம்‌) 


சன்று பெயர்‌. பொதுவாக இது 
நுண்‌ கணிப்பொறி, பெருங்‌ 
கணிப்‌ பொறி என இரு 
வகைப்படும்‌. ஏனைய வகை 
கள்‌: 1) எண்ணிலக்கக்‌ 
கணிப்பொறி 2) ஒப்புமைக்‌ 
௬ணிப்பொறி 3) கலப்பினக்‌ 
கணிப்பொறி. இவற்றில்‌ நடை 
முறையில்‌ நன்கு செயல்‌ 
படூவது எண்ணிலக்கக்‌ கணிப்‌ 
பொறியே. 


இடுல்‌ உட்பாடூ (இன்புட்‌) எண்‌ 
களாகவும்‌ எழுத்துக்களாகவும்‌ 
ஈரெண்குறியீடாகக்‌ குறிக்கப்‌ 
பெறும்‌. (0, 1) 


ஒரு கணிப்பொறியின்‌ மூன்று 
முக்கிய பகுதுகளாவன: 1) உட்‌ 
பாட்டு வெளிப்பாட்டுக்‌ கருவி 
கள்‌. 2) நினைவகம்‌ 3) மையச்‌ 
செயல்முறையாக்கி அல்லது 
மையச்‌ செயலகம்‌. 
கணிப்பொறியில்‌ கருவியம்‌ 
(ஹார்டுவேர்‌) என்பது கருவித்‌ 
தொகுதிகள்‌ அடங்கியது. 
மென்னியம்‌ (சாப்ட்வேர்‌) 
என்பது நிகழ்வரைகளையும்‌ 
தகவல்களையும்‌ கொண்டது. 
விரைவு, நுண்மை, நம்புமை 
ஆகிய மூன்றும்‌ இதன்‌ ரிய 
சிறப்பியல்புகள்‌. (இய) 


வெட 185 கோான்கேவ்‌ 


லென்ஸ்‌) - குழிவில்லை: ஓரங்‌ 
களில்‌ தடித்தும்‌ நடுவில்‌ 
மெலிந்தும்‌ இருக்கும்‌. வில்லை 
யின்‌ இரு வகைகளுள்‌ ஒன்று. 
பொதுவாகக்‌ குவிவில்லைத்‌ 


லோ 145 


ளோ 





தொடர்பாகப்‌ 
கலைச்‌ சொற்கள்‌: 


$. ரூவியத்‌ தொலைவு (போகல்‌ 


பயன்படும்‌ 


லெங்தி -  வில்லையின்‌ 
மையப்‌ புள்ளிக்கும்‌ முக்கிய 
குவியத்திற்கும்‌ இடையிலுள்ள 
தொலைவு. 
2. முக்கிய அச்சு (பிரின்சபல்‌ 
ஆக்சிஸ்‌)  - வில்லையின்‌ 
வளைவு மையங்களைச்‌ சேர்க்‌ 
கும்‌ நேர்க்கோடு. 
3) முக்வெ குவியம்‌ (பிரின்்‌௪ 
பல்‌ போகஸ்‌): முக்கிய அச்சுக்கு 
இணையாக வரும்‌ ஒளிக்‌ க£ர்‌ 
கள்‌ வில்லையில்‌ பட்டு, விலக 
லடைந்து மறு பக்கத்தில்‌ அவை 
குவியும்‌ புள்ளி. 
5) ஒளிமையம்‌ (ஆப்டிக்‌ 
சென்டர்‌): முக்கிய அச்சும்‌ 
வில்லையின்‌ அச்சும்‌ சேரு 
மிடம்‌. குழிவில்லையில்‌ எப்‌ 
பொழுதும்‌ மாயபிம்பம்‌ உண்‌ 
டாகும்‌. இது தொலைநோக்கி 
யிலும்‌ மூக்குக்‌ கண்ணாடி 
யிலும்‌ பயன்படுவது. (இய) 
௦6 ராரா. கோன்கேவ்‌ 
மிர) - குழியாடி: கோள 
ஆடியின்‌ ஒருவகை. மறிக்கும்‌ 
பரப்பு குழிந்திருக்கும்‌. இத 
னோடு தொடர்புடைய கலைச்‌ 
சொற்களாவன : 


1) வளைவு மையம்‌ (சென்டர்‌ 
ஆஃப்‌ கர்வேச்சர்‌) - கோள 
ஆடியின்‌ கோளத்தின்‌ மையம்‌. 
அ.௮.11 


௦௦ு௦ஊளாபலவிா 


2) குவியத்‌ தொலைவு (போகல்‌ 
லெங்த்‌) - ஆடிமையத்திற்கும்‌ 
குவியத்திற்கும்‌ 
இடையிலுள்ள தொலைவு. 
இது வளைவு ஆரத்தில்‌ பாதி. 
3) ஆடிமையம்‌ (போல்‌ ஆஃப்‌ 
மிரர்‌) - கோள ஆடியின்‌ 
மிறிக்கும்‌ பரப்பின்‌ மையம்‌, 

4) முக்கிய குவியம்‌ (பிரின்சல்‌ 
போகஸ்‌) - முக்கிய அச்சுக்கு 
இணையாக வரும்‌ ஒளிக்கதிர்‌ 
கள்‌ ஆடியில்‌ பட்டு மறித்து, 
அவை எல்லாம்‌ குவியம்‌ 
புள்ளி. 

5) முக்வெ அச்சு (பிரின்சபல்‌ 
ஆக்ிஸ்‌) - ஆடிமையத்தையும்‌ 
வளைவு மையத்தையும்‌ சேர்க்‌ 
கும்‌ நேர்க்கோடு. 

6) வளைவு ஆரம்‌ (ரேடியஸ்‌ 
ஆஃப்‌ கர்வேச்சர்‌) - வளைவு 


மையத்திற்கும்‌ ஆடிமையத்‌ 
இற்கும்‌ இடையிலுள்ள 
தொலைவு. 

௦௦2ம்21௦60 கோன்செண்ட்‌ 
ரேட்டட்‌) - அடர்மிகு: அடர்‌ 


கந்தகக்‌ காடி, நீர்‌ சேராதது. ஒ. 
01016. (வேதி) 

(கான்செண்ட்‌ 
ரேஷன்‌) - 1) அடர்ப்பித்தல்‌: 
செறிவு மிகுத்தல்‌. துத்த 
நாகத்தை அதன்‌ தாதுக்களி 
லிருந்து பிரித்தெடுக்கப்படும்‌ 
முறைகளுள்‌ ஒன்று. நன்கு 
பொடி செய்த துத்தநாகத்தாது., 


னே 146 ௦௦௬ 





எண்ணெ ய்‌ கலந்த நீரில்‌ லஷ 4 அட தார்‌ 2. 
சேர்க்கப்பட்டு நீரின்‌ வழியாகக்‌ னி தணட 
காற்று செலுத்தப்படுகறது. 3 
மண்‌ துகள்கள்‌ நீரில்‌ நனைந்து 


அடியில்‌ தங்குகின்றன. தாதுக்‌ 


4 
கள்‌ எண்ணெய்‌ சேர்ந்த நீர்‌ 
நுரையுடன்‌ கலந்து, மேற்‌ 
பரப்பில்‌ மிதக்கின்றன. பின்‌ 
னர்‌, இவை தனித்து வழித்‌ 
தெடுக்கப்‌ படுகின்றன. இவ்‌ 
வாறு மண்‌ போன்ற பொருள்‌ ந 6 


களை நீக்கித்‌ தாதுவைச்‌ இனக்‌ கொள்ளகம்‌ 
செறிவு படுத்தும்‌ முறைக்கு 1. நுண்துளை 
நுரைமிதப்பு முறை (பிராத்‌ 2. பெண்ணியம்‌ 
புளோட்டேஷன்‌ மெத்தேடு) 3. முட்டை 


என்று பெயர்‌. 2) அடர்வு: 4. பெண்ணிய இனக்‌ 


ம்‌ கொள்ளகம்‌ 
செறிவு. ஒரு கரைசலின்‌ ஓரலகு ன 5 
பருமனின்‌ பொருள்‌ அளவு. 6. ஆணியம்‌ 


அலகு மோல்‌ ரோ-*. (வேதி) 


௦௦௩௦௮1 (கான்செப்ட்‌) - கருத்து: 0௦1825211௦ . (கண்டென்‌ 
முறையாக எண்ணுதல்‌. இது சேஷன்‌) -- குறுக்கம்‌ வளியை 
பருப்பொருள்‌ கருத்தாகவும்‌ அல்லது ஆவியைக்‌ குளிர்‌ 
நுண்பொருள்‌ கருத்தாகவும்‌ வித்து நீர்மமாக அல்லது இண்ம 
இருக்கும்‌. பொதுமையாக்‌ மாக மாற்றுதல்‌. (வேதி) 
கலின்‌ உயரிய நிலை. இது | ௦௦10252110 280110 (கான்‌ 
வாய்‌ முறைமை எண்ணுதற்கே டென்சேஷன்‌ ரீயாக்ஷன்‌) - 
(வெர்பல்‌ லாஜிகல்‌ இங்கிங்‌) குறுக்க னை: இடல்‌ இரு 
உரியது. (க.உள) . மூலக்கூறுகள்‌ சேர்ந்து ஒரு 

௦௦10818012 (கான்செப்டஇள்‌) | மூலக்கூறு - வழக்கமாக நீர்‌ - 
- இனக்கொள்கலம்‌: சிறுதுளை நீங்குதல்‌. இதனைக்‌ கூட்டு 
யுள்ள குடுவை வடிவக்‌ குழி. நீங்கல்வினை எனலாம்‌. இவ்‌ 
பியூகஸ்‌, சர்காசம்‌ முதலிய வினை ஆல்டிகைடுகளுக்கும்‌ 
மாநிறப்பா௫ுகளில்‌ உப்பிய €ட்டோன்களுக்கு முரியது. 
முனையில்‌ காணப்படுவது. கூட்டு வினையைச்‌ சேர்ப்பு 
இடல்‌ இனப்பெருக்க உறுப்பு வினை என்றுங்‌ கூறலாம்‌. 
கள்‌ இருக்கும்‌. (உயி) (வேதி) 


147 


ரட்‌ 





௦௱ம்சாகள, 0280801101 காண்‌ 


டென்சர்‌, கெப்பா௫ுட்டர்‌) - 
மின்னேற்பி, மின்தேக்க: மன்‌ 
னாற்றலைச்‌ சேர்த்து 
வைப்பது. இரு நெருக்கமான 
உலோகத்‌ தகடுகளுக்கிடையே 
மின்கடத்தாப்‌ பொருள்கள்‌ 
இதில்‌ இருக்கும்‌. மெழுகு 
தடவிய தாள்‌, காற்று முதலி 
யவை மின்கடத்தாப்‌ பொருள்‌ 
கள்‌. பெஞ்சமின்‌ பிராங்கிளின்‌ 
அமைத்த லேடன்ஜாடி ஒரு 
வகை மின்னேற்பியே. பொது 
வாக இது இருவகைப்படும்‌. 
1) நிலை மின்னேற்பி 
2) மாறுமின்னேற்பி. 
ள்ளார்‌ கோன்டிமெண்ட்‌) - 
சுவையூட்டி: உணவுக்குச்‌ சுவை 
யும்‌ மணமும்‌ சேர்க்கப்‌ பயன்‌ 
படும்‌ பொருள்‌. எ-டு. உப்பு, 
மிளகு, இராம்பு, ஏலக்காய்‌. 
(உ௰) * 
௦௦வது (கண்டிஷனிங்‌) 4 
கட்டுப்படுத்துதல்‌: இயற்கைத்‌ 
தொடர்பற்ற தூண்டலுடன்‌ ஒரு 
துலங்கலைப்‌ பொருந்துமாறு 
செய்யும்‌ செயல்முறை. இதனை 
நிறுவியவர்‌ பாவ்லவ்‌. கற்றல்‌ 
வகைகளுள்‌ ஒன்று. இது 
மழன்று வகைப்படும்‌. 
1) இடைநிலைக்கட்டுப்‌ படுத்‌ 
தல்‌ 2) இயக்கக்‌ கட்டுப்படுத்தல்‌ 
3) சமூகக்‌ கட்டுப்படுத்தல்‌. 
இச்செயலால்‌ நடைபெறுவது 
கட்டுப்படுத்திய மறிவினை 
அல்லது கற்றல்‌ மறிவினை. 
(க.உள) 


ப்ப குண்டக்ஷன்‌) - 
கடத்தல்‌: இண்பொருள்‌ வழியே 
வெப்பமும்‌ மின்சாரமும்‌ 
செல்லுதல்‌. இவை இரண்டும்‌ 
வெப்பக்‌ கடத்தல்‌ மின்கடத்தல்‌ 
எனப்படும்‌. (இய) 

0௦ஈ0ப௦1110) (கண்டக்டிவிட்டி) 
- கடத்தும்‌ இறன்‌: வெப்பங்‌ 
கடத்தும்‌ இறன்‌. மின்‌ கடத்தும்‌ 
திறன்‌. (இய) 

2௦௩00 கோண்டக்டர்‌) - 
கடத்து: வெப்பத்தையும்‌, மின்‌ 
சாரத்தையும்‌ கடத்தும்‌ பொருள்‌. 
கடத்தல்‌ அடிப்படையில்‌ இது 
அரிஇல்‌ கடத்தி, எளிதில்‌ கடத்தி 
கடத்தாப்‌ பொருள்‌ என மூன்று 
வகைப்படும்‌. 

௦௦ஈ0பற!1௦௪ர௪ (கான்டூப்ளி 
கேட்‌) - நீள்சம மடிப்பு: நடு 
நரம்பு நெடுக இலை மடிந்‌ 
இருத்தல்‌ - பூவரசு, கொய்யா, 
யி) 

௦௦ஈ016 (காண்டைல்‌) - எலும்பு 
முண்டூ: குமிழ்‌ வடிவ வட்ட 
எலும்பு, அடுத்த சாலும்பின்‌ 
குழியில்‌ பொருந்தி மூட்டை 
உண்டாக்குவது. பா (உயி) 

லேஸ்‌ ரிப்‌ கோாண்டைஸ்‌ 
புளுயிட்‌) - காண்டியின்‌ பாய்‌ 
மம: கால்ஏயம்‌ பர்மாங்கனேட்‌, 
பொட்டாடுயம்‌ பர்மாங்கனேட்‌ 


ஆகிய இரண்டும்‌ செர்ந்த 
கலவை. புரையத்தடூப்பி 
(வேதி) 


௦௦௭௨ (கோன்‌) - கூம்பு: 1) விழித்‌ 
திரையில்‌ காணப்படும்‌ ஒளி 


148 





யூணர்‌ அணுக்களில்‌ ஒருவகை. 
2) சல பெரணிகள்‌, உறையில்‌ 
விதையில்லாத்‌ தாவரங்களின்‌ 


இனப்பெருக்க உறுப்பு. 
3)கலவைக்‌ கனி. (உய) 


ரிபாக௦ஈ கோண்பிக 
ரேஷன்‌) - உருவமைவு: 7) ஓர்‌ 
அணுவின்‌ உட்கருவைச்‌ சுற்றி 
மின்னணுக்கள்‌ அமைந்திருக்‌ 
கும்‌ முறை. உருவ அமைவுகள்‌ 
பல குறியீடுகளால்‌ குறிக்கப்‌ 
படுபவை: 2) ஒரு மூலக்கூறில்‌ 
அணுக்கள்‌ அணுத்தொகுதிகள்‌ 
அமைந்துருப்பதையும்‌ இச்‌ 
சொல்‌ குறிக்கும்‌. (வேதி) 

ராறு கேன்பர்மேஷன்‌) 
- அமைப்பாக்கம்‌: ஒற்றைப்‌ 
பிணைப்புகளைச்‌ சுற்றி ஒரு 
மூலக்கூறின்‌ அணுக்கள்‌ அல்‌ 
லது அணுத்தொகுதிகள்‌ இயல்‌ 
பாகச்‌ சுழல்வதால்‌ ஏற்படும்‌ 
அம்மூலக்கூறின்‌ குறிப்பிட்ட 
வடிவமே அமைப்பாக்கம்‌ 
ஆகும்‌. இதை உண்டாக்குவது 
அமைப்பாக்கி (கன்‌ பார்மர்‌) 
எ-டு. பூட்டேனில்‌ இவ்வமைவு 
காணப்படுகிறது. (வேதி) 

னர்‌ கான்பிளிக்ட்‌, - 
போராட்டம்‌: உளப்‌ போராட்டம்‌. 
ஒரு தணி ஆளையோ ஒரு 
குழுவையோ முழுதும்‌ நீக்க 
மேற்கொள்ளும்‌ முயற்இயில்‌ 
காணப்படும்‌ எஇர்ப்பு நிலை. 
(௧.௯) . 

ோரனா/(21! (கன்ஜெனிடல்‌) - 
பிறவிநிலை: பிறப்பிலிருந்து 


௦9௦ 52016 


0 
இருக்கும்‌ ஒரு நிலையைக்‌ 
குறிப்பிடுவது. (உமி) 
ொர்ம்யா கொனிடியம்‌) - 

யம்‌: ஒருவகைச்‌ இதல்‌. 
பூஞ்சை உண்டாக்குவது. 
(உ௰) 
௦௦0௦16 (கொனிடியோ 


போர்‌) - தூசியத்தாங்கி: தூ௫ியச்‌ 
ஒஇதலைத்‌ தாங்கும்‌ உறுப்பு. 
பூச்சையின்‌ நேரான இழை. 
(உய) 


(கொனிடியோ 
ஸ்போர்‌) - தூசியச்‌ ரிதல்‌: பா. 
ெ௱வ்ப௱. (உயி) 


௦ெ]ப921௦௩ கோன்ஜிகேஷன்‌) - 


புணர்ச்சி) இணைவு: இரு 
உயிரணுக்கள்‌ தற்காலிகமாக 
இணையும்‌ செயல்‌. ஒழான 
உயிர்களில்‌ நடைபெறுவது. 
இடல்‌ இரு உயிரணுக்களின்‌ 
பொருள்கள்‌ பரிமாற்றம்‌ 
பெறுதல்‌. எடு. ஸ்பைரோ 
கைரா. (உயி) 


[2211 111-(441211 9119 1:17:111:1 ௫:11 


581168 (கனக்ஷன்‌ இன்‌ 
பாரலல்‌ அண்ட்‌ சீரிஸ்‌) பக்க 
அடுக்கு தொடரடூக்கு இணைப்பு: 
1) பக்க அடுக்கு: இல்‌ 
எதுர்மின்வாய்கள்‌ எல்லாம்‌ 
ஒன்றாகவும்‌ நேர்மின்வாய்கள்‌ 
எல்லாம்‌ ஒன்றாகவும்‌ இணைக்‌ 
கப்படும்‌. வீட்டு மின்விளக்கு 
கள்‌ இவ்விணைப்பில்‌ உள்‌ 
ளன. 32) தொடரடுக்கு: இதில்‌ 
ஒரு மின்கலத்தின்‌ நேர்மின்‌ 


(11) 





ஆ 

மின்‌ இணைப்பு 

௮. தொடர்‌ அடுக்கு 

ஆட பக்க அடுக்கு 
வாய்‌ அடுத்த மின்கலத்தின்‌ 
எதிர்மின்‌வாயுடன்‌ இணைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. அலங்கார 
விளக்குகளிலும்‌ துருவு 
விளக்குகளிலும்‌ பயன்‌ படுவது. 
(இய) 

௦௦020௦1446. (கனக்டிவ்‌) - 
இணைப்பி: உடலின்‌ ஒரே பகுதி 
யிலுள்ள இரு நரம்பு முடிச்சு 
களையும்‌ நரம்பிழைத்‌ திரள்‌ 
களையும்‌ இணைப்பது. பா. 
0௦௱௱!55ப16. (உய) 

௦606 15506 (கனக்டிவ்‌ 
டிய) - இணைப்புத்திச: தாங்கு 
தல்‌, பாதுகாப்பு, பழுது 
பார்த்தல்‌ முதலிய வேலை 
களைச்‌ செய்வது. தோலுக்குக்‌ 
&முள்ளது. மற்றும்‌ தமனிச்‌ 
சுவர்கள்‌, பந்தகங்கள்‌ முதலிய 
வற்றிலும்‌ உள்ளது. (உய) 

ோ5$ஙகாவு வகா (கன்சர்‌ 
வன்‌ எஸ்டம்‌) - துப்புரவுப்‌ 
பாதுகாப்பு ஏற்பாடு; ஒரு நகரில்‌ 


௦௦0௨618115 


௦௦௩5021107 


குவியும்‌ கழிவுகளை உடனுக்‌ 


குடன்‌ அகற்றும்‌ ஏற்பாடு. 
நகராட்‌ செய்வது. (உயி) 


௦௦05௭௩௦௨௦0, 11] ௦7 


(கன்சர்வேஷன்‌, லா ஆஃப்‌). 
ஆற்றல்‌ மாறா விதி: ஆற்றல்‌ 
அழியா விதி, ஆற்றலை 
அழிக்கவோ ஆக்கவோ இய 
லாது. ஒருவகை ஆற்றல்‌ மறை 
வின்றிச்‌ இதையுமாயின்‌ பிறி 
தொருவகையில்‌ அது வெளித்‌ 
தோன்றும்‌. (இய) 


0௦0௬5௦2100 ௦7 ர650ய0௦5 


(கன்சர்வேஷன்‌ டஃப்‌ 
ரிசோர்சஸ்‌) - இயற்கைவளப்‌ 
பாதுகாப்பு: காடு, காட்டு 
விலங்குகள்‌, தாவரங்கள்‌ 
முதலியவற்றைப்‌ பேணிக்‌ 
காத்தல்‌. (உ௰) 


601116 கோன்ஸ்பெடுபிக்‌) : 


- உடன்‌ வகை: ஒரே வகையைச்‌ 
சார்ந்த தனிஉயிரி. (உ௰) 
கோான்ஸ்டி 
லேஷன்ஸ்‌) - விண்மீன்‌ 
தொகுதிகள்‌: விண்மீன்‌ கூட்டம்‌ 
கூட்டமாக இருப்பதற்கு விண்‌ 
மீன்‌ தொகுதிகள்‌ என்று பெயர்‌. 
எ-டு. ஆடு, நண்டு முதலிய 
விண்மீன்‌ தொகுதிகள்‌. சோதி 
டத்தில்‌ இவற்றை ராடகள்‌ 
என்பர்‌. (வானி) 

(கான்ஸ்டி 
பேஷண்‌) - மலச்சிக்கல்‌: செரிக்‌ 
கப்படாத உணவுப்பொருள்‌ 
கழிகுடவில்‌ இறுலக்‌ குறிப்பிட்ட 


150 


ேேு 





காலத்தில்‌ (48 மணி நேரத்திற்‌ 
குள்‌) கழிவாக வெளியேறாத 
நிலை. போக்கும்‌ முறைகள்‌: 
1)ஒரு நாளைக்கு ஒரு தடவை 
மலங்கழிக்கும்‌ பழக்கத்தை 
மேற்கொள்ளுதல்‌ 2) தாது 
உப்புகள்‌, வைட்டமின்கள்‌, 
செல்லுலோஸ்‌ ஆகியவை காய்‌ 
கறி €ரைவகைகளில்‌ உள்ள 
தால்‌ அவற்றை நாள்தோறும்‌ 
உணவில்‌ சேர்த்துக்‌ கொள்ளு 
தல்‌. 3) படுக்கப்போகும்‌ முன்‌ 
ஒருகுவளை நீர்‌ தவறாது 
அருந்துதல்‌. (மரு) 

௦ா8பாஎ 9/201100/௦5 
(கன்ஸ்சுயூமர்‌ எலக்ட்ரானிக்ஸ்‌) 
௪... நுகர்வோர்‌ மின்னணுக்‌ 
கருவிகள்‌: நுகர்வோர்க்குரிய 
வீட்டு மின்னணுக்கருவி 
யமைப்புகள்‌ - வானொலி - 
தொலைக்காட்சி வீடியோ 
முதலியவை. பா. 9190110/05 
இய) 

செபா (கன்ஸ்யூமா்ஸ்‌) - 
நுகரிகள்‌: தாவரங்களை உண்‌ 
ணும்‌ விலங்குகள்‌. இவை இரு 
வகைப்படும்‌. 1) முதல்நிலை 
(பிரைமரி) நுகரிகள்‌: மான்‌, 
எருமை, 2) இரண்டாம்‌ நிலை: 
(செகண்டரி) நுகரிகள்‌: இவை 
இரையாக்கிகள்‌. - பாம்பு, 
சங்கம்‌. (உயி) 

ா/க0்‌ 000688 (காண்டேக்ட்‌ 
புராசஸ்‌) - தொடூ முறை: கந்‌ 
தகக்‌ காடி தயாரிக்கும்‌ தொழிற்‌ 
சாலை முறைகளில்‌ ஒன்று. 
(வேது) 


வர்ர! சொர 


௦ா௩௦பா 


ொ்௦பா 


பளார்‌ காண்டினெண்ட்‌) - 


கண்டம்‌. கடல்‌ தரைக்கு மேல்‌ 
எழும்‌ பெரிய நிலத்தொகுதி. 
கண்டங்கள்‌ ஏழு. ஆதியா, 
ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, 
தென்‌ அமெரிக்கா, ஐரோப்பா, 
ஆஸ்திரெலியா, அண்‌ 
டார்க்டிகா. (பு. அறி) 

கோண்டி 
னெண்டல்‌ டிரிப்ட்‌, - கண்ட 
நகர்ச்சி: ஒரு தனித்தொகுதி 
யாகத்‌ தோன்றிய புவிக்‌ 
கண்டங்கள்‌ ஒன்றுக்கொன்று 
சார்பாக நகர்ந்து வருகின்றன 
என்னுங்‌ கொள்கை, 1858இல்‌ 
ஏ. சிண்டர்‌ என்பவரால்‌ உரு 
வாக்கப்பட்டு 1912இல்‌ 
ஆல்பிரட்‌ வேக்னர்‌ என்பவரால்‌ 
விரிவாக்கப்பட்டது. (பு. அறி) 
கோாண்ட்டூர்‌) - சம 
உயரக்கோடூ. ஒரு படத்தால்‌ 
வரையப்படும்‌ கோடு. ஒரு 
மட்டத்திற்குக்‌ ஏழோ மேலோ சம 
உயரமுள்ள புள்ளிகளை ச்‌ 
சேர்க்கும்‌ கோடு. நிலமேற்‌ 
பரப்பின்‌ தோற்றத்தைக்‌ காட்டு 
றது. (பு. அறி) 

ரீ2ஊ்்னா. கோண்டூர்‌ 
பெதர்‌) - உடல்‌ இறகு:: பறவை 
மின்‌ உடலுக்கு இது உருவத்தை 
அளிப்பது. உடல்‌ கதகதப்‌ 
பிற்கும்‌ பறத்தலுக்கும்‌ கார 
ணம்‌. இதனை உருவ இறகு 
என்றுங்‌ கூறலாம்‌. 

பொதுவாக ஓர்‌ இறகின்‌ 
முக்ய அச்சு தண்டு. தண்டின்‌ 


ளொ 


151 லோ 





மேல்‌ பகுதி ஈர்க்கு (ஷேப்ட்‌) 
€ழ்ப்பகுதி முருந்து (குயில்‌) 


முருந்தின்‌ தொடர்ச்டுயே 
ஈர்க்கு. ஈர்க்கில்‌ இறகுப்‌ பரப்‌ 
புள்ளது (வேன்‌). இப்பரப்பில்‌ 
சுணைகளும்‌ (பார்ப்ஸ்‌) சிறு 
கணைகளும்‌  (பார்ப்யூல்ஸ்‌) 
உள்ளன. இறு ௬ணைகளுக்கு 
ஒரு புறத்தில்‌ மட்டும்‌ இளைகள்‌ 
உண்டு. இக்கிளைகள்‌ இறு 
கொக்கிகளாகச்‌ சுருண்டு ஒவ்‌ 
வொரு சணையையும்‌ அடுத்த 
உறு சுணையோடு இணைப்‌ 
பது. இக்கொக்கி அமைப்பே 
காற்றுத்தடையை உண்டாக்கு 
ஒிறது. இத்தடையினால்‌ பறவை 
பறக்கிறது. (உயி) 
ள்க0ப6 ॥001 (கண்ட்ராக்ட்‌ 
டைல்‌ சூட்‌) - சுருங்கு வேர்‌. 
சிறப்பு வேர்‌. ஒழங்குள்ள 
தாவரங்களிலுள்ளது. (உயி) 
5001௪ 3௮0ப௦1௪ (காண்ட்‌ 
ராக்டைல்‌ வேக்யோல்‌) - சுருங்கு 
குமிழி: பலமுன்‌ தோன்றிகளில்‌ 
காணப்படும்‌ ஒன்றிற்கு மேற்‌ 
பட்ட படல சல்லையுள்ள 
குழிகள்‌. ஊடுபரவழுத்தத்தைச்‌ 
சீராக்குபவை. எ-டு. அமீபா. 
(உயி) 


ண! 9118 (கண்டோல்‌ இரிட்‌ 
- கட்டுப்பாட்டுத்‌ தடுவாய்‌; ஒரு 
எதிர்மின்‌ வாய்க்‌ கதிர்க்‌ 
குழாயில்‌ நேர்மின்வாய்க்கும்‌ 
எதிர்‌ மின்வாய்க்குமிடையே 
வைக்கப்படும்‌ கம்பிவலை மின்‌ 
வாய்‌. ஒரு வாயிலிருந்து 


மற்றொரு வாய்க்கு மின்‌ 
னணுக்கள்‌ செல்வதை இது 
கட்டுப்படுத்துவது. (இய) 
௦2/01 (கன்வெக்ஷன்‌) 
வெப்பச்‌ சுழற்‌: வெப்பச்‌ 
சலனம்‌. வெப்பம்‌ பரவும்‌ முறை 
களில்‌ ஒன்று. இது பரவ 
ஊடகம்‌ தேவை. வெற்றிடத்தில்‌ 
பரவாது. (இய) 
ோபஎ ௦ (கன்வெர்ஜன்ஸ்‌) 
- குவிதல்‌: ஒத்த சூழ்நிலையில்‌ 
வாழ்வதால்‌, தொடர்புடைய 
வகைகளுக்கிடையே காணப்‌ 
படூம்‌ ஒற்றுமை. (உயி) 
எவ ௦1ப1/௦ர, ஊரஙல- 
981106 (கன்வர்ஜன்ட்‌ எவலுூ 
சன்‌, கன்வர்ஜென்ஸ்‌) - கே 
உயிர்மலர்ச்சி; ஒத்த சூழ்நிலை 
களில்‌ வாழ்வதால்‌, உறவிலா 
உயிரிகளுக்கிடையே ஓத்த 
உறுப்புகள்‌ உண்டாதல்‌. எ-டு. 
பூச்சிகள்‌ முதுகெலும்பிகள்‌ 
ஆகியவற்றின்‌ இறகுகள்‌. பா. 
8௮/0௦00ப5. ஓ. ஒவாவி௮! 
9/01பப௦ஈ. (உயி) 
ஷொரசச்‌.. குன்வெர்ட்டர்‌) - 
மின்மாற்றி: இரு இசை மின்‌ 
னோட்டத்தை ஒரு இிசைமின்‌ 
னோட்டமாக மாற்றுங்‌ கருவி 
யமைப்பு. (இய) 
னொ 1௭5 (கான்வெக்ஸ்‌ 
லென்ஸ்‌) - குவிவில்லை: இது 
நடுவில்‌ தடித்தும்‌ ஓரங்களில்‌ 
மெலிந்தும்‌ இருக்கும்‌. ஒரு 
நிலையில்‌ மட்டும்‌ மாயபிம்பம்‌ 


௦௦ 





விழும்‌. ஏனைய ஓந்து நிலை 
களில்‌ உண்மை பிம்பமே உண்‌ 
டாகும்‌. இது நுண்ணோக்கி, 
தொலைநோக்கி, இரைப்பட 
வீழ்த்தி, மூக்குக்கண்ணாடி 
முதலியவற்றில்‌ பயன்படுவது. 
(இய) 

ஷோலட ரா கான்வெக்ஸ்‌ 
மிரர்‌) - குவியாடி: இஇல்‌ மறிக்‌ 
கும்‌ பரப்பு குவிந்திருக்கும்‌. 
எப்பொழுதும்‌ மாயபிம்பம்‌ 
விழும்‌. பேருந்தில்‌ பின்வரும்‌ 
பிம்பங்களைக்‌ காட்ட ஓட்டு 
நருக்கு முன்‌ இருப்பது. (இய) 

௦0௦01:25 (குக்கர்ஸ்‌) - சமைப்பி 
கள்‌: சமையல்‌ செய்ய உதவுங் 
கருவியமைப்புகள்‌. இவைமின்‌ 
சமைப்பிகள்‌, வளிச்சமைப்பி 
கள்‌, நீராவிச்‌ சமைப்பிகள்‌ என 
மூன்று வகைப்படும்‌. இவற்றில்‌ 
மூன்றாவது அதிகம்‌ பயன்‌ 
படுவது. இதற்கு அழுத்தச்‌ 


சமைப்பி என்றும்‌ பெயர்‌. 
(இய) 

௦௦2௭ (காப்பர்‌) - செம்பு: பே. 
தாமிரம்‌. இவந்த மாநிற 
உலோகம்‌. கம்பியாக்கலாம்‌. 
தகடாக்கலாம்‌. வெப்பத்தையும்‌ 
மின்சாரத்தையும்‌ எளிதில்‌ 


கடத்துவது. பித்தளை, வெண்‌ 
கலம்‌, வெடிகுழல்‌ உலோகம்‌ 
முதலிய உலோகக்‌ கலவைகள்‌ 
செய்யவும்‌ மின்கம்பிகள்‌ அணி 
கலன்கள்‌ செய்யவும்‌ பயன்‌ 
படுவது. இதன்‌ சல்பேட்‌ பூச்சிக்‌ 
கொல்லி. இதன்‌ அய்டிராக்‌ 


சைடு சுவைட்சர்‌ வினையாக்க 
செய்யப்‌ பயன்படுவது. (வேதி) 


6௦௦1012142 6௦0 


(கோவர்டி 
னேட்‌ பாண்டு - ஈதல்‌ 
பிணைப்பு: இது ஓர்‌ இணைப்‌ 
பிணைப்பு. இடல்‌ இரு தனி 
மின்னணுக்களும்‌ ஒரே ஒரு 
அணுவால்‌ மட்டூம்‌ வழங்கப்‌ 
படுகிறது. எ-டு. பொரான்‌ 
முப்புளோரைடூ, அம்மோனியா 
ஆடிய இரண்டும்‌ சேர்ந்து 
உண்டாகும்‌ சேர்ப்புச்‌ சேர்மம்‌, 
ப்‌, 14/4, இல்‌ நைட்ரஜன்‌ 
இரு தனி மின்னணுக்களைப்‌ 
பொரானுக்குக்‌ கொடுத்து ஈதல்‌ 
பிணைப்பை ஏற்படுத்துவறது. 
(வேலு. 


௦௦0210110 (காப்பை௫ங்‌) - காட்டூ 


மேலாண்மை: இடல்‌ மரங்கள்‌ 
ஒவ்வொரு 10 - 15 ஆண்டு 
களுக்கு ஒருமுறை அடிவரை 
வெட்டப்படுூதல்‌. வேற்றிடத்‌ 
தண்டுகள்‌ இளம்ப இம்முறை 
மேற்கொள்ளப்படுவது. இத்‌ 
தண்டுகள்‌ விறகுக்கும்‌ வேலிக்‌ 
கும்‌ பயன்படுவது. இம்முறை 
ஆங்கில நாட்டிலுள்ளது. நம்‌ 
நாட்டிலும்‌ போத்துகளைக்‌ 
கழிக்கும்‌ முறையுள்ளது. (உயி) 


௦௦0௭௦0 20] (கோப்ரோபே௫) -- 


மலமுணணல்‌ விலங்கு மலந்‌ 
இன்னல்‌. எ-டு. குழிமுயல்‌. 
(உயி) 


0௦00121101 (கோப்புலேஷன்‌) -- 


புணர்ச்சி: இது பால்‌ புணர்ச்சி. 
இதில்‌ ஆண்பெண்‌ விலங்குகள்‌ 





இரண்டும்‌ 
சேர்ந்து ஆணிலிருந்து பெண்‌ 
ணிற்கு விந்து செல்லும்‌. இஃது 
உயர்ந்த விலங்குகளில்‌ ஒரே 
மாதிரி நடைபெறும்‌ அடிப்படை 
இனப்பெருக்கச்‌ செயல்‌. (உயி) 


தற்காலிக-மாகச்‌ 


௦01218 (கோரல்ஸ்‌) - பவழ உயிரி 
கள்‌: ஏறிய கடல்‌ விலங்குகள்‌ 
கடல்‌ அணனிமோனோடு தொடர்‌ 
புடையவை. ௬ண்ண ஊட்டத்‌ 
தாலானது கூடு. மையத்‌ தரைக்‌ 
கடலிலும்‌ பசிபிக்‌ பெருங்கடலி 
லும்‌ இந்தியப்‌ பெருங்கடலிலும்‌ 
காணப்படுபவை. குழிக்குடலி 
கள்‌ வகுப்பைச்‌ சார்ந்தவை. 
இவை பவழப்‌ பாறைகளை 
உண்டாக்குபவை. (உ௰) 

௦010218 (கார்டேட்‌) - இதயவடிவ 
இலை: காம்புக்கருகில்‌ இலை 
யின்‌ அடி இடல்‌ அகன்றும்‌ மேல்‌ 
குறுகியும்‌ இருக்கும்‌. -- பூவரசு. 
(உயி) 


ோர்டி - கார்டைப்‌: நைட்ரோ 


கிளிசரின்‌, செல்லுலோஸ்‌ 
நைட்ரேட்‌ ஆகிய இரண்டுஞ்‌ 
சேர்ந்த வெடிகலவை. 


மென்மையூட்டிகளும்‌ நிலைப்‌ 
படுத்திகளும்‌ சேர்க்கப்‌ 
பட்டிருக்கும்‌ துப்பாக்கி வெடி 


மருந்து. (வேதி) 

௦019 (கோர்‌) - உள்ளகம்‌: உட்‌ 
பகுதி. மின்‌ மாற்றிகளி 
லுள்ளது. (இய) 

௦1௦115 1002 - கோரியாலி 
விசை: காற்று, நீர்‌, எரி 


பொருள்கள்‌ முதலிய சுழல்‌ 
தொகுதிகளில்‌ கணக்&டுகளை 
எளிமையாக்கச்‌ சல சமயங்‌ 
களில்‌ பயன்படும்‌ கற்பனை 
விசை. பிரெஞ்சு இயற்பியலார்‌ 
கோரியோலவி என்பார்‌. (1792- 
1843) 1835 இல்‌ முதன்‌ 
முதலில்‌ இக்கருத்தைப்‌ பயன்‌ 
படுத்தினார்‌. (இய) 

௦0% (கார்க்‌) - தக்கை: அடுக்குத்‌ 


இசுவிற்கு வெளியே ஆர 
முறையில்‌ கண்ணறைகள்‌ 
அமைந்து உண்டாகும்‌ தாவரப்‌ 
பாதுகாப்புறை. பா 08௩ 
ஜ்வினா. (உயி) 

0௦1 சொம்ப (கார்க்‌ 


கேம்பியம்‌) - தக்கை அடுக்கம்‌: 
தக்கை அடுக்குத்துசு. இரண்டாம்‌ 
நிலை வளர்ச்சிக்குப்‌ பின்‌ 
ஏற்படுவது. (உயி) 

௦௦ஈ௩ (காம்‌) - குமிழ்க்கிழங்கு: 
கநதம்‌. உணவுச்‌ சேமிப்பும்‌ 
இனப்பெருக்கமும்‌ வேலைகள்‌. 
எ-டு. கருணைக்கிழங்கு பா. 
௭௮ ௱௦041௦80௦0, பாே- 
910பஈ0. ஒ. ௦ப10. (உ௰) 


22 (கார்னியா) - விழி 
வெண்படலம்‌: விழிவெளிப்‌ 
படல முன்பகுதி. ஒளியை 
உள்விடுவது. (உ௰) 

010113 (கோரோலற) - அல்லி 
வட்டம்‌: பூவின்‌ இரண்டா 
மடுக்கு. இல்‌ அல்லிகள்‌ நிற 
முள்ளதாக இருக்கும்‌. இவ்‌ 
வட்டம்‌ தன்‌ உள்ளுறுப்பு 


களுக்குப்‌ பாதுகாப்பளிப்பது. 
நிறங்களால்‌ பூச்சிகளைக்‌ கவர்‌ 


வது. பச்சையத்தினால்‌ 
ஒளிச்சேர்க்கை நடத்துவது. 
இதன்‌ முக்கிய மூன்று 


வகைகள்‌: 1) இயல்பானவை 
2) ஒழுங்குள்ளவை 3) ஒழுங்‌ 
கற்றவை. இம்மூன்றும்‌ மேலும்‌ 


பலவகைப்படும்‌. 
0௦02 (கோரோனா) - முடி 
வட்டம்‌: 1) விலங்குகளில்‌ 


உணர்விரல்‌ கொண்ட வளை 
யம்‌ 2) ரோஜா போன்ற பூவின்‌ 
கொம்பு. இதழ்‌ இலைகள்‌ 
செதில்களாலானவை. (உயி) 
3) தங்கள்‌ அல்லது கதிர 
வனைச்‌ தழ்ந்துள்ள வளை 
வட்டம்‌. 4) கதிரவன்‌ 
வெளியின்‌ வெளிப்புறப்‌ 
பகுதி. 5) ஒரு கடத்தியைச்‌ 
கழ்ந்துள்ள காற்றின்‌ ஒளி 
விடுபகுதி 6) வளர்கஇர்களின்‌ 
ஒளிப்புள்ளி. (இய) 

6௦ா௦1வ10/ ௦55618 (கொரோனரி 
வெசல்ஸ்‌) - இதயக்‌ குருஇிக்‌ 
குழாயகள்‌: இதயத்தமனிகளும்‌ 
(2), சிரைகளும்‌ (2) இதயத்‌ 
தசைகளுக்குக்‌ குருதி வழங்கு 
பவை. (உயி) 


ஸமோறபக விபர (கார்ப்பஸ்‌ 
அலேட்டம்‌) - மூளை பின்‌ 
சுரப்பி. பூச்சித்‌ தலையில்‌ 


மூளைக்குப்பின்னுள்ள்‌ நாள 
மிலாச்‌ சுரப்பி. இது சுரக்கும்‌ 
வளர்தூண்டி, கூட்டுப்‌ புழு 
தோலுரிக்க உதவுகிறது. (உயி) 


௦01ழய5 ௦2108ப௱ 


௦௦றய5 


ே0்‌ 





கோர்ப்ஸ்‌ 
கேலோசம்‌) குறுக்கணை ப்பி: 
பாலூட்டிகளில்‌ குறுக்கு நரம்பு 
களின்‌ வழிகள்‌. இவை இரு 
பெருமூளை அரைத்‌ இரள்‌ 
களையும்‌ இணைப்பவை. 
(உயி) 


௦00 ப50ப/கா 16007 கோர்பஸ்‌ 


குலர்‌ இயரி) - துகள்‌ கொள்கை: 
துகள்களாலானது ஒளி 
என்னுங்‌ கொள்கை. அலை 
களாலானது ஒளி என்பதும்‌ 
மற்றொரு கொள்கை. முன்‌ 
னது நியூட்டன்‌ வழி வந்தது. 
பின்னது தாமஸ்‌ யெங்‌ வழி 
உருவானது. (இய) 

(பபற கோர்பஸ்‌ 
லூட்டியம்‌) - மஞ்சள்கிரள்‌: 
முட்டை வெளியானதும்‌ 
பாலூட்டியின்‌ சூல்பையில்‌ 
ஒராபியன்‌ நுண்ணறைக்‌ 
குழியில்‌ தோன்றும்‌ மஞ்சள்‌ 
நிறப்‌ பொருள்‌. புராஜெஸ்ட்‌ 
ரான்‌ என்னும்‌ தூண்டியைச்‌ 
சுரப்பது. (உயி) 


௦௦ கோரிலேஷன்‌) - 


இமைபுப்‌ படூத்தல்‌: தொடர்புப்‌ 
படுத்தல்‌. ஒரு பாடத்தைக்‌ 
கற்பிக்கும்‌ பொழுது, மற்றொரு 
பாடத்தை அல்லது பாடங்களை 
ஒப்பிட்டுக்‌ கற்பித்தல்‌. கணக்கு 
கற்பிக்கும்‌ பொழுது அறிவியல்‌ 
முதலிய பாடங்களை ஒப்பிட்டுக்‌ 
கற்பிக்கலாம்‌. கற்றலில்‌ சிறந்த 
தும்‌ பயனுள்ளதுமான முறை 
இது மூன்று வகைப்படும்‌. 






1) ஒருமுனை இயைபுப்‌ 
படுத்தல்‌. 2) கூட்டு இயைபுப்‌ 
படுத்தல்‌ 3) பன்முனை 
இயைபுப்‌ படுத்தல்‌. (க.உள) 

௦௦108101 (கரோஷன்‌) - உலோக 
௮ரிமானம்‌: உலோகம்‌ அல்லது 
உலோகக்‌ கலவை அற்றுப்‌ 
புறத்துடன்‌ வேதிவினையுற்று 
அழிதல்‌. உலோக மேற்பரப்பில்‌ 
நிகழ்வது. 
தூண்டுங்‌ காரணிகள்‌: 
1) வெப்பநிலை 2) புறப்‌ 
பரப்பின்‌ தன்மை 3) காற்‌ 
றோட்ட வேறுபாடு 4) நீர்‌, காடி 
5) துத்தநாகம்‌, செம்பு இரும்‌ 
பில்‌ இருத்தல்‌. 
வலை: 1) வேடஇுவினை அரி 
மானம்‌ அல்லது உலர்‌ நிலை 
அரிமானம்‌ 2) மின்வேதி 
வினை அரிமானம்‌ அல்லது 
ஈரநிலை அரிமானம்‌. 


விளைவுகள்‌ 1) உலோக எடை 
குறைதல்‌ 2) வலிமையும்‌ பள 
பளப்பும்‌ நீங்கல்‌ 3) கட்டுமானப்‌ 
பணிக்குப்‌ பயன்‌ படாமை 
4) பலகோடி பொருள்‌ இழப்பு. 
கட்டுப்படுத்தல்‌: 1) தார்பூசுதல்‌ 
2) மின்னாற்படிய வைத்தல்‌ 
3)எனாமல்‌ பூசுதல்‌ 54) நாக 
முலாம்‌ பூசுதல்‌ 5) வண்ணம்‌ 
பூசுதல்‌ ஒ. 810810 (வேக) 
௦௦116) (கார்ட்டக்ஸ்‌) - புறணி: புற 
அடுக்கு. 1) தாவரத்‌ இசு 2) ஒறு 
நீரகம்‌, பெருமூளை ஆகிய 
வற்றின்‌ புறப்பகுஇ. உயி) 


15$ 





00111௦08101014 - கார்டிகோல்‌ 
டெராய்டு: அட்ரினலின்‌ சுரப்பி 
யின்‌ புறணிச்‌ சுரப்பிகளில்‌ 
ஒன்று. (உயி) 

௦௦111501 - கார்ட்டிசால்‌: அய்டிரோ 
கார்ட்டிகோன்‌. அட்ரினல்‌ 
சுரப்பு. கொழுப்புப்‌ படிவதை 
ஒழுங்குபடுத்துவது. (உயி) 

௦௦1/௪ - கார்டிசான்‌: 
அட்ரினல்‌ சுரப்பு. கொழுப்புப்‌ 
படிவதை ஒழுங்குபடுத்துவது. 

யாப்பு கொரண்டம்‌) - 
குருந்தக்கல்‌: இயற்கையில்‌ 
கிடைக்கும்‌ கடினமானதும்‌ சிலி 
கான்‌ இல்லாததுமான 
தேய்ப்புப்‌ பொருள்‌. (வே௫) 

௦௦௫6 (கோர்ரிம்ப்‌) - தட்டைக்‌ 
கொத்து: நுனிவளர்‌ பூக்கொத்‌ 
தின்‌ ஒருவகை. நுண்புூக்காம்பு 
கள்‌ வேறுபட்ட நீளத்தில்‌ 
இருப்பதால்‌, எல்லாப்பூக்களும்‌ 
ஒரே மட்டத்தில்‌ இருக்கும்‌. எ-டு. 
மயில்‌ கொன்றை. (உ௰) 

0௦8௱!௦ ॥8/6 (காஸ்மிக்‌ ரேஸ்‌) - 
விண்கடிர்கள்‌: விண்வெளியி 
லிருந்து தோன்றும்‌ கதிர்கள்‌. 
குறிப்பிடத்தக்க மாற்றங்களை 
உடலில்‌ உண்டாக்குபவை. 
இவற்றைச்‌ செயற்கைக்‌ கோள்‌ 
கள்‌ நன்கு ஆராய்ந்துள்ளன. 
இவை வான வெளிப்பயணத்‌ 
இற்குத்‌ தடையாக இருப்பவை. 
முழுமையாக ஆராயப்படாத 
கஇர்களாகவே இன்னும்‌ 
உள்ளன. (இய) 


156 


பெய 





௦௦௦10 80512 (காஸ்மாய்டு 
ஸ்கேல்‌) - கால்மாய்டு செடுல்‌: 
மீன்‌ தோலிலுள்ள செடல்‌ 
(உயி) 


608௱01004/4 (கோாஸ்மாலஜி) - 
விண்ணியல்‌: விண்ணகத்‌ தோற்‌ 
றம்‌, மலர்ச்சி, இயல்பு 
ஆகியவைபற்றி ஆராயுந்துறை. 
(வானி) 

௦0/௪௨ (காட்டிலிடன்‌) - 
வித்திலை, விதையிலை: 
விதைத்தாவர முளைக்‌ ௧௬ 
வின்‌ முதல்‌ இலை. முளைக்கும்‌ 
விதைக்கு உணவளிப்பது. 
மாவிதையில்‌ இரு விதை இலை 

்‌ களும்‌ நெல்லில்‌ ஒரு விதை 
இலையும்‌ உள்ளன. பா. 8960. 

௦௦ப9ர11) (காஃபிங்‌) - இருமல்‌: 
நுரையீரல்‌, நுரையீரல்‌ உறை, 
குரல்வளை ஆகியவற்றில்‌ ஏற்‌ 
படும்‌ அரிப்பினால்‌ இது உண்‌ 
டாவது. இஇில்‌ ஆழ்ந்த உள்‌ 
மூச்சும்‌ வலுவான வெளி 
மூச்சும்‌ இருக்கும்‌. குரல்வளை 
உடனடியாக மூடப்பட்டுக்‌ 
காற்று எக்களித்து வெளிச்‌ 
செல்வதால்‌ ஒலி உண்டாகிறது. 
இயல்பான ,இருமல்‌ வேறு, 
நோய்‌ இருமல்‌ வேறு. (உய) 

௦௦ய௦ஈம்‌ - கூலும்‌: 0. அலகுச்‌ 
சொல்‌. மின்னேற்றத்தின்‌ எஸ்‌ஐ 
அலகு. ஒரு வினாடியில்‌ ஓர்‌ 
ஆம்பியர்‌ மின்னோட்டத்தால்‌ 
மாற்றப்படும்‌ மின்னேற்றத்‌ 
திற்கு அது சமம்‌. இவ்வலகு 
பிரெஞ்சு இயற்பியலார்‌ கூலூம்‌ 


(1736 - 1806) என்பவர்‌ 
பெயரால்‌ அமைந்தது. (இய) 
0௦ய1௦ஈம்‌'9 188 - கூலும்‌ விழி: 
இரு காந்த முனைகளுக்‌ 
இடையே ஏற்படக்கூடிய கவரும்‌ 
அல்லது விலக்கும்‌ விசை 
யானது. அவற்றின்‌ முனை 


வலவிமைகளின்‌ பெருக்கல்‌ 
பலனுக்கு நேர்‌ வீதத்திலும்‌ 
அவற்றிற்கிடையே உள்ள 


தொலைவின்‌ இருமடிக்கு ஒதிர்‌ 
வீதத்திலும்‌ இருக்கும்‌. (இய) 
௦௦ப1௦௦12 - கூலுமானி: ஒரு 
மின்சுற்றில்‌ செல்லும்‌ மின்‌ 
னேற்றத்தின்‌ அளவை அளக்கப்‌ 
பயன்படுங்கருவி. (இய) 
௦௦ய (கவுண்டர்‌) - மின்‌ 
எண்ணி: மின்‌ துகள்களைக்‌ 
கண்டறியவும்‌ எண்ணவும்‌ 
அதேபோல்‌ மின்காந்தக்‌ கதர்‌ 
வீச்சை அறியவும்‌ பயன்படும்‌ 
கருவி. எ-டு. கெய்கர்‌ எண்ணி. 
(இய) 

௦௦பழ1௨ (கப்பிள்‌) இரட்டை: 
எதிர்த்திசைகளிலுள்ள சம 
மான ஓரிணை ஒருபோக்கு 
விசைகள்‌; ஒரு தனிப்புள்ளி 
யின்‌ வழியாகச்‌ செயற்படா 
தவை. நீள்‌ தொகுபயன்‌, 
நிகரத்திருப்புத்‌ திறன்‌ உண்டு. 
(இய) 

௦௦0119 (கப்ளிங்‌) - இணைதல்‌: 
இரு தொகுதிகள்‌ அல்லது 
வினை, எ-டு. ஆசோசாயங்்‌ 
கள்‌. (வேதி) 


பெ 


எக 





. மெயார்கார (கோர்ட்ஷிப்‌) - 
காதலாட்டம்‌: புணர்ச்சிக்குமுன்‌ 
தன்‌ இணையைக்‌ கவர்ந்து 
தேர்ந்தெடுக்கும்‌ விலங்கு 
நடத்தை. மென்மையும்‌ 
வன்மையும்‌ கலந்தது. (உயி) 

௦௦வவ/ளர்‌ 6௦0 (கோவேலண்ட்‌ 
பாண்ட்‌) - இணைப்‌ பிணைப்பு: 
இணையும்‌ இரு அணுக்களுக் 
இடையே ஒரு மின்னணு 
இணை, பகூர்ந்து கொள்ளப்‌ 


படுவதால்‌ உண்டாகும்‌ 
பிணைப்பு. எ-டு. மீத்தேன்‌. 
இடல்‌ கரி, நீர்வளி ஆதிய 
இரண்டிற்கிடையே உள்ள 
பிணைப்பு இணைப்‌ 
பிணைப்பு. 


-] 
த்‌ 
ச (ஆ 


[த [1 (கு 


இணைப்பிணைப்புகளால்‌ 


, சேர்க்கப்பட்ட அணுக்களின்‌ 
கூடுகையே மூலக்கூறுகள்‌ . 
(வேக) 

0௯ேறவ'6 912005 - ௯ப்பர்‌ 
சுரப்பிகள்‌: பாலூட்டிகளில்‌ 


காணப்படும்‌ ஓரிணை சுரப்‌ 
பிகள்‌. விந்தணுக்கள்‌ றுநீர்க்‌ 


குழாய்க்குள்‌ செல்ல, இவை 
சுரக்கும்‌ சளி உதவுவது. 


௦௦002. (காக்சா) - முன்துண்டம்‌: 


முன்டம்‌. பூச்சிக்களிள்‌ மார்பில்‌ 
இணைந்துள்ள முதற்‌ பகுதி. 
உ௰) 


௦80110 (இிரேக்கிங்‌) ப 
பிள த்தல்‌: கச்சா எண்ணெய்‌ 
அல்லது அதிக மூலக்கூறு 


எடையும்‌ உயர்‌ கொடநிலையும்‌ 
கொண்ட பகுதிப்‌ பொருள்‌ 
களைச்‌ ௬டாக்கிக்‌ குறைந்த 
மூலக்கூறு எடையும்‌ கொதி 
நிலையும்‌ கொண்ட அய்டிரோ 
கார்பன்களாகச்‌ சிதைக்கும்‌ 
வினை. இஃது இருவகைப்‌ 
படும்‌. 1) வெப்பப்‌ பிளத்தல்‌ 
3)வினையூக்கி வழிப்‌ பிளத்‌ 
தல்‌. (வேதி) 


ஊகாழு டூராம்ப்‌ ) - பிடிப்பு: 


தசைப்பிடிப்பு. தசையின்‌ 
குறிப்பிட்ட பகுதியில்‌ ஏற்படும்‌ 
வலிதரும்‌ சுருக்கம்‌. உடற்‌ 
பயிற்‌தியின்‌ பொழுது உண்‌ 
டாவது. தொடை அல்லது 
கெண்டைக்கால்‌ தசையில்‌ ஏற்‌ 
படுவது. தசையை நட்டி 
இதனைப்‌ போக்கலாம்‌. (உயி) 


௦7816 இரேன்‌) 1) பளு உயர்த்தி: 


மின்காந்த அடிப்படையில்‌ மின்‌ 
சாரத்தால்‌ இயங்கும்‌ கருவி. 
அதுகப்‌ பளுக்களைத்‌ தூக்கத்‌ 
தொழிற்சாலைகளிலும்‌ துறை 
முகங்களிலும்‌ கட்டுமானப்‌ 
பணி நடைபெறும்‌ இடங்‌ 
களிலும்‌ பயன்படுவது. (இய) 


8 158 





(உ௰) 
சோகாப்ம்‌ ஈக (இரேனியல்‌ 


நர்வ்ஸ்‌) - மூளை நரம்புகள்‌: 
இரண்டு இரண்டாக மூளையி 
லிருந்து இளம்புபவை. 

பா இரேனியம்‌) - மண்டை 
ஓடு: குருத்தெலும்பு அல்லது 
எலும்பாலான பெட்டி. இதில்‌ 
மூளை பாதுகாப்பாக உள்ளது. 
(உயி) 

௦1921௦ (இரினேட்‌) - பிளவிலை 

£? கூரிய பிளவுகளுக் 

ஓடையே வட்ட நீட்ுகளை 
இலை விளிம்பு கொண்டிருப்‌ 
பது. பிளவு இறியதாக இருந்‌ 
தால்‌, அது சிறு பிளவிலை. 
(இருனுலேட்‌) ஆகும்‌. பா. 1824 
௱அுஈ. (உயி) 

019801 - இரிசால்‌: நிலக்கரித்‌ 
தாரிவிருந்து இடைக்கும்‌ நிற 
மற்ற நீர்மம்‌ அல்லது படிகங்‌ 
கள்‌. புரையத்தடுப்பி செய்யப்‌ 
பயன்படுவது. மற்றும்‌ சாயங்‌ 
கள்‌ வெடிமருந்துகள்‌, 
பிளாஸ்டிக்குகள்‌ ஆடியவை 
செய்வதிலும்‌ பயன்படுபவை. 
(வேதி) 

0௦0509 - இரியோசோட்‌: 
நிலக்கரித்தாரிலிருந்து பெறப்‌ 
படும்‌ செம்பழுப்பு நிறமுள்ள 
நீர்மம்‌. மரத்தைப்‌ பாதுகாக்கப்‌ 
பயன்படுவது. (வேதி) 

எஏஷபயேகா இரிபுகுலர்‌) - 
பொழுது விலங்கு: அந்திக்‌ 
கருக்கல்‌, விடியற்காலை, அந்தி 


2) நாரை; பா. 100219 ௦1808 


[1 





வேளை ஆகிய பொழுதுகளில்‌ 
சுறுசுறுப்பாக இயங்கும்‌ 
விலங்கு. எ-டு. விட்டில்‌ பூச்‌ 
கள்‌, கொசு. (உயி) 


௦1௨5(' (இரஸ்ட்‌) - முகடு: ஓர்‌ ஒலி 
அலையின்‌ மேட்டுப்‌ பகுதி, 
(இய) 

விர (டஇரிட்டினிசம்‌) - 
குருளைமை: குருளைத்தன்மை 
தொண்டையடிச்‌  ' சுரப்பி 
சரியாக வேலை செய்யாவிடில்‌, 
குழந்தைகளிடத்து ஏற்படும்‌ 
குறைநோய்‌. வளர்ச்௪குன்றி, 
15 வயதுடையவர்‌ 3 வயது 


குழந்தை போல்‌ இருத்தல்‌. 
(உயி) 


௦115189 (இரிஸ்டோ) - விரலிகள்‌: 
விரல்‌ போன்ற நீட்டுகள்‌. 
உயிரணுவிலுள்ளன. இழை 
யனின்‌ உட்படலம்‌ இம்மடிப்பு 
களாலானது. (உயி) 

௦15100211௪ - இரிஸ்டோபலைட்‌: 
சிலிக்கன்‌ ஆக்சைடின்‌ கனிம 
வடிவம்‌, 510, (வேட) 

வி ஸார(5 (இரிட்டிகல்‌ 
ஆங்கஸ்‌ி  - மாறுநிமலைக்‌ 
கோணம்‌: அடர்மிகு ஊடகத்தில்‌ 
எப்படுகோணத்கடுற்குச்‌ சரி 
யாகக்‌ காற்றில்‌ விலகு கோணம்‌ 
90” ஆகவிருக்கிறதோ அப்படு 
கோணம்‌ அந்த ஊடகத்தின்‌ 
மாறுநிலைக்‌ கோணமாகும்‌. 
எ-டு. நீரின்‌ மாறுநிலைக்‌ 
கோணம்‌ 48.5”, வைரம்‌ 24.5. 


(இய) 


2! 159 


௦ 





எய்‌ 255 (இரிட்டிகல்‌ மாஸ்‌) 
- மாறுநிலைப்‌ பொருண்மை: 
அணு வினையில்‌ தொடர்‌ 
வினையினை நிலைநிறுத்தத்‌ 


தேவைப்படும்‌ பிளவுப்‌ 
பொருள்களின்‌ குறைந்த 
அளவு மாறுநிலைப்‌ பொருண்‌ 
மையாகும்‌. பொருண்மையை 
நிறை என்றுங்‌ கூறலாம்‌. (இய) 

௦12௮) நாசய (இரிட்டிகல்‌ 
பிரஷர்‌) - மாறுநிலை அழுத்தம்‌: 
தன்‌ மாறுநிலை வெப்ப 
நிலையில்‌, ஒரு வளியை நீர்ம 
மாக்கத்‌ தேவைப்படும்‌ குறைந்த 
அளவு அழுத்தம்‌ (இய) 

௦ல்‌ ॥680110௩ (இரிட்டிகல்‌ 
ரீயாக்ஷன்‌) மாறுநிலை வினை: 
அணுக்கருத்‌ தொடர்வினை. 
(இய) 

சொம்௦வ! 81210 (இரிட்டிகல்‌ ஸ்டேட்‌) 
ல மாறுநிலை: பாய்ம நிலை. 
இல்‌ நீர்மமும்‌ வளியும்‌ - இரு 
நிலைகளும்‌ - ஒரே அடர்த்தி 
கொண்டிருக்கும்‌. இப்பொழுது 
பாய்மமே மாறுநிலை வெப்ப 
நிலை, அழுத்தம்‌, பருமன்‌ 
ஆ௫யவற்றில்‌ இருக்கும்‌. (இய) 

சார்பு! *வோறராக்பாக டஇரிட்டி 
கல்‌ டெம்பரேச்சர்‌) - மாறுநிலை 
வெப்பநிலை: அழுத்தத்தைப்‌ 
பயன்படுத்தி, எவ்வெப்ப 
நிலைக்குக்‌ 8ழ்‌ ஒரு வளியை 
நீர்மமாக்க இயலுமோ அவ்‌ 
வெப்பநிலை. அவ்வெப்ப 
நிலைக்கு மேல்‌ வெப்பம்‌ எவ்‌ 
வளவு மிகினும்‌, அவ்‌ வளியை 


நீர்மமாக்க இயலாது. அறை 
வெப்ப நிலைக்கு மேல்‌ இல 
வளிகளுக்கு இவ்‌ வெப்பநிலை 
உள்ளது. எ-டு. கரி இரு 
ஆக்சைடு. 31.1 செ. வெப்ப 
நிலைக்குக்‌ குறைந்த மாறு 
நிலை வெப்பநிலை வகை 
களும்‌ உண்டு. எடு. உயிர்‌ 
வளி - 118 செ. (இய 


பெய்க! ஏறக பரிட்டிகல்‌ 
வால்யூம்‌) - மாறுநிலைப்‌ 
பருமன்‌: தன்‌ மாறுநிலை 


வெப்பநிலையிலும்‌ அ(ழுத்தத்தி 
லும்‌, ஒரு பொருளின்‌ ஓரலகுப்‌ 
பொருண்மை அடைத்துக்‌ 
கொள்ளும்‌ பருமன்‌ (இய) 


ரே௦ாரா௦ா ௨ - குரோமக்னன்‌ 
மனிதன்‌: தற்கால மனிதன்‌ 
முதல்‌ தோற்றம்‌ - தமோ 
சேப்பியன்ஸ்‌, 35,000 ஆண்டு 
களுக்கு முன்‌ ஐரோப்பாவில்‌ 
தோற்றம்‌ ஏற்பட்டது. (பு அறி) 

௭௦ (இராப்‌) - நீனிப்பை: 
உணவு வழியின்‌ விரிந்த முன்‌ 
பகுதி. இதனை முதல்‌ 
இரைப்பை எனலாம்‌. உட்‌ 
கொண்ட உணவுப்‌ பொருளை 
இது சேமித்து வைப்பது. எ-டு. 
பூச்சிகள்‌, பறவைகள்‌ (உ௰) 

௦௦0 இரவுட்‌) - கும்பல்‌; 
குழுவின்‌ கடைநிலை. தூ 
பெறுமானமில்லா நிகழ்ச்ஏியை 
மையமாகக்‌ கொண்டு பெரிது 
படுத்தி இயங்கும்‌ கூட்டம்‌. இடுல்‌ 
சிந்திக்கும்‌ இறன்‌ குறைவு. 


௦ 160 





மனவெழுச்சி அதிகம்‌. எ-டு 
வன்முறை நிகழ்ச்சி (க.உள) 


௦௦88 (ராஸ்‌) - கலப்பு: 
தேர்ந்தெடுக்கப்பட்ட இரு தனி 
உயிரிகளுக்கிடையே நடை 


பெறும்‌ இணைவு. (உயி) 
௦௦581 109 ௦ (இராசிங்‌ ஓவர்‌) 
குறுக்குக்‌ கலபபு: குறுக்கு 
(சியாஸ்மேட்டா) தோன்று 
வதன்‌ வாயிலாக அதன்‌ மூலம்‌, 
ஓரக நிறணியன்களுக்‌கடையே 
(ஓமலாகஸ்‌ குரோமடிட்ஸ்‌) ஏற்‌ 
படும்‌ பொருள்‌ பரிமாற்றம்‌. இவ்‌ 
வரிய நிகழ்ச்‌ கண்ணறைப்‌ 


பிரிவில்‌ நடைபெறுவது. 
இதனைப்‌ புகழ்வாய்ந்த 
அமெரிக்க உயிரியலார்‌ 


மார்கன்‌ தாம்‌ செய்த கனி 
ஈக்கள்‌ ஆராய்ச்சியின்‌ வாயி 
லாகக்‌ கண்டறிந்தார்‌. (உயி) 


01055 56௦1௦1 (கிராஸ்‌ 
செக்ஷன்‌) - குறுக்கு வெட்டுப்‌ 
பகுதி: ஒரு பொருளைக்‌ 


குறுக்குவாட்டில்‌ வெட்டுவதால்‌ 
உண்டாகும்‌ பகுஇ. (உயி) 

ஊாப௦161௨ (குருடிபிள்‌) - புடக்‌ 
குகை: பொருள்களை உயர்‌ 
வெப்பநிலைக்குச்‌ தடாக்கும்‌ 
பீங்கான்‌ இண்ணம்‌. (வேதி) 

௦00௦ 011 (குரூடு ஆயில்‌) - பண்‌ 
படா எண்ணெய்‌: பெட்ரோலியம்‌ 
(வேத) 

௦7ய81 (இரஸ்ட்‌) - தோடூ :1) ஒரு 
பொருளின்‌ கடின வெளிப்‌ 
பகுதி 2) ரொட்டியின்‌ வெளிப்‌ 


0ோ௦021௦5 


ர 


பகுதி 3) கனிஉறை 4) நிலவுல 
கன்‌ கெட்டியான வெளிப்‌ 
பகுதி, உயிர்‌ வாழத்‌ தகுதி 
யுள்ளது. 

(இரையோ 
ஜெனிக்ஸ்‌) - தண்ணியல்‌, 
குளிரியல்‌: மிகக்‌ குறைந்த 
வெப்ப நிலைகளை உண்‌ 
டாக்குதல்‌, அவற்றின்‌ இயற்‌ 
பியல்‌ தொழில்‌ நுணுக்க 
விளைவுகளை ஆராய்தல்‌ 
ஆஒியவை பற்றிக்‌ கூறுந்துறை. 
20 ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
இளைய அறிவியல்‌. குறைந்த 
வெப்ப நிலை என்பது 
-150செ க்குக்‌ &முள்ள வெப்ப 
நிலை. தனிச்சுழி வெப்பநிலை 
குளிரியலுக்குரியதே. இதை 
நிலவுலகில்‌ அடைய இயலாது. 
(இய) 


ஜொர்டுய் கச (இிரையோ ஹைட்‌ 


ரேட்‌) - தண்கைட்ரேட்‌: பனிக்‌ 
கட்டியும்‌ பிற பொருளும்‌ 
(அயனி உப்பு) சேர்ந்த எளிஇல்‌ 
உருகும்‌ கலவை. ஒரு கரை 
சலை உறைய வைத்துப்‌ பெறப்‌ 


படூவது. (இய) 


ரூ - இரியோலைப்‌: 
சோடியம்‌ அலுமினியம்‌ 
புளோரைடு. அலுமினியத்‌ 
தாது. (வேடு) 


ரூரல்‌ இோரையோமீட்டர்‌) - 


தண்மானி: குறைந்த அழுத்த 
வெப்பநிலைகளை அளக்க 


உதவுங்‌ கருவி. (இய) 


௦9 


161 


1 பப 





௦று௦5124 


(இரியோஸ்டட்‌) - 
தண்ணியக்கி: குறைந்த வெப்ப 


நிலைகளில்‌ ஒருமாஇரியை 

வைக்க உதவுங்‌ கலம்‌. (இய) 
போ௦ு இரையோட்ரான்‌) - 

தண்ணியன்‌: மீக்கடத்தும்‌ இறன்‌ 


அடிப்படையில்‌ அமைந்த 
சொடுக்கி. இ) 

ஜறொற௦றொ5 (இஇரிப்டகம்ஸ்‌) - 
மறைகலவித்‌ தாவரங்கள்‌: 


பூக்காத்‌ தாவரங்கள்‌. தாவர 
இனத்தின்‌ பெரும்‌ பிரிவு. 
மூன்று பிரிவுகளைக்‌ கொண் 
டது. 1) தண்டகத்‌ தாவரங்கள்‌ 
(தேலோபைட்டா) - இளமிடோ 


மோனாஸ்‌ 3) பா௫இகள்‌ 
பிரையோபைட்டா) - பாக 
3) பெரணிகள்‌ (டெரிடோ 


பைட்டா) -- பெரணி. 
ரல21 (இரிஸ்டல்‌) - படிகம்‌: 
இண்மப்பொருள்‌. இதன்‌ 
அணுக்கள்‌ இட்டமான வடிவி 
யல்‌ கோலத்தில்‌ இருக்கும்‌. 
(வேதி) 
ரோ9181/1221107 (இரிஸ்டலை 
சேஷன்‌) - படுகமாதல்‌: படிகம்‌ 
உண்டாகும்‌ முறை. (வேத) 
9151109880 (இரிஸ்டலோ 
இரபி) - படிகவியல்‌: படிகங்‌ 
களின்‌ அமைப்பு, வடிவம்‌, 
பண்புகள்‌ ஆகியவற்றை 
ஆராயுந்‌ துறை. (வேதி) 
றக்‌ ஒர (ரிஸ்டல்‌ 
எஸ்டம்‌, - படிகத்தொருஇி: 
படிகங்கள்‌ தம்‌ அலகு அணுக்‌ 
௮.௮.12 


களின்‌ வடிவ அடிப்படையில்‌ 
பிரிந்திருத்தல்‌. (வேதி) 

பிலா (கல்டிவார்‌) - பயிரிடப்‌ 
பட்ட வகை: சாகுபடி வகை. 
வேளாண்‌ அல்லது தோட்டக்‌ 
கலை ' வகை சார்ந்தது. பா. 
ஏவர்ஸ்‌ (உயி) 

௦யயாச (கல்சர்‌) - 1) பண்பாடூ: 
சமூகத்நுல்‌ இது வழிவழியாக 
வருவது. பொருளறிவு, நுண்‌ 
கலைத்‌ றன்‌, பழக்க 
வழக்கங்கள்‌, நடத்தை முறை 
கள்‌ முதலியவை இதில்‌ அடங்‌ 
கும்‌. கல்வித்‌ இட்டத்தில்‌ இஃது 
ஓர்‌ இன்றியமையாக்‌ கூறு. (௬. 
உஸ) 2) வளர்ப்பு: குறிக்கோள்‌ 
நிலைகளில்‌ செயற்கை ஊடகத்‌ 
தில்‌ நுண்ணுயிரிகளை வளர்த்‌ 
தல்‌. (உ௰) 


பேம்பாஉசபி!ப௱ (கல்சர்‌ மீடியம்‌) 
- வளர்ப்பு ஊடகம்‌: வளர்ப்புக்‌ 
கரைசல்‌, ஊட்டங்கள்‌ சேர்ந்த 
கலவை. அகாரைச்‌ சேர்த்து 
நீர்மநிலையிலோ திண்ம 
நிலையிலோ வைக்கலாம்‌. 
குச்்‌ஏியங்கள்‌, பூசூசை முதலிய 
நுண்ணுயிரிகளை வளர்க்கப்‌ 
பயன்படுவது. (உயி) 

பே௱சாஉ ௦0௨98 - குயூமினி 
முறை: குயூமினியிலிருந்து 
(ஐசோபுரோபைல்‌ பென்?€ன்‌) 
பினால்‌ செய்யும்‌ முறை. 
(வேதி) 

பே௱ப/2114௪ 760005 (குயுமி 
லேட்டிவ்‌ ரிக்கார்ட்ஸ்‌) - இரள்‌ 


பேரி 





பதிவேடுகள்‌. பயில்வோரின்‌ 
பலதிறன்களையும்‌ படவு செய்‌ 
யும்‌ ஏடு. இடை நிலைக்‌ கல்விச்‌ 
சான்றிதழில்‌ இம்முறை மேற்‌ 
கொள்ளப்பட்டுப்‌ பின்‌ 
கைவிடப்பட்டது. ஆளுமை 
யினை மதஇிப்பிடச்றந்த வழி. 


(க. உள) 


போ5219 (குயுனேட்‌, - இப்பு 
வடிவம்‌: இலை ஆப்பு வடிவத்‌ 
இவிருத்தல்‌. எ-டு நீர்ப்பசலை. 
பா. 1924 582௨. (உயி) 

பே£!(8100 (குயுபெலேஷேன்‌) 
- புடமிடல்‌: வெள்ளி அல்லது 
பொன்னை அதன்‌ மாசு 
களிவிருந்து வெப்பப்படுத்திப்‌ 
பிரிக்கும்‌ முறை. இஇில்‌ எளி 
தில்‌ உயிர்வளி ஏற்றம்‌ பெறக்‌ 
கூடிய உலோகம்‌ (காரீயம்‌) 
பயன்படுத்தப்படுகறது. (வே௫) 


பேரா! $ப(0216 (குப்ரிக்‌ 
சல்பேட்‌) - செம்பகச்சல்பேட்‌: 
பே, 5/4,0. பொதுப்பெயர்‌ 
நீலத்‌ துத்தநாகம்‌. நீலநிறப்‌ 
படிகம்‌. செப்புத்துருவலுடன்‌ 
கந்தகக்‌ காடியைச்‌ சேர்த்துப்‌ 
பெறலாம்‌. நீரில்‌ கரையக்‌ 
கூடியது. சாயத்‌ தொழில்‌, மின்‌ 
முலாம்‌ பூசுதல்‌, மருந்துகள்‌ 
செய்தல்‌ ஆகியவற்றில்‌ பயன்‌ 
படுதல்‌. (வேது) 

பேறா!19 - குப்ரைட்‌: செம்பக (0) 
ஆக்சைடின்‌ இவந்த கனிம 
வடிவம்‌. முக்கிய செம்புத்தாது. 
(வேது) 


162 போ 






பெறப!6 (குயூபியூஸ்‌) - 


ண்ணிகை: 1) இண்ணவடிவ 
உறுப்பு. இதில்‌ சல கனிகள்‌ 
பொருந்தி இருக்கும்‌. - 
அக்கார்ன்‌. 2) பாதுகாப்புக்‌ 
இண்ணம்‌. ஆறு மாற்றுரு 
பெற்ற இலைகளாலானது. 
லைக்கோபோடியத்தின்‌ இளம்‌ 
அரும்புகளைச்‌ சூழ்ந்திருப்பது. 
3) ஒளிர்வான செந்தசு. 
டேக்கஸ்‌ என்னும்‌ தாவரத்தின்‌ 
கலைச்‌ கழ்ந்திருப்பது. 
4) அழிந்தொழிந்த உறையில்‌ 
விதையிலாத்‌ தாவரங்களான 
கேட்டோனியேகளில்‌ சிற்றிலை 
யில்‌ முடியும்‌ சூல்‌ தாங்கும்‌ 
உறுப்பு. (உயி) 
பொ/ச - குயூரி: அலகுச்சொல்‌. 
கதுிர்வீச்சலகு. மேரி குயூரி 
பெயரால்‌ (1867 - 1935) 
அமைந்தது. இவர்‌ போலந்து 
நாட்டில்‌ பிறந்த பிரெஞ்சு . 
இயற்பியலார்‌. நோபல்‌ பரிசு 
பெற்றவர்‌. பா. ரக பாரி6. 
இய) 
போ!ச'8 (88 (குயூரிஸ்‌ லா) - 
குயூரி விடு: துணைக்‌ காந்தப்‌ 
பொருளின்‌ காந்த ஏற்புத்‌ 
திறன்‌, தனி வெப்ப நிலைக்குத்‌ 
தலைஃ£€ழ்‌ வீதத்திலுள்ள து. 
அதாவது, இவை இரண்டும்‌ 
ஒன்றுக்கு மற்றொன்று எதிர்‌ 
வீதத்திலிருக்கும்‌. (இய) 


போ!28 வார்‌ (குயூரிஸ்‌ 


பாயிண்ட்‌) - சுயூரி வெப்ப 
லைஃ கொடுக்கப்பட்ட 


போ 


163 


பேக 





இரும்புக்‌ காந்தப்‌ பொருளின்‌ 
வெப்பநிலை. அதற்கு மேல்‌ 
அது துணைக்காந்தப்‌ பொரு 
ளாதல்‌. (இய) 


பச கறு (குயூரி தெரபி) - 
குயூரி பண்டுவம்‌: ரேடியக்‌ 
கதிர்வீச்சு மூலம்‌ நோயைக்‌ 
குணப்படுத்தல்‌. (மரு) 

௦யாரஈ) (குயூரிங்‌) - பதமாக்கல்‌: 
சிமெண்டு இறுகும்‌ பொழுது 
"வெடிக்காமல்‌ இருக்க, அதன்‌ 
மீது தொடர்ந்து நீரை ஊற்று 
தல்‌. பூச்சுவேலை நடந்த மறு 
நாள்‌ இது நிகழும்‌. பா. 
591410. (தொ. நு) 

போ!பர - சுயூரியம்‌: ரோ. அதக 
நச்சுத்தன்மையுள்ள தனிமம்‌. 
புவியில்‌ இயற்கையாகக்‌ 
இடைப்பதுல்லை. புளூட்‌ 
டோனியத்திலிருந்து தொகுக 
கப்படுவது. கு - 244, 242 
மின்வெப்ப ஆற்றல்‌ பிறப்பி 
களில்‌ பயன்படுதல்‌. (இய) 
போளம்‌ கரண்டு - மின்‌ 
னோட்டம்‌:: பா. 91604110 பார்‌. 


போனார்‌. ஒவ (கரண்ட்‌ 
பாலன்ஸ்‌) - மின்னோட்டத்‌ 
தராசு: ஆம்பியர்‌ தராசு. மின்‌ 
னோட்டத்தை முழுமையாக 
அளக்கப்பயன்படுவது. (இய) 
பொலம்‌. மொடு 
டென்ூட்டி) - 
அடர்த்தி: 
ஓரலகு 


(கரண்ட்‌ 
மின்னோட்ட 
ஒரு மின்வாயின்‌ 
பரப்பிற்குரிய மின்‌ 


பகுளி வழியே செல்லும்‌ மின்‌ 
னோட்டம்‌ (இய) 
போய (கரிகுலம்‌) க 
கல்வித்திட்டம்‌: கலைத்திட்டம்‌. 
கற்கும்‌ பட்டறிவு வேறுபட்டது. 


இவ்வேறுபட்ட பட்டறிவைத்‌ 
இட்டமிட்ட நிகழ்ச்சியொக்கிக்‌ 
குழந்தைக்கு வழங்குதலே 
கல்வித்திட்டம்‌. 

பொதுநெறி முறைகள்‌: 1) உயி 
ரோட்டமுள்ளதாக இருத்தல்‌ 
2) நிறைவும்‌ சுருக்கமும்‌ 


பொருளும்‌ கொண்டதாக இருத்‌ 
தல்‌. 3) செயற்பாடு கொண்ட 
தாக அமைதல்‌ 4) சமன்‌ செய்‌ 
யப்பட்டு இருத்தல்‌ 5) நெஒழச்‌ 
சியுள்ளதாகவும்‌ இருத்தல்‌. 
வகைகள்‌: 1) செயற்பாட்டுக்‌ 
கல்வித்‌ இட்டம்‌. 2) அகல்‌ 
நிலைக்‌ கல்வித்திட்டம்‌ - 
பொது அறிவியல்‌, சமூக அறி 
வியல்‌ கொண்டது. 4) பாடக்‌ 
கல்வித்‌ தட்டம்‌. 
உயிரோட்டமளிப்பவை: 
1) சமூகப்பயனுள்ளதாடிய 
ஆக்கவேலை 2) கல்வி 
இணைச்செயல்கள்‌ 3) தொழிற்‌ 
கல்வி. (௧. உள) 

பே$ஜ (கஸ்ப்‌) - முகடூ: கடை 
வாய்ப்பற்கள்‌, கடைவாய்முன்‌ 
பற்கள்‌ ஆகியவற்றின்‌ முடியில்‌ 
காணப்படும்‌ கூம்பு வடிவக்‌ 
கூர்ச்‌சி. ஏறிய முன்பற்களுக்கு 
இரு முகடுகளும்‌ பெரிய 
கடைவாய்ப்பற்களுக்கு மூன்று 


பேர 


164 ரே 





அல்லது, நான்கு முகடுகளும்‌ 
உண்டு. அவை துண்டாக்கவும்‌ 
வெட்டவும்‌ பயன்படுபவை 
(உயி) 


0011௦1 (குயூட்டிள்‌) - தோலி: 
மேல்‌ தோலினால்‌ சுரக்கப்படும்‌ 
பாதுகாப்படுக்கு. இது தாவரத்‌ 
திலும்‌ விலங்கிலும்‌ அமைந்‌ 
திருப்பது. இது இியூட்டின்‌ 
என்னும்‌ கரிமப்‌ பொரு 
ளினால்‌ உண்டாவது. (உயி) 


பேபி2ய/வ122110ஈ  (குட்டிக்குலரி 
சேஷண்‌) - தோலிதோன்றல்‌: 
நீர்மப்‌ பொருள்சுரப்பினால்‌ 
தோலி உண்டாகிக்‌ கடின 
மாதல்‌. (உயி) 


பே0ஈ/2211௦ஈ (குயூட்டினை 
சேஷன்‌) - குயூட்டின்வயமாதல்‌: 
குயூட்டின்‌ தாவரக்கண்ணறைச்‌ 
௬வர்களில்‌ படிதல்‌. (இலை, 
தண்டு). (உய) 

௦ப15 (கட்ஸ்‌) - வெட்டூக்காயங்கள்‌: 
கத்து, ஊசி, கூர்த்தகடு முதலிய 
வற்றால்‌ ஏற்படுங்‌ இ€றல்கள்‌. 
புரை எதிர்ப்பு மருந்து தடவி 
னால்‌ போதும்‌. எ-டு. அயோ 
டக்ஸ்‌ அல்லது அயோடின்‌ 
கரைசல்‌ (மரு) 


௦1001 (கட்‌அவுட்‌) - மின்றீக்கு 

கூடு: மின்நீக்கி. ல நிலை 
களில்‌ தானாக மின்சுற்றைத்‌ 
திறந்து மின்னோட்டத்தை 
மூடும்‌ கருவியமைப்பு. மின்‌ 
பலகையில்‌ இருப்பது. (இய) 


பெர (கட்டிங்‌)- வெட்டிநடூதல்‌: 
போத்து நடுதல்‌: விதையிலா 


இனப்பெருக்கள்‌ சார்ந்தது. 
எ-டு இளுவை, பூவரசு, பா, 
901211/௦ றா௦0௨0210. (உயி) 
வூபொவா!0௪ - சயனமைடூ: கால்‌ 
யம்‌ சயனைடு. உரம்‌. (வேடு) 


வூாளோர்க்ச்‌ றா௦௦665 (சயன 
மைடூ புராசஸ்‌) - சயனமைடுூ 
(ழறை: காற்றில்‌ கால்சியம்‌ இரு 
கார்பைடை வெப்பப்படுத்து 
நைட்ரஜனைச்‌ செயற்கையாக 
நிலைப்படுத்தும்‌ தொழில்‌ 
முறை. (வேதி) 

ஜலா/9௨. - சயனைடூ: அய்டி 
ரஜன்‌ சயனைடின்‌ உப்பு. 
தங்கத்தை அதன்‌ தாதுவி 
விருந்து பிரிக்கப்‌ பயன்‌ படுதல்‌. 
(வேத) 

ேவா!06 றா௦௦655 (சயனைடு 
புராசஸ்‌) - சயனைடூ முறை: 
பொன்னை அதன்‌ தாதுவி 
லிருந்து பிரிக்கும்‌ முறை. 
இதில்‌ பொட்டா௫யம்‌ சயனைடு 
கரைசல்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. (வேது) 

810085 (சையனோகேஸ்‌) - 
சயனோ தூள்‌: 1011. நேர்த்தி 
யான கறுப்புத்தூள்‌. கால்சியம்‌ 
சயனைடு இதிலுள்ளது. காற்று 
வெளி ஈரத்துடன்‌ சேர்ந்து இது 
அய்டிரோ சயனிகக்காடி 
வளியைக்‌ கொடுப்பது. எலி 
வளை களில்‌ புகையூட்டும்‌ 
பொருள்‌. (வேதி) 


பூ 


165 


32 





போவா (சையனோமீட்டர்‌) 


- நீலமானி; கடல்‌ அல்லது 
வானத்தின்‌ நீல நிறத்தை 
அளக்கப்‌ பயன்படுங்‌ கருவி 
(இய) 

[21/11/1111 (சபைர்னெட்‌ 


டிக்ஸ்‌) - ஒப்புத்தொடர்பியல்‌: 


விலங்கிலும்‌ எந்திரத்திலும்‌ 
நடைபெறும்‌ செய்இத்‌ 
தொடர்பு, கட்டுப்பாடு ஆகிய 


முறைகளை ஒப்பூ நோக்கி 
ஆராயுந்‌ துறை. எ-டு மனித 
மூளை - கணிப்பொறி. இது 
தொழில்‌ நுணுக்கத்துறையைச்‌ 
சார்ந்தது. நன்கு வளர்ந்‌ 
துள்ளது. (இய) 

0085 - சைக்கல்‌ , சளம்‌ பனை: 
1) உறையில்‌ விதையில்லாத்‌ 
தாவரம்‌. இறிய ஈச்சை மரம்‌ 
போன்றது. இலை, தண்டு, வேர்‌ 
என்னும்‌ இண்ணிய உறுப்பு 
வேறுபாடுண்டு. பொது இலை 
களும்‌ செதில்‌ இலைகளும்‌ 
உண்டு. இளம்‌ இலைகள்‌ 
சுருளமைப்பில்‌ இருக்கும்‌. 
ஆணிவேரிலிருந்து பவழவேர்‌ 
கள்‌ இளம்பும்‌. இனப்பெருக்கம்‌ 
சிறு குமிழங்கள்‌, ஆண்பூ, 
பெண்பூ மூலம்‌ நடைபெறுவது. 
(உயி) 

௦7018 (சைக்கிள்‌) - சுழற்சி: 
1) ஒரு தொகுதி அடையும்‌ 
மாற்றங்கள்‌ இறுதியாகத்‌ தன்‌ 
பழைய நிலைக்கு வருதல்‌ 
எ-டு. நைட்ரஜன்‌ சுழற்சி. 
2) ஒரு வினாடிக்கு இத்தனை 


சுற்றுகள்‌, சுழற்சி / வினாடி. 
(இய) 


070112 ௦௦010௦ பாம்‌ (சைக்கிளிக்‌ 


காமபவுண்டு - வளை யச்‌ 
சேர்மம்‌; அணு வளையங் 
களைக்‌ கொண்ட கூட்டுப்‌ 
பொருள்‌, ஓரக வளையச்‌ 
சேர்மம்‌ வேற்றக வளையச்‌ 


சேர்மம்‌ என இருவகைப்படும்‌. 
(வேதி) 


[ஷீ 19[74:1111 1] (சைக்களை 
சேஷன்‌) - வளையச்சேர்ம 
மாதல்‌: இது ஒருவேது வினை. 
இடுில்‌ நேர்த்தொடர்‌ சேர்மம்‌ 
வளையரச்‌ சேர்மமாகும்‌. (வேதி) 


௦2/06 (சைக்ளோன்‌) - புயல்‌: 
பொதுவாகப்‌ புறக்காற்று. 
முகல்‌ மற்றும்‌ மழையை 
உருவாக்கிய வண்ணம்‌ சூறைக்‌ 
காற்றைச்‌ சுழியிட்டூச்‌ செல்லும்‌. 
இவ்வாறு சுழியிட்டுச்‌ செல்லும்‌ 
குறையழுத்தப்‌ பகுதியே புயல்‌. 
(பு. அறி) 

21௦௨ 180௩0 (சைக்லோன்‌ 
ட்ரேக்‌ஓிங்‌) - புயல்வழியறிதல்‌: 
திரட்டிய வானிலைச்‌ செய்தி 
களைக்‌ கொண்டு புயல்‌ காவ்‌ 
வாறு உருவாக மேல்‌ நகர்ந்து 
செல்லும்‌ என்பதை அறிந்து, 
அதன்‌ தீச்செயலை அறிவித்‌ 
தல்‌. இதற்குச்‌ செயற்கை 
நிலாக்கள்‌ தற்பொழுது பெரி 
தும்‌ பயன்படுகின்றன. தமிழ்‌ 
நாட்டுக்கு நவம்பர்‌ இங்கள்‌ 
புயல்‌ மாதமாகும்‌. (பு. அறி) 


36 


166 ரெ. 





ு/01001௦08ா௪ - சைக்ளோ 
புரோப்பேன்‌: 0/11,. இனிய மண 
முள்ள நிறமற்ற வளி. மயக்க 
மருந்து. (வேதி) 

0040105156 (சைக்ளாசிஸ்‌) - 
சுழலியக்கம்‌: கண்ணறைக்‌ 
கணியத்தின்‌ தொடர்ந்த 
ஒழுங்கான இயக்கம்‌. உட்கரு 
முதலிய பொருள்கள்‌ இதில்‌ 
வீறற்ற நிலையிலேயே 
உள்ளன. (உயி) 


பேனா சைக்ளோட்ராண்‌) - 
சுழலியன்‌: அணுவிரைவாக்கி: 
முன்னணு முதலிய நேர்‌ 
மின்னேற்றம்‌ பெற்ற துகள்‌ 
கக௯ை விரைவாக்கும்‌ கருவி 
யமைப்பு. அணு ஆராய்ச்டக்குப்‌ 
பயன்படுவது. வெற்றுக்‌ கலத்‌ 


தில்‌ நிலையான காந்தத்தினால்‌ 
துகள்கள்‌ வட்டவழியில்‌ 
செல்லுமாறு செய்யப்படு 


இன்றன. நிலை அதிர்வெண்‌ 
கொண்ட மின்புலத்தால்‌ துகள்‌ 
கள்‌ பல மடங்கு விரைவுப்‌ 
படுத்தப்படுகன்றன. இதனால்‌ 
துகள்கள்‌ அடையும்‌ மாற்றம்‌ 3 
கோடி எலக்ட்ரான்‌ ஓல்ட்டுகள்‌. 
இத்தகைய பேராற்றல்‌ கொண்ட 
துகள்கள்‌ தனிமத்இன்‌ மேல்‌ 
மோதும்‌. (இய) 

உ (சைம்‌) - குறுமம்‌: குறும்பூக்‌ 
கொத்தில்‌ ஒரு வகை. எ-டு. 
பூவரசு. (உயி) 

வூறா௦5௦ 
(சைமோஸ்‌ 


[ரி 2$0806 
இன்பிளார 


சென்ஸ்‌) - குறும்பூக்‌ கொத்து 


பா. 1ரி௦1250909 (உயி) 


005612. (சிப்ிலா) - ஒற்றையக்‌ 


ஒற்றைவிதையுள்ள 
உலர்கனி. விதை பரவும்‌ 
பொழுது வெடிப்பதில்லை. 


செவ்வறைக்‌ கணனியை ஒத்தது. 
எ-டு டேன்டிலியன்‌. (உயி) 

9 (ஸ்ட்‌) - பை, கட்டி: 
உயிரீப்பொருள்‌ தொகுதியைச்‌ 
சுற்றிச்‌ சுரக்கப்படும்‌ கடின 
உறை. தடித்த சுவருள்ள 
ஓய்வுச்‌சிதல்‌ (உ௰) 

51௦ - ஏிஸ்டைன்‌: புரதமுள்ள 
அமினோகாடி, மயிரிலுள்ளது. 
(வேதி) 

510020 (ஸ்டோகார்ப்‌) - 
பைக்கனி௰ம்‌: ஏறு செந்நிறப்‌ 
பா௫ிகளில்‌ காணப்படும்‌ தாழ்‌ 
வடிவ கனியுறுப்பு (புரூட்பாடி) 
இல்‌ சதல்கள்‌ இருக்கும்‌. 
(உயி) 

ே51000125 ுஸ்டோசைட்ஸ்‌) -- 
பையணுக்கள்‌: விரையின்‌ 
பையணுக்களும்‌ சல்பையின்‌ 
குழியணுக்களும்‌. (உயி) 


31000ஊிரு (சைட்டோ 
கெமிஸ்ட்ரி) - கண்ணறை ஹே 
இயல்‌: உயிரணுக்களின்‌ 


வேடுச்‌ செயல்களை ஆராயுந்‌ 
துறை (உயி) 

31௦0௭௦௩௦ - சைட்டோருரோம்‌: 
பச்சையம்‌, ஹெமாட்டின்‌ ஆகிய 
வற்றோடு தொடர்புடைய நிறமி. 


ரு 


167 ௦ வ 





புரத ஊட்டமும்‌ இரும்பு 
ஊட்டமும்‌ நிறைந்தது. நொ௫த்‌ 
தொகுதியின்‌ ஒரு பகுதியாக 
அமைந்து, நீர்வளிச்‌ சுமப்பி 
யாகப்‌ பயன்படுவது. (உயி) 


1006 (சைட்டோடு) - கருவிலி: 
கருவிலா முன்‌ கணியம்‌. (உய) 
3௩௦0 லக (சைட்டோ 
ஜெனிடிக்ஸ்‌) - கண்ணறை 
மரபணுவியல்‌: மரபுவழித்‌ 
திறனோடு நிறப்புரியின்‌ 


அமைப்பையும்‌ நடத்தையையும்‌ 
தொடர்புபடுத்துவதை ஆராயுந்‌ 
துறை. (உயி) 
நொியா்கக6 (சைட்டோடினி 
எஸ்‌) - கண்ணறைக்‌ கணியப்‌ 
பிரிவு: உயிரணுவில்‌ கருப்‌ 
பிரிவைத்‌ தொடர்ந்து கண்‌ 
ணறைக்‌ கணியம்‌ பிரிதல்‌. 
(உயி) 
ரப்ாா5-- சைட்டோகனின்கள்‌: 
தாவரங்களில்‌ கண்ணறைப்‌ 
பிரிவைத்‌ தூண்டும்‌ வளர்ச்ப்‌ 
பொருள்கள்‌. (உ௰) 
ரர௦௦0ு7/. (சைட்டாலஜி) - 
கண்ணறைவியல்‌: உயிரணுக்‌ 
களையும்‌ அவற்றின்‌ பகுதி 
களையும்‌ அமைப்பு நோக்கி 
லும்‌ வேலை நோக்கலும்‌ 
ஆராயுந்துறை. (உமி) 
ரேு/515 (சைட்டோலி௫ஸ்‌) -- 
கண்ணரைச்சிதைவு: கண்‌ 
ணறைகளின்‌ மேற்படலம்‌ 
அழிவதால்‌ அவை இதைதல்‌. 
(உ௰) 


0102183௱ (சைட்டோபிளாசம்‌) 


ர்‌ கண்ணரைக்‌ யம்‌: கண்‌ 
ஊறையின்‌ உயிர்ப்பகுதிகள்‌ 
அடங்கிய பகுதி. உட்கருவும்‌ 
பெரும்‌ நுண் குமிழிகளும்‌ 
நீங்கெது. இடல்‌ பல வளர்‌ 
சிதை மாற்றச்செயல்கள்‌ நடை 
பெறுகின்றன. பா. ளெ. (உயி) 


௨௦8௦ - சைட்டோசின்‌: உட்கரு 


விலுள்ள காடியின்‌ பிரியிடின்‌, 
இக்காடியின்‌ நீராற்பகுப்பு 
நடைபெறும்‌ பொழுது இப்‌ 
பொருள்‌ பிரியும்‌. (உயி) 

010501 - சைட்டோசால்‌: மைய 
விலக்கு விசையால்‌ எல்லாத்‌ 
துகள்களும்‌ நீங்கியபின்‌, தங்கி 
யிருக்கும்‌ உயிரணுக்‌ கணியப்‌ 
பகுதி. இது கரையக்‌ கூடியது. 
(உயி) 

ரோா௦ரு (சைட்டோடேக்‌ 
சானமி) ௮ கண்ணறை வகைப்‌ 
பாட்டியல்‌: உயிரிகளை வகைப்‌ 
படுத்துவஇில்‌ நிறப்புரிகளின்‌ 
எண்ணிக்கை, அளவு, வடிவம்‌ 
ஆஒியவற்றை அடிப்படையாகக்‌ 
கொள்ளுதல்‌. (உ௰) 


ப 


024௦8 ௦2 2௦று 
(டால்டன்ஸ்‌ அடாமிக்‌ இயரி) - 
டால்டன்‌ அணுக்கொள்கை: 


1808-ல்‌ இக்‌ கொள்கையினை 
ஜான்‌ டால்டன்‌ வெளியிட்டார்‌. 
இதன்‌ அடிப்படைக்‌ கருத்து 


களாாவன்‌: 


பவ 


168 


வொ 





1) அனைத்துப்‌ பொருள்களும்‌ 
அணுக்கள்‌ எனப்படும்‌ மிகச்‌ 
ஒறிய துகள்களாலானவை. 


2) அணுக்களை ஆக்கவோ 
அழிக்கவோ முடியாது. 
அவற்றைப்‌ பகுக்கவும்‌ இய 
லாது. (இன்று பகுக்கப்பட்‌ 
டுள்ளது) 


3) ஒரு தனிமத்தின்‌ அணுக்கள்‌ ' 


யாவும்‌ ஒரே மாதிரி வடிவம்‌, 
அமைப்பு, எடை, பருமன்‌ 
ஆகியவற்றைக்‌ கொண்டவை. 


4) வேஇிவினைகள்‌ நிகழும்‌ 
பொழுது சிறிய முழு எண்‌ 
ணிக்கை உள்ள அணுக்களே 
அவ்வினையில்‌ ஈடுபடு 
கின்றன. அக்கால நிலையில்‌ 
பல வேதியியல்‌ உண்மைகளை 


இக்கொள்கை விளக்கியது 
ஏறப்புக்குரியது. (இய) 
08௦ஈ8 (8௧ 014 பு௮ற௦பா 


0ா288பா௨ (டால்டன்ஸ்‌ லாஸ்‌ 
ஆஃப்‌ வேப்பர்‌ பிரஷர்‌) - டால்‌ 
டன்‌ ஆவியழுத்த விஇிகள்‌: 1) ஒரு 
நீர்மத்தின்‌ நிறையாவி அழுத்‌ 
தம்‌ பருமனைப்‌ பொறுத்த 
தன்று. அதாவது, அது பாயில்‌ 
விஇக்குட்பட்டதன்று. 

3) ஓர்‌ நீர்மத்தின்‌ நிறையாவி 
அழுத்தம்‌, வெப்ப நிலை உயர்‌ 
வுக்கு நேர்‌ வீதத்தில்‌ இருக்கும்‌. 
3) வேடுவினையாற்றாத வளிக்‌ 
கலப்பினால்‌ ஒரு நீர்மத்துன்‌ 
நிறையாவி அழுத்தம்‌ 
மாறுபடுஷில்லை. 


( 


4) பல நீர்மங்களால்‌ ஏற்படும்‌ 
நிறையாவியழுத்தம்‌ அவற்றின்‌ 
தனித்தனி அழுத்தங்களின்‌ 
கூடுதலாகும்‌. 

5) வெவ்வேறு நீர்மங்களின்‌ 
நிறையாவி அழுத்தம்‌ வெவ்‌ 
வேறு அளவுகளில்‌ இருக்கும்‌. 
(இய) 

கொ (டேம்‌) - அணைக்கட்டூ: 
நீரைத்தேக்கக்‌ கட்டப்படும்‌ 
அமைப்பு. நீர்ப்பாசனத்திற்கும்‌ 
மின்‌ உற்பத்திக்கும்‌ பயன்‌ 
படுவது. தமிழ்நாட்டிலுள்ள 
அணைைக்கட்டுகளில்‌ பெரியது 
மேட்டூர்‌ அணைக்கட்டு. (பு. 
அறி) 

சொழு கா (டேம்ப்‌ ஏர்‌) - ஈரக்‌ 
காற்று: உயர்ந்த சார்பு ஈர 
நிலையிலுள்ள காற்று. (இய) 

980 (டேம்பிங்‌) - தாழ்வு: ஓர்‌ 
அலைவின்‌ வீச்சில்‌ ஏற்படும்‌ 
இறக்கம்‌. ஆற்றல்‌ செலவழிவ 
தால்‌ இந்நிலை (இய) 

வெொ௱றா0 ௦41 (டேம்பிங்‌ ஆஃப்‌) - 
- நாற்றுநோய்‌: மண்ணிலுள்ள 
பூஞ்சையினால்‌ நாற்றுகளுக்கு 
உண்டாகும்‌ நோய்‌. குளிர்‌, 
மண்‌ ஈரம்‌ முதலியவை இதற்கு 
ஏற்புடையனவாக இருக்கும்‌. 
(உயி) 

02௦8 04 6688 (டேன்ஸ்‌ ஆஃப்‌ 
பீஸ்‌) தேனீத்தாண்டவம்‌: 
உணவு ஊற்றுவாயின்‌ 
திசையையும்‌ தொலைவையும்‌ 
காட்ட வேலைக்காரத்‌ தேனீக்‌ 


02 


சொ 





கள்‌ நடத்தும்‌ இயக்கக்‌ கோலம்‌ 
(உயி) 

0வா!௨! சே! (டேனியல்‌ செல்‌) - 
தானியல்‌ மின்கலம்‌: குறை 
நீக்கப்பட்டது. இது ஒரு செப்புக்‌ 
கலத்தாலானது (6). இல்‌ 
நிறைவுற்ற மயில்துத்தக்‌ 
கரைசல்‌ முனைப்படுதல்‌ நீக்க 
(போலரைசர்‌). இக்‌ கலத்தின்‌ 
நடுவில்‌ நுண்துளைப்‌ பாண்‌ 
டம்‌ ஒன்றுள்ளது. இடல்‌ தூண்‌ 
டும்‌ நீர்மமாகிய கந்தகக்‌ காடி 
உள்ளது. இக்‌ காடியில்‌ எஇர்‌ 
மின்வாயான (-) துத்தநாகத்‌ 
தண்டுள்ளது. தொடர்ச்சியாக 
மின்னோட்டத்தைத்‌ தருவதால்‌, 


மின் முலாம்‌ பூசப்பயன்‌ படுவது. 
இதன்‌ மின்னியக்கு விசை 
1.08 ஓல்ட்‌. (இய) 





தானியல்‌ மின்கலம்‌ 

1. தாமிரம்‌ 

2. மயில்துத்தக்‌ கரைசல்‌ 
3. நுண்துளைப்‌ பாண்டம்‌ 
&, நீர்த்த கந்தகக்காடி 

5. துத்தநாகத்‌ தண்டு 

6. மயில்‌ துத்தப்படிகங்கள்‌ 


கொடை (டார்க்‌ மேட்டர்‌) - 
கரிய பருப்பொருள்‌: 


பார்வைக்குப்‌ புலப்படாத 
பொருள்‌. விண்ணகப்‌ பொரு 
ளில்‌ 90% உள்ளது என 
நம்பப்படுவது. எரிடானஸ்‌ 
விண்மீன்‌ கூட்டத்திலுள்ளது 
எனப்‌ பிரின்ஸ்டன்‌ உயராய்வு 
நிறுவன வானியலார்‌ ஆண்ட்ரு 
கவுல்டு என்பவரால்‌ 1999 
களில்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. 
(வானி) 


021 16801௦1 (டார்க்‌ ரீயாக்‌ 


ஷன்‌) - இருட்செயல்‌ அல்லது 
வினை: இதற்குப்‌ பிளாக்மன்‌ 
வினை என்று பெயர்‌. ஒளி 
வினையைத்‌ தொடர்ந்து 
வருவது இச்செயல்‌. இருட்டில்‌ 
நடைபெறுவதால்‌ இதந்கு இப்‌ 
பெயர்‌. இற்நிலையின்‌ 
அடிப்படைச்‌ செயல்‌ நீர்வளி 
யால்‌ கரி ஈராகசைடு ஒடுங்கு 
தல்‌. இவ்வினைக்கு வேண்டிய 


ஆற்றலை ஒளிவினையில்‌ 
உண்டாகிய அமுபா அடி 
னோசைன்‌ முப்பாஸ்பேட்‌, 


என்‌ ஏடிபிஎச்‌ ஆகிய பொருள்‌ 
கள்‌ அளித்தல்‌. இ௫ல்‌ கரி 
ஈராக்சைடு சர்க்கரையாவிறது. 
டேயி) 


021% 803805 (டார்க்‌ ஸ்பேஸ்‌) - 


இருள்‌ வெளி: மின்னிறக்கு 
குழாயின்‌ காற்றழுத்தத்தை 0.1 
செ.மீ. அளவுக்குக்‌ குறைக்கும்‌ 
பொழுது, ஊதாநிற நேர்மின்‌ 
பிழம்பில்‌ எதிர்மின்‌ வாய்க்‌ 
கருகல்‌ ஓர்‌ இருள்‌ பகுதி தோன்‌ 


[8/1 


170 021 





றும்‌. இதுவே பாரடே இருள்‌ 
வெளி. மேலும்‌ அழுத்தத்தை 
0.01 செ.மீ. அாவுக்குக்‌ குறைக்‌ 
கும்‌ பொழுது, எர்மின்‌ 
பிழம்பு எ௫ர்மின்‌ வாயி 
விருந்து விடுபட்டு மற்றொறு 
இருள்‌ பகுதி தோன்றும்‌. இது 
குரூக்ஸ்‌ இருள்‌ வெளி ஆகும்‌. 
இஇுல்‌ மின்‌ பிழம்பின்‌ நீளமும்‌ 
குறைந்திருக்கும்‌. (இய) 
௰வி!9௱ (டார்வினிசம்‌) - தார்‌ 
வினியம்‌: தார்வின்‌ கொள்கை. 
உயிர்வகைகளின்‌ தோற்றக்‌ 
கொள்கை. சார்லஸ்‌ தார்வின்‌ 
(1809 - 18982) 1858-இல்‌ 
முன்மொழிந்தது. காலத்தால்‌ 
அழியாதது. இயற்கைத்‌ தேர்‌ 
வின்‌ மூலம்‌ வேறுபட்ட உயிர்‌ 
வகைகள்‌ உண்டாடஒன்றன 
என்பது இக்‌ கொள்கை. இதன்‌ 
படி வலுவுள்ளவை வாழ்தல்‌; 
வலுவற்றை வீழ்தல்‌ (உயி) 


வவெ (டே மீட்டர்‌) - 
வளியடர்தீதி மானி: மெல்லிய 
கண்ணாடி உருண்டையுள்ள 
கருவி. வளியின்‌ அடர்த்தியைக்‌ 
காணப்பயன்படுவது. (இய) 


கெ3ுமாடி11005 (டேடுபைலஸ்‌) - 
இலை அடர்வு: நெருக்கமாகவும்‌ 
தடித்தும்‌ இலைகள்‌ அமைந்த 
நிலை. (உய) 

0818 (டேட்டா) - தருவாய்கள்‌: 
தகவல்கள்‌. தரவுகள்‌. செய்திக்‌ 
கூறுகள்‌. இவை மெய்ம்மைகள்‌, 
புள்ளி விவரங்கள்‌, அளவீடு 


கள்‌, குறீயீடுகள்‌ ஆகியவற்றைக்‌ 


கொண்டவை. இவற்றைச்‌ 
செயல்முறையாக்கிச்‌ செய்டுத்‌ 
தொடர்புக்குப்‌ பயன்படுத்த 
லாம்‌. கணிப்பொறிக்கு இன்றி 
யமையாத தலைவாய்கள்‌ (இய) 


0214 0886 (டேட்டா பேஸ்‌) - 
தருவாய்க்‌ கோவை: தகவல்‌ 
திரட்டு. கணிப்பொறித்‌ தொகுதி 
யில்‌ சேமித்து வைக்கப்பட்‌ 
டிருப்பது. இஇில்‌ மேற்கோள்‌ 
குறிப்புகள்‌ அடங்கி இருக்கும்‌. 
எ-டு. தலைப்புச்‌ சொற்கள்‌, 
முதன்மைச்‌ சொற்கள்‌, இலக்‌ 
கியத்‌ தலைப்புகள்‌ முதவியவை 
(இய) 

0௮1௮ 6ப5 (டேட்டா பஸ்‌) - தகவல்‌ 
போக்குவாய்‌: கணிப்பொறியில்‌ 
நினவைகத்தஇுற்கும்‌ நுண்‌ 
செயல்‌ முறையாக்கிக்கும்‌ 
இடையே அமைந்த மின்வழி, 
இது ஒரு தொகுதி கம்பி 
களாலானது. இதன்‌ வழிபேப 
ஒரு சமயம்‌ ஒரு பைட்‌ வீதம்‌ இரு 
நிலைக்குறிபாடூகள்‌ செல்லும்‌. 
இக்குறிபாடுகள்‌ அமைந்த 
செய்தி புறக்கருவியத்திற்குச்‌ 
செல்லும்‌: அங்கிருந்து மீண்டும்‌ 
உள்ளே வரும்‌. பா. 800959, 


௦05 (இய) 


லெபி 1904/406௨5 (டேட்டிங்‌ 
டெக்னிக்ஸ்‌) - காலக்‌ கணிப்பு 
நுணுக்கங்கள்‌: தொல்லுயிர்ப்‌ 
படிவங்கள்‌, தொல்பொருள்‌ 
படிவங்கள்‌, பாறைகள்‌ ஆஇிய 
வற்றின்‌ வயதை உறுதி செய்‌ 


ப 


171 





யும்‌ முறைகள்‌. இவை இரு 
வகைப்படும்‌. 


1) சார்புக்‌ காலமறிநுணுக்கம்‌ 
(ரிலேட்டிவ்‌ டேட்டிங்‌): மற்ற 
மாஇரிகளோடு ஒப்பிட்டு ஒரு 
மாதிரியின்‌ வயதை உறுதி 
செய்வது. 

2) சார்பிலாக்‌ காலமறி நுணுக்‌ 
கம்‌ (அப்சல்யூட்‌ டேட்டிங்‌) : 
நம்புமையுள்ள கால அளவைக்‌ 
கொண்டு வயதை உறுதி 
செய்தல்‌. பா. றா வரு, 
[8010201146 லர (இய) 

0209௫ (டாட்டர்‌) - சேம்‌: 
1) கதிரியக்கத்தால்‌ ஏற்படும்‌ 
நியூக்ளியைடு 2) பிரிகையால்‌ 
உண்டாகும்‌ அயனி 3) சேயணு 
(ய) 

டகர ககர கா (டேவிஸ்‌ 
சேஃடி லேம்ப்‌) - தாவீது காப்பு 
விளக்கு: நிலக்கரிச்‌ சுரங்கங்‌ 
௬௯ளில்‌ வேலை செய்வோர்க்குப்‌ 
பாதுகாப்பாகவுள்ள விளக்கு. 
அம்பிரி தாவீது (1778-1829) 
என்பவரால்‌ அமைக்கப்‌ 
பட்டது. (இய) 

0 (பே) - நாள்‌: புவி தன்‌ 
அச்சில்‌ ஒரு சுற்று சுற்ற ஆகும்‌ 
காலம்‌. 24 மணி.(பு. அறி) 

ஜெ மாகோ (டே ட்ரீம்‌) - 
பகற்கனவு: ஒருவகை மனக்‌ 
கற்பனை. அளவோடு இருத்தல்‌ 
ஆக்கந்தரும்‌. அளவுக்கு மீறி 


(2 [:1: [௨] 
னால்‌ உளக்‌ குறைபாடு. 
(க.உள) 

ஸோ ரவ்வ!/ நிகாம்‌ (டே ட்ரல்‌ 
பிளாண்ட்‌) ௮ லைப்‌ 


பொழுதுத்‌ தாவரம்‌: பூப்பதற்குக்‌ 
குறிப்பிட்ட ஒளிக்‌ காலத்தை 
விரும்பாத்‌ தாவரம்‌. பா. றா௦௦ 
ஜல1௦015௱ (உயி) 

ப] 1151௦0 (டே விஷன்‌) - 
பகற்பார்வை: ஒளிர்வான பகல்‌ 
ஒளிப்பார்வை. (உய) 

டா - மீடடி: 0, ர, டெ இரு 
குளோரோ இருபினைல்‌ 
முக்குளோரோீன்‌ - இ இழு. 
படிகமற்ற வெள்ளைத்தாள்‌. 
நீரில்‌ கரையாதது. நறுமண 
அய்டிரோ கார்பன்களில்‌ கரை 
வது. 1874-டுல்‌ ஒத்தனார்‌ 
செயில்டர்‌ என்பவரால்‌ 
தொகுக்கப்பட்டாலும்‌ 1930இல்‌ 
அதன்‌ பூச்சிக்‌ கொல்லி பண்பு 
கள்‌ பால்‌ முல்லர்‌ என்பவரால்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டது. இரைப்‌ 
பை நஞ்சு. நெடிய நஞ்சு 
விளைவு கொண்டது. (ஷே) 

0௨'5 ௦0855 (டீகன்ஸ்‌ 
புராசஸ்‌) - மீகன்‌ முறை: 
குளோரின்‌ தயாரிக்கும்‌ பழைய 
முறை (ஷேதி) 

06201142110 (டீ ஆக்டிவேஷன்‌) 
- கதிரியக்க நீக்கம்‌: கஇரியக்க 
இழப்பு (இய) 

0620 0824 (டெட்‌ பீட்‌) - வெற்று 
விம்மல்‌.(இய) 


0230 


172 


02௦ 





0280 1௦203 (டெட்லோடு) - 
வெற்று எடை: பொருள்களை 
நிறுப்பதில்‌ பிழையை நீக்கப்‌ 
பயன்‌ படுவது. கணக்கில்‌ 
கொள்ளப்படாதது. (இய) 

02390 82209 (டெட்‌ ஸ்பேஸ்‌) - 
வெற்று வெளி: குறைந்த 
அல்லது சிறிது கூட உயிர்த்தலே 
நடைபெறாத பகுதஇு. இது மூச்சு 
வழியில்‌ உள்ளது. (உயி) 

ெ௦81100  (டீயரேஷன்‌) - 
காற்று நீக்கம்‌: ஒரு பொருளி 
லிருந்து காற்று அல்லது 
வளியை நீக்கல்‌. (இய) 

028௱1189௨ - டீ அமினேல்‌: ஒரு 


சேர்மத்திலிருந்து அமினோ 
தொகுதியை நீக்க உதவும்‌ 
நொதி. (வேது) 


கொ௱்கி௦ு (டீயாமினேஷன்‌) 
- அமினோ நீக்கம்‌: ஒரு கூட்டுப்‌ 
பொருளிலிருந்து அமினோ 
தொகுதியை நீக்கல்‌. (வேதி) 

கேவா (டெத்‌) - இறப்பு: சாக்காடு. 
இசுக்களில்‌ வளர்சிதை மாற்றம்‌ 
அறவே ஒடுங்குவதால்‌ ஏற்படும்‌ 
நிலை (உயி) 

0814 1219 (டெத்‌ ரேட்‌) - இறப்பு 
வீதம்‌: இறப்புத்‌ தகவு. ஒரு 
குறிப்பிட்ட மக்கள்‌ தொகையில்‌ 
தனியாட்கள்‌ இறக்கும்‌ அளவு. 
(டேயி) 

மே 8௦0119 ௬௮௭10 - 4 
புரோக்ளி அலை நீளம்‌: ஒரு 
நகருந்‌ துகளோடு தொடர்புள்ள 
அலையின்‌ அலை நீளம்‌. 


௭ ங்ா 


&- அலை நீளம்‌ ॥ - பிளாங்க்‌ 
மாறிலி. 
௱ - துகள்‌ பொருண்மை. 
94 - நேர்‌ வரைவு. 

192%டுல்‌ பிரெஞ்சு இயற்பிய 
லார்‌ டி புரோகிளி (1092) தம்‌ 
பெயரில்‌ கொண்ட அலையை 
முதன்‌ முதலில்‌ அமைத்தார்‌. 
(இய) 

௨19 - 110161 12௦0 - பை 
கக்கல்‌ கொள்கை: மின்‌ பகுளி 


களின்‌ குறிக்கோளற்ற 
நடத்தையை விளக்குங்‌ 
கொள்கை. 1923இல்‌ பீட்டர்‌ 


டிபை (1884- 1966), என்ரிச்‌ 
கக்கல்‌ ஆய இருவரால்‌ 
வெளியிடப்பட்டது. (இய) 


92021௨ - நகேன்‌: பே. 
மீத்தேன்‌ வரிசைகளில்‌ நீர்மப்‌ 
பாரபின்‌ அய்டிரோகார்பன்‌ 
(வேதி) 


0௦20212110 (டீ கேண்டேஷன்‌) 
- தெளிய வைத்து இறுத்தல்‌: 
இண்மத்தை நீர்மத்திலிருந்து 
பிரிக்கும்‌ முறை. இண்மத்தைப்‌ 
படிய வைத்து நீர்மத்தை 
ஊற்றுதல்‌ (வேது) 

0௦602100௦10/121107 (டீகார்பாக்சை 
லேஷன்‌) - கார்பாக்சைல்‌ நீக்கம்‌: 
கரிமக்‌ காடியின்‌ கார்பாக்சைல்‌ 
தொகுதியிலிருந்து கரி ஈராக்‌ 
சைடை நீக்குதல்‌ (வேத) 


02௦ 


173 


0௦6 





06037 
1) அணுச்சிதைவு 2) சுற்று 
வழிச்‌ சிதைவு (இய) 


(கமகே) - குலைவு: 


0௦௦௭௦௭8110 (டீசெரிபரேஷன்‌) 
- மூளைச்‌ செயல்‌ நீக்கம்‌: ஆய்வு 
நிலையில்‌ மூளைச்‌ செயலை 
நீக்குதல்‌. (உய) 

92019௪1 - பெரிபல்‌: அலகுச்‌ 
சொல்‌: ஒலி அல்லது மின்‌ 
குறிபாட்டின்‌ அலகு. (இய) 

0௦01002 (டெ௫ுடுவா) - விழு 
படலம்‌; பல பாலூட்டிகள்‌ 
கருவுற்றிருக்கும்‌ போது, அவற்‌ 
றின்‌ கருப்பையைப்‌ போர்த்தும்‌ 
கடித்த சளிப்படலம்‌. (உயி) 


08010/ப௦ப9 (டெ௫டுவஸ்‌ - 
உதிர்‌: 1) இலையுதிர்‌ இறகு 
2) விழும்‌: விழும்‌ பற்கள்‌. 
(உயி) 


[ச[-12716(71217:: அ (:1-11) 9) 1] (:1:111) 
(டெ௫ுிடுவஸ்‌ டீத்‌, மில்க்‌ த்‌) _ 
விழும்‌ பற்கள்‌, பால்‌ பற்கள்‌: 
நிலைப்‌ பற்கள்‌ தோன்றுவதற்கு 
முன்னுள்ள பற்கள்‌. ஓ. 
றவ கா! 19௦17. (உயி) 


60வ! ஆர்‌ (டெசிமல்‌ 
சிஸ்டம்‌) - தசமமுறை: பத்தின்‌ 
முறை. எண்‌ 10 அடிப்படையில்‌ 
அமைந்த எண்‌ முறை. இதுவே 
பொது வழக்கிலுள்ளது. 
மதிப்பை மாற்றுவது எளிது. 
25 - .25 (கணி) 

602௦, 89/6 ௦14 (டெக்ளி 
னேஷன்‌, ஆங்கில்‌ ஆஃப்‌) - 
காந்த அச்சு விலகு கோணம்‌: 


ஓரிடத்தில்‌ புவியின்‌ அச்சுக்கும்‌ 
காந்த அச்சுக்கும்‌ இடையே 
உள்ள கோணம்‌. இது புவியின்‌ 
ஓவ்வோரிடத்திலும்‌ கணக்கிடப்‌ 
பட்டுள்ளது. (இய) 
960011008௪ (டீகம்போசர்‌) - 
சிதைப்பி: இறந்த கரிமப்‌ 
பொருளைச்‌ இதைக்கும்‌ குச்‌ 
யங்கள்‌. (உயி) 
06௦௦௱10௦511௦ஈ (டீகம்பொடஓ 
ஷன்‌) ஏிதைவு: பா. ரேவ 
வா, 8005 ௦4 (வேது) 


98000ற௦பாம்‌ 1287 டீகாம்‌ 
பவுண்டு லீஃப்‌) - மீக்கூட்டிலை: 
இது மும்மடங்குச்‌ இஒறகுக்‌ 
கூட்டிலை (ட்ரைபின்னேட்‌). 
இஇில்‌ மையக்‌ காம்பிலிருந்து 
பல இரண்டங் ளைக்‌ 
காம்புகள்‌ உண்டாகி, அவை 
மீண்டும்‌ பல மூன்றாங்‌ காம்பு 
களை உண்டாக்கும்‌. அவற்றில்‌ 
பல சிற்றிலைகள்‌ இருக்கும்‌ - 
முருங்கை. (உயி) 

ெ௦்பாம்சாம்‌ (டிகம்பண்ட்‌) - 
இடைதண்டு: தரைமேல்‌ உடைக்கும்‌ 
தண்டு. அதன்‌ முனை மேல்‌ 


உயர்ந்திருக்கும்‌. நெருஞ்சி 
(உய) 

02௦பா2ா( (டிகரண்ட்‌) - தண்டுக்‌ 
மேடி: இலையடி, தன்‌ 


பொருந்து புள்ளிக்கு அப்பால்‌ 
தண்டுக்குக்‌ €ழ்‌ விரிதல்‌. (உயி) 
0200585218 (டிக்கசட்‌) - குறுக்கு 
மறுக்கு இலையமைவு: இதனை 


ஈரிலை அமைவு எனலாம்‌. ஒரு 


1 


174 


060 





கணுவில்‌ இரண்டு இலைகள்‌ 
மட்டுமே இருக்கும்‌. இதில்‌ முதல்‌ 
இணையும்‌ மூன்றாம்‌ இணை 
யூம்‌ இரண்டாம்‌ இணையும்‌ 
நான்காம்‌ இணையும்‌ ஒன்றுக்கு 
மற்றொன்று நேராக இருக்கும்‌. 
இதனால்‌ அதற்கு அப்பெயர்‌. - 
எருக்கு. (உயி) 

09126௦211௦ (டீபிகேஷன்‌) - கழி 
வகற்றல்‌: இறந்த அணுக்கள்‌, 
குச்‌ியங்கள்‌ , செரிக்காத 
உணவு ஒழஷயெவை உணவு 
வழியிலிருந்து வெளியே 
செல்லுதல்‌. (உயி) 

081801 (டிபெக்ட்‌) - குறைபாடு: 
படிகப்‌ பின்னல்‌ அமைவில்‌ 
துகள்களின்‌ கட்டுக்கோப்பான 
அமைப்பில்‌ காணப்படும்‌ ஒழுங்‌ 
இன்மை, புள்ளிக்‌ குறைபாடு 
கள்‌, வரிக்‌ குறைபாடுகள்‌ என 
அது இரு வகைப்படும்‌. (வேடு) 

0818018 01 (ஈா௨06 (டிபெக்ட்ஸ்‌ 
ஆஃப்‌ இம்மேஜ்‌) - உருக்குறை 
பாடுகள்‌: இவை நிறப்‌ பிறழ்ச்டு 
யும்‌ (குரோமேட்டிக அபரே 
ஷன்‌) கோளப்‌ பிறழ்ச்டுயும்‌ 
(ஸ்பெரிகல்‌ அபரேஷன்‌) 
ஆகும்‌. முனனதைக்‌ இரவுண்‌ 
கண்ணாடியிலான குவி 
வில்லையையும்‌ பிளிட்‌ கண்‌ 
ணஊாடியிலான குழி 
வில்லையையும்‌ பயனபடுத்இிப்‌ 
போக்கலாம்‌. பின்னதை வட்ட 
அல்லது. வளைய வடிவத்‌ 
தடைகளைப்‌ பயன்படுத்தியும்‌ 
குறுக்கு வட்டமான வில்லை 


பயன்‌ படுத்தஇயும்‌ 
போக்கலாம்‌. (இய) 


களைப்‌ 


(டெபி 
குறை 


ியாவு 68/5௪85ஃ5 
ஷயன்்‌ச டிசீசஸ்‌) -- 
நோய்கள்‌: ஊட்ட உணவில்‌ 
வைட்டமின்கள்‌ குறையும்‌ 
பொழுது ஏற்படும்‌ நோய்கள்‌. 
காட்டாக, வெட்டமின்‌ பி குறை 
வதால்‌ பெரிபெரி நோய்‌ 
ஏற்படும்‌. (உயி) 

0610042ம்‌ (மிபோலியண்ட்‌) - 
இலையுிிர்‌ தூண்டி: இலைகள்‌ 
இயல்பாக உதிர்வதற்கு முன்‌ 
னரே உதிரச்‌ செய்யும்‌ வேடுப்‌ 
பொருள்‌. (உயி) 

0610165181(101 (டீபாரஸ்டேஷலஃப்‌ 
- காடழித்தல்‌: காடுகளை 
வெட்டி நீக்குதல்‌. அணைக்கட்டு 
தல்‌, தொழில்‌ வயமாதல்‌, 
வீடுகட்டுதல்‌ முதலியவற்றால்‌ 
காடுகள்‌ அழிக்கப்படுதல்‌. 
இயற்கைச்‌ செல்வம்‌ அழிவதால்‌ 
இது நாட்டுக்குப்‌ பெருங்கேடு. 
ஒ. 210ாஷ512ய௦0. (உயி) 

06081௨7210 (டிஜெனரேஷன்‌) 
- நிதைதல்‌: ஓர்‌ உயிரியின்‌ 
உறுப்பு இழப்பு அல்லது 
வேலை இழப்பு. (உயி) 

8௨01ப1ர4௦ஈ, லி வர்£ர 
(டெக்குளிடிஷன்‌, ஸ்வோலோ 
யிங்‌) - விழுங்கல்‌: தொண்டை 
யில்‌ உணவு செல்லுதல்‌. இது 
ஒரு மறிவினை. (உ௰) 

0297802101 _... (டிகரடேஷன்‌) 
நிலை இறக்கம்‌: இது ஒரு வேதி 


060 


0௨1 





வினை. இதில்‌ வழக்கமாக ஒரு 


மூலக்கூறு படிநிலைகளில்‌ 
எளிய மூலக்‌ கூறுகளாகச்‌ இதை 
யும்‌. எஈடு. அமைடுகளின்‌ 


ஆஃப்மன்‌ நிலை இறக்கம்‌. 
(வேதி) 

0௨0026 (டிகிரி) - பாகை: 
1) கோண அலகு. 2) வெப்ப 
நிலை அளவையிலுள்ள இடை 
வெளி. (இய) 

0601668 014 11660௦1 (டிஒிரிஸ்‌ 
ஆஃப்‌ ப்ரீடம்‌) - தற்படிகள்‌: 
தனிவரைகள்‌. தனிப்பட்ட வழி 
களில்‌ துகள்கள்‌ ஆற்றலைக்‌ 
கொள்ளும்‌ முறை. ஈலியம்‌, 
ஆர்கன்‌ முதலிய ஓரணு வளி 
களில்‌ அணுக்கள்‌ மூன்று மாறு 
நிலைத்‌ தற்‌ படிகளைக்‌ கொண் 
டுள்ளன. (இய) 

செொ்ர்க0ோர்‌ ர்க (டெடிசெண்ட்‌ 
புரூட்ஸ்‌) - பிளவுறு கனிகள்‌: 
பிளவுறு கனிகள்‌, பிளவுறாக்‌ 
கனிகள்‌ என உலர்கனிகள்‌ 
இருவகைப்படும்‌. இவற்றில்‌ 
பிளவுறு கனிகளில்‌ சுவர்‌ 
தெறித்து விதைகள்‌ வெளி 
வரும்‌. இது பருப்புக்‌ கனி, 
ஒருபுற வெடி கனி எனப்‌ பல 
வகைப்படும்‌. எ-டு கருவேலங்‌ 
காய்‌, எருக்கு, வெண்டை. 

ெொடுள்241௦1 (டிகைட்ரேஷன்‌) - 
நீர்நீக்கல்‌: ஒரு பொருளி 
லிருந்து நீரை வெளியேற்று 
தல்‌. (வேது) 

ொடும்‌௦021859 - டிகைட்ரோ 
ஐனேஸ்‌: - ஓர்‌ உயிர்வளி ஏற்றி 


0611பபரரு 


9௨1925௦௨௭௦ 


811௨- டெல்டா: 


நொதி. ஒரு வடிபொருளி 
விருந்து நீர்வனியை நீக்குவதி 
னால்‌, அதை இந்நொஇு உயிர்‌ 


வளி ஏற்றம்‌ செய்லறது. 
(வேதி) 
[1:11:11 ப ( 


லேமி 
னேஷன்‌) - 1) படையுதிர்தல்‌: 
உயிரியின்‌ கண்ணறை அடுக்கு 
உஜுர்தல்‌ 2) படலமாதல்‌: ௧௬ 
வளர்ச்சியின்‌ பொழுது, கருக்‌ 
கோளத்தில்‌ கண்ணறைகள்‌ 
நெருங்‌ஒப்படலமாக அமைதல்‌ 
(உயி) 


(டெலி 
ன்்‌கொயின்‌*) - நெறி பிறழ்வு: 
குழந்தை, காளைப்‌ பருவத்‌ 
தினர்‌ ஆலஒியோரின்‌ செயலைக்‌ 


குறிப்பது. சடங்குகளுக்குப்‌ 
புறம்பான சமூக நலமற்ற 
செயல்களில்‌ ஈடுபடுவதைக்‌ 
குறிக்கும்‌. *தீயதே நல்லது” 


என்னும்‌ செயல்‌ நிலையைக்‌ 
கொண்டது. (௧. உள) 


(டெலிகுய 
சென்ஸ்‌) - நீர்த்தல்‌: 1) தற்‌ 
பகுப்பு மூலம்‌, படிப்படியாகத்‌ 
இசு கரைதல்‌ 2) ல படிகங்கள்‌ 
நீரை ஈர்த்தல்‌ எ-டு. சுட்ட சுண்‌ 
ணாம்பு. (வேது) 


ஆற்றின்‌ தொடு 
வாய்ப்‌ பகுதியில்‌ அமையும்‌ 
முக்கோண வடிவமுள்ளதும்‌, 
சமமானதும்‌, செழிப்புமுள்ளது 
மான வண்டல்மண்‌ பகுதி. 
எ-டூ காவிரி டெல்டா. (பு. அறி) 


(1:10 


ளோ 





௨ோ௱௦0ப(2(1௦0 மீமாடுலேஷன்‌) 


- பண்பிறக்கம்‌: பண்பேற்றம்‌ 
பெற்ற ஊர்தி அலையிலிருந்து 
செய்தியைப்‌ பிரிக்கும்‌ முறை. 
(இய) 
ோ௱௦0்ப12100 (டீமாலேட்டர்‌) - 
பண்பிறக்கி: பண்பேற்றம்‌ 
பெற்ற ஊர்தி அலையிலிருந்து 
செய்தியைப்‌ பிரிக்கும்‌ கருவி. 
(இய) 
0௦21பாஉ (டீநேக்சர்‌) - இயல்பு 
-  பண்பியல்பு மாற்றம்‌ 
அல்லது மெத்தனால்‌, பைரி 
டின்‌ முதலிய இல்பு நீக்கி 
களைச்‌ சேர்த்து, ஈத்தைல்‌ ஆல்க 
காலைக்‌ குடிப்பதற்குத்‌ தகுதி 
யற்றதாக்குதல்‌. (வேதி) 
சோளா, ள்‌! (டெண்ட்‌ 
ரான்‌, டெண்ட்ரைட்‌) - இளை 
யன்‌: ஒரு நரம்பணுவிலிருந்து 
கிளைக்கும்‌ இழை. கண்ணறை 
உடல்‌ நோக்கித்‌ துடிப்புகளை 
எடுத்துச்‌ செல்லுதல்‌. செய்டுப்‌ 
போக்குவரத்டில்‌ இன்றி 
யமையாப்‌ பகுதி. (உயி) 
௪௦ு/8110 (மீநர்வேஷன்‌) 
நரம்பு ளதைதல்‌: உடலின்‌ ஒரு 
பகுதியிலுள்ள நரம்பு 
ஈதைந்து,  அந்நரம்பிலுள்ள 
உறுப்பு நலிதல்‌. (உயி) 
ளோொ!!!12201௦ (மநெட்ரி 
பிகேஷன்‌) - நைப்ரேட்டூ நீங்கு 
தல்‌ ஒலை குச்சியங்களின்‌ 
உயிர்ப்பினால்‌ மண்ணிலி 


ரக! 


வொ 


ருந்து நைட்ரேட்டு உப்புகள்‌ 
நீங்குதல்‌. (உயி) 


821517 (டென்‌ ட்டி) - அடர்த்து: 


ஒரு பொருளின்‌ அலகு பரும 
னின்‌ பொருண்மை. அதாவது, 
ஒரு கன செண்டிமீட்டர்‌ 
பொருளின்‌ எடை 1 இராம்‌ ஒரு 
கன சென்டி மீட்டர்‌ பாத 
ரசத்தின்‌ எடை 13,& இராம்‌. 


இஃது  அலஇூல்‌ குறிக்கப்‌ 
படுவது. அடர்த்தி அதிகமாக 
அதிகமாகப்‌ பொருள்களின்‌ 


எடையும்‌ அல்லது கனமும்‌ 
அதிகமாகும்‌. குறையக்‌ குறைய 
கனம்‌ குறையும்‌. ஒ. 191211/9 
வோடு (இய) 

ராப (டெண்டல்‌ 
பார்முலா) - பல்லமைவு வாய்‌ 
பாடு: பா. சொரி (உயி) 


பொர12ப1219 (டெண்டிகுலேட்‌) - 


பல்‌ விளிம்பு: பல்‌ போன்று 
இலை விளிம்பு இருத்தல்‌ - 
செம்பருத்தி உயி) பா. !68ம 
௱வுுாா. 


(டெண்டிஷன்‌) - 
பல்லமைவு: தாடையில்‌ பற்கள்‌ 
அமைந்திருக்கும்‌ முறை. 
இம்முறையைக்‌ குறிக்கும்‌ வாய்‌ 
பாடு பல்லமைவு வாய்பாடு 
(டெண்டல பார்முலா). மனிதப்‌ 
பல்லமைவு வாய்பாடு பின்வரு 
மாறு 


2123 
2123 


ச 


177 


5 





இது தாடையின்‌ ஒரு பாதி 
யிலுள்ள பற்களைக்‌ குறிக்கும்‌. 
முதலில்‌ இருப்பது வெட்டுப்‌ 
பல்‌, இரண்டாவது கோரைப்‌ 
பல்‌, மூன்றாவது கடைவாய்‌ 
முன்‌ பல்‌, இறுதி கடைவாய்‌ 
பின்‌ பல்‌. மேல்‌ வரிசையை 2 
ஆல்‌ பெருக்க 16 பற்களும்‌ 
(வெ.ப. 4, கோ.ப. 2, க.மு.ப. 4, 
க.பி.ப. 6. 8ீழ்வரிசையை 2 
ஆல்‌ பெருக்க 1 6 பற்களும்‌ ஆக 
32 பற்கள்‌ வரும்‌. (உயி) 
ொ!!110௨. (டெண்ட்ரிபைஸ்‌) - 
பல்துலக்கி: பல்லைத்‌ துலக்கப்‌ 
பயன்படும்‌ பொருள்‌ - பற்‌ 
பொடி, பற்பசை (உயி) 
06௦8௦1௧158 ர ட.” ன 
நாற்றம்‌ நீக்கி கள்‌: நாற்றத்தைப்‌ 
போக்கும்‌ பொருள்கள்‌ எ-டு. 
பினாயில்‌, பொட்டாசியம்‌ 
பர்மாங்கனேட்‌. (வேதி) 
96£2௦181122110 (டீபோலரை 
சேஷன்‌) ௬௬ முனைப்படூதல்‌ நீக்‌ 
கம்‌: 1) தசையணு, நரம்பணு 
ஆஒியவற்றின்‌ படலத்துற்‌ 
இடையே நிலவும்‌ அழுத்த 
வேறுபாட்டைக்‌ குறைத்தல்‌. 
அதாவது, நிலைப்பு அழுத்‌ 
தத்தைக்‌ குறைத்தல்‌. 2) முதல்‌ 
மின்‌ கலத்தில்‌ முனைச்‌ 
செயலை போக்குதல்‌. முனைப்‌ 
படுதல்‌ நீக்கு (போலரைசர்‌) 
மாங்கனீஸ்‌ ஈராக்சைடு (இய) 
0602018158 (டீபோலரைசர்‌ 
முனைப்படூதல்‌ நீக்க: பா. 
0620121220. (இய) 
௮.௮.13 


0620511101 (டெப்பா௫ுஷன்‌) - 


படிதல்‌: புவி மேற்பரப்பில்‌ 
பொருள்கள்‌ இறுகல்‌ (பு. அறி) 


டொ௦௧௨௪/௦॥ (டிப்ரஷன்‌) - 
தாழ்வழுத்தம்‌: காற்றுவெளி 
அழுத்தம்‌ குறைந்து மழையும்‌ 
புயலும்‌ உண்டாதல்‌. (இய) 

4௪ம்‌ பார்‌ (டிரைவ்டு யூனிட்‌) 
௩ வழியலகு: அடிப்படை அலகு 
களை ஒட்டி வரையறை 
செய்யப்படும்‌ அலகு. எ-டு 
நியூட்டன்‌ என்பது இலோூராம்‌ 
மீட்டர்‌ வினாடி* என வரை 
யறுக்கப்படுகிறது. பா. 
ர்பர்ககெொளார்ல! பார. (இய) 

௨ெொ௱ஃுி 66 (டெொ்மல்‌ போன்‌) 
தோல்‌ எலும்பு. படல எலும்பு. 
(உ௰) 

ப (டெரமடாலஜி) - 
தோலி யல்‌: தோல்‌ நோய்கள்‌. 
அவற்றை இனமறிதல்‌, பண்டு 
வம்‌ செய்தல்‌ ஆகியவற்றை 
ஆராயும்‌ துறை. (மரு) 

சொ௱!/5, 001, 005 (டெரர்‌ 
மிஸ்‌, கோரியம்‌, குயூட்டிஸ்‌) - 
அடித்தோல்‌: இதில்‌ 


நார்ப்‌ 
பிணைப்புத்துசு, குருஇக்‌ 
குழாய்கள்‌ முதலியவை 
இருக்கும்‌. (உயி) 


65௨1121101 (டீசலைனேஷன்‌) 
அட உப்பு நீக்கல்‌: குடிநீர்‌ பெற 
அல்லது சாகுபடிசெய்யக்‌ கடல்‌ 
நீரிலிருந்து உப்பைப்‌ போக்கு 
தல்‌. (வேதி) 


068 178 சொ 





988௩ (டெசர்ட்‌) பாலைவனம்‌: 0612981 (டிட்டர்ஜண்ட்‌) - 
பெரிய வட்டாரச்‌ சமுதாயம்‌. அழுக்கு £ கரைப்பானின்‌ 
குறைந்த மழையும்‌ மிகக்‌ (நீரின்‌) துப்புரவாக்கும்‌ 


குறைந்த தாவர வளமும்‌ செயலை உயர்த்தும்‌ பொருள்‌ - 
உள்ளது. யாவரும்‌ நன்கு சவர்க்காரம்‌. (வேது) 

அறிந்த பாலைவனம்‌ சகாரா | பலி 0௨5 (டிட்டோ 
பாலைவனம்‌ (உ௰) னேட்டிங்‌ கேஸ்‌) - வெடிப்பு 


0898102110 (டெசிகேஷன்‌) - வளி: உயிர்‌ வளியும்‌ நீர்வளியும்‌ 


உலர்த்தல்‌: ஒரு பொருளி 1 : 2 என்னும்‌ வீதத்தில்‌ சேர்ந்த 
லிருந்து ஈரத்தைப்‌ போக்குதல்‌ கலவை. மின்னாற்‌ பகுத்தலால்‌ 
(ஷே) கிடைப்பது. இதை எரிக்க, 
3958102107 (டெடுகேட்டா) - | அதுவாக வெடித்து மீண்டும்‌ 


நீராகும்‌. (வேது) 

241105 (டெட்ரிடஸ்‌) - ரதைவுக்‌ 
கூளம்‌: 1) ஒதையுந்‌ தாவரங் 
களிலிருந்தும்‌ விலங்குகளி 
லிருந்தும்‌ உண்டாகும்‌ கரிமக்‌ 


உலர்த்தும்‌ பாண்டம்‌: வேதிப்‌ 
பொருள்களை உலர்த்துவதற்‌ 
குரிய கருவியனமப்பு. இக்‌ 
கண்ணாடிக்‌ கலத்தில்‌ ஈரடுக்‌ 
குள்ளது. மேலே மூடப்பட்டிருக்‌ 


கும்‌. இடுக்கில்‌ ஈரத்தை கூளம்‌. 2) இயற்கை முறை 
உறிஞ்சக்‌ கால்சியம்‌ ஆக்சைடு களால்‌ முன்னுள்ள பாறை 
இருக்கும்‌. மேலடுக்கில்‌ களிலிருந்து பெறப்படும்‌ 
வைக்கப்பட்ட இண்மங்கள்‌ ஈரம்‌ தொகுதியற்ற படிவுகள்‌ (பு. 
நீக்கப்படும்‌. (வேதி) அறி) 

09511ப014௦ 0151111210 (டெஸ்ட்‌ கெட்டு - டயூட்டிரியம்‌: 
ரக்டிவ்‌ டிஸ்டிலேஷன்‌) - கன நீர்‌ வளி. (வேதி) 
சிதைத்து வடித்தல்‌: காற்றுப்‌ | ச௦1ச10ஈ (டிவியேஷன்‌) - திரிபு: 


புகாக்‌ கலத்தில்‌ நிலக்கரியைப்‌ 
போட்டு நன்கு வைப்பப்படுத்த, 
நிலக்கரி பிரிந்து பல பொருள்‌ 
களின்‌ ஆவிகளை வெளி 
விடும்‌. இவற்றை வடித்துப்‌ 
பகுத்தல்‌ வாயிலாகப்‌ பிரிக்க 
லாம்‌. (வேதி) 


9610010 (டிடெக்டர்‌) - பிரித்‌ 


தறிவி: பிரித்தறியுங்‌ கருவி. 
(இய) 


விலக்கம்‌. ஒளிமறிப்பு அல்லது 
விலகலால்‌ கர்‌ இரும்புதல்‌. 


கதிரானது இிசைமாறுங் 
கோணம்‌ இரியுங்‌ கோணம்‌ 
எனப்படும்‌. திரிபடையாக்‌ 


கதிரின்‌ தஇரிபுக்‌ கோணம்‌ 0 
(இய) 


ன லிக்‌ ய 1) கருவி 


ய்மைபபு: கருவித்‌ 
ர ஒ. 188 ப௱௦ா(6 


013 





௦வ௦!/லா- டிவோனியன்‌: தொல்‌ 
லுயிர்‌ சார்ந்த புவிவளரியல்‌ 
காலம்‌. 395 மில்லியன்‌ ஆண்டு 
களுக்கு முற்பட்டது. இக்காலப்‌ 
பாறைகளில்‌ மாடிகள்‌ மீன்கள்‌ 
ஆகியவற்றின்‌ புதைபடிவங்கள்‌ 
காணப்படுகின்றன. (பு. அறி) 


024 0௦111 (டியூ பாயிண்ட்‌) - 


பனிறிலை: காற்றிலுள்ள 
நீராவி நிறைவுறும்‌ வெப்ப 
நிலை. வெப்பநிலை குறையும்‌ 
பொழுது, இந்நிலையில்‌ 
நீராவி குளிர்ந்து நீர்த்துளி 
களாகும்‌. (இய) 


0௧கா 128 - இவார்‌ குடுவை: 
குளிர்ப்பொருள்களையும்‌ 
வெப்பப்பொருள்களையும்‌ 
சேமித்து வைக்கப்‌ பயன்படூங்‌ 
கலம்‌. 1872இல்‌ பிரிட்டிஷ்‌ 
இயற்பியலார்‌ சர்‌ ஜேம்ஸ்‌ இவார்‌ 


008 ஐ௦!ார்‌ ரர டியூ 
பாயிண்ட்‌ ஹைக்ரோமீட்டர்‌) - 
பனிநிலை ஈரநிலைமானி: 
பனிநிலை உறுஇிசெய்யும்‌ 
கருவி. வெள்ளிக்‌ கலத்தில்‌ 
ஆவி குளிர்ச்சி செய்யப்படும்‌ 


(1842 - 1923) என்பார்‌ பொழுது, அது எவ்வெப்ப 
அமைத்தது. வாணிபப்‌ பெயர்‌ நிலையில்‌ சுருங்குறறைதோ 
அவ்வெப்பநிலையை  அளப்‌ 


பதன்‌ மூலம்‌ இந்நிலை உறுதி 
செய்யப்படூஒறெது. (இய) 

ெய2 - டெக்ஸ்ட்ரான்‌: நீராற்‌ 
பகுக்கும்‌ பொழுது குளுகோஸ்‌ 
அலகுகளை ஈனும்‌ பன்மச்‌ 
சர்க்கரை. (வேடு) 

8018 - டெக்ஸ்ட்ரின்‌: ஸ்டார்ச்‌ 
ஒன்‌ பகுதி. நீராற்பகுப்பால்‌ 
கிடைக்கும்‌ பன்மச்‌ சர்க்கரை. 





(வேதி) 

0211099 - டெக்ஸ்ட்ரோஸ்‌: 
3. பளபளப்புக்‌ கண்ணாடி ளே..,௦.. குளுகோஸ்‌ அல்லது 
வெப்பக்குடுவை. கடத்தல்‌, கொடி முந்திரிச்‌ சர்க்கரை. 
சுழற்சி, கதிர்வீசல்‌ முறைகளில்‌ இனிய வெண்ணிறப்படிகம்‌. 
வெப்பம்‌ இழத்தல்‌ இதஇுல்‌ பழப்பாதுகாப்புப்‌ பொருள்‌. 
தடுக்கப்படுகிறது. (இய) லு இனிப்பாக்கு. 


சொ டியூ - பனி: குளிர்ந்த 
பரப்பில்‌ காற்றிலிருந்து நீர்த்‌ 


0120௦189 (டயபடிஸ்‌) - நீரிழிவு: 
துளிகள்‌ சுருங்குதல்‌. (இய) 


சர்க்கரை நோய்‌. மாப்பொருள்‌ 


014 


014 





வளர்சிதை மாற்றக்‌ குலைவில்‌ 
ஏற்படும்‌ மரபுவழி நோய்‌. 
உணவுக்‌ கட்டுப்பாடு, ஊடு 
போட்டுக்‌ கொள்ளுதல்‌ ஆகிய 
இரண்டின்‌ மூலமே கட்டுப்‌ 
படுத்தலாம்‌. (உயி) 
8800௦5/8 (டயக்னாசிஸ்‌) - 
1) நோயறிதல்‌: நோய்க்‌ கார 
ணத்தை அறிதல்‌. (மரு) 
2) குறையறிதல்‌: பிழைகளை 
அறிதல்‌ (௧. உள) 
0180910810 1881 (டயக்னாஸ்டிக்‌ 
டெஸ்ட்‌) - குறையறிதேர்வு: 
குறைகளுக்குரிய காரணத்தை 
அறிதல்‌. (௬. உள) 
04பாக5/8 (டயகினிசுஸ்‌) - 
கதிரிழை நிலை குன்றல்‌ 
பிரிவின்‌ முதல்‌ நிலையில்‌ 
காணப்படும்‌ கடைசி நிலை. 
பா. (௦516. 


0141! 98/98 (டயல்‌ காஜ்‌) -- 
முகப்பளவி: மீ உயர்‌ அழுத்தங்‌ 
களை அளக்கப்பயன்‌ படுங்‌ 
கருவி. போர்டன்‌ அளவி என்று 
பெயர்‌. (இய) 

921/5 (டயலிஎஸ்‌) - ஊடு 
பருப்பு: 1) ஒரு வழிப்‌ பரவல்‌ 
படலம்‌ வழியாகத்‌ தேர்வு 
விரவல்‌ மூலம்‌ அமினோ 
காடிகள்‌ முதலிய இறு மூலக்‌ 
கூறுகளிலிருந்து புரதம்‌ 
முதலிய பெரிய மூலக்கூறுகள்‌ 
பிரிக்கப்படும்‌ முறை 2) குருதி 
யிலிருந்து கழிவுகளை 
இயற்கையில்‌ இறுநீரகம்‌ பிரிக்‌ 


0 1820 


கும்‌ முறை. சிறுநீரகம்‌ பழுது 


படுமானால்‌, இப்பிரிப்பு 
செயற்கைச்‌ இறுநீரக மூலம்‌ 
நடைபெறும்‌. இது ஓர்‌ எந்திரம்‌. 
(உய) 


பாரம்‌ (டயமண்ட்‌) - வைரம்‌: 


கரியின்‌ புறவேற்றுரு. மிகக்‌ 
௯டினமானது. எல்லாக்‌ கரைப்‌ 
பான்களிலும்‌ கரையாது. 
உருகு நிலை 7350” செ. மின்‌ 
சாரத்தையும்‌ வெப்பத்தையும்‌ 
கடத்துவது. கண்ணாடியைத்‌ 
துண்டிக்கப்‌ பயன்‌ படுவது. 
அணிகலன்களிலும்‌ பயன்படு 
வது. இதன்‌ தூய்மை கேரட்டில்‌ 
கூறப்படுவது. பா. வோ2்‌. (இய) 


91808058உ (டயபாஸ்‌) - வினை 


ஒடுக்கம்‌: செயலற்ற நிலையும்‌ 
வளர்ச்‌ குறை நிலையுமாகும்‌. 
இடல்‌ வளர்‌ஒதை மாற்றம்‌ 
அதக அளவுக்குக்‌ குறைகிறது. 
இது பல முட்டைகளிலும்‌ 
கூட்டுப்பு(ழ நிலையிலும்‌ 
காணப்படுவது. பாதக மாரிக்‌ 
கால நிலைகளைத்‌ தாக்குப்‌ 
பிடிக்க இது ஒரு நுட்பமாகும்‌. 
யி) 

(டயபிரம்‌) க 
குறுக்குத்தட்டம்‌: உதர விதானம்‌: 
1) பாலூட்டிகளின்‌ மார்பையும்‌ 
வயிற்றையும்‌ பிரிக்கும்‌ மிகப்‌ 
பெரிய தசை. பாலூட்டிகளுக் 
குரிய பண்புகளில்‌ இதுவும்‌ 
ஒன்று. (உயி) 2. மையத்துளை 
கொண்ட உலோகத்தகடு. ஒளிப்‌ 
படக்‌ கருவி முதலிய ஒளிக்‌ 


1871 0 





91௪ 
கருவிகளில்‌ உள்வரும்‌ 
ஒளியைக்‌ கட்டுப்படுத்துவது. 
இய) 


பெர 8 (டயபிஓஸ்‌) - நெடுந்‌ 
தண்டூ: புறத்துறுப்பு எலும்பின்‌ 
உருள்‌ தண்டூ (உயி) 

2௦6௮ (டயோரியா) ன 
வயிற்றுப்போக்கு: மலம்‌ நீர்ம 
மாகச்‌ செல்லுதல்‌. வயிற்றுக்‌ 
கோளாறு. ஒ. ே82ாரு 


கொ1ரா௦516 (டயதுரோடுஸ்‌) - 
சுழல்மூட்டூ: எத்தசையிலும்‌ 
தடையின்றி இயங்கும்‌ மூட்டு. 
(உயி) 

0185201௨- டயஸ்போர்‌: அலுமினி 
யம்‌ ஆக்சைடம்‌ அலுமினியம்‌ 
அய்டிராக்சைடும்‌ சேர்ந்த 
கலவை. &/0.014. (வேதி) 

01251256 - டயஸ்டேஸ்‌: விதை 
முளைக்கும்‌ பொழுது உண்‌ 
டாகும்‌ நொடு. மாவிலுள்ளது. 
ஸ்டார்ச்சை மால்டோசாகவும்‌ 
பின்‌ மால்டோசை டெக்ஸ்ட்‌ 
ரோசாகவும்‌ மாற்றுவது. 
கணைய நீரில்‌ காணப்படுவது. 
வேறு பெயர்‌ அமிலேஸ்‌. 
சுருக்கமாக, ஸ்டார்ச்சைச்‌ 
சர்க்கரையாக்குவது. (வேதி) 

0135185185 (டயஸ்டேசிஸ்‌) - நழு 
வல்‌: 1) உண்மையான மூட்டு 
இல்லாத இயுல்பான இரு 
எலும்புகளைப்‌ பிரித்தல்‌. விலா 
எலும்புகள்‌ போன்று இரு 
இணைந்த எலும்புகளையும்‌ 
பிரித்தல்‌. 2) இதயச்சுருக்கத்‌ 


திற்கு முன்‌ இதயச்‌ சுழற்மியில்‌ 
உண்டாகும்‌ ஓய்வுறிலை (உய) 
01851012 (டயஸ்டோல்‌) - இதய 
விரிவு: இதயச்‌ சுழற்சியின்‌ ஒரு 


பகுதி. இதில்‌ இதயக்‌ 
€ழறைகளில்‌ குருதி நிரம்பும்‌. 
(உயி) 
ப1ச1௦௱ (டயாட்டம்‌) 1) ஈரணு: 
ஈரணுக்களைக்‌ கொண்ட மூலக்‌ 
கூறு. எ-டு. குளோரின்‌ 2) செம்‌ 
பதியம்‌: ஓரணு அமைப்புடைய 
பாசி. மிதக்கும்‌ தாவரத்தின்‌ 
பெரும்‌ பகுதி. உணவுச்‌ 
சங்கிலியில்‌ சிறப்பிடம்‌ பெறு 
வது. (உயி) 


0182012210 (டையசோடை 
சேஷன்‌) - டையசோவாக்குதல்‌: 
நறுமண அமைன்‌ (ஆனி 
லைன்‌) குறைந்த வெப்ப 
நிலையில்‌ நைட்டிரசக்‌ காடி 
யோடு வினையாற்றுதல்‌. 
(வேது) 


810116 (டைசென்ட்ரிக்‌) - இரு 
மையப்‌ படி: இரு மையப்‌ படி 
களைக்‌ கொண்ட நிறப்புரி. 
(உயி) 


ப1௦௨51ப௱ (டைசே௫ியம்‌) - இரு 
இளைக்‌ கொத்து: முடிவற்ற 
பூக்கொத்தின்‌ ஒரு வகை. இல்‌ 
முதலச்சு ஒரு பூவில்‌ முடியும்‌. 
இப்பூவில்‌ இரு காம்புச்‌ ஏிதல்‌ 
கள்‌ ஒன்றொன்று மற்றொன்‌ 
றுக்கு எதிராக இருக்கும்‌. 
இதிலிருந்து மூன்று பூக்கள்‌ 
கொண்ட கொத்து ஒவ்வொரு 


92 






பக்கத்திலும்‌ உண்டாகும்‌. - 
இலவம்‌ பஞ்சு (உயி) 
ொாரு௦௨௦ப8 (டைடளமீடி 
யஸ்‌) - இதழ்வட்டப்‌ பூ: புல்லி 
வட்டம்‌ அல்லிவட்டம்‌ ஆதிய 
இரண்டையும்‌ கொண்ட பூ. 
(உயி) 


010௦08 (டைக்கோகமி) - 
இருநிலை முடுர்ச்சி: ஈரினப்‌ 
பூக்களின்‌ மகரந்தப்பையும்‌ 
கலும்‌ வேறுபட்ட காலங்களில்‌ 
முதிர்ச்சி அடைதல்‌. சூரியகாந்தி 
யில்‌ மகரந்தப்‌ பை முதலிலும்‌ 
வாழையில்‌ சூல்முடி முதலிலும்‌ 
முதிர்ச்‌யடைதல்‌. இது அயல்‌ 
மகரந்தச்‌ சேர்க்கை உண்டாகும்‌ 
வழிகளுள்‌ ஒன்று. (உய) 

910௦1௦௬௦௦8 (டைகாட்டமஸ்‌) - 
இருகிளைப்பு: இடல்‌ முனை 
மொட்டு கவைபோல்‌ பிரிந்து 
இரண்டு களைகளை உண்டாக்‌ 


கும்‌. எ-டு. அத்தி. (உய) 
சொ (டைகிராய்சம்‌) - 


மாறுநிறப்பாடு: செலுத்தப்பட்ட 
ஒளியில்‌ வேறுபட்ட இசை 
களில்‌ நோக்க, இரு விலகல்‌ 
படிகங்கங்கள்‌ மாறுபட்ட நிறங்‌ 


களை வெளிப்படுத்தும்‌. 
(வேதி) 


0216 (டைகுரோமேடம்‌) - 
இருருரோமேட்டூ: இரு குரோமிகக்‌ 
காடி உப்பு. இரு குரோமிய 
அணுக்களைக்‌ கொண்டது. 


(வேதி) 


(௦௦5௦6005 


012 





பொக! (டோக்ரோமேட்டிக்‌) 


- இரு நிறப்பாடூ: ஒரே வகை 
யின்‌ வேறுபட்ட இரு தனி உயிரி 
களில்‌ காணப்படும்‌ இரு நிறங்‌ 
கள்‌. (வேதி) 

(டைக்ரோ 
ஸ்கோப்‌) - இருநிற நோக்கி 
படிகங்களின்‌ வண்ணக்‌ 
கோலத்தை அறியப்‌ பயன்படுூங்‌ 
கருவி. (வஷேஷி) 


0௨௦0111௦05 (டெக்ளினஸ்‌) - பால்‌ 


வேறுபாடு: ஆணுறுப்புகளும்‌ 
பெண்ணுறுப்புகளும்‌ வேறு 
பட்ட தாவரங்களில்‌ அமைந்‌ 


திருத்தல்‌. பால்‌ உறுப்புகள்‌ 
தனித்தனியே இருப்பதால்‌, 
இதை ஒருபால்‌ என்றும்‌ 
கூறலாம்‌. எ-டு. தென்னை. 
(உயி) 

91௦௦0180௦8  (டைகாட்டிலி 
டோணே) - இருவித்திலைத்‌ 


தாவரங்கள்‌: இரு விதையிலைத்‌ 
தாவரங்கள்‌. விதை உறை 
மூடிய தாவரங்களின்‌ ஒரு 
பிரிவு. கருவில்‌ இரு விதை 
யிலைகள்‌ இருக்கும்‌. வலைப்‌ 
பின்னலுள்ள இலைகள்‌. பூப்‌ 
பகுதிகள்‌ நான்கு அல்லது 
அவ்வைந்து என இருக்கும்‌. 
எ-டு அவரை, துவரை. (உயி) 


9! 61201110 (டை எலக்ட்ரிக்‌) - 


மின்கடத்தாப்‌ டபாருள்‌: ஒருமின்‌ 
தேக்கியில்‌ கடத்தும்‌ பரப்பைப்‌ 
பிரிக்கும்‌. மின்‌ கடத்தாப்‌ 
பொருள்‌. (இய) 


01௦ 





01௪5௪1 ஊாராச - டீசல்‌ எந்திரம்‌: 
பெரிய உந்து வண்டிகள்‌ 
அனைத்திலும்‌ பொருத்தப்பட்ட 
எந்திரம்‌. 1892இல்‌ ஜெர்‌ 
மானிய நாட்டைச்‌ சார்ந்த டீசல்‌ 
என்பவரால்‌ அமைக்கப்பட்டது. 
எரிபொருள்‌ டீசல்‌ எண்ணெய்‌. 
அகக்‌ கனற்ி எந்திரம்‌ 
போன்றே வேலை செய்வது. 
ஒரே வேறுபாடு இதுவே. 
கலவை உயாக்கியும்‌, மின்‌ 
பொறிக்‌ கட்டையும்‌ இரா. அதிக 
அழுத்தத்திலும்‌ வெப்பநிலை 
யிலும்‌ டீசல்‌ எரிய வல்லது. நீர்‌ 
மூழ்கிக்‌ கப்பல்கள்‌, புகை 
வண்டிகள்‌ முதலியவற்றை 
இயக்கப்‌ பயன்‌ படுவது. (இய) 

91 டயட்‌ - 1) உணவு: ஊட்‌ 

டத்தைத்‌ தருவது. சமவீத உண 

வென்பது 3000 கலோரி வெப்‌ 
பத்தைத்‌ தருவது. 3) பத்திய 
உணவு: நோயின்‌ பொழுது 
உண்ண வேண்டிய உணவு. 
(உயி) 


ப11சஊா66 (டிபரென்ஸ்‌) - 
வேறுபாடூ: வேறுபடும்‌ வெப்ப 
நிலை வேறுபாடு. வகை: கட்ட 
வேறுபாடு ஒ. 121210 (இய) 
811னாரில! 6810ப1ப5 (டிப 
ரென்ஷியல்‌ கால்குலஸ்‌) - 
வகை நுண்‌ கணிதம்‌: பா. 
வெ/பே/ப5. 

211எளமில! றய டிபரென்ஷி 
யல்‌ புல்லி - வேறுபடூங்‌ கப்பி: 
கப்பியில்‌ ஒரு வகை. (இய) 





183 ௦ 






811 (டிபரென்ஷி 
யேஷன்‌) - வேறுபாடடைதல்‌: 
கண்ணறை வேறுபாடு அடை 
தல்‌. இடல்‌ பொதுவாகவுள்ள 
அணுக்கள்‌ உருவிலும்‌ வேலை 
யிலும்‌ வேறுபாடடைந்து வேறு 
பட்ட வகையணுக்களை உண்‌ 
டாக்குதல்‌. உயிரியின்‌ பல 
இசுக்களையும்‌ உறுப்புகளை 
யும்‌ இத்தகைய அணுக்கள்‌ 
உண்டாக்குதல்‌. இதன்‌ நுட்பம்‌ 
இன்னும்‌ சரியாகப்‌ புலப்பட 
வில்லை. (உயி) 


சொர டிப்ரேக்ஷன்‌) - 
விளிம்பு விளைவு: அலை 
விளைவு. ஒரு தடையின்‌ 
விளிம்புகளில்‌ அலைகள்‌ 
வளைந்து அதற்கப்பால்‌ தடை 
யின்‌ நிழல்‌ பகுதிக்குச்‌ செல்‌ 
லும்‌ நிகழ்ச்சி விளிம்பு 
வளைவு ஆகும்‌. இந்நிகழ்ச்சி 
எல்லா அலைகளிலும்‌ உற்று 
நோக்கப்பட்டுள்ளது. (இய) 
1480 10௦8 (டிஃப்ரேக்‌ 
ஷன்‌ பிரிஞ்சஸ்‌) - விளிம்பு 
டட வரிகள்‌: தடையின்‌ 
நிழல்‌ பகுஇகளுக்கருடல்‌ ஓல 
வரிகள்‌ தென்படும்‌. இவற்றின்‌ 
பொலிவு ஏறுமம்‌ பெருமம்‌ என 
மாறி மாறியுள்ளது. இவை 
நிழல்‌ விளிம்புக்கு இணையாக 
உள்ளன. இவையே விளிம்பு 
வரிகள்‌ (இய) 
941௧01௦1 ரலி (டிஃப்ரேக்‌ 
ஷன்‌ ரேட்டிங்‌) - விளிம்பு 
விளைவுக்‌ €ற்றணி: ஒரு கண்‌ 


94 


184 91 





ணாடித்‌ தட்டே இதன்‌ இயல்‌ 
பான வடிவம்‌. இஇில்‌ ஒன்றுக்‌ 
கொன்று இணையாக வரிகள்‌ 
£றப்படும்‌. ஒவ்வொரு வரியின்‌ 
விளிம்புகளிலும்‌ விளிம்பு 
விளைவு, ஒளிக்‌ கோலங்களை 
யும்‌ வேறுபட்ட கோணங்களில்‌ 
கறுப்பு வரிகளையும்‌ உண்‌ 
டாக்கும்‌. வரி இடைவெளி 
அலை நீளத்தைப்‌ பொறுத்தது. 
எனவே, விளிம்பு விளைவுக்‌ 
€ற்றணிகள்‌ படு ஒளியின்‌ 
நிறமாலைகளை உண்டாக்கப்‌ 
பயன்படுபவை. (இய) 


பொர்ப்வ.. டிஃப்யூஷன்‌)  - 

விரவல்‌ ய) அதிகச்‌ செறிவுள்ள 
இடத்திலிருந்து குறைந்த செறி 
வுள்ள இடத்திற்கு மூலக்கூறு 
கள்‌ செல்லுதல்‌ - வெளிப்‌ 
பரவல்‌. கரையபொருள்‌ கரைப்‌ 
பானில்‌ கரைதல்‌. 3) கரட்டுப்‌ 
பரப்பினால்‌ ஒளிக்கற்றை 
ஏதறல்‌ 3) அடிப்படைத்‌ துகள்‌ 
கள்‌ பருப்பொருள்‌ வழியே 
செல்லுதல்‌. இந்நிலையில்‌ 
சிதறல்‌ நிகழ்தகவு அதிகமாக 
வும்‌ பற்றும்‌ நிகழ்தகவு 
குறைவாகவும்‌ இருக்கும்‌. பா. 
ரியா ஊற,  ॥ளி௪௦10. 
61801௦ . (இய) 


ரபி ற (டஃப்யூஷன்‌ 
பம்ப்‌) - விரவல்‌ எக்கி: அழுத்‌ 
தத்‌ைதைக்‌ குறைக்கப்‌ பயன்படும்‌ 
வெற்றிட எக்கி. இஇுல்‌ 
எண்ணெய்‌ அல்லது பாதரச 
ஆவி பயன்படுவது. (இய) 


(டைஜஷன்‌) - 
செரித்தல்‌: செரிமானம்‌. வளர்‌ 


2115111140 


ஏதைமாற்றத்தில்‌ ஆக்கம்‌ 
பெறும்‌ எளிய கூட்டுப்பொருள்‌ 
கள்‌, அரிய உணவுப்‌ பொருள்‌ 
களிலிருந்து நொதி மாற்றத்‌ 
தின்‌ மூலம்‌ ஏற்படுபவை. எ-டு. 
எரிப்சின்‌ என்னும்‌ நொதி. 
பெப்டோன்களையும்‌, புரட்டீஸ்‌ 
களையும்‌ அமினோகாடிகளாக 
மாற்றுவது. டிரிப்சின்‌ 
என்னும்‌ நொதி புரதத்தைப்‌ 
பாலி பெப்டைடுகளாகவும்‌ 
அமினோகாடிகளாகவும்‌ மாற்று 
வது. லிபேஸ்‌ என்னும்‌ நொதி 
கொழுப்பைக்‌ கொழுப்புக்‌ 
காடிகளாகவும்‌ கஇளிசரலாகவும்‌ 
மாற்றுவது. இச்செயல்‌ பொது 
வாகத்‌ திசுக்களில்‌ அல்லது 
இரைப்பை, குடல்‌ முதலிய 
குறிப்பிட்ட உறுப்புகளில்‌ நடை 
பெறுவது. உணவு மூன்று 
நிலைகளை அடைஒறது. அவற்‌ 
நில்‌ முதல்நிலை செரித்தல்‌. 
இரண்டாம்‌ நிலை உட்கவரல்‌. 
மூன்றாம்‌ நிலை தன்வய 
மாதல்‌. இவற்றில்‌ இரண்டாவது 
மட்டும்‌ இயல்புச்‌ செயல்‌. 
ஏனைய இரண்டும்‌ வேதிச்‌ 
செயல்கள்‌. தன்வயமாதலே 
உணவு அடையும்‌ இறுதி நிலை 
யான வளர்‌ மாற்ற நிலை 
யாகும்‌. (உயி) 


010 டிஜிட்‌ - 1) விரல்‌: 
கைவிரல்‌ கால்விரல்‌ (உயி) 
2)எண்‌: 1, 2, 3.... (இய) 


11 | 








914! 0ழப1சா டிஜிடல்‌ 
கம்ப்யூட்டர்‌) - எண்ணிலக்கக்‌ 
ப்பொறி: பா. ௦௦௱2ப1௮£ 
919114 9/82ஸூ (டிஜிடல்‌ 
டிஸ்பிளே) - எண்ணிலக்கக்‌ 
காட்ரிப்பாட: ஒர்‌ அளவீட்டில்‌ 
எண்களைத்‌ இரையில்‌ காட்டு 
தல்‌. கணிப்பொறியில்‌ நடை 
பெறுவது. (இய) 
பெெ1/5ஈ (டிலேஷன்‌) - விரிதல்‌: 
பருமனில்‌ அதிகமாதல்‌. எ-டு. 
கண்மணி விரிதல்‌ (உயி) 


01116 (சைல்யூட்‌) - நீர்த்த: நீர்‌ 
சேர்ந்தது. எ-டு. நீர்த்த கந்தகக்‌ 
காடி. அடர்கந்தகக்‌ காடியில்‌ 
நீரைச்‌ சேர்த்தல்‌. ஓ. 
போலோ 2060. (வேதி) 

பப (டைலுஷன்‌) - நீர்க்கச்‌ 
செய்தல்‌: விளாவுதல்‌. குறிப்‌ 
பிட்ட அளவு கரைபொருளைக்‌ 
கரைக்கும்‌ கரைப்பானின்‌ 
பருமன்‌. (வேது) 

சொடம்ார்்‌ (டைஹையிரிட்‌) - 

இரட்டைக்‌ கலப்பினம்‌: இரு 

அமைவிடங்களில்‌ (லோகை) 
வேற்றக நிலையிலுள்ள கலப்‌ 
பினம்‌. குறிப்பிட்ட இரு 
அமைவிடங்களிலுள்ள வேறு 
பட்ட இணைமாற்றுகளுடன்‌ 
ஓரகப்‌ பெற்றோர்களைக்‌ கலத்‌ 
தல்‌. எ-டு. மஞ்சள்‌ நிற வட்ட 
மான தோட்டப்‌ பட்டாணிக்கும்‌ 
சுருங்கிய பச்சைப்‌ பட்‌ 
டாணிக்குமிடையே, மஞ்சள்‌ 
நிறப்பட்டாணியை உண்டாக்க 


185 


8 





நடைபெறும்‌ மெண்டல்‌ கலப்பு. 
(உ௰) 


பகன்‌ (டைமெகலி) - இரு 

நிலைவிந்து: வேறுப்பட்ட இரு 
அளவுகளில்‌ விந்தணுக்கள்‌ 
அமைந்திருத்தல்‌. (உய) 

புன ௦0ா8 (டைமென்ஷன்ஸ்‌) 
ச பருமன்கள்‌: பரிமாணங்கள்‌, 
இவை அடிப்படை அலகு 
களான நிறை, நீளம்‌, காலம்‌ 
ஆகியவற்றின்‌ அடுக்குக்‌ குறி 
களை (பவர்ஸ்‌) எவ்வளவு 
உயர்த்துகறோம்‌ என்பதைக்‌ 
குறிப்பது. எ-டு. இயற்பியல்‌ 
அளவு பருமன்‌: நீளம்‌ % நீளம்‌ % 
நீளம்‌. பரும வாய்பாடு: நீளம்‌” 
(/-(%(டுட() 
பயன்கள்‌: 1) இப்பரும 
முறையைப்‌ பயன்படுத்து ஒரு 
சமன்பாடு சரியா தவறா என 
அறியலாம்‌. 
2) ஓர்‌ அலகு முறையில்‌ 
அளக்கப்படும்‌ இயற்பியல்‌ அள 
வினை மற்றோர்‌ அலகு முறை 
யில்‌ மாற்ற இயலும்‌. 
9) கணக்கிடப்பட வேண்டிய 


இயற்பியல்‌ அளவுகளுக் 
கடையே உள்ள தொடர்‌ 
பினைத்‌ தரும்‌ சமன்பாட்டை 
வருவிக்கலாம்‌. பா. 901ப௱. 
(இய) 

எ (டைமர்‌) - இருபடிச்‌ சேர்‌ 
ம்ம்‌: இரு மூலக்கூறுகள்‌ இணை 


வதால்‌ உண்டாகும்‌ கூட்டுப்‌ 
பொருள்‌. எ-டு. அலுமினியக்‌ 
குளோரைடூ (வேக) 


8 3652 01௦ 





ரோொஷ்ுு எர்ள (டைமீத்தைல்‌ 
ஈதர்‌) - இரு மீத்தைல்‌ ஈதர்‌: 
(நே,0. நீரில்‌ அரிஇல்‌ 
கரையக்கூடிய வளி. குளிர்விக்‌ 
கும்‌ பொருளாகவும்‌ குறை 
வெப்பநிலைக்‌ கரைப்பானாக 
வும்‌ பயன்படுவது. (வேதி) 

ொளழர்/ ச (டைமார்பிசம்‌) - 
ஈருருவத்‌ தோற்றம்‌: ஒரே வகை 
யின்‌ இரு தனி உயிரிகளுக் 
விடையே நிறம்‌, வடிவம்‌, 
அமைப்பு, அளவு முதலிய 
வற்றில்‌ காணப்படும்‌ வேற்‌ யானையை ஒத்தவை. மிகப்‌ 
றுமை. சாடு. நீர்க்‌ காக்கைக்‌ பழங்கால விலங்கு. (உயி) 

கால்‌ என்னும்‌ தாவரத்தில்‌ | 81௦048 (டையோட்‌) - இருமுனை 
காற்றிலுள்ள இலைகளும்‌ வாய்‌: ஆங்க நாட்டைச்‌ சார்ந்த 
ர மூழ்யிய இலைகளும்‌ | பிளிமிங்‌ என்பவர்‌ இதை 
உயி 


௦0 60/06 - ர 
நைட்ரஜன்‌ ஆக்சைடு: 1.0. 
நிறமற்ற வளி. வேறு பெயர்‌ 
நைட்ரஸ்‌ ஆக்சைடு. மயக்க 
மருந்து. சிரிக்க வைக்கும்‌ வளி 
என்றும்‌ பெயர்‌. (வேடு) 

ோ௦8போ மனோகர - கொடூ 
பல்லி, இடிபல்லி: ஆற்றுப்‌ 
போனது, மிகப்‌ பழங்காலத்தது. 
நீளம்‌ 25 மீ. நிலத்தில்‌ வாழ்ந்த 
எடுப்பான விலங்கு. இல இரு இருமுனை வாய்‌ 
காலிகள்‌. ஏனையவை நாற்‌ 
காலிகள்‌. (உயி) 





முதன்முதலில்‌ அமைத்தார்‌. 
கம்பி இழை ஒன்றை வெப்பப்‌ 


ளப டிலோதீரியம்‌) - படுத்தும்‌ பொழுது, மின்‌ 
தும்பிக்கையான்‌: அற்றுப்போன னஷுக்கள்‌ விடுபடூுகின்றன. 
துதிக்கை விலங்கு. தந்தங்கள்‌ , கம்பி இழைக்கருகில்‌ வைக்கப்‌ 


நடுவுடல்‌ ஆடஒியவை பட்ட நேர்மின்‌ இணைப்புள்ள 


01௦ 


186 01 





தகட்டில்‌, இம்மின்னணுக்கள்‌ 
மின்னோட்டத்தை ஏற்படுத்து 





குகை இருமுனை வாய்‌ 

இன்றன. இது எதிர்‌ மின்னோட்‌ 
டத்தை நேர்மின்னோட்டமாக்கு 
கிறது. எ௫ர்‌ மின்சாரம்‌ நேர்‌ 
மின்சாரமாவதற்கு மின்‌ 
இருத்தல்‌  (ரெக்டிபிகேஷன்‌) 
என்று பெயர்‌. (இய) 

0109010058 (டயஷியஸ்‌) - ஈரில்ல 
நிலை: ஆண்‌ பெண்‌ பூக்கள்‌ 
தனித்தனி தாவரங்களில்‌ 
அமைந்திருத்தல்‌ பனை, 
ஈச்சை. (உயி) 


9151 டயால்‌: - இரு நீரிய ஆல்க 
கால்‌. ஒரு கூட்டுப்‌ பொருளின்‌ 
ஒரு மூலக்கூறில்‌, இரு அய்டி 
ராக்சைல்‌ தொகுதிகளைக்‌ 
கொண்ட ஆல்ககால்‌ (வேட) 


91௦01௨ - டமயாப்டர்‌: 0. அலகுச்‌ 
சொல்‌. வில்லை விலகுதிறன்‌ 
அலகு. 0,5 மீட்டர்‌ குவியத்‌ 
தொலைவிலுள்ள ஒரு 
வில்லையின்‌ இறன்‌ 1/0.5 5 2 
டயாப்டர்கள்‌. குவிக்கும்‌ 
வில்லையின்‌ மடிப்பு *. விரிக்‌ 


கும்‌ வில்லையின்‌ மதிப்பு -. 
இத்திறன்‌ ஒரு மீட்டருக்கு இத்‌ 
தனை ரேடியன்‌ என்று கூறப்‌ 
பெறும்‌. (இய) 

9/௦0/0௪ (டயாக்சைடு) - ஈராக்‌ 
சைடு: இரு உயிர்வளி அணுக்‌ 
களைக்‌ கொண்ட கூட்டுப்‌ 
பொருள்‌. எ-டு. கரி ஈராக்சைடு 


(வே) 

0, ோரி6£ ௦1 ஒடிப்‌, ஆங்க்‌ 
ஆஃப்‌) - சாய்வுக்கோணம்‌: புவி 
மேற்‌ பரப்பில்‌ குறிப்பிட்ட 
புள்ளியிலுள்ள இகிடைத்தளத்‌ 
தற்கும்‌ புவிக்காந்தப்‌ புலத்திற்‌ 
கும்‌ இடையிலுள்ள கோணம்‌. 
சாய்வு மாணனியால்‌ அளக்கப்‌ 
படுகிறது. (இய) 

பெறயாப/8 (டைபுளூருலா) - 
இருமருங்கிளரி: தொடக்ககால 
முட்‌ தோவிகளின்‌ கற்பனை 
வடிவ இளரி, தடையின்றி 
நீந்தக்கூடியது. இருபக்கச்‌ சமச்‌ 
சீருள்ளது. ஒ. 91ப19ப5. (உயி) 

001௦௪ (டிப்ளோடன்‌) - 
கலப்புநிலை: ஒடுங்கல்‌ பிரிவின்‌ 
முதல்‌ நிலையில்‌ காணப்படும்‌ 
நிலை. பா. 610816. (உயி) 


பெர்க்‌ டீப்தீரியா) - 
தொண்டை அடைப்பான்‌: 
தொற்றும்‌ கொடிய நோய்‌. 


குச்‌சியங்களால்‌ உண்டாவது. 
இதனால்‌ மேல்‌ மூச்சு வழிப்‌ 
பரப்பில்‌ சாம்பல்‌ நிறப்‌ 
போலிப்‌ படலம்‌ உண்டாகும்‌. 
தொண்டையில்‌ வலியும்‌ வீக்க 


912 187 மெ 





இனப்‌ 
பெருக்க அணுக்களில்‌ (ஆண்‌ 
அணு, பெண்‌ அணு) ஒற்றைப்‌ 
படையும்‌ இருக்கும்‌. (உயி) 


விம டிப்ளாய்டி) - இரு 


மும்‌ இருக்கும்‌. மூச்சுத்‌ இணற இரட்டைப்படையும்‌ 
லும்‌ காணப்படும்‌. குச்சியங்‌ 
களால்‌ உண்டாகும்‌ நச்சுகள்‌ 
இதயம்‌, நரம்பு, தசை ஆகிய 
வற்றைத்‌ தாக்குவதால்‌, இந்‌ 
நோய்‌ கடுமையானது. இதற்குத்‌ மயம்‌: 
தடுப்பு மருந்துகள்‌ உள்ளன. 
(உய) 
ெொடு9௦/௦ (டைபைஜெக்டிக்‌) - 
இருநிலை வளர்ச்சி: இருவகை 


இரட்டை 


நிலை. 


நிறப்புரி 
எண்ணிக்கையுள்ள 
(உயி) 

912101 (டிப்ளாண்ட்‌) - இருமி: 
உட்கருவில்‌ இரட்டைப்‌ படை 


வளர்ச்சி நிலை. (உயி) எண்ணிக்கையில்‌  நிறப்புரி 
பறய/160110 டைபைலெக்டிக்‌) - யுள்ள விலங்கு அல்லது 

இருகால்வழி: வேறுபட்ட இரு | தாவரம்‌. (உமி) 

கால்வழிகளிலவிருந்து உண்‌ | 01ற/௦0/2 டிப்ளோபியா) - 


டாகும்‌ உயிர்‌. (உயி) இரட்டைப்‌ பார்வை: கண்‌ குறை 


ே10%185(/௦ (டிப்ளோ பாடு. ஒரு அடறறகல்‌ இரண்‌ 
பிலாஸ்டிக்‌) - இரு படையுடைய: டாகத்‌ தெரிதல்‌. (உயி) 
ஈரடுக்கு உயிரணுக்களைக்‌ | 6101020௦01 (டிப்ளோசுவண்‌) - 


இணை வாழ்வி: மீன்‌ குஞ்சு 
களின்‌ செவுள்களில்‌ இரண்டு 


கொண்ட உயிரி, அதாவது, 
புறப்படை, அகப்படை என்னும்‌ 


இரு அடுக்குகள்‌ மட்டுமே உள்ள இரண்டாகச்‌ சேர்ந்து ஒட்‌ 
உடலைக்‌ கொண்ட விலங்கு -- டுண்ணியாக வாழும்‌ தட்டைப்‌ 
அய்ட்ரா. (உயி) புழு. (உயி) 


8191618 (டிப்ளாய்டு) - இருமம்‌: | 81001 டிப்னாம்‌) - நுரையீரல்‌ 


ஓர்‌ உயிரணு அல்லது உயிரி 
இரட்டைப்படை எண்‌ நிறப்‌ 
புரிகளைக்‌ கொண்டிருத்தல்‌. 
(2). அதாவது, கருவில்‌ நிறப்‌ 
புரிகள்‌ இரண்டு இரண்டாக 


இருக்கும்‌. ஒவ்வொரு 
இணையிலுள்ள உறுப்பினி 
களூம்‌ ஒத்ததாக இருக்கும்‌. 
ஆகவே, ஒற்றைப்படை எண்‌ () 
நிறப்புரிகளைப்‌ போல்‌ 
இரண்டு மடங்கிருக்கும்‌, பொது 
வாக, உடல்‌ அணுக்களில்‌ 


கள: நன்னீரில்‌ வாழ்பவை. 
மூன்று பேரினங்களே 
உள்ளன. புரடாப்டிரிஸ்‌, நியோ 
செரட்டோடஸ்‌, லெப்பி 
டாப்டிரஸ்‌, (உயி) 


ழெ௦8₹ டைபோலார்‌) - இரு 


முனை கொண்ட: ஒரு மூலக்‌ 
கூறில்‌ தெளிவான மின்னேற்ற 
நிலைகள்‌ பிரிக்கப்பட்டிருத்தல்‌. 
அவை நேர்மின்னேற்றமும்‌ (3) 
எதிர்‌ மின்னேற்றமும்‌ (5) 
ஆகும்‌. (இய) 


(5118 


166 ்‌ 015 





01201 பொரா, 0,௦. (டைரக்ட்‌ 
கரண்ட்‌, டி.௪.) - ஒர நிசை 
மின்னோட்டம்‌: வேறு பெயர்‌ 
நோரமின்னோட்டம்‌. பா. 
போளா்‌. 


0158002110 (டைசேக்கரைடு) 
- இருமச்‌ சர்க்கரைடூ: இருமச்‌ 
சர்க்கரை. இரு ஒருமச்‌ சர்க்‌ 
கரைக்‌ கூறுகள்‌ கொண்டது - 
சுக்ரோஸ்‌, மால்டோஸ்‌. (உயி) 

9156 உரச (டிஸ்க்‌ சைரன்‌) - 
வட்டூச்சங்கு: தொழிற்சாலை 
களிலும்‌ பொது இடங்களிலும்‌ 
சங்கொலி எஷழுப்புங்‌ கருவி. 
மின்சாரத்தால்‌ இயங்குவது. 
மின்னுந்து கழன்று மிக்க 
அழுத்தமுள்ள காற்றை உண்‌ 
டாக்கும்‌. இக்காற்று துளைத்த 
நிலைத்தட்டுக்கு மேலுள்ள 
துளையுள்ள சுழல்தட்டில்‌ 
செல்லும்பொழுது, ஒலி உண்‌ 
டாகும்‌. இந்த ஒலி அபாயச்‌ 
சங்கொலியாகவும்‌ பயன்‌ 
படுவது. (இய) 

015685௨ (டி6ஸ்‌) - நோய்‌: உடல்‌ 
உறுப்பு அல்லது உறுப்பின்‌ 
வேலை, இயல்பாகத்‌ தன்‌ 
நிலையிலிருந்து வேறுபடுதல்‌. 
ஓவ்வொரு நோய்க்கும்‌ ஒரு 
குறிப்பிட்ட அறிகுறி உண்டு. 
எ-டு. அடிசன்‌ நோய்‌, என்‌ 
புருக்கி நோய்‌ பா. வி௱ார்‌. 
(உமி) 

015111601வா1்‌ (டிஸ்‌இன்பெக்‌ 
டண்ட்‌) - தொற்று நீக்கி: நோய்‌ 


நுண்ணங்களை நீக்கும்‌ வேடப்‌ 


பொருள்‌. 
(வேத) 

8151002110 (டிஸ்லொகேஷன்‌) 
ச்‌ மூட்டுநழுவல்‌: மூட்டுகள்‌ தம்‌ 
இயல்பான இடத்திலிருந்து 
விலகல்‌. கட்டுப்போடுதலே 
றந்த வழி. (உயி) 

050852! ௦4 52605 8ம்‌ ரப! 
(டிஸ்பர்சல்‌ ஆஃப்‌ €ட்ஸ்‌ அண்ட்‌ 
புரூட்ஸ்‌) - _ விதைகளும்‌ கனி 
களும்‌ பரவல்‌: இவை பரவக்‌ 
காற்று, நீர்‌ விலங்குகள்‌ ஆடிய 
காரணிகள்‌ உதவுபவை. 
பரவுவதற்கேற்பச்‌ ஒறப்பு 
உறுப்புகளைப்‌ பெற்றுள்ளன. 
நாயுருவியில்‌ முட்களும்‌ 
எருக்கு விதையில்‌ குஞ்சமும்‌ 
பரவுவதற்கேற்ற மாற்றமைப்பு 
கள்‌. தங்கள்‌ இனம்‌ பல 
இடங்களிலும்‌ நிலை கொள்ள 
வும்‌ போடஇுய உணவு, ஒளி, 


சலவைத்தூள்‌. 


காற்று முதலியவற்றைப்‌ பெற்று 
வாழ்க்கைப்‌ போராட்டத்தைத்‌ 
தவிர்க்கவும்‌ இவை பரவு 


வன்றன. (உயி) 

0152815101 (டிஸ்பர்ஷனண்‌) - 
ஒளிச்சிதறல்‌: கலப்பு அலை 
நீளமுள்ள ஓர்‌ ஒளிக்கஇரை, 


அதன்‌ பகுதிகளாகப்‌ பிரித்‌ 
தலுக்கு ஒளிச்‌தறல்‌ என்று 
பெயர்‌. இக்கதிர்‌ முப்பட்ட 


கத்தின்‌ வழியாகச்‌ செல்லும்‌ 
பொழுது, அதன்‌ பகுஇகளாகப்‌ 
பிரிலிறது. இதற்கு நிறப்பிரிகை 
என்று பெயர்‌. இதனால்‌ கிடைக்‌ 
கும்‌ முழு நிறத்‌ தொகுதி 


01% 


189 015 





நிறமாலை எனப்படும்‌. இம்‌ 
மாலையில்‌ €ழிருந்து மேலாக 
வரிசையாகப்‌ பின்வரும்‌ நிறங்‌ 
கள்‌ இருக்கும்‌. ஊதா, கருநீலம்‌, 
நீலம்‌, பச்சை, மஞ்சள்‌, 
ஓச்சிலி, வெப்பு (விப்ஜியார்‌) 
இம்மாலையால்‌ உண்டாவதே 
வானவில்‌. (இய) 


918218! (டிஸ்பிளேஸ்‌ 
மெண்ட்‌) - இடப்பெயர்ச்சி: இரு 
புள்ளிகளுக்கிடையே உள்ள 
நேர்க்கோட்டுத்‌ தொலைவு. 
இஃது இரு புள்ளிகளுக்‌ 
இடையே உள்ள குறைந்த 
தொலைவையும்‌ இசையையும்‌ 
குறிக்கும்‌. (இய) 

01502180௱, முகாம்‌, வா 
(டிஸ்பிளேஸ்மெண்ட்‌, டவுண்‌ 
வேர்டு, ஏர்‌) - காற்றின்‌ €ழ்‌ முகப்‌ 
பெயர்ச்சி: காற்று 8ழ்‌ சென்று 
இலேசான வளி மேலே வருதல்‌ 
- அம்மோனியா. (வே௫ி) 


0180/80ஊாசா॥, பழமுகாம்‌, வா 
(டிஸ்பிளேஸ்மெண்ட்‌, அப்‌ 
வேர்டு, ஏர்‌) - காற்றின்‌ மேல்‌ 
முகப்‌ பெயர்ச்சி: காற்று மேல்‌ 
சென்று கன வளி &ழ்‌ வருதல்‌ 
- குளோரின்‌ (வேத) 

0150180௱ட, 0ம்‌, 
212 (டிஸ்பிளேஸ்மெண்ட்‌, 
டவுண்‌ வேர்டு, வாட்டர்‌) - நீரின்‌ 
8ழ்முகப்‌ பெயர்ச்‌: வளிமேல்‌ 
சென்று நீரைக்‌ &€ழ்த்தள்ளுதல்‌ 
- நீர்வளி (வேதி) 


80110 


91521800௭1 (டிஸ்‌ 
பிளேஸ்மெண்ட்‌ ஆக்ஷன்‌) - 
இடப்பெயர்ச்சி வினை: ஓர்‌ அணு 
அல்லது அணுத்‌ தொகுதி ஒரு 
மூலக்கூறிலிருந்து மற்றொரு 
அணு அல்லது அணுத்‌ 
தொகுதியை இடப்பெயர்ச்இ 
செய்தல்‌. 


துத்தநாகம்‌ *்‌ அய்டிரோ 
குளோரிகக்‌ காடி --- துத்த 
நாகக்‌ குளோரைடு * அய்டி 
ரஜன்‌. 

சா*201 -- சாட ௩ 7 


8150180௭௦1 யாற 
(டிஸ்பிளேஸ்மெண்ட்‌ பம்ப்‌) - 
இடப்பெயர்ச்சி எக்க: வேதி 
நிலையங்களை ச்‌ சுற்றி 
யமைந்து நீர்மங்களையும்‌ வளி 
களையும்‌ அகற்றப்‌ பயன்டுங்‌ 
கருவி. (வேத) 

04 சர்வா டிஸ்பிளே 
பிகேவியர்‌) - வெளிப்பாட்டு 
நடத்தை: ஒலி, தோரணை, 
இயக்கம்‌ முதலிய செயல்களில்‌ 
விலங்குகள்‌ தம்‌ இனத்தைச்‌ 
சார்ந்த விலங்குகளுக்குக்‌ குறிப்‌ 
பிட்டூ செய்தியைத்‌ தெரிவித்‌ 
தல்‌. எ-டு. பறவைக்காதல்‌ 
விளையாட்டு. (உய) 

015514211௦ (டிமிலேஷன்‌) - 
தன்வய நீக்கம்‌: வளர்சிதை 
மாற்றத்தின்‌ சதை பகுதி. இடல்‌ 
இசுக்களில்‌ உணவுப்‌ பகுுகள்‌, 
உயிர்‌ வளி ஏற்றம்‌ பெறுவதால்‌, 


5 


0/௧ 





வேலை செய்வதற்கு வேண்டிய 
ஆற்றல்‌ இடைக்கிறது. (உயி) 
015௦௦11௦௧1 (டிஸ்புர 
போர்ஷியோனேஷன்‌) - வேறு 
படூ வினை: ஒரே பொருளின்‌ 
ஏற்றமும்‌ இறக்கமும்‌ ஒரே 
சமயம்‌ நடைபெறும்‌ வினை. 
செம்புக்குளோரைடூ ழு 
செம்பு * செம்பகக்‌ குளோ 
ரைடு. 
2பே0 ---2 பே பே, (வேத) 


90155001211௦0 (டிசோ௫ியேஷன்‌) 
௪ பிரிகை: ஒரு மூலக்கூறு இரு 
மூலக்கூறுகளாகவும்‌ அணுக்க 
ளாகவும்‌ படி மூலிகளாகவும்‌ 


பிரிதல்‌. இவ்வினையின்‌ 
நடுநிலை மாறிலி பிரிகை 
மாறிலி (டிசோடியேஷன்‌ 


கான்ஸ்டண்ட்‌) ஆகும்‌. (வேதி) 
01512106 (டிஸ்டன்ஸ்‌) ன 
தொலைவு: இரு புள்ளிகளுக் 
இடையே உள்ள வழி. எஸ்‌ஐ 
அலகு மீட்டர்‌. இது ஒரு நேர்‌ 
கோடாக அளக்கப்பட வேண்டிய 
இல்லை. இது அளவுசார்‌ அள 
வாகும்‌. ஆனால்‌, இடப்‌ 
பெயர்ச்சி இசைச்சாரி அள 
வாகும்‌. ஒ. 80880, 4200ம்‌ 


இய) 


0151810௦ 6000௦24101 (டிஸ்டன்ஸ்‌ 
எடுகேஷன்‌) - தொலைவழிக்‌ 
கல்வி: வீட்டிலிருந்து கொண்டே 
படிக்கும்‌ தொடர்புவழிக்‌ கல்வி 
(க.உள) 


01913௮௭௭௦௨ ர81௦ 


15180௦௨ ௦01 51400 1௮௨௮௦0 


(டிஸ்டன்ஸ்‌ ஆஃப்‌ டிஸ்டிகண்ட்‌ 
விஷன்‌) - தெளிவுப்‌ பார்வைத்‌ 
தொலைவு: 25 செ.மீ. தொலை 
விலுள்ள பொருள்கள்‌ கண்‌ 
ணுக்குத்‌ தெளிவாகத்‌ தெரியும்‌. 
இத்தொலைவே தெளிவுப்‌ 
பார்வைத்‌ தொலைவு. இத்‌ 
தொலைவு குறையுமானால்‌, 
பொருள்களைப்‌ பார்க்க 
வில்லையின்‌ பருமன்‌ அதிக 
மாக வேண்டும்‌. (உய) 

(டிஸ்டன்ஸ்‌ 
ரேஷியோ) - தொலைவு வீதம்‌: 
நேர்‌ விரைவுத்‌ தகவு. குறிப்‌ 
பிட்ட நேரத்தில்‌ திறனால்‌ 
நகர்ந்த தொலைவுக்கும்‌ அதே 
நேரத்தில்‌ எடையினால்‌ நகர்ந்த 
தொலைவுக்குமுள்ள வீத 
மாகும்‌. இது எந்திரச்‌ சார்பாகக்‌ 
கூறப்பெறுவது. (இய) 


0/௦ (டிஸ்டிலேஷன்‌) - 


வடித்துப்‌ பகுத்தல்‌: ஒரு நீர்மக்‌ 
கரைசலைப்‌ பிரிக்கும்‌ முறை. 
இடல்‌ நீர்‌ ஆவியாகி, ஆவி 
மீண்டும்‌ குளிர்வதால்‌ கரைசலி 
லுள்ள நீர்மம்‌ தனியாகப்‌ 
பிரிஒறது. இதற்கு வடிபொருள்‌ 
(டிஸ்டிலேட்‌) என்று பெயர்‌. 
கரைசலிலுள்ள மற்றொரு 
பொருளான இண்மம்‌ வாலை 
யில்‌ தங்கும்‌. இம்‌ முறைக்கு 
வேறு பெயர்கள்‌ காய்ச்ட 
வடித்தல்‌, வாலை வழித்தல்‌. 
கடல்‌ நீரைக்‌ காய்ச்டு வடிக்க 
உப்பு வாலையில்‌ தங்கும்‌. 


019 191 ரெ 





கொள்கலத்தில்‌ நீர்‌ வடியும்‌. | 01பா9011௦ (டயூரெக்டிக்‌) - நீர்ப்‌ 


இது நான்கு வகைப்படும்‌. பெருக்கி: சிறுநீரகத்தின்‌ 
1) ஓதைத்து வடித்தல்‌ (டிஸ்ட்‌ செயலை ஊக்குவிக்கும்‌ கூட்டுப்‌ 
ரக்டிவ்‌ டிஸ்டிலேஷன்‌) - நிலக்‌ பொருள்‌. (உயி) 

கரி 2) பகுத்து வடித்தல்‌ (பிராக்‌ | 1215  (டயூரெக்டிஸ்‌) நீர்ப்‌ 
ஷனல்‌ டிஸ்டிலேஷன்‌) - நிலக்‌ பெருக்கு: சிறுநீரகத்தினால்‌ 
கரித்தார்‌ 3) வெற்றிட வடித்தல்‌ எறுநீர்‌ அஇகமாகச்‌ சுரக்கப்‌ 
(வேக்குவம்‌ டிஸ்டிலேஷன்‌) - படுதல்‌. இது மன எழுச்சி 


உயர்‌ வெப்ப நிலையிலுள்ள 
நீர்மத்தைப்‌ பிரித்தல்‌ 
4) நீராவி வடித்தல்‌ (ஸ்டீம்‌ 


யினால்‌ இயற்கையாக இருக்க 
லாம்‌. அல்லது நச்சுக்‌ கலப்பின்‌ 


்‌ பொழுது, அதற்காக மருந்‌ 
டிஸ்டிலேஷன்‌) - அனிலைன்‌. துண்ணும்‌ நிலையில்‌ 
(வேத) செயற்கையாகவும்‌ இருக்க 
91511//20 4௧1௦7 (டிஸ்டில்டு வாட்‌ லாம்‌. (உயி) 
டர்‌) - வரிந்த நீர்‌: காய்ச்சி | பரவு (டயர்னல்‌) - பகற்‌ 
வடித்தல மூலம்‌ தூய்மை | நறுுறுப்பு: பகற்பொழுஇல்‌ 


செய்யப்பட்ட நீர்‌. ஊசி மருந்து 
கலக்கவும்‌ வேடு ஆய்வு செய்ய 
வும்‌ பயன்‌ படுவது. (வேட) 


செயலாக்கம்‌ மிகுதியாக இருத்‌ 
தல்‌. எ-டு. தேனீக்கள்‌. (உயி) 


0151180110 (டிஸ்ட்ரேக்ஷன்‌) - பெள்ப்வ/மா (டைவெர்டிக்‌ 
விதல. பக கேட ம தோ வ 
பொருள்களில்‌ ்‌ 
உன்னிப்பு இரும்புதல்‌. இதை ச” ப உணவு 
வகுப்பறையில்‌ தவிர்த்தால்‌ | அ வள்‌ பெருங்குடல்‌ 

்‌ வாய்‌, குடல்‌ வால்‌. (உயி) 
தான்‌ கற்றல்‌ பயனுள்ளதாக 
அமையும்‌. அதற்குக்‌ கற்றல்‌ | 0141510ஈ (டிவிஷன்‌) - பிரிவு: 
நன்‌ முறையில்‌ அமைய தாவர வகைப்பாட்டில்‌ பெருந்‌ 
வேணைடியது கற்பிப்போரின்‌ தொகுதிகளில்‌ ஒன்று. பிரிவுக்‌ 


பொறுப்பு. (க.உள) 
9/8யிழர/06 (டைசல்பைடு) - 
இருசல்பைட$: ஒரு மூலக்கூறு 
கந்தகத்தில்‌, ஈரணுக்கள்‌ உள்ள 
சல்பைடு. எ-டு. கரி இரு 
சல்பைடு. இச்சல்பைடில்‌ 
கந்தகம்‌ கரையும்‌. (வே) 


கடுத்த துணைப்‌ பிரிவு. எ-டு. 
குளோரோபைட்டா - பசுந்‌ 
தாவரங்கள்‌. (உயி) 


015௦ ௦4 (86௦பா (டிவிஷன்‌ 


ஃப்‌ லேபர்‌) 3 வேலைப்‌ 
பாவு: சமுகப்பூச்சிகளிடையே 
அமைந்துள்ள பணிப்பலர்வு. 


மே! 





௮ரஇ இனப்‌ பெருக்கம்‌ செய்‌ 
தல்‌, வேலைக்காரர்கள்‌ உணவு 
தேடுதலைக்‌ கவனித்தல்‌. இஃது 
உயிர்‌ மலர்ச்டியில்‌ ஒரு முன்‌ 
னேற்ற நிலையாகும்‌. மனிதன்‌ 
தோற்றுவித்த நிறுவனங்களில்‌ 


இது சிறப்பாக அமைந்‌ 
துள்ளது. (உயி) 
8௦௦௱16  - டோலமைம்‌: 


கார்பனேட்‌ கனிமம்‌. கால்சியம்‌ 
மக்னீசியம்‌ ஆகிய இரண்டின்‌ 
கார்பனேட்‌ சேர்ந்தது. கே. 
(89 மே.. 

ஈசா? (டாமினன்ஸ்‌) - 
ஒங்குநிறன்‌: ஒரு பண்பை 
ஒடுக்கும்‌ மற்றொரு ஓங்கு 
பண்பு. இவ்விரு பண்பு 
களுக்குமுரிய மரபணுக்கள்‌ 
நிறப்புரியில்‌ இருக்கும்‌. (உயி) 

ஈகோ. - $&ப௱/5வ0௱ 
(டாமினன்ஸ்‌ சப்மிஷன்‌) - 
ஒ௫ுிகு பணிவு: முழு 
நிலைமைக்குட்படும்போது 
தலைமை தாங்கவோ பின்‌ 
பற்றவோ ஒருவரைத்தூண்டும்‌ 
போக்கு (௧க.உள) 

01, 0205ர16௦ ஈப௦616 2௦10 
டி.என்‌.ஏ, டிஆக்சிரிபோ நீழூக்‌ 
ளிகக்‌ காடி: நிறப்புரிகளில்‌ 
முதன்மையாக காணப்படும்‌ 
உட்கருவுள்ள காடி. வாட்சன்‌ - 
ரிக்‌ மாதிரி இதனை நன்கு 
விளக்குகிறது. பா. 661. (உயி) 
இவ்வியத்தகு மூலக்கூறுவின்‌ 
இரட்டைச்‌ சுருள்‌ வடிவம்‌ நாடா 
போன்றுள்ளது. இரு சுருள்‌ 

௮.௮.14 


௨ம்‌ 


களும்‌ பாஸ்பேட்‌ - சர்க்கரை - 
பாஸ்பேட்‌ - சர்க்கரைத்‌ தொடர்‌ 
களைக்‌ குறிப்பவை. இச்சுருள்‌ 
களைச்‌ சேர்க்கும்‌ இணைப்பு 
கள்‌ பியூரைன்‌ பைரிமிடின்‌ 
இணைகள்‌ ஆகும்‌. புகழ்‌ 
வாய்ந்த வாட்சன்‌ ரிக்‌ மாஇரி 
யாகும்‌ இது. 


டி.என்‌.ஏ. 
0௦௦ (டோனர்‌) - தருநர்‌: 
தன்குருதி, த அல்லது 


உறுப்பினைப்‌ பிறருக்குத்‌ தரு 
பவர்‌. இதனைப்‌ பெறுபவர்‌ 
பெறுநர்‌ (ரெ௫ிமபியண்ட்‌) . 
(உயி) 


0௦849 (டோப்பிங்‌) - ஆற்றல்‌ 


பெருக்கல்‌: குறைக்‌ கடத்இயுடன்‌ 
மாஏனைச்‌ சேர்த்து அதன்‌ 
மின்கடத்தும்‌ இறனைக்‌ 
கட்டுப்படுத்துவதற்கு ஆற்றல்‌ 
பெருக்கல்‌ என்று பெயர்‌. 
சேர்க்கப்படும்‌ மாசுகள்‌ பாசு 
வரம்‌, பொரான்‌. (இய) 


0௦ 


0௦0 





0௦001௭ 871601 (டாப்ளர்‌ எபக்ட்‌) 
௪. டாப்ளர்‌ விளைவு: பொது 
வாக, ஒலி மூலத்திற்கும்‌ ஒலி 
பெறுவிக்கும்‌ இடையே ஓர்‌ 
ஒப்புமை இயக்கம்‌ உண்டு. 
இதனால்‌ ஒலி அஇுர்வியைவில்‌ 
மாற்றம்‌ தோன்றும்‌. இவ்வாறு 
ஏற்படும்‌ மாற்றம்‌ உண்மை 
நிலை யன்று. இந்நிலையில்‌ 
தோன்றும்‌ அதிர்வெண்‌ டாப்‌ 
ளர்‌ விளைவாகும்‌. டாப்ளர்‌ 
(1803 - 53) என்பவர்‌ பெய 
ரால்‌ அமைந்தது. நாம்‌ அமர்ந்‌ 
திருக்கும்‌ புகைவண்டி ஓடிக்‌ 
கொண்டிருக்கும்‌ பொழுது 
எதிர்ப்பக்கத்திலிருந்து வரும்‌ 
வண்டியின்‌ ஒலி அதிர்வியைவு 
அதைவிடப்‌ பெரிய அளவில்‌ 
உயர்ந்தும்‌ வண்டி கடந்தபின்‌ 
அவ்வியைவு இறங்கியும்‌ 
காணப்படும்‌. ஆனால்‌, நாம்‌ 
செல்லும்‌ வண்டியில்‌ அவ்வாறு 
இயைபு மாற்றமோ இறக்கமோ 


இல்லை. ரேடாரில்‌ பயன்‌ 
படுவது. (இய) 
ளோ (டார்மன்‌9) ஸ்‌ 


விதையுறக்கம்‌: சேமித்துப்‌ பாது 
காக்கப்பெற்ற விதையின்‌ 
முளைக்கரு நீருடன்‌ தொடர்பு 
கொள்ளும்வரை செயலற்றிருக்‌ 
கும்‌ நிலை. இந்நிலை சூல்‌ 
விதையாக மாறியதிலிருந்து 
விதை ஊன்றப்படும்‌ வரை 
இருக்கும்‌. (உயி) 

001881 (டார்சல்‌) - மேற்புறம்‌, 
முதுருப்‌ புறம்‌: உயிரியலில்‌ 


[ச [21119]: 


சமச்சீர்‌ தொடர்பாகப்‌ பயன்‌ 
படும்‌ கலைச்சொல்‌, ஒ. 1/80114] 
(உய) 


9௦01511060 (டார்சிபிக்‌இடு) - அடி 


இணைந்த: பின்புறம்‌ 
இணைந்த. மகரத்தப்‌ பையின்‌ 
பின்புறத்தில்‌ (முதுகுப்‌ புறத்‌ 
தில்‌ உள்ள ஏதாவது ஒரு 
பகுதியில்‌ மகரந்த இழை 
பொருந்தி இருத்தல்‌ (உயி) 


00படி1௨ ௦௦0 (டபுள்‌ பாண்ட்‌) 


இரட்டைப்‌ பிணைப்பு: ஒரு 
கூட்டுப்‌ பொருளில்‌ ஈரணுக்‌ 
களை இணைக்கும்‌ இரு உடன்‌ 
இணைப்புகள்‌. இஇில்‌ ஒரு 
பிணைப்பு சிக்மா பிணைப்பு. 
மற்றொன்று பை பிணைப்பு. 


(வேது) 


000016 0௦௦௦0௦514௦ (டபிள்‌ 


டிகாம்பொ௫ுஷன்‌) - வேது 
இரட்டைச்‌ சிதைவு பா. 
ோண(௦வ ண க ௦4. 
(வேதி) 


721111122110 (டபுள்‌ 
பர்ட்டிலைசேஷன்‌) ணு இரட்டைக்‌ 
கருவுறுதல்‌: இது லல இரு 
விதைத்‌ தாவரங்களில்‌ நடை 
பெறுவது. மகரந்தக்‌ குழல்‌ உட்‌ 
கருக்களில்‌ ஒன்று முட்டை 
யோடும்‌ மற்றொன்று முனை 
உட்கருவோடும்‌ சேர்வதால்‌ 
முறையே கருவணுவும்‌ மும்மய 


உட்கழ்த்தசையும்‌ உண்டா 
கின்றன. பா. 190ி!/28(10. 
யி) 


0௦ப 


8! 





0௦ய016 1102 (டபிள்‌ பிளவர்‌) 
- இரட்டைப்‌ பூ: வழக்கமான 
எண்ணிக்கையை விட அல்லி 
களைக்‌ கூடுதலாகக்‌ கொண் 
டிருக்கும்‌ பூ. இதில்‌ மகரந்தத்‌ 
தாள்கள்‌ அல்லிகளாக உடன்‌ 
மாற்றம்‌ பெறும்‌. (உயி) 

0௦௦616 61% (டபுள்‌ ஹீலிக்ஸ்‌) - 
இரு இருருச்‌ சுருள்‌: ஒரே அச்சில்‌ 
ஒரே இசையில்‌ இரு ஒத்த பல 
படிச்‌ சங்கிலி சுருண்டிருக்கும்‌ 
மூலக்‌ கூறு. டி.என்‌.ஏ. (உயி) 

0௦0016 7606581462 (டபுள்‌ 
ரெச௫ிஷ்‌) - ஈரொடூக்கம்‌: ஒரு 
தனி உயிர்‌, ஒரு குறிப்பிட்ட 
ஒடுங்கு மரபணுவிற்கு ஒத்ததாக 
அமைதல்‌. (உயி) 

00௦பட16 5211 (டபிள்‌ சால்ட்‌) - 
ஈருப்பு: இரட்டை உப்பு. இரு 
உப்புகளின்‌ கூட்டுப்‌ பொருள்‌. 
இரு உப்புகளும்‌ சேர்ந்த கரை 
சலைப்‌ படிகமாக்க இவ்வுப்பு 
கிடைக்கும்‌. படிகாரம்‌. இது 
பொட்டாசியம்‌ சல்பேட்டும்‌, 
அலுமினியச்‌ சல்பேட்டும்‌ சேர்ந்‌ 
தது. (வேதி) 

90792, ஜபறாய/25 (டவுன்‌ 
பெதர்ஸ்‌, புளூமியூல்ஸ்‌) மென்‌ 
தூவிகள்‌: பா. 16317௦15 (உயி) 

08 றா௦௦௦88- டவுன்‌ முறை: 
உருகிய சோடியம்‌ குளோரைடி 
லிருந்து குளோரினை 
மின்னாற்‌ பகுப்பு முறையில்‌ 
பிரிக்கும்‌ முறை. (ஷேகி) 

0800 (ட்ரேகோ) - பறக்கும்‌ 
பல்லி: இதற்கு நீண்ட 


வாலுண்டு. கடினச்‌ செதில்‌ 
களால்‌ உடல்‌ மூடப்பட்‌ 
டிருக்கும்‌. எ-டு. ட்ரேகோ 


வாலன்‌. (உயி) 


0180011165 (ட்ரேகன்‌ பிளைஸ்‌) 


- தட்டாரப்‌ பூச்சிகள்‌: பூச்‌ இனத்‌ 
தில்‌ ஒரு வகை. (உ௰) 


021806 (ட்ரெய்னேஜ்‌) - 1) வடி 


கால்‌: தண்ணீர்‌ வடியவுள்ள 
வசதி 3) சாக்கடைத்‌ இிட்டம்‌: 
கழிவுநீர்‌ செல்லும்‌ வாய்க்கால்‌. 
பா. 581/202 (உயி) 


ரர (ட்ரீம்‌) - கனவு: எடேறா 


எண்ணங்கள்‌ விரைவுறக்கத்‌ 
தில்‌ காட்டுயாக உண்டாவது. 
பகலில்‌ நுகரும்‌ காட்டிகள்‌ 
கனவாக வருபவை. ஒருவர்‌ 
ஆளுமையைத்‌: தெரிவிப்பது 
கனவு. கனவுகள்‌ அழஇகமாக 
வருமானால உளக்‌ கோளாறு 
என்பது பொருள்‌. இதற்கு 
மனநோய்‌ மருத்துவரை நாட 
வேண்டியது இன்றியமை 
யாதது. கனவு காண்பது மாந்‌ 
தனுக்கு மட்டுமே உரிய செயல்‌. 
கனவில்‌ இக்கல்கள்‌ இர்தலும்‌ 
உண்டு. (உயி) 


91௪8 (ட்ரையர்ஸ்‌) - உலர்த்‌ 


கள்‌: வளிகள்‌ முதலிய செய்‌ 
பொருள்களிலுள்ள ஈரத்தை 
உறிஞசப்‌ பயன்படும்‌ வேடப்‌ 
பொருள்கள்‌ எ-டு. அடர்‌ 
கந்தகக்‌ காடி, கால்டுியம்‌ 
ஆக்சைடு, பாசுவர ஐந்து 
ஆக்சைடு. (ஷேதி) 


௦1௦ 195 


செவ) (ட்ரெளனிங்‌) - நீரில்‌ 
மூழ்கல்‌: நீந்தத்‌ தெரியாமலோ 
நீரோட்ட இழுப்பினாலோ 
நீருக்கு அடியில்‌ சென்று மூச்சு 
நிற்றல்‌. இதற்குச்‌ செயற்கை 
மூச்சு. அளிக்க வேண்டும்‌. 
(டேயி) 

செய (ட்ரூப்‌) - ஓட்டூக்கனி: 
சதைக்‌ கனிகளின்‌ ஒருவகை. 
இதைப்‌ பசுங்கணி என்றும்‌ 
கூறலாம்‌. மூன்றுறைகளைக்‌ 
கலரி கொண்டிருக்கும்‌. முதல்‌ 
பகுதி மேலுறை: (எபிகார்ப்‌) - 
தோல்‌. அடுத்த பகுதி உண்ணக்‌ 
கூடிய நடுவுறை (மீசோகார்ப்‌) . 
மூன்றாம்‌ உறை கடினப்‌ பகுதி 
யான உள்ளுறை (எண்ட்டோ 
கார்ப்‌) - ஓடு. இஇில்‌ பருப்‌ 
புள்ளது. எ-டு. மாங்காய்‌. பா. 
1ரபர, 8௦5 ௦1 (உயி) 

ரப$6 (ட்ரூஸ்‌) - படிகத்‌ தொகுதி: 
ஊட) போன்ற படிகங்கள்‌ 
கொண்ட தொகுதி. கண்‌ 
ணறைச்‌ சுவருடன்‌ சேர்ந்‌இருக்‌ 
கும்‌. அல்லது கண்ணறைக்‌ 
கணியத்தில்‌ தடையின்றிப்‌ 
பரவி இருக்கும்‌. (உயி) 

ரோ ௦61 (ட்ரை செல்‌) - பசை 
மின்கலம்‌: உலர்‌ மின்கலம்‌. இது 
திருந்திய லெக்லாசூ௪ி மின்‌ 
கலமே. நேர்மின்‌ வாய்‌ கரி. 
எதிர்‌ மின்வாய்‌ துத்தநாகம்‌. 
முனைப்படுதல்‌ நீக்கி மாங்‌ 
கனீஸ்‌ ஈராக்சைடு. தூண்டும்‌ 
நீர்மம்‌ நவச்சாரப்‌ பசை. துத்த 
நாகத்திறகடுத்துப்‌ பசைக்‌ 


ரொ 








கலவையுள்ளது. இதில்‌ பாரீஸ்‌ 
சாந்து, துத்தநாகக்‌ குளோ 
ரைடு, நவச்சாரம்‌ ஆஒியவை 
உள்ளன. இதற்கடுத்து ஒரு 
துணிப்‌ பையில்‌ தூள்‌ கலவை 
உள்ளது. இல்‌ துத்தநாகக்‌ 
குளோரைடு, கரித்தூள்‌, நவச்‌ 
சாரம்‌, மாங்கனீஸ்‌ ஈராக்சைடு 
ஆடஒியவை சேர்ந்த கலவை 
ஆ 





உள்ளது. பசை எளிதில்‌ 
உலர்ந்து விடாமலிருக்கவும்‌ 
பையிலுள்ள கலவை ழே 
இந்தாமல்‌ இருக்கவும்‌ கலத்தின்‌ 
வாய்ப்பகுஇு கெட்டித்‌ தாரினால்‌ 
மூடப்பட்டிருக்கும்‌. உள்ளே 
உண்டாகும்‌ வளிகள்‌ வெளிச்‌ 
செல்லக்‌ கரித்தண்டுக்கருகில்‌ 
ஒரு சிறிய துளை உண்டு. 
இதன்‌ மின்னியக்கு விசை 1.5 
ஓல்ட்‌. கைவிளக்கு, வானொலி 
முதலியவற்றில்‌ பயன்‌ படுவது. 


றே 


196 


பு 





மறு வி5ய/1(28௦ு (ட்ரை டிஸ்டி 
லேஷன்‌) - உலர்‌ வடுத்துப 


பகுத்தல்‌: ஒரு கெட்டிப்‌ 
பொருளை வெப்பப்படுத்த 
ஆவியாகும்‌. அதைச்‌ சுருக்க 


மீண்டும்‌ நீர்மமாகும்‌. இதுவே 
உலர்‌ வடித்துப்‌ பகுத்தல்‌. எ-டு. 
கால்சியம்‌ அ௪ிடேட்டை உலர்‌ 
வடித்துப்‌ பகுக்க அசிடோன்‌ 
ஓடைக்கும்‌. (வேகி) 

பற (ட்ரைர்‌) - உலர்த்துவான்‌: 
ஆவியாதல்‌ மூலம்‌ ஒரு 
இண்மத்திலிருந்து நீர்மத்தை 
நீக்கப்‌ பயன்படுங்‌ கருவி. வேதி 
முறைகளில்‌ பயன்‌ படுவது. 
(வேதி) 

ரோ/106 (ட்ரை ஐஸ்‌) - உலர்‌ பனிக்‌ 
கட்டி: -90” செயில்‌ உள்ள 


இண்மக்‌ கரி ஈராக்சைடு. 
வண்டிகளில்‌ செல்லும்‌ 
உணவுப்‌ பொருள்களைக்‌ 


குளிர்ச்டியூட்டிப்‌ பாதுகாக்கப்‌ 
பயன்படுவது. (ஷே) 

மோ ௦1 (ட்ரையிங்‌ ஆயில்‌) - 
உலர்த்தும்‌ எண்ணெய்‌: தாவர 
அல்லது விலங்கெண்ணெய்‌ 
கள்‌. காற்றில்‌ பட்டு உறை 
பவை. இயற்கை எண்ணெய்‌ 
கள்‌. வண்ணக்‌ குழைவுகளில்‌ 
பயன்படுபவை. (வேதி) 

பே௦பிபபு (க்டிலிட்டி) - கம்பியாக 
நீளுந்‌ றன்‌: செம்பு முதலிய 
உ௨லோகங்களைக்‌ கம்பியாக 
இழுக்கலாம்‌. பொதுவாக, 
உலோகப்‌ பண்புகளில்‌ இதுவும்‌ 
ஒன்று. (வேத) 


0௦1955 818805 (ட்க்ட்லஸ்‌ 
ொண்ட்ஸ்‌) - நாளாமில்லாச்‌ 
சுரப்பிகள்‌: குழாய்‌ இல்லாமல்‌ 
தம்முடைய சுரப்புகளை நேரடி 
யாகக்‌ குருதியில்‌ சேர்க்கும்‌ 
சுரப்பிகள்‌. எ-டு தைராய்டு. 
(உயி) 

பே(ப$ 0௪1225 (டக்டஸ்‌ டிபெ 
ரென்ஸ்‌) - விரை கழிகுழாய்‌: 
விரையின்‌ கழிக்குங்‌ குழாய்‌. 
விந்து கொள்ளகத்கின்‌ கழி 
குழியோடு சேர்ந்து, இது வெளி 
யேறும்‌ குழாயை உண்டாக்கு 
கிறது. இக்குழாய்‌ வழியாக 
விந்து வெளியேறுகிறது. 


யத காம சக (சா. - 
டியூலாங்‌ பெட்டிட்‌ விதி: இண்ம 
நிலையில்‌ இருக்கும்‌ ஒரு 
தனிமத்தின்‌ வெப்ப எண்‌, 
அதன்‌ அணு எடை அய 
வற்றின்‌ பெருக்குத்‌ தொகை 
ஒரு மாறா எண்‌. 
அணு எடை % வெப்ப எண்‌ - 


2.68% 104, 

அணு எடை 20க்கு மேலுள்ள 
பல உலோகங்கள்‌ இவ்விடுக்‌ 
குட்படுபவை. கரி, பொரான்‌, 
சிலிகான்‌ முதலிய உலோகங்‌ 
கள்‌ இவ்விதிக்கு உட்படுவ 
தில்லை. (வேதி) 

ப௱க$ ஈளற௦0 - ட்யமால்‌ 
முறை ஒரு கரிமச்சேர்மத்தி 
லுள்ள நைட்ரஜன்‌ அளவைக்‌ 
காணும்‌ முறை. பிரெஞ்சு 


0௦ 


செல 





வேஇயியலார்‌ ட்யூமாஸ்‌ (1800 
- 1884) பெயரில்‌ அமைந்தது. 
(வேத) 


பெ௦ொப௱ (டியோடினம்‌) - 


முன்பிறகுபச்‌ சிறுகுடலின்‌ 
பகுதி. இரைப்பைத்‌ 
னின்று ந்து நடுச்சிறு 


குடல்‌ வரையுள்ளது. பா. 
வாறு வாலி! (உயி) 

8பற191 (€ூப்லெட்‌) - மின்னிணை: 
இரு அணுக்களுக்கிடையே 
பகர்ந்து கொள்ளப்படும்‌ 
மின்னணுக்கள்‌. இது ஒற்றை 
இணைப்‌ பிணைப்பை உண்‌ 
டாக்குவது. (வேத) 

பெற!1081௪ 98188 (டூப்ளிகேட்‌ 
ஜீன்ஸ்‌) - பகர்ப்பு மரபணுக்கள்‌: 
இவை ஒன்றுக்கு மற்றொன்று 
ஒத்ததாக இருப்பவை. ஆனால்‌, 
சேமிப்பு விளைவு இல்‌ 
லாதவை. (உயி) 

பபேர!1621101 (டூயூப்ளிகேஷன்‌) - 
பகர்ப்பாதல்‌: இரட்டித்தல்‌. மர 
பணுத்‌ தொகுதியில்‌ 
(ஜெனோம்‌) நிறப்புரித்‌ துண்டு 
கள்‌ அல்லது மரபணுக்கள்‌ 
கூடுதலாக அமைதல்‌. (உயி) 

பேவபா!ஈ - டியுராலுமின்‌: இலே 
சான கடின உலோகக்‌ கலவை. 
அலுமினியம்‌ 95% செம்பு 4%, 
மக்னீசியம்‌. 5%, மாங்கனீஸ்‌ . 5% 
கொண்டது. வாஷூர்டு, உந்து 
வண்டிகள்‌ பகுதிகள்‌ செய்யப்‌ 
பயன்படுதல்‌. (வேடு) 

போகல (ட்யூரா மேட்டர்‌) - 
வன்படலம்‌: கடினமானதும்‌ 


பொலி, பிகார்‌ 


புறப்‌ படலம்‌. 


தடித்ததுமான 
முதுகெலும்பிகளில்‌ தண்டு 
வடத்தினையும்‌ மூளையையும்‌ 
சூழ்ந்து பாதுகாப்பது. பா. 
085 (உயி) 


பொல (டியராமன்‌) - வயிரக்‌ 


கட்டை: பா. ॥9வ7/௦௦0 (உயி) 
டுயூரேஷன்‌, 
பிளாண்ட்‌) தாவரக்காலம: இதை 
ஒட்டித்‌ தாவரங்களை நான்கு 
வகையாகப்‌ பிரிக்கலாம்‌: 

1) ஒரு பருவப்‌ பயிர்கள்‌: நெல்‌ 
2) இருபருவப்‌ 
முள்ளங்கி 

3) பல பருவப்‌ பயிர்கள்‌: 
கத்தாழை 

4) பல்லாண்டூத்‌ தாவரங்கள்‌: 
தாளிப்பனை. 


பயிர்கள்‌? 


டப்‌ 9018 - டச்சு பொன்‌: 


உலோகக்‌ கலவை. செம்பும்‌ 


துத்தநாகமும்‌ சேர்ந்தது. பொன்‌ 
னுக்கு மாற்றாகப்‌ பயன்‌ 


படுவது. (வேத) 


டர்‌ ॥9ய14 - டச்சு நீர்மம்‌: 


ளோ. எத்இலீன்‌ இரு 
குளோரைடு. டச்சு வேதியிய 
லாரால்‌ கண்டுபிடிக்கப்பட்ட 


மயக்க மருந்து. (வேதி) 


செளரி. (்வார்பிசம்‌ - 
குள்ளமை: குன்றிய வளர்ச்‌. 
மரபணுக்‌ குறைபாட்டினால்‌ 


உண்டாவது. இதனால்‌ உடல்‌ 
பகுதிகளின்‌ வீதப்‌ பொருத்தம்‌ 
மாறும்‌. தாவரங்களில்‌ இபர 


க 


ரொ 





லின்‌ குறைபாட்டினால்‌ ஏற்படு 
வது. குழந்தைப்‌ பருவம்‌ 
அல்லது காளைப்‌ பருவத்தில்‌ 
பிட்யூட்டரி குறைவாகச்‌ சுரப்ப 
தால்‌ உண்டாவது. ஒ. 910௮105௱ 
(உயி) 


பெளார்‌ எகா (ட்வார்ப்‌ ஸ்டார்‌) - 
குள்ள விண்மீன்‌: ஒறிய விண்‌ 
மீன்‌. (வானி) 


080 (டயட்‌) -- இரு பிணைப்‌ 
பணு: படி மூலி அல்லது 
தனிமம்‌. (வேத) 

௨ (டை) - சாயம்‌: தோல்‌, துணி 
முதலியவற்றை நிறமாக்கும்‌ 
பொருள்‌. பெரும்பாலான 
சாயங்கள்‌ தொகுப்புக்‌ கரிமச்‌ 
சாயங்களே. இவற்றில்‌ மாவே 
என்பது முதல்‌ சாயம்‌. இது 
1856இல்‌ அனிலைனிலிருந்து 
பெர்கன்‌ என்பவரால்‌ தொகுக்‌ 
கப்பெற்றது. காடிச்‌ சாயம்‌, 
காரச்‌ சாயம்‌, தோய்‌ சாயம்‌, 
நேரடிச்‌ சாயம்‌ எனப்‌ பல 


வகைப்படும்‌. (வேது) 


ரொ௱லாம்்‌்‌ வராஜ (டைனமிக்‌ 
அலட்ரபி) - இயக்க அயல்‌ வேற்‌ 
றுருமை: இதில்‌ வேற்றுருக்கள்‌ 
ஒன்றோடு மற்றொன்று 
இயக்கச்‌ சமநிலையில்‌ இருக்‌ 
கும்‌. (வேடு) 

போகா (௦5 
இயக்கவியல்‌: 
வினையால்‌ 
பொருள்கள்‌ 
என்பதைப்‌ 


(டைனமிக்ஸ்‌) - 
விசைகளின்‌ 
எவ்வாறு 
அசைகின்றன 
பற்றி ஆராயும்‌ 


துறை. இயக்கத்தை விரித்துக்‌ 


கூறுவது. இயக்கத்திற்கும்‌ 
விசைக்குமிடையே உள்ள 
தொடர்பையும்‌ இது ஆராய்வது. 
இயற்பியலின்‌ ஒரு பிரிவு. 
(இய) 


ஷூவர௪ - டைனமைட்‌: மீவெடி 


யம்‌. ஆற்றல்‌ வாய்ந்த வெடி 
பொருள்‌. நைட்ரோ இளிசரினி 


லிருந்து செய்யப்படுகிறது. 
இடுலுள்ள ஏனைய பகுதிகள்‌ 
மரத்தூள்‌, அம்மோனியம்‌ 


நைட்ரேட்‌. இரண்டாம்‌ உலகப்‌ 
போரில்‌ அதிகம்‌ பயன்பட்டது. 
இதனைக்‌ கண்டறிந்தவர்‌ ஆல்‌ 
பிரட்‌ நோபல்‌. இதன்‌ விற்‌ 
பனையில்‌ இடைத்த வருமானத்‌ 
தின்‌ ஒரு பகுதியைக்‌ கொண்டு 
நோபல்‌ பரிச நிறுவினார்‌. இப்‌ 
பரிசு உலகில்‌ சிறந்த துறை 
யறிஞர்களை உருவாக்கி வரு 
கிறது. இந்தியாவில்‌ இலக்கியத்‌ 
துறைக்குரிய நோபல்‌ பரிசை 
1913இல்‌ தாகூர்‌ பெற்றார்‌. 
அறிவியலுக்காகப்‌ பெற்ற 
இந்தியர்கள்‌: 1930 இராமன்‌, 
இயற்பியல்‌, இராமன்‌ விளைவு. 
1968 அரிகோவிந்து 
கொரோனா, உடவியல்‌ மருத்‌ 
துவம்‌, டீஎன்‌ஏ செயற்கைத்‌ 
தொகுப்பு. 1979 அன்னை 
தெரசா, அமைதி. 1983 சப்ர 
மணியம்‌ சந்திரசேகர்‌ இயற்‌ 
பியல்‌ - வான இயற்பியல்‌, 
சந்திரசேகர்‌ கொள்கை. (இய) 


றொ (டைனமோ) - மின்னி 


யக்கி: மின்னோட்டத்தை உண்‌ 


ரோ 


199 


ரெ 





டாக்கும்‌ கருவி. கடத்திகளும்‌ 
காந்தங்களும்‌ சார்பாகச்‌ சுழல்வ 
தால்‌ மின்னோட்டம்‌ உண்டா 
கிறது. மிதிவண்டி, உந்து 
வண்டி முதலியவற்றில்‌ பயன்‌ 
படுவது. (இய) . 
டோரா சா (டைனமோ 
மீட்டர்‌) - ஆற்றல்‌ மானி: ஆற்றல்‌. 
விசை, இறன்‌ ஆியெவற்றை 
அளக்குங்‌ கருவி. (இய) 
நோகாா௦ா (டனட்ரான்‌ - நான்‌ 
வாய்ப்பிறப்பி: நான்கு மின்‌ 
வாய்‌ வெப்ப அயனித்‌ திறப்பி. 
தொடர்ந்த அலைவை உண்‌ 
டாக்கப்‌ பயன்படுவது. (இய) 
நோக்‌ 0501821010 (டைனட்‌ 
ரான்‌ லேட்டர்‌) - நான்வாய்‌ 
லை நான்கு மின்வாயைப்‌ 
பயன்படுத்தும்‌ அலை இயற்றி. 
இடுல்‌ நேர்மின்வாய்‌ அழுத்தம்‌ 


குறையும்‌ பொழுது அதன்‌ 
மின்னோட்டம்‌ அடுகமாகும்‌. 
இவ்வாறு அஇகமாகும்‌ 


அளவுக்கு அதைப்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌. (இய) 
போஉ - டைன்‌: அலகுச்சொல்‌. 
விசையின்‌ சார்பிலா அலகு. 
ஒரு வினாடியில்‌ ஒரு இராம்‌ 
நிறையுள்ள பொருள்‌ மீது 
செயற்படும்‌ விசை. ஒரு 
வினாடிக்கு ஒரு சென்டி மீட்டர்‌ 
நேர்விரைவை உண்டாக்கும்‌. 
1 டைன்‌ -* 10-* நியூட்டன்‌ 
(இய) 
04௦ (டைனோடு) - இயக்கு 
வாய: இது ஒரு மின்வாய்‌. 


இதன்‌ முதன்மையான வேலை 
மின்னணுக்களை இரண்டாம்‌ 


நிலையாக உமிழ்வதாகும்‌. 
(இய) 

058651611௦ (டையீஸ்துடில்‌) - 
பழுதுணர்ச்சி: உணர்ச்சியின்‌ 


முழுமை குறைதல்‌. (உயி) 

ஷூ! 5௱ டிஸ்பரிசம்‌) அறிகுறி 
மை: சூழ்ந்துள்ள காற்றழுத்‌ 
தத்திற்கும்‌ உடல்‌ குழிகள்‌, 
நீர்மங்கள்‌, இசுக்கள்‌ ஆகியவற்‌ 
றிலுள்ள மொத்த வளியழுத்தத்‌ 
இற்குமுள்ள வேறுபாட்டால்‌ 
உண்டாகும்‌ மருத்துவ நோய்க்‌ 
குறிப்போக்கு. (உயி) 

நெரு (டிசண்ட்ரி) ஸு 
வயிற்றுக்‌ கடூப்பு: குடல்‌ 
குறைபாடு. அடிக்கடி நீர்மமாக 
மலம்‌ வெளியேறுதல்‌. இஇல்‌ 
குருதி, சளி முதலியவை 
இருக்கும்‌. எண்டமீபா, வேதி 
உறுத்துபொருள்கள்‌ ஆஜிய 
வற்றால்‌ ஏற்படுவது. ஓ. 
014௦68 (மரு) 

பூளா ௩௦6௨ (டிஸ்மெ 
னோரியா) - வலிமிகு வீட்டு 
விலக்கு: தீட்டின்பொழுது 
பெண்களுக்கு வலி மிகுதியாக 
இருப்பது. இது பல வகைப்‌ 
படும்‌. (மரு) 

38000௨ - டைசோடைல்‌: மஞ்‌ 
ச௪ள்‌ நிறப்‌ புகை மிகு கனிமம்‌. 
பழுப்பு நிலக்கரியுடன்‌ சேர்ந்து 
காணப்படுவது. பெருங்காய 
மணத்துடன்‌ விரைவாக 


எரிவது. (வேது) 


005 


200 


(0 





50014 
பார்வைக்குறை: 
பார்வை. கண்‌ கோளாறுகளில்‌ 
ஒன்று. (உ௰) 

0950260515 (டைஸ்பெப்‌ஒயா) - 


(டைசோபியா) - 
குறையுள்ள 


செரித்தலின்மை: செரித்தல்‌ 
ஆற்றல்‌ பழுதுபடுதல்‌. உண்ட 
பின்‌ ஏற்படும்‌ மேல்‌ 
இரைப்பைக்‌ கேட்டினைக்‌ 
குறிக்கும்‌ நிலைமை. (உயி) 
நெறர்கற/க டைஸ்பேலியா) - 
விழுங்கலிடர்‌: விழுங்குவடு 
லுள்ள தொல்லை. (உ௰) 
ரெ5ர்௦ா/க& டைஸ்போனியா) - 
ஒலியெழு இடர்‌: ஒலி உண்‌ 
டாக்குவதில்‌ தொல்லை. (உயி) 
3502௨ (டைஸ்போனியா) - 
மூச்சிடர்‌: மூச்சுவிடுவடுல்‌ 
தொல்லை. (மரு) 
ேகறா௦51/ப௱- டஸ்புரோசியம்‌: 0 
மென்மையான வெள்ளி 
போன்ற தனிமம்‌. தகடாக்க 
லாம்‌. அரிய புவித்‌ தனிமங்கள்‌ 
வகையை சார்ந்தது. அல்லது 
உறிஞ்சியாக அணு உலையில்‌ 
பயன்படுவது. (இய) 
ழே்‌201/6 ஈம்ர்பாச (டைஸ்‌ 
டெக்டிக்‌ மிக்சர்‌) - மீவுருக்‌ 
கலவை: நிலையான பெரும 
உருகு நிலை கொண்ட 
கலவை. (வேதி) 
09491௦01௦0 
“பயனில்‌ 
விலங்குகளிலும்‌, 
களிலும்‌ 


(டிஸ்டீயாலஜி) 
உறுப்பியல்‌: 

தாவரங் 
பயனற்ற உறுப்பு 


களை ஆராயுந்துறை - குடல்‌ 
வால்‌. பா. றா 00% (உயி) 


ரெ5125(2 டிஸ்‌$ீசியா) - 
உடற்கேடூ: உடவின்‌ நோய்ப்பட்ட 
உள்ள நிலை. பொறுமை 
மின்மை, நலவழிவு முதலி 
யவை இருக்கும்‌. (உயி) 

ெ511௦ர18 (டிஸ்ட்ரோபியா) - 
நிறைவிலா ஊட்டம்‌: ஊட்டக்‌ 
குறைவு. உடல்‌ நலத்தைப்‌ 
பாதுப்பது (உ௰) 

ப5ப112 (டிசூரியா) - நீர்க்கடுப்பு: 
சிறுநீர்‌ கழிக்கும்பொழுது ஏற்‌ 
படும்‌ வலி. (உயி) 


்‌ 


827 (இயர்‌) - செவி: காது. ஐம்‌ 
பொறிகளுள்‌ ஒன்று. புறச்‌ 
செவி, உட்‌ செவி. நடுச்செவி 
என இது மூன்று வகைப்படும்‌. 
செவிமடலும்‌ செவிக்குழலும்‌ 
புறச்செவியைச்‌ சார்ந்தவை. 
இச்செவி ஒலி அலைகளை 
உட்செலுத்துகிறது. 
செவிப்பறை: நடுச்செவியின்‌ 
சிறந்த பகுதி. ஒலி அதிர்வுகள்‌ 
செவி நரம்புகளுக்குச்‌ செல்ல 
இது உதவுவது. தவிர, இல்‌ 
நடுச்செவிக்குழலும்‌ உள்ளது. 
செவிப்பறைக்கு இரு புறங்‌ 
களிலும்‌ இது காற்றழுத்தத்தைச்‌ 
சமமாக்குவது. சுத்தி எலும்பு, 
பட்டைச்‌ ற்றெலும்பு, அங்க 
வடி எலும்பு ஆகிய மூன்றும்‌ 


624 


201 82 





இடல்‌ அமைந்து, ஒலியகிர்வு 


களைச்‌ செவி நரம்புக்குச்‌ 
செல்ல உதவுபவை. 

றந்த பகுதி உட்செவி. இக்க 
லான அமைப்புடையது. பொட்‌ 
டெலும்பில்‌ அமைந்துள்ளது. 


காது நத்தை எலும்பும்‌, 
அரைவட்டக்‌ சூழல்களும்‌ 
இஒலுள்ளன. கேட்டலுக்கு 
நத்தை எலும்பும்‌, உடல்‌ 


சமநிலைக்கு அரை வட்டக்‌ 


குழல்களும்‌ உதவுபவை. ஐலி 
அலைகள்‌ நரம்புத்‌ தூண்டல்‌ 
களாக மாறிச்‌ செவி நரம்பு 





செவி 

1. செவிமடல்‌ 2. குருத்தெலும்பு 

3. புறச்செவிக்குழல்‌ 

4. செவிப்‌ பறை 5. சுத்தி 

எலும்பு 6. பட்டைச்‌ இற்றெலும்பு 

7. அங்கவடி எலும்பு 

8. நடுச்செவிக்குழல்‌ 

9. அரைவட்டக்‌ குழல்கள்‌ 

10. காது நத்தை எலும்பு 

11. செவி நரம்பு 
வழியாக மூளைக்குச்‌ செல்லும்‌ 
போது, நாம்‌ ஒலியை உணர்இ 
நோம்‌. 


92 எ்பா (இயர்‌ ட்ரம்‌) - 
செவிப்பறை: பா. லா (உமி) 


627 05510168 (இயர்‌ அிஒள்ஸ்‌) 
- செவிச்‌ ிற்றெலும்புகள்‌: 
மூன்று சிறிய எலும்புகள்‌. பா. 
62 (உயி) 

62114 (எர்த்‌) - புவி: நிலவுலகு. 
கதிரவன்‌ குடும்பக்கோள்கள்‌ 
ஒன்பதில்‌ ஒன்று, உயரின 
உயிர்வாழும்‌ ஒரே கோள்‌ இது 
ஒன்றே.  கதிரவனிடமிருந்து 
மூன்‌ றாவதாகவும்‌, புதன்‌ 
மற்றும்‌ வெள்ளியை அடுத்‌ 
தள்ளதாகவுமுள்ள ஐந்தாவது 
பெரிய கோள்‌. கதிரவனிட 
மிருந்து 1.488 மில்லியன்‌ 
கி.மீ. தொலைவிலுள்ள து. 
(பு.அறி) 

வரு (எர்த்திங்‌) - புவி 
நாட்டல்‌ மின்கடத்தியை மண்‌ 
ணுக்குள்‌ செலுத்துதல்‌. இது 
ஒரு கடத்தும்‌ பொருள்‌. (இய) 

ஊர, ௦ ௦4 (எர்த்‌, 
மோஷன்ஸ்‌ ஆஃப்‌) - புவி 
இயக்கங்கள்‌: இவை இரண்டு. 
ஒன்று சுற்றுதல்‌ (ரொட்டே 
ஷன்‌). புவி தன்னைத்தானே 
ஒரு சுற்று சுற்ற 23 மணி 56 
நிமி. ஆகும்‌. மற்நொன்று 
சுழலுதல்‌ (ரெவல்பூஷன்‌) . 
கதிரவனைப்‌ புவி ஒரு சுற்று 
சுற்றி வர 365. நாட்கள்‌ 
ஆகும்‌. இவ்விரு இயக்கங்களும்‌ 
ஏனைய எட்டுக்‌ கோள்களுக்கு 
முண்டு. (பு. அறி) 


62 


9211600216 (எர்த்குவேக்‌) - புவி 
நடுக்கம்‌: நில நடுக்கம்‌. புவியின்‌ 
உள்ளே தோன்றும்‌ விசை 
களால்‌ பெருமளவில்‌ பாறை 
கள்‌ நகர்வதால்‌, €றேல்களும்‌ 
பிளவுகளும்‌ உண்டாகின்றன. 
இவ்வாறு தோன்றும்‌ பிளவு 
களின்‌ இரு புறமுள்ள பாறை 
கள்‌ சட்டென்று &ழோ மேலோ 
நகர்வதால்‌ ஏற்படுவது புவி 
நடுக்கம்‌. ஏல சமயங்கள்‌ எரி 


மலைகள்‌ வெடிப்பதாலும்‌ 
இஃது உண்டாகும்‌. இது 
பேரழிவை உண்டாக்குவது. 


பா. 85815௦1097 (பு. அறி) 

62114) 50181065 (எர்த்‌ சயன்சஸ்‌) 
- புவி அறிவியல்கள்‌: புவியின்‌ 
மேற்பரப்பை ஆராயும்‌ அறிவி 
யல்‌ துறைகள்‌. சிறப்பானவை: 
புவிஇயல்‌, புவி வளரியல்‌, 
கடலியல்‌, வானிலை இயல்‌, 
புவி இயற்பியல்‌, புவி வேட 
இயல்‌. 

௨௦௦2 - எபோனைப்‌: வல்‌ 
கனைட்‌. ரப்பருடன்‌ கந்த 
கத்தைச்‌, சேர்த்துக்‌ கெட்டி 
யாக்கிச்‌ செய்யப்படும்‌ கடின 
மான கரிய காப்புப்‌ பொருள்‌. 
இய) 

90௦ய110௱௦1ள (எபுலியோமீட்டர்‌) 
- கொதிநிலை மானி: கரைசல்‌ 
களின்‌ தனிக்‌ கொதிநிலையை 
யும்‌ வேறுபட்ட கொகு 
நிலையையும்‌ நுண்மையாக 
அளக்கப்‌ பயன்படுங்‌ கருவி. 
(வேதி) 


90203 (எக்கட்‌) - கழின ம்‌: இஃது 


6௨6 - ஈ.சி.ஜி. பா. 


606 








ஓர்‌ உயிர்‌ வகையின்‌ தொகை 
அல்லது எண்ணிக்கை. ஒரே 
மரபணுத்‌ தொகுஇயும்‌ ஆனால்‌ 
வேறுபட்ட உருவியல்‌ பண்பு 
களும்‌ கொண்டது. இப்பண்பு 
கள்‌ குறிப்பிட்ட வளரிடத்தி 
னால்‌ உண்டானவை. இவை 
உடல்‌ வேறுபாடுகளினால்‌ ஏற்‌ 
பட்டவை. ஆகவே, வளரிடம்‌ 


மாறும்பொழுது இவையும்‌ 
அவற்றிற்கேற்ப மாறுபவை. 
சுருங்கக்‌ கூறின்‌, இது ஒரு 


வளரிட வாழ்வி. பா. 8001097/ 
(உயி) 


900515 (எக்டி௫ஸ்‌) - தோலுரித்‌ 


தல்‌: பல்லி, பாம்பு, கரப்பான்‌ 
முதலியவை தங்கள்‌ தோலை 
உரிக்க வல்லவை. இதற்குச்‌ 
சட்டை உரித்தல்‌ என்றும்‌ 
பெயர்‌. (உயி) 


900]/801௦ (எக்டிசோன்‌) 4 


தோலுரிதூண்டி: இது தோலுரிப்‌ 
பதைத்‌ தூண்டும்‌ கொழுப்பு 
கள்‌. வேதிப்பொருள்‌. பூச்சி 
களின்‌ முன்‌ மார்புச்‌ சுரப்பி 
களால்‌ சுரக்கப்படுவது. (உயி) 


908518 (ஈ9ஸ்‌) - நிலைப்படூதல்‌: 


இடம்‌ பெயர்ந்த அல்லது அறி 
முகப்படுத்தப்பட்ட தாவர வகை 
கள்‌ முளைத்தலும்‌ நிலைபெறு 
தலும்‌ ஆகும்‌. (உயி) 

6160110- 
ொ01001௨௱ 


ற 203 666 





601௦ 1௦0811௦ (எக்கோ லொக்‌ 


௨௦11௦84௮18 (எக்கினோடெர்‌ 


மேட்டா) - முட்தோலிகள்‌: ஆரச்‌ 
சமச்‌€ருள்ள கடல்‌ விலங்குகள்‌. 
5,000 வகைகள்‌. உடற்‌ சுவரில்‌ 
சுண்ண ஊட்டமுள்ள தட்டுகள்‌ 
வலுவூட்ட இருக்கும்‌. குழாய்க்‌ 
கால்களால்‌ இயக்கம்‌ நடை 
பெறும்‌. எ-டு. நட்சத்திர மீன்‌, 
கடல்‌ அல்லி. (உயி) 

௭௨௦௭௦ (எக்கோ) - எதிரொலி: 
சுவர்‌, பாறை முதலிய பொருள்‌ 
களில்‌ ஒலி மறிக்கப்படும்‌ 
பொழுது உண்டாகும்‌ 
விளைவே எ௫ரொலி. இரண்‌ 
டூக்குமிடையே உள்ள தாமதம்‌ 
மறிக்கும்‌ பரப்பில்‌ 
தொலைவைக்‌ காட்டும்‌. (இய) 

௨௦௦ 50பாே (எக்கோ சவுண்‌ 
டர்‌) -  ஏதிரொலிப்பான்‌; 
கப்பலுக்குக்‌ &ீழுள்ள நீரின்‌ 
ஆழத்தைக்‌ காணும்‌ கருவி. 
கப்பலிலிருந்து ஒலி 
அலையைக்‌ கடலடி நோக்கி 
அனுப்ப இயலும்‌. அது கடலடி 
யினால்‌ மறித்துத்‌ இரும்புவதற்‌ 
குரிய நேரம்‌ கணக்கடப்படு 
றது. இது தொலைவைக்‌ 
குறிக்கும்‌. இந்நெறிமுறை 
சோனார்‌ என்னும்‌ கருவியில்‌ 
பயன்படுவது. (இய) 

6௦௦ ௦௨ாம்‌ச (எக்கோ சேம்பர்‌) 
ஆ எதிரொலிக்‌ கூடம்‌: வானொலி 
நிலையத்திலுள்ள எஇரொலிக்‌ 
கும்‌ அறை. படிவு செய்யப்படும்‌ 
ஒலியோடு உண்டாக்கப்படும்‌ 
எதிரொலி விளைவுகள்‌ 
சேர்க்கப்படுகின்றன. (இய) 


கேஷன்‌) - எதிரொலியால்‌ 
இடமறிதல்‌: வெளவால்கள்‌, 
டால்பின்கள்‌ ஆகியவை மீ ஒலி 
மூலம்‌ பொருள்கள்‌ இருக்கு 
மிடத்தை அறிதல்‌. (உயி) 


601105௨ (எக்ளிப்ஸ்‌) - கோள்‌ 


மறைவு: இரகணம்‌. ஒரு விண்‌ 
பொருள்‌ மறறொரு விண்‌ 
பொருளால்‌ மறைக்கப்படுதல்‌, 
இடல்‌ மறைக்கும்‌ பொருள்‌ 
மறைக்கப்பட்ட பொருள்‌, உற்று 
நோக்குநிலை ஆஒிய மூன்றும்‌ 
ஒரே நேர்க்கோட்டில்‌ அமையும்‌. 
எ--டூ. இங்கள்‌ மறைவு, 
கதிரவன்‌ மறைவு. (இய) 


9011011௦ (எக்ளிப்டிக்‌, - விண்‌ 


வட்டம்‌: பெருவட்டம்‌. இதில்‌ 
கதிரவனைச்‌  சுற்றியமையும்‌ 
புவிச்சுற்று வழித்‌ தளம்‌ விண்‌ 
கோளத்தை வெட்டும்‌. ஆகவே, 
அது விண்நடுவே அமையும்‌ 
கதிரவன்‌ தோற்ற ஆண்டு 
வழியாகும்‌. (வானி) 


900100] (இக்காலஜி) - தழ்நிலை 


இயல்‌: கூழியல்‌. தாவரங்கள்‌, 
விலங்குகள்‌ ஆஒியவற்றிற்கும்‌ 
கூழ்நிலைக்குமிடையே உள்ள 
தொடர்புகளை இது ஆராய்‌ 
கிறது. 1855-இல்‌ ரெய்டர்‌ 
என்னும்‌ விலங்கியலார்‌ இச்‌ 
சொல்லை உருவாக்கினார்‌. 
இதற்கு இருவர்‌ இலக்கணம்‌ 
வகுத்துள்ளனர்‌. “உயிரினங் 
களுக்கும்‌ கழ்நிலைக்கு 
மிடையே உள்ள பரிமாற்றத்‌ 


6௦௦ 


204 601 





தொடர்பு.” ஹெக்கல்‌. “சூழ்‌ 
நிலைத்‌ தொகுப்பின்‌ 
அமைப்பு, அதன்‌ வேலை 


ஆஒியவை பற்றி அறிவதாகும்‌.” 
ஓடம்‌. 

இது தற்கழ்நிலை இயல்‌, தொகு 
தழ்நிலை இயல்‌ என இரு 
வகைப்படும்‌. பா. 90809 (உயி) 
6௦௦0௨6 (இக்கோபீன்‌) - 
புறமுத்திரை யாக்கம்‌: ஒரு 
குறிப்பிட்ட வளரிடத்தில்‌ ஒரு 
மரபு முத்திரையினால்‌ உண்‌ 
டாக்கப்படும்‌ புற முத்திரை 
களின்‌ எல்லை. (உயி) 
60089)/51611 (எக்கோ இஸ்டம்‌) - 
தழ்றிலைத்‌ தொகுதி: தழ்‌ 
தொகுதி. ஓரிடத்தில்‌ வாழும்‌ 
உயிரிகளுக்கும்‌ அவற்றின்‌ 
இயல்‌ சூழ்நிலைகளுக்கு 
மிடையே ஏற்படும்‌ வினைத்‌ 
தொகுதி. உயிருள்ளவை, 
உயிரற்றவை ஆகிய இரண்டும்‌ 
இடல்‌ ஒன்றை மற்றொன்று 
சார்ந்து €ராகச்‌ செயற்படும்‌. 
இயற்கைத்‌ தொகுதி, 
செயற்கைத்‌ தொகுதி என 
இஃது இரு வகைப்படும்‌. (உய) 


820106 (இக்கோடோன்‌) ன்‌ கழ்‌ 
நிலை எல்லை: சூழ்‌எல்லை. 
பெரும்‌ வரிசையிலுள்ள இரு 
தாவரக கூடடங்களுக்கடையே 
உள்ள எல்லை. (உயி) 


6௦௦/௨ (இக்கோடைப்‌) - சூழ்‌ 
நிலை வகை: தழ்வகை. உடலி 
யல்‌ இனம்‌. குறிப்பிட்ட வளரி 


டத்திலுள்ள ஓர்‌ உயிர்‌ வகை 
யின்‌ தொகை. இஃது உருவியல்‌ 
நிலையிலும்‌ உடலியல்‌ நிலை 
யிலும்‌ வேறுபட்டிருக்கும்‌. ஒ. 
௦1௦02௨ (உயி) 


6௦4௦01851௩ (எக்டோபிளாஸ்ட்‌) - 
புறப்படல்‌: புறக்கோளம்‌. இரு 
படைக்‌ கோளத்தின்‌ வெளிப்‌ 
புற அடுக்கு (உயி) 

8010வொ௱ (எக்டோடெர்ம்‌) - 
புறப்படை: கருவின்‌ வெளிப்புற 
அடுக்கு. தோல்‌, தோல்‌ சார்‌ 
அமைப்புகள்‌, நரம்பு மண்ட 
லம்‌, உணர்‌ உறுப்புகள்‌ ஆலிய 
வற்றை இது உண்டாக்குறது. 
ஒ. 9000௱. (உயி) 

601006௦ப8 (எக்டோஜெனஸ்‌) - 
புறத்தே வாழும்‌: ஓம்புயிரின்‌ 
உடலுக்கு வெளியே தலித்து 
வாழ வல்ல உயிரி. (உயி) 


801001௬0௭௨ (எக்டோ ஆர்‌ 
மோன்‌) - புறவளர்‌ தூண்டி: 
ஏனைய உயிர்களின்‌ 
நடத்தையைத்‌ தூண்ட ஓர்‌ 
உயிரியினால்‌ புறத்தே சுரக்கப்‌ 
படும்‌ பொருள்‌ (உ௰) 


6௦10021251 (எக்டோபாரசைட்‌) 


- புற ஒட்டூண்ணி: புறத்தே 


வாழும்‌ ஒட்டுயிரி. ஓ. 
6100021235 (உயி) 

60100௬ காக்டோதெர்ம்‌) 
புறவெப்ப வாழ்வி: தழ்‌ 
நிலையிலிருந்து நேரடியாக 
வெப்பத்தைப்‌ பெறும்‌ தனி 
உயிர்‌, பறவைகள்‌, பாலூட்டி 


5௦ 


கள்‌ தவிர. ஏனையவை 
இவ்வாறு வெப்பத்தைப்‌ பெறு 
பவை. (உயி) 

பம்பர (எக்டோபிளாசம்‌) ௮ 
புறக்கணி யம்‌: வேறுபெயர்கள்‌ : 
கண்ணறைப்‌ புறணி (செல்‌ 
கார்டெக்ஸ்‌), கணிம இழுமம்‌ 
(பிளாஸ்மா ஜெல்‌). கண்‌ 
ஊறைக்‌ கணிமத்தின்‌ இழுது 
போன்ற வடிவம்‌. கணிமப்‌ 
படலதடற்குக்‌ ள்ளது. 
ரான விறைப்புள்ளது. கணிம 
இழுமம்‌ கணிமக்‌ கரையமாக 
(பிளாஸ்மா சால்‌) மாற 
வல்லது. பா. 8000185௱. 


6௦10௦20௦௦1 (எக்டோதவன்‌) புற 
வாழ்வி: ஏனைய உயிரிகளின்‌ 
மேல்‌ வாழும்‌ விலங்கு. (உயி) 


90292 (எக்‌€மா) - தோல்‌ படை: 
வீக்கத்‌ தோல்‌ நோய்‌. நீர்‌ வெளி 
யேறும்‌. செடுல்கள்‌ தோன்றும்‌. 
(மரு) 

602]4046 180105 (எடாபிக்‌ 
பேகடாஸ்‌) - மண்‌ காரணிகள்‌: 
மண்டன இயற்பண்பும்‌ 
வேடப்‌ பண்பும உயிரியல்‌ 
பண்பும்‌. இவை ஒரு வாழிடத்‌ 
தில்‌ இன்றியமையாத இயை 
புறுப்பாக அமைபவை. தாவரப்‌ 
பரவலில்‌ அவற்றிற்குள்ள செல்‌ 
வாக்கே இதற்குக்‌ காரணம்‌. 
குறிப்பிடக்கூடிய மண்‌ காரணி 
களாவன: நீரடக்கம்‌, பிஎச்‌, 
கரிமப்பொருள்‌, மண்‌ நயம்‌. 
(உயி) 


6019௦0 ௦61, 


யெ 





[015௦0 306ப- 


ஈயா... எடிசன்‌ செல்‌, 
எடிசன்‌ அக்குயுமுலேட்டர்‌) - 
எடிசன்‌ மின்கலம்‌, எடிசன்‌ 
சேமக்கலம்‌: நிக்கல்‌ நேர்மின்‌ 
வாய்‌. இரும்பு எதிர்மின்‌ வாய்‌. 
தூண்டு நீர்மம்‌ காரக்கரைசல்‌, 
காரீயமின்‌ கலத்தைவிடக்‌ குறை 
வாகச்‌ சேதமுறுவது, இலே 
சானது. ஆனால்‌ மின்‌ சேமிப்பு 
குறைவு. வாணிபப்‌ பெயர்‌ 
என்‌ஐஎஃப்‌ஈ சேமக்கலம்‌ (இய) 


ழ்‌ போனா (எட்டி கரண்ட்‌) *- 


ப்பு மின்னோட்டம்‌: மின்‌ 
சுற்றில்‌ தடை குறைவாக உள்ள 
பொழுது, அஇல்‌ மின்னோட்டம்‌ 
அஇகமிருக்கும்‌. இதனால்‌ கம்பி 
யும்‌ மின்கலங்களும்‌ சூடாகும்‌. 
மின்கலங்கள்‌ விரைவிலேயே 
தம்‌ ஆற்றலை இழக்கும்‌. இக்‌ 
குறைபாடூ வரம்பு மீறிய மின்‌ 
னோட்டமாகும்‌. இது $விபத்‌ 
துக்கு வழிவகுக்கும்‌. ஒ. 84௦7 
மார்‌. (இய) 


௦0ய௦811௦ (எடுகேஷன்‌) - கல்வி: 


பொருள்வளம்‌ நிறைந்த 
சொல்‌, கற்றனைத்தூறும்‌ 
அறிவு என்பது வள்ளுவர்‌ 


வாக்கு, கற்க கற்கப்‌ பெருகு 
வது. ஒருவர்‌ பிறப்பிலிருந்து 
இறப்பு வரை நிகழும்‌ செயல்‌, 
கல்வி நிலையங்களில்‌ வரை 
யறை செய்து அளிக்கப்படுவது. 
“கல்விக்கரையில கற்பவர்‌ 
நாள்ல” என்பது நாலடியார்‌ 


கருத்து. (௧. உள) 


80ப௦81100, 
கேஷன்‌, அக்கடமிக்‌) - நிலையக்‌ 
கல்வி: கல்வி நிலையங்களில்‌ 


8080816 (எடு 


முறையாகப்‌ பயிற்றுவிக்கப்‌ 
படும்‌ கல்வி (௧. உள) 
60ப௦21100 அபே, 

(எடூகேஷன்‌ அடல்ட்‌, இன்பார்‌ 
மல்‌) - முடியோர்‌ கல்வி, முறை 
சாராக்‌ கல்வி: ஓய்வு நேரத்தில்‌ 
வயது வந்தோருக்கு அளிக்கப்‌ 
பெறும்‌ கல்வி. இதற்கென்று 
தமிழ்நாடு கல்வித்‌ துறையில்‌ 
தனிப்பிரிவு செயற்படுகிறது. 
இஃது அனைத்திந்தியத்‌ இட்ட 


(1101-1 


மாகும்‌. எழுத்தறி 
வின்மையைப்‌ போக்குவதே 
இதன்‌ முதன்மை நோக்கம்‌. 
உஊக்குநுர்களின்‌ மூலம்‌ 
இக்கல்வி செயலாக்கம்‌ பெறு 
வின்றது. எழுத்தறி 


வின்மையைப்‌ போக்கும்‌ இயக்‌ 
கம்‌ அறிவொளி இயக்கமாகும்‌. 
எழுத்தறிவின்மை நீங்கிய 
முதல்‌ மாநிலம்‌ கேரளம்‌. இரண்‌ 
டாவது புதுவை. (க. உள) 

ஒபெகெ1௦ஈ, பரக ௦1 (எடுகேஷன்‌ 
எயிம்ஸ்‌ ஆப்‌) - கல்வி நோக்‌ 
கங்கள்‌: வற்புறுத்துப்படுபவை 
பல. அவற்றில்‌ முதன்மை 
யானவை: அறிவு நோக்கம்‌, 
பண்பு நோக்கம்‌, தொழில்‌ 
நோக்கம்‌, ஆளுமை நோக்கம்‌. 
இந்நான்கு நோக்கங்களையும்‌ 
பேரறிரூர்‌ அண்ணா தம்‌ 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகப்‌ பட்டமளிப்பு விழா 


60ப௦2110ஈ, 


ஒப்ப 





உரையில்‌ குறிக்கின்றார்‌. (௧. 
உள) 

௦௦1282010௦ 
(எடுகேஷன்‌ கரஸ்பாண்‌ 
டன்ஸ்‌) - அஞ்சல்‌ வழிக்கல்வி: 
வீடு தேடிவரும்‌ கல்வி. மேல்‌ 
நிலையிலிருந்து முதுகலைப்‌ 
பட்டப்‌ படிப்பு வரை அஞ்சல்‌ 
மூலம்‌ பல்கலைக்‌ கழகங்களால்‌ 
அளிக்கப்பெறுவது. தமிழ்நாட்‌ 
டில்‌ முதன்முதலில்‌ இதைத்‌ 
துவக்கியது காமராஜர்‌ பல்‌ 
கலைக்‌ கழகம்‌. அடுத்து 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகமும்‌, சென்னைப்‌ பல்‌ 
கலைக்‌ கழகமும்‌ துவக்வின. 
இறுதியாகச்‌ சுந்தரனார்‌ பல்‌ 
கலைக்‌ கழகமும்‌ துவங்க 
வுள்ளது. வேலையில்‌ அல்லது 
வீட்டில்‌ இருந்து கொண்டே 
பயிலுவதற்கேற்றது. அறிவைப்‌ 
பெருக்கிக்கொள்ள வாய்ப்‌ 
பளிப்பது. க. உள) 


60ப௦2110ஈ, 1௦17௮! (எடுகேஷன்‌, 


பார்மல்‌) - முறைசார்‌ கல்வி: 
முறையான பாடத்திட்டத்துடன்‌ 
குறிப்பிட்ட பிரிவேளைகளில்‌ 
ஆரியர்கள்‌ வாயிலாகக்‌ கல்வி 
நிலையத்தில்‌ அளிக்கப்பெறுங் 
கல்வி. முதல்‌ வகுப்பிலிருந்து 
ஆராய்ச்சி நிலை வரை 
இக்கல்வி பெற வாய்ப்புள்ளது. 
இதற்கென்று பள்ளிக்‌ கல்வித்‌ 
துறை, கல்லூரித்துறை என 
இரு துறைகள்‌ உள்ளன. உயர்‌ 
நிலைக்‌ கல்வியைப்‌ பல்கலைக்‌ 


207 911 





9பபே 
கழகம்‌ கட்டுப்படுத்துகறெது. 
ஏனைய மாநிலங்களைவிடத்‌ 
தமிழ்நாட்டில்‌ கல்வித்துறை 


அமைப்பு செம்மையாக உள்‌ 
ளது. மழலையர்‌ கல்வி கல்வித்‌ 
துறை கட்டுப்பாட்டில்‌ இல்லை. 
கட்டுப்பாட்டில்‌ கொண்டுவர 
வாய்ப்புள்ளது. (௧. உள) 

60ப0௦8110021 ௦1௪1௩ (எடுகேஷ 
னல்‌ கோஷண்ட்‌) - கல்வி ஈவு: 
தகுஇியாக்கப்பட்ட அடைவுத்‌ 
தேர்வுகள்‌ மூலம்‌ அறியப்படும்‌ 
ஒருவர்‌ கல்வி வயதுக்கும்‌ அவர்‌ 
தம்‌ கால வயதுக்குமுள்ள வீதம்‌. 
ஒ.ா1வ1ா௦௨ பரிகாரம்‌ (௧. 
உள) 

885௦ ஈ.-ஈ.றி: பா. 
9ற௦63/௦0௨௱. (உயி) 

6௨1 (ஈல்‌) விலாங்கு மீன்‌: நீண்‌ 
டதும்‌ தொய்ந்ததுமான எலும்பு 
மீன்‌. செதில்கள்‌ இறுத்துத்‌ 
தோலில்‌ புதையுண்டுள்ளன. 
இடுப்புத்துடுப்புகள்‌ இல்லை. 


12௦11௦ 


நன்னீரிலும கடல்‌ நீரிலும்‌ 
வாழ்வது. எ-டு. ஆன்கு 
வில்லா. (உ௰) 

961 8082௭ (ஈல்‌ ஸ்பியர்‌) - 


விலாங்கு ஈட்டி: விலாங்கைப்‌ 
பிடிககப்பயன்படும்‌ அகன்ற 
கவராயமுள்ள கருவி. (உயி) 
௨! 0 (ல்‌ வோம்‌) - 
விலாங்குப்புழு:  இழைப்புழு 
அல்லதட வட்டப்புழு. பன்றிக்‌ 
குடல, மனிதக்குடல்‌ முதலிய 


வற்றில்‌ ஒட்டுண்ணியாக வாழ்‌ 
வது எ-டு. ஆஸ்காரிஸ்‌ லம்பிரி 
காய்டிஸ்‌. (நாக்குப்பூச்‌௪)) 

911901 (எபக்டார்‌) - இயக்கு 
வாய்‌, இயக்கி: தசை, சுரப்பி 
அல்லது உறுப்பில்‌ முடியும்‌ 
இயக்க அல்லது சுரப்பு நரம்பு 
முனை. (உயி) 

61(ஊ2ா$  (எபரண்ட்‌ி) அகல்‌: 
வெளிசசெல்‌. 1) அகல்‌ குருஇுக்‌ 
குழாய்‌ - மீன்‌ 2) அகல்‌ நரம்பு: 
மைய நரம்பு மண்டலத்‌ 
திலிருந்து புறப்பகுதிக்குத்‌ 
தூண்டலைக்‌ கடத்துவது. ஓ. 
22ம்‌. 

2112112802006 (எபர்வெசன்‌ ஸ்‌) 
- நுரைத்தெழல்‌: வேதுவினையி 
னால்‌ ஒரு நீர்மத்திலிருந்து 
வளிக்குமிழிகள்‌ விடுபடூதல்‌. 
பொங்க எழல்‌ எனறும்‌ கூற 
லாம்‌. எ-டு. சோடா நீர்‌. (வேத) 

6111௦2121௦ (எபிடியன்‌) - 
பயனுறு றன்‌: 1) மிகககுறைந்த 
உட்பாட்டிற்கு (இன்புட்‌) மிக 
அதிக வெளிப்பாட்டை (அவுட்‌ 
புட்‌) உண்டாக்கும்‌ ஒரு கருவி 
யமைப்பின்‌ இறன்‌. விழுக்‌ 
காடாகத்‌ தெரிவிக்கப்படுவது. 
(இய) 2) திறன்‌ வழி அமையும்‌ 
செயல்‌. (உயி) 

61110165061106 (எஃப்ளா 
ராசன்ஸ்‌) - பூத்தல்‌: 1) பூ உண்‌ 
டாதல. 2) தூள்‌ பூத்தல்‌. படிகம்‌ 
தன்‌ நீரை இழப்பதனால்‌ உபபு 
உணைடாதல்‌. (வே) 


911 


208 ப 





எரர்‌(பவார்‌ (எப்புளவண்ட்‌) - கழி 
வோட்டம்‌: தூய்மைப்‌ படுத்தும்‌ 
போது சாக்கடையிலிருந்து 
ஓடும்‌ நீர்‌. தொழிற்சாலை 
களிருந்தும்‌ கழிவு நீர்‌ ஆறாக 
ஓடும்‌. (உயி) 

611ப510ஈ (எப்யூஷன்‌) - வளி 
யோட்டம்‌: ஒரு ஏறு துளை 
வழியே வளி மூலக்கூறுகள 
செல்லுதல்‌. (வேடு) 

611ப51௦௦12 (எஃபுஷியோ 
மீட்டர்‌) மூலக்கூறு எடைமானி: 
வளி மூலக்கூறு எடைகளை 
ஒப்பிடுங்‌ கருவி. ஒரு துளை 
வழியாக வளி செல்லும்போது, 
அது எடுத்துக்‌ கொள்ளும்‌ 
சார்புக்‌ காலத்தை உற்றுநோக்கி 
ஒப்பிடப்படுவது. (வே௫) 

6085100 (ஜெஷன்‌) - கழி 
வகற்றல்‌: செரிக்காப்‌ பொருள்‌ 
கள்‌ உணவு வழியிலிருந்து 
வெளியேறல்‌ (உய) 

௨99 - முட்டை: இயங்காப்‌ பெண்‌ 
பாலணு.. பாதுகாப்புறை 
உண்டு. சல விலங்குகளில்‌ ஓடு 
எல்லாவற்றையும்‌ மூடி இருக 
கும்‌. இதனுள்ளே மஞ்சள்‌ ௧௬, 
வெண் ௧௬, உட்கரு ஆடிய 


மூன்றும்‌ இருக்கும்‌. பெண்‌ 
ணின இனப்பெருக்க அணு, 
முட்டையணு (எக்‌ செல்‌) 


எனப்படும்‌. (உயி) 

டாவ - ஐன்ஸ்டீன்‌: ஒளி வேதி 
இயலில்‌ பயன்படும்‌ ஒளி 
யாற்றல்‌ அலகு. (வேக) 

அ. ௮.15 


81ஈ51211 60ப2110௩ - ஒன்ஸ்டீன்‌ 


சமன்பாடூ: பொருண்மை, 
ஆற்றல்‌ ஆகிய இரண்டிற்கு 
மிடையே உள்ள தொடர்பைக்‌ 
குறிக்கும்‌ சமன்பாடு. 1905இல்‌ 
ஐன்ஸ்டின்‌ அறிவித்தது. 
டஃ௱௦்‌ 6 - ஆற்றல்‌ அளவு . 
£ - பொருண்மை 

௦- ஓளி விரைவு. (இய) 


௨19121 ஈ/ப௱ - ஜன்ஸ்டீனியம்‌: 55. 


கதிரியக்கத்‌ தனிமம்‌. புவியில்‌ 


இயற்கையாகக்‌ இடைப்ப 
இல்லை. குறுவெ நேரமே 
இருக்கக்கூடிய ஓரிமங்கள்‌ 
(ஐசோடோப்புகள்‌) இடுலி 


ருந்து தொகுக்கப்படுூவின்‌ றன. 
(வே) 


81ஈ (வு ஈப௱ட்ள - ஐன்ஸ்டீன்‌ 


ச 
எண்‌: காந்தப்‌ பாய்ம இயக்க 


வியலில்‌ பயன்படும்‌ பரும 
னிலலா எண. இஃது ஒளி 
விரைவுக்கும்‌ பாய்ம நேர்‌ 


விரைவுக்குமுள்ள வீதத்இுற்குச்‌ 
சமம்‌. (இய) 


81 ஈன 1௨௦07 - ஐன்ஸ்டீன்‌ 


கொள்கை: பா. ஏ. (இய) 


81ஈ5161 பாபன56 - ஐன்ஸ்டீன்‌ 
விண்ணகம்‌: ஜன்ஸ்டீன்‌ விண்‌ 
ணக மாடுரி. இது நாற்‌ பருமன்‌ 
கொண்ட உருளை வடிவப்‌ 
பரபபு. இப்பரப்பு ஜஐப்பரு 
மனுடை வெளியில்‌ உள்ளது. 
இதுவே என்ஸ்டீன்‌ 
விண்ணம்‌. (இய) 


கண்ட 


98 


209 [1 | -] 





6180012100 (இஜாகுலேஷன்‌) - 
விந்துப்பீச்சு: ஆணிலிருந்து 
முதிர்ந்த விந்துகள்‌ வலிய 
வெளியேறுதல்‌. (உய) 

8]86ப1210ர0௫ பப௦4 (இஜாகு 
லேட்டரி டக்ட்‌) - விந்துப்‌ பீச்சு 
குழாய்‌: இது விந்து கொள்‌ 
ளகத்தின்‌ குழாய்க்கும்‌ சிறுநீர்‌ 
அகற்றிக்கு மிடையிலுள்ள 
ஆண்பிறப்புறுப்புக்‌ குழியின்‌ 
பகுதி. விந்து வெளிச்‌ செல்‌ 
லுங்‌ குழாய்‌. (உயி) 

61891010௫7 (எலாஸ்டிடட்டி) - 
மீள்திறன்‌: மீட்டுப்‌ பொருள்கள்‌ 
குறிப்பிட்ட அளவுக்கு நீண்ட 
பின்‌ தகைவு நீங்கும்‌ பொழுது 
மீண்டும்‌ பழைய நிலையை 
அடைதல்‌. எ-டு. இழுத்துவிடும்‌ 
ரப்பர்‌ கயிறு. பா. 110019'5 18/4 
இய) 

918811 (எலாஸ்டின்‌) - நீளி 
யன்‌: இணைப்புத்‌ இசுக்களி 
லுள்ள நீளிழைப்‌ புரதம்‌ (உயி) 

6(6௦1110 816 (எலக்டிரிக்‌ ஆர்க்‌) 
- மின்வில்‌: மின்னோட்டம்‌ 
செல்லும்‌ பொழுது, மின்வாய்‌ 
களுக்கிடையே ஏற்படும்‌ ஒளிர்‌ 
வெளி. (இய) 


61901116 ௮ (எலக்டிரிக்‌ சேர்‌) - 
மின்‌ நாற்காலி: குற்றவாளி 
களை உட்கார வைத்து மின்‌ 
சாரத்தைச்‌ செலுத்தக்‌ கொல்‌ 
லும்‌ நாற்காலி. அமெரிக்கா 
முதலிய நாடுகளிலுள்ள து. 
(இய) 


61601710 போகா 


61601116 66! (எலக்டிரிக்‌ பெல்‌) - 
மின்மணி: இதில்‌ மின்காந்தப்‌ 
பயனுள்ளது. கவரகம்‌ மின்‌ 
சுற்றை மூடித்திறக்கும்‌. இச்சுற்று 
மூடுவதும்‌ திறப்பதுமாக இருப்ப 


தால்‌, கவரகம்‌ முன்னும்‌ 
பின்னும்‌ செல்ல, அதன்‌ குமிழ்‌ 
கிண்ணத்தில்‌ அடிக்கிறது. இப்‌ 
பொழுது அதன்‌ அதிர்‌ஒலி 
உண்டாகிறது. வீடுகளிலும்‌, 
அலுவலகங்களிலும்‌ அழைப்பு 
மணியாகப்‌ பயன்படுகிறது. 
(இய) 

(எலக்டிரிக்‌ 
கரண்ட்‌) - மின்னோட்டம்‌: மின்‌ 
னழுத்த வேறுபாட்டால்‌ உண்‌ 
டாகும்‌ மின்னணு ஓட்டம்‌. இது 
ஒரு இசை மின்னோட்டம்‌ இரு 
திசை மின்னோட்டம்‌ என இரு 
வகைப்படும்‌. இதற்கு ஒளிப்‌ 
பலன்‌ (மின்விளக்குகள்‌) 
வெப்பப்‌ பலன்‌ (மின்னடுப்பு) , 
காந்தப்பலன்‌ (மின்‌ காந்தம்‌) 
வேடிப்பலன்‌ (ட.ன்னாற்‌ 
பகுப்பு) ஆஒியவை உண்டு. மீ 
மின்னோட்டம்‌ (பீக்‌ கரண்ட்‌) 
என்று ஒரு வகையுமுண்டு. 
மின்னோட்ட அலகு ஆம்பியர்‌. 


(இய) 


81601116 015018006ாம்‌ (எலக்ட்‌ 


ரிக்‌ டிஸ்பிளேஸ்மெண்ட்‌) - 
மின்‌ இடப்பெயர்ச்சி: 1) ஒரலகு 
பரப்பிலுள்ள மின்னேற்றம்‌. 
(இய) 

61201112 ஐ/௪ (எலக்ட்ரிக்‌ ஐ) - 
மின்கண்‌: ஒளிமின்கலம்‌. (இய) 


6௪ 





91601716 11௦19 (எலக்ட்ரிக்‌ பீல்டு) 

- மின்புலம்‌: மின்னேற்றம்‌ 
நுகரும்‌ விசையுள்ள பகுதி, 
(இய) 


61201௦ 11ப% (எலக்ட்ரிக்‌ 
பிளக்ஸ்‌) - மின்பாயம்‌: காந்தப்‌ 
புலத்தில்‌ மின்‌ பாய அடர்த்தி, 
உரிய பரப்பு ஆகிய இரண்டின்‌ 
பெருக்கற்‌ பலன்‌. (இய) 

81௦௦1116 11 ப 02ஈ௨1டு (எலக்டிரிக்‌ 
பிளக்‌ டென்‌இட்டி) - மின்பாய 
அடர்த்தி பா. 619௦1110 01521809- 
ஊம்‌ (இய) 


9160111011 (எலக்டிரி௫ட்டி) - 
மின்‌ சாரம்‌: நிலையாகவுளள 
அல்லது நகரும்‌ மின்னேற்றங்‌ 
களிலிருந்து உண்டாகும்‌ 
விளைவு. (இய) 


816011/6 884௩0 (எலக்ட்ரிக்‌ 
லைட்டிங்‌) - மின்‌ ஒளியேற்றல்‌: 
மின்னோட்டங்களால்‌ மின்‌ 
வெளிச்சம்‌ அளித்தல்‌. மின்‌ 
விளக்குகள்‌ இதற்குப்‌ பயன்‌ 
படுதல்‌. (இய) 
616௦16 ௱௦(௦ 
மோட்டார்‌) - 


(எலக்டிரிக்‌ 
மின்‌ உந்தி: 
மின்னாற்றலை எந்திர ஆற்ற 
லாக மாற்றும்‌ எந்திரம்‌. (இய) 
61801110 றன  (எலஃ்டிரிக்‌ 
பவர்‌) - மின்திறன்‌: இது ஒரு 
மின்‌ தொகுதியில்‌ நடைபெறும்‌ 
வேலையின்‌ அளவைக்‌ குறிக்‌ 
கும்‌. அலகு வாட்‌. ஓர்‌ ஓல்ட்‌ 


மின்‌ னழுத்தத்தில்‌ ஒரு கூலும்‌ 
மின்சாரத்தைச்‌ பெலுத்த ஒரு 
ஜூல்‌ வேலை நடைபெறுலூறது. 
ஒரு வினாடிக்கு 1 ஜூல்‌ வேலை 
1 வாட்‌ ஆகும்‌. 

வாட்‌ - ஓல்ட்‌ % ஆம்பியர்‌. 
ஈஃ௦்‌ 7-தஇறன்‌ 

ட்‌ - மின்னழுத்தம்‌ 


்‌- மின்னோட்டம்‌ 


வேலை 
இறன்‌ * 
நேரம்‌ (இய) 
81801112ண றா௦6 (சலடல்ட்ரிக்‌ 


புரோப்‌) - மின்துருவி: மின்‌ 
னணுக்களின்‌ அடர்த்தியை 
அளக்கும்‌ கருவி. தவிர, இஃது 
அயனிகள்‌, சுவர்‌ அழுத்தங்கள்‌ , 


மின்னணு வெப்பநிலை, 
மீவெப்பநிலையில்‌ தேர்வு 
மின்னோட்டங்கள்‌ ஆயெ 


வற்றை அளக்கப்‌ பயன்‌ படுவது. 


(இய) 


61601116 19518181௦6 (எலக்டிரிக்‌ 


ரெலுஸ்டன்ஸ்‌) - மின்‌ தடை: 
கம்பிகளில்‌ மின்னோட்டம்‌ 
செல்லும்‌ பொழுது, அவை 
ஏற்படுத்தும்‌ தடை. கம்பிகளுக் 
கேற்ப வேறுபடும்‌. கரி இறந்த 
தடை. அலகு ஓம்‌. ஓமின்‌ 
விதிப்படி ஒரு கடத்தியின்‌ 
இடையே உள்ள மின்னழுத்த 
வேறுபாடு ஓர்‌ ஓல்ட்டும்‌ அதனுள்‌ 
செலுத்தப்படும்‌ மின்னோட்டம்‌ 


61௮ 


2171 91௮ 





ஓர்‌ ஆம்பியரும்‌ என்றால்‌, 
அதன்‌ மின்தடை ஓர்‌ ஓம்‌. 
மின்னழுத்தம்‌ 


மின்தடை - மின்னோட்டம்‌ 


6/௭041/6 828% (எலஃடிரிக்‌ 
ஸ்பார்க்‌) - மின்‌ பொறி: ஒரு 
தடுப்புப்‌ பொருள்‌ வழியாக 
மின்னிறக்கம்‌ ஏற்படும்‌ போது 
உண்டாகும்‌ ஒளியும்‌ ஒலியும்‌. 
(இய) 

91601110 8021% றப (எலக்டிரிக்‌ 
ஸ்பார்க்‌ பிளக்‌) - மின்‌ பொறிக்‌ 
கட்டை: மின்‌ பொறியை உண்‌ 
டாக்க அகக்‌ கனறடி எந்திரத்‌ 
தில்‌ இருப்பது. (இய) 

51910 2600091108 (எலக்டோ 
அகஸ்டிக்ஸ்‌) - மின்‌ ஒலி இயல்‌: 
மின்‌ ஒலி பற்றி ஆராயுந்‌ துறை. 
இடுல்‌ மின்‌ னாற்றல்‌ ஒலியாற்ற 
லாூறது. (இய) 

91601௦ - 8ா81/515, 16௦1101/515 
(எலக்ட்ரோ-அன லிடுஸ்‌, எலக்ட்‌ 
ராலிடிஸ்‌) - மின்னாற்‌ பகுப்பு: 
பா. ௦1. (இய) 

91601₹001010047 (எலகட்ரோ 
பயாலஜி) - உயிர்‌ மின்னியல்‌: 
உயிரிகளில்‌ நடைபெறும்‌ மின்‌ 
நிகழ்ச்சிகளை ஆராயுந்‌ துறை. 
(உயி) 

61௦610-08101/௦8௨௱ டே 
(எலக்டோ கார்டியோடராம்‌, 


ஈடஜி) - இதய மின்‌ வரையம்‌: 


சுருங்கும்‌ 


இதயத்‌ தசைகள்‌ 
பொழுது மின்வேறுபாடுகளின்‌ 


ஒளிப்படப்படஇவு. இதய 
நிலையைக்‌ கண்டறிய எடுக்கப்‌ 
படுவது. (இய) 

6160110 0௭௱/௦21 6001421214 
(எலக்ட்ரோ கெமிகல்‌ ஈக்குவ 
லண்ட்‌) - மின்வேத்‌ இணை 
மாற்று: ஒரு கூலும்‌ மின்‌ 
சாரத்தை மின்‌ பகுளிக்‌ கரைசல்‌ 
வழியாகச்‌ செலுத்தும்‌ 
பொழுது, விடுபடும்‌ தனிமத்‌ 
தொகுதி அல்லது தனிமக்‌ 
இராம்களின்‌ எண்ணிக்கை. 
அல்லது 1 ஆம்பியர்‌ மின்‌ 
னோட்டத்தில்‌ 1 வினாடியில்‌ 
மின்னாற்‌ பகுப்பு மூலம்‌ வெளி 


யேறும்‌ உலோகப்‌ 
பொருண்மை. (இய) 
6160170011510௫ (எலக்ட்ரோ 


கெமிஸ்ட்ரி) - மின்‌ வேடு இயல்‌: 
வேதி மாற்றங்களுக்கும்‌ மின்‌ 
சாரத்திற்கும்‌ இடையே உள்ள 
தொடர்பினை ஆராயுந்‌ துறை. 
(வேதி) 

616201100௦ ப11பர2 (எலக்ட்ரோ 
கல்சா) - மின்‌ வளர்ப்பு: மின்‌ 
தூண்டலில்‌ தாவரங்களை 
வளார்த்தல்‌. (உயி) 

61601100ப11௦1 (எலக்ட்ரோகுயு 
ஷன்‌) - மின்பாய்வு: மின்சாரம்‌ 
உடலில்‌ பாய்வதால்‌ இறத்தல்‌. 
(இய) 

6160009௨ (எலக்ட்ரோடு - 
மின்வாய்‌: இது ஒரு கடத்தி. 


212 616 





இதன்‌ வழியாக மின்னோட்டம்‌ 


மின்‌ பகுகலத்தை அடையும்‌. 
அல்லது வெளியேறும்‌. வளி 
யிறக்கு குழாய்‌, வானொலித்‌ 
திறப்பி (வால்வு) ஆலியவை 
மின்வாய்களே. நேர்க்குறி வாய்‌ 
நேர்மின்‌ வாய்‌. எர்க்குறி 
வாய்‌ எஇர்மின்‌ வாய்‌. (இய) 

616௨௦11௦0௭௱1௦5 (எலகட்ரோ 
டயனமிக்ஸ்‌) - மின்னியக்க 
வியல்‌: மின்‌ வினைகளுக்கும்‌ 
காந்த விசைகளுக்குமிடையே 


உள்ள தொடர்பினையும்‌ 
அவற்றின்‌ சந்திரக்‌ காரணி 
களையும்‌ வினைகளையும்‌ 


ஆராயும்‌ துறை. (இய) 

௨16௦1100௩௦ (எலக்‌ 
ட்ரோடயனமோமீட்டர்‌) - மின்‌ 
னியக்க மானி: ஒரு இசை, இரு 
இசை மின்‌ சுற்றுகளில்‌ மின்‌ 
னோட்டம்‌, மின்னழுத்தம்‌, மின்‌ 
திறன்‌ ஆகியவற்றை அளக்குங்‌ 
கருவி. (இய) 

௨160110௦ 81060210078௱, 88 
(எலக்ட்ரோ என்செப்பலோ 
கிராம்‌, ஈஈஜி) - மூளை மின்‌ 
வரையம: மூமிவ. பெரு 
மூளைப்‌ புறணியின்‌ நரம்‌ 
பணுக்களால்‌ உண்டாக்கப்‌ 
படும்‌ மின்னழுத்தத்தில்‌ ஏற்‌ 
படும்‌ மாற்றங்களைப்‌ பதிவு 
செய்தல்‌. (இய) 

660110 ௨041801100 (எலக்ட்ரோ 
எக்ஸ்ட்ராக்ஷன்‌) - மின்னாற்‌ 
பிரிப்பு: ஓர்‌ உலோகத்தை அதன்‌ 


உப்புகளிலிருந்து பிரித்தல்‌. 
அவ்வுப்புக்கரைசலின்‌ வழியாக 


மின்‌ சாரத்தைச்‌ செலுத்தப்‌ 
பகுப்பின்‌ மூலம்‌ உலோ 
கத்தைப்‌ பெறலாம்‌. இது 


மின்னாற்‌ பகுப்பு முறையே. 
(வே) 


€1601101ப21105 (எலக்ட்ரோ 
னெட்டிக்ஸ்‌)  - மின்பஇர்வு 
இயக்கவி யல்‌: மின்னோட்டப்‌ 


பலர்வு பற்றி ஆராயுந்‌ துறை. 
(இய) 

61௨௦1௦0168 (காலக்ட்ரோ 
லைட்ஸ்‌) - மின்பகுளிகள்‌: நீரில்‌ 
கரைந்து நேரயனிகளையும்‌, 
எதுிரயனிகளையும்‌ கொடுக்க 
வல்ல வேடுப்பொருள்கள்‌ 
எ-டு. சோடியம்‌ குளேரைடு. 
பா. ஸர ஒ. ॥0- 
6180101165. (இய) 

616011௦௨௨௮ (சாலக்ட்மோ 
மேக்னட்‌) - மின்காந்தம்‌: ஓர்‌ 
ஆணியில்‌ செப்புக்‌ கம்பியை 
வரிச்‌ சுற்றாகச்‌ சுற்றுக. இரு 


(| 


மின்காந்தம்‌. தேனிரும்பில்‌ 
செப்புக்கம்பி சுற்றப்பட்டூள்ளது. 


512 


213 515 





புறங்களிலும்‌ மின்‌ கலத்தில்‌ 


இணைனப்பதற்‌ கேற்றவாறு, 
கம்பி முனைகளை விடுக. 
இதுவே எளிய மின்காந்தம்‌. 
இதன்‌ வழியே மின்சாரத்தைச்‌ 
செலுத்துக. மின்சாரம்‌ 
இருக்கும்வரை ஆணியில்‌ 
காந்தம்‌ இருக்கும்‌. கருவிகளுக் 
கேற்ப இதனமைப்பு வேறுபடும்‌. 
மின்‌ மணி, மின்‌ பளுத்தூக்‌இ 
முதலிய கருவிகளில்‌ இது 
பயன்படுவது. (இய) 
61௦2௦11௦08071௮21௦ ௨ர௦ரற ளர்‌ 


(எலகட்ரோமேக்னிடிக்‌ என்‌ 
விரன்மெண்ட்‌) - மின்காந்தச்‌ 
கழல்‌: குறிப்பிட்ட பரப்பு 


அல்லது வெளியில்‌ தோன்றும்‌ 
வானொலி ஒதிர்வெண்‌ புலங்‌ 
கள்‌. (இய) 

9/20110௱௭01௮116 [58௦11௦ 
(எலக்டரோமேக்னடிக்‌ இண்டக்‌ 
ஷன்‌) - மின்காந்தத்‌ தூண்டல்‌: 
1831இல்‌ இதனைக்‌ கண்டறிந்‌ 
தவர்‌ மைக்கல்‌ பாரடே. காந்த 
விசைகளைக்‌ கடத்தி ஒன்று 
வெட்டூகிற பொழுது, அக்கடத்தி 
யில்‌ மின்சாரம்‌ உண்டாகிறது. 
இவ்வாறு மின்சாரத்தை உண்‌ 
டாக்குவதற்கு மின்தூண்டல்‌ 
என்று பெயர்‌. இந்நெறிமுறை 
தூண்டு சுருள்‌, மின்னியக்கி, 
மின்‌ பிறப்பி முதலிய கருவி 
களில்‌ பயன்படுவது. இம்மின்‌ 
சாரமே வாழ்க்கையில்‌ அதிகம்‌ 
பயன்படுவது. இக்கண்டு 
பிடிப்பு 19ஆம்‌ நூற்றாண்டின்‌ 


மிகச்‌ இறந்த கண்டுபிடிப்பு. 
(இய) 
61620110802116 
(எலக்ட்ரோ மேக்னடிக்‌ 
ஸ்பெக்ட்ரம்‌) - மின்காந்த நிற 
மாலை: மின்காந்தக்‌ கதர்‌ 
வீச்டின்‌ அஇர்வெண்கள்‌ அல்‌ 
லது அலை நீளங்களின்‌ 
மொத்த எல்லை. இதில்‌ எக்ஸ்‌ 
கதிர்கள்‌, புற ஊதாக்கதிர்கள்‌ 
ஒளிக்‌ கர்கள்‌, அகச்‌ இவப்புக்‌ 
கதிர்கள்‌, வானொலி அலைகள்‌ 
ஆஒடியவை அடங்கும்‌. (இய) 
66110௧0௭௮௦ று 
(எலக்ட்ரோ மேக்னடிக்‌ இயரி) - 
மின்காந்தக்‌ கொள்கை: இது 
இளார்க்‌ மாக்ஸ்வெல்‌ 
கொள்கை. மின்காந்த அலை 
களாக ஒளி செல்கிறது என்பது 
இக்கொள்கையின்‌ சாறம்‌. பா. 
00100 (இய) 
2162011௦௱30௦((6 4/6 
(எலக்ட்ரோ மக்னடிக்‌ வேவ்‌) - 
மின்காந்த அலை: ஒரு மின்‌ 
னேற்றத்இலிருந்து வெளிச்‌ 
சென்று பரவும்‌ அலைக்‌ கழிவு. 
(ஓய) 
2120110030ஈ21181 (எலக்ட்ரோ 
மேக்னிடிசம்‌) - மின்காந்த 
வியல்‌: காந்தத்திற்கும்‌ மின்‌ 
சாரத்திற்குமுள்ள தொடர்பை 
ஆராயுந்‌ துறை. (இய) 
6120௦௱6121/பாரு (எலக்ட்ரோ 
மெட்டலர்ஜி) - மின்‌ உலோக 
யல்‌: ஓர்‌ உலோகத்தை அதன்‌ 


506011ப௱ 


512 


91௮ 





தாதுவிலிருந்து பிரிக்கும்‌ மின்‌ 
முறைகளை ஆராயுந்‌ துறை. 
(இய) 


௨1௨௦11௦௱௦114210106 (எலக்ட்ரோ 
மோட்டிவ்‌ போர்ஸ்‌) - மின்னி 
யக்கு விசை: ஒரு மின்கலத்தின்‌ 
இரு முனைகளுக்கிடையே 
நிலவும்‌ மின்னழுத்த வேறு 
பாடு. அலரு ஓல்ட்‌ (இய) 
மின்னியக்குவிசை (ஓல்ட்‌), 
மின்னோட்டம்‌ (ஆம்பியர்‌) , 
மின்தடை (ஓம்‌), ஆகிய மூன்‌ 
றிற்குமுள்ள தொடர்பு: 

ட்‌ 


0-2 


்‌ - மின்னியக்கு விசை 
3- தடை (இய) 


ேே-- மின்னோட்டம்‌ 


6160110015/௦ 980௫௭ (எலக்ட்ரோ 
மயோகிராபி) - தசை மின்‌ 
வரைவியல்‌: எதிர்மின்வாய்க்‌ 
கதிர்‌ அலைவாயில்‌ தசையின்‌ 
இயக்கத்தைப்‌ பஇவு செய்தல்‌. 
(உ௰) 

616011௦௩ (எலக்ட்ரான்‌) - மின்‌ 
ன்ணு; எதர்மின்னேற்றமுள்ள 
ஓர்‌ அடிப்படைத்‌ துகள்‌. எல்லா 
அணுக்களிலும்‌ அணுக்‌ 
கருவைச்‌ சுற்றியுள்ளளது. பா. 
௮௦ ௱ (இய) 

61901701 001 1௦௱ப!/& (எலக்ட்‌ 
ரான்‌ டாட்‌ பார்முலா) - மின்‌ 
னணுப்புள்ளி வாய்பாடு: வேடுப்‌ 
பிணைப்புகளின்‌ போது, 
இணைடுிறன்‌ மின்னணுக்களே 


616011௦/௦ 


கலந்து கொள் ன்றன. 
ஆகவே, அணுக்களை எழுதும்‌ 
போது குறியீட்டைச்‌ சுற்றி 
இணைடறன்‌ மின்னணுக்‌ 
களை மட்டும்‌ புள்ளியிட்டுக்‌ 
காட்டினால்‌ போதும்‌. அயனிச்‌ 
சேர்மங்கள்‌ தோன்றுவதை 
இவ்வகையில்‌ காட்டுவதற்கே 
புள்ளி வாய்பாடு என்று பெயர்‌. 


(வேஇு) 


61800 98 (எலக்ட்ரான்‌ கன்‌) 


- மின்னணுத்‌ துப்பாக்கி: நிலை 
யான மின்னணுக்‌ கற்றையை 
உணடாக்குங்‌ கருவியமைப்பு. 
மின்னணு நுண்ணோக்கி 
யிலும்‌ தொலைக்காட்டுயிலும்‌ 
பயன்படுவது. (இய) 


01005 (எலக்ட்‌ 
ரானிக்‌ கிளாக்ஸ்‌) - மின்னணுக்‌ 
கடிகாரங்கள்‌: இவை மிக நுண்‌ 
ணிய அளவீடுகளைத்‌ தரு 
பவை. ஒரு மூலக்கூறிலுள்ள 
அணுக்களின்‌ அளவுகளை 
அடிப்படையாகக்‌ கொண்ட 
மின்னியக்கக்‌ கருவி. இதற்கு 
யம்‌ - 133 என்னும்‌ தனி 
மத்தின்‌ அணு பயன்படுகிறது. 
இக்‌ கடிகாரம்‌ அ(மெரிக்காவி 
லுள்ள போல்டர்‌ கொலராடோ 
ஆய்வுக்‌ கூடத்திலுள்ளது. இது 
6,000 ஆண்டுகளுக்கு ஒரு 
முறை ஒரு வினாடி இழக்கவோ 
கூடவோ செய்யும்‌. (இய) 





9120110112 (எலக்ட்ரானிக்ஸ்‌) - 
மின்னணுவியல்‌: ப) மின்‌ 
சுற்றுகள்‌ பெருக்கத்தை ஆரா 
யும்‌ பயன்முறை அறிவியல்‌. 
மிக விரைவாக வளர்ந்துள்ள 


தொழில்‌ நுணுக்கவியல்‌. 
வானொலி, தொலைக்காட்9, 
கணிப்பொறி அறிவியல்‌ 


ஆகியவற்றின்‌ உயிர்நாடி இது 
2) மின்னணுக்‌ கருவிகள்‌ பா. 
௦$ப௱ ௪! ௮9௦005. (இய) 
௨௦௦௬ ॥/௭ா5 (எலக்ட்ரான்‌ 
லென்ஸ்‌) - மின்னணு வில்லை: 
மின்னணுக்‌ கற்றைகளை 
குவிக்கும்‌ கருவியமைப்பு. 
இவ்வில்லைகள்‌ மின்‌ புலங்‌ 
களைப்‌ பயன்‌ படுத்துபவை. 
இப்புலங்கள்‌ உலோக மின்‌ 


வாய்கள்‌ அல்லது காந்தப்‌ 
புலங்களால்‌ உண்டாக்கப்‌ 
படுபவை. (இய) 


915௦௦1 ௱!ா௭௦8000௨ (எலக்ட்‌ 
ரான்‌ மைக்ரோஸ்கோப்‌) - 


மின்னணு நுண்ணோக்கி: 
மின்னணு வில்லைகள்‌ 
குவிக்கும்‌ மின்னணுக்‌ 
கற்றையைப்‌ பயன்படுத்திப்‌ 
பெரிய உருவை உண்டாக்கும்‌ 
கருவி. உருப்பெருக்கம்‌ 
200,000 தடவைகளுக்கும்‌ 
மேல்‌ இருக்கும்‌. 

இது இருவகைப்படும்‌. 
1) செலுத்தும்‌ மின்னணு 


நுண்ணோக்கி. 2) அலலிடும்‌ 
மின்னணு நுண்ணோக்கி. இது 
புனையப்பட்ட பின்னரே 


61/601:001211ஈ4 


நுண்ணுயிரிகளின்‌ உள்‌ 
ளமைப்பு ஆராய்ச்‌ நன்கு 
வளரத்‌ தொடங்கிப்‌ பல புது 
உண்மைகள்‌ வெளியாயின. 
ஒளி நுண்ணோக்கியின்‌ 
உருப்பெருக்கத்திறன்‌ மிகமிகக்‌ 
குறைவு. பா. ஈ/0050006 


5185018001 621165 (எலக்ட்ரான்‌ 


ஆப்டிக்ஸ்‌ - மின்னணு ஒளி 
இயல்‌: மின்னணுக்‌ கற்றை 
களை இயக்கவும்‌ குவிக்கவும்‌ 
மின்புலங்களையும்‌ மின்‌ 
காந்தப்‌ புலங்களையும்‌ பயன்‌ 


படுத்தும்‌ துறை. (இய) 


61601100[3/51௦1௦0/ (எலக்ட்ரோ 


பிசியாலஜி) - உடல்‌ மின்‌ 
னியல்‌: மின்நிகழ்ச்ெகளுக் 
கேற்ப உயிரிகள்‌ எவ்வாறு 


வினையாற்றுகன்றன என்‌ 
பதை ஆராயுந்துறை. (இய) 

(சாலக்ட்ரோ 
பிளேட்டிங்‌) - மின்முலாம்‌ 
பூசுதல்‌: இது மின்னாற்‌ பகுப்பு 
அடிப்படையில்‌ நடைபெறு 
வது. ஓர்‌ உலோகம்‌ மற்றொரு 
உலோகத்தின்‌ மீது படியுமாறு 
செய்யப்படுகிறது. மின்முறி 
கலத்தில்‌ பொட்டா௫ுயம்‌ பொன்‌ 
சேர்ந்த இரட்டைச்‌ சயனைடு 
கரைசல்‌ ஊற்றப்படுகிறது. இது 
மின்‌ பகுளி. எஇர்மின்‌ வாயில்‌ 
செப்பு வளையல்‌ தொங்க 
விடப்படுகிறது. நேர்மின்‌ 
வாயில்‌ கரைய வேண்டிய 
பொன்‌ தொங்கவிடப்படுஇறது. 
மின்சுற்றை மூடப்‌ பொன்‌ 


515 


216 619 





கரைந்து செம்பு வளையலில்‌ 
படிந்து, அதைப்பொன்‌ வளை 
யல்‌ போலாக்குகிறது. (இய) 


612011050006 (எலக்ட்ரோ 
ஸ்கோப்‌) - மின்னோட்டங்‌ 
காட்டி: மின்னோட்டமானியின்‌ 
எளிய அமைப்பு. மின்னோட்‌ 
டத்தைக்‌ கண்டறியவும்‌, மின்‌ 
னோட்டத்தால்‌ உண்டாகும்‌ 
காந்த பலனை அறியவும்‌ மின்‌ 


னோட்டத்திசை அறியவும்‌ 
யயன்படுவது. (இய) 
616011௦5121108 (சாலக்ட்ரோ 


ஸ்டேட்டிக்ஸ்‌) - நிலை மின்னி 
யல்‌: மின்சாரம்‌ அசைவற்று 
இருக்கும்பொழுது அதன்‌ புலம்‌, 
அழுத்தம்‌ ஆகியவை பற்றி 
ஆராயுந்‌ துறை. (இய) 

615௦11012௧ (எலகட்ரோ 
தெரபி) -நோய்‌ மின்‌ பண்டூவம்‌: 
மின்சாரம்‌ மூலம்‌ நோயைக்‌ 
குணப்படுத்தல்‌. (உயி) 

ளார்‌ (எலிமெண்ட்‌) - 
தனிமம்‌: மூலகம்‌. ஒரே அணு 
எடை கொண்ட அணுக்களால்‌ 
முழுதுமான பொருள்‌. பொது 
வான வேதிமுறைகளால்‌ 
எளிய பொருள்களாகச்‌ 
சிதைக்க முடியாதது. இஃது 
உலோகம்‌ அலோகம்‌ என 
இருவகைப்படும்‌. உலோகத்தில்‌ 
நீர்ம நிலையில்‌ இருப்பது 
பாதரசம்‌. அலோகத்திலிருப்பது 
புரோமின்‌. உலோகப்‌ போலி 
களும்‌ (அண்டிமனி, சவ்வீரம்‌) 


81ஊர்கரு றகாா(665 


வேற்றுருக்களும்‌ (கரி, கந்தகம்‌) 
உண்டு. அலோகங்கள்‌ பல 
(உயிர்‌ வளி, நீர்‌ வளரி) வளி 
கள்‌. நூற்றுக்குமேற்பட்ட தனி 
மங்கள்‌ உள்ளன. (வேட) 
612௱2ா( 104 - தனிமம்‌ 104: 
கதுர்த்தனிம வரிசையைப்‌ பின்‌ 
தொடரும்‌ முதல்‌ தனிமம்‌. அறு 
எண்‌ 104, இதனை உரூி 
யாவும்‌, அமெரிக்காவும்‌ 
தொகுத்துள்ளன. இதன்‌ ஓரிமம்‌ 
அன்னில்‌ குவாடியம்‌ பார. 
தனிமம்‌ 105, 106 கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ளான 
இவை அன்னில்பெண்டியம்‌ 
(105), ௮ன்னில்‌ ஹெக்மியம்‌ 
(106) என்பவையாகும்‌. 


(வேத) 


(சாலி 
மெணடரி பார்டடில்ஸ்‌) - 
மூலத்‌ துகள்கள்‌: அடிப்படைத்‌ 
துகள்கள்‌. இவை பிரிக்க 
இயலாதவை. இவற்றிலிருந்து 
எல்லாப்‌ பருப்பொருளும்‌ உரு 


வாகின்றன. எ-டு. எலக்ட்‌ 
ரான்‌, மீசான்‌ (இய) 
88௦6 ௦14 வா ௦0% (லி 


மெண்ட்ஸ்‌ ஆஃப்‌ ஆன்‌ ஆர்பிட்‌) 
- சுற்றுவழிக்கூறுகள்‌: ஒரு விண்‌ 
பொருளின்‌ வழியைக்‌ குறிக்க 
ஆறு சுட்டளவுகள்‌' உள்ளன. 

1) ஏறு கணுவின்‌ நெடுங்கோடு 
2) சுற்று வழிச்‌ சாய்வு 3) கதி 
ரவன்‌ அண்மை நிலை நெடுங்‌ 
கோடூ 4) பெரும்‌ அரையச்சு 


515 


217 


84 





5) மையப்பிறழ்ச் 6) கதிர 
வன்‌ அண்மை நிலையைக்‌ 
கோள்‌ கடக்கும்‌ நாள்‌. நிலாக்‌ 
களிலும்‌ இரட்டை விண்மீன்‌ 
சுற்று வழிகளிலும்‌ இக்கூறுகள்‌ 


பயன்‌ படுகின்றன. இவை 
செயற்கை நிலாக்களுக்கும்‌ 
பொருந்தும்‌. வோனி) 
ரஷு்காம்‌. எலிபெண்டு - 
யானை: நில விலங்குகளில்‌ 
மிகப்பெரியது. உயரம்‌ 4 மீட்டர்‌. 
மூக்கும்‌ மேலுதடும்‌ துதிக்கை 
யாகியுள்ளன. ஆண்களுக்கு 
நீண்ட தந்தங்களும்‌ பெண்‌ 
களுக்குக்‌ குறுகிய தந்தங்களும்‌ 
உண்டு. மேல்‌ தாடையிலுள்ள 
கோரைப்பற்கள்‌ இரண்டும்‌ 
தந்தங்க ளாடியுள்ளன. 
ஆப்பிரிக்க யானைகள்‌, இந்திய 
யானைகள்‌ என இருவகை 
யுள்ளன. இவற்றில்‌ இந்திய 
யானைகளை மட்டுமே பழக்க 
இயலும்‌. (உயி) 
6180818518 (எலிபெண்டி 
யா௫ஸ்‌) - யானைக்கால்‌: கொழு 
நீர்‌ தடைப்படுவதால்‌, காலிலும்‌ 
கையிலும்‌ வீக்கம்‌ ஏற்படுவது. 
முதன்மையாகக்‌ காலிலேயே 
இருக்கும்‌. பைலேரியா என்‌ 
னும்‌ நூற்‌ புழுவால்‌ ஏற்படும்‌ 
வெப்ப மண்டல நோய்‌. பா. 
௦௪95, 0௦50011௦95. (உயி) 


ரஸா (எலிமினேட்டர்‌) - 
மின்கலம்‌ நீக்கி: மின்கலம்‌ இல்‌ 
லாமல்‌ ஒரு இசை மின்‌ 
னோட்டத்தை அளக்குங்‌ கருவி. 


இடல்‌ ஓர்‌ உலோக மின்‌ 
இருத்தியைப்‌ பயன்படுத்தி 


ஒருதிசை மின்னோட்டத்தைப்‌ 
பெறலாம்‌. படிகப்‌ பெருக்க 
வானொலிக்கு இது தேவை. 
(இய) 
8॥/ஈபல - எலின்வார்‌: உலோகக்‌ 
கலவை: நிக்கல்‌ குரோமியம்‌ 
சேர்ந்த எஃ்குவின்‌ வாணிபப்‌ 
பெயர்‌. சிறு அளவில்‌ டங்ஸ்‌ 
டனும்‌ மாங்கனீசும்‌ சேர்ந்‌ 
திருக்கும்‌. கடிகாரங்களுக்கு 
மயிரிழைச்‌ சுருள்கள்‌ செய்யப்‌ 
பயன்படுவது. (இய) 
611286 (எலிப்ஸ்‌) - நீள்வட்டம்‌: 
கூம்பகம்‌. (கண) 
61011௦ (எலுஷன்‌) - கரைத்து 
6 நிறவரைவியல்‌ 
கம்பத்தில்‌ கரைப்பான்‌ மூலம்‌ 
பரப்பூன்று பொருளை நீக்கு 
தல்‌. (வேதி) 
ங்க (எலிட்ரா) - இறக்கை மூடி: 
விட்டில்களின்‌ தடித்ததும்‌ கடின 
மானதுமான முன்‌ இறகுகள்‌. 
ஓய்வு நிலையில்‌ இருக்கும்‌ 
பொழுது படலப்‌ பின்‌ இறகு 
களை மூடவும்‌ பாதுகாக்கவும்‌ 
பயன்படுவது. (உயி) 
ரோ301ஈ௧15 (இமார்ஜினேட்‌) - 
முனைகுழிதல்‌: அல்லி, புல்லி 
ஆகியவை முனையில்‌ உட்குழி 
வாக இருத்தல்‌. எ-டு. 
ஜெரானியம்‌ வெர்சகலர்‌. 
௦௱௮$0ப1/21107 (இமாஸ்‌ 
லேஷன்‌) - மகரந்த நீக்கம்‌: 


ளாம்‌ 


கவல்‌. 


பூந்தக நீக்கம்‌. தன்‌ மகரந்தச்‌ 
சேர்க்கையைத்‌ தடுக்க, ஒரு 
பூவில்‌ மகரந்தப்‌ பைகளை 
நீக்குதல்‌. (உயி) 

௦ாம்பப5 (எம்போலஸ்‌) - குழாய்‌ 
அடைப்பு: குருஇக்‌ குழாயில்‌ 
குருதி கட்டுவதால்‌ குருது ஓட்டம்‌ 
தடைப்படுதல்‌. (உயி) 

ஊ௱ந்ரூ௦ (எம்பிரியோ) - ௧௬: 
கருவணுவிலிருந்து உண்‌ 
டாகும்‌ பலவணுப்‌ பொருள்‌. 
புதிய கால்வழியை உண்டாக்கு 
வது. பல நுண்ணிய பகுதி 
களைக்‌ கொண்டது. (உயி) 
[:-11/5]2 12/51] 0 / (எம்பிரியோ 
ஜெனி) -  கருத்தோற்றம்‌: 
விலங்குக்‌ ௧ரு வளர்ச்சி நிலை 
களை உள்ளடக்கியது. ௧௬ 


வாக்கம்‌ என்று கூறலாம்‌. 
(உ௰) 

ாட்ரு௦௦94 (எம்பிரியாலஜி) - 
கருவியல்‌: கருத்தோற்றம்‌, 
வளர்ச்டி ஆகியவற்றை 


ஆராயுந்துறை. (உ௰) 
உ௱ம்ரு!௦ 0180 (எம்பிரியானிக்‌ 

டிஸ்க்‌) - கருத்தட்டு: பாலூட்டிக்‌ 

கருவின்‌ ஒரு பகுதி. இங்குப்‌ 


புறப்படையும்‌ அகப்படையும்‌ 
ஒன்று மற்றொன்றோடு 
நெருங்கி யமைந்திருக்கும்‌. 
(உ௰) 


ாடறு0880 (எம்பிரியோசேக்‌) - 


கருவுறைை உறையில்‌ விதை 
யுள்ள தாவரத்தின்‌ பெருஞ்‌ 


ொம்ருரு 


மி 





ஓதல்‌. இச்சுதலே பின்‌ விதை 
யாவது. (உய) 


(எம்பிரியோ 
டோமி) - கருவுயிரகற்றல்‌: 
இயற்கையாகக்‌ குழந்தை பிறக்‌ 
காத நிலையில்‌, அதனைக்‌ 
கருவறையிலிருந்து அறுத்து 
நீக்குதல்‌. (மரு) 


ஊரு (எமரி) - தேய்ப்புக்கல்‌: 


இயற்கையில்‌ 
கடினமானதும்‌ ஒலிகான்‌ 
அற்றதுமான யொருள்‌. 
சாணை உருளைகளில்‌ பயன்‌ 
படுவது. (ஷேதி) 


இடைப்பதும்‌ 


814, 618௦11௦3௨௦ 


க்ளு (ஈ.எம்‌.ஐ., 
எலக்ட்ரோ மேக்னட்டிக்‌ இண்டர்‌ 
பிரன்ஸ்‌) - மின்‌ காந்தக்‌ 
குறுக்க: இது மின்னணுக்‌ 
கருவியமைப்புகள்‌ உமிழும்‌ 
மின்‌ காந்த அலைகளால்‌ உண்‌ 
டாவது. இய விளைவுகளை 
உண்டாக்குவது. காட்டாகத்‌ 
தொலைக்காட்டு உருப்படுவு 
இதனால்‌ பெரிதும்‌ பாக்கப்‌ 
படுவது. தற்பொழுது உலகெங்‌ 
கும்‌ பார்வைக்குப்‌ புலப்படா 
அச்சுறுத்தலாக அமைவது. 


(இய) 


6௱ய்ரொ211௦1 (எமிஒரேஷண்‌) - 


குடிபெயர்தல்‌: படிப்பு, தொழில்‌ 
முதலிய காரணங்களுக்காக ஒரு 
நாட்டிலிருந்து மற்றொரு 
நாட்டிற்கு மக்கள்‌ செல்லுதல்‌. 
(பு. அறி) 


[1 21] 


2109 


௭7௦ 





எாா்ஈசா௦6 (எமினென்ஸ்‌) - 
புடைப்பு: ஓர்‌ உறுப்பில்‌ ஏனைய 
பகுதிகளைவிட உயர்ந்து 
காணப்படும்‌ பகுதி. ஓ. 
௦௦௦955, 06. (உயி) 


வொரு. (எமி௫விட்டி) - 
கதிர்வீசு நிறன்‌: எண்‌, &. 
அனைத்தும்‌ சமறிலையில 
இருக்கக்‌ கரும்பொருள்‌ ஒன்று 
வீசும்‌ இறனுக்கு ஒப்பாக ஒரு 
பரப்பு வீசும்‌ திறன்‌. இதற்கு 
அலலஒில்லை. (இய) 

9௱௦11௦ஈ5 (எமோஷன்ஸ்‌) - 
உளவெழுச்ரிகள்‌: ஒரு ௫க்கல்‌ 
வாய்ந்த உள்ளப்பட்டறிவு. 
உள்ளக்‌ இளர்ச்சியும்‌ உட 
லுறுப்புச்‌ செயலகளின்‌ 
விரைந்த மாறறமும்‌ இஇல்‌ 
தோன்றும்‌. (௧. உள) 

உ௱றா்டு க (எம்பிசீமா) - 
காற்றுத்‌ தேக்கம்‌: இசுக்கள்‌ 
அல்லது உறுப்புகளில்‌ நோய்‌ 
நிலையில்‌ காற்று தேங்குதல்‌. 
இது உறுப்பிற்கேற்பப்‌ பல 
வகைப்படும்‌. (உயி) 

9ஈப-- ஈமு: பறக்க இயலாத மிகப்‌ 
பெரிய ஆஸ்டுரேலியப்‌ பறவை 
உயரம்‌ 1,5 மீட்டர்‌. (உயி) 

ப/ 122110 (எமல்இபி 
கேஷன்‌) - பால்மமாக்கல்‌. பா. 
8௱ப15101. (ஷே) 

உப! (எமல்டிபையர்‌) - 
பால்ம மாக்கி: பால்மம்‌ செய்யுங்‌ 
கருவி. (வேட) 


பால்‌ 


யர (எமல்்‌சன்‌) - 
மின்‌: கசப்பு வாதுமையி 
லிருந்து செய்யப்படும்‌ நொதி. 
(வேதி) 

௨௱ப!ஒ1௦ஈ (எமல்ஷன்‌) பால்மம்‌: 
ஒரு நீர்மத்தில்‌ மற்றொரு 
நீர்மத்தின்‌ கூழ்மத்துகள்கள்‌ 
விரவி இருத்தலுக்குப்‌ பால்மம்‌ 
என்று பெயர்‌. எ-டு. பால்‌ 
(வேதி) 

உரச! (எனாமல்‌) - பற்சிப்பி: 
பல்லின்‌ வெண்ணிறப்‌ புற 
வுறை. பல்லைப்‌ பாதுகாப்பது. 
(உயி) 


ஊாலாங்லா௦ரு.. எனன்ஷியோ 
ட்ராபி) - எ௫ர்‌ வேற்றுருமை: 
ஒரு தனிமத்தின்‌ வேறுபட்ட 
நிலைத்த அயல்‌ வேற்றுருக்கள்‌ 
வேறுபட்ட வெப்பநிலைகளில்‌ 
அமைந்‌இருத்தல்‌. எ-டு. கந்தகம்‌ 
பா. 810110 0/ (வேத) 

8211௦ (எனேஷன்‌) - நரம்புப்‌ 
புடைப்பு: நச்யெ நோயால்‌ 
இலை நரம்புகளின்‌ 8ழ்‌ உண்‌ 
டாகும்‌ புற வளர்ச்‌. (உயி) 

[2111-1211] (என்‌ செப்ப 
லிடிஸ்‌) - மூளையழற்ட: மூளை 
வீக்கம்‌. நச்டியத்தினால்‌ ஏற்‌ 
படுவது. இதற்கு உறக்க நோய்‌ 
சான்றும்‌ பெயர்‌. உடல்‌ ஊக்க 
மும்‌ உளவூக்கமும்‌ குறையும்‌. 
(உயி) 

8௱௦60ஈவ௨௦1 (என்செப்பலான்‌) 
க முளை: முதுகெலும்பு 


ளோ 


220 


80 





விலங்குகளின்‌ சிறந்த உறுப்பு. 
பா. மாவா (உ௰) 


௨00608 (என்சைகிளோ 
பீடியா) - கலைக்களஞ்சியம்‌: 
இதனை அறிவுக்‌ களஞ்சியம்‌ 
எனலாம்‌. அனைத்து அறிவுத்‌ 
துறைச்‌ செய்திகளும்‌ அகர 
வரிசையில்‌ தொகுக்கப்‌ பட்‌ 
டிருக்கும்‌. ஆங்கிலத்தில்‌ துறை 
தோறும்‌ மிக விரிவாக வளர்ந்‌ 
துள்ளது. இது இருவகைப்‌ 
படும்‌: 1) பெருங்‌ கலைக்‌ 
களஞ்சியம்‌ 2) ஒறு கலைக்‌ 
களஞ்யம்‌. பிரிட்டானிய௰க்‌ 
கலைக்களஞ்சியம்‌ இவ்விரு 
வகைகளிலும்‌ உள்ளது. 
தமிழில்‌ வளர 
நிலையிலுள்ளது. 
பொதுக்‌ கலைக்‌ களஞ்டியம்‌ 
தொகுதிகள்‌ 10, குழந்தைக்‌ 
கலைக்‌ களஞ்டுியத தொகுஇகள்‌ 
10 அகிய இரண்டும்‌ வெளி 
வந்துள்ளன. இவை அப்‌ 
பொழுது அரசுச்‌ சார்புடைய 
தமிழ்‌ வளர்ச்ஏக்‌ கழகத்தால 
மாண்புமிகு அவினாடுலிங்கம்‌ 
அவாகள்‌ பெரு முயற்டமியால்‌ 
வெளி வந்தவை. 


வேண்டிய 


இது வரை 


தஞ்சையில்‌ அமைந்துளள 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகமும்‌ 
வாழ்வியல, அறிவியல்‌ கலைக்‌ 
களஞ்டியத்‌ தொகுப்பில்‌ ஈடு 
பட்டு இறுவரை பல தொகுதி 
களைக்‌ கொண்டு வந்துள்ள து. 
இது ஒரு பெரு முயற்‌ (௧. 
உள) 


ஙு சா (என்டஸ்ட்‌ 
மெண்ட்‌) - கூடுறைதல்‌: உயிரி 
யைச்‌ சுற்றித்‌ தோன்றும்‌ கடின 
உறை. பாகாப்பளிப்பது. உயிரி 
கள்‌ இனப்‌ பெருக்கம்‌ செய்ய 
அல்லது ஒவ்வாக்‌ காலங்களைத்‌ 
தவிர்க்கக்‌ கடின உறை ஒன்று 
சுரந்து அதனுள்‌ வாழ்தல்‌. 
உயி) 

ஈச (எண்டமிக்‌) - இட 
நோய்‌: 1)  எலலாக்‌ காலங்‌ 
களிலும்‌ ஓரினத்தில்‌ குறிப்பிட்ட 
இடங்களிலுள்ளது. 2) மனித 
இனத்தில்‌ நிலையாகக்‌ காணப்‌ 
படுவது. ஒரு ஏலரிடம்‌ மட்டுமே 
மருத்துவ முறையில்‌ கண்டறிய 
இயலும்‌. (உயி) 

8௩௦ன௦௦16 (எண்டர்கோனிக்‌) 
- ஆற்றல்‌ நாடூவினை; இது ஒரு 
வினை முறை. ஆறறலை 
உறிஞ்சுவது இதில்‌ உடனிழ்ச்‌6ி 
யாக அமையும்‌. எ-டு. புரதத்‌ 
தொகுப்பு. ஒ. 8%80016 (உ௰) 

200௦01891 சாண்டோபிளாஸ்ட்‌) 
- அகப்படல்‌: அகக கோளம்‌. இரு 
படைக்‌ கோளத்தின்‌ உட்புற 
வடுக்கு. (உய) 

80௦௦2101/பரா (எண்டோகார்டி 
யம்‌) - இதய அகவுறை: உட்புற 
மாகக்‌ கரையிடப்பட்டிருக்கும. 


இதயபபடலம. இது இடைப்‌ 
படையிலிருந்து உண்டாவது. 
(உயி) 


0௦௦802 (சஎண்டோகார்ப) - 
அகவுறை்‌ உள்ளுறை. கனி 
உறைகளுள்‌ ஒன்று. (உய) 


6 


221 90 





9௱௦௦௦116௨ காக்க (எண்டோ 
இரைன்‌ இளாண்ட்ஸ்‌) - 
அகச்சுரப்பிகள்‌: இவை நாள 
மில்லாச்‌ சுரப்பிகள்‌. மணித 
உடவிலுள்ளவை. தங்கள்‌ 
சுரப்புகளை நேரடியாகக்‌ குருதி 
யில்‌ சேர்ப்பவை. 

॥. தைராய்டூ: தொண்டைச்‌ 
௬ரப்பி. மூச்சுக்‌ குழலுக்கருடில்‌ 
உள்ளது. சுரப்பு தைராக்சைன்‌. 
உடல்‌ வளர்ச்சியை ஒழுங்கு 
படுத்துவது. 

2 தைமஸ்‌: இன்சுரப்பி. 
இதயத்திற்கடியில்‌ பாது மார்‌ 
பிலும்‌ பாதி கழுத்திலுமுள்ளது. 
கொழுப்பு நீர்‌ அணுக்களை 
உண்டாக்குவது. 

3. அட்ரினல்‌: றுநீரக மேல்‌ 
சுரப்பி. கிறு நீரகத்திற்கு 
மேலுள்ள இரு முக்கோண 
வடிச்‌ சுரப்பிகள்‌. இதன்‌ 
புறணிச சுரப்பு கார்டின்‌. இச்‌ 
சுரப்பு இனப்பெருக்க உறுப்பு 
கின வளர்ச்‌ியைத்‌ தூண்டு 
வது. அகணிச்சுரப்பு. அட்ரின 
லின்‌. இது நெருக்கடி நிலையி 
விருந்து காப்பாற்றிக்‌ கொள்ள 
உதவுவது. 

4. பிட்ழட்டரி: மூளையடிச்‌ 


சுரப்பி, இதன்‌ சுரப்பான 
பிட்யூட்டரின்‌ குருதி 
யழுத்தத்தை உயர்த்துவது. 


8. பால்சுரப்பிகள்‌:ண மீசை 
முளைத்தல்‌, அக்குள்‌ மயிர்‌ 
முளைத்தல்‌ முதலிய துணைப்‌ 


பால்‌ பண்புகளை உண்டாக்கு 


பவை. (யி) 


2 


ஆ 





நாளமில்லாச்‌ சுரப்பிகள்‌ 


1. மூளையடிச்‌ சுரப்பி 
2. தொண்டைச்‌ சுரப்பி 
3. இறுநீரக மேல்‌ சுரப்பி 
4. கணையம்‌ 
5. கூல்பை (பெஷ்டி 
6. விரை (ஆண்‌) 
7. இறுநீரகம்‌ 
8180௦11101604/ (எண்டோ 
விரைனாலஜி) - அகச்சுரப்பி 


இயல்‌: தைராய்டு முதலிய உட்‌ 
சுரப்பிகளை ஆராயுந்துறை. 
(உபி) 

88௦௦119 89/51 (எண்டோ 
இரைன்‌ எஸ்டம்‌)- அகச்சுரப்பி 
மண்டலம்‌: நாளமில்லாச்‌ 
சுரப்பிகள்‌ கொண்ட மண்டலம்‌. 
ஓ. 80016 89/919௱ (உயி) . 

610003/10515 (எண்டோ 
சைட்டோ௫ிஸ்‌) - அகப்பருகல்‌; 
கணிமப்படலத்தின்‌ வழியாகக்‌ 
&ண்ணறைக்குள்‌ உணவுப்‌ 
பொருள்கள்‌ திரளாகச்‌ செல்லு 


90 


222 


80 





தல்‌. இது கண்ணறைப்பருகல்‌ 
(பினோசைட்டோரிஸ்‌) கண்‌ 
ண்றை விழுங்கல்‌ (பேகோ 
சைட்டோடுஸ்‌) என இரு 
வகைப்படும்‌. முன்னது தாவர 
விலங்குக்‌ கண்ணறைகளில்‌ 
நடைபெறுவது. பின்னது 
அமீபா முதலிய உயிரிகளில்‌ 
காணப்படுவது. (உயி) 
810௦0௨ (எண்டோடெர்ம்‌) - 
அகப்படை: வளர்கருவின்‌ மூன்‌ 
நடுக்குகளில்‌ ஒன்று. மூன்றாவ 
தாக உள்ளே இருப்பது. இதி 
லிருந்து தொண்டை, மூச்சு 
வழி, உணவு வழி, இறு 
நீர்ப்பை, சிறுநீர்‌ அகற்றி அகிய 
வற்றின்‌ புறப்படலம்‌ உண்டா 
இறெத. பா. 8010027ஈ. (உ௰) 
6ஈ௦௦084ஈ/5 (எண்டோ 
டெர்மிஸ்‌) - அகத்தோல்‌: உட்‌ 
தோல்‌. தாவரத்‌ தண்டுகளில்‌ 
புறணியை மையத்திசுவி 
லிருந்து எல்லைப்‌ படூத்தும்‌ 
அணுவடுக்கு. தாவர வேரில்‌ 
குழாய்த்திரளைச்‌ சூழ்ந்துள்ள 
உருளை வடிவ அடுக்கு. (உயி) 
90௦981 (எண்டோகமி) - 
அகக்கலப்பு: ஒரே தாவரத்தி 
லுள்ள இரு பூக்களுக்கிுடையே 


நடைபெறும்‌ மகரந்தச்‌ 
சேர்க்கை. இரண்டும்‌ பெண்‌ 
ணாகவுள்ள சேயணுக்கள்‌ 
சேர்தல்‌. (உயி) 

[511151 212 [:11/2111.. (எண்டோ 


ஜெனஸ்‌) -- அகத்தெழு: தரை 
ழ்‌. ஒரு விதை இலைத்‌ 


தாவரங்களில்‌ அதை முளைக்‌ 
கும்‌ பொழுது விதை இலை 


தரைக்குமேல்‌ வராதிருத்தல்‌. 
எ-டு. நெல்‌. பா. 61993 ஒ. 
600910௦ப5. (உயி) 

௭௦௦ எ ண்டோலிம்ப்‌) - 
அகக்கொழுநீர்‌:  அகறநிணநீர்‌. 
உட்செவியிலுள்ள அரைவட்டக்‌ 
குழல்களில்‌ நிரம்பியுள்ள நீர்‌. 
உடல்‌ நிலைப்புக்குக்‌ காரணம்‌. 
(உ௰) 

ஊச! (எண்டோமெமட்ரி 
டிஸ்‌) - அகப்பைப்‌ படல அழற்ி: 


அகப்பைப்படலம்‌ வீங்குதல்‌. 
(உ௰) 
வாள்‌ ப௱ (சாண்டோ 


மெட்ரியம்‌) - அகப்பைப்படலம்‌: 
கருப்பைக்‌ குழிமினைக்‌ கரை 
யிட்டிருக்கும்‌ சுரப்பிச்‌ சளிப்‌ 
படலம்‌. (உயி) 

8ஈ௦௦௱((௦515 (எண்டோமைட்டா 
எஸ்‌) - அகவணுப்பிரிவு: ௧௫ 
பிளவுறாமல்‌ நிறப்புரி இரட்டித்‌ 
தல்‌. பன்மய நிலையை (பாலி 
பிளாய்டி) அடைதல்‌. (உயி) 


ம்ம்‌ (எண்டோமிக்‌இஸ்‌) - 
அகக்‌ கலப்பு: புணர்ச்௪ இல்‌ 


லாமல்‌ முன்தோன்றிகளின்‌ ௧௬ 
ராதல்‌. (உயி) 

8000845116 (எண்டோ 
பாரசைட்‌) ௮௧ ஒட்டுண்ணி: 


உள்ளே வாழும்‌ ஒட்டுயிரி. 

எ-டு. நாடாப்‌ புழு. (உய) 
௦000211085 - எண்டோ 

பெப்டிடேல்‌ : புரதநொு. 


111: இ 


[1116] 





பெப்டைடு பிணைப்பைப்‌ 
யெய்டைடு தொடரிலிருந்து 
பிளவுறச்‌ செய்வது. (உயி) 


80௦0128௱ (எண்டோ 
பிளாசம்‌)- அகக்கணியம்‌ 
வேறுபெயர்‌ கணிமக்கரையம்‌ 
(பிளாஸ்மா சால்‌). கணிம 
இழுமத்தினுள்‌ (பிளாஸ்மா 
ஜெல்‌) அமைந்துள்ள அகக்‌ 
கணியத்தின்‌ கரைய வடிவம்‌. 
தடையின்றி ஓடக்கூடியது. கண்‌ 
ணறை உறுப்பிகளைக்‌ 
ஆோர்கனேல்ஸ்‌) கொண்டது. 
இழும - கரைய மாற்றங்களால்‌ 
சால்‌ - ஜெல்‌ கன்வெர்‌ 
ஷன்ஸ்‌) அமீபா இயக்கம்‌ நடை 
பெறுகிறது. ஒ. இ/8௯௱௧0௮. 
(உயி) 


808001886௦ ர/பே(ப௱ 
(எண்டோபிளாஸ்மிக்‌ ரெட்டி 
குலம்‌) - அகக்கணிய வலைப்‌ 

ன்னல்‌: தட்டையானதகும்‌ 
படலங்களால்‌ வரையறுக்கப்‌ 
பட்டதுமான தொகுதி. கண்‌ 
ஊறைக்‌ கணியததின்‌ வழியாக 
ஓடுவது. (உயி) 

618௦01208௨ (எண்டோபுளூரா) 
- அகவுறை: விதையின்‌ உள்‌ 
சூறை. (உ௰) 

90௦02௦0116 (எண்டபோடைப்‌) - 
அகநுண்கால்‌: நணடுக்காலின்‌ 
உட்ஒிளை. (உயி) 

8௨௩122! சாண்டோரைசல்‌) - 
வேர்‌ அகம்‌ அமைதல்‌: முளைக்‌ 
கருவின்‌ முளைவேர்‌ உறையில்‌ 


அமைந்திருத்தல்‌. ஒரு விதை 
யிலைத்‌ தாவர விதைகளில்‌ 
இந்நிலையுண்டு. எ-டு. நெல்‌, 
(உயி) 


910008001௦ (எண்டோஸ்‌ 


கோபிக்‌) - அகநோக்கு வளர்ச்சி: 
தாவர முளைக்கரு வளர்ச்9 
யில்‌ கருவணுவின்‌ முதல்‌ 
பிரிவின்‌ போது உண்டாகும்‌ 
அகவணு உட்கருவாகவும்‌ 
புறவணு தாங்வியாகவும்‌ 
வளர்தல்‌. எ-டு. அவரை. ஒ. 
5%௦500010 (உய) 


60005௨12௦1 (எண்டோ 
ஸ்கெலிடன்‌) - இகச்சட்டகம்‌: 
அமக்கூடு. உடலினுள்ளே 
அமைந்த சட்டகம்‌. தலை 


எலும்புக்கூடு, முதுகெலும்பு, 
புறத்துறுப்பு எலும்புகள்‌ ஆய 
வற்றைக்‌ கொண்டது. பா. 
2081616100 (உயி) 


690௦21௦515 (எண்டாஸ்‌ 


மாடுஸ்‌ - அகளைடுபுரவல்‌: 
அரைப்பரவல்‌ படலததின்‌ வழி 
யாகக்‌ கரைப்பான்‌ வெளியி 
லிருந்து உயிரணுவின்‌ உள்ளே 
செல்லுதல்‌. (உயி) 


௨௦50 8௱ எண்டஸ்பொர்ம்‌) - 


முளைதழ்‌ தசை: அகச்‌ சூழ்தசை. 
பா. 5669 ட௰) 


005201௨ (எணடஸ்போர்‌) - 


௮கச்‌ தல்‌: உறையற்றது. இல 
நீலப்பசும்‌ பாடுகளில்‌ காணப்‌ 
படுவது. (உயி) 


8௩0௦3௦16 (எண்டோஸ்பரில்‌) 


- அகத்தோன்றுகை: ஓதெல்கள்‌ 


[1114] 


224 





உள்ளே உண்டாதல்‌ எ-டு. 
அஸ்கோமைசிட்‌ பூஞ்சை. ஒ. 
9005020116 (உயி) 

8௩௦௦1௪ (எண்டோஸ்டைல்‌) -- 
அகவரிப்பள்ளம்‌: முன்னோடித்‌ 
தண்டூுடையன வற்றின்‌ 
தொண்டைக்‌ $ழ்ச்சுவரிலுள்ள 
சுரப்பிப்பள்ளம்‌. எ-டூ ஆம்பி 
யாக்சஸ்‌. (உயி) 

௨ஈ0௦5ப!121 - எண்டோசல்பன்‌: 
செ்‌,மே௦.5. மாநிறப்படிகம்‌. 
நீரில்‌ கரையாது. சைலீனில்‌ 
கரையும்‌. பூச்சிக்கொல்லி. 
(வேத) 


6108௦17608 (எண்டோடகா) - 
அகமென்னுறை: ஆண்குறி 
உறையின்‌ உட்சுவர்‌. (உயி) 

வப (எண்டதிலீயம்‌) - 
அகமென்படலம்‌: குருஇக்‌ குழாய்‌ 


கள்‌, கொழுறநீர்க்குழாய்கள்‌ 
ஆஒியவற்றின்‌ புறப்படலக்‌ 
கரை. (உயி) 


8௦௦1 (எண்டோதெர்ம்‌) - 
அகவெப்பநிலை விலங்கு: 
ஏதைமாற்றம்‌ மூலம்‌ தன்‌ உடலி 
னுள்ளேயே வெப்பத்தை உண்‌ 
டாக்கித்‌ தன்‌ உடல்‌ வெப்ப 
நிலையினை நிலையாக 
வைத்துக்‌ கொள்ளும்‌ விலங்கு. 
எ-டு. பறவை. (உயி) 

88௦ ௮௱/6 [680110 
(எண்டோதெர்மிக்‌ ரீயாக்ஷன்‌) 
- அகவெப்பவினை: வெப்பம்‌ 
அல்லது ஆற்றல்‌ தேவைப்படூம்‌ 

௮.௮. 16 


9௩0 
வேஇவினை. எ-டு. புரதத்‌ 
தொகுப்பு. (உயி) 

800100 15 (எண்டோடாக்‌ 


சன்ஸ்‌) - அகநஞ்சுகள்‌: கண்‌ 
ணறையில்‌ காணப்படும்‌ நச்சுப்‌ 
பொருள்கள்‌. பா. 801085 
(உயி) 


ள்‌ - எண்ட்ரின்‌: போ, 
மிக நச்சுள்ள அமய்டிரோ 
கார்பன்‌. பூச்‌சிக்கொல்லிகளில்‌ 
ஒன்று. நீரில்‌ கரையாதது. 
ஆல்ககாலில்‌ றிது கரையும்‌. 
(வேடு) 


எரு (எனர்ஜி) - ஆற்றல்‌: ஒரு 
தொகுடியின்‌ பண்பும்‌ அதன்‌ 
வேலைசெய்யும்‌ கொள்‌ தஇறனு 
மாகும்‌. ஆற்றலுக்கும்‌ வேலைக்‌ 
கும்‌ ஒரே அலகு ஜூல்‌ ஆமும்‌. 
வேலை நடைபெற ஆற்றல்‌ 
மாற்றம்‌ தேவை. 
ஆற்றல்‌ இருவகைப்படும்‌: 
1) இயக்க ஆற்றல்‌ 2) நிலை 
யாற்றல்‌. ஆற்றல்‌ வடிவங்கள்‌ 
பல. வேடுயாறறல்‌, வெப்ப 
ஆற்றல்‌, மின்னாற்றல்‌, காந்த 
ஆற்றல்‌. ஓர்‌ ஆற்றல்‌ மற்றோர்‌ 
ஆறறலாக மாற வல்லது. மின்‌ 
னாறறல்‌ வெப்ப ஆற்றலாக 
அல்லது எந்திர ஆறறலாக மாற 
வல்லது. (இய) 


8911௦ (என்ஜின்‌) - எந்திரம்‌: 
ஒரு வகை ஆற்றலை எந்திர 


ஆற்றலாக மாற்றும்‌ கருவி 
யமைபபு. சா-டு. வெப்ப 
எந்திரம்‌. (இய) 


10 









91௦1002௨5௦ - எண்டிரோ 
இனேஸ்‌: முதுகெலும்பிகளின்‌ 
குடல்‌ நொதி. கணைய நீரின்‌ 
செயலற்ற டிரிப்சினோஜனைச்‌ 
செயலுள்ள டிரிப்சினாக 
மாற்றுவது. (உயி) 

௦1௦௩ (எண்டரான்‌) - குடல்‌: 
1) குழியுடலிகளின்‌ உடற்குழி 
2) உயர்விலங்குகளின்‌ உணவு 
வழி. (உயி) 


ர்க (என்தால்பி) - உள்‌ 
ளீட்டு வெப்பம்‌: |1. ஒரு தொகுதி 
யிண்‌ பருமன்‌ (94) அழுத்தம்‌ (6) 
ஆலய இரண்டின்‌ பெருக்குத்‌ 
தொகையோடு அதன்‌ உள்ளாந்‌ 
றலை (0) சேர்க்க வரும்‌ கூடுதல்‌ 
420400. சுருக்கமாக இதனை 
ஒரு பொருளின்‌ வெப்ப அடக்‌ 
கம்‌ எனலாம்‌. ஒ. 8ர்‌௦று 
(வேதி) 

௦1௦௦1௦0151 (சாண்டோ 
மாலஜிஸ்ட்‌) பூச்‌ இயலார்‌: 
பூச்ச்களை ஆராய்பவர்‌. (உயி) 

8ா₹$௦௱௦1௦047/ (எண்டோமாலஜி) 
-. பூசீசிஇயல்‌: பூச்சிகளை 
ஆராயுந்துறை. (உயி) 

900௫௦80009 (எண்டோமோ 
பேகஸ்‌) - பூச்சியுண்ணிகள்‌: 
பூச்சிகளை உண்ணுந்‌ தாவரம்‌ 
அல்லது விலங்கு. எ-டு. எறும்பு 
தின்னி, கதிரவன்‌ மின்மினி, 
பா. 188960140100ப5 01815, 
(உயி) 


ஊா$௦ற௦ கரு. (எண்டோமோ 
பேஓ) - பூச்ரியுண்ணல்‌: பூச்‌ 


225 ரொ 


களை உணவாகக்‌ கொள்ளு 
தல்‌. (உயி) 

௦ா$௦௱௦றர்ப்டு (எண்டோமோ 
பிலி) - பூச்சிக்‌ கவர்ச்சி: 
பூச்சிகளினால்‌ அயல்‌ மகரந்தச்‌ 
சேர்க்கை நடைபெறுதல்‌. 
மல்லிகையிலும்‌ தாமரையிலும்‌ 
பூச்சிகளால்‌ இச்சேர்க்கை நடை 
பெறுதல்‌. (உ௰) 

௦௦2௦௦0 (எண்டோதகுவன்‌) - 
அகவாழ்வி: தன்‌ ஓம்புயிரி 
உடலினுள்‌ வாழும்‌ விலங்கு. 
(உயி) 

ஊாம௦0ு/ (எண்ட்ராபி) 4 
மாற்றீட்டுவெப்பம்‌: மீள்மாற்றம்‌ 
பெறும்‌ ஒரு தொகுஇயில்‌ மாறு 
வெப்பமடைதலின்‌ வரையறை 
இதுவே. உறிஞ்சப்பட்ட வெப்‌ 
பத்தை, வெப்ப இயக்க வெப்ப 
நிலையால்‌ வகுத்துக்‌ இடைக்‌ 
கும்‌ ஈவாகும்‌. ஒ. ஊாம்விறரு. 

௦1௦054 100௧ (எண்ட்ராபி 
டயலிராம்‌) ன மாற்றீட்டு வெப்பப்‌ 
படம்‌: மாற்றீட்டு வெப்ப மாற்றங்‌ 
களைக்‌ காட்டும்‌ வரைபடம்‌. 
(வேதி) 

ஊபா௦ருகா* (என்விரன்‌ 
மெண்ட்‌) - தழ்நிலை: சூழியல்‌. 
வேதி இயல்‌, இயற்பியல்‌, 
உயிரியல்‌ காரணிகளின்‌ 
தொகுமொத்தம்‌. இக்காரணி 
களுக்கு ஓர்‌ உயிரி உட்பட்டுள்ள 
நிலை. உயிரி என்பது மனிதன்‌ 
உட்படத்‌ தாவரங்களையும்‌ 
விலங்குகளையும்‌ உள்ளடக்‌ 
கியது. பா. 6080 (உயி) 


117 2 


ஊச (என்சைம்‌) - நொதி: 
இஃது ஓர்‌ உயிரிய வினை 
ஊக்கி. தான்‌ எவ்வகை 
மாற்றமுமடையாமல்‌ தன்‌ 
னுடன்‌ சேருகின்ற பொருளை 
மாற்றம்‌ அடையச்‌ செகய்யும்‌. 
எ-டு. டயலின்‌, அமிலேஸ்‌. 
6ஈ3௱6 1௦0௩௦1௦047 (என்சைம்‌ 
டெக்னாலஜி) ன நொடுத்‌ 
தொழில்‌ நுட்பவியல்‌: தொழிற்‌ 
சாலை முறைகளில்‌ பிரிக்கப்‌ 
பட்டதும்‌ தூய்மையானதுமான 
நொதிகளின்‌ வினையூக்கப்‌ 
பயனை ஆராயுந்துறை. (உயி) . 
வாத! (என்சைமாலஜி) - 
நொடு இயல்‌: நொஇுகளை 
அறிவியல்‌ முறையில்‌ ஆராயுந்‌ 
துறை. (உயி) 
6௦91 - ஈயாரின்‌: காடிச்‌ சாயம்‌. 
கண்ணறைக்‌ கணியத்தை 
இளஞ்சிவப்பாகவும்‌ செல்லு 
லோசைச்‌ சிவப்பாகவும்‌ மாற்று 
வது. (உயி) 


8210185810 (எபிபிளாஸ்ட்‌ி), - 
மேற்படல்‌: மேற்கோளம்‌. மேல்‌ 
வளர்கருவின்‌ வெளிப்புற 
அடுக்கு (வேது) 

801021 (எபிகாலிக்ஸ்‌) - புல்லி 
மேல்‌ வட்டம்‌: உண்மையான 
புல்லிவட்டத்திற்கு வெளியே 
உள்ள அடுக்கு. பூவடிச்‌ செடல்‌ 
கள்‌ அல்லது இலையடிச்‌ 
செடில்களாலானது. எ-டு. 
செம்பருத்தி. (உ) 


226 9! 





6010212 (எபிகா£ப்‌) - மேலுறை: 
பொதுவாகக்‌ கனிகளின்‌ 
வெளிப்புற உறை. எ-டு. மா. 

621067௨ (எபிஎன்‌) - இருபால்‌ 

பண்புடைய: இருபால்களுக்கு 

முரிய பொதுவான பண்பு 
௬ளைக்‌ கொண்ட. (உ௰) 


801௭ (எபிசென்டர்‌) - 
மேல்மையம்‌: நிலநடுக்கக்‌ 
குவியத்திற்கு மேல்‌ நேரடியாகப்‌ 
புவிமேற்பரப்பிலுள்ள புள்ளி. 
(பு. அறி) 

621001 (எபிகாட்டில்‌) - விதை 
யிலை மேல்‌ தண்டூ: முளைக்‌ 
கருவில்‌ விதையிலைக்கும்‌ 
இலைக்குமிடையே உள்ள 
பகுதி. எ-டு. அவரைவிதை. ஒ. 
டா0௦௦௦1. (உயி) 

60108௨௩16௦ (எபிடமிக்‌) ன 
கொள்ளைநோய்‌: பெருமள வில்‌ 
பரவி அழிவை உண்டாக்கும்‌ 
நோய்‌ - காலரா (கழிநோய்‌) 
(உ௰) 

8218௨௱!௦1௦93/ (எபிடிமியாலஜி) 
- கொள்ளை நோய்‌ இயல்‌: 
கொள்ளை நோய்களை ஊக்கு 
விக்கும்‌ காரணிகளை ஆராயுந்‌ 
துறை. (உயி) 

9ற108௱/5 (எபிடர்மிஸ்‌) - 
மேல்தோல்‌: தாவரப்புறத்தோல்‌. 
வெளிப்புறவடுக்கு. பாதுகாப்‌ 
பளிப்பது. (உயி) 

910186000௨ (எபிடயாஸ்கோப்‌) 
- மேல்‌ இருநோக்கி: ஒருவகைப்‌ 


[1 5] 227 ர்‌. 





படவீழ்த்தி. மேல்‌ நோக்கியும்‌ 
இரு நோக்கியும்‌ சேர்ந்தது. ஒளி 211 4 
ஊடுருவும்‌ பொருள்களையும்‌ 
(கண்ணாடி வில்லை) ஓளி 
ஊடுருவாப்‌ பொருள்களையும்‌ 


(படங்கள்‌, வரைபடங்கள்‌) 
தரையில்‌ வீழ்த்த வல்லது. 
(இய.) | 





61563! 9௭௱ரஈ21௦ஈ (எபிஜியல்‌ 
ஜெர்மினேஷன்‌) - விதையிலை ்‌ 
மேல்‌ முளைத்தல்‌: விதை இலை ஜய்‌, வணக்க 


ட்‌ ப்‌ ம £. மேறதல்பை: 
கள்‌ மண்ணிற்கு மேல்‌ இருக்கு பூப்பகுதிகளுக்கு மேலுள்ளது. 
மாறு விதை முளைத்தல்‌. - 2. எடம்‌ தல்யை 
அவரை விதை பா. ர/000௦வ. பூப்பகுஇகளுக்குக்‌ &ழுள்ளது. 
(உயி) 3. தூல்பை 
9றொ10185/5 (எபிஜெனிடஸ்‌) - க கல்‌ ்‌ 
மேற்பிறப்பு: கருவுற்ற முட்டையி பறிதிக்குக்‌ வழள்‌ ட பண்னு 


€ழ்ச்சூல்பை ஆகும்‌. இச்சூல்பை 
யுள்ள பூ ழ்ச்சூல்பைப்பூ 
ஆகும்‌. எ-டு. சூரியகாந்திப்பூ, 
பூசுனைப்பூ. (உய) 


லிருந்து ஓர்‌ உயிரி தோன்று 
கிறது என்னும்‌ உலக ஏற்‌ 
புடைய கொள்கை. மரபணுக்‌ 
களால்‌ ஏற்படும்‌ இயற்பிய - 
உடலிய மாற்றங்களால்‌ இப்‌ 8௱௦்‌16௱ ,எபிமெரிசம்‌) ்‌ 
பிறப்பு நடைபெறுவது. (உய) மேல்‌ ஓரகச சீரியம்‌: ஓரகச்‌ 
ட சீரியத்தின்‌ ஒரு வகை. இல்‌ 
மடயம. எபிளொற்டிகட எ பல்‌ எரககமிகள்‌ காரிமர்ஸி 
பகல ம்‌. பதம்‌ ண்ட்‌ ஓஎச்‌ (011) தொகுதி நிலை 
வானய பாதுகாக்கும்‌ களில்‌ வேறுபடும்‌. எ-டு. குளு 
சன ப நக வல்‌ குருத்தெலும்‌ கோடன்‌ ஆல்பா பீட்டா வடிவங்‌ 
பாலானது. உணவு அல்லது நீர்‌ 


ட கள்‌. (வேது) 
செல்லும்‌ பொழுது மட்டும்‌ இது 
மூடி இருக்கும்‌. (உயி) உரக. எபினேஸ்டி) - 
/071௦05 (எபிகைனஸ்‌) - மேலழுந்து வளைவு: ஓர்‌ 


உறுப்பின்‌ மேல்‌ பகுஇயபில்‌ ஏற்‌ 
படும்‌ மிகு வளர்ச்சியால்‌ அது 
€ழ்நோக்கி வளைதல்‌. (உயி) 


£ழ்ச்தல்பைப்பூ: புல்லிகள்‌, 
அல்லிகள்‌, மகரந்தத்தாள்கள்‌ 
ஆகியவை பூத்தளத்தின்‌ 
உச்சியிலிருந்து இளம்புதல்‌. 8010218/0ப5 (எபிபெட்டலஸ்‌) க 
இவ்வாறு பூவின்‌ மற்றப்‌ | அல்லி மேல்‌ இணைந்த தாள்கள்‌: 


ஒழ 


228 


ஒ0ப 





மகரந்தத்‌ தாள்கள்‌ அல்லி 


களிலிருந்து வளர்தல்‌ - 
ஊமத்தம்பூ. (உயி) 

உறறரர1௦ப5 (எபிபைலஸ்‌) - 
மேல்‌ வளர்தாவரம்‌: தரையில்‌ 
படியாமல்‌ இலையின்‌ மேலோ 
பிற தாவரத்தின்‌ மீதோ வளருந் 
தாவரம்‌ - மரத்தாழை. (உய) 

ஒற[ஜர 5 (எபிபைடஸ்‌) - மேல்‌ 
வளர்‌: வளரும்‌ நீண்ட எலும்‌ 
பின்‌ முனை. எலும்புத்‌ தண்டு 
அல்லது குறுக்கு வளரியி 
லிருந்து குருத்தெலும்பினால்‌ 
அது பிரிக்கப்பட்டிருக்கும்‌. 
(உ௰) 

ஊம1ஜரர1௨ (எபிபைட்‌) - மேல்‌ 
தொ ற்றி: தன்‌ உணவைத்‌ தானே 
உருவாக்கிக்‌ கொண்டு, 
இருப்பிடத்துற்காக மட்டும்‌ பிற 
தாவரங்களில்‌ வாழும்‌ தாவரம்‌ 
- மரத்தாழை. (உயி) 

60156081/0ப5 (எபிசெப்பலஸ்‌) - 
புல்லிமேல்‌ இணைந்ததாள்கள்‌: 
மகரந்தத்தாள்கள்‌ புல்லிகளி 
லிருந்து வளர்தல்‌. (உயி) 

215 0ள௱ (எபிஸ்பெொம்‌) - 
மேல்புறவுறை: விதையின்‌ 
வெளிப்புறவுறை (உயி) 

6215001௪ (எபிஸ்போர்‌) மேல்‌ 
சிதலுறை: இதல்‌ சுவரின்‌ 
வெளிப்புற அடுக்கு. (உயி) 

22191௩௦1௦7 (எபிஸ்டமாலஜி) 
-. அறிவுக்கொள்கை இயல்‌: 
அறிவு எழும்‌ ' வழிகளை 


ஆராயுந்துறை. மெய்யறிஷவிய 
லின்‌ ஒருபிரிவு. (மெய்‌) 
ஒறஈ21ம௱ (எபி£லியம்‌) - மேல்‌ 
மென்படலம்‌: மூடுதுக அல்லது 
கரையிடுந்திசு. தொண்டை, 
தோல்‌, கண்‌ முதலிய உறுப்பு 
களில்‌ இருப்பது. (உயி) 
6212௦16 (எபிகவாயில்‌) - விலங்கு 
மேல்‌ வாழ்‌: விலங்குகளின்‌ 
மேற்பரப்பில்‌ வாழும்‌. (உயி) 
6212001102 (எபிதவாட்டிக்‌) - 
விலங்கக்கொள்ளை நோம்‌: 
விலங்குகளிடத்தில்‌ பரவலாக 
ஏற்படும்‌ கொள்ளை நோய்‌ - 
கோமாரி, தொண்டை அடைப்‌ 
பான்‌. (உயி) 
20801௱॥1(௮- எப்சோமைட்‌: மகனீ9ி 
யம்‌ சல்பேட்‌ எழு அய்டிரேட்டின்‌ 
கனிம வடிவம்‌. 14950. . 740. 
(வேது) 


6£50ஈ 5811 - எப்சம்‌ உப்பு: பா. 
௱௨9085/ப௱ 5பஜரல16. (வேது) 

60ப21101 (ஈக்குவேஷன்‌) - சமன்‌ 
பாடூ: ஒன்று மற்றொண்றுக்குச்‌ 
சமம்‌ என்னும்‌ கூற்று. குறிப்‌ 
பாக, மூன்று அடிப்படை 
அறிவியல்களில்‌ இது பயன்படு 


கிறது. 

1) கணக்கு: 20-34 4 2. 
3) இயற்பியல்‌: 6 ஈ ௦5 

3) வேதிஇயல்‌: 149 * ௦, 
௮ 21400௦ 


$0ய 





900210 (ஈக்குவேட்டர்‌) - நில 
நடூக்கோடூ: கற்பனைப்‌ 
பெருவட்டம்‌. புவி நடுவே 
சுற்றிச்‌ செல்வது. வடதென்‌் 
முனைகளிலிருந்து சமமாக 
இருப்பது. தவிரக்‌ காந்த 
நடுக்கோடு, விண்‌ நடுக்கோடு 
என்னும்‌ வகையுமுண்டு. ((ு. 
அறி) 

எுபரடிபா (ஈக்குவலிபிரியம்‌) 
- சமநிலை: ஒரு பொருள்‌ €ழே 
விழாத நிலை. இது மூன்று 
வகைப்படும்‌: 1) உறுஇச்சம 
நிலை: இல்‌ புவி ஈர்ப்புப்‌ 
புள்ளி தாழ்வாக இருக்கும்‌. 
நிலைப்பு அதிகமாயிருப்பதால்‌ 
றிது தூக்கி விட்டாலும்‌ தன்‌ 
பழைய நிலைக்கு வரும்‌. கூர்‌ 
உருளை நேராக இருத்தல்‌. 


2) உறுதியிலாச்சமறிலை.௨ 


இடுல்‌ பூவி ஈர்ப்புப்‌ புள்ளி 
உயாந்இுருக்கும்‌. நிலைப்பில்‌ 
லாததால்‌ கூர்ப்பகுஇமயில்‌ 
நிறுத்தப்படும உருளை ழே 
விழும்‌. 

3) நடுநிலைச்‌ சமநிலை: இடல்‌ 
புவி ஈர்ப்பும்‌ புள்ளி உயர்வது 
மில்லை, தாழ்வதுமில்லை,. 
பொருள்‌ எந்நிலையிலும்‌ 
நிலைப்புடன்‌ இருக்கும்‌. கூர்‌ 
உருளை படுக்கைநிலையில்‌ 
இருத்தல்‌. (இய) 

8பபெ61ப௱, ஈச (ஈக்குவலி 
பிரியம்‌, நியூட்ரல்‌) நடூநிலைச்‌ 
சமநிலை: பா. ெப6/ப௱. 
(இய) 


உயரிய, 512416 (ஈக்குவலி 


60ம 





பிரியம்‌, ஸ்டேபின்‌) - உறுஇத்‌ 
சமநிலை பா. பெரி/6ர்ப௱. (இய) 


90 பரபர, பா்க6௪ (க்கு 


வலிபிரியம்‌ அன்ஸ்டேபிள்‌) - 
உறுதியிலாச்சமறிலை: பா, 
உபெிம்ரப௱ இய 


60ப1௦)665 (ஈக்யுனாக்சஸ்‌) - சம 


இராப்பகல்‌ நாட்கள்‌: ஒரு சாய்‌ 
வச்சில்‌ புவி தன்னைத்தானே 
சுற்றிக்‌ கொண்டு கதிரவனை 
யும்‌ சுறறி வரும்பொழுது, கஇர 
வன்‌ கடகக்‌ கோட்டுக்கும்‌ மகரக்‌ 
கோட்டுக்கும்‌ இடையே ஆண்டுக்‌ 
'கொருமுறை வருகிறது. இக்‌ 
காலத்தில்‌ இது நிலநடுக்‌ 
கோட்டை இருமுறை கடக்கிறது. 
மார்ச்‌ 20-21 மற்றும்‌ செப்டம்‌ 
பர்‌ 22-23 அடிய நாட்களில்‌ 
கதிரவன்‌ நிலநடுக்கோட்டிற்கு 
மேல்‌ செங்குத்தாகக்‌ காணப்‌ 
படும்‌. இந்நாட்களில்‌ புவியின்‌ 
இரவு மற்றும்‌ பகல்‌ பொழுது 
சமமாக இருக்கும்‌. இந்நாட்‌ 
களைச்‌ சம இராப்பகல்‌ நாட்கள்‌ 
என்பர்‌. (பு. அறி) 


உபுபம் வாம்‌ (ஈக்குவலண்ட்‌) - 


1) சம எடை: ஒரு வினையில்‌ 
ஈடுபடும்‌ தோராய அளவுள்ள 
பொருளோடு சேரும்‌ மதிப்‌ 
புக்குச்‌ சமமான ஒரு பொரு 
ளின்‌ அளவு. சமநீர்‌ எடையால்‌ 
இதனை விளக்கலாம்‌. ஒரு 
பொருளின்‌ சமநீர்‌ எடை 
என்பது அதே வெப்ப ஏற்புத்‌ 


686 





௨0ப 
திறன்‌ கொண்ட நீரின்‌ 
பொருண்மையாகும்‌. 


டீ -ு௱8ஓராம்‌. £ஃ- சம எடை 
௱ - பொருண்மை 
5 - வெப்ப காண்‌, 


2) இணைமாற்று: ஜூல்‌ மாறிலி 
அல்லது வெப்ப எந்திர ஆற்றல்‌ 
இணைமாற்று. (இய) 

60ப12/2ம்‌ 61871 (ஈக்கு 
வலண்ட்‌ வெயிட்‌) சமான எடை: 
1.008 பங்கு எடை அய்டிரசன்‌ 
அல்லது 8 பங்கு எடை 
ஆக்ஸிஜன்‌ அல்லது 34.45 
பங்கு எடை குளோரின்‌ 
ஆகியவற்றுடன்‌ இணையும்‌ 
அல்லது இடப்பெயர்ச்‌6) செய்‌ 
யும்‌ தனிமத்டுன்‌ எடை. எ-டு. 
12 பங்கு எடை மக்னிச௰ுயம்‌ 8 
பங்கு எடை ஆக்ஸிஜணோடுூ 
கூடினால்‌, மக்னீடியத்தின்‌ 
சமான எடை 12. இந்த 
எடைக்கு அலடஒல்லை. அது 
வெறும்‌ எண்‌. (ஷே) 

௦761ப௱ - எர்பியம்‌: 87 மென்மை 
யான தனிமம்‌. தகடாக்கலாம்‌. 
உலோகவியல்‌, கண்ணாடித்‌ 
தொழில்‌ ஆகியவற்றில்‌ பயன்‌ 
படுவது. (வேது) 

2௨2௨ - எரிப்சின்‌: எறுகுடல்‌ 
நீரிலுள்ள நொடு. பெப்டோன்‌ 


களையம்‌ புரட்டீஸ்களையும்‌ 
அமினோ காடியாக்குவது. 
(உயி) 


0 - எர்க்‌: அலகுச்சொல்‌. ஒரு 
டைன்விசை ஒரு பொருளின்‌ 


௦௭100௭௦1௦5 


8௭௦௦8101 - 


2051௦0 (எரோஷண்‌) 


மீது செயற்பட்டு, அதனை 1 
செ.மீ. தொலைவு நகர்த்தும்‌ 
போது நடைபெறும்‌ வேலை 
யின்‌ அளவு. சார்பிலா அலகு. 


(இய) 


(எர்கானமிக்ஸ்‌) 
ன பணிச்சுழியல்‌: வேலை செய்வ 
தற்கு எந்திரங்கள்‌ மிக இணக்க 
மாக இருக்குமாறு செய்வதற்‌ 
குரிய வழிவகைகளை ஆராயுந்‌ 
துறை. போடுய வெளிச்சம்‌, 
கருவியமையுந்தன்மை முதலி 
யவை இதில்‌ கருத்தில்‌ 
கொள்ளப்பட வேண்டியவை. 
இய) 

எர்காஸ்டிரால்‌: 
கொழுப்புகளில்‌ காணப்படும்‌ 
ஸ்டெரால்‌. தோவில்‌ உள்ளது. 
புறணதா ஒளியினால்‌ வைட்ட 
மின்‌ :டி யாக மாறுவது. (உயி) 
௮ அரி 
மானம்‌: இயற்கைக்‌ காரணி 
களால்‌ நில மேற்பரப்பு தேய்‌ 
தல்‌. நீர்‌, பனிக்கட்டி, காற்று, 
உயிரிகள்‌, ஈர்ப்பு முதலியவை 
இயற்கைக்‌ காரணிகள்‌. (பு. 
அறி) ஒ. 00810. 


ரூா௦016  (எரித்ரோசைட்‌)- 


குருஇிச்சிவப்பணு: பா. 190 01௦௦0 
00௦1205016. (உய௰) 


650801 (எஸ்கேப்மென்ட்‌) 


ர விடூவிப்பி: கடிகாரத்தில்‌ வில்‌ 
சுருளிலிருந்து முள்ளுக்கு ஆற்‌ 
றல்‌ செல்வதைக்‌ கட்டுப்‌ 
படுத்தும்‌ பகுதி. சமனாழி 


880 


அல்லது ஊசல்‌ அடிப்படையில்‌ 


அமைந்திருக்கும்‌ கருவி 
யமைப்பு. (இய) 

680206 4௪1௦௦0 (எஸ்கேப்‌ 
வெலாடட்டி) டக விட படூ 


விரைவு: நிலவுலூலிருந்து ஒரு 
பொருள்‌ எந்தக்‌ குறைந்த 
நேர்விரைவில்‌ செலுத்தினால்‌, 
அது நிலவுலகின்‌ எஈர்ப்பைத்‌ 
தாண்டி ஆழ்வான வெளிக்குச்‌ 
செல்லுமோ அவ்விரைவு. 
தங்கள, செவ்வாய்‌ முதலிய 
கோள்களுக்குச்‌ செல்லும்‌ 
நிலாக்கள்‌ இவ்விரைவைப்‌ 
பெற வேண்டும்‌. இது ஒரு 
வினாடிக்கு 11.2 இ.மீ. (இய) 

89581118॥ ௦ 80105 
(எசன்‌ ஷியல்‌ அமினோ 
ஆட்ஸ்‌) - பயனுறு அமினோ 
காடிகள்‌? போதிய அளவுகளில்‌ 
ஓர்‌ உயிரி தொகுக்க இயலாத 
அமினோ காடிகள்‌. புரதத்‌ 
தொகுப்பிற்கு இன்றியமை 
யாதவை. எ-டு. அர்ஜினைன்‌ 
லைன்‌. இவை எண்ணிக்கை 
யில்‌ 8. மொத்த அமினோ 
காடிகள்‌ 20. இவற்றில்‌ 12 
பயனுறா அமினோ காடிகள்‌. 
அதாவது, அவை உடலில்‌ 
தொகுக்கப்படுபவை. (உயி) 

958121 எனா (எசன்ஷி 
யல்‌ எலிமெண்ட்‌) - பயனுறு 
தனிமம்‌: உயிரியின்‌ இயல்பான 
வளர்ச்க்குத்‌ தேவையான 
தனிமங்களுள்‌ ஒன்று. எடு. 
கால்ஓயம்‌, பாசுவரம்‌. (உயி) 


6516111211 


உர 





699813! 181007 30195 (எசன்ஷி 
யல்‌ பேட்டி ஆசிட்ஸ்‌) - பயனுறு 
கொழுப்புக்‌ காடிகள்‌: உணவில்‌ 
இயல்பாக இருக்க வேண்டிய 
* கொழுப்பு அமிலங்கள்‌. எ-டு. 


லினோலிகக்காடி, லினோ 
லியக்காடி. 
9121 ௦ (எசன்ஷியல்‌ 


ஆயில்‌) - பயனுறு எண்ணெய்‌: 
மணமுள்ள இயற்கை எண்‌ 
ணெய்‌. நாரத்தை எண்ணெய்‌, 
ஒிராம்பு எண்ணெய்‌, பூ எண்‌ 
ணெய்கள்‌. (உயி) 


(எஸ்டரிபி 
கேஷன்‌) - எஸ்தராக்குதல்‌: 
ஆல்ககாலுடன்‌ காடி சேர்ந்து 
எஸ்தரும்‌ நீரும்‌ உண்டாகும்‌ 
வினை. எ-ஈடு. அசெட்டிகக்‌ 
காடி. எத்தில்‌ ஆல்ககாலோடு 
வினையாற்றி எத்தைல்‌ அசெட்‌ 
டேட்டு எஸ்தரைக்‌ கொடுக்கும்‌. 


(வேதி) 


851பகரு (எஸ்சுவரி) - கழிமுகம்‌: 


வன்‌ சரிவுகளில்‌ விரைப்பாகப்‌ 
பாயும்‌ ஆறுகள்‌ கடற்கரையில்‌ 
டெல்டாக்களை உண்டாக்குவ 
இல்லை. இவற்றின்‌ முகத்‌ 
துவாரம்‌ ஆழமாகவும்‌ புனல்‌ 
வடிவமாகவும்‌ இருக்கும்‌. இத்‌ 
தகைய முகத்துவாரம்‌ கழிமுகம்‌ 
அல்லது ஓதம்‌ பொங்கு முகம்‌ 
எனப்படும்‌. (பு. அறி) 


(௨௩௨ - ஈத்தேன்‌: 611, மீத்தேன்‌ 


வரிசை அய்டிரோகார்பன்‌. 


௪௪ 






மூலக்கூறு அமைப்பு 


[1 [1 

| | 
1-- மே-0டப॥ 

| | 

[* 1 


உ1ர3ஈ௦! - எத்தனால்‌: 64,014. 
வேறு பெயர்‌ எத்தைல்‌ ஆல்க 
கால்‌. நிறமற்ற நீர்மம்‌. நீரில்‌ 
கரையக்‌ கூடியது. கழிவுப்‌ 
பாகை நொடுககவைத்துப்‌ 
பெறலாம்‌. ஈத்தேன்‌, எஸ்தர்‌, 
குளோரபாம்‌ முதலியவை 
தயாரிக்கலாம்‌. பிசுமங்கள்‌, 
வண்ணங்கள்‌ முதலியவற் 
றிற்குக்‌ கரைப்பானாகவும்‌ 
பயன்படுவது. (ஷேதி) 

ஊன - ஈதர்‌ போ, 
மணமுள்ளதும்‌ நிறமற்றது 
மான ஒளிபுகும்‌ நீர்மம்‌. விலகல்‌ 
எண்‌ அதிகம்‌. அடர்‌ கந்தகக்‌ 
காடியினால்‌ எத்தனாலிலுள்ள 
நீரை நீக்கிப்‌ பெறலாம்‌. மயக்க 
மருந்து, கரைப்பான்‌. (வேடு) 


லர ன்‌ எத்தியான்‌: 
ஹே,ம்‌.5.. கரிம பாஸ்பேட்‌ 
உப்பு. ஒறிதே நீரில்‌ 
கரையக்கூடியது. சைலீன்‌, 
மண்ணெண்ணெய்‌ முதலிய 
வற்றோடுூ கலக்கும்‌ பூச்சிக்‌ 


கொல்லி. (வேதி) 

611105 (எத்இக்ஸ்‌) - ஒழுக்கவியல்‌: 
வாழ்க்கையைக்‌ கட்டுப்படுத்‌ 
தும்‌ ஒழுக்க நெறிமுறைகள்‌. 
(மெய்‌) 


292 91% 





உர்௱௦10 (எத்மாய்டு) - சல்லடை 
எலும்பு: மூக்கெலும்பு. இதன்‌ 
வழியே மணமறிநரம்பு செல்‌ 
கிறது. (உயி) 


611௦௦2௭11118௱ (எத்னோ 
சென்ட்ரிசம்‌, - இனமையக்‌ 
கொள்கை: தம்‌ குழு பிற 


வற்றைக்‌ காட்டிலும்‌ மேம்பட்ட 
தென நினைக்கத்‌ தூண்டும்‌ 
இயல்பூக்கம்‌. (௧.௨) 


௨௭௦004 (எத்னாலாஜி) - 
மாந்த இனவியல்‌: மாந்த 
இனங்கள்‌, அவற்றிற்கிடையே 
உள்ள உறவு ஆஒயவற்றை 
ஆராயுந்துறை. இது மாந்த 
வியல்‌ (ஆர்தரோபாலஜி) தொல்‌ 
பொருளியல்‌ (ஆர்க்சியாலஜி) 
ஆலியவற்றோடு தொடர்‌ 
புடையது. (க.உள) 

௨11௦10௦094 (ஈத்தாலஜி) - நடத்தை 
இயல்‌: விலங்கு நடத்தை தழ்‌ 
நிலைத்‌ தகைவு முதலியவற்றை 
ஆராயுந்துறை. (உயி) 

உரு ௨௦௦௦ - எத்தைல்‌ 
ஆல்ககால்‌: பா. 608௭௦!. (ஷே) 


6(ரட1206, உஈ௨ாச - எத்திலீன்‌, 
எத்தன்‌: ே!!... நிறமற்றவளி. 
நீரில்‌ அரிதாகக்‌ கரையும்‌, 
புகைகொண்ட ஒளிச்சுடருடன்‌ 
காற்றில்‌ எரியும்‌. செயற்கை 
யாகக்‌ காய்களைப்‌ பழுக்க 
வைக்கப்பயன் படுவது. (வேடு) 
ஈரா - எத்தைன்‌: 01, வேறு 
பெயர்‌ அசெட்டிலின்‌. கால்டி 


[11 233 6ப0 





யம்‌ கார்பைடில்‌ நீரைச்‌ தல்‌. இது வலைப்பின்னல்‌ 
சேர்த்துப்‌ பெறலாம்‌. ஆக்கி - நரம்பமைவினைச்‌ சார்ந்தது. 
அசெட்டிலின்‌ சுடரிலும்‌ (உயி) 
செயற்கை ரப்பர்‌ தயாரிப்‌ 6ப021012 பூகார்பிக்‌) - பால்‌ 
பதிலும்‌ பயன்படுதல்‌. (வேதி) தனிநிலை: தனித்தனியாகக்‌ 
௭11௦1211௦௩ ஈட்டியோலேஷன்‌) - கலவி இனப்பெருக்க உறுப்பு 
வெளிறல்‌: 1) இருட்டில்‌ வளரும்‌ களையும்‌ கலவியலா இனப்‌ 
தாவரம்‌ பச்சையம்‌ இல்லாத பெருக்க உறுப்புகளையும்‌ ஓர்‌ 
தால்‌, வெண்ணிறமழும்‌ நீண்டது உயிரி கொண்டிருத்தல்‌. இவை 
மான கணுவிடைகளுடன்‌ இரண்டும்‌ ஒரே சமயத்தில்‌ 


ஏறிய மஞ்சள்‌ நிற இலைக செயற்படுபவை. (உயி) 

ளோடு வளர்தல்‌. 2) கதிரவன்‌ 6ப௦(10)க012 (யூகெரியோட்‌) - 
ஒளி . இல்லாததால்‌ எழக்‌ நல்லுயிரி: மரபணுப்பொருள்‌ 
வெளுத்துப்‌ போதல்‌. (உயி) உட்கருப்படலத்தால்‌ மூடப்பட்‌ 


61101௦004 (ஈட்டியாலஜி) 4 டூள்ள உயிரி. எல்லா உயர்‌ 
ஏதுவியல்‌: நோய்க்‌ காரணங்‌ விலங்குகளும்‌ தாவரங்களும்‌ 
களை ஆராயுந்துறை. (உயி) உட்கருப்படல உயிரிகளே. ஓ. 


911021381 (ஈட்டியபிளாஸ்ட்‌) - ா௦8ர/016. (உயி) 
வெளிர்‌ கணிகம்‌: இலைகள்‌ | 8ப௦/௦111௨ யூகுளோரின்‌) - 
முழு இருட்டில்‌ வளர்வதால்‌ | நற்குளோரின்‌: குளோரினும்‌ 


உண்டாகும்‌ மாறிய கணிகம்‌. குளோரின்‌ பைராக்சைடும்‌ 
டேயி) சேர்ந்த கலவை. பசுமை 
8002012118 (யூபாக்டீரியா) - யானது. மீவெடிப்புத்‌ இற 


நற்குச்சியங்கள்‌: உண்மைக்‌ | _ இடைய வளி. (வேத) 
குச்சியங்கள்‌. கண்ணறைகள்‌ 8ப௦110621 920௭07 (யூக்ளி 


இளைக்கா. விறைப்பான டியன்‌ ஜியாமிட்ரி) ர பூக்ளிட்‌ 
கண்ணறைச்‌ சுவர்கள்‌ உண்டு. வடிவக்‌ கணிதம்‌: கணிதத்தில்‌ 
இயக்கத்திற்கு நீளிழைகளைக்‌ ஒரு வகை. (கணி) 

கொண்டவை, (உயி) 6ப0௦8ஏ101213 யூிலமேட்டா) 
8ப28௱)100௦௦ப5 பூகம்ப்‌ | நல்‌ உடற்குழிலிகள்‌: உண்மை 
டோட்ரோமஸ்‌) - வளைநரம்‌ வக்‌ உடற்குழிகொண்ட 
பமைவு: முதல்‌ நரம்பிலிருந்து | விலங்குகள்‌ - மண்புழு, 


உண்டாகும்‌ இரண்டாம்‌ நரம்பு அட்டை. (உயி) 
கள்‌, இஇல்‌ இலை விளிம்பு | 9ப01௦௱௦12 (யூடியமீட்டர்‌) தெள்‌ 
நோக்கி மேலாக வளைந்திருத்‌ ளளவு மானி: வேதுிவினைகள்‌ 


200 


504 





நடைபெறும்‌ பொழுது, வளிப்‌ 
பருமனில்‌ ஏற்படும்‌ மாற்றங்‌ 
களைக்‌ கண்டறியுங்‌ கருவி. 
(வேது) 


8ப0021௦8 (யூஜெனிக்ஸ்‌) - நல்‌ 
லியல்‌: மாந்தனின்‌ மரபுப்‌ 
பண்புகளை மேம்படுத்துவதை 
ஆராயுந்துறை. (உ௰) 


6பழரர1௦ யூபிலிக்‌) - நற்‌ 

கவர்ச்சிப்‌ பூக்கள்‌: குறிப்பிட்ட 
பூச்சி வகையினால்‌ மட்டுமே, 
மகரந்தச்‌ சேர்க்கை நடை 
பெறும்‌ பூக்கள்‌. எ-டு. அத்தி 
யில்‌ குளவியினால்‌ ஏற்படுதல்‌. 
(உய) 


602191] (யுபிளாய்டி) - மடங்கு 
நற்பன்மயம்‌: ஓர்‌ உயிரணு தன்‌ 
உட்கருவில்‌ பன்மடங்கு நிறப்‌ 
புரிகளைக்‌ கொண்டிருப்பதால்‌, 
அது ஒற்றைப்பட எண்ணின்‌ 
பன்‌ மடங்காக அமைலறது. 
காட்டாக, ஒற்றைப்படை எண்‌ 7 
என்றால்‌, பன்மநிலை 7, 14, 
21, 28... என்று இருக்கும்‌. 
வேறுபட்ட ஒவ்வொரு நிறப்புரி 
எண்களும்‌ சமமாக இருக்கும்‌. 
பா. போ௦பற௦10, 

6பா௦/ய௱- மூரப்பியம்‌: வெள்ளி 
நிறத்‌ தனிமம்‌. எட்ரியயூரப்பிய 
ஆக்சைடு கலவையில்‌ 
முதன்மையாகப்‌ பயன்‌ படுவது. 
இந்த ஆக்சைடுகள்‌ தொலைக்‌ 
காட்டுத்‌ திரைகளில்‌ இவப்புப்‌ 
பாசுவரமாகப்‌ பயன்படுவது. 


ப. (வேது) 


8பர6011௦ ரவ்ர்பாக 


பேரவா 


பென (& 


605913001/3ஈ 106௪ (ஈஸ்ட்டேஷி 


யன்‌ ட்யூப்‌) - நடூச்செவிக்‌ 
குழா ய்‌ தொண்டைப்‌ பின்‌ 
பகுதியோடு நடுச்செவியை 


இணைக்கும்‌ குழாய்‌. செவிப்‌ 
பறைக்கு இரு புறங்களிலும்‌ 
காற்றழுத்தத்தைச்‌ சமன்‌ 
செய்வது. பா, 087. (உ.பி) 
ேடெக்டிக்‌ 
மிக்சர்‌) - நற்கலவை: உறை 
நிலை மாறாக்‌ கலவை. இரு 
பொருள்கள்‌ குறிப்பிட்ட வீதத்‌ 
தல அமைந்திருபபதால்‌, அதே 
பொருளைக்‌ கொண்ட மற்ற 
எந்தக்‌ கலவையும்‌ குறைந்த 
உருகு நிலையைக்‌ கொண் 
டிராது. (வேதி) 


யூதெனிக்ஸ்‌) ப 
நன்னிலை இயல்‌: வாழ்‌ நிலை 
களை மேமபடுத்துவதை 
ஆராயுந்‌ துறை, (உயி) 

யூதெரியா) - நல்‌ 
விலங்குகள்‌: குறிப்பிட்ட காலம்‌ 
கருவுயிரை கருப்பையில்‌ 
வைத்து நஞ்சுக்கொடி மூலம்‌ 
ஊட்டமளித்துக்‌ காக்கும்‌ 
விலங்குகள்‌. இதில்‌ எல்லாப்‌ 


பாலூட்டிகளும்‌ அடங்கும்‌. 
(உயி) 
௦16 (யூராபிக்‌) - நல்‌ 


வளம்‌: 1) கனிமவனம்‌: கனிமங்‌ 
களும்‌ உப்பு மூலிகளும்‌ மிகுதி 
யாக இருத்தலை இவ்‌ வளம்‌ 
குறிக்கும்‌. 2) ஊட்ட வளம்‌: இது 
தான்‌ நிறைந்த நீர்நிலை 
களைக்‌ குறிக்கும்‌. (உயி) 


8 





93 

9/21ப81௦0 (இவாலுவேஷன்‌) 
- மதிப்பீடு: சீர்தூக்கல்‌. பயில்‌ 
வோரின்‌ முன்னேற்றத்தை 


மதிப்பிடல்‌. பள்ளிப்பாட அறி 
வில்‌ தோன்றும்‌ முன்னேற்‌ 
றத்தை தவிர, ஏனைய உடல்‌ 
உள ஆளுமைக்‌ கூறுகளில்‌ 
தோன்றும்‌ வளர்ச்டயும்‌ 
மதிப்பிடப்படும்‌. ஆய்வுகளும்‌ 
தேர்வுகளும்‌ இதற்கு அளவு 
களாகப்‌ பயன்படுபவை. அரசு, 
பல்கலைக்‌ கழகம்‌ ஆலியவை 
நடத்தும்‌ செயல்முறைத்‌ தேர்வு 
களும்‌ எழுத்துத்‌ தேர்வுகளும்‌ 
இறுதி அளவுகோல்களாக 
உளளன. (க.உள) 


9180018110 (எவாபொ 

ரேஷ்‌) - ஆவியாதல்‌: 
இயற்கையாக உப்பளங்களில்‌ 
நடைபெறுவது. செயற்கையாக 
ஒரு €னக்‌கிண்ணத்துல்‌ உப்புக்‌ 
கரைசலை வெப்பப்படுத்த, 
அதுலுள்ள நீர்‌ ஆவியாடிக்‌ 
ண்ெணத்தில்‌ உப்பு தங்கும்‌. 
ஆக, இது ஒரு நீர்மக்‌ கலவை 
யின்‌ பகுஇகளைப்‌ பிரிக்கும்‌ 
முறை (வேத). 

8௨0௨8 (எவர்ஒிரீன்‌) - 
பசுமைமாறா: பசுமைமாறா மரங்‌ 
கள்‌ அல்லது காடுகள்‌. பல 
வெப்ப மண்டலத்‌ தாவரங்கள்‌ 
குளிர்மண்டலக்‌ குறுமரங்கள்‌ 
இவற்றில்‌ அடங்கும்‌. (உயி) 

901ப110௩ (எவல்யூஷன்‌) - 
உயிர்மலர்ச்சி: பரிணாமம்‌, 
உள்ளது ஏறத்தல்‌, படிநிலை 


6%6655 


உயிர்‌ 


உல$ூல்‌ 
தோன்றிய முறை ஒரு பெரும்‌ 


வளர்ச்சி. 


உயிரியச்‌ இக்கலாகும்‌. இச்‌ 
ஓக்கலுக்குத்‌ தீர்வு காண 
உருவான கொள்கையே உயிர்‌ 
மலர்ச்‌. இதனைத்‌ தமிழ்த்‌ 
தென்றல்‌ இரு.வி.க. கூர்தலறம்‌ 
என இனிமையாகக்‌ கூறுவார்‌ 
கள்‌. இவ்வுலகில்‌ எளிய வகை 
உயிர்கள்‌ எவ்வாறு பல வழி 
களில்‌ பல காரணிகளினால்‌ 
படிப்படியாக மாறி, அரியவகை 
உயிர்களைத்‌ தோற்றுவித்தன 
என்‌ பதை இக்கொள்கை நன்கு 
விளக்குகிறது. இக்‌ 
கொள்கையை நன்கு விளக்கி 
வெற்றிகண்டு அழியாப்‌ புகழ்‌ 
பெற்றவர்கள்‌ தார்வினும்‌ 
மெண்டலும்‌ ஆவர்‌. 

உயிர்‌ மலர்ச்‌ நடைபெறு 
வதை நிலைநாட்டப்‌ பல 
நிலைத்த சான்றுகள்‌ காட்டப்‌ 
பெற்றுள்ளன. அவை பின்வரு 
மாறு: 

1) நிலவியல்‌ சான்றுகள்‌ 

2) உருவியல்‌ சான்றுகள்‌ 

3) கருவியல்‌ சான்றுகள்‌ 

4) எச்ச உறுப்புச்‌ சான்றுகள்‌ 
5) உடலியல்‌ சான்றுகள்‌. 
(உயி) 

6160௦0  (எக்சஸ்‌ 
எலக்ட்ரான்‌) - மிகு மின்னணு: 
குறைக்கடத்இியில்‌ அமைந்‌ 
இருப்பது. மாசு ஒன்றினால்‌ 
அளிக்கப்படுவது: சவ்வீரம்‌, 
பாகவரம்‌ முதலியவை. மின்‌ 


5%6 


236 


௦ 





கடத்தும்‌ இறனை உண்டாக்கக்‌ 
குறைக்‌ கடத்திகளில்‌ சேர்க்கப்‌ 
படும்‌ மாசுகள்‌. (இய) 

0017௦ (எக்்‌௫மர்‌) - எளர்படிச்‌ 
சேர்மம்‌: இளர்வுள்ள இருபடி. 
கிளர்வுள்ளதும்‌ கிளர்வற்றது 


மான மூலக்கூறுகளின்‌ 
சேர்க்கையினால்‌ உண்டாவது. 
இம்மூலக்கூறுகள அடிநிலை 
யில்‌ பிரிந்திருக்கும்‌. (இய) 

6300112110 (எக்சைடேஷன்‌) -- 
இளர்வாக்கல்‌: அணு, மூலக்கூறு, 
அணுக்கரு ஆகியவற்றின்‌ ஆற்‌ 
றலைக்‌ கூட்டுதல்‌. அடிநிலை 
யிலிருந்து உயர்நிலைக்குச்‌ 
செல்வதால்‌, ஆற்றல்‌ ௮இக 
மாகும்‌. (இய) 

6700112006 (எக்சைடன்ஸ்‌) - 
செர்திறன்‌: ஓரலகு பரப்பி 
லிருந்து உமிழப்படும்‌ கதர்‌ 
வீச்சு ஓட்டம்‌. (இய) 

201101 (எக்‌௫ிடான்‌) - சளெரணு: 
ஓர்‌ குறைக்கடத்தியினால்‌ களர்‌ 
நிலையிலுள்ள மின்னணு 
கடத்தலுக்கு ஆயத்தமாக 
இருப்பது. (இய) 

60௭201௦1  (எக்ஸ்கிரிஷன்‌) - 
கழிவு நீக்கம்‌: உடலிலிருந்து 
நைட்ரஜன்‌ ஊட்டமுள்ள கழிவு 
களை அகற்றுதல்‌. இவை இதை 
மாற்றத்தால்‌ தோன்றுபவை. 
இவற்றைச்‌ சிறுநீரகங்கள்‌ 
வெளியேற்றுகின்றன. உயர்‌ 
உயிரிகள்‌ கழிவுக்‌ குடலிலி 
ருந்து அகற்றும்‌ சாணி, மலம்‌ 


முதலியவை செரிமானமாகாக்‌ 
கழிவுகளாகும்‌. (உயி) 


6)போாரரார்‌ (எக்ஸ்கரண்ட்‌ு) - 
புறத்தே ஒடும்‌: இலைப்பரப்புக்கு 
அப்பாலும்‌ செல்லும்‌ நடுநரம்பு. 
(உயி) 

88₹901/6 (எக்சர்கனிக்‌) - 
ஆற்றல்தருவினை: ஆற்றலை நல்‌ 
கும்‌ வேதிவினை. ஒ. 
௦0016. (வேதி) 


பே5$ 45146 (எக்ஸ்சாஸ்ட்‌ 
வால்வு) - வெளியேற்றுத்‌ 
நிறப்பி: அகக்கனற்டு எந்ழிரத்‌ 
இல்‌ உருளைக்கு மேலுள்ளது. 
இடல்‌ மூன்று வீச்சுகளிலும்‌ 
இது மூடி, வெளியேற்று வீச்சில்‌ 
எரிந்த வெடிகலவையின்‌ கழிவு 
களை வெளிச்செல்ல விடுவது. 
(இய) 
ஓ௪ (எக்சைன்‌) - புறவுறை: 
ஓதல்‌ அல்லது மகரந்தத்தாளின்‌ 
புறச்சுவர்‌. 11176. 
600410100934/ (எக்ஸபயாலஜி) - 
புறவெளி உயிரியல்‌: புவிக்கு 
அப்பாலுள்ள கோள்‌ உயிர்‌ 
களை ஆராயந்துறை. வான 
வெளி அறிவியல்‌ என்னும்‌ 
பரந்த புதிய அறிவியலோடு 
தொடர்புடையது. (இய) 
600210  (எக்சோகார்ப்‌) - 
புறவெளியுறை: 
உறை. (உயி) 


வெளிப்புற 


௦6 84/81 (எக்சோ 
விரைன்‌ இளொண்ட்ஸ்‌) - புறச்‌ 


9%௦ 


237 


6%9 





சுரப்பிகள்‌: இவை நாளமுள்ள 
சுரப்பிகள்‌. இவை தங்கள்‌ 
சுரப்புகளைக்‌ குழாய்‌ மூலம்‌ 


குடலில்‌ செலுத்துகின்‌ றன. 
எ-டு. உமிழ்நீர்ச்சுரப்பி 
இரைப்பை நீர்ச்சுரப்பி. ஐ 
910௦011796 044005. (உ௰ி) 
௭9௭௦௦14718 ஆளா (எக்சோ 
இரைன்‌ இஸ்டம்‌) - புறச்சுரப்பி 
மண்டலம்‌. உமிழ்நீர்ச்சுரப்பி 


முதலிய நாளமுள்ள சுரப்பி 


களைக்‌ கொண்ட தொகுஇி, ஒ.. 


6ஈ௦௦௦1116 84/21. (உயி) 


9000105186 (எக்சோசைட்டோ 
ஏஸ்‌) - புறப்பருகல்‌ கனிமப்‌ 
படலம்‌ வழியாகக்‌ கண்‌ 


ஊணறையிலவிருந்து பொருள்கள்‌ 
திரளாக வெளியேறுதல்‌. அகப்‌ 


பருகலுக்கு நேர்மாறான 
செயல்‌. நுண்‌ குமிழிகளும்‌ 
குமிழிகளும்‌ இணைவதால்‌ 
இந்நிலை. சுரப்பிகள்‌, 
செரிக்காப்‌ பொருள்கள்‌ 
ஆடியவை இழக்கப்படும 
பொருட்கள்‌ ஆகும்‌. ஓ. 


810௦010516 பா. 45080௦. 


900085 (எக்சோடர்மிஸ்‌) - 
வெளித்தோல்‌: ஏல தாவரங்‌ 
களில்‌ புறத்தோலுக்குக்‌ 
ழமைந்துள்ள கண்ணறை 
யடூக்கு. எ-டு. ஆடு$ண்டாப்‌ 
பாளை. (உயி) 

9%08130௦ (எக்சோஎன்சைம) 
௮ வெளிநொடு: இரைப்பை 
நீரிலுள்ள பெப்சின்‌ புற நொதி 


யாகும்‌. இது புரதத்தை 
புரட்டீஸ்களாகவும்‌ பெப்டோன்‌ 
களாகவும்‌ மாற்றுவது. (உயி) 


0002 (எக்சோகாமி) - 
வெளிக்கலப்பு: நெருக்கமான 
உறவிலாப்‌ பாலணுக்கள்‌ 
சேர்தல்‌, (உயி) 

600810ப5 (எக்சோஜெனஸ்‌) - 
வெளியெழு: தரைமேல்‌. ஒரு 
விதையிலைத்‌ தாவரங்களில்‌ 
விதை முளைக்கும்‌ பொழுது 
விதையிலை தரைக்கு மேல்‌ 
இருக்குமாறு முளைத்தல எ-டு 
அவரை விதை. பா, ர்‌ட00958 
ஓ. 8000061005. (உயி) 


2௦௩ (எக்சான்‌) - வெளியன்‌: 
பல நியூக்ஸியோடைடூ வரிசை. 
குறிப்பிட்ட புரதத்தை உண்‌ 
டாக்கக்‌ காரணமாக இருப்பது. 
(உயி) 

60500010 (எக்சோஸ்கோபிக்‌) - 
வெளிநோக்கு: தாவரக்‌ கருவின்‌ 
வளர்ச்சி வகையைக்‌ குறிப்பது. 
இடல்‌ கருப்பயிரின்‌ முனை, 
கருவணுவின்‌ முதல்‌ பிரிவி 
னால்‌ தோன்றும்‌ வெளிப்‌ புறக்‌ 
கண்ணறையிலிருந்து வளர்‌ 
வது. சில பெரணித்‌ தாவரங்‌ 
களில்‌ காணப்படுவது. ஒ. 
9000500916. (உயி) 


6091216101 (எக்சோஸ்‌ 
கெலிடன்‌) - வெளிக்கூடு, 
வெளிச்சட்டகம்‌: புறப்படையி 


னால்‌ சுரக்கப்படுவது. விலங்‌ 
விற்குப்‌ பாதுகாப்புறையாக 


5%௦ 


298 


10 





வுள்ளது. எ-டு. நண்டு, ஆமை. 
ஓ. 9008166190 (உயி) 


900811௦515 (எக்சோஸ்மா௫ஸ்‌) 
- வெளி ஊடூபரவல்‌: ஊடு 
பரவல்‌ படலம்‌ வழியாகக்‌ 
கரைப்‌்பானாடியுள்ள மூலக்‌ 
கூறுகள்‌ அணுவின்‌ உள்ளி 
ருந்து வெளியே செல்லுதல்‌. ஒ. 
98௭9௦5௦518 (உயி) 

8)050011௦ (எக்சோஸ்போரிக்‌) - 
வெளித்தோன்றல்‌:  இதைலுறுப்‌ 
புக்குப்‌ புறத்தே இதல்கள்‌ உண்‌ 
டாதல்‌. எ--ட௫. பெ௫ுடியெமை?ட்‌ 
பூஞ்சை. (உ௰) 

6%0108௱16 நா௦0655 (எக்சோ 
தெர்மிக்‌ புராசஸ்‌) - வெளி 
வெப்ப முறை: ஆற்றல்‌ வெளி 
வெப்பமாக இவ்வேதுி 
வினையில்‌ வெளியேறுவது. 
ஓ. 8॥0௦019௱46. (இய) 


600110 (எக்சாடிக்‌) - வெளிநாட்டு 
வரவு: அயல்நாட்டிலிருந்து 
வரும்‌ உயிர்‌. (உயி) 

600102 (எக்சோடாக்கன்‌) - 
வெளிநகஞ்சு: பல குச்சியங்கள்‌ 
தங்கள்‌ கண்ணறைகளில்‌ 
நச்சுப்‌ பொருள்களை உண்‌ 
டாக்கியவுடன்‌ அவற்றைப்‌ 
புறத்தே வெளியேற்றுபவை. 
(உயி) 

8708 ்நு (எக்ஸ்பான்‌ 
சிவிட்டி)-- விரிவெண்‌: விரிவுத்‌ 
திறன்‌. வெப்பப்‌ பெருக்கத்‌ 
இற்கு ஒரு பொருள்‌ உட்படும்‌ 
நிலையின்‌ அளவு. இது நீள்‌ 


விரிவெண்‌, கனவிரிவெண் 
எனப்பல வகைப்படும்‌. (இய) 


ஓூெம2(/௦ (எக்ஸ்பிரேஷன்‌) - 

வெளிமூச்சு: இதனைப்‌ புறமூச்சு 
எனலாம்‌. இஇில்‌ ஆக்ஸிஜன்‌ 
குறைந்த காற்றும்‌ நீராவிபும்‌ 
நுரையீரல்களிலிருந்து வெளி 
யேறுபவை. ஆகவே, இது 
கழிவகறறும்‌ செயலாகும்‌. ஓஒ 
1520 (உயி) 


8ழ1ாஎ -  எம்ஸ்புளோரர்‌: 
ஆராய்வி. 1958இல்‌ 
அமெரிக்கா முதன்‌ முதலில்‌ 


ஏவிய செயற்கை நிலா. (இய) 


8%010910 (எக்ஸ்புளோஷன்‌) - 
வெடித்தல்‌: விரைவான எரித 
லால்‌ உண்டாகும்‌ வரிகள்‌ 
பெருகும்‌ பொழுது ஏற்படும்‌ 
உடன்வெடிப்பு கடுமையாக 
இருக்கும்‌. சிறிய இடத்தில்‌ 
வளிகளை அடைத்துப்‌ பற்ற 
வைக்கும்‌ பொழுது, அவை 
பெருகி வலுவான விசையை 
உடாக்க வல்லவை. இவ்விசை 


யினாலேயே வெடித்தல்‌ 
ஏற்படுதல்‌. எ-டு. னிவெடி 
வெடித்தல்‌. (வேத) 
8210514165 (எக்ஸ்புளோ 
சிவ்ஸ்‌) - வெடிமருந்துகள்‌: 
விரைவான வேது வினைக்‌ 


குட்பட்டு வெப்பத்தையும்‌ அக 
அழுத்தத்தையும்‌ உண்டாக்கும்‌ 
பொருள்கள்‌. உண்டாக்கும்‌ 
வளியின்‌ பருமன்‌ வெடிக்கும்‌ 
மூலப்பொருளின்‌ பருமனை 
விட அகம்‌. எ-டு. துப்பாக்கித்‌ 


910 


239 60 





செல்லுலோஸ்‌ 
நைட்ரேட்‌, நைட்ரோவிளிசரின்‌, 
டிஎன்டி., ஆர்‌: டிஎக்ஸ்‌. (வேதி) 


தூள்‌. 


6000255101 (எக்ஸ்பிரேஷன்‌) - 
1) கோவை: குறிகள்‌ எண்கள்‌ 
முதலியவற்றைக்‌ 
தொகுதி. எ-டு. & - -- 
5 முடுக்கம்‌ / - நேர்‌ விரைவு 
ப-- தொடக்க நேர்‌ விரைவு. 
1- வினாடி. (இய) 


2) வெளியிடம்‌ 
கருத்தைப்‌ 
திறன்‌. (க.உள) 

81௦15௦௱௨ன (எக்ஸ்டென்சோ 
மீட்டர்‌)- விரிவுமானி: ஒரு 
பொருளில்‌ தகைவை ஏற்‌ 
படுததி, அது உண்டாக்கும்‌ 
விரிவை அளக்கப்‌ பயன்படுங்‌ 
கருவி. (இய) 

8161015018 (எக்ஸ்டென்சார்ஸ்‌) - 
நீட்டுதசைகள்‌: உடலின்‌ எப்‌ 
பருதியையும்‌ விரிக்க அல்லது 
நீட்டப்‌ பயன்படுந்தசை. எ-டு. 
முத்தலைத்தசை. (உயி) 

812112! ௦௦௱௦ப5014௦1 ஊட 
(எக்ஸ்டர்னல்‌ கம்பஷ்டன்‌ 
என்ஜின்‌) ௮௧ பு றக்கன ற்சி 
எந்திரம்‌: நீராவி எந்திரமாகும்‌. 
இடல்‌ எரிபொருள்‌ (நிலக்கரி) 
வெளியில்‌ இயெரிபெட்டியில்‌ 
எரிகிறது. இதில்‌ இரு நிலை 
க௫ரில்‌ இரு குழாய்கள்‌ வழியாக 
நீராவி மாறி மாறிச்‌ செல்வ 
தால்‌, தண்டு முன்னும்‌ 





ஆற்றல்‌: 
புலப்படுத்தும்‌ 


பின்னும்‌ இயங்க, அதனோடு 
இணைக்கப்பட்ட உருளையும்‌ 
இயங்குவதால்‌. ஏந்திரமும்‌ 
இயங்கத்‌ தொடங்கும்‌. இதில்‌ 
நீராவி ஆற்றல்‌ எந்திர 
ஆற்றலாகிறது. ஓஒ. ஈ18ரவு 
௦௦ ப51௦ஈ வாட (இய) 


411212: 211417 (எக்ஸ்டிரோ 
செப்டாம்‌) - புறப்பெறுவாய்‌: 
புறத்‌ தூண்டல்களைப்‌ பெறும்‌ 
புலனுறுப்பு எ-டு. கண்‌, செவி. 
(உயி) 


201120611ப121 (எக்ஸ்டெரா 
செல்லுலர்‌) - கண்ண றை 
்‌ புறத்தே: கண்ணறைக்கு 
வெளியே உண்டாகும்‌ 


பொருள்‌. (உயி) 


பா8011௦1 (எக்ஸ்டெரேக்ஷன்‌) 
௮ பிரித்தல்‌: 1) தாதுவிலிருந்து 
உலோகத்தை நீக்குதல்‌. 
2) கலவையிலிருநது கரை 
தஇறன்‌ மூலம்‌ ஒரு பகுதியைப்‌ 
பிரித்தல்‌. (வேதி) 

651130 ப2110ப18 ௨0114111௨5 
(எக்ஸ்ட்ராகரிகுலர்‌ ஆக்டி 
விட்டீஸ்‌) - கல்விப்புறச்‌ செயல்‌ 
கள்‌: பா. 60-ப(௦ப1லா 801//1125. 
(க.ஊ) 


ஒரா02510௱ (எக்ஸ்ட்ரா 
வர்ஷன்‌) - புறநோக்கு: வெளி 
யுலக நிகழ்ச்ஏிகளில்‌ மிக்க 
அக்கறையும்‌ பிறருடன்‌ பழகுவ 
தில்‌ பெரு விருப்பமும்‌ கொண் 
டவரிடம்‌ காணப்படும்‌ 
ஆளுமைப்பண்பு. இப்பண்பு 


6001 


8௨ 





உடையவர்‌ புறநோக்கர்‌ 
(எக்ஸ்ட்ராவர்ட்‌) எனப்படுவர்‌. 
ஓ. ஈ80௭௨510ஈ. (௧.௨) 


6)170158 (எக்ஸ்டெரார்ஸ்‌) ப 
புறநோக்கு மகரந்தப்பை: 
மகரந்தப்பையின்‌ முகம்‌ வெளி 
நோக்கி அமைந்திருததல்‌. எ-டு. 
அல்லி ஒ. 10110156. (உயி) 

வூ (ஐ - கண்‌: ஐம்பொறி 
களில்‌ ஒன்று. அறிவு பெறும்‌ 
வாயில்‌. புறஅமைப்பில்‌ இது 
விழிக்கோளம்‌, கண்ணிமை, 
கண்‌ மயிர்‌ ஆகிய பகுதிகளைக்‌ 
கொண்டது. விழிக்கோளம்‌ 
விழிக்குழியில்‌ பொருந்தி 
யுள்ளது. விழியிணைப்படலம்‌ 
(கன்ஜன்க்டிவா) இமையின்‌ 
உள்ளும்‌ விழிவெண் படலத்‌ 
தலும்‌ உள்ளது. 
அக அமைப்பில்‌ இது மூன்று 
போர்வைகளைக்‌ கொண்டது. 
முதல்‌ போர்வை விழிவெளிப்‌ 
படலம்‌ (ஸ்யிளிரோட்டிக்‌ 
கோட). முன்‌ இது விழிவெண்‌் 
படலம்‌ (கார்னியா) ஆட 
யுள்ளது. இரண்டாம்‌ போர்வை 


விழியடிக்‌ கரும்படலம்‌ 
(கொராய்டூ) . இது முன்பக்கம்‌ 
கருவிழிப்படலமாடுயுள்ளது 
(ஐரிஸ்‌). மூன்றாம்‌ போர்வை 
நரம்புத்‌ திரையான விழித்திரை 
(ரெட்டினா). இதில்‌ உரு 
விழுவது. 


இப்போர்வைகள்‌ தவிர, விழி 
வில்லையும்‌ (லென்ஸ்‌) அதற்கு 
முன்னே கண்‌ முன்‌ நீரும்‌ 
௮.அ.17 





_ விழி இணைப்படலம்‌ 
, விழிவெண படலம்‌ 
கண்மணி 

கண்பின்‌ நீர்‌ 

. விழிவில்லை 
கருவிழிபபடலம்‌ 

- குற்றிழைததசை 

. குறறிழைப்‌ பிதுக்கம்‌ 
. தொங்கு பந்தகம்‌ 

10. விழிவெளிப்படலம்‌ 
11. விழியடிக்கரும்படலம்‌ 
12. விழிததிரை 

13. விழிமையத்‌ துளை 
14. கறுப்புப்புளளி 

$5. பார்வைநுரம்பு 

16. விழிப்பற்கள்‌ 

17. குற்றிழைப்‌ பொருள 


௦.௮௩ ௪ 


றி 


(அகொயஸ்‌ ஹியூமர்‌) பின்னே 
கண்பின்‌ நீரும்‌ (வைட்டியரிஸ்‌ 
ஹியூமர்‌) உள்ளன. இத்திரையி 
லுள்ளா கூம்புகளும்‌ கோல்‌ 
களும்‌ ஒளியாற்றலை நரம்‌ 
பாற்றலாக மாறறுவெ றன. 
இதைப்‌ பார்வை நரம்பு 
மூளைக்குத்‌ தெரிவிககும்‌ 
பொழுது, நாம்‌ பொருளின்‌ 
உருவை உணர்டிறோம்‌. (உமி) 


லூ 






லூ 8000௭௦௦24௦ (ஐ 
அக்காமடேஷன்‌) - கண்‌ தக 
அமைதல்‌: பொருள்களின்‌ 
தொலைவிறகேற்ப விழி 
வில்லையின்‌ பருமன்‌ கூடிக்‌ 
குறையும்‌. இறப்பாக, அரு 
லுள்ள பொருள்களின்‌ பிம்பம்‌ 
விழித்திரையில்‌ விழக்‌ குவியத்‌ 
தொலைவு முறையுமாறு 
விழிவில்லையின்‌ பருமன்‌ 
அஇுகமாவதற்குக்‌ கண்‌ தக 
அமைதல என்று பெயா. இதற்கு 
குற்றிழைத்தசை உதவுகிறது. 


௦2 21௦௦௪ (ஐ பீஸ்‌) - கண்ணருரு 


வில்லை: ஓளிக்கருவியில்‌ 
கண்ணுக்கு அருலெள்ள 
வில்லை. பொருளருகு 


விலலை உண்டாக்கும்‌ பிம்‌ 
பத்தைப பெருக்கிக்‌ காட்டுவது. 
(இய) 

லஷ ௦1 (ஐ ஸ்பாட்‌) - பார்வைப்‌ 
புள்ளி: 1) நீந்தும ல ஒற்றைக்‌ 
ககணணறைப்‌ பாிகளிலும்‌ 
தாவர இனப்பெருககக்‌ கண்‌ 
ாறைகளிலும்‌ 
பகுதி. ஒளிநோககிச செல்ல 
உதவுவது. எ-டு. ளொமிடமோ 
னாஸ்‌. 2) இழுது மீன்‌, தட்டைப்‌ 
புழுக்கள்‌ உீழின 
உயிரிகளில்‌ காணப்படும்‌ 
நிறமிப புள்ளி. எ-டு. கல்லீரல்‌ 
புழுவின்‌ இனரி. பா. 519௮. 
(உயி) 


6-51216 (ஐ ஸடாக்‌) - கண்‌ 
காம்பு: ஓட்டுடலிகளின்‌ 


காணப்படும்‌ 


முதலி ய 





241 4 


தலையிலுள்ளது. இஇல்‌ கண்‌ 
உள்ளது. எ-டு. நண்டு. (உயி) 





ஞூூ6 51181 (ஐ ஸ்டெயின்‌) - கண்‌ 
அயற்டி: கண்‌ களைப்பு. கண்‌ 
உறுத்தலால்‌ ஏற்படுவது. (மரு) 

ஸூ 810 (ஐ ஸ்டிங்‌) - கண்‌ 
ணிழை: இது ஒரு தசை. கண்‌ 
ஊிமையை உயர்த்துவது. 
(உயி) 


லூங்‌ (ஐ வாஷ்‌) - 1) கண்‌ 
கரைசல்‌: நீர்ம வடிவக்‌ 
கண்கழுவு மருந்து. 2) கண்‌ 
துடைப்பு: ஏமாற்றுதல்‌. (ப.து) 

21௦௦1 (ஐ டத்‌) - கோரைப்‌ பல்‌: 
தாடையிலுள்‌ ள பல்‌; வெட்டுப்‌ 
பற்களுக்கு அடுத்துள்ளது. பா. 
கவோாக15011. உயி) 


்‌ 


ஈ, - ஈரல்‌ 111௮ ஊக! 
(எஃப்‌1- பஸ்ட்‌ பைலியல்‌ 
ஜெனரேஷன்‌) - முதல்‌ தலை 
முறை, மு.த. 1? இரு தனி 
உயிரிகளுக்கிடையே உண்‌ 
டாகும்‌ கலப்பினால்‌ ஏற்படு 
வது. ஒருகாரணியின்‌ வேறுபடு 
இணை மாற்றுகளுக்கு (காண்ட்‌ 
ராஸ்டிங்‌ அலீல்ஸ்‌) ஒவ்வொரு 
உயிரியும்‌ ஓரகப்‌ பாலணுவாக 
(ஓமோகைசஸ்‌) இருத்தல்‌. 
மெண்டல்‌ ஆராய்ச்சியின்‌ 
முதல்‌ தலைமுறை. (உயி) 


8 





ஈ, ரூம்ாாிம (எஃப்‌ ட அய்பிரிட்‌) - 
மு.த. 1 கலப்பினம்‌: இரு தூய 
பெற்றோர்‌. வழிகளைத்‌ தேர்ந்‌ 
தெடூத்து, அவற்றைக்‌ கலந்து 
உண்டாக்கப்படும்‌ உயிர்வகை. 
இக்கலப்பினத்துற்கு வீறுண்டு. 
இரு பெறறோர்‌ வழிகளின்‌ 
பண்புகளையும்‌ கொண்டது. 
ஆனால்‌, தூயபெருக்கத்தை 
உண்டாக்காது. (உயி) 

₹, - 960000 11/41 96ஈ௭21௦ஈ 
(எஃப்‌2 - செகண்டு பைலியல்‌ 
ஜெனரேஷன்‌) - இரண்டாந்‌ 
தலைமுறை, இ.த.3. முதல்‌ 
தலைமுறைபின்‌ தன்‌ பெருக்கத 
தினால்‌ அல்லது உட்பெருககத்‌ 
இனால்‌ உண்டாவது. மெண்‌ 
டல்‌ ஆராய்சியின்‌ இரண்டாந்‌ 
தலைமுறை. (உய) 

806 (பேஸ்‌) - முகம்‌: தலையின்‌ 
முன்‌ பகுதி. இஇில்‌ நெற்றி, 
காது, கண்கள்‌, மூக்கு, வாய்‌, 
தாடை ஆயெ பகுஇகள்‌ 
உள்ளன, இதற்குரிய எலுமபு 
களும்‌ இதில்‌ உள்ளன. முக 
நரம்புகளில்‌ உணடாகும்‌ நரமபு 
வலிக்கு முகவலி (பேஸ்‌ ஏரல்‌) 
எனறு பெயர்‌. 

1806 - ॥/ரிபஈ) (பேஸ்லிப்டியட) - 
முகப்பு உயர்வு: முகப்பை 
உறுதியாக்கும்‌ செயல்‌. பழைய 
கட்டிடங்ச ஸின்‌ முகபபைத்‌ 
திருத்தி அமைப்பது. (தொ.நு) 

18021 (பேசட்‌) - நுண்முகம்‌: 
பூச்சிகளின்‌ கூட்டுக்கண்களி 


242 
எனன னன ட வன்ன பப வா டமால்‌ பவன ல்‌ பறம வணக வக்க வதக்க ய ப வண்கை தைக்க க வ லபல வைல்‌ 


₹&5 


லுள்ள விழிப்பட லத்தின்‌ றிய 
பகுதி. (உயி) 

180118 (பேியாலிஎ௦) 
முகநரம்பு: முதுகெலும்பிகஎபில்‌ 
2 ஆம்‌ மூளை நரம்பு. இடல்‌ 
உணரிழைகளும இயகஉவிழை 
களும்‌ உள்ளன. (உமி) 

$8010 (பேக்டர்‌) 
(1) மரபு: 
யது. நிறப்புரியில்‌ உள்ளது. 
(2) மாறிலி, எ-டு. கரும்மக்‌ 
கூறறெண்‌. (3) ஒரு நியழ்வு 
அல்லது தன்மைக்கு காரண 
மான பொருள்‌. எ-டு. தம்‌ 
நிலைக்‌ காரணிகள்‌, வேதிக்‌ 
காரணிகள்‌. (4) ஒரு எண்ணை 
மற்றொரு 
வகுத்தல்‌. (வருத்தி) (ப.,0) 


காரணி: 


மரபுப்பலி புடை 


காணல்‌ 


காவான்‌. 508/5 (பரன்‌ 
கெயிட்‌ ஸகேல்‌) பாரன்கெயிட்‌ 
அளவு: வெபப நிலை அனவு 
களில்‌ ஒன்று. நீரின்‌ உறை 
நிலை 32? கொடு நிலை 2125 
1714இல்‌ ஜொமன்‌ அறிவிய 
லார்‌ பாரன்கெயிட்‌ (1686 - 
1736) என்பார்‌ அமைத்தது. 


1249 (பெயின்டிங்‌)- மயங்கு 
விழுதல்‌: ஒறிது நேரம்‌ ஏற்படும்‌ 
நினைவிலா நிலை. நோய்‌ 
நிலை அல்லது கடர்வீச்சு 
காரணம்‌. (மரு) 


ஈகோ5, 120/௪ 8௦ ஈகாவா5 
950 வலா - பேக்ட்ஸ்‌: 
(பிளக்கிபிள்‌ ஏ டிரான்‌ 
ஸ்மிஷன்‌ 9ஸ்டம்ஸ்‌) - நெடுழ்‌ 


௦ 





செலுத்தும்‌ அமைப்புகள்‌. 
துண்ம நிலைக்கட்டுப்படுத்தி 
கள்‌ அடிப்படையில்‌ அமைந்‌ 
தது. ஆற்றல்‌ அலைக்கழிவு 
களைக்‌ குறைக்க வல்லது. 
பொதுவாக, இவை மிகுந்த 
விரைவு, துலலியம்‌, நம்புமை 
ஆகிய மூன்றுசிறப்பியல்பு 
களைக்‌ கொண்டவை. (இய) 

₹&௦, ॥ வரர கோச 01ப௦6010௦ 
4 ஃ்பேடு, பிளேவி ன்‌ அடினைன்‌ 
இரு நியூக்ளியோடைடூ: 
துணைநொி. ரிபோபிளே 
வின்‌ பாஸ்பேட்டு அடினிலிகக்‌ 
காடிக்குறுக்கத்தினால்‌ உண்‌ 
டாவது. (உய) 

122085 (பிசஸ்‌) - எச்சம்‌: விலங்கு 
கள்‌ வெளியேற்றும்‌ உணவுப்‌ 
பொருட்கழிவு. (உயி) 

1211020181 106௪ - பெலோப்பியன்‌ 
குழல்‌: இத்தாலிய உள்ளமைப்‌ 
பியலார்‌ கேப்ரியல்‌ பெலோப்‌ 
பியா (1523 - 62) என்பவர்‌ 
பெயரால்‌ அமைந்தது. 7.5 செமீ 
நீளமுள்ளது. கல்பையி 
லிருந்து கருப்பைக்குள்‌ செல்‌ 
வது. (உயி) 

1211௦ ப1 (பாலவுட்‌) - வீழ்பொருள்‌: 
வீழி. அணுவெடிப்பு&்‌ 
கூளத்தைக்‌ கொண்ட முல்‌ 
களிலிருந்து விழும்‌ கதிரியக்கத்‌ 
துகள்‌. (இய) 

181521ப1 (பால்ஸ்‌ புரூட்‌) - 
பொய்க்கனி: இதனைப்‌ போலிக்‌ 
களி என்றும்‌ கூறலாம்‌. 


243 511] 
முந்திரிப்‌ பழத்தில்‌ சதைப்பகுதி 
பொய்க்கனி. உண்மைக்கவி 


முந்திரிக்கொட்டை. (உயி) 





முநதிரிபபழம்‌ 
1. பொயககளனி (காம்பு) 
2. மெயக்கனி (கொடடை) 


12156 560%பா பாலஸ்‌ செப்டம்‌) 
- பொரய்த்தடூப்பு: முதலில்‌ 
ஒற்றைச்‌ தல்பையின்‌ நடுவில்‌ 
தோன்றிப்‌ பின்‌ அதை ஈழறை 
யாக்கும்‌ தடுப்புச்சுவர்‌. (உயி) 

[ஸாரி (பேமிலி) - குடூம்பம்‌: 
(1) ஓர்‌ அடிப்படைககுழு. 
நெருங்கிய மரபுவழியுள்ள 
பெற்றோரையும்‌ அவர்‌ தம்‌ 
குழந்தைகளை யுங்‌ கொண் 
டது. (2) உயிரிச்‌ சமூகத்தின்‌ 
வகையலகு. பேரினத்டுற்ரும்‌ 
வரிசைக்கும்‌ நடுவிலுள்‌ ளது. 
(உயி) 

18195 (பேங்ஸ்‌) - நச்சுப்பற்கள்‌: 


நச்சுப்பாம்பின்‌ மேல்‌ தாடை 


21 


யிலுள்ள வளைந்த இரு 
கோரைப்பற்கள்‌ . கடிக்கும்‌ 
போது, நச்சைச்‌ செலுத்த 
ஊிபோல பயன்படுவது. 
(உயி) 


2120 - பாரஃட்டூ: மின்னேற்புத்‌ 
இறனலகு. மே 3 ௦ 

மின்னேற்புத்திறன்‌. 2 மின்‌ 
னேற்ற அளவு. */ - ஓல்ட்‌. ஒரு 
மின்னேற்பியில்‌, 1 ஓல்ட்‌ மின்‌ 
னழுத்தம்‌ நாம்‌ அளக்கும்‌ 
போது, அது ஒரு கூலும்‌ 
மின்னோட்டம்‌ பெறுமாயின்‌, 
அந்த மின்னேற்பியின்‌ மின்‌ 
னேற்புத்திறன்‌ ஒரு ஃபாரஃட்‌ 
ஆகும்‌. பாரடே (1791-1867) 
பெயரால்‌ அமைந்தது. இது 
மிகப்‌ பெரியது. ஆகவே, வழக 
கத்தில்‌ பயனபடுவது மைக்ரோ 
பாரஃட்‌ ஆகும்‌. (10-* பாரஃட்‌) . 


(இய) 


ஊ௨330ு - பாரடே: ₹ மின்னேற்ற 
அலகு. ஒரு மோல்‌ மின்‌ 
னணுக்கள்‌ கொள்ளும்‌ மின்‌ 
னேற்றம்‌. மஇப்பு 9.648670 % 
10“ கூலும்‌/்மோல்‌. வேறுபெயர்‌ 
பாரடே மாறிலி. (இய) 


27802) 21160(- பாரடே விளைவு: 
காந்தப்‌ புலத்திற்குட்பட்ட ஒரே 
பண்புள்ள ஊடகத்தின்‌ 
வழியே, மின்‌ காந்தக்‌ கஇர்வீச்சு 
செல்லும்‌ போது, அதன்‌ 
முனைப்படு தளத்தின்‌ 
சுழற்ச்யே பாரடே விளை 
வாகும்‌. இது ஊடகத்தின்‌ 


82 





கழர்வீச்சு வழியின்‌ நீளத்துற்‌ 
கும்‌ காந்த ஓட்ட அடர்டுக்கும்‌ 
நேர்‌ வீதத்தில்‌ இருக்கும்‌. (இய) 


312038 (345: பாரடே விடுகள்‌: 


இவை இருவகைப்படும்‌. முதல்‌ 
வகை மின்னாறபகுப்பு விழி 
கள்‌. இரண்டாம்‌ வகை மின்‌ 
காந்தத்‌ தூண்டல்‌ விடுகள்‌. 
(இய) 


முதல்வகை (1) ஒரு மின்‌ 
பகுளி வழியாக மின்னோட்டம்‌ 
செலலும்‌ போது கழைசலி 
லிருந்து வெளிப்படும 
உலோகத்‌ தனிமத்தின்‌ நிறை, 
மின்னோட்டம்‌ செலுத்தப்படும்‌ 
நேரத்திற்கு நேர்விதெத்றில்‌ 
இருக்கும்‌. (2) ஒரு மின்பஞூளி 
வழியாக மின்னோட்டஞ்‌ செல்‌ 
லும்‌ போது, வெளித்தள் ளப்‌ 
படும்‌ உலோகத்தின்‌ நிறை, 
அதில்‌ பாயும்‌ மின்னோட்ட 
வலிமைக்கு நேர்வீதத்டில்‌ இருக்‌ 
கும்‌. (3) வெவ்வேறு மின்‌ 
பருளிகள்‌ வழியாக ஒரே அளவு 
மின்னோட்டம்‌ பாயும்‌ போது, 
வெளிததள்ளப்படும்‌ உலோயத 
தனிமங்களின்‌ நிறை, அவற்‌ 
றின்‌ மின்வேடு இணை 


மாற்றுக்கு நேர்வீதத்தில்‌ 
இருக்கும்‌. 

இரண்டாம்‌ வகை: (1) ஒரு 
கடத்தியைச்‌ தழ்ந்துள்ள 


காந்தப்புலம்‌ மாறுவன்றபோது. 
மின்னியக்கு விசை இல்‌ 
உண்டாூறது. (2) புல மாற்ற 


$851 





அளவுக்கு மின்னியக்கு விசை 


யின்‌ 
டியுடு) 


எண்மஇப்பு (மாக்னி 
நேர்வீதத்திலிருக்கும்‌. 
(3) உண்டாக்கப்பட்ட மின்‌ 
னியக்கு விசையின்‌ இசை, 
புலத்தின்‌ சார்புத்திசையைப்‌ 
பொறுத்தது. 

1891௩ 10௦8 (ஃபாஸ்ட்‌ பூட்‌) - 
விரைவுணவு: உண்ணும்‌ 
பொழுது விரைவாகக்‌ கரையும்‌ 
உணவு. எ-டு. பனிக்குழைவு, 
பனிச்சுப்பி. (உண) 

17881 91621 (ஃபாஸ்ட்‌ இரீன்‌) - 
விரைவுப்பச்சை: ஓளிநுண் 
ணோகடிஅயில்‌ பயன்படும்‌ பசரூ 
சாயம்‌. செலலுலோஸ்‌, கண 
ககரறைக முதலிய 
வறறைச்‌ சாயமேற்றப்‌ பயன்‌ 
படுவது. (உ௰) 

1251101816 (பேஸ்டிஜியேட்‌) - 
கூம்பு மரம்‌: இளைகள 
செங்குத்தாகவும்‌ ஒரு போக்காக 
வும்‌ நேராகவும்‌ வளரக்கூடிய 
மரம்‌. (உயி) 

181190 (பெடடீக்‌) - சோர்வு: 
கழிவுகள்‌ ஒஇதைமாற்றத்தால்‌ 
குவிவதால, தசையின்‌ சுருங்கு 
தன்மை குறைதலுகுத்‌ தசைச்‌ 
சோர்வு என்று பெயா. ஓய்வு 
கொளளலே இறந்த வழி. 
(உயி) 

1215 (பேட்ஸ்‌) - கொழுப்புகள்‌: 
கரி, அய்டிரஜன, ஆக்டுஜன்‌, 
ஆய மூன்று தனிமங்களையும்‌ 
கொண்ட  கரிமச்சேர்மங்கள்‌. 
ஈ-டு. ஆல்ககால்‌, கொழுப்புக்‌ 


கணியம்‌ 


245 122 


காடி. எண்ணெய்‌ வித்துகளில்‌ 


அதிகமுள்ளது. உணவின்‌ 
பகுதிகளில்‌ ஓன்றாக 
அமைந்து. உடலுக்கு 


வெப்பத்தையும்‌ ஆற்றலையும்‌ 
அளிப்பவை. (உயி) 


1310) 80105 (பேட்டி ஆட்ஸ்‌) - 
கொழுப்புக்‌ காடிகள்‌: கரிமச்‌ 
சேர்மங்கள்‌ எ-டு பால்மாடடிகக்‌ 
காடி, ஓலியக்‌ காடி. (வேடு) 


12010 (பால்ப்‌) - 1) பிளவு: 
புவிஓடு நெடுகவுள்ள முறிவு. 
2) மின்‌ அறுகை. மின்சாரம்‌ 
துண்டிக்கப்படுதல்‌. 


ரபாக பாணா) திணை 

விலங்குகள்‌: ஒரு குறிப்பிட்ட 
கூம்நிலையில வாழும்‌ விலங்கு 
கள்‌. எ-டு. மான்‌, புலி காடு 
களிலேயே வாழும்‌. (உயி) 


1621728 (பெதர்ஸ்‌) - இறகுகள்‌: 
பறவையின்‌ உடல்‌ முழுதும்‌ 
அமைந்துள்ள புறத்துறுப்புகள்‌. 
கெரடின்‌ எனும்‌ கடினப்‌ 
பொருளாலானது. இவை 
பறவைகளுக்கே உரியவை. 
இவற்றின்‌ மூதாதைகளான 
ஊர்வனவறறின்‌ செடல்களி 
லிருந்து இவை உண்பாயின 
என்று கருதப்படுகிறது. இவை 
மூவகைப்படும்‌: 1) உடல்‌ இறகு 
கள்‌: உடலுக்கு உரமளிப்பவை. 
உடல்‌ கதகதப்பிற்கும்‌ பறத்தலுக்‌ 
குங்காரணம்‌. (2) மெவ்துூவி 
கள்‌: உடல்‌ இறகுகளுக்கு 
நடுவே உள்ளவை. வெளி 


1௦௦ 246 12 






வெப்பமும்‌, குளிரும்‌ உட்செல்‌ | 68105 501011௦ஈ - பெல்லிங்‌ 


லாமல்‌ பாதுகாக்கின்‌ றன . கரைசல்‌: ஆல்டிகைடு 
(3) இழை இறகுகள்‌: முன்‌ தொகுதியைக்‌ 6 10) கண்‌ 
னிரண்டு இறகுகளோடு டறியப்‌ பயன்படும்‌ கரைசல்‌. 
அமைந்தவை. வெப்பத்தை (வேடு) 

வெளிவிடாமல்‌ பாதுகாப்‌ | 19௱பா (பீமர்‌) - தொடை எலும்பு: 
பவை. பயன்கள்‌: (1) முதன்‌ நீண்ட எலும்பு, தொடையில்‌ 
மையான அரிதில்‌ கடத்தியாக உள்ளது, இடுப்பிலிருந்து 


இருந்து, உடல்‌ வெப்பத்தை முழங்கால்வரை நீண்டிருப்பது. 
நிலைப்படூத்தல்‌ (2) தோல்‌ (உயி) 
நனையாமல்‌ பாதுகாத்தல்‌, 


(3) பறக்க உதவுதல்‌. (உயி) 127251183 02115 (பெனஸட்ரா 


வாலிஸ்‌) - முட்டை வடிவத்‌ 
12௦பபட (பெக்டண்டிட்டி) - றப்பு: நீள்‌ வட்டத்திறப்பு. 
னப்பெருக்கவளம்‌: தன்‌ வாழ்‌ பாலூட்டியின்‌ எலும்புப்‌ 
நாள்முழுதும்‌, ஒரு பெண்‌ | -பொந்துகளில்‌ காணப்படும்‌ 
ணுமி॥ இடும்‌ முட்டை அளவு. இடைவெளி. நடுச்செவியை 
(உயி) இது படலப்‌ பொந்துகளோடு 
16௦0 620% (ஃபீட்‌ பேக்‌) - | இணைகூஒறது. (உய) 

மீளுட்டல்‌: ஒரு தொகுதியின்‌ | 18768172 ॥01யஈ02 (பென ஸ்ட்ரா 
வெளிப்பாட்டுப்‌ பகுதியினை ரொட்டணடா)- வட்டத்‌ நிறப்பு: 
அதன்‌ வினைத்திறனை க்‌ நடுச்செவிக்கும்‌ உட்செவிக்கும்‌ 
கட்டுப்படுத்தப்‌ பயன்படுத்தல்‌. இடையிலுள்ள படலம்‌. தழ்‌ 
நேரிடை மீளூட்டலில்‌ உட்‌ நீரில (பெரிலிம்ப்‌) ஏற்படும்‌ 


பாட்டை உயர்த்தவும்‌ எதிரிடை அ(ழமுத்த மாற்றங்களை எடு 
மீளுட்டலில்‌  உட்பாட்டைக்‌ செய்ய முன்னும்‌ பின்னும்‌ நகர்‌ 
குறைக்கவும்‌ வெளிப்பாடு வது. முட்டை வடிவத்திறப்பின்‌ 
பயன்படுதல்‌. (இய) அஇர்வுகளால்‌ இம்மாற்றங்கள்‌ 


19211ஈஏ ௦1 59௦பாரிடு (பீலிங்‌ ஆப்‌ | இற்பதேல்‌. (உயி) தி 
செக்குரிட்டி) பாதுகாப்புணர்ச்சி: 1௨॥ா5ப10171௦ - பென்சல்போது 
ஓர்‌. இன்றியமையா உளத்‌ யன்‌: ஹெர்,பம்‌5, வெளிர்‌ 
தேவை. இது நீங்கின்‌ தகைப்‌ மஞ்சள்‌ நீர்மம்‌. பெரும்‌ 


பாடு இல்லாமை தோன்றும்‌. பான்மையான கரிமக்கரைப்‌ 
உளவியல்‌ இக்கல்‌ ஏற்படும்‌. பான்களில்‌ கரையும்‌. பூச்இக்‌ 
குழந்தைக்கு இவ்வுணர்ச்ச கொல்லி. (வேது) 

கட்டாயமாக ஏற்படுத்தப்படல்‌ ர்‌2 2019 (பெர்குலா) - கவை 


வேண்டும்‌. (௧.௨) எலும்பு: பறவைகளில்‌ காணப்‌ 


5] 


படுவது. கவை போன்ற 
வடிவம்‌. முன்புறம்‌ தோள்‌ 
வளையங்களோடும்‌ பின்புறம்‌ 
மார்பெலும்போடும்‌ இணைந்‌ 
துள்ளது. (உயி) 

1எ௱னள (2 (பெர்மன்‌ 


டேஷன்‌) - நொடுத்தல்‌: வேடச்‌ 


செயல்‌. குளுக்கோஸ்‌ சர்க்‌ 
கரைக்‌ கரைசல்‌ எஈஸ்ட்டு என்‌ 
னும்‌ சாறுண்ணியிலுள்ள 


சைமேஸ்‌ என்னும்‌ நொடுயி 
னால்‌ சாராயமாகவும்‌ கரி இரு 
ஆக்சைடாகவும்‌ மாறுதல்‌. 
(வே) 

எப - பெர்மியம்‌: 8௱ 
கஇரியக்கத்‌ தனிமம்‌. புவியில்‌ 
இயற்கையாகக்‌ வஒவடைப்ப 
தில்லை. குறுவிய நேரம 
இருக்கக்‌ கூடிய பல ஓரிமங்கள்‌ 
(ஐசோடோப்புகள்‌) இஇுிலி 
ருந்து தொகுக்கப்படுகின்றன. 
(வேதி) 

12ஈ5 (பெொரன்ஸ) - பெரணிகள்‌: 
வெப்பமண்டலத்தில்‌ வாழும்‌ 
செடி வகைத்‌ தாவரங்கள்‌. 
10,000 வகைகள்‌. இலை, 
தண்டு, வேர்‌ என்னும்‌ உட 
லமப்பு வேறுபாடு உண்டு. வேர்‌, 
தண்டு வேராகும்‌. தண்டு குறுவி 
யது. தண்டிலிருந்து இவை 
களுக்கருகே வேர்கள்‌ பெளம்பும்‌. 
இவற்றின்‌ தண்டு குறைந்து 
மட்டத்தண்டாகும்‌. இலைகள்‌ 
பெரியவை. இலைகளின்‌ 
அடியில்‌ தல்பைகள இதல்கள்‌ 
இருக்கும. இவற்றின்‌ 


247 $2ா 





வாழ்க்கைச்‌ சுற்றில்‌ தலை 
முறை மாற்றம்‌ உண்டு. (உயி) 
ரஉரா!(6 - பைரட்‌: இரும்புக்‌ காந்த 
முள்ள வனையபொருள்கள்‌; 
மின்‌ கடத்திகள்‌ அல்ல. ஆகவே, 
உயர்‌ அஇர்வெண்ணுள்‌ ள 
சுற்றுகளின்‌ காப்பு உள்ளாகங்‌ 
களாகப்‌ பயன்படுபவை. (இய) 

*உாி்ப்‌ா - பெரிடின்‌: பெரிய புரத 
மூலக்கூறு. இதன்‌ மின்ன லுக்‌ 
கள்‌ ஒளி ஊடுருவும்‌ தன்மை 
அற்றவை. ஆகவே, மின்னணு 
நுண்‌ நோக்கியில்‌ ருறியிடும்‌ 
பொருளாகப்‌ பயன்‌ படூதல்‌. 
மண்ணீரவில்‌ இரும்புச்‌ 
சேமிபபுப்‌ புரதமாக உளளது. 
உயி) 

1211௦ 21105 (பெரோ அலாய்ஸ்‌) 
- இரும்பக உலோகக்‌ கலவைகள்‌: 
ஏனைய தனிமங்களுடன்‌ 
சேர்ந்த இரும்பு 
கலவைகள்‌. இரும்புத்தாதுவை 
யும்‌ உலோகத்‌ தாதுவைபும்‌ 
சேர்த்து உருக்கிச்‌ செய்யப்படு 
பவை. எ-ஈடு. இரும்பக மாங்‌ 
கனீஸ்‌, இரும்பகச இலிக்கன்‌. 
உலோகக்கலவை 
செய்யப்‌ பயன்படுதல்‌. (வே) 

121111221௦ (பெர்ட்டலை 
சேஷன்‌) - கருவுறுதல்‌: ஆன்‌ 
அணு (விந்தணு), பெண்‌ 
அணுவோடு இனை அணு 
வோடு) சேரும்‌ நிகழ்ச்‌. கலவி 
இனப்‌ பெருக்களு சார்ந்தது. 
இதனால்‌ உண்டாவது கர 
வணு. தாவரங்களில்‌ கஉருவுறு 


உலோகக்‌ 


எஃகுகள்‌ 


61 


248 பட 





தலுக்கு முந்திய நிலை 
மகரந்தச்‌ சேர்க்கை. ஏனைய 
வளர்ந்த உயிர்களில்‌ புணர்ச்‌ 
சிக்குப்பின்‌ கருவுறுதல்‌ நிகழ்‌ 
லிறது. எல்லா உயிர்களிலும்‌ 
அடிப்படையில்‌ நடைபெறும்‌ 
முறை ஒன்றே. (உமி) 


*2/௭ (பீவர்‌) - காய்ச்சல்‌: உடல்‌ 
வெப்பத்தால இயலபான 
வெப்ப நிலைக்கு மேல்‌ உயரு 
தல்‌. முறைக்காய்ச்சல்‌, நச்சுக்‌ 
காய்ச்சல்‌ கானப்‌ பலவகைப்‌ 
படும்‌. ஒரு நோயின்‌ அறிகுறி 
யாக வருவது. அம்மை 
வருவதற்கு முன்‌ கடூங்காய்ச்சல்‌ 
உண்டாகும்‌. (மரு) 

8 - 966 (20௫ 0004 
(எஃப்‌எஃபஏ - பிரிபேட்டி 
ஆசிட்ஸ்‌) - கட்டூறாக்‌ கொழுப்புக்‌ 
காடிகள. சுழலுங்‌ கொழுப்புப்‌ 
பகுதிகள. ஒருசில நிமிகளே 
அரைவாழ்வுக்காலம்‌ உடை 
யவை. (உய௰) 

8 - 180101 - (எஃப்‌ ஃபேக்டர்‌) - 
எஃப்‌ காரணி: ஓலை குச்ெ 
உயிரணுக்களில்‌ காணப்படும்‌ 
புறப்புரி (எபிசோம்‌) . உயிரணு 
வின்‌ ஆண்‌ தன்மையையும்‌ 
பெண்‌ தன்மையையும்‌ உறுதி 
செய்வது. (உய) 


00௪ (பைபர்‌) - இழை: இது 
செயற்கை நாராகும்‌. ரேயான்‌ 


முதன்‌ முதவில்‌ செய்யப்பட்டது. 
துணிகள்‌ நெய்யப்படூவது. 
நைலான்‌ இிலக்கரியைச்‌ 


சிதைத்து வடித்துப்‌ பெறுவது. 


மீன்வலைகள்‌, புடவை முதலி 
யவை செய்யப்‌ பயன்படுதல்‌. 
டெரிலீன்‌: இது ஒரு பாலிபஸ்‌ 
டர்‌ இழை. எத்தில்‌ இளைக்கால்‌ 
டெரீப்தாலிகக்காடி ஆவியவற்றி 
லிருந்து செய்யப்படுவது. 
சட்டைகள்‌, கோட்டுகள்‌ முதலி 
யவை செய்யப்‌ பயன்‌்படூதல்‌. 
டெரிகாட்டன்‌ என்னும்‌ மற்‌ 
நொரு பெயரும்‌ இதற்குண்டு. 
டெக்ரான்‌௨.. இதுவும்‌ பாலி 
யஸ்டர்‌ இழையே. இது 
எத்திலீன்‌வளைக்கால்‌, டெரிப்‌ 
தாலிகக்‌ காடி அஆூியவற்றி 


லிருந்து செய்யப்படுவது. 
ஆடைகள்‌ நெயயப்‌ பயன்‌ 
படுவது. (வேட) 


116! (பயிரில்‌) - நுண்ணிழை: 
நூலிழை போன்றது. உயிரணு 
வினால உண்டாக்கப்படூவது. 
(உ௰) 

11டா/காறப5௦165 (பைபிரில்லார்‌ 
மசல்ஸ்‌) - நுண்‌ இழைத்தசை 
கள: பூச்டியின்‌ அசையும்‌ பறப்‌ 
பதற்குரிய தசைகள்‌. (உம) 

11/௦1 - பைபிரின்‌: முதுகெலும்பி 
களின்‌ குருதி உறையும்‌ போது, 
வலைப்பின்னல்‌ இழைகளாக 
வீழ்படியுங்‌ கரையாப்புரதம்‌. 


இராம்பினுடன்‌ சேர்ந்து 
பைபிரினை உண்டாக்குதல்‌. 
உயி) 


116௦012951 (பைபுரோபிளாஸ்ட்‌) 
௬௫ ச பு 

- நாககணணரறை: இணைப்புத்‌ 

தசுக்‌ கண்ணறை. கூருத்‌ 

தெலும்புக்‌ கண்ணறை (கான்ட்‌ 


ம்‌ 


249 ரு 





ரோபிளாஸ்ட்‌) கொல்லேஜன்‌ 
கண்ணறை (கொலலேஜன்‌ 
பிளாஸ்ட்‌) , எலும்புக்கண் 


ணாறை (ஆஸ்டியோபிளாஸட்‌) 
என்னும்‌ மூன்று வகைக்‌ கண்‌ 
ஊறைகளாக வேறுபட்‌ 
டுள்ளது. (உ௰) 


ரிய (பிபுலா) - முழங்கால்‌ 
வெளி எலும்பு: இரு முழங்கால 


எலும்புகளில்‌ ஒன்று. 
முழங்காற்‌ ஒில்லிலிருந்து 
கணுக்கால்வரை  நீண்டிருப்‌ 
பது. (உயி) 

(118 (பீல்டு) - புலம்‌: ஒரு 
பொருள்‌ விசையை நுகரும்‌ 


பகுஇ. எ-டு. மின்‌ புலம்‌, கார்‌ தப்‌ 
புலம்‌. (இய) 

11௨18 ௦௦11 (பீலடு காயில) - புலச்‌ 
சுருள: காந்தப்‌ புலததை 
உணடாகரும்‌ கம்பிச்‌ சுருள்‌; 
உந்இரததிலுள்ள து. (இய) 

[பிகரா (பிலமென்ட்‌) - இழை: 
1) மகரந்த இழை (உ௰) 
2) மின்விளக்கு இழை. (இய) 

1181185156 (பைலேரியாடுஸ்‌) - 

ற்புழுநோய்‌, யானைக்கால்‌ 
நாய: வட்டப்புழுவினால்‌ 
உண்டாகும்‌ ஒட்டுூண்ணிநோய்‌. 
பெண்‌ கொசுக்களால்‌ பரப்பப்‌ 
படுவது. இவை இழைப்புழு 
விற்கு இடைப்பட்ட ஓம்புயிரி 
களாக இருப்பவை. கடுங்காய்ச்‌ 
சல்‌, கொழுப்பு அழற்ி, 
கொழுப்பு முண்டுகள்‌ வீங்கல்‌ 
இதன்‌ அறிகுறிகள்‌. (உ௰) 


111௨ (பைல்‌) - கோவை: கணிப்‌ 
பொறியில்‌ சேமித்து வைக்கப்‌ 


பட்டிருக்கும்‌ தகவல்‌ இரட்டு. 
(இய) 

111௪ (பில்லா) - நிரப்பி: இது ஒரு 
இண்மப்‌ பொருள்‌. இயற்‌ 


பண்பை மாற்ற வல்லது. ரப்பர்‌, 
பிளாஸ்டிக்‌ முதலியவறறோடு 


சேர்க்கப்படுவது. கண்ணாடி 
இழை, பருத்திக்‌ கம்பளம்‌, 
காக்கைப்பொன்‌ முதலியவை 


நிரப்பிகள்‌ . (வேதி) 
112 (பில்டர்‌) - வழுகட்டி: ஒரு 
நீர்மத்திலுள்ள ம்ர்க்டை 


தொங்கு பொருள்களைப்‌ 
பிரிக்கப்‌ பயன்படும்‌ கருவி. 
(இய) 


112 166௦0 (பில்டர்பீடிங்) - 
வடிகட்டி உணவு கொள்ளல்‌: 
நீரில்‌ வாழும விலங்குகள்‌ 
உணவு கொள்ளும்‌ முறை 
களுள்‌ ஒன்று -இமிங்கலம்‌. பா. 
ிஷு1660யா0. (உ௰) 

111816 பில்ட்ரேட்‌) - வடிபொருள்‌: 
வடிகட்டல மூலம்‌ 
படுவது. இல்‌ தொங்கு 
பொருள இல்லை. 
கலை %யப்‌ பிரிக்கும்‌ முறை 
களில்‌ ஒன்று வடிகட்டல்‌. 
உப்புக்‌ கரைசலை வடிதாள்‌ 
வழியாகச்‌ செலுத்தத்‌ தாளின்‌ 
மேல்‌ உப்பும்‌ முகவையில்‌ 
வடியபொருளும்‌ (நீரும்‌) 
விடைக்கும்‌. (வேத) 

11118211௦1 (பில்டெரேஷன்‌) - வட 
கட்டல்‌: கலவையைப்‌ பிரிக்கும்‌ 


பெறப்‌ 


1 





முறைகளுள்‌ ஒன்று. வடிதாள்‌, 
உருக்கு இணைத்த கண்ணாடி 


முதலியவை 
(வேது) 

ராஸ (பின்றே) - துடுப்பாரம்‌: 
கடின எலும்புமுள்‌ குருத்‌ 
தெலும்பு. எலும்பு அல்லது 
கொல்லேஜனாலானது. நீர்‌ 
வாழ்விகளில்‌ துடூப்பிற்குத்‌ 
தாங்குதல்‌ அளிப்பது, (உயி) 


162 (ஃபயர்‌) - $ சூழ்நிலை 
இயலில இயல்புக்‌ காரணி 
களில்‌ ஒன்று. இது தரைத$, 
தலைமேல பரவு£, காட்டுத்தீ 
என மூவகைப்படும்‌. பொது 
வாகத்‌ தாவரஙகளுக்குத்‌ 8 கேடு 
விளைவிப। பதே. தீயின்‌ 
விளைவைத்‌ தடுக்கத்‌ தாவரங்‌ 
கள்‌ பெற்றுள்ள தகைவு 
களாவன: (1) முந்திரிவகைத்‌ 
தாவரங்களின்‌ விதைகள்‌ கடின 


வடிகட்டிகள்‌ . 


உறையைப்‌ பெற்றிருத்தல. 
(2) பைன்‌ மர விதைகள்‌ 
தீப்பிடித்த போதிலும்‌ 


முளைக்குந்‌ இறனை இழப்ப 
தில்லை. (3) ல மரங்களின்‌ 
பட்டையும்‌ த எ௫ர்ப்புத்‌ தன்மை 
உள்ளவை. (உய) 

1118 கேோ௱ற (பையர்‌ டேம்ப்‌) - 
வளி: மீத்தேனும்‌ காற்றும்‌ 
சேர்ந்த வெடிகலவை. நிலக்‌ 
கரிச்‌ சுரங்கங்களில்‌ உண்‌ 
டாவது. (வேதி) 

ரச ஐபி றப15 (ஃபயர்‌ 
எக்ஸ்டின்ங்ஷர்‌) - இயணைப்‌ 
பான்‌: இயை அணைக்க வேடப்‌ 


250 


18% 


பொருளைப்‌ பீச்சும்‌ கருவி 
யமைப்பு. பீச்சுபொருள்‌ கரி 


ஈராக்சைடு நுரையாக 
இருக்கும்‌. (வே) 

ஜீ பையர்‌ பிஷஸைய்‌ - 
மின்‌ மினி: இரவில்‌ ஒளி உமி 
மூம்‌ விட்டில்‌. 6,7 அமிய 
வயிற்றுத்‌ துணை டங்களில்‌ 
ஒளிஉறுப்புகள்‌ அலமநு 


துள்ளன. இங்கு லூ ிபெரின்‌ 
என்னும்‌ வேடுப்‌ பொருள 
லூடபெரஸ்‌ எனனும்‌ தொது 
யினால்‌ உயிர்வளி ஏற்றம்‌ 
பெற்று, நிற ஒளிர்வு உடா 
வறெது. (உபி) 


19% வர்‌ (பஸட்‌ எயிடு) - 
முதலுதவி: று விபத்தின 


பொழுது மருத்துவமனைக்கு 
அழைத்துச்‌ செல்வதற்கு முன்‌ 
ஒருவருக்குச செய்யவேண்டிய 
உதவி. மண்டை உடைந்து 
குருதி வடிந்தால்‌. குருதியை 
துடைத்துவிட்டு அவ்விடத்டில்‌ 
பஞ்சை வைத்து அயோடின்‌ 
கரைசலைத்‌ தடவிப்‌ பின்‌ 
மருத்துவமனைக்கு அனுப்ப 
லாம்‌. பள்ளிகளில்‌ சாரணர்‌, 
செஞ்சிலுவைச சங்க உறுப்‌ 
பினர்‌ ஆடியோருக்கு முதலுதவி 
பயிற்‌) அளரிக்கப்படுயிறது. 
மருத்துவர்களிடமும்‌ முதலுதவி 
பயிற்சி பெறலாம்‌. (உயி) 

1151 (பிஷ்‌) - மீன்‌: உடல்‌ வெப்ப 
நிலை மாறும்‌ நீர்வாழ்வி, 
செவுள்களால்‌ மூசசு விடுவது. 
துடுப்புகளால்‌ நீந்துவது. உடல்‌ 


15 


செடுல்கள பரவி 
இருக்கும்‌. பரந்து பலவகை 
களாக உள்ளது. பெரும்‌ 
பொருளாதாரச்‌ சிறப்புடையது. 
(உய) 


(1551௦ஈ (பிஷன்‌) - பிளவு, பிளவு 
படல்‌: (0 இனப்பெருக்கத்‌ 
இனால்‌ ஓர்‌ உயிரி சம பகுதி 
யாக இரண்டாக பிரிநது, ஓவ்‌ 
கொரு பகுடியும்‌ தனத்தனி 
இளவுயிஈகசாதல. எ-டு. 
அமீபா (2) அல்லணுககளைக்‌ 
குண்டுகளாகப்‌ பயன்படுத்தி 
அலலுக்கருவைப்‌ பிளந்து. 
ஆற்றலை வெளிப்படுத்துவ 
தற்கு அணுப்பிளவு அல்லது 
அணுக்‌ கருப்பிளவு என்று 
பெயர்‌.  இந்நெறிமுறையின்‌ 
அடிப்படையில்‌ அணுக்குண்டு 
செய்யப்படுதல்‌. (3) அரும்பு 
தல்‌ மூலம்‌ கலவியிலா முறை 
யிலும்‌, கலவி முறையில்‌ 
பையகம்‌ (ஆஸ்கஸ்‌) மூலமும்‌ 
பிளவு 8ரற்படூவதற்கு ஈஸ்ட்டூப்‌ 
பிளவு (பிஷன்‌ ஈஸ்ட்‌) என்று 
பெயர்‌. (ப.து) 

1119 (பிட்ஸ்‌) - வலிப்பு: பா. 
ஏரி... (உ௰) 

11823 ௦1 (பிக்சிடு ஆயில்‌) - 


முழுதும்‌ 


நிலை எண்ணெய்‌: 
தாவரத்திலுள்ள ஆவியாகா 
எண்ணெய்‌. சமைக்கப்‌ 


பயன்படுவது. (உயி) 


(209118 - பிளஜெல்லின்‌: தசை 
யின்‌ சுருங்கு இழைகளிலுள் ள 


251 2 


புரதம்‌ மையோடன்‌. இதனை 
ஓத்த புரதமே பிளஜெல்லின்‌ . 
கருப்படலமில்லை உயிரி 
களின்‌ தசை இழையில்‌ மூன்று 
பின்னல்‌ புரிகளை உண்டாக்கு 
வது. உயிரணுவிலிருந்து உண்‌ 
டாகும்‌ சாட்டை இழைகளுக்கு 
நீளிழை (பிளஜல்லம்‌) என்று 
பெயர்‌, (உயி) 

1(20921/பர (பிளஜெல்லம்‌) - 
ளிழை: தசை இழை. இல 
கண்ணறைகளின்‌ சாட்டை 
போன்ற நீட்டு. இடம்‌ பெயர்‌ 
இயக்கத்திற்குப்‌ பயன்படுவது. 
எ-டு. குச்சியங்கள்‌, அய்டிரா. 
ஓ. பபற. 

113௨ (ஃப்ளேம்‌) - சுடர்‌: பா. 
ோ0(6 ரிக௱£. (வேத) 


ர்‌ உக 1651 (கமபிளேம்‌ டெஸ்ட்‌) - 
சுடர்‌ ஆய்வு: உலோகங்களைக்‌ 
கண்டறியும்‌ ஆய்வு. (வேத) 

ர/உுா்ா்ஈர௦ (பிளேமிங்கோ) - 
செந்நாரை: வெப்பமண்டலப்‌ 
பறவை, பெரியது, நீரில்‌ 
நடப்பது. நீண்ட கழுத்தும்‌ கால்‌ 
களுங்‌ கொண்டது. நடூவில்‌ 
8ழ்நோக்கி வளைந்த அலகும்‌ 
செந்நிற வால்‌ தோகையும்‌ 
இதற்குண்டு. (உயி) 

1125௩ ௦101 (பிளேஷ்‌ பாயிண்ட்‌) 
ண எரிநிலை: இது மிகக்‌ குறைந்த 
வெப்பநிலை. இஇல்‌ போதிய 
அளவு ஆவி, எரிநீாமத்தால்‌ 
மின்பொறியில்‌ எரியுமாறு 
வெளிவிடப்படூகறது. இதைப்‌ 


[12 





பற்றுநிலை என்றும்‌ கூறலாம்‌. 
(இய) 
1121401 (பிளேட்வோம்ஸ்‌) - 


தட்டைப்புழுக்கள்‌. புழுக்களில்‌ 
ஒருவகை. (உயி) 
11885 (பிளீஸ்‌) - தெள்ளுப்‌ 


பூச்சிகள்‌: பூலக்ஸ்‌ இரிட்டனிஸ்‌ 
என்பது மனிதத்‌ தெள்ளுப்‌ 
பூச்சி. சிறகுகள்‌ இல்லை. 
குருதியை உறிஞ்சி அரிப்பை 
யும்‌ நச்சேற்றத்தையும்‌ உண்‌ 
டாக்குவது. (உயி) 
ஈர 1/2 ர்காம்‌ ரப/6 
(பிளமிங்க்‌ லெப்ட்‌ கேண்டு 
ல்‌) - பிளமிங்கின்‌ இடக்கை 
: இடக்கைக்‌ கட்டைவிரல்‌, 
காட்டி விரல்‌, நடுவிரல்‌ 
ஆகியமூன்றையும்‌ ஒனறுக்கு 
மற்றொன்று செங்குத்தாக 
இருக்குமாறு வைத்து, ஆள்‌ 
காட்டிவிரல்‌ காந்தப்புலத்தின்‌ 
திசையையும்‌ நடுவிரல்‌ மின்‌ 
னோட்டத்‌ இசையையும்‌ காட்டு 
வதாக இருந்தால்‌, கட்டைவிரல்‌ 
விசையின்‌ இசையையும்‌ அதன்‌ 
மூலம்‌ கடத்தி நகரும்‌ திசை 
யையும்‌ காட்டும்‌. (இய.) 


௦௦ (பிளக்சார்‌) 4 
மடககுததசை: பா. 010829, 
111225. 


1188 (பிளைஸ்‌) - ஈக்கள்‌: நோய்‌ 
உணடாகக்‌ காரணமாக இருப்‌ 
பவை. ஈ மொய்த்த பண்டங்‌ 
களை உண்ணக்‌ கூடாது. 
அவற்றை வலைகளால்‌ மூடி 
வைக்க வேண்டும்‌. (உய) 





252 ப 





ரப (பிளிண்ட்‌) க்கல்‌: 
மாகள்ள  இயற்கைச்டுலிகா 
(510,) விளக்கேற்றிகளில்‌ பயன்‌ 
படூத்‌ நீக்கற்கள்‌. செரியமும்‌ 
இரும்பும்‌ சேர்ந்து உலோகக்‌ 
கலவைகளிலிருந்து செய்யப்‌ 
படுதல்‌. (வேதி) 


71௦214241௦, 1885 ௦07 (புளோட்‌ 
டெஷன்‌, லாஸ்‌ ஆஃப்‌) - 
மிதத்தல்‌ கள்‌: பொருளின்‌ 


அடர்த்தி நீர்மத்தின்‌ அடர்த்‌ 
தியை விடக்‌ குறைவானால்‌, 
அப்பொருள்‌ அந்நீர்மத்துல்‌ 
மிதக்கும்‌. (2) ஒரு பொருள்‌ ஒரு 
நீர்மத்தில்‌ மிதக்கும்‌ போது, 
மிதக்கும்‌ பொருளின்‌ நிறை, 
அதனால்‌ விலக்கப்பட்ட நீர்மத்‌ 
தின்‌ நிறைக்குச்‌ சமம்‌. இத 
னடிப்படையில்‌ கப்பலும்‌ நீர்‌ 
மூழ்கிக்‌ கப்பலும்‌ இயங்குதல்‌. 
தவிர, நீர்மமானி, பால்மானி 


ஆலயைவையும்‌ இவ்விதியின்‌ 
அடிப்படையில்‌ அமைந்‌ 
தவையே. (இய) 


11௦004 815 (பிளாப்பி டிஸ்க்‌) - 
மென்தட்டூ: பிளாஸ்டிக்காலான 
நெகிழ்தட்டு. இஇில்‌ காந்தப்‌ 
படலம்‌ போர்த்தப்பட்டிருக்கும்‌. 
இப்படலத்தில்‌ எண்‌ வடிவத்தில்‌ 
கணிப்பொறிச்‌ செய்டுக்‌ கூறு 
சேமித்து வைக்கப்பட்டிருக்கும்‌. 
கடினத்தட்டுகளை விட விலை 
குறைவானவை. ஆனால்‌ 
நம்புமை குறைவு. பா. 210 
06. (இய) 


ர்‌ 


110க (புளோரா) - இணைத்‌ 
தாவரம்‌: குறிப்பிட்ட சூழ்நிலை 
யில்‌ வாழுந்தாவரங்கள்‌. எ-டு. 





நீர்வாழிகள்‌, வறண்ட நில 
வாழிகள்‌. (உயி) 
101281 பெ்சராகற௱ (புளோரல்‌ 


டயகிராம்‌) - பூப்படம்‌: ஒரு 
பூவின்‌ அமைப்பை சாளிதாக 
அறிவதற்குப்‌ பயன்‌ படுவது. 
இப்படம்‌ தாயச்சிற்குச சார்‌ 
பான நிலையில்‌ ஒரு பூவின்‌ 
பலம்குதிகளின்‌ அமைப்பு 
முறையைத்‌ இட்டமாகக்‌ காட்டு 
வது. வகைப்பாட்டியலில்‌ 
சிறந்த இடத்தைப்‌ பெறுவது. 


5: 
௮) 
ல” சீ 


ள்‌ வது 
ஸி அஷ்ட டட 
பூப்படம்‌ 
்‌. தாயச்சு 
2. அல்லி வட்டம்‌ 
3. மகரந்தம்‌ 
4. புல்லிவட்டம்‌ 
5. சூல்பை 
6. பூவடிச்செதில்‌ 
118 1௭௱ாய/& (புளோரல்‌ 


பார்முலா) - பூவாய்பாடூ: ஒரு 


253 





11௦1 


பூவின்‌ பல பகுதிகளையுந்‌ 
தெளிவாகக்‌ காட்டும்‌ வாய்பாடு. 
சாடு. 

(5) கே &09)341 01.6. 
புல்லிகள்‌ 5 இணைந்தது. கே- 
அல்லிகள்‌ 5 இணையாதது. 
(9)41 4 மகரந்தத்‌ தாள்கள்‌ 9 
இணைந்தவை. ஒன்று தனித்‌ 
தது. 01 ஓரறைச்‌ தல்பை. 
அவரைப்‌ பூ வாய்ப்பாடு இங்குக்‌ 
குறிக்கப்‌ பெற்றிருப்பது. (உயி) 
11௦11 2ப1பாக (புளோரிகல்ச்சர்‌) - 
பூத்தாவர வளர்ப்பு: பூக்குந்‌ 
தாவரங்களை வளர்க்குங 
கலை. எ-டு ரோஜா வளர்த்தல்‌. 
உே௰) 


1101192ஈ - புளோரிஜன்‌: கருத்து 
நிலைத்தாவரத்‌  தூண்டிகள்‌. 
இலையிவிருந்து வளர்‌ 
புள்விக்குப்‌ பூத்தாண்டல்‌ 
செல்வதை விளக்க ஏறபட்டது. 
(உயி) 


7௦1211௦6 (புளோரிஸ்டிக்ஸ) - 
இணைத்தாவர இயல்‌: இணைத்‌ 
தாவரங்களைப்‌ பற்றி ஆராயுந்‌ 
துறை. (உயி) 


[கிவ்‌ வெகராகா (புளோ 
சார்ட்‌, டயகராம்‌) - வழிவரை 
படம்‌: இஃது ஒரு விளக்கப்படம்‌; 
அம்புக்குறிகளால்‌ இணைக்கப்‌ 
பெற்ற குறிகளைப்‌ பயண்‌ 
படுத்துவது. குறிப்பிட்ட 
ஏக்கல்களுக்குத்‌ தீர்வு காண்‌ 
பதற்குரிய செயல்‌ ஒழுங்கைக்‌ 
காட்டுவது. பா. 800110. 


11௦ 254 5 


கள்ளி (உ.யி) 


109088 (புளுகேஸ்‌) - புகைவளி: 

கொதிகல உலையிலிருந்து 
லை அகக்கனற்டுயால்‌ உண்டாகும்‌ 
வளிப்பொருள்‌, கரி ஈராக்‌ 
சைடு. கரி ஓராக்சைடு, ஆக்கி 
ஜன்‌, நைட்ரஜன்‌, நீராவி 
ஆலியவை அடங்கியது. (ஹே) 


ர்‌பர்ர்‌15211௦ (புஞுூய்டைசே ஷன்‌) 





ம்‌: - பாய்மமாக்கல்‌: பாய்மம்‌ - 
்‌. சாம்பு ரட்‌ 
3. புல்லி வட்டம்‌ நீர்மம்‌ * வளி. இது தொழிற்‌ 
3. அல்லி வட்டம்‌ சாலை வேதிநுணுக்கம்‌. இஇல்‌ 
4. மகரந்தப்‌ பை திண்மத்துகள்‌ தொகு. 
5. மகரந்தத்தாள்‌ தொங்கல்‌ நிலஃலக்குக்‌ கொண்டு 
6. சூல்முடி வரப்படுவறெது. இதற்கு 
7. சூல்தண்டு உலையில்‌ அதன்வழியே மேல்‌ 
படத்த பகல நோக்கி வழிசெலுத்தப்‌ 
௦ இதி? படுறது. (வேடு) 


1 (பிளவர்‌) - பூ: தாவரத்‌ | 1100785081ஈ - ஃபுளோரோரின்‌: 
தன்‌ உருமாறிய தண்டகம்‌. ஜே பூ ௦, . கறுப்பு செந்நிறக்‌ 


(தண்டு * இலை). இனப்‌ கரிமச்சேர்மம்‌. காரக்‌ கரைசல்‌ 
பெருக்க உறுப்பு. நான்கு களில்‌ கரைந்து, செறிவான 
வட்டங்களைக்‌ கொண்டது. பலய ஒளிர்வைத்‌ தரும்‌ நீர்‌ 
பசுமையான புல்லிவட்டம்‌, நிற மத்தை அளித்தல்‌. சாயங்களில்‌ 


முள்ள அல்லிவட்டம்‌, மகரந்தம்‌ நிலைக்காட்டி (இன்டிகேட்டர்‌). 
(ஆண்பகுது) , சூலகம்‌ (பெண்‌ இதனை ஒளிரி எனலாம்‌. 


பகுதி) . (உயி) (வேத) 

1௦2 ஐ2ா15, ஊாக௩0௦௱2( ௦4 | ரிபொ680609 (புளோரசன்ஸ்‌) - 
(பிளவர்‌ பார்ட்ஸ்‌, அரேன்ஜ்‌ ஒளிர்தல்‌: ஆற்றலை உறிஞ்டுி 
மெண்ட்‌ ஆஃப்‌) பூப்பகு மின்காந்தக்‌ கஇர்வீச்சுகளை 
அமைவு: (ய சுழலமைவு உமிழும்‌ பொருளின்‌ பண்யு. 
(சைக்கிளிக்‌) 4 பூவரசு. எ-டு. இருட்டறையில்‌ 
(2) அரைச்‌ சுழலமைவு பச்சையக்‌ கரைசல்‌ வழியாக 
(ஹெமிசைக்கிளிக்‌) வ ஒளியைச்‌ செலுத்த 


அனோனா. (3) சுருளமைவு அக்கரைசலவிவிருந்து நல்ல 


ப 


௦5 109 





சிவப்பு நிற ஒளி நாலாத்‌ 


திசைகளிலும்‌ உமிழப்படும்‌. 
பா. ௦50௦௭208௦6. (உ௰) 


1ப௦1ஈ௨ - புளோரின்‌: ₹. வெளி 
றிய பசுமஞ்சள்‌ நிறமுள்ள 
வளி, மிகநச்சுள்ளது. நீரற்ற 
அய்டிரஜன்‌ புளோரைடு சேர்ந்த 
பொட்டாடுயம்‌ அய்டிரஜன்‌ 
புளோரைடை மின்னாற்‌ பகுக்க 
இவ்வளி ஒடைக்கும்‌. பூச்டுக்‌ 
கொல்லி. (வேதி) 

11ப௦-1116 - புளோரைட்‌: கால்டயம்‌ 
புளோரைடின்‌ கே, கணிம 
வடிவம்‌. 

110௦1௦௦86௦ - புளோரோ கார்‌ 
பன்‌: புளோரினுடன்‌ நீர்வளி 
அணுவைப்‌ படுலீடு செய்வதன்‌ 
மூலம்‌, அய்ட்ரோ கார்பனி 
லிருந்து பெறப்படும்‌ சேர்மம்‌. 
(வே) 

£1ப% (பிளக்ஸ்‌) - இளக்க (1) 
பற்றவைப்பில உலோகப்பரப்பு 
களை ஆக்சைடு அண்டாமல்‌ 
இருக்கச்‌ செய்யும்‌ பொருள. 
(2) உலோகங்களை அவற்றின்‌ 
தாதுக்களிலிருந்து பிரிப்படுல்‌ 
பயன்படும்‌ பொருள்‌. சாடு. 
இரும்பைப்‌ பிரிப்பதில்‌ சுண்‌ 
ணாம்புக்கல்‌ இளக. 
(3) பாயம்‌ - ஓட்டம்‌, காந்தப்‌ 
பாயம. (இய) 

11 ச 16 பிளையிங்‌ பிஷ்‌) - 
பறக்கும்‌ மீன்‌: இது ஒரு எலும்பு 
மீன்‌. தன்‌ இடுப்புத்‌ துடுப்புக்கள்‌ 
மூலம்‌ நீரிலிருந்து தாவிக்‌ 


காற்றில்‌ றிது நேரம்‌ இருக்க 
வல்லது. (உயி) 

பார (பிளையிங்‌ பாக்ஸ்‌) - 
பறக்கும்‌ நரி: பெரிய பழத்‌ 
தின்னி வெளவால்‌. இதன்‌ 
ஒறகு 1.5 மீ. அகலமுள்‌ சாது. 
(உயி) 

ரர 1)227 3 (பிளையிங்‌ 
லிசார்டு) - பறக்கும்‌ பல்லி: 
தட்டார்பல்லி. சிறகுப்படலம்‌ 
(பட்டாஜியம்‌) முன்புறத்துறுப்பு 
களுக்கும்‌ பின்புறத்துறுப்பு 
களுக்குமிடையே இருப்பதால்‌ 
இது பறக்க இயலும்‌. (உயி) 

௨௮! (பிளைவீல்‌) - சுழலாழி: 
கனமான விளிம்புள்ள பெரிய 
உருளை. எந்திரங்களில்‌ நிலை 
யான விரைவை அளிக்க உதவு 
விறது. (இய) 

“ - பாட்சா (எஃப்‌ நம்பர்‌) - 
குவிஎண்‌: வில்லையின்‌ குறுக்‌ 
களவுக்கும்‌ குவியத்தொலை 
விற்குமுள்ள வீதம்‌. இவ்வெண் 
குறைவாக இருந்தால்‌, வில்லை 
யின்‌ துளை பெரிதாக இருக்‌ 
கும்‌. (இய) 


102105 (பீட்டஸ்‌) - ௧௫௬ உயிரி: 
உடற்பகுதிகள்‌ எல்லாம தெளி 
வாகத்‌ தோன்றியபின்‌, 
கருப்பையிலுள்ள அல்லது 
முட்டையிலுள்ள உயிர்‌. (உயி) 

10611௦1046 - ௧௬ உயிரிக்கொல்லி: 
கரு உயிரியைச்‌ இதைக்கும்‌ 
மருந்து. (உயி) 


1௦0 


109 (பாக்‌) - மூடுபனி: இதை 
மஞ்சு எனலாம்‌. புழுஇத்துகள்‌ 
களில்‌ நீர்த்துளிகள்‌ சுருங்கு 
வதால்‌ உண்டாவது. (இய) 

1௦1409 (போலியேஜ்‌) - தழைப்பு: 
இலைவளர்ச்சி (உயி) 

1௦11802 180/8 (போலியேஜ்‌ 
லீவ்ஸ்‌) : தழைப்பிலைகள்‌: 
இலைத்‌ தொகுதி. பொது இலை 
கள்‌. (உயி) 

1011௦ 8018 (போலிக்‌ ஆட்‌) - 
போலிகக்காடி: நீரில்‌ கரையக்‌ 
கூடிய வைட்டமின்‌ களில்‌ 
(ேயிரியன்களில்‌) ஒன்று. பசுங்‌ 
காய்கறிகளிலும்‌ இலைகளிலும்‌ 
உள்ளது. இது குறையுமானால்‌ 
குருதச்‌ சோவை ஏற்படும்‌. 
(உயி) 

1௦111௦12 (பாலில்‌) - நுண்ணி 

யம்‌: (1) சுரப்பைக்‌ கொண் 

டுள்ள நுண்ணிய பை. (2) ஒரு 
புறவெடிகனி: ஒரு கனிவகை 

(உயி) 


1009 (பூஃட்‌) - உணவு: உண்ட 
பின்‌ செரிக்கத்‌ தக்கதும்‌ தன்‌ 
வயமாகக்‌ கூடியதுமான 


பொருள்‌. எ-டு அரிசி. (உயி) 


1௦௦8 ௨9 (பூஃட்‌ கேணிங்‌) - 
உணவைக்‌ குவளையில்‌ 
அடைத்தல்‌: உணவைப்‌ பாது 
காக்கும்‌ முறைகளில்‌ ஒன்று. 
உணவுத்‌ தொழில்‌ நுட்ப இயல்‌ 
சார்ந்தது, (உ௰) 

7௦௦9 021 (பூட்‌ செயின்‌) - 
உணவுச்சங்கு உணவுப்‌ 

௮.௮.16 


256 10 








பிணைப்பு. ஓர்‌ இயற்கைச்‌ 
சமுதாயத்தில்‌ நிலவும்‌ உயிரி 
களின்‌ இணைப்பு. இதன்‌ 
மூலம்‌ உணவு ஆற்றல்‌ மாற்றப்‌ 
படுகிறது. ஒவ்வொரு கட்டத்‌ 
திலும்‌ ஒன்றை மற்றொன்று 
இன்று அந்நிலை பெறுதல்‌. 
தாவரங்களை விலங்குகள்‌ 
உண்ணல்‌. புலி மானைக்‌ 
கொன்று இன்னல்‌. இச்சங்கிலி 
இரு வகைப்படும்‌ 1. மேய்‌ 
உணவுச்‌ சங்கிலி 2, மட்‌ 
குணவுச்‌ சங்கிலி. பா. 100016 
1951. (உயி) 


1900 20150வஈ0 (பூஃட்‌ பாய்‌ 
சனிங்‌) - உணவில்‌ நஞ்சுகலத்‌ 
தல்‌: உணவில்‌ இங்குதரும்‌ 
உயிரிகளின்‌ நஞ்சு சேர்ந்து 
தொல்லை தருதல்‌. (உயி) 

1௦௦0 480ப01௪ (பூஃட்‌ வேக்கி 
யோல்‌) - உணவுக்‌ குமிழி: 
அமீபா, பரமேடியம்‌ முதலிய 
ஓரணு உயிரிகளில்‌ காணப்‌ 
படும்‌ கண்ணறைக்குள்‌ செரித்‌ 
தல்‌ பகுதி. (உமி) 

1௦௦0 48/06 (பூஃட்‌ வேல்யு) - 
்‌ உணவு மடிப்பு: இசுவில்‌ உணவு 
கனற்டு அடையும்போது உண்‌ 
டாகும்‌ ஆற்றல்‌. (உயி) 

1௦ாகாள (போராமண்‌) - துளை: 
எலும்புத்துளை. இதன்‌ வழியே 
குருதிக்குழாய்களும்‌ நரம்பு 
களும்‌ செல்லுதல்‌. (உயி) 

களை ட்ட (போராமன்‌ 
மேக்னம்‌) - பெருந்துளை: 


ரா 


1௦ 





இதன்‌ வழியாகத்‌ தண்டுவடம்‌ 
செல்லுதல்‌. தலை எலும்புக்‌ 


கூட்டின்‌ பின்புறமுள்ள து. 
(உய) 

1௦1௦6. (போர்ஸ்‌) - விசை: 
அசைவிலா நிலையிலோ 


ரான நேர்விரைவு நிலை 
யிலோ உளள ஒருபொருளின்‌ 
மீது செயற்பட்டு, அந்நிலையை 
மாற்ற முயலுவது விசை. அலகு 
நியூட்டன்‌. (இய) 

10106,111010ஈ8/ (போர்ஸ்‌, பிரிக்‌ 
ஷனல்‌) - உராய்வு விசை: இரு 
பரப்புகளுக்கிடையே உராய்வி 
னால்‌ ஏற்படும்‌ விசை. இது 
பொருளின்‌ இயக்கத்திற்கு 
சாஇராகச்‌ செயற்படுவது. சொர 
சொரப்பான பரப்பில உராய்வு 
இருக்கும்‌. வழவழப்பான பரப்‌ 
பில்‌ அது இராது. உராய்‌ 
வினால்‌ இயங்கும்‌ எந்இரங்‌ 
களின்‌ பகுஇிகள்‌ தேய்வுக்குட்‌ 
பட்டவை. உயவுப்‌ பொருள்‌ 
களால உராய்வைக்‌ குறைக்க 
லாம்‌. தரையில்‌ செலலும்‌ 
ஊடர்இக்கு உராய்வு தேவை. 
சுற்றும்‌ உருளைக்கு உராய்வு 
கூடாது. (இய) 

1௦181516 8011௦௨ (போரன்இக்‌ 
சயன்ஸ்‌) - குற்றஅறிவியல்‌: 
குறறம்‌ நடநத இடத்தில்‌ திரட்டப்‌ 
படூம தடயப்பொருள்‌ களை 
ஆராய்ந்து குற்றவாளிகளைக 
கண்டறியக்‌ காவல்துறைக்கு 
உதவுந்‌ துறை. தமிழ்நாடு 
மாநிலக்‌ குற்ற அறிவியில்‌ ஆய்‌ 


1௦10211110 


வகம்‌ சென்னையில்‌ காமராசர்‌ 
சாலையில்‌ உள்ளது. (உ௰) 


7௦10878110 (போர்ஸ்‌ ரேஷியோ) 


விசைவீதம்‌: எந்திரலாபம்‌. 
எந்இரத்தின்‌ வெளிப்பாட்டு 
விசைக்கும்‌ (பளு) உட்பாட்டு 
விசைக்கும்‌ (முயற்சி) உள்ள 
வீதம்‌ (இய) 


1௦2515 (பாரஸ்ட்‌) - காடூகள்‌: 
சாகுபடி செய்யப்படாததும்‌ 
மனிதத்‌ தலையீடு அஇக 


மில்லாதவைகளுமே காடுகள்‌. 
வெப்பம்‌, மழையளவு, ஈரப்‌ 
பதம்‌, தேவையான அளவு இடம்‌ 
ஆலியவை இவற்றை உண்‌ 
டாக்குங்‌ காரணிகள்‌. இவை 


வெப்ப மண்டல மழைக்‌ 
காடுகள்‌, இலையுடுர்காடுூகள்‌, 
ஊடியிலைக்‌ காடுகள்‌, மித 


வெப்ப மண்டலக்காடுகள்‌ என 
நான்கு வகைப்படும்‌. இயற்கை 


யில்‌ சமநிலையை நிலை 
நிறுத்துபவை. காடுகள்‌ 
அழிந்து வருவதால்‌, தற்‌ 


பொழுது மர வளர்ப்புத்‌ இட்டம்‌ 
அரசால்‌ பெரிதும்‌ வற்புறுத்தப்‌ 
படுகிறது. அதன்‌ பெரும்பகுதி 
யாகச்‌ சமூக வளர்ப்புக்காடுகள்‌ 


விரைவாக உருவாக்கப்பட்டு 
வருகின்றன. இக்காடுகளில்‌ 
அதிகம்‌ வளர்க்கப்படுவது 


கற்பூரத்‌ தைல மரங்கள்‌. (உயி) 
(பர்கெட்டிந)) - 
மறத்தல்‌ கற்றவை நினைவி 


லிருந்து நீங்குவதைக்‌ குறிக்‌ 
கும்‌. மறப்பது உள்ளத்தின்‌ 


(1410. 


258 பர்‌. 





இயல்பு. நல்ல சூழ்நிலைகளில்‌ 
கற்பவை உள்ளத்தில்‌ 
நிலைத்து நிற்கும்‌. நினைவுப்‌ 
பயிற்சி, நினைவுக்குறிப்புகள்‌ 
மூலம்‌ மறதியைப்‌ போக்கலாம்‌. 
(௧.௨) 

1௦ (பாம்‌) வடிவம்‌: மாறுபடு 
வகைக்குக்க&்ழுள்ள வரிசை. 
€ழ்நிலையிலுள்ள டேக்சான்‌ 
(உயி) 

1ஊ௱வஈ - பார்மலின்‌: 40% 
பார்மல்டிகைடு 8% மீத்தைல்‌ 
ஆல்ககால்‌, 52% நீர்மம்‌ சேர்நத 
கலவை. ஒடுக்கி, தொற்று நீக்கி, 
பூஞ்சைக்கொல்லி, பாது 
காப்புப்‌ பொருள்‌. (உமி) 


700 பார்மட்‌) - வடிவவரை: 
அமைப்பு வரை காட்ட 
வெளிப்பாட்டகத்தில்‌ (காட்‌்ஓுத 
திரையில்‌) தகவல்களைத்‌ 
திட்டபபடூத்தல்‌. ௮ச்சுச்‌ செயது, 
சேமிப்பு ஊடகம்‌ ஆலெயெவை 
இடல்‌ அடங்கும்‌. ஒ 13/00. 
ஜய) 

1௦781ப12 (பார்முலா) - (1) வாய்‌ 
பாடு: ஒரு வேடச்சேர்மத்இன்‌ 
இயைபைத்‌ தெரிவிக்கும்‌ 
முறை. அதிலுள்ள அணு எண்‌ 
ணிக்கையைக்‌ காட்ட மேலே 
குறி எண்களையும்‌ குறிகளை 
யும்‌ பயன்படுத்தல்‌. எடு, 
சோடியம்‌ குளோரைடூ (14/80) 
சோடியம்‌ சல்பேட்டு (142,50). 
(3) கலப்பு இயைபு: ஒரு 
மருந்திலுள்ள இயைபு 
(3) உறுப்புகளின்‌ அளவு. 


1 யார்னிக்ன - வளை 
முடிச்சு: பாலூட்டிகளின்‌ மூளை 
யிலுள்ள குறுக்கு இணைப்‌ 


பிக்குக்‌ முள்ள 
(உயி) 


1௦898 (பாசா) - குழிவு: எலும்புக்‌ 
குழி. ஒ 1069௨ (உ௰) 


நீன்‌ கற்றை. 


108515 (பாடுல்ஸ்‌) - தொல்‌ 
படிவங்கள்‌ புதைபடிவங்கள்‌. 
புவிஓட்டின்‌ படிவப்‌ பாறை 


களில்‌ இவை பாதுகாக்கப்‌ 
பட்டிருப்பவை. (உயி) 


105511 1ப௨1 (பாடலை பிபூயல்‌) - 
தொல்படிவ எரிபொருள்‌: 
நிலக்கரி, எண்ணெய்‌ (வேல 

1௦ம்‌ விறாசாவா (போர்த்‌ 
டைமன்ஷை - நாற்பருமன்‌: 
ஜன்ஸ்டின்‌ சா£புக்‌ கொலை 
யில்‌ காலம்‌ நாற்பருமல ஈகம்‌. 
இக்‌ கொள்கையில நுறபரும 
உலலின்‌ குறிபபிட்ட மிலை 
களாகக்‌ காலமும்‌ இடமும்‌ 
கருதப்படுதல்‌. (இய) 

10722. (போவியா) - குழி: ஒல 
முதுகெலும்புகளின்‌ விழித்‌ 
இரையிலுள்ள ஆழமற்ற குழி. 
இது மிகக்‌ கூரிய பார்வையிடம்‌. 
ஒ. 105858. (உய) 


780110 (பிராக்ஷன்‌) - பகுவை: 
(1) ஒத்த கொடுிநிலைகளைக்‌ 
கொண்ட நீர்மக்‌ கலவை 
(2) பின்னம்‌. (ப.து) 

1720110வ/ ோ/51811152110 
(பிராக்ஷனல்‌ இரஸ்ட்டலை 
சேஷன்‌) - பகுத்துப்‌ படிகமாக்‌ 


112 





கல்‌: ஒரு நீர்மத்தில்‌ கரைந்‌ 
தள்ள இரண்டிற்கு மேற்பட்ட 
பொருள்களைப்‌ பிரிக்கும்‌ 
முறை. இதில்‌ அவற்றின்‌ வேறு 
பட்ட கரைூறன்கள்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்‌ றன. எ-டு. 
உப்புக்‌ கரைசலிலுள்ள 
உப்பைப்‌ படிகமாக்கிப்‌ பிரித்‌ 
தல்‌. (வேதி) 

ரகப்‌! பி51/440/௦ (பிராக்‌ 
ஷனல்‌ டிஸ்டிலேஷன்‌) - 
பகுத்து வடித்தல்‌: இரண்டிற்கு 
மேற்பட்ட கலவாத நீர்மங்கள்‌ 
சேர்ந்த கலவையை அந்நீர்மங்‌ 
களின்‌ வேறுபட்ட கொதுறிலை 
களில்‌ பகுத்துப்‌ பிரித்தல்‌. எ-டு. 
பெட்ரோலியம்‌. (வேதி) 


201ப125 (பிராகசர்ஸ்‌) - எலும்பு 
முறிவுகள்‌: சலும்புகள்‌ 
முறிவுக்கு உட்படுதல்‌. இது 
சாளிய முறிவு, கூட்டுமுறிவு என 
இருவகைப்படும்‌. இளமுறிவு 
குழந்தைகளுக்கு மட்டுமே 
ஏற்படுவது. மருத்துவர்‌ உதவி 
நாடூதலே நல்லது. அறிகுறிகள்‌: 
வீக்கம்‌, வலி, உருக்குலைவு, 
வேலை இழப்பு, குறுகல்‌. (உ௰) 


1780212110  (பிராக்மெண் 
டேஷன) - துண்டாதல்‌: 8ழ்‌ 
நிலையிலுள்ள பல கண்‌ 
றை கொண்ட உயிர்களில்‌ 
காணப்பொறும்‌ கலவியிலா 
இனப்பெருக்கம்‌. பல பகுதி 
களாக உடல்‌ பிரிந்து, ஒவ்‌ 


வொரு பகுழியும்‌ புதய உயி 
தாவரம்‌ - 


ராதல்‌. எ-டு. 





259 12 









ஸ்பைரோகைரா. விலங்கு - 
மலேரியா ஒட்டுண்ணி. (உ௰) 


11206 04 51௭௩௦௨ (பிரேம்‌ 


ஆஃப்‌ ரெபரன்ஸ்‌)- பார்வை 
ஆயம்‌: செயல்முறை நோக்கங்‌ 
களுக்காக அசையா நிலையில்‌ 
இருப்பதாக எடுத்துக்கொள்ளப்‌ 
படும்‌ அச்சுக்களின்‌ தொகுதி. 
எந்நொடியிலும்‌ இடத்தில்‌ ஒரு 
பொருளின்‌ நிலையை உறுது 
செய்யப்பயன்‌ படுவது. நாற்‌ 
பருமத்‌ தொடரியத்தில்‌ பார்வை 
ஆயம்‌ நான்கு ஆய அச்சுகளைக்‌ 
கொண்டது. இவற்றில்‌ மூன்று 
இடத்தையும்‌ ஒன்று காலத்தை 
யுஞ்‌ சார்ந்தவை. (இய) 
11௨௦10 - பிரான்ியம்‌: 81. கார 
உலோகத்தொகுதியைச்‌ சார்ந்த 
கதிரியக்கத்தனிமம்‌. கஇிரியக்கச்‌ 
இதைவின்‌ பொழுது இறிது 
நேரமே இருக்கக்கூடிய விளை 
பொருள்‌. யுரேனியத்‌ தாதுக்‌ 
களில்‌ சிறிதளவுள்ளது. இதற்கு 
16 கதிரியக்க ஓரிமங்கள்‌ (ஐசோ 
டோப்புகள்‌) உண்டு. (வேட) 


82பரற்‌௦12ா 11165 - பிரானோல்‌ 
பர்‌ (லைன்ஸ்‌) வரிகள்‌: கடுரவ 
நிறமாலையிலுள்ள இருள்‌ வரி 
கள்‌. கதிரவனின்‌ வெப்ப உட்‌ 
பகுதி பார்வைக்‌ கஇர்‌ வீச்சை 
உமிழ்கிறது. இவ்வீச்ின்‌ லெ 
அலை நீளங்களின்‌ கஇரவ நிற 
வெளியில்‌ தனிமங்கள்‌ உள்‌ 
ளன. இதனிமங்களின்‌ உறிஞ்ச 
லால்‌ இவ்வரிகள்‌ ஏற்படூதல்‌. 


(இய) 


/:1:] 





471269 61௪01101 (பிரீ எலக்ட்ரான்‌) 
- கட்டவிழ்‌ மின்னணு: எம்‌ 
மூலக்கூறுடனும்‌ (அயனி 
அல்லது அணுவுடனும்‌) சேராத 
மின்னணு. மின்புலக்‌ கவர்ச்இ 
யால்‌ கட்டவிழ்‌ நிலையில்‌ 
இயங்குவது. (இய) 

1166 ௨0௨0) (பிரீ எனர்ஜி) - 
கட்டவிழ்‌ ஆற்றல்‌: குறிப்பிட்ட 
வெப்பநிலையிலும்‌ அழுத்தத்‌ 
திலும்‌ ஒரு தொகுஇயில்‌ வேலை 
நடைபெறுவதற்கு இருக்கக்‌ 
கூடிய ஆற்றல்‌. (இய) 

1169 7801/08/ (பிரீரெடிகல்‌) - 
கட்டவிழ்படிகமூலி: ஒற்றை மின்‌ 
னணுவுள்ள அணு அல்லது 
அணுத்தொகுதி. (வேதி) 

712220 ஈம்ர்பாட (பிரீசங்‌ 

மிக்சர்‌) - உறைகலவை: இது 

பனிக்கட்டியும்‌ உப்பும்‌ சேர்ந்‌ 
தது. பொருள்களைக்‌ குளிர்‌ 
விக்கப்‌ பயன்படுவது. (இய) 


11222110 ஈர (பிரீஓிங்‌ 
பாயின்ட்‌) - உறைநிலை: இட்ட 
அழுத்தத்தில்‌, ஒரு நீர்மம்‌ தன்‌ 
திண்ம நிலையில்‌ சமநிலையி 
ஓுள்ள வெப்பநிலை. இதற்குக்‌ 
8ழ்‌ அது உறைூறது அல்லது 
கெட்டியாகிறது. நீரின்‌ உறை 
நிலை 0௪௪. (இய) 


1200 (பிரிகுயன்‌௪) - 
அதிர்வெண்‌: ஓர்‌ அலகுநேரத்இல்‌ 
(வினாடியில்‌) ஏற்படும்‌ ஓர்‌ 
அலை இயக்கத்தின்‌ சுற்று 
களின்‌ எண்ணிக்கை. அலகு 





[2 1-1141-1] 


24214] 179 





ஹெர்ட்ஸ்‌. எ-டு. அலை, 
ஊசல்‌, இருதிசை மின்னோட்‌ 
டம்‌. (இய) 
£ா௦5ா௨! (பிரஸ்னல்‌) - அலருச்‌ 
சொல்‌: அஇர்வெண்‌ அலகு. 
(1011 ஹெர்ட்ஸ்‌). பிரெஞ்சு 
அறிவியலார்‌ பிரஸ்னல்‌ பெய 
ரால்‌ (1788 - 1827) அமைந்‌ 
தது. (இய) 
ஈா28ஈஎ! பறா(5௱ - பிரஸ்னல்‌ 
(பைபிரிசம்‌) இரட்டை முப்பட்ட 
கம்‌: தட்டையான முக்கோணப்‌ 
பட்டகம்‌. இஃது இருகுறுங்‌ 
கோணங்களையும்‌ (அக்யூட்‌ 
ஆங்கிள்‌) ஒரு விரிகோணத்தை 
யுங்‌ (ப்டியூஸ்‌ ஆங்கிள்‌) 
கொண்டது. (இய) 
12௨5 - பிரஸ்னல்‌ 
(லென்ஸ்‌) வில்லை: ஒளி 
வில்லை. இதன்‌ மேற்பரப்பு 
றிய வில்லைகளைக்‌ கொண் 
டது. குறுவிய குவியத்‌ தொலை 
வையளிக்குமாறு, அவை 
அமைக்கப்‌ பெற்றுள்ள ன. 
தலை விளக்குகளிலும்‌ துருவு 
விளக்குகளிலும்‌ பயன்படல்‌. 


இய) 


ஈர௦ப019ஈ. - பிராய்டியம்‌: ஆஸ்‌ 


திரிய உளவியலார்‌ (1856 - 
1936) ஈக்மண்டு பிராய்டின்‌ 
கொள்கை. நரம்புக்கோளாறு 
களையும்‌ உளக்கோளாறு 
களையும்‌ விளக்குவது. இதற்கு 
மாற்று உளநோய்ப்‌ பண்டுவம்‌. 
இவர்‌ உளப்பகுப்பின்‌ தந்‌ைத. 
(க.உள) 


பு! 


11101௦ (பிரிக்ஷன்‌) - உராய்வு: 


ஒன்றை ஒன்று தொட்டுக்‌ 
கொண்டிருக்கும்‌ இருபரப்பு 
களின்‌ சார்பு இயக்கத்தை 


எஷிர்க்கும்‌ விசை. இதில்‌ ஒவ்‌ 
வொரு பரப்பும்‌ ஒன்றன்‌ மீது 
மற்றொன்று விசையை எர்த்‌ 
இசையில்‌ செலுத்தும்‌. (இய) 
112101௦0, ொர!௨ ௦1 (பிரிக்ஷன்‌, 
ஆங்ள்‌ ஆஃப்‌) - உராய்வுக்‌ 
கோணம்‌: ஒருபொருள்‌ எல்லாச்‌ 
சமநிலைகளிலும்‌ உள்ளபோது 
உராய்வு விசை 7 செங்குத்து 
எ௫இர்வினை 1 ஆடிய இரண்‌ 
டையும ஒரே விசையாகத்‌ 
தொகுக்கலாம்‌. அத்தொகு 
பயன்‌ விசைக்கும்‌ செங்குத்து 
எஇர்விசைக்கும்‌ இடையே 
உள்ள கோணம்‌ உராய்வுக்‌ 
கோணம்‌ (4) ஆகும்‌. (இய) 
110110, /85 ௦7 (பிரிக்ஷன்‌, 
லாஸ்‌ ஆஃப்‌) - உராய்வு விதி 
கள: (1) உராய்வுவிசை எப்‌ 
பொழுதும்‌ பொருள்‌ நகர 
முயலும்‌ இசைக்கு எர்த்‌ 
திசையிலேயே செயற்படும்‌. 
(2) பொருள்‌ எல்லாச்‌ சம 
நிலைகளிலும்‌ உள்ள போது, 


உராய்வுவிசை பொருளை 
நகராவண்ணம்‌ சிறிதே 
தடுக்கும்‌ நிலையிலுள்ளது. 
(3) உராய்வு வரம்புக்கும்‌ 


செங்குத்து எடுர்வினைக்கும்‌ 
இடையே உள்ள வீதம்‌ மாறா 
தது. இது தொடர்புள்ள இரு 
பரப்புகளின்‌ தன்மையைப்‌ 


261 1௦ 





பொறுத்தது. (4) எஇர்வினை 

மாறாத வரை பொருளின்‌ உ௬ 

வம்‌, பருமன்‌, பரப்பு ஆகிய 
வற்றைப்‌ பொறுத்து உராய்வு 
வரம்பு மாறுவதில்லை. (இய) 

11 2க்கர்பற (பிரண்ட்ஷிப்‌) - 
நட்பு: இது ஓர்‌ இன்றியமையா 
உளத்தேவை மட்டுமன்று, 
சமூகத்‌ தேவையுமாகும்‌. இதன்‌ 
வழி,  பாதுகாப்புணர்ச்௫யும்‌ 
பிறர்‌ அன்பும்‌, “பிறரால்‌ ஏற்கப்‌ 
படுவிறோம்‌' என்னும்‌ உணர்‌ 
வும்‌ குழந்தையிடத்து ஏற்‌ 
படுத்தப்படும்‌. & வயது முதல்‌ 
குழந்தையிடத்து ஏற்படுவது; 
தொடர்ந்து வளர்வது. (க.உள) 

1 யர ₹221 (ிரின்ஜிங்‌ ரீஃப்‌) 
- ஏரப்பவழப்பாறை: கடலின்‌ 
அடியிலிருந்து மேல்வரும்‌ 
பவழத்‌ தொடர்‌. (உயி) 

110௩ம்‌ பிராண்டு) - பிரிவிலை: 
நன்கு பிரிந்த இலைகள்‌. 
பெரணிகள்‌, பனை ஆகிய 
வற்றில்‌ காணப்படுபவை. 
(உயி) 

1௦% - நகாசு! 505 
(பிரண்டோ - பெரைட்டல்‌ 
போண்‌) - சுவர்‌ முன்‌ எலும்பு: 
இதனை முன்பக்க எலும்பு 
என்றுங்‌ கூறலாம்‌. தவளையின்‌ 
மண்டைஓட்டூ மேல்பகுதியைக்‌ 
தோற்றுவிக்கும்‌ நீண்ட தட்டை 
யான எலும்பின்‌ சுவர்‌. (உயி) 

11094 (மிராஸ்ய்‌ - உறைபனி: 

உறைந்த பனித்திவலைகள்‌. 


7௦ 


ரப 





நீரின்‌ உறைநிலையை விடக்‌ 
குளிர்ச்சியாக உள்ள பொருள்‌ 
களில்‌ நீராவி பதங்கமாவதால்‌ 
உண்டாகும்‌ பனிக்கடடியுறை. 
(இய) 

110914 6116 (பிராஸ்ட்‌ பைட்‌) - 
பனிக்கட்டூ: மிகக்‌ குளிரினால்‌ 
தோல்‌ காயமுறுதல்‌, சிவத்தல்‌, 
வீககம்‌, வலி, அழுகல்‌ முதலி 
யவை ஏற்படும்‌. பனிநாடு 
களில்‌ ஏற்படுவது. (இய) 

1₹௦17 (பிராத்‌) - நுரை: ஹ்மததின 
மேலுள்ள குமிழ்கள. நீர்மத்து 
லுள்ள வளிததொங்கல்‌. பரப்பு 
இழுவிசையினைக்‌ குறைத்து, 
வந்து கொண்டே இருக்கும்‌ 
நீண்ட குமிழிகளை உண்டாக்‌ 
கும்‌ பொருள்‌. (இய) 

11014 11௦2812110 (பிராத புளோட்‌ 
டேஷன) - நுரை மிதப்பு: தாதுக்‌ 
கூளத்திலிருந்து தாதுக்‌ கனி 
மத்தைப்‌ பிரிககும்‌ முறை. 
அழுத்தப்பட்ட காறறு நுரைப்பி 
சோக்கப்பட்ட தாதுக்கலவை 
யில்‌ நுரை உண்டாக்குமாறு 
செலுத்தப்படுவறது. இச்செய 
லால தாதுத துகளகள நீங்கு 
வின்றன. (இய) 

11ப0௦1089 - பிரக்டோஸ்‌: ௦11 0, 
பழச்சர்க்கரை. மிக இனிப்‌ 
பானது. கரையக்கூடிய படிகக்‌ 
கெக்டோஸ்‌. தேனிலும்‌ பழங்‌ 
களிலும்‌ உள்ளது. இனிப்‌ 
பூட்டும்‌ பொருள்‌ செய்யப்‌ 
பயன்படல்‌. (உயி) 


ரப! (புரூட்‌) - கனி: கருவுற்றுப்‌ 


தல்பையே க. 
உ ஈ௰மக௰கைி. 


பழுத்த 
இதுவே 
கருவுறாமல முப அமடையு 
மானால்‌, அக்கனி கருவுறாக்‌ 
கனி (பார்த்தனோமாாபிக்‌) 
ஆகும்‌. விதை இராது. எடு. 
வாழை, கொயயா. புல்லி, 
பூததளம்‌ முதலியவை வளர்ந்து 
கனியின்‌ பகுஇயாகுமாவால்‌ 
அது பொய்க்களி. ௧ா-டு. 
முந்திரி, ஆப்பிள்‌ கனி. தனிக்‌ 
கனி, இரள்கனி, கூட்டுக்கனி 
என மூன்றுவகைப்படும்‌. 


தனிக்‌ கனி: சதைககளி, உலர்‌ 
கனி என இருவகைப்படும்‌. 
சதைக்கணியின்‌ வகைகள்‌ ஈ£ 
வன: (1) சாற்றுககனி (பெர்ரி) 
- இராட்சை. (2) ஓட்டுககனி 
(ட்ரூப) - மா (3) பூததிரள்கனி 
(போம்‌) - ஆபபிள்‌ (4) கொப்‌ 
பூழ்க்கனி (பெப்போ) - பறங்கி. 
(5) நாரத்தை வகலைக்களி 
(கெஸ்பரிடியம) - எலுமிச்சை. 
உலர்கனி மேலும்‌ இருவகைப்‌ 
படம. (1) வெடிகளி (2) வெடி 
யாககனி. வெடிகவியின்‌ 
(டெகிசெண்ட்‌) வகைகள்‌: 
(1) பருப்புக்கணி (லெகூம்‌) - 
உளுந்து. (2) ஒரு புறவெடிகனி 
(பாலிகிள்‌) - காருக்கு 
(3) குறுக்கு முறிகனி 
(லொமெண்டம்‌) - கருவேல்‌ 
(4) அறைவெடி பொதிகை 
(லரக்குலிடுடல்‌ கேப்சூல)- 
வெண்டை. (5) தடுப்பு வெடி 


ரய 


ப 





கணிவகைகள்‌ 


௮) தனிக்கனி-மா 


1. கனிவெளியுறை 2. கனிநடுவுறை 3. விதை 4. கணிஉள்ளுறை 


ஆ. இரள்கனி 


மனோரஞ்சிதம்‌ -- சிறுகனிகள்‌ தனியே இருததல்‌ 


இ) இரள்‌ கனி 


ஏதாப்பழம்‌ - கணனிகள்‌ இணைந்திருத்தல்‌ 


ஈ)  கூட்டுக்கனி - பலாப்பழம்‌. 


பொதிகை (செப்டிபிசிடல்‌ 
கேப்தல்‌) ஆடுண்டாப்‌ பாளை 
(6) சுவர்பிரிபொஇுகை (செப்டி 
பிரேகல்‌ கேப்சுல்‌) - ஊமத்தை. 
(7) துளைக்கனி (போரஸ்‌ 
கேப்சூல்‌) - கஞ்சா. (8) மூடிபிரி 
கனி (பைக்‌8டியம்‌) - போர்ட்டு 
லாகா. (9) பொய்ச்‌ சுவர்கனி 
(சலிகுவா) - கடுகு. (10) பல்‌ 


பிளவுறு கனி (ஷைசோகார்ப்‌) 
- கொத்துமல்லி. 


வெடியாக்கனி (இன் டெக 
செண்ட்‌) வகைகள்‌: (1) விதை 
யுறை தனிக்கனி (அக்கன்‌) 
இளிமேட்டிஸ்‌ (2) அறைக்கனி 
(அட்ரிள்‌) - இ€ரைக்கனி. 
(3) மணிக்கனி (கேரியாப்‌ 
ஒஸ்‌) - நெல்‌. (4) ஏறகுக்கனி 


264 “ரப! 





ரய 

(சமாரா) - வேம்பாடம்‌ 
(5) கொட்டை ௭ முந்திரிக்‌ 
கொட்டை. 


திரள்‌ கனி (அக்ரகேட்‌ புரூட்‌) : 
இது ஒரு சிறு கனிக்கொத்து. 
பல தனிச்சூலகங்கள்‌ உள்ள 
ஒரு தனிப்பூவினால்‌ இது உண்‌ 
டாக்கப்படுகிறது. ஒவ்வொரு 
கலகமும்‌ ஒரு கணனியாதல்‌ - 
மனோரஞ்சிதம்‌, கனிகள்‌ தனித்‌ 
திருத்தல்‌. €தாப்பழம்‌, கனிகள்‌ 
இணைந்திருத்தல்‌. 

கூட்டுக்கனி (மல்டிபிள்‌ புரூட்‌) : 
இது பூக்கள்‌ நெருங்கியமைந்த 
பூத்தொகுதியிலிருந்து உண்‌ 
டாதல்‌. எல்லாக்கனிகளின்‌ 
கணி உறைகளும்‌ இணைதல்‌. 
பார்ப்பதற்கு ஒரு கணிபோன்று 
பொய்த்தோற்றமளிக்கும்‌ 
பலாப்பழம்‌. அன்னாடப்பழம்‌, 
நுணாப்பழம்‌. (உ௰) 


கை 


ர ம51121101 (பிரஸ்டேஷன்‌) 
உளமுறிவு: இயற்பிறழ்ச்டியுள்ள 


உளநிலை. இலக்குகளை 
அடைய முயலுங்கால்‌ எழுந்‌ 
தடைகளால்‌ தோன்றுவது. 
(௧.௨) 


1119 (பிரையிங்‌) - வறுத்தல்‌: 
உணவுப்‌ பொருட்களை எண்‌ 
ணெயில்‌ பொரித்தலை இது 
குறிக்கும்‌. சுவை இருக்கும்‌. 
ஆனால்‌, ஊட்டங்கள்‌ குறையும்‌. 
வறுத்தலைவிடச்‌ சுடுதலும்‌ 
வேகவைத்தலுமே இறந்த முறை 


கள்‌. சுட்ட அப்பளம்‌ பொரித்த 
அப்பளத்தைவிட மேல்‌. (உய) 
1ப௦௦%021ர௦1- ஃபுயூகோசேந்தால்‌: 


மாநிறப்‌ பாசியிலுள்‌ ள 
முதன்மையான நிறமி. (உயி) 
8514 10106௨ பக 
ஈ௦௱௦ா௱ாஉ - எஃப்‌ எச்‌ எல்‌ - 
காம்பு செர்தூண்டி: மூளை யடிச்‌ 
சுரப்பியின்‌ சுரப்பான கொன 
டோடிராபின்‌. பெண்களில்‌ 
சூல்பை நுண்ணறைகள்‌ 
வளர்ச்‌ஏயையும்‌ ஆண்களில்‌ 
விரைவிந்து தோற்றத்தையும்‌ 

ஊக்குவிக்கின்றன. (உ௰) 

10௦1 (ஃபூயல்‌) - எரிபொருள்‌: 
சரிக்க, வெப்பம்‌ அல்லது 
ஆற்றலைத்‌ தரும்‌ பொருள்‌ - 
விறகு. இஃது இயக்கியின்‌ ஒரு 
பகுதி. மற்றொரு பகுதி 
யாக்கி. இயக்கி எரிபொருள்‌, 
எரிய உதவும்‌ பொருள்‌ ஆய 
இரண்டினாலுமானது. எ-டு. 
உயிர்வளி, ஆல்ககால்‌. இயக்கி 
கள்‌ ஏவுகணை சரிபொருள்‌ 
கள்‌. இவற்றில்‌ முன்னது 
எரியவைக்கும்‌ பொருள்‌. 
பின்னது எரியும்‌ பொருள்‌. பா. 
ா௦ஜ01கா( (வேதி) 

1ப/௦பா,  (பல்கரம்‌) - சுழல்‌ 
புள்ளி: நெம்புகோல்‌ இரும்பும்‌ 
புள்ளி. (இய) 

ரய/ர்ரகச ௦4 ஈர (பல்மி 
னேட்‌ ஆஃப்‌ மர்குரி) பாதரசப்‌ 
பல்மினேட்டூ (19(004)): வெடி 
பொருள்‌. நைட்ரிகக்‌ காடியில்‌ 
பாதரசத்தைக்‌ கரைத்து, அதனு 


ர்பா 


265 பரு 





டன்‌ ஆல்ககாலையும்‌ சேர்க்க, 
இப்பொருள்‌ வஒிடைக்கும. 
(வேது) 

ர்பாப்ரகார்‌ (பியூமிகண்ட்‌) - புகை 
யூடடி: புகையூட்ட வளிநிலை 
யில்‌ பயன்படும்‌ வேடுப்‌ 
பொருள்‌. ஆவியாகக்கூடியது. 
எ-டு. கார்பன்‌ இரு சல்பைடு. 
குளோரோபிக்ரின்‌, எத்திலின்‌, 
மீத்தைல்‌ புரோமைடு. தொற்று 
நீக்‌. ஆவியைச்‌ செலுத்து 
தலுக்குப புகையூட்டல்‌ என்று 
பெயர்‌. (வேடு) 

1ப௱ா1921௦ (பியூமிகேஷன்‌) - 
புகையூட்டல்‌: பா. பறடலா. 
(வேத) 

1பா௦/ 215 (பங்ஷனலிசம்‌) 
- செயலியம்‌: செயற்கொள் கை, 
நனவு நிலையினின்று எழும்‌ 
விளைவுகளே உளவியலின்‌ 
ஆராயச்ிக்குரிய பொருள 
களாகும்‌ என்னுங்‌ கொள்கை. 
இது அமைப்புக்கொள்கைக்கு 
எஇரானது. பா. $4ப0 பாவி. 
(௧.௨) 

ரயாம்ொனா(வ] ௦0௦1512115, 
பார்கவ! 00815 (பண்ட 
மண டல்‌ கான்ஸ்டண்ட்ஸ 
யூனிவர்சல கான்ஸ்டண்ட்ஸ்‌) - 
அடிப்படை மாறிலிகள்‌, 
அனைத்து மாறிலிகள்‌; முழுதும்‌ 
மாறாத சுட்டளவுகள்‌. மின்‌ 
ன்னு ஏற்றம்‌, ஒளி விரைவு, 
பிராங்க்‌ மாறிலி, ஈர்ப்பு மாறிலி 
முதலியவை காடுத்துக 
காட்டுகள்‌. (இய) 


ரபறககெனா(வ! 


1 ௫22௦1105 
(பண்டமெண்டல இண்டர்‌ 
ஆக்ஷன்ஸ்‌) அடிப்படை வினை 
௭: பொருள்களுக்கிடையே 
ஏற்படும்‌ நான்கு வகை வினை 
களாவன: 1) புவிஈர்ப்பு 
வினை 2) நலிவினை 3) மின்‌ 
காந்த வினை 4) வலிவினை 
(இய) 


ர்ப்கொளாவ! பார்டி பண்ட 
மென்டல்‌ யூனிட்ஸ்‌) - அடிப்‌ 
படை அலகுகள்‌: பெரும்‌ 


பான்மை அலகுமுறைகளின்‌ 
அடிப்படையாக அமையும்‌ 
நீளம்‌, நிறை, காலம்‌ ஆய 
வற்றின்‌ அலகுகள்‌. எஸ்ஜ 
முறைபில்‌ மீட்டர்‌, இலோிராம்‌, 
வினாடி ஆயெவை ஆகும்‌. 
(இய) 


ரபா 9181௦5 (பண்டிக்‌ 
ொண்ட்ஸ்‌) - அழியச்‌ சுரப்பி 
கள்‌: முதுகெலும்பிகளின்‌ 


இரைப்பை அடியில்‌ அமைந்‌ 
துள்ள சுரப்பிகள்‌. இரைப்பை 
நீரிலுள்ள பொருள்களை 
சுரத்தல்‌. (உயி) 

ர்பாரர்‌ (பங்கஸ்‌) - பூஞ்சைகள்‌: 
கருப்படலமுள்ள உயிர்த்‌ 
தொகுதி. 90,000 வகைகள்‌, 
வேற்றக வாழ்விகள்‌. அதாவது 
சாறுண்ணிகள்‌ ஒட்டுண்ணிகள்‌ 
ஆகும்‌.  பச்சையமில்லாததால்‌ 
கூட்டு வாழ்விகள்‌. பூஞ்சை 
யைக்‌ கொல்லும்‌ வேதிப்‌ 
பொருள்‌ பூஞ்சைக்கொல்லி 
ஆகும்‌. (உயி) 


1பா 





1பா/2௨ (பியூனிடள்‌) - காம்பு: 
தல்காம்பு. கொப்பூழுடன்‌ 
இணைய உதவுவது. (உயி) 
ரப்ரி (பியூனிகுலஸ்‌) - 
காம்பி: விந்து வடம்‌ அல்லது 
கொப்பூழ்க கொடி. (உயி) 
105௦5  (பியூசஸ்‌) உருககெள்‌: 
காரீயம்‌ வெள்ளீயம்‌ சேர்ந்த 
உலோகக்‌ கலவை. உருகுநிலை 
குறைவு. எனவே மினனழுத்தம்‌ 
அதிகமாகும்‌ பொழுது, இவை 
தாமே உரு மின 
னோட்டத்தைத்‌ தடுககும்‌. இவை 
அமைந்துள்ள கூடு உருடக்கூடு 
(பியூஸ்‌ கேரியா) ஆகும்‌. (இய) 
ர்பத1916 ஈக /௪/5 (மியூடிபிள 
மெட்டீரியலஸ்‌) _ உருகுபொருள்‌ 
கள: குறைந்த வெப்பநிலை 
யில்‌ உருகும்‌ உலோகக்‌ கலவை 
கள்‌. பிஸ்மத்து, காட்மியம்‌, 
காரீயம்‌, வெள்ளீயம்‌ ஆல 
யவற்றின்‌ கலவை. (இய) 
10510 (பியூஷன்‌) - இணைவு: 
வெப்பத்தால்‌ அணுவிலுள்்‌ ள 
கருக்களைச்‌ சேர்த்து, ஆறறலை 
வெளிப்படுத்தும்‌ செயல்‌. இந்‌ 
நெறிமுறையில்‌  அபிட்ரஜன்‌ 
(நீரியல்‌) குண்டுகள்‌ செய்யப்‌ 
படூதல்‌. கதிரவனில்‌ இச்செயல்‌ 
நடைபெறுலறது. (இய 
பக ஈம்்பாக. (பியூஷன்‌ 
மிச்சர்‌) - உருகுகலவை: நீரற்ற 
பொட்டாடியம்‌ கார்பனேடடு, 
சோடியம்‌ காப்பனேட்டு ஆடிய 
இரண்டும்‌ சேர்ந்த கலவை. 


(இய) 





266 9௨1 


௦ 


௦ 18010 (ஜி.பேக்டா) - பொதுக்‌ 
காரணி: நுணணறிவை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டுள்ள 
எல்லாச்‌ செயல்களூடக்கும்‌ 
பொதலுவாகவுள்ள நுண்‌ 
ஊறிவுக்‌ கூறு. (க உள) 





9, ஜர29௨ - ஜி, (பேஸ்‌) நிலை: 
இழைபபிரிவின்‌ முடிவு 


நிலைககுப்‌ பினனும்‌, நிறப்புரி 
இரட்டித்தலுக்கு முன்னுமுளள 


உயிர்ச்‌ சுழற்‌ நிலை. 
உயி) 

9, ஜர௧௨ - ஜி,(பேஸ்‌) நிலை: 
இழைப்பிரிவின முன்னி 
லைக்கு முனனும்‌, நிறப்புபி 
இரடடித்தலுக்குப்‌ பின்னும 
உள்ள உயிரஜலுச்‌ சுழற்‌ 


நிலை. (உய) 


கக - ரக 8௦ பபடா1௦ 
8019- காமா, அமினோ புயூட்ரிகக்‌ 
காடி: முறுமெலும்பியளின்‌ 
நரம்பு ம டலத்தடைச்‌ 
செலூததி. (உபி) 


9800௦11ஈ1ப௱ - கேடோலினியம்‌: 00 
*-. வெண்மிற உலோகம்‌. 
கம்பியும்‌, தகடுமாக்கலாம்‌. 
உலோகக்‌ கலவைகள்‌ செய்ய 
வும்‌ மின்னறுததொழிலிலும 
பயன்படூதல்‌. (வேடு) 


931801096 - கேலக்டோஸ்‌: ௦11, 
0. லேக்டோஸ்‌ சர்க்கரையை 
நீராறபகுக்கக்‌ இடைப்பது. இது 
பால்‌ சர்க்கரையாகும்‌. (உ௰) 


[5 [:1 

981௦0 (கேலக்‌)) - விண்மீன்‌ 
திரள்‌: விண்மீன்‌ கூட்டம்‌. வான 
வெளியில்‌ பலவிண்மீன்‌ இரள்‌ 
கள்‌ உள்ளன. அவற்றில்‌ ஒன்று 
பால்வழி ஆகும்‌. இஇல்‌ பல 





மில்லியன்‌ விண்மீன்கள்‌ 
நெருக்கமாக உள்ளன. 
(வானி) 


981888 - கலீனா: காரீயச்‌ (1) 
சல்பைடின்‌ ஒரே கனிம 
வடிவம்‌. வெள்ளி, துத்தநாகம்‌, 
செம்பு முதலியவற்றுடன்‌ சேர்ந்‌ 
திருப்பது. (வேஇ) 

941 இிகர்சொ (கால்‌ பிளாடர்‌) - 
பித்தநீர்ப்பை: கல்லீரலில்‌ உள்‌ 
ளது. பித்தநீரைச்‌ சேமிப்பது. 
(உ௰) 

02/1௦ 8௦104 (கேலிக்‌ ஆசிட்‌) - 
கேலிகக்‌ காடி: 0. ஒரு 
நீர்மூலக்கூறுள்ள நிறமற்ற 
படிகம்‌. நீரிலும்‌ ஆல்ககாலிலும்‌ 
அரிதாகக்‌ கரைவது. காடி நீராற்‌ 
பகுப்பு அல்லது நொடுத்தல்‌ 
மூலம்‌ டேனின்களிலிருந்து 
பெறப்படுவது. மைகள்‌ 
செய்யப்‌ பயன்படுவது. (வேடு) 

921(1பஈ௩. - கேலியம்‌: கே வெண்‌ 
ணிற உலோகம்‌. நிறமாலை 
நோக்கிப்‌ பகுப்பு விளக்கு 
களில்‌ பயன்‌ படுதல்‌. (வேக) 

93148715௪0 ர (கேல்வ 
னைஸ்டு அயன்‌) - நாகமுலாம்‌ 
இரும்பு: கந்தகக்காடியில்‌ துப்‌ 
புரவு செய்த இரும்பு, உருவிய 
துத்தநாகத்தில்‌ தோய்த்து 


267 


510] 





எடுக்கப்படுகிறது. இதுவே நாக 
முலாம்‌ இரும்பு. (வேதி) 

வகா (கேல்வனோ 
மீட்டர்‌) - மின்னோட்டமானி; 
சிறு அளவுள்ள மின்னோட்‌ 
டங்களை அளக்கப்பயன்படுங்‌ 


கருவி. இது இயங்கு கருள்‌ 
மின்னோட்டமானி, தொடு 
மின்னோட்டமானி, வீழ்மின்‌ 


னோட்டமானணி என மூன்று 
வகைப்படும்‌. (இய) 
வடா (கேமடான்்‌வியம்‌) 
ரணி பாலணுவகம்‌: பாலணுக்கள்‌ 
உருவாகும்‌ உறுப்பு. இளந்‌ 
தண்டகத்‌ தாவரங்களில்‌ 
(தேலோபைட்டா) இவ்வுறுப்பு 
உள்ளது.- மா. (உயி) 





98௦௦ (கேமட்‌) - பாலணு: 
கலவி இனப்பெருக்கத்தை 
உண்டாக்குவது. ஒருமம்‌ 
அல்லது ஒருமநிலை (ஹேப்‌ 
லாய்டு) . பால்‌ வேறுபாடு 
ட“ 
0 84 

6 

அ க 

பாலணுக்கள்‌ 


௮. ஒத்த பாலணுக்கள்‌ 
ஆ. வேறுபடுபாலணுக்கள்‌ 
இ. உயர்வேறுபடூபாலணுக்கள்‌ 


208 


ரண 





92௱ 
கொண்டது. பெண்பாலணு 
கருமுட்டை. ஆண்பாலணு 
விந்தணு இவ்விரண்டும்‌ 


சேர்ந்து கருவணுவை உண்‌ 
டாக்குதல்‌. (உயி) 

9௨161௦0016 (கேமட்டோசைட்‌) - 
தாய்ப்பாலணு: பாலணுவை 
உண்டாக்கக்‌ குன்றல்‌ பிரிவடை 
யும்‌ உயிரணு. (உயி) 

9௨௭௱61௦080௦515 (கேமட்டோ 
ஜெனிஸ்‌) - பாலணுத்‌ 
தோற்றம்‌: பாலணு உண்டாதல. 
இதில்‌ விந்தணுத்‌ தோற்றமும்‌ 
(ஸ்பெர்மடோ ஜெனிடுஸ்‌) 
முட்டைத்‌ தோற்றமும்‌ (உவோ 
ஜெனிஸ்‌) அடங்கும்‌. பாலணு 
வாக்கம்‌ என்றுங்‌ கூறலாம்‌. 
(உயி) 

931210010௩ (கேமட்டோபைட்‌) 
- கருத்தாவரம்‌: பெரணி முத 
லிய தாவரங்களின்‌ வாழ்க்கைச 
சுற்றில்‌ கருததாவரத்‌ தலை 





கருததாவரம்‌ - பெரணியின்‌ 
முன தண்டகம 
1. பெண்ணியம்‌ 
2. ஆணியம 
3. வேரி 


உண்டாக்குவது. 
இதுபால்‌ உறுப்புகளை தோற்று 


(ழறையை 


விப்பது. பெரணியின்‌ முன்‌ 
தண்டகம்‌ (புரோதேலஸ்‌) கருத்‌ 
தாவரமாகும்‌. இதைப்‌ 
பாலணுத்‌ தாவரம்‌ என்றுங்‌ 
கூறலாம்‌. பா. 8001007716. 

98௦01௦ ப! - காமாகுளோ 
புலின்‌ : மனிதக்‌ குருடுயிலுள்ள 
தெவியத்தின்‌ (சரத்தின்‌) 
புரதம்‌. இதில்‌ பைபிரினே ஜன்‌, 
குளோபுலின்‌, வெண்ஷாியம்‌ 
(ஆல்புமின்‌) ஆகியவை ஆடங் 
கும்‌. (உபி) 


93 ஈ௦பாாக கோமா 
மோட்டாநியுரான்ஸ்‌) - காமா 
இயக்க நரம்பன்கள்‌: தண்டு 
வடத்தில்‌ தோன்றி இடைத்தசை 
இழையோடு கூடும்‌ நரம்பிழை 
கள்‌. உய) 

98௪ ஈஷு - காமா (ரேஸ்‌) 
கதிர்கள்‌: மின்‌ காந்தக்‌ கர்‌ 
வீச்சு; உயர்‌ ஆற்றல்‌ பமொணட 
மிகக்குறுகிய அலல நீஎங்‌ 
கொண்டது. இக்கதுர்கள எகஸ்‌ 
கர்கள்‌ போன்றவை. ஊடுரு 
வல்‌ தன்மை அடுிகம்‌. (இய) 


901௨ (கேமோன்‌) - பாலூக்கி: 


பால்‌ இணைவிற்கு ஒரு 
பாலணு மற்றொரு பால 
இவை ஈர்க்க உஷ்டாரும்‌ 


வேடுப்பொருள்‌. (உயி) 
98௦ (மலேமோண்ட்‌) - பாலி 
யன; முதல்‌ தோன்றி 
களின்‌ (புரோட்டோசோவா) 


ரவ 


269 085 


985 (கேஸ்‌) - வளி: வளிமம்‌. 


வாழக்கை. சுழந்டியிலுள்்‌ ள 
தனி உயி. இது பிரிந்து பால 
ஓலுக்ககலளை உணனடாக்கும்‌ 
(உமி) 

98௦0612100 (லேமோ பெட்‌ 
டலஸ்‌) - இணைந்த) அல்லி: 
அலலியள இணை நடருக்கும்‌. 
61-டு. ஊமத்தை. (உயி) 

0294௦ (கேங்வியால) 4 
நரம்பு முடிச்சு: நரமபுத்‌ இரட்டி. 
மைய நரமபு மணடலத்திற்கு 
வெளியில இருப்பது. இம்மண்‌ 
டலத்தின்‌ ஒரு பருதி. (உயி) 

ரோ 05116 (கேங்கவிலியான்‌ 
செலஸ) - நரம்பு முடிச்சணுக்‌ 
கள்‌: நரம்பு மணடலத்திற்கு 
வெளியே உள்ள நரம்பு முடிச்சு 
களில்‌ காணப்படும்‌ நரம்புக்‌ 
கள்‌. (உயி) 

981988 (கேன வரீன்‌) - அழு 
கல்‌: குருடு, வழங்கல்‌ குறை 
வதால்‌ இசு அதக அளவு அழி 
வுறுதல்‌. உலா அழுகல்‌ , ஈர 
அழுகல, வளியமழுகல எனப்‌ 
பலவகைப்படும்‌. (மரு) 

92௭909 (கேங்‌) - தாதுக்கூளம்‌: 
மண்‌, பாறைமுதலிய பயனற்ற 
பொருள்கள்‌ அடங்கிய தாதுக்‌ 
கள்‌. (ஷேடு) 

கா்‌ (கார்னட்‌) - மாணிக்கக்‌ 
கல்‌: இயற்கையில்‌ இடைக்கும்‌ 
மெனமையானதகும்‌ இலிக்கன்‌ 
உள்ளதுமான தேய்ப்புப்‌ 
பொருள்‌. கண்ணாடித்தட்டு 
க்களை மெருகேற்றப்‌ பயன்படு 
வது. (வேது) 


ஒஇட்டமான எல்லைகளோ பரு 
மனோ இல்லாத காற்று போன்ற 
பொருள்‌ எ௭டு, நீர்வளி, 
உயிர்வளி. (வே௫) 


0850௨0 (கேஸ்‌ இிளீனில௰்‌) - 
வளித்துப்புரவு: வளிகளிலுள்‌ எ 
மாசுகளையும்‌ கறைகளையும்‌ 
நீக்கல்‌. (வே௫) 

085 000852 (கேஸ்‌ கண்‌ 
டென்சர்‌) - வளிஏற்பி: தாரி 
லிருநது நிலக்கரி வளியை 
நீக்குங்கருவி. (வேத) 

935]84 (கேஸ ஜார்‌) -வளிஉருளி: 
வேடுிப்பொருளகள்‌ நிரபபப்‌ 
பயன்படும்‌ கண்ணாடிக்‌ கலன்‌. 
நீர்வளி, உயிர்வளி தயாரித்து 
அவறறை நிரப்பப பயன்‌ 
படுவது. (வேத) 

025 18/5 (கேஸ்‌ லாஸ்‌) - வளி 
விடுகள்‌: ஒரு குறிக்கோள்‌ வளி 
யின்‌ பருமன்‌,  அமுழத்தம்‌, 
வெப்பநிலை பற்றிய விதிகள்‌. 
பாயில்‌ விதி: நிலையான 
வெப்பநிலையில்‌, ஒரு மாஇரி 
யின்‌ அழுத்தம்‌ (1) அதன்‌ பரும 
னுக்கு (4) எதிர்வீதததில்‌ 
இருக்கும்‌. 4/ - மாறிலி. 
சார்லஸ்‌ விதி: நிலையான 
அழுத்தத்தில்‌ வெப்ப இயக்க 
வெப்ப நிலைக்குப்‌ (1) பருமன்‌ 
(4) நோ வீதத்திலிருக்கும்‌. 


ப 7 ர ௯ மாறிலி. 
அழுத்த வித: நிலையான 
பருமனிலுள்ள ஒரு மாரியின்‌ 


270 


085 





935 
வெப்ப இயக்க வெப்ப 
நிலைக்கு, அழுத்தம்‌ நேர்வீதத்தி 
லிருக்கும்‌. 
இம்மூன்று விதிகளை 
அனைத்துச்‌ சமன்‌ பாட்டில்‌ 


ஒன்றாக இணைக்கலாம்‌. 


நா. ஈ ௪ மாறிலியிலுள்ள 
வளியளவு. 1 - வளி மாறிலி. 


6 - அழுத்தம்‌ 1 - வெப்ப | 


நிலை. 
925 [19௩ (கேஸ்‌ லைட்‌) - வளி 
ளி: வளிஎரிவதால்‌ உண்டா 
கும்‌ ஒளி. (வேடு) 

925 14401 (கேஸ்‌ லிக்கர்‌) - 
வளிநீர்மம்‌: வளியாக்கத்தில்‌ 
பெறப்படும்‌ அம்மோனியாவும்‌ 
அம்மோனியம்‌ உப்புகளும்‌ 
சேர்ந்த கரைசல்‌ (வேடு) 


025 88% (கேஸ்‌ மாஸ்க்‌) - வளி 
மூடி: மூச்சுக்கருவி. வளிகளின்‌ 
தய விளைவுகளிலிருந்து பாது 
காகக முகத்தில்‌ அணிநது 
கொள்வது. வாய்‌, மூக்கு, கண்‌ 
ஆகியவற்றை இது மூடும்‌. 
(உயி) 

028௱6151 (கேஸ்மீட்டர்‌) - வளி 
மானி: செலவாகும்‌ வளியை 
அளக்கப்‌ பயன்படுங்‌ கருவி. 


(வேட) 


9850௦1 - கேசோகால்‌: கேசோ 
லின்‌; 10 - 50% எத்தைல்‌ ஆல்க 
கால்‌ சேர்ந்தது; அகக்கனற்டி 
எந்திரங்களின்‌ எரிபொருள்‌. 
(வேது) 


985 ௦1! (கேஸ்‌ ஆயில்‌) - வளி 
எண்ணெய்‌: / நீர்மப்‌ பெட்ரோலிய 
வடிபொருள்‌. பாகுநிலை, 
கொதிஎலலை ஆடயவை மண்‌ 
ணெண்ணெய்க்கும்‌ உயவிடு 
எண்ணெய்க்கும்‌ இடைப்‌ 
பட்டது. இதில டீசல்‌ எண்‌ 
ணெய்‌. வெப்ப எணணெணய்‌. 
பளுக்குறை எண்ணெய்‌ ஆலி 
யவை அடங்கும்‌. (வேதி) 

0850181௨ - கேசோலின்‌: குறை 
கொடுநிலை கொண்ட பெட்‌ 
ரோலிய வழிப்பொருள்‌. எரி 
பொருள்‌ (வேது) 

0850௱618॥ (கேசோமீட்டர்‌) - 
வளிச்சேமிப்பு மானி: வளி 
கொள்‌ குழாய. வளிதேகவ 
வைக்கும்‌ பெரியதொட்டி. 
(வேடு) 


985 8106 (கேஸ்‌ ஸ்டவ்‌) - 
வளியடூப்பு: சமையலுக்குப்‌ 
பயன்படும்‌ அடுப்பு. இடல்‌ 
நிலக்கரி வளிஎரிபொருஸாகப்‌ 
பயன்படல்‌. (வேத) 

9891181018 (கேஸ்ட்ரல்ஜியா) - 
வயிற்றுவலி: வயிற்றில்‌ ஏற்படும்‌ 
வலி. (மரு) 

0351780107 (கேஸ்ட்ரக்டமி) ௮ 


இரைப்பைத்‌ துணுக்கம்‌: 


இரைப்பைப்‌ பகுதிகளை 
அறுத்து நீக்குவது. (மரு) 

985010 106 (கேஸ்டிரிக்‌ 
ஜியூஸ்‌) இரைப்பை நீர்‌: 


இரைப்பை மென்‌ படலத்தால்‌ 


98% 
சுரக்கப்படும்‌ காடிநீர்மம்‌. இடல்‌ 
நீர்‌, நொடுகள்‌ (பெப்இன்‌, 
ரெனின்‌), அய்டிரோ குளோ 
ரிகக்காடி அஇியவை அடங்கி 
யள்ளன. செரித்தல்‌ பண்புடை 
யது. (உய) 

088111 - கேன்ட்ரின்‌: 
இரைப்பைக்‌ கஃக்ணறைகளா 
ஓம இரைப்பையடிச்‌ சுரப்பி 
கசாலும்‌ சுரககப்படும்‌ புரதத 
தூண்டி. இரைப்பை நீரைச்‌ 
௬ரக்கச்‌ செய்கிறது. (உமி) 

0281100091 (கேஸ்ட்ரோடில்‌) - 
இரைப்பைக்குழி: கருக்கோள 
மாதலால்‌ (கேஸ்டடுருலேஷன்‌) 
உணைடாவது. பல கண்காறை 
கொண்ட உயிரியின்‌ கருவி 
லிருந்து தோன்றும்‌ தொன்மை 
யான செரித்தல்‌ குழி. குழிக்‌ 
குடலிகளின உட்ருழியைக்‌ 
கக௯ரயிடுவது இரைப்பைப்‌ 
பட (கேஸ்ட்ரோடெம்‌) ஆகும 
(உய) 

0891:0100, (கெஸ்ட்ராலஜி) 
1. இரைடுயல்‌: உணவுத்தேர்வு, 
உேகவு உண்டாக்கல்‌, உண்‌ 
ஊல்‌ ஆவயெவை பற்றி ஆராயுந்‌ 
துறை. உரைவியல்‌ சான்றும்‌ 
கூறலாம. 2. இரைப்பை இயல்‌: 
இமபைப்பையையும்‌ அதன்‌ 
நோய்களையும்‌ ஆராயுந்துறை. 
(மரு) 


089100௦௮65 (கேஸ்ட்ரோ 
ுமைிடடிஸ)  - இரைக்கண்‌ 
வைகள்‌: அடியளறுவரிஷச 


அல்லது கரனைப்பூஞ்சசை. 


271 


025 





ஏதல்கள்‌ பழுக்கும்‌ வரை தலி 
(பிராக்டிபிகேஷன்‌) மூடியிருக்‌ 
கும்‌. எ-டு. துகள்‌ பந்துகள்‌ 


(பஃப்‌ பால்ஸ்‌), முட்டைக்‌ 
கொம்புகள்‌ (ஸ்டிங்‌ கார்னஸ்‌) . 
(உயி) 

98510/ப5 (கேஸ்ட்டோனி 
மியஸ்‌) - பின்னகம்‌: பெரிய 
தசை அல்லது முதுகெலும்பி 
களில்‌ £ழ்க்கால்‌ பின்பகுஇு. 
உயி) 

0891௭0-0004 - (கேஸ்ட்ரோ 
போடா) - வயிற்றுக்காலிகள்‌: 
உடல்சமச$ீரில்லா நத்தைகள்‌. 
தசையாலான பெரிய கால்‌ 
உடலின்‌ 8ழப்‌ பகுஇியாக இருக்‌ 


கும. உடல்‌ ஒரே ஓட்டினால 
மூடப்படடிருககும்‌. மூடம்‌ 
(மேண்டில்‌) பிரியாதது. 


இவற்றைத்‌ தசை உடலிகள்‌ 
எனறுங்‌ கூறலாம்‌. எ-டு. கழனி 
நத்தை, தோட்ட நத்தைகள்‌, 
உ௰ி) 


9851010104 கேஸ்ட்ரோடாமி) - 
வயிற்று நறுக்கம்‌: இரைப்பை 
அலலது வயிற்றை அறுத்துத்‌ 
திறத்தல்‌. (உபி) 

0881011078 (கெஸ்ட்ரோட்‌ 
ரைகா) - பொய்க்குழியுடலிகள்‌; 
ஒிறிப நீர்வாழ்விகள்‌. வயிற்றுப்‌ 
புற மயிர்முட்கள்‌ உண்டு. 
(உயி) 


985070 - 4850ப(2॥ (கேஸட்ரோ 
வேஸகுலர்‌) - செரி - குழாய்க்‌ 
குழி: செரித்தல்‌, சுற்றோட்டம்‌ 


928 





ஆகிய இரு வேலைகளும்‌ நடை 
பெறும்‌ சூழி. எ-டு. அய்டிரா. 
(நீரி) (உயி) 

99911ப12 (கெஸ்ட்டுலா) - முப்‌ 
படைக்கோளம்‌: கருவளர்ச்இ 
யில்‌ ஒருநிலை. புறப்படை, 
அகப்படை, நடுப்படை ஆடிய 


மூன்றையும்‌ இதில கருகொண் 
டிருக்கும்‌. இதனுள்‌ ஒரு மூலக்‌ 
. குடல்‌ குழியும்‌ ஜோக்கெண்ட்‌ 


ரான்‌) இருக்கும்‌. (உயி) 


முப்படைக்கோளம 

1. புறப்படை (நரமபுமண்டலம்‌, 
தோல்‌ உண்டாதல்‌) 

- அகப்படை (செரித்தல்‌ 
மண்டலம்‌, செரிததல்‌ 
சுரபபிகள்‌, மூச்சு மண்டலம்‌ 
உணடாதல) 

3. கருக்கோளத துளை (கழிவு 
வாய உண்டாதல்‌) 

. நடுப்படை (எலும்பு, தசை, 
குருதி, கழிவு, இனப்பெருக்க 
மணடலங்கள உண்டாதல்‌) 
5. மூலக்குடல்‌ (குடறகுழி 

உண்டாதல்‌) 
6. வாம்‌ உண்டாகுமிடம்‌. 
அ.அ௮.19 


272 ஹொ 
9251ப1211௦ஈ (கேட்ருலேஷன்‌) - 
முப்படைக்கோளமாதல்‌: ஒரு 
படைக்கோளம்‌ (பிளேஸ்டுலா) 
இடுல்‌ முப்படைக்கோளம்‌ 
(கேஸ்ட்ருலா) ஆதல்‌. அதாவது. 
கருவணுக்கள்‌ மூன்றடுக்கில்‌ 
அமைதல்‌. பா. 03511ப13. (உய) 










025 1பாம ச (கேஸ்‌ டர்பைன்‌) - 
வளியாழி: உள்கனற்ி எத்‌ 
தரம்‌. (இய) 

9219 (கேட்‌) - வாயில்‌: கதவு. 
கணிப்பொறியில்‌ மின்கற்றைத்‌ 
திறக்க மூடப்‌ பயன்படும்‌ பொத்‌ 
தான அல்லது சொடுக்மி. இது 
முறையமைவு வாயில்‌ (லாஜிக்‌ 
கேட்‌) உம்மிணை வாயில்‌ 
(அகணி ட்கேட்‌) அல்வாயில்‌ 
(நாட்கேட்‌) எனப்‌ பலவஷைகப்‌ 


படும்‌. (இய) 

08088 - காஸ்‌: 6. காந்தப்பாய 
அடர்த்தியின்‌ இஜிஎஸ்‌ அலகு. 
10 டெஸலாவுக்குச்‌ சமம்‌. 
(இய) 

93/41 (கேவியல்‌) - நீள்‌ மூக்கு 
முதலை, நீள்மூக்கன்‌: பெரிய 
இந்திய முதலை, மீன்‌ உண்‌ ஒது 
வது, நீண்டநொய்ந்த மூஞ்டு 
கொண்டது. கங்கை ஆறறில 
வாழவது. எ-டு. கேவியாலின்‌ 
கேஞ்சடிகஸ்‌. (உயி) 

08) (ப$520'5 847 - கேலூசக்‌ 
விதி: கே லூாசாக்‌ என்னும்‌ 
அறிவியலார்‌ 1808இல்‌ வெளி 
யிட்ட விது. வளிகள்‌ வினைப்‌ 

படும்‌ போது, அவறறினா பரும 


[1:11 


னும்‌ வினையால்‌ விளைந்த 
வளிப்பருமனும்‌, ஒரே வெப்ப - 
அழுத்த நிலைகளில்‌, சிறிய 
முழு எண்‌ வீதத்தில்‌ இருக்கும்‌. 
(ய) 

062 (86) - பல்லிணை: பல்‌ 
உருளைகள்‌ ஒனறுடன்‌ மற்‌ 
நொனறு பொருந்திய 
அமைபபு. சுற்றியக்கத்தை ஒரு 
தண்டிலிருந்து மற்றொரு 
தண்டிறகு மாற்றி, அதிக எந்திர 
இலாபத்தைப்‌ பெற எந்திரங்‌ 
களில்‌ பயன்படுவது. எ-டு. 
உந்து வண்டியின்‌ பல்‌ 
விகசைப்பெட்டி. பல்‌ உருளை 
கள்‌ பொருந்திய சங்கிலி (இய) 
௦௪108 ௦௦பா(சா - கெய்கர்‌ 
(கவுண்டர்‌) எண்ணி: கஇரியக்‌ 
கத்தை ஆய்ந்து, ஆல்பா, பீட்டா, 
காமா கதிர்களின்‌ வலுவை 
அளக்குங்‌ கருவி, இதனால்‌ 
குழாய்களில்‌ ஏற்படும்‌ கடிவை 
அறிய இயலும்‌. (இய) 
96100௦08ரு (கெய்ட்ட 
னோகமி) - அயற்கலப்பு: ஒரே 
தாவரத்திலுள்ள இரு பூக்களுக் 
இடையே நடைபெறும்‌ அயல்‌ 
மகரநதச்‌ சேர்க்கை ன 
தென்னை. (உ௰) 

961 (ஜெல்‌) - இழுமம்‌: கூழ்மக்‌ 
கரைசல்‌. இழுது போன்று 
இண்மவடிவத்தில்‌ இருக்கும்‌. ஒ 
50. (இய) 

991811 (ஜெலாட்டின்‌) - இழுது 
யன்‌: கலப்புப்‌ புரதம்‌. நிற 


273 61:11: 





மற்றது. மணமற்றது. சுவை 
யற்றது, பிஏன்போன்றது. 
எலும்பு, அதள்கள்‌ (ஹைட்ஸ்‌) 
ஆஇயவற்றைக்‌ கொடுக்க 
வைத்தும்‌ பெறலாம்‌. பின்‌ 
களாகவும்‌ உணவுப்பொருள்‌ 
களாகவும்‌ புகைப்படங்களா 
கவும்‌ பயன்படல்‌. (தொ.நு) 

9வ19!19 - ஜெலிக்னைட்‌: உயர்‌ 
வெடிமருந்து. மரக்கூழ்‌, சோடி 
யம்‌ நைட்ரேட்‌, செல்லுலோஸ்‌ 
நைட்ரேட்‌, நைட்ரோடூிளிசரின்‌ 
ஆலியவற்றிலிருந்து தயார்‌ 
செய்யப்படுவது. (வேது) 

9௨௱௱£ (ஜெம்மா) - இரும்பு: 
தாவர உடலிலுள்ள நீட்டி. இது 
வளர்ந்து புதிய தாவரத்தை 
உண்டாக்கும்‌. (உயி) : 

9௨ஈ௱௧ஈ (ஜெம்மேஷன்‌) - 
அரும்பாதல்‌: அரும்புகள்‌ மூலம்‌ 
இனப்பெருககம்‌ நடைபெறு 
தல்‌. (உயி) 


98௱௱ப!8 (ஜெம்யூல்‌) -- அரும்பி: 
ஏலகடற்பஞ்சுகளில்‌ பலவணுக்‌் 
களைக்‌ கொண்ட உள்ளரும்பு. 
இதைச்‌ இற்றரும்பு என்றுங்‌ 
கூறலாம்‌. (உய) 


9818 (ஜீன்‌) - மரபணு: நிறப்புரி 
யில்‌ (குரோமசோமில்‌) குறிப்‌ 
பிட்ட புள்ளியிலுள்ள காரணி. 
இது தனியாள்‌ மரபுப்‌ -பண்பு 
களைக்‌ குறிப்பது. மரபுப்‌ 
பண்பின்‌ அலகு. மரபன்‌ 
என்றுங்‌ கூறலாம்‌. (உயி) 


99 


921௪ 





96௩6௦௦௦1௦0 0/ (ஜெனிகாலஜி) ன்‌ 


மரபு இமைபியல்‌: தாவரத்‌ 
தொகுதியின்‌ மரபு இயைபை 
வளரிடத்தொடர்பாக ஆராய்‌ 
வது. (உயி) 


9206010934 (ஜினியாலஜி) - 
மரபுவழி இயல்‌: ஒரு தனி உயிரி 
அல்லது குடூம்பம்‌ பற்றியதுறை. 
(உயி) 

0௨6 [உப வாலு (ஜீன்‌ 
பிரிகுயன்‌9) - மரபு நிகழ்தகவு: 
ஓர்‌ உயிர்த்தொகுஇயில்‌ குறிப்‌ 
பிட்ட மரபணு அடிக்கடி 
தோன்றுதல்‌. அதன்‌ இசையை 
மாற்றுகளும (அலிலீஸ்‌) அடிக 
கடி உண்டடாதல்‌. (உமி) 

9616 மகர (ஜீன்‌ நிலையம்‌) - 
மரபணு நிலையம்‌: டி கன்‌ ஏ 
துணுக்குகளை இஙகொன்றும்‌ 
அங்கொன்றுமாகத இரட்டூதல்‌. 
இத்திரட்டில்‌ ஒரு குறிபபிட்ட 
வகையின்‌  சால்லா மரபுச்‌ 
செய்டஇயும்‌ இருக்கும. (உயி) 

9216 2௦௦! (ஜீன்‌ பூல்‌) - மரபணுச்‌ 
சேமகம்‌: ஒரு குறிப்பிட்ட 
உயிர்த்தொகுதியின்‌ எல்லா 
மரபணுக்களின்‌ தொகு 
மொத்தம்‌. (உமி) 

980619114௨. 0811! (ஜெனரேட்டிவ்‌ 
செல்‌) - பிறப்பணு: விதையுறை 
இல்லாத்‌ தாவரங்களின்‌ 
மகரந்த மணியின்‌ அணு. இது 
பிரிந்து காம்பணுவையும்‌ உட 
லணுவையும்‌ உண்டாக்குதல்‌. 
(உயி) 


இரோனாக00 ஈப0/608 (வெ 


ட்டிவ்‌ நியூக்ளியஸ்‌) - ற்ப்புட்‌ 
கரு: முளைத்து வரும்‌ மயரடுதக்‌ 
சூழலின்‌ மேலே உள்ள பரு. 
இது பிரிந்து இரு பாலஸறுக்‌ 
களை உண்டாக்கும்‌. இவையே 
சூல்பையை அ௦டநுது 
இசைந்து கருவுறுதலும்குக்‌ 
காரணமாகவுள்ளன. பா. 106 
100605. (உயி) 


981ச1௧101 (ஜெனரேட்டர்‌) . மின்‌ 


பிறப்பி: மின்‌ இயற்றி. எந்திர 
ஆறறலை மின்னாற்றலாக்ளும்‌ 
பெரிய எந்தரம. றியது மின்‌ 
னியகலி (டைனமோ) (இப) 


968816 (ஜெனிடுஸ்‌) - தோற்றம்‌, 


பிறப்பு, ஆக்கம்‌: உயிர்‌ வகை 
அல்லது தொகுதியின்‌ தோற 
றம இதில உயிரணு, இக, 
உறுப்பு முதலியனவும அடங்‌ 
கும்‌. (உய) 


9606 $011010 (ஜீன்‌ 


ஸபிளைங்‌) - மரபணுப்‌ 
பிணைவு: ஒரு மரபணு மற்‌ 
நொரு மரபணுவுடன்‌ நெடு 
மூலம்‌ இணைதல்‌. (உ) 


0806 ௪0 (ீன்தெரபி) - 


மரபணுப்பண்டூவம்‌: மர்பறைக 
குறை நீக்கம்‌. குறைபாடுள்ள 
மரபணுக்களை மரபணுவாக்க 
நுஷுக்கங்கள்‌ மூலம்‌ மாற்றி 
யமைத்தல்‌. ஆய்வு நிலையில்‌ 
உள்ளது. இறுதியான நோக்கம்‌ 
மரபணு நோய்களைப்‌ போக்கு 


வதே. (உயி) 


9 


92 





91௪/6 0௦06 ( டிக்‌ கோட்‌) 
ல மரபுக்‌ கூறியம்‌: ஒரு தலை 
முறையிலிருந்து மற்றொரு 
தலைமுறைக்கு மரபுவழிப்‌ 
பண்புகள்‌ செல்வதை பற்றிய 
நெறிப்பாடு. உயிரணு நிறப்பு 
ரியின்‌ மூலக்கூறு அமைப்பி 
னால்‌, இது வெளிப்படுகிறது. 
(உ௰) 

99ன!6 201410 (ஜெனிடிக்‌ 
காம்ப்ளெக்ஸ்‌) - மரபுக்கலவை: 
அலறுக்கணியத்திலும்‌ நிறப்புரி 
களிலும்‌ அமைந்துள்ள மரபுக்‌ 
காரணிகளின்‌ தொகுமொத்தம்‌. 
(உ௰) 

சொ 4 (ஜெனிட்டிக்‌ 
டிரிப்ட்‌) - மரபணு மிதப்பு: 
உட்பெருக்கம்‌ நடைபெறும சிறு 
உபிர்த தொகுஇிகளில்‌ காணப்‌ 
படும்‌ போக்கு, வேற்றக மரபணு 
இசை கள்‌, ஓர்‌ இணை 
மாறறுக்கு (அலீல) அலலது 
மற்றொன்றிற்கு ஓரக இணைக 
ளாதல்‌. வாய்ப்பாக நிகழ்வது. 
தேர்வாக அன்று. (உய) 
991810 891ஈ8௨11ஈ9 (ஜெனிடிக்‌ 
சான்ஜிரீங்‌) - மரபணுவாக்கம்‌: 
இத 1977 வாக்கல்‌ தோன்றிய 
புதிய அறிவியல்‌ துறை; 16 
ஆண்டு வரலாறுடையது. இது 
ஒரு தொழில்‌ நுவறுக்கமு 
மாகும. தேவைப்படும்‌. மர 
பலைக்களை அடையாளங்‌ 
௬ டறிந்து பிரிப்பதும்‌, பின்‌ 
ஆய்வக வளர்ப்புக்‌ கரைசல்‌ 
களுக்கு அவற்றை மாற்றுவதும 


இந்நுட்பத்தில்‌ அடங்கும்‌. வேறு 


உயிரிகளுக்கு மாற்றப்படும்‌ 
வரை, அவை வளர்ப்புக்‌ கரை 
சலிலேயே பெருகும்‌. புற்று 
நோய்‌ முதலியவற்றைக்‌ குணப்‌ 


படுத்தவும்‌ புதிய எதிர்ப்புப்‌ 
பொருள்கள்‌ உண்டாக்கவும்‌ 
பயன்படுவது. இத்துறை 


வளர்ச்சியில்‌ அஇக நாட்டம்‌ 
செலுத்தியவர்கள்‌ இங்கிலாந்து 
அறிவியலாராவார்‌. அடுத்து 
௮(மெரிகக அறிவியலாரும்‌ 
இடல்‌ அக்கரை காட்டி வருஒன்‌ 
றனர்‌. இதற்கு வேறுபெயர்‌ 


_மீன் சேர்ப்பு டி என்‌ ஏ தொழில்‌ 


நுறுக்கம்‌ என்பதாகும்‌. (உயி) 


991616 60பர161ப௱ (ஜெனிடிக்‌ 


ஈக்குவவிபிரியம்‌) - மரபணு 
நடு! லை: ஓர்‌ உயிர்த்தொகுஇ 
யில்‌ காணப்படும்‌ நிலைமை. 
இல்‌ அடுத்தடுத்து வரும்‌ தலை 
முறைகள்‌, குறிப்பிட்ட மர 
பணுக்களைப்‌ பொறுத்தவரை, 
ஒரே மரபுமுத்திரையினை 
(ஜெனோடைப்‌) ஒரே நிக£ழ்தக 
வுடன்‌ கொண்டிருத்தல்‌. (உயி) 


9661௦5 (ஜெனிடிக்ஸ்‌) - மர 


பணுவியல்‌. மரபியல்‌: உயிரின்‌ 
மரபு வழி, வளர்ச9), வேறுபாடு, 
மலாச்‌ி ஆயெவை பற்றி 
ஆராயுந்துறை. (உயி) 


98011215 (ஜெனிடல்ஸ்‌) - பிறப்‌ 


புறுப்புகள்‌: இனப்பெருக்க 
உறுப்புகள்‌. அதாவது, ஆண்‌ 
பெண்ணுக்கென்று அமைந்த 
தனிப்‌ பாலுறுப்புகள்‌. (உர) 


92 





98௭௦௱௦௪ (ஜெனோம்‌) - மரபணுத்‌ 
தொகுதி: ஓர்‌ உயிரியில்‌ அமைந்‌ 
துள்ள நிறமப்புரிகளின்‌ நிறைத்‌ 


தொகுதி. (உயி) 
92100/28 (ஜெனோடைப்‌) - 
மரபுழுத்திரை: ஒரே மரபணு 


அமைப்பை உடைய வகை. 
இனமாக$ுரி (டைப்‌ ஸ்பீசிஷ்‌) 
என்று அறுஇயிடப்பட்டது. 
இடுில்‌ தொடர்புடைய வகைகள்‌ 
தொகைப்படுத்தப்பட்டிருக்கும்‌. 
த. 0௫/0௪ (உ௰) 

5908 (ஜெனஸ்‌) - பேரினம்‌: 
தொகையினம்‌. வகைப்பாட்டு 
அலகுகளில்‌ ஒன்று. ஏறப்பினத்‌ 
திற்கும்‌ குடும்பத்திற்கு இடையி 
லுள்ளது. இடல்‌ தொடர்புடைய 


வகைகள்‌ தொகைப்படுத்தப்‌ 
பட்டிருக்கும்‌ பா. 590195. 
யி) 


9600211112 பாரனா56 (ஜீயோ 
செண்டிரிக்‌ யூனிவர்ஸ்‌) - 
புவிமைய விண்ணகம்‌: புவியை 
மையமாகக்‌ கொண்ட உலகம்‌ 
என்னும்‌ பழைய கருத்து. ((ு. 
அறி) 


0800150070 (ஜியோகெமிஸ்‌ 
ட்ரி) - புவிவேடு இயல்‌: புவி 
அறிவியல்‌. புவியின்‌ வேது 
இயைபை ஆராய்வது. (பு.௮றி) 

080௨௨) (ஜியோடெ) - புவி 
வடிவ இயல்‌: புவி உருவியல்‌. 
புவிமேற்பரப்பைப்‌ படமாக்கு 
தல்‌, அளவை செய்தல்‌ ஆஒ 
யவை பற்றி ஆராயுந்துறை. 





276 92௦ 








புவி அறிவியல்‌ சார்ந்தது. 
இதனால்‌ அதன்‌ வடிவம்‌ அளவு, 
ஈர்ப்புப்புலம்‌ ஆஒியெவற்றை 
உறுதி செய்ய இயலும்‌. (பு.அறி) 


99091823 (இயாகிரபி) - புவி 


இயல்‌: புவி அறிவியல்‌. புவி 
மேறபரப்பின்‌ இயல்புகள்‌, 
அவற்றின்‌ பரவல்‌ வினை 
ஆலியவை பற்றி ஆராயுந்‌ 
துறை. மனிதப்‌ புவிஇயல்‌, 
இயற்கைப்‌ புவி இயல்‌, பொரு 
ளாதாரப்புவி இயல்‌ ஈனப்‌ பல 
வகைப்படும்‌. (பு.அறி) 


0601091021 8885 (ஜீயலாஜிகல்‌ 


ஈராஸ்‌) - புவி வளரிய ஊழிகள்‌: 
1) புத்தூழி (செனோதவாயிக்‌) 
65 மில்லியன்‌ ஆண்டுகளுக்கு 


முற்பட்டது 2) இடையூழி 
(மீசோதுவாயிக) 65 - 225 
மில்லியன்‌ ஆண்டுகள்‌ 
3) தொல்லூழி (பேலியோ 


சூவாயிக்‌) - 570 - 225 மில்லி 
யன்‌ ஆண்டுகள்‌ 4) முன்‌ 
தொல்லூழி (பிரீகேம்பிரியன்‌) 
4600 - 2500 மில்லியன்‌ 
ஆண்டுகள்‌. (பு. அறி) 
960109. (ஜீயாலஜி) - புவி 
வளர்‌ யல: புவித்தோட்டின்‌ வர 
லாறு, வளர்ச்டி மற்றும்‌ அஇ 
லுள்ள இணை உயிர்கள்‌ அஇிய 
வறறை ஆராயுந்துறை. இதுவும்‌ 
ஒரு புவி அறிவியலே. 
960௱309௱81]8௱ (ஜீயோமேக்ன 
டிசம்‌) - புவிக்காந்தம்‌: புவி 
யோடு தொடர்புடைய காந்தப்‌ 
புலத்தை ஆராய்தல்‌. (இய) 


9௦௦ 


மோ 





92௦௱0/  (ஜியாமெட்ரி) - 
வடிவக்கணிதம்‌: இடததொடர்‌ 
பாக அமையும்‌ புள்ளிகள்‌, 
வரைகோடுகள்‌, இண்ம வடிவங்‌ 
கள்‌ முதலியவற்றை ஆராயுந்‌ 
துறை. இது மூன்று வகைப்‌ 
படும்‌. 

1) யூக்னிட்‌ வடிவக்‌ கணிதம்‌: 
இக்கணிதம்‌ இெரேககக்‌ கணக்கு 
மேதை பயூக்ளிட்‌ (ல.மு. 300) 
சான்பவரால தம்‌ மூலங்கள்‌ 
கானனும நூவில விளக்கப்பட்‌ 
டுள் சாது. 

2) வயூல்ஸிட்‌ சாரா 
௯ஃிதம்‌ 


வடிவக்‌ 


3) பகுப்புவடிவக்‌ கணிதம்‌. 
(௧௧௧௦) 


9600ஈ௦16 (ஜியாபோன்‌) - புவி 

ப்பு: கனி வளத்தேட்டத்இில்‌ 

புவி இயறபியலில்‌ பயன படுங்க 

கருவி. அலைத்துடிப்பை ஏற்‌ 
பது. (பு. அறி) 


98௦0091௦31 ௰ா௦52601/0 
(ஜீபோபிகல்‌ புராஸ்பெக்டிங்‌) 
- புவி இயற்பியக்‌ கனி வளத்‌ 
தேட்டம்‌: புவி இயறபியல்‌ முறை 
களைக்‌ கொண்டு கனணிவளங் 
களை ஆராய்தல்‌. (பு. அறி) 


98௦1045168 (ஜியோபி௫கஸ்‌) - 
புவி இயற்பியல்‌. புவி அறி 
வியல்‌. இயற்பியல்‌ முறைகளில 
புவியையும அதன்‌ காற்று 
வெளியையும ஆராயுரு துறை. 
(பு. அறி) 


[81:12:10] 


9902 1)/16 (ஜியோபைட்‌) - புவித்‌ 
தாவரம்‌. தரைக்குக்‌ 8ீமுள்ள 
அரும்புகள்‌ மூலம்‌ மேல்‌ 
வளரும்‌ தாவரம்‌. இவ்வரும்பு 
கள்‌ தண்டுக்கிழங்கு, குமிழம்‌, 
குமிழ்க்கிழங்கு ஆூியெவற்றில்‌ 


இருக்கும்‌. எ-டு கருணைக்‌ 
வழங்கு, வெங்காயம. (உயி) 


960௦110015 (ஜியோட்ராபிசம) - 


புவிநாட்டம்‌: புவி எர்ப்பினால்‌ 
தாவரத்தில்‌ உண்டாகும்‌ வளை 
வியக்கம்‌. 
எதுராகத்‌ தாவரத்தண்டும்‌ அவ்‌ 
விசை நோக்கி வேரும்‌ வளர்‌ 
பவை. தொட்டிச்‌ செடியின்‌ 
தடு ெடைமட்டமாக வைக்கப 
பட்டாலும்‌, வேர்‌ €ீழ்நோக்கியும்‌ 


ஈர்ப்பு விசைக்கு 


தண்டு மேல நோக்டுயும்‌ 
வளர்வன. (உயி) 

9௭௱ (ஜொம்‌) - நுண்ணம்‌ 
1) நுண்ணுயிரி. குறிப்பாக 
நோய உயிரி (பேததஜண்‌) 


2) மூலம்‌: கருமூலம்‌ (உயி) 


9எ௱கா/ப௱ - ஜெர்மானிய௰ம்‌: சே 


அரிய உலோகம்‌. நொறுங்கக்‌ 
கூடியது. வெண்ணிறமான து. 
ஏலிகனைவிட  வீறுடையது. 
உலோகக்கலவைகள்‌, கண்‌ 
ஊடி, குறைக்கடத்திதகள்‌ 
ஆலியைவற்றில பயன்படுவது 
(வேது) 

514௪ (ஜொமன்‌ 
ஓல்வர்‌) - ஜெர்மன்‌ வெள்ளி: 
நிக்கல்‌ வெள்ளி, துத்தநாகம்‌ 
நிக்கல்‌, செம்பு ஆயெவை 


எ௱ 


278 9 





சேர்ந்த உலோகக்‌ 
விலைகுறைவான அணிகலங் 
களிலும்‌ இரும்புத்‌ தொழிலிலும்‌ 
பயன்படுவது. (வேதி) 


கலவை. 


8௱ வே! (ஜெம்‌ செல்‌) - 
கருமூலக்‌ கண்ணறை: பாலணுக்‌ 
களை (கேமட்ஸ்‌) உண்டாக்கும்‌ 
உயிரணுக்கள்‌. (உயி) 
ஊச (ஜெர்மிசைடு - 
நுண்ணிக்கொல்லி. நுண்ணுயிர்‌ 
களைக்‌ கொல்லும்‌ வேடப்‌ 
பொருள்‌. (வேதி) 

11/11/1111 1) (ஜொமினேஷன்‌) 
- விதை முளைத்தல்‌. தகுந்த 
சூழ்நிலைகளில்‌ விதையி 
லுள்ள குழந்தைச்‌ செடி 
முளைத்து வெளிவருதல்‌. இது 
தரைமேல்‌ விதை முளைத்தல்‌, 
தரை€ழ்‌ விதைமுளைத்தல்‌ என 
இருவகைப்படும்‌. (உயி) 

11/1:) 7-1 (ஜெர்ம்‌ லேயர்‌) - 
கருமூல அடுக்கு. கருவின்‌ 
முக்கிய மூன்றடுக்குகளில்‌ 
ஒன்று. புறப்படை, நடுப்படை, 
அகப்படை. இப்படைகளி 
லிருந்து முஇர்‌ உயிரியின்‌ 
திசுக்களும்‌ உறுப்புகளும்‌ 
தோன்றுபவை. (உ௰) 
6₹0101௦04 (ஜெரண்டாலாஜி) : 
மூப்பியல்‌: உயிரியல்‌ தொகுதி 
களில்‌ மூப்புமுறைகளை 
ஆராயுந்துறை. குறிப்பாக மனி 
தனிடத்து மூப்பாதலை ஆராயுந்‌ 
துறை. (மரு) 

89121101 081104 (ஜெஸ்டேஷன்‌ 
பீரியட்‌) - கருவளர்காலம்‌: ௧௬ 


உருவாதல்‌ முதல்‌ அது பிறக்கும்‌ 
வரையுள்ள இடைவெளி. 
இஃது உயிர்களுக்குத்‌ தகுந்த 
வாறு மாறுபடும்‌. யானைக்கு 
அஇகம்‌. (உயி) 


981127 (கெட்டர்‌) - எச்சநீக்கை 


வளிகளிலிருந்து எஞ்சிய 
பொருளை நீக்கும்‌ வேடுப்‌ 
பொருள்‌. (ஷேதி) 


ஓம்‌ வாக்க (ஐயன்ட்‌ பேண்டா) 
ன பெருங்கரடி: கரடிபோன்ற 
பாலூட்டி. கறுப்பும்‌ வெள்ளை 
யுங்‌ கலந்தது. 1.8 _மீட்டர்‌ 
உயரம்‌. ஏனாவிலும்‌ திபெத்தி 
லும்‌ காணப்படுவது. (உயி) 

916021211௦ 8௦105, கே, பெரி 
லிகக்‌ காடி (ஆரிப்‌, ஜிஏ, 
லிபெரிலின்‌ தாவர வளர்ப்பி. 
ஒபெரில்லா புஜிகுரை என்னும்‌ 
பூஞ்சை யிலிருநது இடைப்பது. 
தாவரப்‌ பகுதிகள்‌ பலவும்‌ 
வளரக்‌ காரணமாகவுள்ளது. 
பா. 8ப/ஈ, ஒ. உ (உ௰) 

91088 (ஜைஜான்டிசம்‌) - 
அரக்கமை: பருவ முஇுர்ச்ுக்கு 
முன்‌ மூளையடிச்‌ சுரப்பி மிகுதி 
யாகச்‌ சுரப்பதால உண்டாகும்‌ 
அதிக வளர்ச்சி. இது ஒரு 
குறைநோய்‌. (உய) 

1॥ (இல்‌) - செவுள்‌: மீன்களின்‌ 
மூச்சுறுப்பு (உயி). 

91211௪ _ (இராப்‌) - இட்டைச்‌ 
சிவிங்கி: விலங்குகளிலேயே 
மிக உயரமானது. 7 மீட்டர்‌ 
உயரம்‌. செம்மஞ்சள்‌ நிறம்‌. 


9 


2709 015 





தோலில்‌ கறுப்புப்புள்ளிகள்‌ 
உண்டு. கழுத்தும்‌ முன்கால்‌ 
களும்‌ நீண்டவை. அசைபோடு 
வது. ஆப்பிரிக்காவில்‌ வாழ்‌ 
வது. (உயி) 


912220 (இசொர்டு) - அரைவைப்‌ 
பை: இரண்டாம்‌ இரைப்பை. 
உணவுவழியின்‌ தசைப்பகுதி. 
வளைய உடலிகள்‌, பறவை 
௧௭, ஒல கணுக்காலிகள்‌ ஆஇிய 
வற்றில்‌ காணப்படுவது. உட்‌ 
கொண்ட உணவை அரைக்கப்‌ 
பயன்படுவது. (உயி) 


91௮019 (இளே௫யர்‌) - பனியாறு: 
நகர்கின்ற நிறைபனியே பனி 
யாறு. நீரைப்போல்‌ பனியாறு 
விழைவாக நகர்வதில்லை. இது 
மூன்றுவகைப்படூம்‌. 1. கண்டப்‌ 
பனியாறு 2. பள்ளத்தாக்குப்‌ 
பனியாறு 3. மலையடிப்‌ 
பனணியாறு. (பு. அறி) 

கொர்‌ டுளாண்ப்‌:  கரப்பி: 
சுரக்கும்‌ உறுப்பு. தாவரங்கள்‌, 
விலங்குகள்‌ ஆஒியவற்றில்‌ 
காணப்படுவது. விலங்குகளில்‌ 
சுரபபிக்கு நாளம்‌ இருந்தால்‌ 
நாளமுள்ள சுரப்பி (உமிழ்‌ 
நீர்ச்சுரப்பி) என்றும்‌ நாளம்‌ 
இல்லையெனில்‌ நாளமில்லாச்‌ 
சுரப்பி (தைராயடு) என்றும்‌ 
பெயர்‌ பெறும்‌. (உ௰) 

91885 (இளொஸ்‌) - கண்ணாடி: 
படிகமல்லாத இண்மம்‌. மீக்‌ 


குளிர்ச்டியடைந்த நீர்மங்களே 
கண்ணாடிகள்‌. சோடா கண்‌ 


ணாடி சாக்கள்‌ செய்யவும்‌. 
போரோ இலிகேட்‌ கண்ணாடி 
கள்‌ சமையல்‌ பாண்டங்கள்‌ 
ஆய்கருவிகள்‌ ஆகியவை செய்‌ 
யவும்‌ பயன்படுதல்‌. (வே) 


01858 1௦௦1! (இளாஸ்‌ வூல்‌) - 
கண்ணாடிக்கம்பளம்‌:  பஞ்சுக்‌ 
கம்பளத்தைப்‌ போன்ற 
செயற்கைப்‌ பொருள்‌. ஆனால்‌ 
மிக நுண்ணிய கண்ணாடி 
இழையாலானது. அரிக்குந்‌ 
தன்மையுள்ள நீர்மங்களை 
உறிஞ்சவும்‌ வடிகட்டவும்‌ பயன்‌ 
படூதல்‌. (இய) 

0(ப0௭'9 8211 - ளொபர்‌ உப்பு 
(சால்ட்‌): 1௨,50 1014௦ படிகச்‌ 
சோடியச்‌ சல்பேட்டு. (வேடு) 


டே, 085 /0ப1ம4 ௦௦510- 
92 - ஜி.எல்‌.ரி. வளிநீர்ம 
நிறப்பகுப்பியல்‌: ஆவியாகக 
கூடிய பொருள்களின்‌ அரிய 
கலவையின்‌ பகுதிகளைப்‌ 
பகுத்துப்‌ பார்க்கும்‌ மிக 
நுண்ணிய முறை. (வேட) 

912௦௨ (இளிபா) - இசுக்கட்டி: 
தல்‌ உண்டாக்கும்‌ இசுத்‌ 
தொகுஇி. இல பூஞ்சைகளின்‌ 
கணியுறுப்புகளில்‌ காணப்படு 
வது. (உயி) 


910௦18 வடி (இளினாய்டு 
கேவிட்டி) * சுழல்குழி: தோள்‌ 
பட்டையிலுள்ள விண்ண 
வடிவக்குழிவு. இடல்‌ மேற்கை 


9௦ 





எலும்பின்‌ தலை சுழலும்‌. பா. 
(உயி) பா. 80912 ப(/ப௱ 

91௦/0 (இனொடுடியம்‌) - 
உதட்டிளரி: நன்னீர்ச்‌ இப்பி 
வகை மட்டியின்‌ (மசல்‌) இளம்‌ 
உதட்டூ உயிரி. 





குழலி முடிச்சு 
1. குருதி உட்புகுதல்‌ 
2. பெளமன்‌ பெட்டகம 


3. குழலி முடிச்சு 
4. குருதி வெளியேறுதல்‌ 
(3, 4 சேர்ந்தது மால்பிஜியன்‌ 
பெட்டகம.) 
9/௪ப/ப5க (குளோமரூலஸ்‌) 
குழலிமுடிச்சு: ஒறு நீரகப்‌ புறணி 
யில்‌ அமைந்துள்ள இறிய 
தந்து முடிச்சு. இதனைப்‌ 
பெளமன்‌ பெட்டகம்‌ சூழ்ந்‌ 
துள்ளது. இம்முடிச்சும்‌ பெட்டக 
மும்‌ சேர்ந்து மால்பிஜியன்‌ 
பெட்டகத்தை உண்டாக்கு 
கின்றன. இதற்குத்‌ தமனிக்‌ 
குருதி செல்கிறது. ஓ. 
4 விவா (உ௰) 
910558 (இளாசா) உதடூ: பூச்டி 
யின்‌ உதடூ (உயி) 


280 9ப 





911115 (ளொட்டிஸ்‌) - சூரல்‌ 
வளை: தொண்டைக்கு 
மேலுள்ள பிளவு. நுரைபீர 


லுக்குக்‌ காற்று செல்லும்‌ 
துளை. (உயி) 
91ப௦800ஈ - குளுககன்‌: புரதத்‌ 
தூண்டி. இன்சுலின்‌ ரப்‌ 


புக்குச்‌ செயலில்‌ எுரானது. 
கல்லீரலில்‌ இளை க்கோஜனைக்‌ 
குளுக்கோஸ்‌ என்னும்‌ சர்க்‌ 
கரையாக மாற்றுவது. (உ.பி) 


91ப௦8ஈ - குளுகன்‌: 
சர்க்கரை. குளுக்கோஸ்‌ துணை 
அலகுகளாலானது. எடு. 
ஸடார்சசு, செல்லுலோஸ்‌ 
(உயி). 


9100086 - குளூகோஸ்‌: வேறு 
பெயர்கள்‌: டெக்ஸ்ரோஸ்‌, 
முந்இிரிச்‌ சர்க்கரை, ஒற்றைச்‌ 
சர்க்கரைடு. இளைகோஜனில்‌ 
உள்ளது. (உயி) 


01ப௦௦5ப18 (குளூகசூரியா) - 
குளுகோல்‌ நிரிழிவு இறுநீரில்‌ 
குளுகோஸ்‌ சர்க்கரை கணப்‌ 
படூதல. (உய) 


பன்மச்‌ 


910௦௦1௦11௦ 2௦12 - கோ 
ரோனிகக்காடி ர ட்‌: 
யூரோனிகக்‌ காடி: குளூகோ 
லிருந்து பெறப்படுவது. 


கோந்து. பிடின்‌ ஆவியவற்றின்‌ 
பகுதிப்பொருள்‌ கள்‌. (உயி) 
91பர£உ (குளூம்‌) - செழிலுமி : 
புற்களின்‌ சிறுகடுரின்‌ அடியி 
லுள்ள உலர்‌ மலட்டுப்‌ பூவடிச்‌ 
செஇில்களில்‌ ஒன்று. (உயி) 


ப 


281 ௦2) 





91ப12௱/2 8018 (அரூட்டாமிக்‌ 
ஆய்‌) குளுடாம்க்க்‌ காடி: 
நிறமறற படிக அமினோகாடி. 
சோடிய உப்பு வடிவதஇல மணா 
ம£ட்டும பொருள்‌. (வேதி) 

ய - குளூடன்‌: இளியாடின்‌, 
குரூட்டினின.. ஆிய இரு 
கரிமப பொருள்களும்‌ சேர்ந்த 
கலவை, கோதுமை மியி 
லிருந்து. ஸடாச நீக்கப்பட்ட 
பிரை தங்டி இருக்கும பகுதி. 
(௨௮) 


914/௦1119 - இளிசரின்‌: முநறீரிய 
ஆலககபல்‌. நிறமதறது. இனிய 
சவ. நடுநிலையான மனா 
மற்ற நீரமம, நீரிலும்‌ ஆலககா 
விலும ககரைவது. மை உருளை 
வசிடம செய்வதில்‌ சோக்கப்‌ 
படுறது. அச்சகங்களில 
ஒடடுபபபெொருள கப 
படல. கரடைபபான. (வேதி) 


பயன்‌ 


91/௦௦ - இளைசரால்‌: மூன்று 
ஓச தொருதிகள கொண்ட 
ஆல்ககால்‌. கொழுப்பு உண்‌ 
டாக உதவுவறு. (வே) 


91/௦௨ - இளைசன்‌: 14/4, 0, 
௨0௦04. அமினோகாடிகள்‌, 
பல்பெபடைடுகள்‌, புரதங்கள்‌ 
ஆய வை. (வேடு) 


910/0௦081 - இளைகோளன்‌: 
விலங்கு ஸ்டாஈசசு. கல்வீரலில 
உளளது.  நீராறு பருககக்‌ 
இைகோஸ இடைக்கும. குளு 
கோஸ்‌. சாக்கரையே.. இளை 
கோஸ்‌ (உய) 


90/205105 - 


0௦06௦6 


இளைகோசைட௫ூ: 
சர்க்கரை இல்லாமூலக்கூறுடன்‌ 


ஸபரனேஸ்‌ சர்க்கரையைச்‌ 
சேர்த்துப்‌ பெறபபடும்‌ சேர்மம்‌. 
(வேத) 

- இளையாக்சோம்‌: 
இளையாக்சலேட்டூச்‌ கசழற்டி 
மில்‌ 5 நொதிககைக கொண்ட 
நுண்பொருள்‌. (உயி) 


000161 ௦81॥ காபலட்‌ செல்‌) - 


எண்ணி (வடி) அணு: 
மேறபரப்பு அல்லது சுழியில்‌ 
சளியைச்‌ சுரக்கும்‌ அணு. 
(உபி) 

001112 யகாய்டர்‌) - கழுத்துக்‌ 
கழலை: தைராய்டின்‌ சுரபபில்‌ 


அயோடின ஊட்டங்குறைஒன்ற 
போது ஏற்படுங்குறைநோய்‌. 
தொண்டைச்‌ சுரப்பி பருப்ப 
தால, கழுத்து முன்பகுஇயில்‌ 
கரளை உண்டாதல்‌. (உயி) 
9015 (கோல்டு - பொன்‌: &ப 
தங்கம்‌. ஒளிர்வான மஞ்சள்நிற 
உலோகம. மென்மையானது. 
மிக நுண்ணியத்தகடாகவும்‌ 
கம்பியாகவும்‌ ஆக்கலாம்‌. அரச 
நீர்மத்தில்‌ மடடுமே கரையும்‌. 
பல்கட்டவும்‌, உலோகக்‌ கலவை 
செய்யவும்‌ அணிகலன்கள்‌ 
செய்யவும்‌ பயன்‌ படல்‌. (வே) 


00191 6௦04 (கோல்கை பாடி) - 
கோல்கை அமைப்பு: விலங்‌ 
கணுக்களில்‌ மைய உறுப்பைச்‌ 
சுற்றியமைந்துள்ள பொருள்‌, 
1898 இல காமிலோ கோல்கை 


மே] 


282 8 





என்பவரால்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டது. செல்சுரப்புகளுககுக் 
காரணமானது. இதறரு வேறு 
பெயர்கள்‌ கோலகை கலவை 
(கோல்கை காம்ப்ளக்ஸ்‌), 
கோல்கை கருவி (கோல்கை 
அப்பரட்டஸ்‌. (உயி) 

00101 681) (கோல்கை செல) - 
கோல்கை கண்ணறை: நீண்ட 
அச்சியன்களைக்‌ ஆேகசான் ஸ்‌) 
- கொண்ட நரம்பணு. (உ௰) 

00120 (கெனாட்‌, - பாலின 
உறுப்பு: விந்தணுக்களும்‌ ௧௬ 
முட்டை அணுக்களும்‌ தோன்‌ 
றும்‌ உறுப்பு. (உயி) 

9௦/8 ப௱ (கொனிடி௰ம்‌) - 
பிறப்பணு: இது ஒரு பாச அணு. 
பூப்பாசிகளில்‌ (லைக்கன்ஸ்‌) 
காணப்படுவது.  பூஞ்சையும்‌ 
பா௫ுயும சேர்ந்தது பூப்பாடி 
யாகும்‌. (உயி) 


9௦ ௫௱௦1284 (கொணிமோ 
பிளாஸ்ட்‌) - பிறப்புப்படல்‌: 
செந்நிறக்‌ கடற்பாசியில்‌ ௧௬ 
வுற்ற சூலியத்திலிருந்து 


(கார்ப்போகோனியம்‌) உண்‌ 
டாகும்‌ சதலுள்ள இழை. (உ௰) 

9௦1௦6 (கோனியோமீட்டர்‌) 
- கோண அளவுமானி: படிக 
முகங்களுக்கிடையே உள்ள 
கோணங்களை அளக்குங் 
கருவி. (வேதி) 

01௦00௦0008 (கோனோகாக்கஸ்‌) 
- மேகக்கோளியம்‌: வெட்டை 
உண்டாக்கும்‌ குச்சியம்‌. 


பிறப்புப்‌ பரப்பில்‌ சளிப்பட 
லத்தை உண்டாக்கித்‌ தொற்றச்‌ 
செய்வது இக்கோளியததின்‌ 
இயலபு. (உ௰) 


ரி! - கொரில்லா: ஆப்‌ 
பிரிக்கப்‌ பெருங்குரங்கு. தவிர, 
இது வாழும குரங்குகளுள்‌ 
மிகப்பெரியதாகும்‌. நிலத்தில்‌ 
வாழ்வது. பெரிய உடம்பு. 
நீண்ட ஆற்றல்‌ வாய்ந்த கைகள்‌. 
வளைந்த குறுவிய கால்கள்‌. 
(உமி) 


0001 (கவுட்‌) - $£ல்வாதம்‌: இது 
ஒரு மூட்டுநோப்‌.  இடுல்‌ 
-குருகியிலுள்ள மிகுகாடி, மூட்டு 
களில சோடியம்‌ பையூரேட்‌ 
டாகப்‌ படிதல்‌. வீக்கம்‌ ஏற்படும்‌. 
(உயி) 


மே 2121௦2 (வாய்‌ 
பாலன்ஸ) - காந்த நிறுதராசு: 
காந்த ஏறபுத்திறனை 


உறுதிசெய்யும்‌ தராசு. (இய) 
9௨௦ (கவர்னர்‌) - 1. ஆளு 
நா: மாநிலத்தை ஆளுபவர்‌. 
3. ஆளி: எந்‌ இிரங்களின 
விரைவைச்‌ $ராக்கும்‌ கருவி. 
80/14 (ரொடியண்ட்‌ு) - 
வாட்டம்‌: 1) இடைமட்டத்இிற்ருச்‌ 
சார்பான சரிவளவு. 
2) தொலைத்தொடர்பாக அள 
வில்‌ ஏற்படும்‌ மாறறம்‌ வீதம்‌ - 
பளுமானி அளவீடுகள்‌. (இய) 
சோசரிசா 7௦1126 (இராபியன்‌ 
பாலிஓள்‌) - இரேபியன்‌ நுண்‌ 
யம்‌: தல்பைக்குழி. 


3 


283 912 





பாலூட்டிகளில்‌ காணப்படுவது 
பல அணுக்களும்‌ முட்டையுங்‌ 
கொண்டது. இதனைச்‌ ௬ரையம்‌ 
ஊனலாம்‌. (உயி) 


981110 (இிராப்டிங) - ஒட்டுதல்‌: 
உறுப்பு இன ப்பெருகக முறை 
களுள்‌ ஒன்று இரு தாவரத 
தணடுகள சேர்ந்து புதிய ஒட்டுச்‌ 
செடியை உணடாக்கல்‌ - மா, 
கொயயா. அருகொட்டு 
(கொய்யா), தண்டு ஒட்டு (மா) 
மொட்டு ஒட்டு (ரோஜா) கான 
இது மூவகைப்படும்‌. ஒட்டு 
தலினால்‌ விரைவாகப்‌ பலனை 
எதிர்பார்க்கலாம்‌. புதிய வகை 
கள்‌ கடைக்கும்‌. (உயி) 

மோச '$ 184 - இரகாம்‌ (லா) 

வளியின்‌ பரவு நேர்‌ 
விரைவு, அதன்‌ அடர்த்தியின்‌ 
வர்க்கமூலத்திற்குத்‌ தலைஃ£ழ்‌ 
வீதத்தில்‌ உள்ளது. பரவல்‌ 
முறையில்‌ ஓரிமத்‌ தனிமங்‌ 
களைப பிரிக்கப்‌ பயன்படுதல்‌. 
தாமஸ்‌ இரகாம்‌ (1805 - 69) 
என்பவரால்‌ இது 1829 இல்‌ 
வகுக்கப்பட்டது. (இய) 

ராகா ௨ இராம்‌ (த: 
அலருச்சொல்‌. மெட்ரிக்‌ அளவு 
முறையில்‌ பொருண்மையின்‌ 
அலகு. (10 ஒஇலோ ஒராம்‌). 
(இய) 

9க௱ ௦ஈ - ரொம்‌ அயனி: ஓர்‌ 
அயனியிலுள்ள அணு எடை 
களின்‌ தொகை. இராமில்‌ 
குறிப்பிடப்படுவது. (வேதி) 


ாக௱ ௱௦1௦௦ப3 விர்‌ மராம்‌ 
மாலிகுலர்‌ வெயிட்‌) - இராம்‌ 
மூலக்கூறு எடை: ஒரு தனிமம்‌ 
அல்லது சேர்மத்தின்‌ மூலக்கூறு 
ஒன்றின்‌ எடை, ஒரு நீர்வளி 
அணுவின்‌ எடையைவிட எத்‌ 
தனை மடங்கு கனமாக 
உள்ளதோ, அந்த எண்ணிக்கை 
அத்தனிமத்தின்‌ அல்லது சேர்‌ 
மத்தின்‌ மூலக்கூறு எடை 
யாகும. 
பொருளின்‌ மூலக்கூறு 
மூலக்கூறு ஒன்றின்‌ எடை 
சாடை -* 
நீர்வளி அணு) ஒன்றின்‌ எடை. 
(வேதி.) 
ொறொெடாக021146 (மிராம்‌ நெகட்‌ 
டிவ்‌) - இராம்‌ எஷிர்க்குச்சியம்‌: 
விராம்கறையோடு சேர்க்கும்‌ 
போது எஇர்க்கறையோடு 
சேர்ந்து நிறமறறதாகும்‌ 
குச்ியம்‌. (உயி) 
912௱௦0॥0ஈ6 டுராமபோன்‌) - 
பதிவிசைப்பெருக்க: இசைத்‌ 
தட்டுகளின்‌ ஒலியை மீண்டும்‌ 
பெருக்கிக்‌ காட்டுங்‌ கருவி. 
தற்பொழுது பழக்கத்தில்‌ இல்‌ 
லாதது. (இய) 
வர (ராம்‌ பாடுட்‌ 
டிவ்‌) - இராம்‌ நேர்க்குச்சியம்‌: 
செந்நிற எர்க்கறையாலும்‌, 
நிறம்‌ நீக்கியாலும்‌ பாதிக்கப்‌ 
படாமல்‌, ஊதா நிறக்‌ கறையை 
நிலைக்க வைத்திருக்கும்‌ 
குச்சியம்‌. 


சோக 


ககா - ரொம்சட்‌: ஊாப்புற 





வளர்ச்‌க்கென்றே அமைக்கப்‌ 
படும்‌ செயற்கை நிலா. மற்றும்‌ 
செய்தித்‌ தொடர்பும்‌ கடல்வள 


ஆராய்ச்சியும்‌ நடைபெற 
இந்நிலா உதவும்‌. இதனை 
இந்தியா உருவாக்கவுள்ளது. 


பா.ட3052(. (இய) 


2 வ்0ர1 ராம்‌ வெயிட்‌) - 


ராம்‌ எடை: அலகுச்சொல்‌. 
விசையலகு. ஒரு இராம்‌ 
பொருண்மையுள்ள பொரு 
எரின்‌ மீது செயறபடும்‌ நில 
ஈர்ப்புவிசை. 1 இராம்‌ எடை ௩ 
0 டைன்கள்‌. மஇப்பு மாறுவது. 
(இய) 


012112 - ரொனைட்டூ: நேர்த்தி 


மயிலா எரிமலைப்‌ படிகப்பாறை. 
இடுல்‌ படிகக்கல, காக்கைப்‌ 
பொன்‌, கனிமம்‌ (பெல்ஸ்பார்‌) 


ஆலயைவை அடங்கியுள்ளன. 
(வேது) 

08௩ப(0௦ 0165 (இிரானுலோ 
சைட்ஸ்‌) - வெளிரணுக்கள்‌, 


துணுக்கணுக்கள்‌: குருதிவெள்‌ 
ளஹுக்கள. இவற்றில்‌ துணுக்கு, 


அணுக்கணியம்‌ உளளது. 
உடலுககுப்‌ பாது 
காப்பளிப்பவை; எடஇர்ப்பாற்‌ 


நலை உண்டாக்குபவை. (உய) 


98ஊப௱ (ரானம்‌) - துணுக்கம்‌: 


பசுங்கணிகத்திலுள்‌ எள படலத 
தொகுப்பு. இது நுண்ணோக்கி 
யில்‌ மணியாகத்‌ தெரிவது. 
(உ௰) 


9301௦5 





9208 


918110ப16 


918 





(கிராபிக்ஸ்‌) ௮ 
படப்பொழிவு: படப்பொறிப்பு. 
கணிப்பொறிக்காட்டுத்‌ இரை 
யில்‌ தோன்றும்‌ படச்செய்தி. 
(இய) 

0௩8௭80௭௧ 
(லிராமிக்ஸ்‌ கேரக்டர்ஸ்‌) - 
படப்பொழிவுக்‌ குறிவடிவங்கள்‌: 
எழுத்து, எண்‌ போன்றே 
காட்டுத்‌ தரையில்‌ இடத்தை 
அடைத்துக்கொள்ளும்‌ றிய 
வடிவங்கள்‌. கணிப்‌ பொறி 
விளையாட்டுகளில்‌ பயன்படு 
பவை. (இய) 


020116 - இரொபைட்டூ: கரியின்‌ 


புறவேற்றுரு. அறுகோண வடிவ 
முள்ள படிகம்‌. மின்சாரத்தை 
யும்‌ வெப்பத்தையும்‌ எளிதில்‌ 
கடத்தும்‌. உயவிடுபொருள்‌. 
மின வாய்கள்‌ செய்ய. (வேடு) 


91359௦0068 ௫ுராஸ்காப்பர்‌) - 


புல்வெட்டுக்களி: தாவிச்‌ செல்‌ 
லும்‌ நேர்ச்டிறகுடைய பூசு. 
வெட்டுக்விளியோடு தொடர்‌ 
புடையது. அரை உருமாற்ற 
முடையது. வெட்டும்‌ வாய்ப்‌ 
பரிகள்‌, தடித்த முன்றெகுகள்‌ 
உண்டு. ஏறகுகள்‌ படலப்பின்‌ 
கால்களை மூடுபவை. (உயி) 


(இராட்டிகுபூல்‌) - 
நுண்‌ வலை: நுண்ணோக்கி 
அல்லது தொலைநோக்கியில்‌ 
உள்ள நுண்ணிய கம்பிகளா 
லான வலைப்பின்னல்‌. (இய) 


8 

91311௦: (மிடாவிமீடடா) - 
எடையறிமானி: நீரில்‌ அளவுகள்‌ 
சடுக்கவும நீரிலுளள எண்‌ 
ணஊெய்ப  படிவுகளை உறுதி 
செய்யவும்‌ பயன்படும்‌ நீர 
மானி. (வேத) 

92ஊ1ன்‌ா!6 ோவ15/5 (ராவி 
மெட்ரிக அனைலவிிஸ) ௮ 
எடையறி பகுப்பு: அளவறி 
பகுப்பின ஒரு பிரிவு. அடங்க 
இருககும்‌ பொருளை உறுதி 
செய்ய, அறை வேடு இயைபு 


தெரிந்த இரு பொருள க 
மாற்றிப்பின்‌ பிரித்துத்‌ தூய்மை 


யாக்கி சஎடையிடப்படுறெது. 
(வேது) 

972911211021/ 10102 (ராவி 
டேஷனல்‌ போஸ்‌) - ரர்ப்பு 


விசை: ஒரு பொருள்‌ பிற 
பொருள்களிவைமீது.. ஏறபதெ 
தும கவாசடியிலால, பொரு 
ளில்‌ உரைடாரும விசை. இது 
பொருள்களுமகுத்‌ தகுந்தவாறு 
மாறுபடும. கஇரவனுகரு மிக 
அதிகம. (இய) 

9121118102! ௦௦5181 டிராவி 
டேஷனல கானஸடண்ப்‌)  - 
ஈர்ப்பு மாறிலி (6): இபூட்டன்‌ 
ஈர்ப்பு விடு மாறிலி. 6,664 % 
10-11 875 9 3 என்பது அதன 
மதிப்பு. (இப) 

சட (இரொவிட்டி) - ர்ப்பு: 
கதிரவன்‌, விண்மீன்‌, கோள்‌ 
முதலிய விண்பொருள்களின்‌ 
இயற்கைக்‌ கவர்ச்டியை ஒரு 


916 





குறிப்பது. மற்‌ 
றொரு நிலையில முடுக்கத்தால்‌ 


நிலையில்‌ 


ஏற்படும்‌ எடைமிகு நிலை 
மையைச்‌ சுட்டுவது. இந்த எடை 
மிகு நிலைமை ஜி எனப்படும்‌. 
சுழி நிலைக்கு ஈர்ப்பு வருமா 
னால்‌ எடையின்மை ஏற்படும்‌. 
ஏவுகணை முடுக்கம்‌ பெறும்‌ 
போது, எடைமிகு நிலை 
மையை உணரலாம்‌. (இய) 


0131௫, சோர ௦7 (லிராவிட்டி, 


செடர்‌ ஆஃப) - ஈர்ப்புப்‌ 
புள்ளி: ஒரு பொருளில்‌ எடை 
முழுதும்‌ தாக்மும்‌ புள்ளி இது 
தாழ்ந்இிருந்தால்‌, பொருள்‌ 
உறுதிசசமநிலையில்‌ இருக 
கும. பொருள களுககுத தகுந்த 
வாறு இது வேறுபடும்‌. வட்டம்‌ - 
மையப்புள்ளி, உருளை 4 
மையஅசூன்‌ நடுப்புள் ளி. முக்‌ 
கோணம்‌ 2 ஒவ்வொரு 
மூலையிலிருந்து க1இர்பக்க 
நடுப்புளளிகளுககு வரையப்‌ 
படும்‌ கோடுகளா சந்ழிக்குமிடம்‌. 


கோளம்‌ - அதன்‌ மையம்‌ 
இணைகரம்‌, செவ்வகம்‌ - 
மூலைவிட்டங்கள்‌ சேருமிடம்‌. 
(இய) 


916859 (விரீஸ) - ம்ச்கு: அரைக்‌ 


கெட்டி நிலையிலுள்ள உயவிடு 


பொருள்‌. கூழ்மமாகிய 
பெட்ரோல்‌ எண்ணெய்கள்‌ 
கொண்டது. கரையக்கூடிய 
அயடிரோகார்பனகளும்‌ சவாக்‌ 
காரங்களும்‌ இஇுிலுண்டு. 


(வேதி) 


912 





9162௩ இரீன்‌) - பச்சை: ஒற்றை 
நிறக்கர்‌ வீச்சு. அலை - நீளம்‌ 
492 - 570 நேனோ மீட்டர்கள்‌. 
(இய) 

9168 ௦09௨ (இரீன்‌ அவுஸ்‌) - 
பசுமை இல்லம்‌: பருவம்‌ தவறிய 
தாவரங்களைப்‌ போதிய தட்ப 
வெப்பக்‌ கட்டுப்பாட்டுடனும்‌ 
பாதுகாப்புடனும்‌ வளர்க்கும்‌ 
கண்ணாடிக்‌ கூடத்திற்குப்‌ 
பசுமை இல்லம்‌ என்று பெயர்‌. 
(உயி) 

928ஈ 4111௦! (இரீன்‌ விட்ரியல்‌) 
௪. புசுந்துத்தம்‌: பெரஸ்‌ - 
சல்பேட்டுப்‌ படிகம்‌. (வேடு) 

வூ ஈகா (கரேமேட்டர்‌) - 
சாம்பல்நிறப்‌ பொருள்‌: நரம்‌ 
பணுக்களாலான நரம்புத்‌இசு. 
தணடுூ வட உள்ளகத்திலும்‌ 
மூளைப்புறணியிலும்‌ காணப 
படுவது. (உயி) 

9118 இரிட்‌) - தடூவாய்‌: மின்னாற்‌ 
றல்‌ வழங்கும்‌ அமைப்பு. (இய) 

ரே!658 192084 - கிரிஸ்‌ வினை 
யாக்க: சல்பானிலிகக்காடிக்‌ 
கரைசல்‌. ஆல்பா நாப்தைல்‌ 
அமைனும்‌ அசெட்டிகக்‌ காடியும்‌ 
நீரில்‌ சேர்ந்த கரைசல்‌, நைட்‌ 
ரசக்‌ காடியைக்‌ கண்டறியப்‌ 
பயன்படூதல்‌. (வேக) 

9௦பாம்‌ 81816 (ரவுண்ட்‌ 

ஸ்டேட்‌) - அடிநிலை: ஓர்‌ அணு, 

மூலக்கூறு அல்லது ஒரு 
தொகுதியின்‌ மிகக்குறைந்த 
ஆற்றல்‌ நிலை. (இய) 


010௦பா0 


91௦ 








1158068 (இரவுணைட்‌ 
டிஸ்பூஸ்‌) - அடிநிலைத்‌ இசுக்‌ 
கள: முனைவளர்‌ இசுக்களால்‌ 
உண்டாக்கப்படும்‌ தாவரத்‌ 
இசுக்கள்‌. எ-டு. புறணி, சோறு. 
(உயி) 


90௦பா்‌ 25 (ரவுண்ட்‌ 
வேவ்ஸ்‌) - அடியலைகள்‌: 
வானொலி அஇர்வெண் 


கொண்ட மின்காந்தக்‌ கா 
வீச்சு, நேரடியாகச்‌ செலுத்தும்‌ 
அலைவாங்கியிலிருநது இவை 
பெறும்‌ அலைவாங்யிக்குச்‌ 
செல்பவை. (இய) 


9௦02 குரூப்‌) - (1) குழு: பல 


உறுப்பினர்களைக்‌ கொண்ட 
தொகுதி. ஒத்த உளப்பாங்குடன்‌ 
செயற்படுவது. குழுச்செஸஹ 
பாட்டிற்குக்‌. குழு இயக்கம்‌ 
(குரூப்‌ டினமிக்ஸ) என்று 
பெயர்‌. பயில்வோர்‌ தொகுதி 
யாகச்‌ சோந்து ஆடுவது கூழு 
விளையாட்டு (குரூப்‌ பிலே) 
ஆகும்‌. சமூகக்குழு (சோஷியல்‌ 
குரூப்‌) 1. முதல்‌ நிலைக்‌ குழு 
(பிரைமரி குரூப்‌) 2. நடு 
நிலைக்குழு (இண்டர்மீடியேட்‌ 


குரூப்‌) 3. இடைநிலைக்குழு 
(செகண்டரி குரூப்‌) என 
மூன்று வகைப்படும்‌. 


(2) தொகுதி: பருப்பொருள்‌ 
சேர்க்கை: எ-டு, வினைப்‌ 
படுதொகுது. (க.உள) 


ளட (குரோத்‌) - வளர்ச்சி: 


இயற்பியல்‌ உடலியல்‌ செயல்‌ 
களால்‌ உயிரணு உடலின்‌ உலர்‌ 


ஓ! 


287 9ப| 





ஊடையிலும்‌ அளவிலும்‌ ஏற்‌ 
படும்‌ பெருக்கம்‌. மீள்மாறு 
நிலை இல்லாதது. (உயி) 
90 எார்டிா  குரோத்‌ 
இன்ூபிட்டர்‌) - ளர்ச்சித்‌ 
தடுப்பி: தாவர வளர்ச்ஏியை 
நிறுத்தும்‌ ஷேடுப்பொருள்‌ 
(உயி) 
ள்‌ ரா குரோத்‌ ரிங்‌) - 
வளர்ச்செிவளையம்‌. பா. காப] 
19. 
9௦ம்‌ (இரப்‌) - இளரி: விட்டிலின்‌ 
முடிரா உயிரி, காலறறது, உடல்‌ 
ச்தைப்பறறுளளது. கருக்க 
முளளாது, வளைந்தது. றிய 
தலையும இலை புலனுறுப்பு 
களும்‌ கொண்டது. (உயி) 
ஜெப /ப௱ (குஷ்பானா 
குலம்‌) - இணையம்‌: தடு 
போனற நார்ப்பகுது. இதன்‌ 
மூலம்‌ பாலூட்டிகளின்‌ விரை, 
விரைப்பைகளுடன்‌... இணை 
இறது. (உயி) 
பலா 681 (மார்டு செல்‌) - 
காப்பணு: இலைத்‌ துளையின்‌ 
பக்கததிலுள்ள அவரைவிதை 
வடிவமுள ள புறத்தோல்‌ அணு. 
ஒவவொரு இலைத்துளை 
பிலும இரு காப்பணுக்கள்‌ 
சட. இவவுறுக்கள இலைத்‌ 
கா மூடித்திறபபதைக்‌ கட்டுப்‌ 
புது றன. பா. 8100௨. 
9ப/3௨௱0௨. (கைடன்ஸ்‌) - வழி 
காட்டல்‌: தொல்லைக 
குழந்தையை நெறிப்படுத்தல்‌. 


பல ஆய்வுகள்‌ மூலம்‌ பயில்‌ 
வோரின்‌ ஆற்றல்‌, கவர்ச்இ 
ஆியவற்றை அறிந்து அவர்‌ 
எவ்வகைக்‌ கல்விக்குத்‌ தகுதி 
உடையவர்‌ - பொதுக்‌ கல்வியா 
தொழிற்கல்வியா - என்று 
அறிவுரை வழங்கல்‌. (க. உள) 





காப்பணு 
. புறத்தோல்‌ கண்ணறை 


உ காப்பணு 
. பசுங்கணிகம 


- இலைத்துளை 
5. உட்கரு 

0ப182௦6, 4௦621010௮1 
(கைடன்ஸ்‌, வொககேஷனல்‌) 
- தொழிற்கல்வி வழி காட்டல்‌: 1௦ 
ஆம்‌. நிலைக்கல்வி முடிந்த 
வுடன்‌ பட்டபடிப்பு படிக்காதவர்‌ 
கள்‌ என்ன கல்வியை மேற்‌ 
கொள்ள வேண்டூம்‌ என்று அறி 


௬ சே மெட்‌ 


வுரை வழங்கல்‌. இன்று 
இதறகுப பல வாய்ப்புகள்‌ 
உள்ளன. தொழிற்‌ பயிற்சிப்‌ 
படிப்பு (ஐடிஐ, தொழில்‌ 
நுட்பப்‌ படிப்பு (பாலிடெக்‌ 
னிக), மேல்‌ நிலைப்பள்ளி 


9ப/ 


288 


சை 





களில்‌ பல தொழிற்‌ படிப்புகள்‌. 
இவை தவிர, அரசு பயிற்டி 
யளிக்கும்‌ குறுகிய காலப்‌ 
பயிற்ுகளும்‌ உள்ளன. இவற்‌ 
றில்‌ எதைத்‌ தேர்ந்தெடுப்பது 
என்று அறிவுரை வழங்கல்‌. 
இதற்குக்‌ கல்வி நிலயங்களும்‌ 
வேலைப்‌ பரிமாந்று நிலைய 
மும்‌ வேண்டிய உதவியைச்‌ 
செய்கின்றன. தே௫யக்‌ கல்விக்‌ 
கொள்கையில்‌ பட்டப்படிப்பு 
இல்லாத தொழிற்படிப்புக்குச்‌ 
சிறப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 
(க.உள) 

0ப(/062 ௱/55/65 (கைடட்‌ 
மிசைல்ஸ்‌) - வழிப்படூத்து எறி 
படைகள்‌ இவை ஏவுகணை 
இயககும்‌ எறிபடைகள்‌. நிலத்தி 
லிருந்து செல்லும்‌ வானொலிக்‌ 
குறிபாடுகளினால்‌ இவற்றின்‌ 
பறத்தல்‌ கட்டுப்படுத்தப்படும்‌. 
பொதுவாக, இவை அழிவை 
உண்டுபண்ணுபவை. (இய) 
9ப1019 (கெய்டிங்‌) - வழிப்படுத்‌ 
தல்‌: இதனைப்‌ பொறுத்து 
வானவெளிக்‌ கலதடின்‌ செலவு 
இருத்தமாக அமையும்‌, 
கலத்தின செலவில வீறுள்ளா 
நிலை மட்டுமே வானொலிக்‌ 
குறிபாட்டினால கட்டுப்படுத்தப்‌ 
படும்‌. இரநிலையில கட்டுப்‌ 
பாடு இருத்தமாக அமையு 
மானால்‌, வீறற்ற நிலையில 
கலததைக்‌ கட்டுப்படுத்தத்‌ 
தேவை இல்லை; கட்டுப்படுதத 
வும இயலாது. ஆகவே, கலம்‌ 
இலக்கை அடையும்‌. 

௮.௮.20 


பற (கம்‌) - பிரின்‌: கோந்து. 
தாவரப்பொருள்‌. மாப்பொருள்‌ 
ஊட்டம்‌ உள்ளது. (உயி) 


யாற 55 கம்மோடுஸ்‌) - 

பிசின்‌ ஒழுக்கு: தாவர நோய்‌. 
அஇகமாகப்‌ பின்‌ ஒழுக 
மரப்பட்டையில்‌ சேர்வது. ௧௬ 
வேலில்‌ காணலாம்‌. (உ௰) 


9 6611400 (கன்‌ காட்டன்‌) - 
வெடிபஞ்சு: நைட்ரிகக்‌ காடியை 


யும்‌ கந்தகக்காடியையும்‌ 
பஞ்டில்‌ சேர்த்துச்‌ மெய்யப்‌ 
படுவது. (வேது) 


பொ ௱ஊக! (கன்‌ மெட்டல்‌) - 
வெடிருழல்‌ உலோகம்‌: செம்பும்‌ 
வெள்ளீயமும்‌ (9:1) தத்த 
நாகமும்‌ (49) சேர்ந்த கலவை. 
வெடி குழலகள்‌ செய்ய. (வேடு) 
9பஈ 0008 (கன்‌ பவுடர்‌) - 
வெடுதூள்‌: வீட்டுக்கரி, கந்தகம்‌, 
பொட்டாடியம்‌ நைட்டேட்டு 
சேர்ந்த வெடி கலவை. (வேடு) 


9018 (மட்டு) - உறைபால்‌: மரத 
இல்‌ உறை௰ன்ற பால்‌ (உபி) 


901128110௩ (உட்டேஷன்‌) -இவலை 
படிதல்‌: 1. வேரழுத்தம்‌ காரண 
மாக இலைகளில்‌ இவலைகள்‌ 
தோன்றல. 2. தாவர மேறபரப்பி 
விருந்து நீர்‌ இழப்பு ஏற்படுதல்‌. 
(உயி) 

ஷே. (ஜிம்னோஸ்‌ 
பெர்மே) - உறையில்‌ விதையில்‌ 
தாவரங்கள்‌: பூக்குந்தாவரங்கள்‌ . 
விதையள்்‌ள தாவரங்களின்‌ 


99 





ஒருதுணைப்‌ பிரிவு. எ-டு. 


பைன்மரங்கள்‌. (உயி) 
9108௦0௦109) (கைன காலஜி) - 
ர்‌ நோய்‌ இயல்‌: பெண்கள்‌ 
நோய்கள்‌ பற்றி ஆராயுந்துறை. 
(மரு) 
ரொகாள்ாற!... (கைனன்ட்‌ 
ரோமார்ப்‌) ௮ ஈருருபாலி: 
1. இரண்டாம்நிலை ஆண்‌ 
பெண்‌ பண்பைப்‌ பெற்றிருக்‌ 
கும்‌ விலங்கு, 2. ஈரில்லத்‌ 
தாவரம்‌: ஒரு பகுதி ஆண்‌ 
பண்புகளையும்‌ மற்றொரு 
பகுதி பெண்‌ பண்புகளையும்‌ 
கொண்டது. (உ௰) 
20 889114௮ (கைனிகொ 
மேஷியா) - பெண்மார்பகம்‌: 
பருவ முடர்ச்ியின்‌ போது 
இயல்பான இறுவர்கள்‌ இலரி 
டம்‌ மார்பகம்‌ வளர்ச்டியடைந்து 
காணப்படுதல்‌. (உயி) 
ர்க்‌ 0/2 (கைனோ 
பேக்‌ ஸ்டைல்‌) - இடிச்தல்‌ 
தண்டு: கல்பைச்‌ தல்களரின்‌ 
அடியிலிருந்து உண்டாகும்‌ 
கூல்தண்டு. (உயி) 
௦௦ிப௱ (கைனீஷியம்‌) - 
தல்கம்‌: சூல்வட்டம்‌. பூவின்‌ 
நான்காம்‌ வட்டம்‌. இது பெண்‌ 
பகுதி, சல்பை, கசூல்தண்டு, 
கல்முடி ஆகியவற்றைக்‌ 
கொண்டது. இதிலிருந்து உண்‌ 
டாகும்‌ கல்‌ முதிர்கன்ற 
பொழுது விதை உண்டாூறது. 
கல்பை முதிர்கன்ற பொழுது, 


அது காய்‌ அல்லது பழமாகறது. 
ஒ. 800600 (உய) 


ொ௦௦௦/ய௱, 186 ௦4 (கைனி 
ஷியம்‌, கைண்ட்ஸ்‌ ஆஃப்‌) - 
கலகவகைகள்‌: 1. ஒற்றைச்சூல்‌ 
இலைச்‌ தலகம்‌ (மானோ 
கார்ப்பஸ்‌ பிஸ்டில்‌) - அவரை. 
2. தனிச்சுல்‌ இலைச்தசூலகம்‌ 
(அப்போபிஸ்டல்‌) - கல்‌ இலை 
கள்‌ இணையாமலிருக்கும்‌ - 


அனோனா 3. கூலிலை 
இணைச்தலகம்‌ (சன்கார்பஸ்‌ 
பிஸ்டில்‌) சூலிலைகள்‌ 
இணைந்தவை - கத்தாழை 


பா௫புளோரா. இச்தலகம்‌ இரு 
கூலிலைச்‌ சூலகம்‌ (பைகார்ப்‌ 
பல்லரிபிஸ்டில்‌) 4. முச்‌ 
சூலிலைச்‌ சூலகம்‌ 'ட்ரைகார்‌ 
பல்லெரி பிஸ்டில்‌) 5. ஓஞ்‌ 
சூலிலைச்‌ தலகம்‌ (பெண்டா 
கார்ப்லல்லரி பிஸ்டில்‌) 6. பல 
சூலிலைச்‌ சூலகம்‌ (பாலிகார்ப்‌ 
பல்லெரிபிஸ்டில்‌) எனப்‌ பல 
வகைப்படும்‌. 

91௦010601௦05 (கைனோ 
டயிஷியஸ்‌) - பெண்‌ ஈரில்லப்‌ 
பூக்கள்‌: பெண்‌ பூக்களும்‌ 
இருபால்‌ பூக்களும்‌ தனித்தனித்‌ 
தாவரத்தில்‌ இருத்தல்‌. (உயி) 

9௦0௦601005 கைனோ 
மோனிஷியஸ்‌) -... பெண்‌ 
ஒரில்லப்பூக்கள்‌. ஒரே தாவரத்‌ 
தில்‌ இருபால்‌ பூக்களும்‌, பெண்‌ 
பூக்களும்‌ இருத்தல்‌. ஓ. 
பாோ0ற0ஈ௦௦௦(ப5 (உ௰) 


822 


290 வ்‌ 





றய - ஜிப்சம்‌: கால்ஓயம்‌ 
சல்பேட்‌ (250,) வெண்ணிறப்‌ 
பொருள்‌. இதிலிருந்து நீர்‌ 
நீக்கப்படும்பொழுது பிளாஸ்‌ 
டர்‌ ஆஃப்‌ பேரிஸ்‌: ஆலூின்றது. 
வனைபயபொருள்‌ தொழில்‌, 
வண்ணஞ்்‌ செய்தல்‌, தாள்‌ செய்‌ 
தல்‌ முதலிய தொழில்களில்‌ 
பயன்ப்டுதல்‌. எலும்பு முறிவுக்‌ 
கட்டு போடவும்‌ பயன்படூதல்‌. 
(வேதி) 

ொடாாஉ (கைனோயபோர்‌) - 
பூத்தாங்கி: சூலகத்திற்கும்‌ மகரந்‌ 
தத்திற்குமிடையே பூத்தளம்‌ 
நீண்டு கூல்பையினைத்‌ தாங்கு 
தல்‌. (உயி) - 

1௦௦௨55 (கைரோ 
காம்பஸ்‌) - சுழல்‌ கவராயம்‌: 
அமெரிக்க எல்மர்‌ பெரி 
இதனை 1911இல்‌ புனைந்‌ 
தார்‌. காந்தம்‌ இ௫இல்‌ பயன்‌ 
படாததால்‌, காந்தப்புயல்களால்‌ 
இது தாக்குறுவதில்லை. (இய) 

௦6 21௦ (கைரோ 
மேக்னடெட்டிக்‌ ரேஷியோ) - 
சுழல்காந்த வீதம்‌: ஓர்‌ அணுவின்‌ 
காந்தத்திருப்புத்‌ இறனுக்கும்‌ 
அதன்‌ கோண உந்தத்குற்கும்‌ 
உள்ள வீதம்‌. (இய) 

971050006௦ ரப? ஆல்‌ 
சுழல்நோக்கி: சுழல்பொருள்‌ 
களின்‌ இயக்கத்தை விளக்க, 
உயர்விரைவில்‌ சுழலும்‌ 
உருளையுள்ள கருவி. கல்வி 
விளையாட்டுக்‌ கருவி. கப்‌ 


பலை நிலைப்படுத்துங்கருவி. 
இய) 

பக, ரோ! (கைரஸ்‌, கைரி) - 
சுருளிகள்‌: 1. மூளையின்‌ கருள்‌ 
பகுதிகள்‌ 2. இருபள்ளங்களுக் 
விடையே உள்ள சுருள்தொடர்‌. 
(டேயி) 


1 


426 00௦885 - ஹேபர்‌ 
(புராசஸ்‌ி முறை: தொழில்‌ 
முறையில்‌ அம்மோனியா 


உண்டாக்கும்‌ முறை. 250 
காற்றுவெளி அழுத்தத்திலும்‌ 
400ச௪செ வெப்ப நிலையிலும்‌ 
வெடிவளியும்‌ நீர்வளியும்‌ 
(1:3) நேரடியாகச்‌ சேர்க்கப்‌ 
படுவிறது. உண்டாகும்‌ வளி 
நீர்மமாக்கப்படுகிறது. இதைக்‌ 
கந்தகக்‌ காடியுடன்‌ சேர்க்க, 
அம்மோனியம்‌ சல்பேட்டு உர 
மாகக்‌ விடைக்கும்‌. வினையூக்கி 
மாலிப்டினம்‌ கலந்த இரும்புத்‌ 
தூள்‌. (வேதி) 


ஈ2611. (ஹேபிட்‌) - வளரியல்பு: 


வளருஒஇன் ற தன்மையை 
ஓட்டிச்‌ தாவரங்கள்‌ செடிகள்‌ 
(கத்தரி) , கொடிகள்‌ (அவரை) 
குற்று மரங்கள்‌ (மூங்கில்‌) 
மரங்கள்‌ (மா) எனப்‌ பல 
வகைப்படும்‌. (உயி) 2) படிகங்‌ 
கள்‌ பெருகுந்தன்மை (வேஇ) 


2௦1181 (ஹெபிடட்‌) - வளரிடம்‌, 


வாழிடம்‌: ஓ உயிரி இயல்பாக 


27 






வாழுமிடம்‌.  ூழ்நிலைக்குத்‌ 
தகுந்தவாறு இதுவேறுபடும்‌. 
இது நீராகவும்‌ நிலமாகவும்‌ 
இருக்கலாம்‌. (உயி) 
௬௮௭௭௭௦௱௨ (ஹேட்ரோம்‌) - மர 
வியம்‌: மரத்‌இசு. கசுழாய்த்திசு 
வின்‌ ஒரு பகுஇ. மரத்திற்கு 
வலுவளிப்பது. உப்புக்‌ கரை 
சலைக்‌ கடத்துவது. பா. 90180. 
(உயி) 

௩௧3௭௦1 (ஹேட்ரன்‌) - கடிமவணு: 
ஓர்‌ அடிப்படைத்துகள்‌, வலு 
வான வினை கொண்டது. 
எ-டு. நடுவணு (மீசான்‌) (இய) 

வ்வா2518 (ஈமடெமிடிஸ்‌) 
ஸா குருஇிக்குமட்டல்‌: இரைப்‌ 
பையிலிருந்து குருதியை வாயி 
லெடுத்தல. (உயி) 

261 - மட்டின்‌: இரும்‌ 
பூடடமுனள மாநிறப்பொருள்‌ 
ஆகி ஈமோகுளோபினி 
லிருந்து இடைப்பது. (உயி) 

ஈகவ!19 - ஈமைடைட்டு: செந்‌ 
நிறமுளள இரும்பின ஆக்சைடு 
தாது. (வேதி) 


282060 ஈம்டடோல்‌) - 


குருஇிக்குழி: பூச்சிகெளின 
உறுப்புகளைச்‌ சுற்றியுள்ள 
குழிகள்‌. பா. 88௱000௮1. 
(உய) 


ஈ&2101000/ (ஈமடாலஜி) - 


குருிஇயல்‌: குருதி அமைப்பு, 


தோறறம, வேலை, நோய்‌ 
ஆகியவை பற்றி ஆராயுந்‌ 
துறை. (உ௰) 


2914 26 





3௱21017/5185 (ஈமடாலிடுஸ்‌) - 
முறிவு: குருதிச்‌ சிவப்‌ 
பணுக்கள்‌ இதைதல்‌. (உயி) 

3240515 ஈமடோடிஸ்‌) - 
குருதித்‌ தோற்றம்‌: குருதி உண்‌ 
டாதல்‌. ஒரைக்குருதியைத்‌ 
தமனிக்‌ குருதியாக மாற்றல்‌. 

3௱சர்பாக (ஈமடூரியா) - குருதி 
நீரிழிவு: ஒறுநீரில்‌ குருதி 
தென்படல்‌ (உயி) 

௨௦ (ஈம்‌) - செந்நிறமி: 
சிவப்பு நிறமி. ஈமோகுளோ 
பினில்‌ புரதத்தோடு சேர்ந்‌ 
திருப்பது. (உமி) 

28௦௦௦9 (ஈமோல்‌) - கருக்‌ 
குழி: உடறகுழியின்‌ ஒரு பகுஇ 
யில்‌ குருஇக்‌ கொழுப்பு நீர்‌ 
நிரமபி இருத்தல்‌. இது பூச்சி 
களின குருகியோட்ட மண்ட 
லம்‌. (உயி) 

௨6௱௦௦௦118௨ ஈமகோனியா) - 
குருதிமாசு: குருஇத்தூடி. குருதி 
பில்‌ உள்ள இறிய நிறமற்ற 
துணுக்குகள்‌. (உயி) 

௮2௱௦ ஷா - ஈமோசைனின்‌: 
பூச்‌ியின்‌ குருதிக்‌ கொழுப்பு 
நீரில்‌ காணப்படும்‌ நீல நிற 
மூச்சு நிறமி. உடல்‌ இசுவிற்கு 
உயிர்‌ வளியைக்‌ கொண்டு 
செல்வது. இதைக்‌ குருதி நீலம்‌ 
எனலாம்‌. (உய) 

22௦ 00/10018515 
சைட்டோப்ளாஸ்ட்ஸ்‌) - ௫௫ 
மூலக்‌ கண்ணறைகள்‌ (செல்கள்‌): 
சிவப்பு எலும்புச்‌ சோற்றின்‌ 


(ஈமோ 


292 


11 





2௮9 

முதன்மையான கண்ணறை 
கள்‌. இவற்றிலிருந்து குருதி 
யணுக்களின்‌ எல்லாவகை 
களும்‌ உண்டாதல்‌. ஒழுங்கற்ற. 
உட்கருவும்‌ தெளிவான 
கண்ணறைக்‌ கணியமும்‌ 


(சைட்டோபிளாசமும்‌) உண்டு. 
உட்கரு ஆழ்ந்த கறை ஏற்கக்‌ 
கூடியது. (உயி) 
ஈ22௱௦ஊர/்ரஈ - ஈமோளரிதின்‌: 
முதுகெலும்பிலிகளின்‌ மூச்சு 
நிறமி. இது புரதமாகும்‌. 
ஆனால்‌, இஇில்‌ ஈம்‌ இராது. 
(உ௰ி) 
ஈ2௨௱௦௮1/௦61- ஈமோகுளோபின்‌: 
செந்நிறமி, இவப்பணுக்களில்‌ 
உள்ளது. உயிர்வளியைக்‌ 
கொண்டு செல்வது. இதைச்‌ 
செங்கோளியன்‌ எனலாம்‌. 
(உயி) 


௦ம்‌ ஈமோலிம்ப்‌) - 
குருதிக்‌ கொழுநீர்‌: நிணநீர்‌ 
திறந்த குருதியோட்ட மண்டலத்‌ 
திலுள்ள குருதி. முதுகெலும்‌ 
பிலிகளுக்குரியது. திறந்த 
குருதியோட்ட மணடலம்‌ என்‌ 
பது குழாய்‌ இல்லாத மண்டலம்‌ 
ஆகும்‌. எ-டு. கரப்பான்‌. (உயி) 
கட 5 ஈமோலிடுஸ்‌) - 
குருநிச்சிதைவு: மேற்‌ பரப்புப்‌ 
படலம்‌ இதைவதால்‌ இவப்‌ 
பணுக்களிலுள்ள ஈமோ 
குளோபின்‌ நீங்குதல்‌. (உமி) 
2௦௱௦றர!!/& ஈமோபிலியா) - 
உறையாமை: குருதிக்‌ 


குழாய்‌ சிறிது பழுதுபட்டாலும்‌ 
குருதிமிகுதியாக வெளியேறும்‌. 


மரபு வழிச்சார்ந்தது. ஆண்‌ 


களிடம்‌ 
தொடர்பு நோய்‌ 
(உயி) 

28௱௦ஐ 0௫/55 (ஈமோபைட்ஸ்‌) - 
கருதி இருமல்‌: நுரையீரல்‌ 
களிலிருந்து குருதி உமிழப்‌ 
படல்‌ (உயி) 

ர்2்‌ொ௦ொ2092 (மேரேஜ்‌, - 
குருதிக்கசிவு: குருஇக்குழாயி 
விருந்து குருதிவெளியேறல்‌. 
(உயி) 

ங்கி மராய்டு - 


குருதிமூலம்‌: கழிவு வாய்க்க௬ஒ 
லுள்ள இரை விரிதல்‌. (உயி) 


ட26௱௦51210 (மோஸ்ட்‌) ன 
கூருதித்தடை: குருதிக்கசவை 
நிறுத்தும்‌ கருவி. (உயி) 

£21/51௦18 (ஹெயில்ஸ்டோண்‌) - 
கல்மழை: உறைந்த நீர்த்துளி 
கள்‌ பொழிவதற்குக்‌ கல்மழை 
என்று பெயர்‌. மழைக்கல்‌ 
பட்டாணி அளவுக்கு இருக்கும்‌. 
(பூ. அறி) 


2 (ஹேர்‌) - மயிர்‌: 1. பாலூட்‌ 
டிகளின்‌ மேல்தோல்‌ வளர்ச், 
(2) தாவர புறத்தோலின்‌ 
வளர்ச்சி. (உயி) 


ச1£ 1௦111016 (ஹேர்‌ பாலிகிள்‌) - 
மயிர்க்கால்‌: குழாய்போன்ற 


பை. அகத்தோலவில்‌ புறத்தோல்‌ 
அணுக்களின்‌ உள்‌ வளர்ச் 


காணப்படும்‌ பால்‌ 
எனலாம்‌. 


ரக 


293 


8/௦ 





யால்‌ உண்டாவது. மயிரின்‌ 
வேரை மூடியிருப்பது. (உயி) 
௮17 5811 (ஹேர்சால்ட்‌) - இழை 
யுப்பு: இயற்கை அலுமினியம்‌ 
சல்பேட்டு, &1,(50), 18(1,0. 


௮11 11௪ ௦1௦ (ஹாஃப்‌ லைஃப்‌ 
பீரியடு) - அரைவாழ்வுக்காலம்‌: 
ஒருமாஇிரியிலுள்ள கதிரியக்க 
ஓரிமத்தின்‌ செம்பாஇு இதைய 
ஆகுங்காலம்‌. (வேதி) 

ஈவிர்ப்பற - ஆக்ப்னியம்‌: 84. 
வெண்ணிற உலோகம்‌. காற்‌ 


றில்‌ எரிந்து அஃபினிய 
ஆக்சைடைக்‌ கொடுக்கும்‌. 
அறுவையிலும்‌  கம்பியிலாத்‌ 
திறப்பிகள்‌ செய்வஇிலும்‌ பயன்‌ 
படுவது. (வேதி) 


௧1109 - ஏலைடூ: உப்பிலுள்ள 
ஒரு கூட்டுப்பொருள்‌. இது 
புரோமைடு, குளோரைடு, 
புளோரைடு, அயோடைடு என 
நான்ரசூ வகைப்படும்‌. (வேட) 


2112 - ஏலைப்‌: பாறையுப்பு. 
இயற்கையில்‌ இடைக்கும்‌ சோடி 
யம்‌ குளோரைடு. (ஷே) 

1௪118 ௦௦91 - ஏலி வால்மீன்‌: 
76 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 
தோன்றுவது. 1986இல்‌ 
கடைசியாகத்‌ தோன்றியது. 
இதன்‌ சுற்றுவழியை ஏலி 
(1656 - 1742) 1705இல்‌ 
கணக்கிட்டார்‌. ஆகவே, இது 
அவர்‌ பெயர்‌ தாங்குவது. 
கோள்களுக்கு எ௫ுர்த்திசையில்‌ 


கதிரவனைச்‌ சுற்றி இயங்கு 
வது. (வானி) 


பல்‌ பப்ப (ஹேலு 
னேஷன்‌) - இல்பொருள்‌ 
தோற்றம்‌: வரம்பு மீறிய ஓல 
நிலைகளில்‌ நிகழும்‌ புலன்‌ 
தூண்டல்களிலிருந்து எழுந்‌ 
தோற்றம்‌ அல்லது காட்சி. இதை 
நுகர்வோர்‌ உண்மை என்று 
எண்ணி நடப்பர்‌. குடியர்கள்‌ 
இதற்குட்படுபவர்கள்‌. (க.உள) 
2/௦ - (கேலுஜினோ 
ஜன்‌) இல்பொருள்‌ ல்‌ மன 
மயக்கத்தை ரமாக டர்‌ 
மருந்து. (மரு) 

21100 (ஹேலக்ஸ்‌) - கால்‌ முதல்‌ 
விரல்‌: ஓல பறவைகளிலும்‌ 
பாலூட்டிகளிலும்‌ காணப்‌ 
படுவது. ஆனால்‌, முயலில்‌ 
இல்லை. (உயி) 

21௦ (ஹேலோ) - ஒளிவட்டம்‌: 
திங்கள்‌ அல்லது கதிரவனைச்‌ 


சுற்றியுள்ள ஒளிவளையம்‌, 
காற்று வெளிப்‌ பனிக்கட்டிப்‌ 
படிகங்கள்‌ ஒளிமறிப்பு 


ஏற்படுத்துவதால்‌ உண்டாவது. 
(இய) 

௮௦௦1௦௩ (ஹேலோபயாண்ட்‌) - 
உப்பிடவாழ்வி: உப்புநீரில்‌ வாழ்‌ 
இன்ற தாவரம்‌. அதாவது, 
சதுப்பு நிலத்தாவரம்‌. எடு. 
அவி€னியா பா. [வற்றா 
(உயி) 


2௦ 911201 (ஹேலோ எபக்ட்‌) - 
அல்‌ விளைவு: ஒரு குறிப்பிட்ட 


(21௦ 


294 


௬௨2 





ஆளுமைப்‌ பண்பில்‌ ஒருவரது 
நிலையறிதல்‌. அறிந்து பின்‌ 
அதனுடன்‌ தொடர்பற்ற பிற 


பண்புகளிலும்‌ அவர்‌ அதே 
நிலையில்‌ இருப்பார்‌ எனத்‌ 
தவறான முடிவுக்கு வருதல்‌. 
(௧.௨) 

21௦09219 (ஹெலஜன்ஸ்‌)- 
உப்பீனிகள்‌: ஐந்து தனிமங்‌் 
களைக்‌ குறிக்கும்‌: அஸ்டடைன்‌, 
புரோமின்‌, குளோரின்‌, 
புளோரின்‌, அயோடின்‌. இவற்‌ 
றிற்குத்‌ தொடர்புடையதும்‌ 
படிநிலை உடையதுமான 
பண்புகள்‌ உண்டு. இவற்றின்‌ 
தொகுதி உப்பீனிக்‌ சூடும்பம்‌ 
எனப்படும்‌. கூடுதல்‌, பஇிலிடல்‌ 
அல்லது மாற்றிடல்‌ அய 
செயல்களினால்‌ ஒரு கூட்டுப்‌ 
பொருளில்‌ உப்பீனி அணுக்‌ 
களைச்‌ சேர்ப்பதற்கு உப்பீனி 
யாக்கல்‌ (ஹேலஜனேஷன்‌) 
என்று பெயர்‌. (வேதி) 
2௦0162 (ஹைலோபைபட்‌) - 
சதுப்பு (உப்பு) நிலவாழ்வி: 
தாவரக்கூட்டத்தின்‌ ஒருவகை. 
உப்புச்‌ செறிவு அதிகமுள்ள 
மண்ணில்‌ வாழ்வது,. கடற்‌ 
கரைக்கு அருகில்‌ இருக்கும்‌. 


பறங்கிப்பேட்டைக்கு அருகி 
லுள்ள பிச்சாவரக்காடுகள்‌. 
அங்குச்‌ சுற்றுலா மையம்‌ 


உள்ளது. (உயி) 


௮11278 (ஹால்டர்ஸ்‌) - நிறுத்தி 
கள்‌: ஈக்களின்‌ தொடக்கப்பின்‌ 
சிறகுகள்‌. சிறியவை. கரளை 


வடிவமானவை. பறக்கும்‌ 
போது, இவை அதிர்ந்து, நிலை 
நிறுத்திகளாகப்‌ பயன்படுதல்‌. 
(உ௰) 


்‌2ற1௦யி0!௦ா% (ஹெப்ளோடி 
ப்ளாண்ட்‌) - இருமத்தாவரம்‌: 
உயிரணுக்களில்‌ நிறப்புரி 
ஒற்றைப்படை எண்ணிக்கை 
யுள்ள (1) இதல்‌ பயிர்‌ 


(ஸ்போராபைட்‌) (உயி) 


221௦14 (ஹெப்லாய்டு) - ஒருமம்‌: 
பாலணுக்களில்‌ உள்ளது 
போன்று ஒரு தொகுதி 
(ஒற்றைப்படை -- ॥) நிறப்புரி 
களைக்‌ கொண்டது. ஒரும 
நிலையினைக்‌ கொண்டது. 
ஒருமத்தாவரம்‌ (ஹெப்‌ 
லாண்ட்‌). (உய) 

1821081215 (ஹேப்லோஸ்டீல்‌) - 
ஒரும மையத்திக குறுக்கு 
வெட்டுத்‌ தோற்றத்தில்‌ 
மென்மையான வட்ட வெளிக்‌ 
கோடுகளைக்‌ கொண்ட முன்‌ 
மையத்திசு (புரோட்டோஸ்மீல்‌) . 
(உயி) 


2018௦௬ (ஹெப்டிரான்‌) - 
ஒட்டுறுப்பு: அடியத்தோடு 
(சப்ஸ்டேரட்டம்‌, தாவரத்தை 
இணைக்கும்‌ ஒட்டுப்பகுதி. 
(உயி) 

821047௦018 (ஹேப்டோட்ரா 
பிசம்‌) - தொடுூநாட்டம்‌: பா. 


௦௦06 (உயி). 


ஈவா 06% (ஹார்டு டிஸ்க்‌) - 
கடினத்தட்டூ: காந்தப்படலப்‌ 


காச 


12:11 





போர்வை போர்த்தப்பட்டுள்ள 
விறைப்பான பிளாஸ்டிக்‌ தட்டு. 
கணிப்பொறித்‌ தகவல்கள்‌ 
சேகரித்து வைக்கபபட்டிருப்‌ 
பது. ஒ. ௦00 06%. (இய) 

80 01888 (ஹார்டு இளொஸ்‌) - 
வன்‌ கண்ணாடி: பொட்டாசியம்‌ 
லிகா அஇக அளவு கொண்ட 
கண்ணாடி. கண்ணாடிக்‌ கலன்‌ 
கள்‌ செய்யப்‌ பயன்படுவது. 
(வேதி) 

210 80181௦ £ர்டூ 
ரேடியேஷன்‌) வன்‌ கதிர்வீச்சு: 
மீயாற்றல்‌ ஒளியன் களைக்‌ 
(போடான்‌) கொண்ட இஜர்‌ 
வீச்சு. ஒளித்துகள்கள்‌ ஒளியன்‌ 
களாகும்‌. உலோகங்கள்‌ உள்‌ 
ளிட்ட எல்லாப்‌ பொருள்களை 
யும்‌ ஊடுருவ வல்லது. (இய) 

்ஊ்ொொர ஸஹார்டனிங்‌) - 
வன்மையாக்கல்‌, கெட்டியாக்கல்‌: 
(ய) நீர்மத்தாவர எண்‌ 
ணெயைத்‌ இண்மக்‌ கொழுப 
பாக மாறறும்முறை. எடு. 
வனஸ்டநஇுி (௮ உலோக 
வியலில்‌ எஃகைப்‌ பதப்படுத்‌ 
தும முறை. (வேதி) 

ரசா. (ஹார்டுவேர்‌) - 
வன்னிபம்‌: கருவியம்‌, மின்‌ 
ன ஒது அல்லது எந்திரக்‌ கருவித்‌ 
தொகுதி. இதனைக்‌ கொண்டது 
கணிப்பொறி. ஓ. 50114/276. 

ஈக 821௪ (ஹார்டு வாட்டர்‌) - 
வன்னீர்‌: சவர்க்காரத்தைச்‌ 
சேர்க்க நுரை கொடுக்காத நீர்‌, 
கால்டியம்‌, மக்னீடியம்‌ ஆகிய 


1121 ளை --1/1-1- 


வற்றின்‌ குளோரைடு, சல்‌ 
பேட்டு உப்புகள்‌ நீரில்‌ கரைவ 


தால்‌ உண்டாகும்‌ கடினத்‌ 
தன்மை நிலைத்த கடினத்‌ 
தன்மை. இந்நீருடன்‌ சோடியம்‌ 
கார்பனேட்டைச்‌ சேர்க்க 


மென்னீர்‌ விடைக்கும்‌. பெர்‌ 
முடிட்டு முறையிலும்‌ இதை 
மென்னீராக்கலாம்‌. அதாவது, 
சோடியம்‌ அலுமினியம்‌ ஒலி 
கேடடு என்னும்‌ பெொர்முடிட்டில்‌ 
கடின நீரைச்‌ செலுத்த மென்‌ 
ஷீர்‌ கடைக்கும்‌. (வேடு) 


8௦116 (ஸஹார்மோனிக்‌) - 


$ீரிசை ஒலிகள்‌: ஒலி வரிசை 
கள்‌. இவை ஒவ்வொன்றின்‌ 
அதிர்வெண்ணும்‌ அடிப்படை 
அதிர்வெண்ணின்‌ முழு எண்‌ 
மடங்காகும்‌. முதல்‌ வரிசை 4. 
இரண்டாம்‌ வரிசை 21 என்னும்‌ 
அளவில்‌ இருக்கும்‌. (இய) 


(121126 - கார்டிரி: அலகுச்‌ சொல்‌. 


ஆற்றலின்‌ 
(வேது) 


அணு அலகு, 


2ப91211பாா (ஹாஸ்டல்லம்‌) - 


குழல்வாய்‌: உறிஞ்சுகுழல்‌. எ-டு. 
வண்ணத்துப்பூச்சி. பா. 
21௦0605015 (உயி) 


2051011பஈ (ஹாஸ்டோரியம்‌) - 


உறிஞ்சி: ஓட்டுண்ணியின்‌ தனி 
உறுப்பு. ஓம்புதிசுவில்‌ ஊடு 
ருவி, அதிலிருந்து ஊட்டத்தை 
யும்‌ நீரையும்‌ பெறுவது. (உம) 


(ஹேவா்‌ 


ஏசியன்‌ கேனால்ஸ்‌) - ஏவர்‌ 


௦30 296 





சியன்‌ குழாய்கள்‌: இவை ஒன்‌ 
நோடு மற்றொன்று இணைந்‌ 
தவை. நீள்வாட்டில்‌ அடர்‌ 
எலும்பு வழியாகச்‌ செல்பவை. 
இவற்றிற்குக்‌ குருதிக்‌ குழாய்‌ 
களும்‌, நரம்புகளும்‌ செல்லும்‌. 
(உயி) 

11280806 (ஜேட்டேக்‌) - தலை 


வலி: தலையில்‌ ஏற்படும்‌ 
நோவு. பல நோய்களின்‌ அறி 
குறி. இது ஒத்தைத்‌ தலைவலி, 
நெருக்கடித்‌ தலைவலி எனப்‌ 
பலவகைப்படும்‌. (உயி) 

௦2 (ஹெல்த்‌) - நல்வாழ்வு: 
நலவாழ்வு. உள்ளம்‌, உடல 
ஆலிய இரண்டும்‌ €ராக இயங்கி 
நலம்‌ நிலவும்‌ நிலை. இல்‌ 
சமூக நலமும்‌ அடங்கும்‌. நோய்‌ 
நொடி இல்லாத நிலைமை 
மட்டுமன்று. (உயி) 

22  ஐர்மஒ105 (ஹெல்த்‌ 
பிடுக்ஸ்‌) - நல்வாழ்வு இயற்‌ 
பியல்‌: அணு இயற்பியல்‌ தொடர்‌ 
பாக ஏற்படூம்‌ தங்குகளிலிருந்து 
தொழிலாளர்களைப்‌ பாதுகாக்‌ 
கும்‌ மருத்துவ இயற்பியவ்‌ 
பிரிவு. (மரு) 

ஈவர்‌ ஸஹார்ட்‌) - இதயம்‌, 
நெஞ்சம்‌: உட்குழிவான தசை 
உறுப்பு. குருதியை உடல்‌ 
முழுதும்‌ செலுத்துவது. மார்‌ 
பில்‌ நுரையீரல்களுக்கு நடுவே 
அமைந்துள்ளது. நான்கு 
அறைகளாலானது. திறப்பி 
களைக்‌ கொண்டது. (உ௰) 





224 








இதயம்‌ 
 மேற்பெருளுசிரை 
. பெருந்தமனி 
. நுரையீரல்‌ தமனி 
. நுரையீரல்‌ இரைகள்‌ 
இடது மேலறை 
- இடது மறை 
. வலது &ழறை 
. &ழ்ப்பெருஞ்‌ சிரை 
வலது மேலறை. 


லவ டர வய 


ஈ2௨11௦௦9 ஹார்ட்‌ உட்‌) - 


வயிரக்கட்டை: நடுமரத்இுன்‌ 
கடினமான மையப்பகுதி. மரக்‌ 
குழாய்களாலானது. இக்குழாய்‌ 
கள்‌ நீரைக்‌ கடத்துவடுல்லை. 
இவற்றில்‌ பிஒயங்களும்‌ 
டேனின்களும்‌ படிவதால்‌ 
கட்டைக்குக்‌ கறுப்பு நிறம்‌ 
உண்டாகும்‌. பா. 000, 


221 (ஹீட்‌) - வெப்பம்‌: பொரு 


ளின்‌ ஆற்றல்‌. வெப்பநிலை 
வேறுபட்டால்‌ மாறுவது. இயக்க 
நிலையில்‌ உள்ளது. அலகு 
கலோரி அல்லது ஜூல்‌. காடு. 
1,000 கலோரி வெப்பம்‌. இயல்‌ 
பான நிலையில்‌ நம்‌ உடல்‌ 


284 





வேலை செய்ய 3,000 கலோரி 
வெப்பம்‌ தேவை. (இய) 

பட்‌ ௦20201, ளா! 
சேறகு ஸ்ஹீட்‌ கெப்பாடிட்டி, 
தர்மல்‌. கெப்பா௫ுட்டி) - வெப்‌ 
பேற்புத்தறன்‌: ஒரு பொருள்‌ 
முழுவதையும்‌ 1” செஃக்கு 
உயர்த்துவதற்கு வேண்டிய 
வெப்பத்தின்‌ அளவு. 7 உ௱$ 
கலோரிகள்‌ (1 - வெப்ப ஏற்புத்‌ 
தஇறன்‌ ஈ॥ - பொருண்மை. $ - 
வெப்ப எண்‌). (இய) 

ங்க லார்கோ ஸ்ஹீட்‌எக்ஸ்‌ 
சேள்சர்‌) - வெப்பமாற்றி: பாய்‌ 
மங்கள்‌ ஒன்றோடு மற்றொன்று 
கலவாமல்‌, அவை ஒவ்வொன் 
றிற்கும்‌ வெப்பம்‌ செலுத்துங்‌ 
கருவி. (இய) 

ப இ (ஹீட்‌ பிளக்ஸ்‌) - 
வெப்ப ஓட்டம்‌, பாயம்‌: ஓரலகு 
நேரத்தில்‌ ஓரலகு பரப்பில்‌ 
இடமாற்றம்‌ பெறும்‌ வெப்பம்‌. 
(இய) 

981 01 ௨080101101 (ஹீட்‌ஆஃஃப்‌ 
அட்சார்ப்ஷன்‌) வ கம்‌ 
கவரல்‌ வெப்பம்‌: நிலையான 
அழுத்தத்தில்‌, ஒரு மோல்‌ 
அளவுள்ள பொருள்‌ மற்றொன்‌ 
றின்‌ மீது வெளிக்கவரப்படும்‌ 
பொழுது, உள்ளீட்டு வெப்பத்‌ 
தால்‌ உண்டாகும்‌ உயர்வு. 
வெளிக்கவரல்‌ வெப்பத்தைப்‌ 
பரப்பூன்று வெப்பம்‌ என்றுங்‌ 


கூறலாம்‌. (இய) 
ஈஓ2101 80௱(22110ஈ (ஹீட்‌ ஆஃப்‌ 
அட்டாமைசேஷன்‌) - அணு 


297 


௨௮௦1 


வாதல்‌ வெப்பம்‌: ஒருமோல்‌ 
அளவுள்ள பொருளை அணுக்‌ 
களாகச்‌ தைக்க தேவையான 
வெப்பம்‌. (இய) 
௨21016060810ஈ (ஹீட்‌ ஆஃப்‌ 
கம்பஸ்டன்‌) - கனற்சி வெப்பம்‌: 
மிகு உயிர்வளியில்‌ ஒருமோல்‌ 
அளவுள்ள பொருளை எரிக்க 
உண்டாகும்‌ வெப்பளவு. (இய) 
௬221 ௦14 0051328110 ஸ்ஹீட்‌ 
ஆஃப்‌ கிரஸ்டலைசேஷன்‌) _ 
படிகமாதல்‌ வெப்பம்‌: தன்‌ 
உறைநிலையில்‌ நீர்மத்தொகுதி 
படிகமாகும்‌ பொழுது உண்‌ 
டாகும்‌ வெப்ப அளவு. (இய) 
௦94 ௦1 விபர்‌(௦ர (ஹீட்‌ ப்‌ 
டைலூஷன்‌) - நீரத்தல்‌ 


பம்‌: நிலையான வெப்ப பஸ்ஸை 


யில்‌ குறிப்பிட்ட அளவு 
கரைப்பானைச்‌ சேர்க்க உண்‌ 
டாகும்‌ உள்ளீட்டு வெப்ப 
உயர்வு. (இய) 


224 ௦1 01588890018110 (ஹீட்‌ 
் டிசசோசியேஷன்‌) ௮ 
ரிகை வெப்பம்‌: நிலையான 
அழுத்தத்தில்‌ இணைதிறன்‌ 
பிணைப்பு விடுபடும்‌ போது 
அல்லது. மூலக்கூறுகள்‌ தெறிக்‌ 
கும்போது ஏற்படும்‌ உள்ளீட்டு 
வெப்ப உயர்வு, (இய 


1891 ௦1 102110 ஸ்ஹீட்‌ ஆஃப்‌ 
பார்மேஷன்‌)) தோன்றுதல்‌ 
வெப்பம்‌: கபால வெப்ப 
நிலையில்‌, ஒரு மோல்‌ அள 
வுள்ள பொருள்‌, தன்‌ தனிமங்‌ 


௮௮1 


௨81 





களிலிருந்து உருவாகத்‌ தேவை 
யான வெப்பம்‌. (இய) 

௦214 ௦1 1051௦ ஸ்ஹீட்‌ ஆஃப்‌ 
பியூஷன்‌) - உருகுதல்‌ வெப்பம்‌: 
உருகுநிலையில்‌, ஓரலகு 
பொருள்‌ திணிவுள்ள தனி 
மத்தை நீர்மமாக்கத்‌ தேவை 
யான கலோரிகளின்‌ 
எண்ணிக்கை. (இய) 


0924, 121௦4 ஹீட்‌, லெட்டண்ட்‌) 
-... உள்ளுறை வெப்பம்‌: 
(1) வெப்ப நிலை மாறாமல்‌, 
ஒரு கிராம்‌ தண்மப்‌ பொருள்‌ 
நீர்மமாக எடுத்துக்‌ கொள்ளும்‌ 
வெப்பம்‌ உருகலின்‌ உள்ளுறை 
வெப்பம்‌ (லேட்டண்ட்‌ ஹிட்‌ 
ஆஃப்‌ பியூஷன்‌) ஆகும்‌. 
(2) வெப்ப நிலை மாறாமல்‌, 
ஒரு இராம்‌ நீர்மம்‌ தன்‌ 
இயல்பான கொது நிலையில்‌ 
ஆவியாக எடுத்துக்‌ கொள்ளும்‌ 
வெப்பம்‌ ஆவியாதலின்‌ 
உள்ளுறை வெப்பம்‌ 
(லேட்டண்ட்‌ ஹீட்‌ ஆஃப்‌ 
எவாபரேஷன்‌) ஆகும்‌. எ-டு. 
நீரின்‌ உள்ளுறை வெப்பம்‌ ஒரு 
கிராமுக்கு 80 கலோரி. நீராவி 
உள்ளுறை வெப்பம்‌ ஒரு 
கிராமுக்கு 537 கலோரி. 
பின்னதில்‌ வெப்பம்‌ அதிக 
மிருப்பதால்‌, அதனால்‌ ஏற்படும்‌ 
புண்‌ கடுமையாக உள்ளது. 
இய) 

௦௦4 0ா௦028568 ப்‌ 
புராசசஸ்‌) - வெப்பநிகழ்வுகள்‌: 
இது இருவகைப்படும்‌. 


(1) வெப்பமாறு நிகழ்வு 
(ஐசோதர்மல்‌ புராசஸ்‌): இடல்‌ 
வெப்பநிலை ஒரே அளவாக 
இருக்கும்‌. காரணம்‌ கலத்தின்‌ 
பக்கங்கள்‌ கடத்திகளாக இருப்ப 
தால்‌, சுற்றுப்‌ புறத்துற்கும்‌ 
வெப்பம்‌ செல்கிறது. எ-டு. 
பனிக்கட்டி உருகுதல்‌. வெப்ப 
மாறா நிகழ்வு (அடியாபேட்டிக்‌ 
புராசஸ்‌): இல்‌ கலத்தின்‌ 
பக்கங்கள்‌ அரிஇல்‌ கடத்திகளாக 
உள்ளதால்‌, வெப்பம்‌ சுற்றுப்‌ 
புறங்களுக்குச்‌ செல்லாமல்‌ 
கலத்திலுள்ளேயே இருக்கும்‌. 
எ-டு. உலர்ந்த பனிக்கட்டி. 
உறைகலவை தவிர, வளிகளை 
நீர்மமாக்கியும்‌ குறைந்த 
வெப்பநிலையைப்‌ பெறலாம்‌. 
காட்டாக, ஜூல்‌ - கெல்வின்‌ 
முறையில்‌ ஈலியம்‌, நீர்வளி 
முதலிய வளிகளை நீர்மமாக்க 
லாம்‌. குளிர்ப்பதனமும்‌ வெப்ப 
நிலையைக்‌ குறைக்கும்‌ நெறி 
முறையிலேயே அமைந்‌ 
துள்ளது. (இய) 


(1281 ௦74 160 வ1588110 


(ஹீட்‌ஆஃப்‌ நியூட்ரலை 
சேஷன்‌) - நடுநிலையாக்கல்‌ 
வெப்பம்‌: ஒரு காடி அல்லது 
படிமூலி நடுநிலையாக்கப்படும்‌ 
பொழுது உண்டாகும்‌ வெப்பம்‌. 


(வேதி) 


௬௨21 01 1620110 - வினையாதல்‌ 


வெப்பம்‌: வேது வினையில்‌ 
உறிஞ்சப்படும்‌ அல்லது வெளி 
விடப்படும்‌ வெப்பம்‌. (வேதி) 


88 


531 





௨௦ ௦1 80/0௦ ஹீட்‌ ஆஃப்‌ 
சொலுஷன்‌ ) -... கீரைதல 
வெப்பம்‌: நிலையான அழுத்தத்‌ 
இல்‌, குறிப்பிட்ட கரைப்பானில்‌ 
அல்லது அதிக அளவு பரும 
னுள்ள நீரில்‌ ஒரு மோல்‌ 
அளவுள்ள பொருள்‌ கரையும்‌ 
பொழுது உண்டாகும்‌ மாறு 
வெப்ப அளவு அல்லது ஆற்றல்‌ 
மாற்றம்‌, (வேதி) 

821, 8ற20111௦ (ஹீட்‌, 
ஸ்பெடுபிக்‌) - வெப்ப எண்‌: 
ஒரு இராம்‌ பொருளை 
1செ.க்கு உயர்த்துவதற்குத்‌ 
தேவையான வெவப்பத்துற்கும்‌ 
ஒரு வராம்‌ நீரை 1 செக்கு 
உயர்த்துவதற்குத்‌ தேவையான 
வெப்பத்திற்குமுள்ள வீதமே 
வெப்பெண்‌. இவ்வெண் ௮அஇக 
மிருப்பதால்‌, நீர்‌ மெதுவாக 
வெபபத்தைப்‌ பெற்று மெது 
வாக அதனை வெளிவிடூகறது. 
இதனால்‌ ஒற்றடம கொடுக்க 
அது பயனபடுகிறது. நிலவுல 
இன்‌ வெப்பநிலையைக்‌ 
கோடையில்‌ குறைக்கவும்‌ 
குளிர்காலத்தில்‌ அஇகமாக்கவும்‌ 
அது. பயன்படுகிறது. பா. 
$09016 (2191 921 (இய) 


ஈ82, ௪1௦08 01 ௦02808110௩ 


(ஹீட்‌, மெத்தேட்ஸ்‌ ஆஃப்‌ 
புராப்கேஷன்‌)  - வெப்பம்‌ 
பரவும முறைகள்‌: வெப்பம்‌ 


பின்வரும்‌ மூன்று முறைகளில்‌ 
பரவுகின்றது. (1) கடத்தல்‌ 
(கண்டகஷன்‌): ஒரு பொரு 


ளின்‌ ஒரு 
அதன்‌ மற்றொரு பகுதிக்கு 
இம்மிகள்‌ வழியாக வெப்பம்‌ 
செல்லுதல்‌. இடில்‌ இம்மிகள்‌ 
இடம்‌ பெயர்வதில்லை. இஃது 
உலோகங்களில்‌ நடைபெறு 
வது. தாவீது காப்புவிளக்கு, 
வெப்பக்‌ குடுவை ஆூயவை 
இதன்‌ அடிப்படையில்‌ அமைந்‌ 
தவை. (2) கழற்‌ (கன்வெக்‌ 
ஷன்‌) : இடல்‌ ஒரு பொருளின்‌ 
ஒரு பகுதியிலிருந்து அதன்‌ 
மறறொரு பகுஇிக்கு இம்மிகள்‌ 
சுழற்டியால்‌ வெப்பம்‌ செல்‌ 
கிறது. மரத்தூள்‌ கலந்த நீரை 
வெப்பப்படுத்த, மேலுள்ள 
தாள்‌ &மும்‌ வீழுள்ள தாள்‌ 
மேலும்‌ செல்லும்‌. அடர்த்தி 
ரூறைந்த இம்மிகள்‌ மேல்வர, 
அடாத்துி அஇகமுள்ள இம்மிகள்‌ 
£ழ்ச்செல்லும்‌. இதை மரத்துள்‌ 
குழறி நன்கு விளக்குகிறது. 
இது நீர்மங்களிலும்‌ வளிகளில்‌ 
மட்டும்‌ நடைபெறுவது. வெற்‌ 
நிடத்தில்‌ நடைபெறாது. 
இதனடிப்படையில்‌ காற்றோட்ட 
மும்‌ நீரோட்டமும்‌ ஏற்படுதல்‌ 
(3) ஷீர்‌ வீசல்‌ (ரேடியேஷன்‌) : 
இஇல்‌ ஓரிடத்திலிருந்து மற்றோ 
ரிடத்திற்கு இடைப்பொருள்‌ 
கடடையாமல்‌ வெப்பம்‌ செல்லு 
கிறது. எ௩டு. குளிர்காயும்‌ 
பொழுது உடலில்‌ வெப்பம்‌ 
உறைத்தல்‌, கதிரவனிடமிருந்து 
நிலவுலகு வெப்பம்‌ பெறுதல்‌. 
இது வெற்றிடத்திலும்‌ நடை 
பெறுவது. இம்மூன்று முறை 


பகுதியிலிருந்து 


1: 


800 





களுக்கும்‌ இறந்த எடுத்துக்‌ 
காட்டு வெப்பக்‌ சூடுவை. (இய) 

2௦4௦18ப6௱வி! ஸ்ஹீட்‌ ஆஃப்‌ 
சப்ளிமேஷன்‌) - பதங்கமாதல்‌ 
வெப்பம்‌: ஒருமோல்‌ எடை 
யுள்ள இண்மத்தைப்‌ பதங்க 
மாக்கத்‌ தேவையான வெப்ப 
அளவு. டம்‌, அயோடின்‌ 
முதலியவை பதங்கமாகும்‌ 
பொருள்கள்‌. ஆவியாகிக்‌ 
குளிரும்‌ போது, இவை 
மீண்டும்‌ உண்டாகும்‌. இச்‌ 
செயல்‌ பதங்கமாதல்‌ எனப்‌ 
படும்‌. (இய) 

1: [2] 78020 பா152110 
(ஹீட்‌ஆ,ஃப்‌ வேப்பரைசேஷன்‌) 
-. ஆவியாதல்‌ வெப்பம்‌: 
நிலையான வெப்பநிலையில்‌ 
ஓரலகு பொருள்‌ தஇணிவுள்ள 
நீர்மத்தை ஆவியாக்கத்‌ தேவை 
யான வெப்ப அளவு. (இய 

வு 11/21, பப ௦0102 
(ஹெவிவாட்டர்‌) - கனநீர்‌, 
டியூட்டிரியம்‌ ஆக்சைடு: 0,௦ இது 
ஒருவகை நீர. இல்‌ நீர்வளி 
டியூட்டிரியத்தினால்‌ பஇவீடு 
செய்யப்படுகிறது. 
நீர்‌ * டியூப்டிரியம்‌ எ 
டியூட்டிரியம்‌ ஆக்சைடு * 
நீர்வளி. 

௦40, ௮000, 
அணு உலைகளில்‌ €ராக்லியாக 
வும்‌ வளர்சிதை மாற்ற ஆய்வு 
களில்‌ துலக்கியாகவும்‌ பயன்‌ 
படுதல்‌. (வேதி) 


11௦௯1௩1116 பார்னா5?உ (ஈலியோ 
செண்ட்ரிக்‌ யூனிவர்ஸ்‌) - 
கதிரவன்‌ மைய விண்ணகம்‌: 


பகலவனை மையமாகக்‌ 
கொண்ட உலகம்‌ என்னும்‌ அறி 
வியல்‌ கருத்து. ஒ. 090௨16 
பார்லா56. (வானி) 


வா (ஈவியோட்ரா 
பிசம்‌) - ஈலியநாட்டம்‌: பா. 
ஊன்ற. (உயி) 

வபா - ஈலியம்‌, எல்லியம்‌ (14): 
ஓரணுவளி, தீப்பிடிக்காதது, 
இலேசானது. இயற்கைவளி 
அல்லது நீர்மக்காற்றிலிருந்து 
பெறப்படுவது. குமிழிகள்‌, 
காற்றுக்கப்பல்கள்‌ முதலிய 
வற்றில்‌ பயன்படுதல்‌. (வே) 

பபப ப்பட்‌ (ஹெமிபிள 
சண்டா) - அரைகுறை நஞ்சுக்‌ 
கொடி: புறக்குடம்‌, கருவுறை, 
தொப்பூழ்ப்பை ஆடிய மூன்றும்‌ 
சேர்ந்தது. மதலைப்பை 
விலங்குகளின்‌ கருவுயிர்க்கு 
ஊட்டமளிக்கும்‌ உறுப்பு. (உய) 

ங்கா 26௦12 (ஹெமிமெட்ட 
போலா) - அரைகுறை உரு மாறி 
கள: உருமாற்றம்‌ நிறைவு 
பெறாத பூச்சிகள்‌. அணங்குப்‌ 
பூச்சி. (உய) 

ரு உ என - என்றியின்‌ (லா) 

: நிலையான வெப்பநிலை 

யில்‌ ஒரு நீர்மத்தில்‌ வளிக்கரை 
திறன்‌, அவ்வளியழுத்தத்திற்கு 
நேர்‌ வீதத்திலிருக்கும்‌. பிரிட்‌ 
டிஷ்‌ வேதியியலாரும்‌ மருத்துவ 





ரான ஜோசப்‌ என்றி (1797 - 
1876) 1901இல்‌ கண்டறிந்‌ 
த்து. (இய) 

ஷின (ஹெபாடக்‌ 
டோமி) - கல்லீரல்‌ நீக்கம்‌: 
கல்லீரலையோ அதன்‌ பகுதி 
யையோ அறுத்து நீக்குதல்‌. 
(மரு) 

௩512011107 (ஹெப்டாகுளோர்‌) 
- எழுகுளோர்‌: 0,,4,0), வெண்‌ 
ணிறப்படிகம்‌. நீரில்‌ கரையாது. 
ஆல்ககாலிலும்‌ மண்ணெண்‌ 
ணையிலும்‌ குறைவாகக்‌ ௬ரை 
வது. காற்று, ஒனி, ஈரம்‌ 
ஆகியவை மாற்றம்‌ ஏற்படுத்தா. 
பூச்சிக்கொல்லி. (வேதி) 

"991 அவிரா! (ல 
'வேலண்ட்‌) - எழுடு 
இணை௫றன்‌ 7. (வேத) 

102116 ௦12! 919 
(கெபாட்டிக்‌ போர்டல்‌ சிஸ்டம்‌) 
- கல்லீரல்‌ வாயில்‌ மண்டலம்‌: 
இல்‌ கல்லீரல்‌ வாயில்‌ இரை 
உள்ளது. இது ஊட்டப்பொருள்‌ 
களைக்‌ (குளுக்கோஸ்‌, 
அமினோ காடி) குடலிலிருந்து 
கல்லீரலுக்கு எடுத்துச்‌ செல்‌ 
வது. கல்லீரலில்‌ இப்பொருள்‌ 
கன்‌ சேமிக்கப்படும்‌; மாற்றப்‌ 
படும்‌. அல்லது கல்லீரல்‌ இரை 
வழியாகப்‌ பொதுக்குருது 
ஓட்டத்தை அடையும்‌. (உயி) 

96 (ஹெர்ப்‌) - செரி: மரவூட்டத்‌ 
தண்டு இல்லாத செடி. கத்தரி, 
மிளகாய்‌. (உ௰) 


ப்டா 


, 
்‌ 


உபா (ஹெர்பாரியம்‌) - 


பமிர்ப்பதனம்‌,  பமிர்ப்பதனத்‌ 
திரட்டு: முறையாக அமைத்து 
உலர்த்தி உரியமுறையில்‌ பாது 
காக்கப்படும்‌ தவாரத்திரட்டு. 
(உயி) 

ம (ஜெெரர்பிசைடு) - 
பயிர்க்கொல்லி: தாவர 
வளர்ச்சியைத்‌ தடைப்படுத்தும்‌ 
அல்லது அழிக்கும்‌ வேடப்‌ 
பொருள்‌. (உ௰) 

்எ$்ொொ௦௨. (ஹெர்பிவோர்‌) - 
தாவர உண்ணி: புற்கள்‌ அல்லது 
தாவரங்கள்‌ மட்டுமே தின்னும்‌ 


விலங்கு - யானை, முயல்‌ 
(உய) 

௭௨010௫ (ஹெரிடிட்டி) ௮ 
மரபுவழி, கால்வழி: பெற்றோ 
ரிடமிருந்து பெறும்‌ மரபுக்‌ 


கொடையின்‌ ட (உ௰) 

ஈ்ாாகறாா௦016 (ஹெர்மாபுரோ 
டைட்டு) - இருபால்‌ : ஒரே உயிரி 
மில்‌ ஆண்பெண்‌ இனப்‌ 
பெருக்க உறுப்புகள்‌ இருத்தல்‌ - 
மண்புழு. (உயி) 

நஹகா!ஈ - கெபாரின்‌: புரோதி 
ராம்மினை நடுநிலையாக்கிக்‌ 
குருதிக்கட்டைத்‌ தடுக்கும்‌ 
வேடுிப்பொருள்‌. (உயி) 

4௭1 - ஹெர்ட்ஸ்‌: அலகுச்சொல்‌, 
எஸ்‌ ஐ அதிர்வெண்‌ அலகு 0 4 
சுற்று / வினாடி. (இய) 


௦518 ப௱ (ஹெஸ்பரிடியம்‌) 
- நாரத்தை வகைக்கனி: பா. 
ரு, [பம்‌ 


1)௦59'9 134- ஹெல்‌ (லா) வித: 
தொடக்க இறுஇிநிலைகள்‌ 
மாறாமலிருப்பின்‌ , ஒருபடி 
அல்லது பலபடிகளில்‌ வினை 
நடைபெற்றாலும்‌ எவ்வேதி 
வினைக்கும்‌ உள்ளீட்டு வெப்‌ 
பம்‌ (என்தால்பி, நிலை 
யானது. உயிரிய வேஇியியலார்‌ 
ஹென்றி ஹெஸ்‌ (1802 - 
1850) 1840இல்‌ முன்மொழிந்‌ 
த்து. (வேதி) 

2128006516 (ஹெட்டிராக்கி 
எஸ்‌ - ற்றக வளர்ச்சி: 
உயிர்களிடத்துக்‌ காணப்படும்‌ 
சமச்சீரற்ற வளர்ச்‌. (உயி) 


21௪௭௦௦2810 ப8 (ஹெட்டிரோ 
கார்ப்பஸ்‌) - வேற்றகக்‌ கனிதரும்‌ 
தாவரம்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட 
கனிதரும்‌ தாவரம்‌. (உயி) 

2167௦00௦௫௦ ப5 (ஹெட்டிரோ 
சூரோமஸ்‌) - வேற்றக நிறங்கள்‌: 
பல்வேறு நிறங்கள்‌. (உயி) 

12127௦8014 (ஹெட்டிரோ 
டாண்ட்‌) - வேற்றகப்‌ பல்லுடைய 
வேறுவகையான பற்களைக்‌ 
கொண்ட எ-டு. வெட்டுப்பல்‌, 
கோரைப்பல்‌, கடவாய்முன் பல்‌, 
௯டவாய்‌ பின்பல்‌. (உயி) 


ப்பா ப்பட அ... (ஹெட்டி 
ரோகேமட்டிக்‌ செக்ஸ்‌) - வேற்‌ 
நகப்‌ பால்‌: வேறுபட்ட நிறப்புரி 
களைக்‌ கொண்ட பால்‌ (% 3 
(உயி) 


24௪௦99௦ப8 (௦ 
ஜெனஸ்‌) -- 


ட்டிரோ 
வேற்றகநிலை: பல 


302 9! 





படித்தான நிலை. வேறுபட்ட 
வீதங்களில்‌ வேறுபட்ட பண்பு 
களைக்‌ கொண்ட நிலை. 
(வேதி) 

8௦௭00600௦6 ௨௦101 (ஹெட்டி 
ரோஜெனஸ்‌ ஆக்ஷன்‌) வேற்றக 
வினை: வேறுபட்ட நிலைகளி 
லுள்ள பொருள்களுக்‌கடையே 
நடைபெறும்‌ வினை. எ-டு. 
நீர்மத்திற்கும்‌ வளிக்குமிடையே 
நடைபெறும்‌ வினை. (வேதி) 

21௦1௦1007௦ 58 (ஹெட்டிரோ 
கெரியோடுஸ்‌) - வேற்றகக்‌ 
நிலை: ஒரு தனி உயிரணுவில்‌ 
வேறுபட்ட மரபு முத்திரைகள்‌ 
கொண்ட கருக்கள்‌ அமைந்‌ 
திருத்தல்‌ (உயி) 

218௭0101 (ஹெட்டிரோ 
காணட்‌) - வேற்றக அணு: இயங்‌ 
கணு அல்லது இதல்‌, சம 
நீளமில்லாத இரு ௧சை இழை 
களைக்‌ கொண்டது. (உயி) 

242௦0/46 11651௦ (ஹெட்டி 
ரோவிடிக்‌ பிஷன்‌) - வேற்றகப்‌ 
பிளவு: வேடுப்பிணைப்பு நீங்கு 
வதால்‌, ஒன்றுக்கொன்று எூர்‌ 
மின்னேற்றமுடைய அயனிகள்‌ 
உண்டாதல்‌. (வேத) 

8௦௦௦10௦816 (ஹெட்டிரோ 
மார்பசிஸ்‌) - வேற்றக உருவாக்‌ 
கம்‌: இழந்த பகுதியினின்று 





மீட்பாக்கப்‌ பகுதி வேறுபட்டிருத்‌ 
தல்‌. (உயி) 
1167௦1௭௦௱௦ப5 ,(ஹெட்டிரோ 


னாமஸ்‌) - வேற்றகத்துண்டம்‌: 


௭ 


ன்‌ 





ஒரு விலங்கின்‌ துண்டங்கள்‌ 
மாறுபட்டிருக்கும்‌ பவுல்‌ 
அல்லது ஓர்‌ விலங்கின்‌ உடலில்‌ 
வேறுபட்ட பகுதிகளில்‌ வேறு 
பட்ட துண்டங்கள்‌ இருத்தல்‌. 
(உயி) 

912071 (ஹெட்டிரோபிலி) 
- வேற்றக இலையமைவு: ஒரே 
தாவரத்தில்‌ றன்றிற்கு மேற்பட்ட 
பொது: இலைவடிவம்‌ இருத்தல்‌. 
இது மூன்று வகைப்படும்‌: 
1. வளர்நிலை இலையமைவு 
(டெவலப்மெண்டல்‌ ஜெட்டி 
ரோபிலி): இளைய இலைகள்‌ 
முதிய இலைகளைவிட வேறு 
படல்‌ - ஐவி. 23, சூழ்நிலை 
இலையமைவு (என்விரன்‌ 
மெண்டல்‌ ஹெட்டிரோபிலி) 
வேறுபட்ட இலைவகைகள்‌ 
இருத்தல்‌ - சேஜிடோரியா 
3. வளரியல்பு இலையமைவு 
(ஹேபிச்சுவல்‌ ஹெட்டி 
ரோபிலி) - பலா. (உய) 


௨௭ னா௦ 99%பவ/((4 (ஹெட்டிரோ 
செக்கவாலிட்டி) - வேற்றகப்‌ 
பால்‌ கவர்ச்சி: ஆண்‌ பெண்‌ 
ஒவிற்கிடையே, உள்ள கவர்ச்௪. 
(உய) 

217௦515 (ஹெட்டிரோடுஸ்‌) - 
வேற்றகக்‌ கலப்பு: அயற்கரு 
வுறுதல்‌. மரபுவழி வேறுபட்ட 


பாலணுக்கள்‌ சேர்வதால்‌, 
இல்‌ கலப்பின வீறு இருக்கும்‌. 
(உயி) 

ர்‌ ௭௭௦8000௦05 


(ஹெட்டிரோ 
ஸ்போரஸ்‌) - வேற்றகச்சிதல்‌ 


0 1:11:1251: 1411) 


௩௦2௦1 2௱1௦ 


௦ ர்ட 


நிலை: கலவி இல்லாமல்‌ உண்‌ 


டாகிய வேறுவகைச்‌ இதல்‌ 
களைக்கொண்டிருத்தல்‌. (உ௰) 


ஜெட்டிரெஸ்‌ 
டைலி) - வேற்றகச்சல்தண்டூ: 
இஃது ஓர்‌ ஈருருவத்தோற்றம்‌. 
இடுல்‌ ஒரே ௫றப்பினத்‌இன்‌ 
சல்தண்டுகள்‌ வேறுபட்ட நீளங்‌் 
கொண்டிருக்கும்‌. ஒரு நிலை 
யில்‌ நீண்ட  தல்தண்டும்‌ 
குறுகிய மகரந்தத்தாள்களும்‌ 
மறறொரு நிலையில்‌ குறுகிய 
சூல்தண்டும்‌ நீண்ட 
மகரந்தத்தாள்களும்‌ இருக்கும்‌. 
(உயி) 

(ஹெட்டிரோ 
தெர்மிக்‌) - வேற்றக வெப்ப 
லை விலங்குகள்‌: நிலைத்த 
உடல்‌ வெப்பநிலை இல்லா 
விலங்குகள்‌. தங்கள்‌ செயல்‌ 
ஆக்கக்‌ காலத்தில்‌ அக வெப்ப 
நிலை ஒழுங்குபாடுகளைக்‌ 
காட்டுதல்‌. பா. 0019 000060 
வாகை. (௨௮) 


(ஹெட்டிரோட்‌ 
ராபி) - வேற்றக முனைப்பு 
உயிரிகள்‌: தம்‌ உணவைத்தாமே 
ஈட்ட இயலாத உயிர்கள்‌. கார 
ணம்‌ பச்சையம்‌ இல்லாமை - 
ஒட்டுண்ணிகள்‌, காளான்‌. 
(உயி) 


6121030016 (ஹெட்டிரோசை 


கோட்‌) - வேற்றகக்‌ கருவணு: 
இரு கருமூலவணுக்களால்‌ 
உண்டாகும்‌ உயிர்‌. ஒரு குறிப்‌ 
பிட்ட பண்பிற்கு மாற்றிணை 


304 


(ப) 4 





௦ 

மரபணுக்களைக்‌ கொண் 
டிருக்கும்‌. (உயி) 
௭௭௦270005௨ (ஹெட்டிரோ 
சைகஸ்‌) - வேற்றக இணைப்பி: 
ஒவ்விய இருமரபணுக்கள்‌ 


அல்லது பண்புகள்‌ வேறுபட்‌ 
டிருக்கும்‌ உயிரி. (உ௰) 
1600801 (ஹெக்சாகட்‌) - அறுமி: 
அறுகஇருள்ள  கடற்பஞ்சு 
முள்ளி. (உ௰) 
8803 (ஹெக்சாட்‌) - அறுதிறமி: 
இணைஞகிறன்‌ ஆறுள்ள அணு, 


தனிமம்‌ அல்லது படிமூலி. 
(வேதி) 

ஏ ட்சாடேக்‌ 
டிலஸ்‌)-- ன ன்கர்‌ அலு 
ட ரட்ட 
(உயி) 


பதால்‌ - ஹெக்சாடிகேன்‌: 
பேர்‌, நிறமற்ற நீர்மம்‌. கரைப்‌ 
பானாகவும்‌ &€ட்டோன எண்‌ 
களை உறுடுசெய்யவும பயன்‌ 
படல்‌. (வேடு) 
18%800181 8/1 (ஹெக்சா 
கோனல்‌ எஸ்டம்‌) - அறு 
கோணத்‌ தொகுதி: ஒரு படிகத்‌ 
தொகுதி. 120” இல்‌ வெட்டும்‌ 
மூன்று சம அச்சுகளை ஒரு 
தளத்திலும்‌, சமமிலா நான்காம்‌ 
அச்சு ஏனைய மூன்று அச்சு 
களுக்குச்‌ செங்குத்தாகவும்‌ 
இருக்கும்‌. (வேடு) 
ராச - ஜஹெக்சேன்‌: பே, 
மீத்தேன்‌ வரிசையில்‌ 6ஆவது 
௮.௮.21 


பெட்ரோ 
வியத்திலுள்ளது. கரைப்பான்‌. 
(வேதி) 


அவய்டிரோகார்பன்‌. 


ஈ9002701௦ 80/9 - சானி 
யிகக்காடி: 014, (01), 0 
நிறமற்ற எண்ணெய்‌ போன்ற 
நீர்மம்‌. கசப்பான மணம்‌. 
செயற்கை மணமூட்டப்பயன்‌ 
படல்‌. (வேட) 

லய !௦10 (ஹெக்சாபிளாய்டு) - 
அறுமம்‌: பொதுவான நிறப்புரி 
எண்ணிக்கையோல்‌, அறு 
மடங்கு நிறப்புரிகளை க்‌ 
கொண்ட உயிரணு. (உ௰) 


280008 (ஹெக்சாபோடா) - 


அறுகாலிகள்‌: கணுக்காலிப்‌ 
பிரிவின்‌ வகுப்பு. எல்லாப்‌ 
பூச்ிகளுக்கும்‌ மூவிணை &்‌ 


கால்கள்‌ உண்டு. (உயி) 


285016 (ஹெக்சாசோமிக) - 
இரும அறுமம்‌: இரட்டைப்படை 
எண ணிககையுள்ள உயிரஓறு. 
இதில்‌ ஒரு நிறப்புரி ஆறு 


தடவைகள குறிக்கப்பெறும்‌. 
(உயி) 
9)21/2124 (ஹெக்சா 


வேலண்ட்‌) - அறுஇணைடிறன்‌: 
ஆறு இணைதிறன்‌ கொண்ட 
(வேதி) 

68)01/0௨89 - ஹெக்சாகனேல்‌: 
குளுகோஸ்‌ முதலிய அறுமச்‌ 
சர்க்கரைகளைப பாஸ்பேட்டு 


உப்பாக்கும்‌ நொதி. (வேடு) 


19% 





௨௩௦5௧௭5 - ஹெக்சான்கள்‌: நீராற்‌ 
பகுப்பினால்‌ அறுமச்சர்க்கரை 
களைக்‌ கொடுக்கும்‌ பன்மச்‌ 
சர்க்கரை. (வேதி) 


09௦௦89 - ஹெக்சோன்‌: ஒற்றைச்‌ 
சர்க்கரை. இதன்‌ ஒரு மூலக்கூறு 
ஆறு கார்பன்களைக்‌ கொண் 
டது - குளுக்கோஸ்‌, பிரக்‌ 
டோஸ்‌. (வேதி) 

லபுா28௦0வ] - ஹெக்சைல்‌ 
ரெசார்சினால்‌ ப, பே, 
(04),: மஞ்சள்‌ நிறப்படிகம்‌. 
புரைநீக்கி. மற்றும்‌ மருந்து 
களாகப்‌ பயன்படல்‌. (வேடு) 
்ப்ட்வாஈக10ா (ஹெபர்னேஷன்‌) 
- குளிர்கால உறக்கம்‌: குளிர்‌ 
காலத்தில்‌ உயிரிகள்‌ இயக்க 
மற்று இருத்தல்‌. எ-டு. நுரை 
யீரல்‌ மீன்‌, வெளவால்‌, 
வெள்ளை க்கரடி. இதனை 
சூளிர்‌ முடக்கம்‌ என்றுங்‌ கூற 
லாம்‌. (உயி) 

ஈ1௦௦௦ப911 (ஹிகஃப்‌) - விக்கல்‌: 
இது குறுகிய உள்மூச்சுத்‌ 
திணறல்‌. குறுக்குத்தசை சட்‌ 
டென்று சுருங்குவதால்‌, இது 
ஏற்படுகிறது. குரல்வளையும்‌ 
உடன்மூடுவதால்‌ உள்மூச்சு 
தடைப்பட்டு விக்கல்‌ ஒலி 
உண்டாகிறது. இயல்பாக ஏற்‌ 
படும்‌ விக்கலுக்கும்‌ நோய்‌ 
விக்கலுக்கும்‌ வேறுபாடுண்டு. 
(டே௰) 


ஈசா. (ஹைரார்க்க)  - 
படிநிலைமரபு: தாவர உலஒலும்‌ 





905 11 





விலங்குலகிலும்‌ காணப்படும்‌ 
வரிசைத்தொகுதி. வேறுபட்ட 
படிநிலைகளைக்‌ குறிக்கும்‌ 
வகைப்பாடு. (உய) 
ப பப்‌ ப்ப 
குயின்‌) - உயர்‌ அதிர்வெண்‌: 
3000 இலோ கெர்ட்சுக்கும்‌ 
30,000 இலோ கெொர்ட்சுக்கும்‌ 
இடைப்பட்ட வானொலி அதிர்‌ 
வெண்கள்‌. (இய) 
ஓரு 802603 91561 (ஹை ஸ்பீட்‌ 
ஸ்டீல்‌) - உயர்விரைவு எஃகு: 
உயர்விரைவு கடைசல்‌ எந்திரங்‌ 
களில்‌ கருவிகளை வெட்டப்‌ 
பயன்படும்‌ எஃகு. (வேதி) 


ர்ர்தர்‌ 7௨௦௩ (ஹைடென்ஷன்‌) 
- உயரழுத்தம்‌: உயர்மின்‌ னழுத்த 
வேறுபாடு. பலநூறு ஓல்ட்டு 
களுக்குமேல்‌. (இய) 

ஈப்ய்றா (ஹெலம்‌) - தழும்பு: 
(1) விதையுறையிலுள்ளது. 
காம்புடன்‌ விதை தான்‌ முன்பு 
இணைந்திருந்த இடத்தைக்‌ 
குறிப்பது (2) ஓர்‌ உறுப்பி 
லுள்ள குழிவு. இங்குக்‌ குழாய்‌ 
கள்‌, குழல்கள்‌ ,முதலியவை 
சென்று வெளியேறுகின்றன. 
(உயி) 

1114 ॥220110 (ஹில்‌ ரீஆக்ஸன) 
னு ஹில்வினை * ஒளிச்சேர்க்கைத்‌ 
தொடர்பாக 1937இல்‌ இராபர்ட்‌ 
ஹில்‌ என்பார்‌ முதன்‌ முதலில்‌ 


பிரி 


விளக்கிக்‌ காட்டிய ஆய்வு. 
முதலில்‌ நடைபெறுவது 
ஒளிச்செ யலாகும்‌. இதைத்‌ 





அல்லது 
௫09, கொரடா2300. (உயி) 
பு பப 


போட்டமஸ்‌)  - ன்‌ மானை: 


பெரிய தலை, மூஞ்சி, தடித்த 
கன உடல்‌, 


வற்றைக்‌ கொண்ட பாலூட்டி. 
தாவர உண்ணி. நீரில்‌ இடப்பது 
ஆப்பிரிக்காவில்‌ வாழ்வது. 
அளவுள்ளா கால்கள்‌. 
சாலை 
களிலும்‌ வளர்க்கப்படுவது: 
காட்டு விலங்கு. (உ௰) 


நிபபரசக்‌ (ஹைருடினா) - 
அட்டைகள்‌: இருபால்‌ பண்‌ 
புள்ள வளைய உடலிகள்‌. 
நீரிலும்‌ நிலத்திலும்‌ வாழ்‌ 
பவை. மேலும்‌, €ழ்‌ உடல்‌ 
தட்டையாக இருக்கும்‌. உடலின்‌ 
முன்புறமும்‌ பின்புறமும்‌ 
உறிஞ்சகன்‌ உண்டு. இவை 
இடம்பெயரவும்‌ பிடிப்புக்கும்‌ 
பயன்படுபவை. (உய) 
151௦0௨0௨519 (ஹிஸ்டோ 
ஜெனிஸ்‌) சுவாக்கம்‌: 
விலங்கில்‌ வேறுபட்டதிசுக்கள்‌ 
தோன்றிப்பெருகுதல்‌ (உயி) 
1910109944 (ஹிஸ்டாலஜி) 
இசுவியல்‌: திசுக்களை ஆராயுந்‌ 
துறை. (உ௰) 

ட்‌ 818 (ஹிஸ்டாவிஓஸ்‌) - 


தைவு: இசுக்கள்‌ இதைதல்‌. 
ப 


பக 


௦! 


1400௧ (ஹமிஸ்டோனஸ்‌) 
ஹிஸ்டோன்கள்‌: ஐந்து அடிப்‌ 
படைப்‌ புரதத்தொருதி. படல 


*1510100௦ பற௦ப்& (ஹிஸ்டாக்‌ 
ஸ்‌ தம்‌ 2 இச 
நச்சுவளி ஒடுக்கம்‌: போதிய 
அனவு உயிர்வளி இடைக்காத 
தாலும்‌ இசுவில்‌ நச்சு இருப்ப 
தாலும்‌, இ.சுவணுக்கள்‌ உயிர்‌ 
வளியைப்‌ பயன்படுத்தாத 
நிலை. ஆகவே, உயிர்‌ வளிக்‌ 
குறைவு ஏற்படுதல்‌. (உ௰) 

௦1௮ள்‌!௦ ஈனா 
(ஹோலாண்டிரிக்‌ இன்கெரி 
டன்ஸ்‌) - ஆண்பால்‌ மரபுவழி: 
இது பாலிணைந்த மரபுவழி. 
இதற்கு 9 நிறப்புரிகளே கார 
ணம்‌. எ-டு ஆண்களில்‌ மயி 
௬ுள்ள காதுகள்‌. (உ௰) 

௦1ஈ/ய௱ ஓல்மியம்‌: (1௦ 
மென்மையான தனிமம்‌. தக 
டாக்கலாம்‌. ஏனைய லாந்த 


னாய்டுகளுடன்‌ சேர்ந்தே 
காணப்படுவது. பயன்கள்‌ 
குறைவு. (வேதி) 

௦1௦௦85100௩. (ஹோலோ 
பெஓடியம்‌) - முழு அடியம்‌: 


தடிப்பிலா அடியணு. (உயி) 
௦௦௦16 (ஹோலோகார்பிக்‌) 
௪... முழுப்பெருக்க உறுப்பு: 
முதிர்ந்த தண்டகம்‌ (தேலஸ்‌) 
முழுதும்‌ இனப்பெருக்க 
உறுப்பாதல்‌. (உயி) 


பூ 


௦௱ 





லோண்‌: கச்சா செல்லுலோ௫டன்‌ 
முழுமாப்பொருள்‌ பகுஇகள்‌. 
(உயி) 


௬௦௦௦11 01225 (ஹோலோ 
ஓரைன்‌ இளொண்ட்ஸ்‌) தை 
நிலைச்‌ சுரப்பிகள்‌: சுரப்பி 
களுள்ள அணுக்கள்‌ நிரம்பிய 
தும்‌ மடிகின்றன. மேல்படலச்‌ 
சுவரிலிருந்து அவை வெளி 
யேற்றப்படுகன்றன. அதற்கு 
ஈடாகப்‌ புதிய அணுக்கள்‌ 
தோன்றுகின்றன. (உயி) 
௦௦௫ 
என்சைம்‌) - முழுநொடி: உட 
லின்‌ நொதியும்‌ புரதப்பிரி 
நொடியும்‌ சேர்ந்த கலவை. 
(உயி) 


௦1௦8௫ (ஹோலோகமி) - 


முழுக்கலப்பு: முந்த இரு 
அணுக்கள்‌. சேர்ந்து, ஒவ்‌ 


வொன்றும்‌ முழுமையாகப்‌ 
பாலணுவாதல்‌ (கேமடான்‌ 
இயம்‌) உயி. 


௦1௦98௭. (ஹோலோடூராம்‌) - 
முழு உருவரைபடம்‌: முழு ௨௬ 
வரைவியல்‌ மூலம்‌ இிடைக்கும்‌ 
படம்‌ (இ) 

௦1௦ 982டு (ஹோலோடுரபி) - 
முழ்‌ வரைவியல்‌: புகைப்படப்‌ 
பெட்டியும்‌ வில்லைகளும்‌ இல்‌ 
மல்‌, புகைப்படலம்‌, ஒருங்‌ 
இணைந்த ஒளி ஆகியவற்றைக்‌ 
கொண்டு முப்பரும உருவங்‌ 


(ஹோலோ” 


களை உண்டாக்கும்‌ நுணுக்கம்‌. 
1949இல்‌ டென்னிஸ்‌ கேப்‌ 
என்பவர்‌ இதனைப்‌ புனைந்‌ 
தார்‌. (இய) 


௱்ணொல266/5 (ஹோலோமெட்‌ 
டோபோலா) - முழுஉருமாறி 
கள: தம்வாழ்க்கைச்சுற்றில்‌ முழு 
உருமாற்றத்தைப்‌ பெறும்‌ 
பூச்சிகள்‌ - வண்ணத்துப்‌ பூச்‌: 
முட்டை, கம்பளிப்புழு, கூட்டுப்‌ 
புழு. முதரி. (உயி) 

ஷர்ரி (ஹோலோபைபட்டிக்‌) 
- முழுத்தாவர ஊட்டம்‌: ஓர்‌ உயிரி 
தனக்கு வேண்டிய உணவைத்‌ 
தானே உருவாக்கி ஊட்டம்‌ 
பெறுதல்‌ - பசுந்தாவரங்கள்‌. 
வேறுபெயர்‌ போட்டோ - 
ஆட்டோடிராபிக்‌ - 
தன்னூட்டம்‌ (உயி) 


௦100/06௨ (ஹேலோடைப்‌) - 
முழுவகை: மாதிரியில்‌ மூல 


வகையின்‌ பெயர்‌ எழுதப்‌ 
பெறுதல்‌. (உயி) 


௦1௦201 (ஹோலோசுவாயில்‌) - 
முழு விலங்கு ஊட்டம்‌: 
பெரும்பாலான விலங்குகளில்‌ 
இவ்வூட்டம்‌ உண்டு. இல்‌ 
நடைபெறுஞ்‌ செயல்களாவன: 
உட்கொள்ளல்‌, விழுங்கல்‌, 
செரித்தல்‌, உட்கவர்தல்‌, 
தன்வயமாதல்‌, வெளியேற்றல்‌. 
(உ௰) 

௦௱ஈபிா!6 (ஹோமினிட்‌) - மனிதப்‌ 


போலி: மனிதக்குடும்பத்தைச்‌ 
சேர்ந்ததும்‌ மனிதப்‌ பண்பு 


908 


௦௱ 





பெற்றுள்ளதுமான 
விலங்கு - குரங்கு. (உயி) 


களைப்‌ 


௦௱௦௰1௦௭௱!6 811௱ா2!5 
(ஹோமியோதெர்மிக்‌ அனி 
மல்ஸ்‌) - வெப்பநிலை மாறா 
விலங்குகள்‌: பா. ஈவா௱ 6௦௦090 
வா௱அ6. (உயி) 


௦௱௦௦18511௦ (ஹோமோ 
பிளாஸ்டிக்‌) ஒரகப்படலக்‌ கண்‌ 
ணறைகள்‌: ஒத்த உயிரணுக்களி 
விருந்து தோன்றுபவை. (உயி) 

௦௱௦௦ஊாு!6 (ஹோமோசென்ட்‌ 
ரிக்‌) - ஒரக மையக்கதிர்கள்‌: ஒரே 
குவிபுள்ளி கொண்ட கர்கள்‌. 
(இய) 

௦௱௦௦௦108! (ஹோமோசெர்கல்‌) 
- ஒரகச்சமச்சீர்வால்‌: மேல்‌ மடல்‌ 
களும்‌ €ழ்மடல்களும்‌ ஒத்திருக்‌ 
கும்‌ வால்‌, வெளியே சமச்‌€ர௬ு 
டனும்‌ உள்ளே சமச்$ரற்றும்‌ 
இருத்தல்‌. (உயி) 

௦௱௦௦/ 180௨௦ 05 (ஹோமோ 
இள மிடீயஸ்‌) -- ஓரகவட்டம்‌: ஒத்த 
புல்லிவட்டமும்‌ அல்லி வட்ட 
மும்‌ கொண்டது. பூ. (உயி) 

௦௫௦௦௭௦௱௦ப5 (ஹோமோ 
குரோமஸ்‌) - ஒரகநிறம்‌: ஒத்த 
நிறமுடையது. (உயி) 

்‌௦௱௦்ாரு (ஹோமோ 
குரோமி) - இரகச்சழ்நிறம்‌: பாது 
காப்பு நிறம்‌ - வெட்டுக்கிளி. 
(உயி) 


௦௱௦09/016 (ஹோமோசைக்‌ 
இளிக்‌) - ஓரக வளையணுக்கள்‌: 


ஒத்த அணுக்களைக்‌ கொண்ட 
நெருக்கத்‌ தொடர்‌. (இய) 

௦ ௱௦0853௱146 (ஹோமோ டெஸ்‌ 
மிக்‌) - இரகப்படிகம்‌: ஒருவழிப்‌ 
பிணைப்புடைய அணுக்கள்‌ 
கொண்ட படிகங்கள்‌. (வேக) 


௦௦01 (ஹோமோடோண்ட்‌) 
- இரகப்‌ பல்லமைவு: எல்லாப்‌ 
பற்களும்‌ ஒரேவகையாகவுள்ள 
பல்லமைவு -- தவளை, பல்லி. 
ஒ. 19௭௦0௦1( (உயி) 


௦௱1௦6௦515 (ஹோமியோடஸ்‌) ன 

ஒரகப்பண்பேற்பு: ஒரு பகுதி 
மற்றொரு வட்டம்‌ அல்லது 
துண்டத்தின்‌ பகுதியின்‌ 
பண்பைக்‌ கொண்டிருத்தல்‌. 
(உயி) 


௦௱௦௦௦௦ 217044 (ஹோமியோபதி) 
ஸு ஒரகப்பண்டுவம்‌: ஒரு நோய்‌ 
நீக்குமுறை. இடல்‌ பண்டுவம்‌ 
செய்யப்படும்‌ நோய்க்குரிய அறி 
குறிகளை இயல்பான உடல்‌ 
நலமுள்ளவரிடம்‌ உண்டாக்கு 
வதற்குரிய மருந்துகள்‌ றிய 
அளவில்‌ செலுத்தப்படுதல்‌. ஒ. 
2102௨. (மரு) 

்‌ோ௦்சகொடு (ஹோமோகமி) - 
ஒரகக்கலப்பு: ஒத்த உயிர்‌ 
களிடையே கலப்பு செய்தல்‌: 
உட்கலப்பு. (உயி) 

௦௬௭௦௦௦௭௦௦5 (ஹோமோ 
ஜெனஸ்‌) - இரக இயல்பு: ஒரு 
படித்தான இயல்பு. ஒரே வகை 


யான ஆக்கப்பகுதிகளைக்‌ 
கொண்டது. (வ.து) 


ய 309 ப 





௦௦920௦ ப8 [83012110௩ பட்டவை. தாவரம்‌: (1) பற்றுக்‌ 
(ஹோமோஜெனஸ்‌ ரேடியே கம்பி ஒற்றுமை: பிரண்டைப்‌ 
ஷன்‌) - இரகக்கறிர்வீச்சு: மிகக்‌ | பற்றுக்கம்பிகள்‌ நுனி மொட்‌ 
சூறுவெயெ அதிர்வெண்கற்றை டோடு ஒத்தமைபவை. (2) முள்‌ 
கொண்ட கர்வீச்சு. (இய) ஒற்றுமை: இலந்தை, கருவேல்‌ 

ர்‌ா௦௦னா௦;5 (ஹோமோ ஆகியவற்றின்‌ முட்கள்‌ இலை 
ஜெனிஎிஸ்‌) - இரகத்தோற்றம்‌: | யடிச்‌ செதில்களோடு ஒத்தமை 
பெற்றோரை ஒத்த கால்வழி பவை. (உயி) 
உண்டாக, அதே வாழ்க்கைச்‌ | 1001000ப8 891196 (ஹோமலா 
சுழற்சியைக்‌ கொண்டிருத்தல்‌. | கஸ்‌ €ரிஸ்‌) - ஒரக வரிசைகள்‌: 
ஓரக ஆக்கம்‌ என்றுங்‌ கூறலாம்‌. இயற்பண்புகளில்‌ ஒழுங்கான 
(உயி) படிநிலை காட்டும்‌ ஒரே வகை 

பப] ஈமோஜெனி) - யான வேகிச்சேர்மங்கள்‌ - 
ர னா பளக்‌ மீத்தேன்‌, ஈத்தேன்‌. (வேத) 
கால்வழியினால்‌ உண்டாகும்‌ 1௦௦1௦00685 (ஹோமலாக்ஸ்‌) - 
ஒத்ததன்மை. (உய௰) ஒரக உருக்கள்‌: (1) ஒத்த நிலை 

௦௱௦ொூ6£௦௮! (ஹோமோ கொண்ட மனிதனின்‌ கை, 
லி௫ிதல்‌) - இரக்வணு: மஞ்சட்‌ | பறவைச்சிறகு, இமிங்கலெத்‌ 
கரு ராகப்‌ பரவியுள்ள தின்‌ துடுப்பு (உயி) (2) ஓரின 


முட்டை. (உயி) வரிசை உறுப்புகள்‌ - ஈத்தேன்‌, 
௫௦1௦109005 998 (ஹோமோ | பீத்தேன்‌. (வேதி) 

லாகஸ்‌ ஜீன்ஸ்‌) - இரக | ௦௱௦/௦0/ (ஹோமோலாஜி) - 

மரபணுக்கள்‌: ஒரே இயல்புகள்‌ | இரகநிலை, ஒரமை: உறுப்பிலும்‌ 

உள்ள நிறப்புரிகளைக்‌ தோற்றத்திலும்‌ ஒற்றுமை. 

கொண்ட மரபணுக்கள்‌. ஒன்று வேலையில்‌ வேற்றுமை. ஓ. 

தந்‌தையிடமிருந்தும்‌ மற்‌ ௨௮/௦0. 


நொன்று தாயிடமிருந்தும்‌ | ௦ர01/819, ௦௬௦11௦ 118810 
வருதல்‌ (உயி) (ஹோமோலிஎஸ்‌, ஹோமோலி 
௦௱௦(௦9௦ப80102712 (ஹோமோ டிக்‌ பிஷன்‌) - ஐரகப்‌ பிளவு: 
லாகஸ்‌ ஆர்கன்ஸ்‌) - இரக வேடப்‌ பிணைப்பு அறுபடுவ 
உறுப்புகள்‌: தோற்ற ஒற்றுமை தால்‌ நடுநிலை அணுக்கள்‌ 
மட்டும்‌ உள்ளா உறுப்புகள்‌. அல்லது படிமூலிகள்‌ உண்டா 
எ-டு. வெளவால்‌ இறகுகளும்‌ தல்‌. (வேதி) 

பலக ப்லவரு டை ௦௱௦௱௦10 ௦05  ஈ௦190ப19$ 
ஆனால்‌ 0 யில்‌ வேறு (ஹோமோமார்பஸ்‌ மாலி 


௱ 


௦ 





கூல்ஸ்‌) ரக 


உருவழூலக்‌ 


கூறுகள்‌: அனவிலும்‌ வடிவத்‌ 


ஏனைய 
வாறு இரா. அதாவது ஒத்தபடிவ 
உருவமும்‌ வேறுபட்ட வேதி 
இயைபுங் கொண்டவை. 
(வேது) 

௦௦8512 (ஹோமோபிளாஸ்‌ 
டிக்‌) - ஓரக வளர்ஒற்றுமை: ஒரு 
போக்கு உயிர்‌ மலர்ச்சியினால்‌ 
அமைப்பிலும்‌ வளர்ச்சியிலும்‌ 
ஒற்றுமை. (உய) 

பப 1 (ஹோமோ 
செக்சுவாலிட்டி) - ஓரகப பால்‌ 
கவர்ச்சி: இது ஆண்‌ ஆணை 


விரும்புதல்‌. பெண்‌ 
பெண்ணை விரும்புதல்‌. 
(உயி) 

௦௦80010068 ஹோமோ 
ஸ்போரஸ்‌) - இரகசசிதல்‌: ஒரே 


வகைச்‌ தல்‌. (உயி) 
௦௱௦ஈல/5 (ஹோமோடேக்சல்‌) 
- இரகமரபமைவு: உயிர்மலர்ச்சி 
யில்‌ மரபு வரிசை ஒன்றிப்பு. 
இது காலவரிசையில்‌ அமைய 
வேண்டும்‌ என்பதில்லை. 
(உயி) 


8௦௭௦168116 (ஹோமோதேலிக்‌) 
ர்‌ ஓரகத்தண்டகம்‌: ஒரே வகைப்‌ 
பூரூசழை கொண்டது. (உயி) 

௦௦ ளப (ஹோமோ 
தெர்மஸ்‌) - ஓரக வெப்பநிலை: 
(1) ஒரே வெப்பநிலை 
கொண்ட (2) வெப்ப நிலை 


௩௦௱௦30௦12 


௦ ஈஷு ஹனி) 


மாறா விலங்கு எ-டு. பசு, நாய்‌ 
(உயி) 


(ஹோமோசை 
கோட்‌) - இரகக்கருவணு, ஒரக்‌ 
கருவம்‌: ஒத்த பாலணுக்களி 
லிருந்து (பாலணுவகங்களி 
விருந்து) உண்டாகும்‌ அனு. 
ஏல மாற்றுப்‌ பண்புகளில்‌ 
ஒத்திருத்தல்‌. இவை ஓங்கு 
பண்புகளாகவும்‌ ஒடுங்கு பண்பு 
களாகவும்‌ இருத்தல்‌. எனவே, 
உண்மைக்கலப்பு இசைந்இருக் 
கும்‌ இருமரபணுக்களும்‌ 
ஒத்திருக்கும்‌ உயிரி ஓரகக்‌ ௧௬ 
உயிரி (ஹோமோசைகஸ்‌) 
ஆகும்‌. (உயி) 

ர தேன்‌: பூக்‌ 
களின்‌ தேன்‌ சுரப்பிகளி 
விருந்து பெறப்படும்‌ நீர்‌ 
மத்தைப்‌ பூச்சிகள்‌ பாகுநிலை 
யில்‌ இனிப்பாக்குதல்‌. ஆகவே, 
இது ஓர்‌ இனிப்பு நீர்மம்‌. தேனீக்‌ 
களின்‌ உணவு வழியின்‌ 
விரிவே தேன்பை. இஇல்‌ தேன்‌ 
சேமித்து வைக்கப்படுகிறது. 
(உயி) 


ரல - பசக்‌. ஹனி 
பசார்டூ) - தேன்‌ பருந்து: தேணீக்‌ 
களையும்‌ குளவிகளையும்‌ 
தின்னும்‌ பருந்து. ஆகவே, 


இதைத்‌ தேனீத்தின்னி என 


லாம்‌. (உயி) 


ரவு ௨ம்‌ ஹனிகோம்ப்‌) - 


டை அறுகோண மெழுகு 
அணு அமைப்பு. சேமிப்புக்‌ 


௦௬ 


நா்‌ 





காகத்‌ தேணனிீக்களால்‌ கட்டப்‌ 
படுவது. (உயி) 

॥௦௱வு/024 (ஹனி டியூ - தேன்‌ 
இவலை: ஓரகச்‌ ஏறலகளின்‌ 
கழிவாயிலிருந்து வெளியாகும்‌ 
இனிப்பும்‌ ஒட்டக்கூடிய தன்மை 
யுள்ள நீர்மம்‌. எ-டு. வெண்‌ 
ஹணீக்கள்‌. (உ௰) 


ர்வு 9ப/098 (ஹனி கெயிட்ஸ்‌) 
- தேனீ வழிகாட்டிகள்‌: பூவின்‌ 
அல்லிகளிலுள்ள புள்ளிகள்‌. 
இவை பூச்சிகளைத்‌ தேன்‌ 
சுரப்பிகளுக்கு வருமாறு தெரி 
விப்பவை. (உயி) 

6௦௦4 (ஹாஃப்‌) - குளம்பு: பசு, 
குதிரை, ஆடு முதலியவற்றின்‌ 
காலடியில்‌ உள்ள கடினப்‌ 
பகுதி. நடக்கப்பயன் படுவது. 
பா. (உ௰) 


1400199184 (ஹூக்ஸ்‌ லா) - 
ஹூக்‌ வி: மீட்‌ எல்லைக்குள்‌ 
தகைவும்‌ இரிபும்‌ ஒன்றுக்‌ 
கொன்று நேர்வீதத்திலிருக்கும்‌. 
இது ஒரு மாறிலி. கம்பிச்சுருள்‌ 
கள்‌ இவ்விஇயின்‌ அடிப்படை 
யில்‌ அமைந்தவை. ஆங்கில 
அறிவியலாரான இராபர்ட்‌ 
ஹூக்‌ (1635- 1703) என்பவ 
ரால்‌ வகுக்கப்பட்டது. இம்‌ 
மாறிலி சுருள்வில்லின்‌ யங்‌ 
சண்‌ (யங்‌ மாடுலஸ்‌) 
கானப்படும்‌. (உமி) 

௦11201 (ஹொரைசன்‌) - தொடு 
வானம்‌: 1) புவியும்‌ வானும்‌ 
ஒன்றை மற்றொன்று தொடு 


வது போன்று காணப்படும்‌ 
வட்டம்‌. இது பார்வைத்தொடு 
வானம்‌ ஆகும்‌. 32) பார்வைத்‌ 
தொடுவானத்திற்குப்‌ புவி 
மையம்‌ இணையாக இருக்கும்‌ 
தளம்‌ 3) பெடைமட்டம்‌ புதை 


படிவங்கள்‌ உள்ள மட்டம்‌ 
4) அறிவெல்லை. (ப.து) 


ர௦/20ஈ12( "ஈசா வியு ௦4 ஊர்‌ 5 


௱க9ஈல!௦ ரி (ஹரிசான்டல்‌ 
இன்டன்‌ ட்டி ஆஃப்‌ எர்த்ஸ்‌ 
மாக்னெட்டிக்‌ பீல்டு) - நிலக்‌ 
காந்தபுலத்தின்‌ டைமட்டத்‌ 
தளவலிமை: இது ஓரிடத்தில்‌ 
நிலக்காந்தப்புல வலிமையின்‌ 
விடைமட்டத்தளக்கூறு ஆகும்‌. 
தமிழ்நாட்டில்‌ இது 0.38 
ஊரர்ஸ்ட்டட்டு. (இய) 


றா (வ ஈர்மோன்ஸ்‌) - 


வளர்ச்சியாக்கிகள்‌: வளர்‌ ஊக்க 
கள்‌. வளர்ச்சி, வளர்சிதை 
மாற்றம்‌ முதலிய செயல்களை 
ஒழுங்கு படுத்தும்‌ உயிரிய 
வினை ஊக்கிகள்‌. தைராய்டு 
முதலிய குழாயிலாச்‌ சுரப்பி 
களால்‌ சுரக்கப்படுபவை. ௪--டு. 
தைராக்ின்‌, பிட்யூட்டரின்‌. ஐ. 
30:05 யி) 


௦ ஹார்ன்‌) - கொம்பு: பசு, 


எருமை முதலிய விலங்கு 
களின்‌ தலையிலுள்ள நீள்‌ 
உறுப்புகள்‌. தோலின்‌ புற 


வளர்ச்கள்‌. ஒ. 1௦01 (உ௰) 


ஈரல்‌ ஸஹார்னட்‌) - பெருங்‌ 


குளவி: பூச்சவகையைச்‌ சார்ந்‌ 
த்து. (உ௰) 


பட 


312 பப்ப 





௦7௦1௫116னண (ஹோரோடொலிக்‌) - 

மலர்‌ உயிரி: சீரான உயிர்‌ 
மலர்ச்சி வீதமுடைய உயிர்‌. 
(உயி) 


௦18௨ 0௦௭ (ஹார்ஸ்‌ பவர்‌) - 
குதிரைத்திறன்‌: அலகுச்‌ சொல்‌. 
ஆற்றலின்‌ அலகு. ஒரு 
வினாடிக்கு 550 அடி பவுண்டு 
விசை. இது 745.7 வாட்டுக்குச்‌ 
சமம்‌. ஜேம்ஸ்‌ வாட்டு என்பார்‌ 
இவ்வலகை அறிமுகப்படுத்தி 
னார்‌. மின்‌ உந்திகளின்‌ திறன்‌ 
உரிய குதிரைத்திறனிலேயே 
கூறப்பெறுகறது. 1 குெ.தி. 
2 கன.தி. என்று அதன்‌ 
படிநிலை உயரும்‌. (இய) 

்‌ாஜா॥1௦ஈ௩ (ஹாரிபிலேஷன்‌) 


- மமிர்ச்சிலிர்ப்பு: தோல்தசை 
௬ருங்குவதால்‌ மயிர்ச்இலிர்ப்‌ 


பும்‌ தோல்சிலிர்ப்பும்‌ ஏற்படு 
தல்‌. (உயி) 


1089-11 - ௦86 (ஹோஸ்‌ - 
- ஹோஸ்‌) - வட்டத்துள்‌ வட்டம்‌: 
இயல்பான அல்லிவட்டத்‌ 
திற்குள்‌ மற்றொருவட்ட அல்லி 
களை ஒரு பூ கொண்டிருத்தல்‌. 
(உ௰) 


0௦8 (ஹோஸ்ட்‌) - இம்புயிர்‌, 
ஓம்பி: ஒட்டுண்ணி வாழ இட 
மளிக்கும்‌ உயிரி. இட்ட ஓம்பி 
(புகையிலை) இடைநிலை 
ஓம்பி அனோபிலஸ்‌ கொக) 
என இருவகைப்படும்‌. (உயி) 


௦ ௭௭1 ( ஹாவல்வராப்ட்‌) - 
காற்றுத்திண்டு தரைக்கு 


மேலே றிது தொலைவு 
நீரிலும்‌ நிலத்திலும்‌ இயங்கும்‌ 
வான ஊர்இுவகை. இதன்‌ 
€ழுள்ள இறப்பிகள்‌ உண்டாக்‌ 
கும்‌ காற்றுத்தண்டைக்‌ 
கொண்டு இது முன்னோக்கிச்‌ 
செல்கிறது. (இய) 


௨ ஸஹிஓு - நிறம்‌: நீலம்‌ 


முதவிய வண்ணங்களைக்‌ 
குறிப்பது. இதனை அதன்‌ 
அலைநீளத்தால்‌ உறுதி 
செய்தல்‌. (இய) 


பாப (ஹியுமரஸ்‌) - மேற்கை 
எலும்பு: மேல்‌ புய எலும்பு. 
தோள்பட்டை மூட்டுக்கும்‌ 
முழங்கைக்கும்‌ இடையி 
லுள்ளது. (உய) 

ந்பாப்ளிரிள (ஹியுமிடியையர்‌) - 
ஈரமாக்கி: காற்றுக்கு ஈரத்தை 
அளித்துத்‌ தேவையான ஈர 
நிலைமைகளை  நிலைநிறுத்‌ 
துங்‌ கருவி. (இ.) 

ர்யாப்பெட.. ஸுறியூமிடிட்டி) - 
ஈரநிலை:  காற்றுவெளியில்‌ 
நீராவியின்‌ செறிவு. இது இரு 


வகைப்படும்‌. 

தனி ஈரநிலை: ஓரலகு காற்றுப்‌ 
பருமனிலுள்ள நீராவியின்‌ 
பொருண்மை. 

ஒப்பு ஈரநிலை! காற்றிலுள்ள 
ஈரத்திற்கும்‌ ஒரே வெப்பநிலை 
யிலும்‌ அழுத்தத்திலும்‌ காற்று 
நிறைவுறுமானால்‌ அதில்‌ அப்‌ 
பொழுதுள்ள ஈரத்திற்குமுள்ள 
வீதம்‌. விழுக்காடாகத்‌ தெரி 
விக்கப்படுவது. (இய) 


ப 






பப 1010. (ஹியுமஸ்‌ 
பார்மேஷன்‌) - மட்குதோன்றல்‌: 
குப்பை கூளங்கள்‌ நுண்ணுயிரி 
களால்‌ ஓதைக்கப்படும்‌ 
பொழுது உண்டாவது மட்கு. 
இல்‌ மடிந்த தாவரங்கள்‌, 
விலங்குகள்‌ ஆகியவற்றின்‌ 
பகுதிகள்‌ இருக்கும்‌. மட்கோடு 
சிறிது மண்ணுங்கலந்இிருக்கும்‌ 
இது மண்ணை ஓரளவிற்குப்‌ 
பிணைக்கிறது. அதில்‌ காற்‌ 
றோட்டத்தையும்‌ நீரோட்டத்தை 
யும்‌ அஇிகமாக்குவிறது. 
மண்‌ ணீரை நிலைப்படுத்து 
கிறது. போதிய ஈரம்‌, வெப்பம்‌, 
காற்றோட்டம்‌ ஆகிய காரணி 
கள்‌ இருந்தால்தான்‌, நுண்‌ 
£ுயிரிகள்‌ கரிமப்பொருட்‌ 
களை மட்காக்க இயலும்‌. (உ௰) 
பிபரம்‌'உ௱௰உ - ஹூண்ட்‌ விட: 
வேறு ஒரு வெற்றுப்‌ பரிதியம்‌ 
(பஆர்பிட்டல்‌) இடைக்கும்‌ வரை 
எந்த ஒரு மின்னணுவும்‌ 


முன்னரே ஒரு மின்னணு 
இடங்கொண்ட பரிஇயத்தில்‌ 
சென்று இரட்டையாகாது. 


அணுப்‌ பரிஇயங்களில்‌ மின்‌ 
னஹணுக்கள்‌ சென்று இடங்‌ 
கொள்‌ நிகழ்ச்‌ பற்றிய விஇ 
களில்‌ ஒன்று. பா, பெர 
உர (வேத) 

ஈ்யா!கோச (ஹரிகேன்‌) - பெரும்‌ 
புயல்‌: வெப்பமண்டலச்‌ கறைக்‌ 
காற்று. வட அட்லாண்டிக்‌ 
கடலில்‌ ஏற்படுவது. (பு.அறி) 


ஈ௨௦18 (ஹெயினா) - கழுதைப்‌ 


ர்டுவிா9 


ந்நுமா।/0221௦ 


ர்யூம்‌ 





புலி: ஆப்பிரிக்க ஓநாய்‌. சரி 
வுடலில்‌ அடர்ந்த கழுத்தும்‌ 
பிடரிமயிரும்‌ உண்டு. அழுகும்‌ 
இறைச்சியை உண்பது. (உயி) 
(ஹையலின்‌) ன 
பளிங்குக்‌ குருத்தெலும்பு 
மென்மையாகவும்‌ 

போன்றும்‌ இருப்பது. க்‌ 
களின்‌ புழக்கப்‌ பரப்பை 


மூடுவது. (உயி) 


ஈ்று12 (ஹைப்பிரிட்‌) - - கலப்பின 


உயிரி; கலப்பினி: வேறுபட்ட 
இருவகை உயிர்களின்‌ கால்‌ 
வழி. எ-டு. கோவேறு கழுதை. 
இவ்வகை உயிர்களுக்குள்ள 
வீறு கலப்பின வீறு 
(ஹைபிரிட்விகர்‌) ஆகும்‌. 
இவ்வீறு குறையும்போது, 
வீறுள்ள வேறுவகைகளைப்‌ 
பயன்படுத்துவது நல்லது. 
(உய) 

(வலை ஹைபிரிடை 
சேஷண்‌) - கலப்பினமாதல்‌: 
(1) வீறுள்ள வேறுபட்ட கால்‌ 
வழிகளைச்‌ சேர்த்தல்‌. எ-டு 
ஆடுதுறை நெல்வகை. (உயி) 
(2) அணுவின்‌ வேறுபட்ட பரிதி 
யங்கள்‌ பர்பிட்டல்கள்‌) 
சேர்ந்து புதிய பரிஇயங்கள்‌ 
(வட்டவழிகள்‌) உண்டாதல்‌. 


(வேதி) 


ர்புகெ1௦௦௨ (ஹைடாதோட்‌) - 


நீர்த்தண்டு* நீர்விடும்‌ புறத்தோல்‌ 
உறுப்பு. இதற்கு வேறுபெயர்‌ நீர்‌ 


று 


314 


பு 





இலைத்துளை. எ-டு. சேனை. 
நீராவிப்போக்கு நடைபெறச்‌ 
சாதகச்‌ சூழ்நிலை இல்லாத 
போது, தாவரங்கள்‌ துளித்துளி 
யாக நீரை வெளித்தள்ளு 
வதற்கு நீர்ச்சொட்டல்‌ 
(கட்டேஷன்‌) என்று பெயர்‌. 
இதை நீர்விடல்‌ என்றுங்‌ கூற 
லாம்‌. (உயி) 


ர்றுள்க - அய்டிரா, நீரி: மெல்‌ 
லுடலைம& கொண்டது. குழி 
உடலிவகுப்பைச்‌ சார்ந்தது. 
310 மி.மீ நீளம்‌. உடல்‌ 
இஒருபடையாலானது. வாயில்‌ 
உணர்விரல்கள்‌ தழ்ந்திருக்கும்‌ 
இரு பாலி. (உயி) 





. புறப்படை 
. இரைப்பைப்படை 
. அரும்பு 
6. அடி 
ஈ]/072009ப௦ (ஹைட்ரகாக்‌) - 
நீர்நீக்க: மருந்து, நீர்‌ அல்லது 
தெளியத்தை நீக்குவது. (உய) 


சே இ: 


ர்ருரொகா (ஹெட்ரான்த்‌) - 
நீராம்பு: அய்டிரா வாழும்‌ 
தொகுதியிலுள்ள ஊட்டமிக்க 
குழாய்‌ உடவி. பா. ட (உ௰) 

ரப்‌ - அய்டிரைடூ: அய்டிரஜ 
னின்‌ சேர்மம்‌. இது மூவகைப்‌ 
படும்‌. (1) உப்பூட்ட அய்டிரைடு 
(2) பூர்விணைப்பு அய்டி 
ரைடூ (3) உலோக அய்டிரைடு. 
(வேதி) 


ர்றுரொச்ப1/6 நா258 (ஹைட்ராலிக்‌ 


பிரஸ்‌) - நீரியல்‌ அழுத்தி. 
பாஸ்கல்‌ நெறிமுறையில்‌ 
வேலை செய்யுங்‌ கருவி 
யமைப்பு. பஞ்சு முதலிய 
பொருள்களின்‌ பருமனை 


குறைக்கப்பயன்‌ படுவது. இதன்‌ 
நெறிமுறை நீரியல்‌ உயர்த்தி, 
தடுப்பி முதலியவற்றில்‌ பயன்‌ 
படுதல்‌. (இய) 


ரூம்2210௨ - அய்டிராசின்‌: 11/4. 


நிறமற்ற நீர்மம்‌, ஆற்றல்‌ 
வாய்ந்த ஒடுக்கி. அய்டிரஜன்‌ 
அய்ட்ரேட்‌ ஏவுகணை எரி 
பொருள்‌. (வேதி) 


ர்றுள்‌௦௦200௦௧௧ - அய்டிரோகார்‌ 


பன்கள்‌: அய்டிரஜனணும்‌ கார்‌ 
பனும்‌ கொண்ட சேர்மங்கள்‌. 
ஒன்றிலிருந்து நான்கு கார்பன்‌ 
அணுக்கள்‌ வரை கொண்டனவ 
வளிகள்‌. 5 லிருந்து 36 வரை 
கொண்டவை நீர்மங்கள்‌. அஇக 
மூலக்கூறுப்‌ பொருண்மை 
கொண்டவை இண்மங்கள்‌, 
இவை மூவகைப்படும்‌: நிறை 


்டு/௦்‌ 


915 


ரூ 





வுற்றவை! ஒவ்வொரு கரியணு 
வின்‌ 4 இணைூறன்களும்‌ 


ஒற்றைப்‌ பிணைப்பினால்‌ 
நிறைவு பெறுபவை. எஈடு. 
ஈத்தேன்‌, மீத்தேன்‌ . 


(2) நிறைவற்றவை: அடுத்தடுத்‌ 
துள்ள இருகரி அணுக்களின்‌ 
இணைடஇறன்கள்‌ ஒற்றைப்‌ 
பஒிர்வு பிணைப்பினால்‌ முழு 
தும்‌ நிறைவு பெறாதவை. 
எ-டு. ஈத்தீன்‌, ஈத்தைன்‌. 

3 நறுமணமுள்ளவை: 
வளைய அமைப்புடையவை. 
எ-டு. பென்சன்‌, நாப்தலீன்‌. 
(வேல) 

ர்பூ3௦011௦116 8010 - அய்டிரோகு 
ளோரிகக்காடி: 10! அடர்‌ கந்தகக்‌ 
காடியுடன்‌ சோடியம்‌ குளோ 
ரைடைச்‌ சேர்த்துச்‌ சகடாக்கக்‌ 
கடைக்கும்‌ அய்டிரஜன்‌ குளோ 
ரைடை நீரில்‌ கரைத்துப்‌ பெற 
லாம்‌. இக்கரைசலைக்‌ காய்ச்சி 
வடிக்க அடர்‌ அய்டிரோ 
குளோரிகக்காடி இடைக்கும்‌. 
புகையும்‌ நீர்மம்‌. அரசநீர்மம்‌ 
உண்டாக்கவும்‌ குளோரின்‌ 
உண்டுபண்ணவும்‌ பயன்படு 
தல்‌. வெள்ளி நைட்ரேட்டுக்‌ 
கரைசலை இத்துடன்‌ சேர்க்க 
வெள்ளிக்‌ குளோரைடு 
வீழ்படிவு உண்டாகும்‌. இது 
இக்காடிக்கு ஆய்வு. பொது 


வான மூன்று காடிகளில்‌ 
இதுவும்‌ ஒன்று. ஏனைய 
இரண்டு கந்தகக்காடி, 


நைட்ரிகக்காடி. (வே௫ு) 


ரர்‌ வற 
இிரேக்கிங்‌) - 
நீர்வளியுடன்‌ தகுந்த வினை 
யூக்கியைச்‌ சேர்த்துப்‌ பெட்ரோ 


 ம்டிரோ 
ர்வழிப்பிளப்பு: 


லியத்தையும்‌ அதன்‌ வழிப்‌ 
பொருள்களையும்‌ சிதைத்தல்‌. 
(வேதி) 

ரூள்‌௦யி 5/1 (அய்டிரோ 
டிஸ்டிலேஷன்‌) - நீரால்‌ வரித்‌ 
தல்‌ தாவரத்திலிருந்து பயன்‌ 
மிகு எண்ணெய்களைப்‌ 
பிரித்தல்‌. (வேதி) 

நூ ஒர (அய்டிரோ 
எலக்டிரி௫ட்டி) - நீர்மின்சாரம்‌: 
மின்னியக்கியை நீரால்‌ சுழல 
வைத்து. மின்னாற்றலைப்‌ 
பெறுதல்‌. மேட்டூர்‌, சிவசமுத்‌ 
இரம்‌ முதலிய இடங்களில்‌ 
இம்மின்சாரம்‌ பெறப்படுகிறது. 
(இய) 

ர்று்‌021601112 நெல்‌. (ஹைட்‌ 
ரோ எலக்ட்ரிக்‌ பவர்‌) - நீர்மின்‌ 
னாற்றல்‌:  நீரோட்டத்தினால்‌ 
உண்டாகும்‌ மின்சாரம்‌. மேட்டூ 
ரில்‌ இம்மின்சாரம்‌ உண்டா 
கிறது. (இய) 

ஈர௭௦9௨1 - அய்டிரோஜெல்‌, நீர்‌ 
இழுமம்‌; இதில்‌ விரவல்‌ ஊடகம்‌ 
நீர்‌ ஆகும்‌. பா புர்‌050. (வேதி) 

ஈட௦09ஈ - அய்டிரஜன்‌, நீர்வளி, 
நீரியம்‌: 11. அடிப்படை வளிப்‌ 
பொருள்‌. இலேசானது. நிற 


மற்றது. உயிர்வளியுடன்‌ 
சேர்ந்து, நீரைக்கொடுக்கும்‌ 
1766 இல்‌ கேவண்டிஷ்‌ 


ர்ய்ச்‌ 






என்னும்‌ வேடிநூலார்‌ பகுத்‌ 
தறிந்தது. (வேதி) 

ூல்‌௦0 22௦ (அய்டிரஜ 
னேஷன்‌) - அம்டிரஜன்‌ ஏற்றம்‌: 
நீர்வளி ஏற்றம்‌. ஒரு சேர்மம்‌ 


அய்டிரஜனோடு சேர்ந்து 
ஆற்றும்‌ வினையாற்றல்‌. 
ஹேபர்‌ முறையில்‌ நைட்ரஜ 


னோடு அய்டிரஜனை சேர்க்க 
அம்மோனியா உண்டாதல. 
தாவர எண்ணெயோடு நீர்‌ 
வளியைச்‌ சேர்த்து அரைக்‌ 
கெட்டி நிலையுள்ள வனஸ்பதி 
உண்டாக்கப்படுகிறது. (வே) 
ஈ701௦028 6௦௱ம்‌ (அய்டிரஜன்‌ 
பாம்‌) - நீர்வளிக்‌ குண்டு: 
அணுபபிணைவு அடிப்படை 
யில்‌ அமைந்தது. இடுல்‌ நீர்வளி 
உட்கருக்கள்‌ ஈலிய உட்கருக்‌ 
களாக மாற்றப்படுவதால்‌, 
அளப்பரிய ஆற்றல உண்டா 
லிறது. 1952 நவம்பர்‌ திங 
களில்‌ அமெரிக்கா இக்குண்டை 
வெடித்தது. அணுப்பிஹணை 
விற்கு இயறகை உலையாக 
இருப்பது கதிரவன்‌ (இய) 

ஈுு்‌௦080 10௩ ௦௦0௦142110 
(அய்டிரஜன்‌ அயான்‌ கான்‌ 
செண்ட்ரேஷன்‌) - அய்டிரஜன்‌ 
அயனிச்செறிவு: ஒரு லிட்டர்‌ 
கரைசலில்‌ அடங்கியுள்ள அய்டி 
ரஜன்‌ அயனிகளின்‌ வராம்‌ 
எண்ணிக்கை. ஒரு கரைசலின்‌ 
காடித்தன்மையை அளக்கப்‌ 
பயன்படுவது பி.எச்‌. மப்‌ 
பாகும்‌. நீரின்‌ பிஎச்‌7. (வே௫) 


916 


பு 





ரூர0921 2௦10)10௦ - அய்டிரஜன்‌ 
பெராக்சைடூ: நிறமற்ற நீர்மம்‌, 
பேரியம்‌ பெராக்சைடுடன்‌ 
நீர்த்த கந்தகக்காடியைச்‌ சேர்க்க 
இப்பொருள்‌ விடைக்கும்‌. 
ஆல்ககால்‌, ஈதர்‌, நீர்‌ ஆய 
வற்றில்‌ இது கரையும்‌. உயிர்‌ 
வளி ஏற்றி அலலது குறைப்பி, 
புரைத்தடூப்பான்‌, புழுக்‌ 
கொல்லி, வெளுப்பி. (ஷே) 


ரரூ்‌௦025ப1ற10௨ - அய்டிரஜன்‌ 
சல்பைடூ: 4,5. நிறமற்ற வளி. 
அழுகும முட்டையின்‌ மணம்‌. 
இரும்புச்‌ சல்பைடில அப்டிழோ 
குளோரிகக்‌ காடியைச்‌ சேர்க்க, 





இப்பொருள்‌ விடைக்கும்‌. 
(வேது) 
டூல௦10 87 (அய்டிராலஜி)  - 


ரியல்‌: நீரை ஆராயுந்துறை. 
குறிப்பாக, அதன்‌ தோற்றம்‌ 
பண்புகள்‌ ஆியவற்றை ஆராயப்‌ 
வது. பண்பறிபகுப்பில்‌ பயன்‌ 


படுவது. (இய) 


ர்றூு்‌௦1/515 (அயடிராவிஸ) - 

நீராற்பகுப்பு: நீரைச்சேர்த்து 
அரிய பொருளகளை எளிய 
பொருள்களாகப்‌ பிரித்தல்‌. 
(இய) 


்ரூோ௦௦ச (அய்டிரோமீட்டர்‌) - 
நீர்மானி: நீர்மங்களின்‌ ஒப்‌ 
படர்த்தி காணப்பயன்படுங்‌ 


கருவி. (இய) 


ஈ்டரோ௦ற1116 (அய்டிரோபிலிக்‌) - 
நீர்நாட்டம்‌: நீரை ஈர்க்கும்‌ 
தன்மை. (வேது) 


ம்‌ 317 0 
ரூசோ (அய்டிரோபிலி) - | லுள்ள நீரை ஆராயுந்‌ துறை. 
நீர்க்கவர்ச்ரி: நீரினால்‌ நடை (இய) 
பெறும்‌ மகரந்தச்சேர்க்கை. | 0705ப10௨(9 - அய்டிரேர 
எ-டு. நீர்ப்பாி. (உயி) சல்பேட்டண ஒரு கரிம உப்பு 
புள்௦்௦012 அய்டிரோ மூலம்‌. கந்தகக்‌ காடியுடன்‌, 
போயிக்‌) - நீரச்சம்‌: 1) நீரைக்‌ சேருகின்றபொழுது உண்டா 
கண்டு அஞ்சுதல்‌. கும்‌ உப்பு. (வேதி) 
2) தொண்டைச்‌ சுருக்கத்தி | 9401010018 (ஹைட்ரோ 
னால்‌ நீர்‌ விழுங்க இயலாமை. | பராபிசம்‌, - நீர்நாட்டழ்‌: 
வெறிநாய்க்கடி அறிகுறி. தூண்டல்‌ நீர்‌ நோக்கு அமையும்‌ 
(உயி) அசைவு. இது ஒருவகை 
ர்புோ2012ஈச௪ (அய்டிரோபோன்‌) வேடிநாட்டமாகும்‌. (உயி) 
- நீரொலிமானி: நீருக்குக்‌8ழ்‌ | 470202 - அய்டிரோசோவா: 
துலியைப்‌ பதிவுசெய்யுங்‌ குழியுடலி வகுப்பைச்சார்ந்தது. 
கருவி. (உயி) இதில்‌ அய்டிரா, இழுதுமீன்‌, 
யூ 1271111.] (அய்டிரோ பவழங்கள்‌ முதலியவை அடங்‌ 


போனிக்ஸ்‌) - நீர்வளர்ப்பியல்‌: 
மண ணில்லாமல்‌ வேடுக்கரை 
சலில்‌ தாவரங்களை வளர்த்‌ 


தல்‌. (உ௰) 


ர்நு்ரா்டு ஹைடிரோபைபட்‌) 
- நீர்வாழ்வி: நீர்த்தாவரம்‌. 
எ-டு. அல்லி, தாமரை. (உயி) 
97௭௦600216 (அய்டிரோ 
ஸ்கோமிக்‌) 4 நீர்‌” ஞ்சு 
பொருள்‌: காற்றிலுளள ஈரத்தை 
உறிஞ்சும்‌ பொருள்‌. ஒ 
90951. (ஷே) 
ரரூர்௦501 - அய்டிரோசோல்‌: 
கூழ்மககரைசல்‌. இடுல்‌ கரைப 
பான்‌ நீராகும்‌. (வேடு) 
ஈ/20818(108. (ைருட்ரோஸ்டேட்‌ 
டிக்ஸ்‌) - நிலைநீரியல்‌: குளம்‌, 
அணைக்கட்டு முதலியவற்றி 


கும்‌. ஒறப்புத்‌ தலைமுறை 
மாற்றம்‌ நிகழ்தல்‌. கலவி இலாச்‌ 
சிற்றுயிரி. நீராம்பு நிலையும்‌ 


(அய்டிராய்டு) கலவியுள்ள 
பாலாம்பு நிலையும்‌ (மெடு 
த்‌ 
ஆ 
ஆ ஆ 
ஆய்டிரோசோவா - 
தலைமுறைமாற்றம்‌ 


௮0) நீராம்பு - குழாய்‌ உடவி 
ஆ பாலாம்பு - மணி உடலி 


ஈட) 


918 


9 





சாய்டு) மாறி மாறி உண்டாதல்‌. 
(உயி) 

01௭௨ (அய்ஜீன்‌) - வாழ்நலம்‌: 
நல்வாழ்வு பேணுவது பற்றி 
ஆராயுந்துறை. சமுதாய வாழ்‌ 
நலம்‌ தொறிழ்சாலை வாழ்‌ 
நலம்‌ உள வாழ்நலம்‌ தனிவாழ்‌ 
நலம்‌ எனப்‌ பலவகைப்படும்‌. 
(உயி) 

வுள்ள அய்க்ரோமீட்டர்‌) - 
ஈரநிலைமா காற்றிலுள்ள 
ஈரப்பதத்தை அளக்குங்கருவி. 
(இய) 

்டு்‌௦80002 (அய்க்ரோஸ்கோப்‌) 
5 ஈரநிலை நோக்‌ ௩ காற்று 
ஈரப்பதத்துில்‌ உண்டாகும்‌ மாற்‌ 


நங்களைக்‌ காட்டுங்கருவி. 
ஓய) 
னை (அம்மன்‌) - படலியம்‌: 
பூப்படைந்த நங்கையின்‌ 


பிறப்பு வழியைப்‌ பாதிமூடி 
இருக்கும்‌ படலம்‌. (உயி) 

்ருறாப்பாட அம்மீனியம்‌)  - 
படல்கம்‌ பூஞ்சையின்‌ இதல்‌ 
தாங்கும்‌ பரப்பு. (உயி) 

நாளா 066$ அய்மனோ 
மைசட்ஸ்‌) - படலவணுக்கள்‌: 


பூரூசை வரிசை. படலகம்‌ 
வெளியே தெரிந்தவண்ணம்‌ 
இருக்கும்‌. (உயி) 

௦10. அயாய்டு) - நூாவடி 


எலும்பு: நாவிற்கு அடியிலுள்ள 
எலும்பு அல்லது குருத்‌ 
தெலும்புத்தொகுதஇு. (உ௰) 


ஈடுகெலுகாயாட. - அயோரியா 
மைன்‌: ,,,140, நஞ்சுள்ள 
படிகக்‌ காரமம்‌. ஹென்பேனி 
லிருந்து பெறப்படுவது. வலித்‌ 
தணிப்பு மருந்து. (வேதி) 
ர்‌ு ௦2க (அய்ப்பர்கேபினா) 
- மீக்குருதிவளி: குருஇயில்‌ 
மிகுதிமாக& கரி இரு ஆக்சைடு 
இருத்தல்‌. (உயி) 
நு பொராமிபேகு (அய்ப்பர்‌ 
குரோமடிசம்‌) - மீநிறமியாதல்‌: 
தோலில்‌ நிறமிகள்‌ மிகுதியாக 
இருத்தல்‌. (உ௰) 
நு ௦19016 (அய்பர்கோலிக்‌) - 
ப்பற்றல்‌: தொடும்பொழுது 
தானாகத்‌ தப்பற்றுதல்‌. (வேடு) 
ர்நுறவச்க௱௦ாநா ௦515 
(அய்ப்பர்மெட்டமார்படிஸ்‌) - 
மாற்றம்‌: முழு உருவ 
மாற்றத்திற்கு மேலும்‌ நடை 
பெறும்‌ மாற்றம்‌. இஇல்‌ இரண்‌ 
டிற்கு மேற்பட்ட இளரிகள்‌ 
(லார்வா) உண்டு. பா. 
உவை ாறி௦516 (உயி) 


ஈடு வா 8 (அய்ப்பர்‌ 
மெட்டேரோபியா) - எட்டப்‌ 
பாராவை. பா. 1௦0 8017. (உயி) 


ர்நுறளரக 5119 (அய்ப்பர்‌ 
பாரசைட்‌) - ஒட்டுண்ணி: 
ஒட்டுூண்ணிமேல்‌ இருக்கும்‌ 


ஒட்டுண்ணி. (உய) 


சற மகம்‌ (அய்பர்பிளாடியா) 
சு வளர்ச்சி: தாவரத்தின்‌ 
படத மீறிய வளர்ச்சி. நோய்‌ 





1 
உண்டாக்கும்‌ உயிரிகளால்‌ 
தூண்டப்படும்‌ உயிரணுப்‌ பிரி 
வினால்‌, உயிரணு எண்‌ 
ணிக்கையில்‌ பெருகுதல்‌. 
(உ௰) 


ர்நுறவறா௦௦8 (அய்ப்பர்பீணியா) 
-.... மீமூச்சுவிடல்‌, பெருமூச்சு 
விடல்‌: மிகுந்ததுரையீரல்‌ வளி 
யோட்டம்‌. விலங்கல்‌ மிகுந்த 
வளியோட்டம்‌. (உயி) 


ர்நுமனா8௦ா6 (அய்ப்பர்சோனிக்‌) 
வாலி: 500 மெகா ஹெர்ட்‌ 
சுக்கு மேலே அதிர்வெண்‌ 
ணுள்ள ஒலிகள்‌. (இய) 
ப்‌/91:17- 1012 (அய்ப்பர்‌ 
சோனிக்ஸ்‌) - மீஒலியியல்‌: 500 
மெகா ஹெர்ட்சுக்கு மேல்‌ அதர்‌ 
வெண்‌ கொண்ட ஒலி அலை 
களை உண்டாக்கலும்‌ பயன்‌ 
படுத்தலும்‌ பற்றி ஆராபுந்துறை. 
(இய) 
புறா (அயபபர்டென்‌ 
ஷன்‌) - மீக்குருதயழுத்தம்‌: 
உயர்நுத குருதியழுததம்‌. பா. 
01 வ0ா. (உமி) 
டு ா௦ஙி6 (அய்ப்பர்டோனில்‌) - 
ப்பரவழுத்தம்‌: ஒரு கரைசல 
மற்றொரு கரைசலைவிட மீப்‌ 
பரவழுத்தத்தைக்‌ கொண் 
டிருத்தல்‌. (ஷே) 
ரரு௦21001044 (அய்ப்பர்ட்ரோபி) 
- மீப்பெருக்கம்‌: உயிரணு அளவு 
அதிகமாவதால்‌, உடல்‌ அல்லது 
உடல்பகுதி இயல்புமீறி வளர்‌ 
தல்‌. (உ௰) 


919 


ழு 


ஜக அய்பா) - நுண்பூஞ்சிழை: 
பூஞ்சையின்‌ இளைத்த இழை 
உடல்‌. பா. ஈடுப (உ௮) 


நார்‌ /6 _.. இப்னோ 
பாம்மிக்‌) - துயில்‌ நீக்கம்‌: தூக்‌ 


கத்தை நீக்குதல்‌. (உயி) 
ர்றுறா௦519 (இப்னா௫ுஸ்‌) - அறி 
துயில்‌: உறங்குவது போன்ற 
நிலை, உளநோய்‌ மருத்துவத்‌ 
தில்‌ பயன்‌ படுவது. இஇல்‌ புறக்‌ 
கருத்தேற்றங்களுக்கு உள்ளம்‌ 
துலங்கி, மறந்த நினைவுகளை 
நினைவுகூர இயலும்‌. இச்‌ 
சொல்லைத்‌ தனித்தமிழ்‌ இயக்‌ 
கத்‌ தந்த மறைமலையடி 
களார்‌ அறிமுகப்படுத்டுனார்‌. 
(உ௰) 


ராா௦50018 (இப்னோஸ்போர்‌) 
ல துயில்சிதல்‌: ஓய்வுறும்‌ 
உயிரலறு அல்லது தல்‌. தடித்த 
சுவரும ஓா உட்கருவும்‌ 
கொண்டது. கசை இழையும 
இயக்கமும்‌ இல்லை. பலபாடி 
களில காணப்படுவது. (உயி) 
ரா (இப்னாடிக்‌) - துயில்‌ 
மூட்டி? தணிப்பு மருந்து. உறக்‌ 
கத்தைத்‌ தூண்டுவது. (உயி) 
ரூ - இய்ப்போ: 148,5.0.. 
5/1,0. சோடியம்‌ தயோ 
சல்பேட்டு. புகைப்படக்‌ கலை 
யில்‌ பயன்‌ படல்‌. (வே௫) 


ரருற064581) 680 டய்ப்போ 
பெசல்‌ செல்‌) - அடிமட்டவணு: 
கருவணு முதலில்‌ பிரியும்‌ 
போது உண்டாகும்‌ இருஉயி 


ம 


320 





ரணுக்களின்‌ 
களாகும்‌. (உயி) 
ர்ப௦/291 அய்ப்போபிளாஸ்ட்‌) 
- அடிக்கோளம்‌: கருக்கோளின்‌ 
உள்கருவடுக்கு (உ௰) 
ஈர0௦௦41௦1௦08 8010 - அய்ப்போ 
குளோரசக்காடி: 8010. வீறற்ற 
காடி. மர்க்குரஸ்‌ ஆக்சைடில்‌ 
குளோரினைச்‌ செலுத்த, 
இக்காடி கடைக்கும்‌. வெளுக்‌ 
கும்‌ பொருள்‌. (வேதி) 
ர்ரூற௦௦்‌1௦1112 - அய்ப்போ குளோ 
ரைட்டு: அய்ப்போ குளோரசக்‌ 
காடி உப்பு. சோடியம்‌ அய்ப்போ 
குளோரைட்டு. காயமாற்றி. 
தொற்று நீக்கி. (வேதி) 
0௦௦௦3! (அய்ப்போகாட்டில்‌) - 
விதையிலைக்கீழ்த்தண்டு. பா. 
டர ஒ. 921001 (உயி) 


உள்ளணுக்‌ 


ர்றுற௦ப்‌ொரு (அய்ப்போடர்ம்‌) - 
்‌ புறக்‌&ழ்ப்படை: புறத்தோலுக்குக்‌ 
ழ்‌ அமைந்துள்ள இசு. 
இலைகளிலும்‌ தண்டுகளிலும்‌ 
ஒன்று அல்லது இரண்டடுக்கு 
உயிரஹுக்களாலானது. (உய) 
ப / யப்‌ (ஹைபோடெர்‌ 
மிஸ்‌) - புறக்&ழ்த்தோல்‌: புறத்‌ 
தோலுக்குக்‌&ழுள்ள கண்‌ 
ணறை அடுக்கு வரிசை. உட்‌ 
இிசுக்களுக்குப்‌ பாதுகாப்‌ 
பளித்தல்‌ வேலை. (உயி) 
ர்ரூ00221 9௭21௦ (ய்ப்‌ 
போ ழ்வி ட மனனம்‌ ௮ 
தரை£ழ்வி முளைத்தல்‌. 
விதை 5 தரைக்குக்‌ &ழ்‌ 
௮.௮..22 


ர 
இருக்குமாறு விதை முளைத்தல்‌ 
- நெல்‌. (உயி) 

ர்ரு0ெ105$4! (அய்ப்போ 


இளாசல்‌) - நாக்கீழ்‌ நரம்பூ: 15 
ஆம்‌ மூளை நரம்பு, பாலூட்டி 
களில்‌ மட்டும்‌ காணப்படுவது. 
நாவிற்குக்‌ €ீழ்‌ உள்ள தசை 
களில்‌ செல்வது. (உயி) 
021/௦ (4 (அய்ப்போ 
இளை மியா) - சர்க்கரைச்‌ 


சோகை: உடலில்‌ குருடுக்குளு 
கோஸ்‌ அளவு வீழ்தல்‌. இதனால்‌ 


மூளை வேலை செய்ய இய 
லாது. (உயி) 
ர்டு௦21௦ப5 (அய்ப்போ 
னாதஸ்‌) - தாடைப்பிதுக்கம்‌: £ழ்‌ 
தாடைத்‌ துருத்திக்கொண் 
டிருத்தல்‌. (உயி) 
௦0௦05 (ஹைப்போ 


கைனஸ்‌) - மேற்தல்ப்பைப்‌ பூ: 
புல்லிகள்‌, அல்லிகள்‌ மகரந்தத்‌ 
தாள்‌ ஆகியவற்றிற்கு மேலுள்ள 
சூல்பை மேற்கூல்பை அஆடரும்‌. 
இப்பையிலுள்ள பூ மேற்‌ 
சூல்பைப்பூ ஆகும்‌. எ.டு. வெங்‌ 
காயம்‌. ஒ. 801070 ப5. 
்டூம௦ாவ5௫ு (அய்ப்போனேஸ்டி) 
- தண்டூ£ழ்வளர்ச்ச: தூண்ட 
லால்‌ உறுப்பின்‌ இழ்ப்பகுஇ 
அதிகம்‌ வளர்வதால்‌, அதன்‌ 
மேல்பகருஇ வளைதல்‌. (உய) 
ரு அய்ப்போபைடுஸ்‌) 
்‌ ழ்வளரி: மாகளில்‌ 
பொதிகைக்‌ காம்பின்‌ பருத்த 
பகுதி. பூக்குந்தாவரங்களில்‌, 


321 நு 





ர்ட்ற 
தாங்கி முனையிலுள்ள 
உயிரு. (உய) 

ர்ரூ0ற018518 அஇய்ப்போ 


பிளாசியா) - €ழ்நிலைவள ர்ச்சி: 
ஊட்டக்குறைவினாலோ நோயி 
னாலோ தாவர வளர்ச்‌ 
குன்றிக்‌ குருளைத்‌ தன்மை 
ஏற்படுதல்‌. (உயி) 

8402051259 (அய்ப்போ 
ஸ்டேலிஸ்‌) - ழொடுக்கம்‌: 
(1) உடலின்‌ சார்புப்‌ பகுஇயில்‌ 
குருதி ஓட்டம்‌ தடைப்படுதல்‌. 
(2) ஒல மரபு வழிப்பண்புகள்‌ 
ஏனைய மரபுவழிப்‌ பண்பு 
களால்‌ ஏறபடல்‌. (உயி) 

ர்ரு௦510௱13116 (அய்ப்போஸ்டோ 


மட்டிக்‌) - இழ்டுலைத்துளை: 


இலையின்‌ 8ழ்ப்பகுதியில்‌ 
இலைததுளை கள்‌ இருத்தல்‌. 
(உய) 


2௦5106 (அய்ப்போஸ்டோம்‌) 
ன €ழ்க்கூரி: குழியுடலிகளுள்ள 
கூம்புவடிவ நீட்டி. இதன்‌ 
முனையில்‌ வாய்‌ இருத்தல, 
(உ௰) 

ர்வு 
தலாமஸ்‌) - €ழ்த்தள ம்‌ஃ முன 
மூளையின்‌ பகுதி; உடலின்‌ 
செயல்களைக்‌ கட்டுப்படுத்து 
வது. (உயி) 


(ஹைப்போ 


ர்ரூ01891௦1 (அய்ப்போ டென 
ஷன்‌) - ழ்க்குருதியழுத்தம்‌: தாழ 
வான குருதியழுத்தம்‌. (உயி) 
ரரூற௦1 2515 (அய்ப்பாஇடுஸ்‌) - 
கருதுகோள்‌: அறிவியல்‌ முறை 


யில்‌ ஒரு எிக்கலுக்குத்‌ நர்வு 


காணக்‌ கற்பனையாகக்‌ 
கொள்ளப்படும்‌ தற்கோள்‌. 
உற்று நோக்கலாலும்‌ ஆய்வா 
லும்‌ உறுதி செய்யப்படுவது. 
இறுதியாக விதியாக வகுக்கப்‌ 
படுவது. பா. $02!71௦ ஈ௮(*௦0 
(மெய்‌) 
ாரு௦/2 (அய்ப்பாக்கியா) - வளி 
ஒடுக்கம்‌: உடல்இசுக்களில்‌ உயிர்‌ 


வளி இல்லாமையால்‌ தீய 
விளைவுகள்‌ உண்டாகும்‌ 
நிலை. (உயி) 

ஈடுறா௦!6 51216 (இப்னாடிக்‌ 


ஸ்டேட்‌) - அறிதுயில்‌ நிலை: 
கருத்தேற்றத்தில்‌ தோற்றுவிப்‌ 
பவரின்‌ கருத்துப்படி நடத்தல்‌. 
உளநோய்‌ அறியும்‌ முறை 
அல்லது நுணுககம்‌. (க.ஊ) 
ஈர 50௱௪1681 (இப்சோமீட்டர்‌) - 
காற்றழுத்தமானி: காற்றழுத்‌. 
தத்தை அளாக்கப்பயன படுங்‌ 
கருவி. நீர்மத்தின்‌ கொதி 
நிலையை உறுஇி செய்வதன்‌ 
மூலம்‌ உயரங்களை மதிப்பிட 
லாம்‌. நீராவி வெப்ப நிலை 
யில்‌, வெப்பநிலை மானி 
களில்‌, அளவீடுகள்‌ குறிக்கவும்‌ 
பயன்படுதல. (இய) 
1005000541 (இப்சோபில்‌) - 
பூவடிச்செடுல்‌:  பூவிற்கடியில்‌ 
காணப்படும்‌ செடல்‌ (உயி) 
புறயாவ! (அப்பூரல்‌) - அடுழுட்கள்‌: 
பாம்புகளில்‌ வால்‌ துடுப்புப்‌ 
பகுதியில்‌ காணப்படும்‌ முட்‌ 
கள்‌. (உயி) 


ம்‌ 2 


8500 (அய்சாப்‌) - அய்சாபன்‌ 


அப்சினா நறுமணமுள்ள 
தாவரம்‌. முன்பு மருந்துகளில்‌ 
பயன்பட்டது. இன்று அழகுத்‌ 
தாவரம்‌. (உ௰) 

ப்ட்த்ட எனன (இஸ்டிரான்‌ 
தள்‌) - இலைபின்நோன்றல்‌: பூக 
களுக்குப்பின்‌ இலைகள்‌ உண்‌ 
டாதல்‌. (உ௰) 

ரப 5188515 (இஸ்டரிஸ்‌) - காந்தத்‌ 
தயக்கம்‌: காந்தப்பின்னடைவு. 
காந்தச்செறிவு, காந்தமாக்கும்‌ 


புலத்துடன்‌ ஒரே கட்டத்தில்‌ 
இல்லாமல்‌ பின்தங்குவது. 
அதாவது, இரும்புக்‌ காந்தப்‌ 
பொருள்கள்‌ தாம்‌ காந்தம்‌ 
பெறும்போதும்‌ நீங்கும்‌ போதும்‌ 
கொள்ளும்‌ நடத்தை. 
தற்காலிகக்‌ காந்தங்களுக்குக்‌ 


குறைந்த காந்த நீக்கு விசையும்‌ 
குறைந்த காந்தத்தயக்க ஆற்றல்‌ 
இழப்பும்‌ கொண்ட பொருள்‌ 
கள்‌ தேவை. இதற்குத்‌ தேனி 
ரும்பு நன்கு பயன்படுகிறது. 
மின்னியக்கி (டைனமோ) 
மாற்றிகளிலுள்ள உள்ளக 
கள்‌ ஒரு வினாடியில்‌ பல 
சுழற்டிகளுக்கு உட்படும்‌. 
இவற்றிற்கும்‌ குறைந்த ஆற்றல்‌ 
இழப்புளள பொருள்கள்‌ 
தேவை. இவைகளிலும்‌ தேனி 
ரும்பு பயன்படுகிறது. (இய) 

ாறு$ா618 ஸஹிஸ்டிரியா) - நரம்பு 
வலிப்பு: உளக்கோளாறு 
நோயாளிக்குத்‌ தான்‌ செய்வது 
என்னவென்றே நினைவிருக்‌ 


121102ஈ௭௱1 ரூ 





காது. நெருக்கடியிலிருந்து 
விடுபடப்‌ பற்களைக்கடித்தல்‌ 
முறைத்துப்‌ பார்த்தல்‌ முதலிய 
நோயின்‌ அறிகுறிகளை 
வெளிப்படுத்துவர்‌. உளப்‌ 
போராட்டத்தாலும்‌ நடுக்கத்‌ 
தாலும்‌ உண்டாவது. உடல்‌ அறி 
குறிகளாவன: இழுப்பு, மயக்‌ 
கம்‌, தசை நடுக்கம்‌. விலகு 
நிலை இதன்‌ தனித்தன்மை. 
(உயி) 


14. &, 114௦19 80௨116 8010 - ஏஏ, 


இன்டோல்‌ அசெட்டிகக்காடி: 
தாவரங்களின்‌ முதன்மையான 
வளர்தாண்டி. பல தூண்டல்‌ 
களை உண்டாக்குவது. (உய) 


(ஐயட்ரோ 
கெமிஸ்ட்ரி) - மருந்து 

இயல்‌: இடைக்கால வேஇஇயல்‌. 
பிரான்‌ சிஸ்கஸ்‌ ல்வியஸ்‌ 
(1614 - 1672) என்பவரால்‌ 
ஆய்ந்து அறிமுகப்படுத்தப்‌ 
பட்டது. மருத்துவத்தில்‌ மருந்து 
களை எவவாறு பயன்‌ படுத்து 
வது என்பதை முதன்மையாக 
ஆராய்ந்தது. (வேதி) 


1௦8. (ஐஸ்‌) - பனிக்கட்டி: நீரின்‌ 


படிகவடிவ வேற்றுரு. கொதி 
நிலை0செ. மறைவெப்பம்‌ 80 
கலோரிகள. (இய) 


1௦6 896 (ஐஸ்‌ ஏஜ்‌) - பனிக்காலம்‌: 


புவிவரலாற்றில்‌ ஒரு கால 





கட்டி நிலநடுக்கோடு நோக்கிச்‌ 
சென்றதால்‌, பொதுவான 
வெப்பநிலைத்தாழ்வு.. ஏற்‌ 
பட்டது. கடைடப்பனிக்காலம்‌ 
10,000 ஆண்டுகளுக்கு முன்பு 
ஏற்பட்டது. (பு. அறி) 
1௦௦௨80 (ஸ்ரீம்‌) - பனிக்‌ 
குழைவு விரைவாக கரையும்‌ 
உணவு. (உண) 


(௦௪ (1 (ஜஸ்‌ புரூட்‌) - பனிச்‌ 
தப்பி: பணிக்குச்‌, கரை 
உணவு. (உண) 


(௦௪ ஈப௦/ப௧5 (ஐஸ்‌ நியூக்ளியஸ்‌) 
ச்‌ பனிக்கட்டிக்கரு: காற்று 
வெளியில்‌ படிகங்கள்‌ தோன்ற 
மையப்புள்ளியாக  இருக்குந்‌ 
துகள்‌, (இய) 

௦௪ 001 (ஐஸ்‌ பாயிண்ட்‌) - 
பனிக்கட்டி நிலை: இயல்பான 
காற்றுவெளி அழுத்தத்தில்‌ (0 
செ) நீருக்கும்‌ பனிக்கட்டிக்கு 
மிடையே உள்ள சமநிலை 
வெப்பநிலை (இய) 

(சொ்ட௦ொகரர்டு (இச்தயோ 
இரபி) - மீன்‌ வரைவியல்‌: மீன்‌ 
௬ளை விரித்துக்கூறும்‌ நூல்‌. 
(உயி) 

௦00518 (இக்தையோடஸ்‌) - 
தோல்வறட்‌ர: பாலூட்டி நோய்‌. 
தோல்‌ கடின மாகவும்‌ தடிப்பாக 
வும்‌ சொரசொரப்பாகவும்‌ 
இருத்தல்‌. (உயி) 


923 


கட்டம்‌. இப்பொழுது பனிக்‌ | 161019 (ஜூல்‌) - பனிக்கூரி: 


1 


நீரித்துனி உறைவதால்‌ உண்‌ 
டாகும்‌ கூரிய பனிக்கட்டி. (இய) 
1201௦80006 (ஐக்கனோஸ்கோப்‌) 
௮ உருநோக்‌ தொலைக்காட்9ி 
ஒளிப்படப்பெட்டிகளில்‌ ஒரு 
வகை. இஇில்‌ ஒளிமின்கலம்‌ 
பயன்படுகிறது. இதன்‌ மாற்றுரு 
நேர்‌ உருநோக்கி (இம்மேஜ்‌ 


ஆர்த்துகான்‌), இஃது உரு 
நோக்கியைவிட அதுக 
ஒளியைத்‌ தரும்‌. பார்வை 


நோக்கி (வீடிகான்‌) என்பது 
மற்றொருவகை ஒளிப்பெட்டி. 
இது திரைப்படங்களைச்‌ 
செலுத்தப்பயன்‌ படுவது. (இய) 





1008௦ 92 - ஐக்கார்ஜி 92: இது 


ஒரு மூன்றுநாள்‌ மாநாடு. 


தொலையறிதல்‌, புவிச்செய்தி 
அமைப்பு ஆதிய இரண்டும்‌ 
பற்றி ஆராய்ச்‌ நடைபெற்றது. 
அனைத்துலக வானவெளி 
ஆண்டுத்‌ தொடர்பாக நேரு 
தொழில்நுணுக்கப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ 1992 பிப்ரவரித்‌ 
தங்களில்‌ நடைபெற்றது. (பு. 
அறி) 

1௦௦ 88௨02! (ஓக்கோச$ட்ரல்‌) - 
இருபது முக: இருபது முனை 
களைக்‌ கொண்ட இண்ம 
உருவம்‌. ஒவ்வொரு பகுஇயும்‌ 
முக்கோண வடிவத்இிவிருக்கும்‌. 
(இய) 

1514, ॥ார்சாஏப்பீவ ௦௪1 வா௱ாபல- 
(௩9 ௩௦௭௬௦௭௨ - (ஐூஎஸ்்‌௪ச்‌, 
இண்டரெஸ்டியல்‌ செல்‌ 
அண கனு ஆர்மோன்‌) - 
உயிரணுஇடைத்தூண்டும்‌ ஊக: 
மூளையடிச்‌ சுரப்பியின்‌ 
முன்மடல்‌ சுரப்பு, பெண்ணில்‌ 
முட்டை வளர்ச்‌டயையும்‌, 
ஆணில்‌  விரைச்சுரப்பையை 
யும்‌ தூண்டுகிறது. (உயி) 
1019ப5 (ஐக்டிரஸ்‌) - மஞ்சணம்‌: 
இது ஒரு நோம்‌ நிலைமை. 
தோல்‌, சளிப்படலம்‌ முதலி 
யவை பித்தநிறமி (பைலிரு 
பின்‌) குவிவதால்‌, மஞ்சள்‌ 
நிறமடைதல்‌. ஆகவே, மஞ்சட்‌ 
காமாலை. (உயி) 

(4 இஃப்‌) - இன்னாட்டம்‌: உளப்‌ 
பகுப்பு அறிசூர்‌ பிராய்டு பயன்‌ 
படுத்தும்‌ சொல்‌, மகழ்ச்‌ியடை 
தலையே குறிக்கோளாகக்‌ 


924 (9! 





கொண்ட உளப்போக்கினைக்‌ 
குறிப்பது. (க.உள) 

(௨. (ஐடியா) - கருத்து: 
புத்தெண்ணம்‌. (௧க.உள) 

19281 01/518! (ஐடியல்‌ இரிஸ்டல்‌) 
- குறிக்கோள்‌ படிகம்‌: இது ஒரு 
பின்னல்கோவை. ஒழுங்காக 
வும்‌ அயலணுவோ அயணியோ 
இல்லாமலிருக்கும்‌ படிகம்‌. 
(வேதி) 

182281 988 (ஐடியல்‌ கேஸ்‌) - 
குறிக்கோள்‌ வளி: முடிவற்ற 
ஏறிய மூலக்கூறுகள்‌ அடங்கிய 
வளி. இக்கூறுகள்‌ ஒன்றின்‌ மீது 
மற்றொன்று விசையைச்‌ 
செலுத்தா. (இய) 

1968! 801ப11௦1 ( ஐடியல்‌ சொலூ 
ஷன்‌) - குறிக்கோள்‌ கரைசல்‌: 
கலக்கும்‌ பொழுது உள்ளாற்‌ 
றல்‌ மாற்றமில்லாமலும்‌ அதன்‌ 
பகுதிகளுக்கிடையே கவர்ச்௪ி 
விசை இல்லாமலும்‌ இருக்கும்‌ 
கரைசல்‌. (வேதி) 

12/௦௪ 8/5 (ஐடெண்டிகல்‌ 
டிவின்‌ ஸ்‌).- ஒத்த இரட்டை(யர்‌): 
ஒரே கருவணுவிவிருந்து 
தோன்றி ஒன்றை மற்றொன்று 
ஒத்திருக்கும்‌ இருதனி உயிரி 
கள்‌. (எ-டு) ஆர்காட்‌ 
சகோதரர்கள்‌. (உயி) 

(8௦1284 இடியோபிளாஸ்ட்‌) - 
மாறுபடு கண்ணறை(செல்‌): 
தன்னைச்‌ சூழ்ந்துள்ள இகக்‌ 
களின்‌ கண்ணறைகளைக்‌ காட்‌ 
டிலும்‌ முனைப்பான வேறுபட்ட 


181 


1 





தனித்தன்மையுள்ள அமைப்‌ 
பினைக்‌ கொண்ட உயிரணு. 
(உ௰௮) 

10/௦௩ (இடியோ குரோ 
மோட்டின்‌) - மாறுநிறமியன்‌: 
உயிரணு வின்‌ இணப்பெருக்‌ 
கத்தைக்‌ கட்டுப்படுத்தும்‌ கருப்‌ 
பொருள்‌. (உ௰) 

11௦ வ்‌16 ர்நுறவாடழர்று 
(இடியோபதிக்‌ ௮ய்ப்பர்‌ 
ட்ரோபி) - மாறுமீவினை: தெளி 
யான எந்தநோய்க்‌ காரண 
மின்றி. உடலில்‌ எப்பகுதி 
யிலும்‌ நடைபெறும்‌ மீவேலை. 
(உயி) 

ட மார்சாமம்‌6(6 கோடிபு 
112௦010121 --(ஐடிஈால்‌, இண்டர்‌ 
மீடியேட்‌ டென்டுட்டி விப்போ 
புரோட்டீன்‌) இடை௰டர்‌ 
கொழுப்புப்‌ புரதம்‌: கல்லீரல்‌ 
கொழுப்பு வளர்டுதை மாற்றத்‌ 


தின்‌ போது உண்டாகும்‌ 
பொருள்கள்‌. பொருள்‌ 
தொகுதிகளில்‌ றிது 


முக்களிசரைடுகளும்‌ புரதமும்‌ 
நீங்கி, மிகுகுறை அடர்வுள்ள 
கொழுப்புப்‌ புரதங்கள்‌ மாற்ற 
மடைவதால்‌, இப்பொருள்கள்‌ 
உண்டாகின்றன. (உயி) 
1௪0058 10014 (இக்னிஷியஸ்‌ 
ராக்ஸ்‌) -$ப்‌ பாறைகள்‌: பாறை 
யில்‌ ஒருவகை. மாக்மா படிக 
மாவதால்‌ உண்டாகுபவை. (பு. 
அறி) 
19ஈ௩111௦௩ (இக்னிஷன்‌) - பற்றல்‌: 
வினைபடு பொருள்களின்‌ 


உயர்த்டுக்‌ 
கனற்சியை (கம்பஷ்டன்‌) உண்‌ 
டாக்கல்‌. இல்‌ உண்டாகும்‌ 


வெப்பநிலையை 


வெப்பநிலை பற்றுவெப்ப 
நிலையாகும்‌. (உயி) 


பக 101111 வ 


1987 டம்‌ 2 இ 
பிசிகல்‌ இயர்‌) ன ஈட 
னை துலகப்‌ புவி இயந்பிய 
கடு நில இயற்பியல்‌ 
ணக தக அனைத்துலக 
அளவில வகுக்கப்பட்ட தட்டம்‌. 
19572 ஆம்‌ ஆண்டு ஹீன்‌ 
திங்கள்‌ 30 ஆம்‌ நாள்‌ நள்ளிர 
விலிருந்து தொடங்கி, 1958 
ஆம்‌ ஆண்டு டிசம்பர்த்‌ இங்கள்‌ 
31 ஆம்‌ நாள்‌ இரவோடு 
முடிவடைந்தது. பல அருள்‌ 
செயல்களுக்கு நிலைக்களம்‌. 
இவ்வாண்டின்‌ இறந்த கண்டு 
பிடிப்புகளாவன: 
1) புவியின்‌ காந்தநடுக்‌ 
கோட்டைச்‌ சுற்றி மிகப்பரந்த 
மின்னோட்டம்‌ ஒன்றுள்ளது. 
2) ப௫பிக்‌ பெருங்கடலில்‌ 
இரண்டு ஓட்டங்களும்‌ அட்‌ 
லாண்டிக்‌ பெருங்கடலில்‌ ஓர்‌ 
ஓட்டமும்‌ உள்ளன. 3) முனை 
ஒளிகள்‌ ஒரே சமயத்தில்‌ 
தோன்றுகின்றன &) ப௫பிக்‌ 
பெருங்கடலில்‌ பரந்ததும்‌ சிறந்‌ 
ததுமான கனிவளப்‌ பகுதி 
ஓன்றுள்ளது. 5) புவிக்கடியில்‌ 
70 கடல்கள்‌ உள்ளன; இவற்‌ 
நின்‌ நீர்‌ குடிப்பதற்கு ஏற்றது. 
6) புவி மேற்பரப்பு கடல்‌ தரை 
யின்‌ நெடுக 45.000 மைல்‌ அள 





926 





வுக்கு வெடித்துள்ளது. 
7) விண்கதர்கள்‌ புவி நேர்க்‌ 
கோட்டிற்கேற்ப மாறுபடு 
இன்றன. இவற்றின்‌ நடுக்கோடு 
45” அளவுக்கு மேற்காகச்‌ சாய்ந்‌ 
துள்ளது. இதனால்‌, வான 
வெளியிலுள்ள மற்றக்‌ காந்தப்‌ 
புலங்களால்‌ புவிக்‌ காந்தப்‌ 
புலம்‌ அலைக்கழிக்கப்‌ 
படுகிறது. 8) வான வெளியில்‌ 
பரந்த காந்த மண்டலங்கள்‌ 
உள்ளன. (பு. அறி) 


1/62௦௦௦11௦ [110 (இலியோகோலிக்‌ 
ரிங்‌) - கூடல்‌ வளையம்‌: எறிய 
வட்டமான தடிப்பு. முன்‌ 
னோடித்‌ தண்டுடையனவற்றின்‌ 
நடுக்குடலின்‌ பின்முனையில்‌ 
உள்ளது. (உய) 

1190 (இலியம்‌) - பின்?றுகுடல்‌: 
சிறுகுடலின்‌ நீண்ட பகுஇ. 
(டேயி) 

1808 (இலியஸ்‌) - குடல்தடை: 
குடலில்‌ ஏற்படும்‌ அடைப்பு. 
தாளாவலியும்‌ குமட்டலும்‌ 
இருக்கும்‌. (உயி) 

11௦0௦11242149 (இலியோகோலிக்‌ 
வால்வ்‌) - குடல்நிறப்பி: பல 
முதுகெலும்பிகளின்‌ உணவு 
வழியில்‌ பின்‌ இறுகுடலுக்கும்‌ 
நடுப்‌ பெருங்குடலுக்கும்‌ இடை 
யிலுள்ள இறப்பு. (உயி) 

பரா (இலியம) - இடுப்புப்பின்‌ 
எலும்பு: முதுகெலும்பிகளில்‌ 
காணப்படுவது. இடுப்புப்‌ பக்க 
எலும்பையும்‌, இடுப்பு முன்‌ 





எலும்பையும்‌ சேர்த்து, இடுப்‌ 
பெலும்பை உண்டாக்குதல்‌. 
(உயி) 


பயப்‌ (இல்லுமினேஷன்‌) 

- இளியூட்டல்‌: ஒரு பரப்பில்‌ 
விளக்கிலிருந்து ஒளிவிழும்‌ 
பொழுது, அதனை விளக்க 
முறச்‌ செய்கிறது. இந்நிகழ்ச்‌ 
யே ஒளியூட்டல்‌ ஆகும்‌. பா. 
(இய) 


(11 0510௩ (இல்லூஷன்‌) - இரிபுத்‌ 


தோற்றம்‌: புலன்‌ உணர்வு 
களுக்குத்‌ தவறாகப்‌ பொரு 
ஷாவதனால்‌ ஏற்படுங்‌ காட்டு. 
பழுதைப்‌ பாம்பென்று நினைத்‌ 
தல்‌. பா. ஈ2]/ப்‌21௦ (6.௨) 


1௩௨99 (இம்மேஜ்‌) - உரு: பிம்பம்‌. 


ஒரு பொருளிவிருந்து வரும்‌ 
ஒளிக்கதிர்கள்‌ குவியும்‌ புள்ளி. 
இதுவே உரு. இது உண்மை 
உரு மாய உரு என இருவகைப்‌ 
படும்‌. குவி ஆடியிலும்‌ சூழி 
வில்லையிலும்‌ எப்பொழுதும்‌ 
மாய உர உண்டாகும்‌. (டய) 


௨06௨ - சாயல்‌: பொருள்களி 


னின்று உண்டாகும்‌ தூண்டல்‌ 
களின்றியே அவற்றைப்‌ பற்றி 
எழும்‌ உளப்பட்டறிவு. இதனால்‌ 
ஏற்படும்‌ இறன்‌ சாயல்காட்டி 
(இம்மேஜரி) ஆகும்‌. பொருள்‌ 
களை நேரில்‌ காண்பது 
போன்று அவ்வளவு தெளி 
வாகத்‌ தெரியும்‌ உரு மீத்‌ 
தெளிச்சாயல்‌ (எய்டெட்டிக்‌ 
இம்மேஜ்‌) என்று பெயர்‌. 





(௬௧0௨ - மாண்பு: மஇப்பு. மக்க 
னிடையே நல்ல மதிப்புடை 


யவர்‌. (க.உ௭) 


சாகச ளனொளள 0 
கன்‌ வெர்ட்டர்‌) : ப ரமாத்தி 
தெரியா உருவை தெரியும்‌ ௨௬ 
வாக மாற்றும்‌ மின்னணுக்‌ 
௬ருவி யமைப்பு. (இய) 

ஈகி (இம்மேஜி 
னேஷன்‌) - கற்பனை: சாயல்‌ 
களின்‌ உதவிகொண்டு சந்த்‌ 
தல்‌. சிறப்பாக, அழகுணர்‌ கற்‌ 
பனையைக்‌ குறிக்கும்‌. (௧.உள) 

ஈ௧௦1120௦0 89911௦ (இ. ஈஸ்‌ 
தெட்டிக்‌) - அழகுணர்‌ கற்பனை: 
மகிழ்வதையே குறிக்கோளாகக்‌ 
கொண்ட கற்பனை. (௧.உள) 


கொல, நாகல! (இ. 
பிராக்மேட்டிக்‌) எச பயனுள்ள 
க்ிபனை: நடைமுறையில்‌ 
௪எழுஞ்சிக்கல்களைத்‌ தர்க்க 
உருவாகும்‌ கற்பனை. ஆய்வு 
இவ்வகைக்‌ கற்பனையே. 
(கூ.உள) 

பப ப பி 9௦0௦42 (இ. 
புரடக்டிவ்‌) - ஆக்கக்‌ கற்பனை: 
பழைய பட்டறிவுகளின்‌ சாயல்‌ 
களைப்‌ புதியமுறையில்‌ 
அமைத்தல்‌. (௧.௨) 

௦ (இம்மேகோ) - நிநை 
உயிரி: உருமாற்றம்‌ நிறை 
வடைந்து கூட்டை விட்டு வெளி 
வரும்‌ உயிரிகளின்‌ வாழ்க்கைச்‌ 
சுற்றில்‌ இறுதி நிலையான 4 


927 





(௩௱ 





ஆம்‌ நிலை. எ-டு. தவளை, 
வண்ணத்துப்பூச்சி. (உயி) 
ஈகம்‌ இம்பைபிஷன்‌) - 
உப்பல்‌: ஒருபொருள்‌ நீர்மத்தை 
உறிஞ்ிப்‌ பருத்தல்‌. (உயி) 


(ஈா6ா16212 (இம்பிரிகேட்‌) அடுக்கு 


இதழமைவு: பா. கல 
(உயி) 

ஈர121௦0 (இமிடேஷன்‌) - பின்‌ 
பற்றல்‌: இதனைப்‌ பார்த்துச்‌ 
செய்தல்‌ எனலாம்‌. பிநர்‌ 
செய்கைகளால்‌ தூண்டப்பட்டு 
அவர்போல்‌ ஒருவர்‌ தானும்‌ 
செய்தல்‌. குழந்தைகளுக்கு 
இவ்வாற்றல்‌ அதிகமுண்டு. 
ஆகவே, குழந்தைகளை நற்‌ 
செயல்களையே பின்பற்றச்‌ 
செய்ய வேண்டும்‌. முதலுமை 
(ஒரிஜினாவிட்டி) ஏற்படுவதும்‌ 
பின்பற்றல்‌ அடிப்படையி 
லேயே. பா. 965௦. (௪.அ.) 
ஈரி (இம்மிஒிரே 
ஷன்‌) - குடியேறல்‌: ஒரு 
தொகுதியில்‌ தனியாட்கள்‌ 
சேர்தல்‌, (௧.௧௮) 

யா சல்‌ (இம்யூன்‌ 
ஈமோலைூன்‌) எநிர்ப்பு 
ரமோலைசின்‌: ரான்‌ வகை 
யிலிருந்து ஒருவகையில்‌ ஓவப்‌ 
பணுக்களை ஊமூலம்‌ 
செலுத்துவதால்‌ குருதியில்‌ 
உண்டாகும்‌ பொருள்‌. தடுப்பு 
ஈமோலைன்‌ என்றுங்‌ கூற 
லாம்‌. (உ௰) 


ஈ௱ 


ஈ௱பாச 2௦1 (இம்யூன்‌) - 
தடுப்புப்‌ புரதம்‌: தடுப்பாற்றலை 
அளிக்கும்‌ புரதம்‌. (உ௰) 

மாச சாபா, (இம்யூன்சீரம்‌) 
- தடுப்புத்‌ தெளியம்‌: எதிர்ப்புப்‌ 
பொருள்களும்‌ எஜஇர்ப்பாற்ற 
லும்‌ கொண்டுள்ள தனியாரிட 
மிருந்து பெறப்படும்‌ குருஇத்‌ 
தெளியம்‌. (உயி) 


ரபாக (இம்யூனி 
சேஷன்‌) - தடுப்பாற்றல்‌ ௨௫ 
வாக்கல்‌; நோய்க்குத்‌ தடை 
தெரிவிக்குமாறு ஓர்‌ உயிரியைச்‌ 
செய்தல்‌. இது இயற்கைத்‌ தடுப்‌ 
பாற்றல்‌, ஈட்டுதடுப்பாற்றல்‌ என 
இருவகைப்படும்‌. எதிர்ப்‌ 
பாற்றல்‌ சான்றுங்‌ கூறலாம்‌. 
(உ௰) 


ரணயறிடி (இமயூனிட்டி) - தடுப்‌ 
பாற்றல்‌: நோய்‌, நச்சு முதலிய 
தீய விளைவுகளைத்‌ தாக்குப்‌ 
பிடிக்கும்‌ ஒர்‌ உயிரியின்‌ இறன்‌. 
(உமி) 
/ஈ/ு௱பா௦௦1061௩ 
குளோபின்‌)-- தடுப்பக ட்‌ கோளி 
யன்‌: குறிப்பிட்ட தடுப்புத்‌ 
தோன்றிகளுக்கெஇராக உண்‌ 
டாக்கப்படும்‌ தடுப்புப்‌ புரதம்‌. 
(உயி) 
ஊற 2௦ 
னேப்‌) - 
கூட்ிலை: பா. 48ஈ5(10ஈ. (உயி) 
110806 (இம்பீடன்ஸ்‌) - 
ன்ஸிர்ப்பு: ஒரு மின்சுற்றில்‌ 
எரர்‌ மின்னோட்டத்திற்கு 


(இப்பேரிமின்‌ 


328 ம்‌ 





ஏற்படும்‌ மொத்த எதிர்ப்பு. இது 


மின்தடை, மின்‌ நிலைமம்‌, 
மின்மறுப்பு ஆகியவற்றின்‌ 
கூட்டு விளைவுகளால்‌ உண்‌ 
டாவது. ஓம்களில்‌ அமகாக்கப்‌ 
படுவது. (இய) 

ஈரக்‌ ம்பிளாண்‌ 
டேஷன்‌) - ன றவைதள்‌ 
(பகருப்பையுடன்‌ வளர்கரு 
இணைந்திருத்தல்‌. (2) உடலில்‌ 
ஒரு இசுவை ஆழமாக நடுூதல்‌. 
பா.1ரகா5வாவ்‌0ஈ (உ௰) 

1௱ற1051௦1 (இம்ப்புளோஷன்‌) - 
உள்வாங்கல்‌: வெறுமையான 
கலம்‌ உள்நோக்கிச்‌ இதைதல்‌. 
இய) 

1ாப!9உ (இம்பல்ஸ்‌) - துள்ளல்‌: 
துடிப்பு. உடன்‌ ஏற்படும்‌ உந்து 
விசையின்‌ விளைவு. (ப.து) 


பிடி (இம்பியூரிட்டி) - மாக: 


ஒரு தூயபொருளிலுள்ள 
வேண்டா அயல்‌ பொருள்‌. 
வேதிப்‌ பொருள்களிிலிருந்து 


நீக்கப்படுவது. கடத்தும்‌திறனை 
உயர்த்த அரைகுறைக்‌ கடத்தி 
களில்‌ சேர்க்கப்படுவது. எ-டு. 
சிலிகன்‌, பாசுவரம்‌. (இய) 


|ஈடாச20ிொ (இன்பிரீடிங்‌) - 
உட்பெருக்கம்‌: (1) நெருங்லெ 
உறவுடைய இரு தனி உயிர்கள்‌ 
உண்டாக்கும்‌ இளம்‌ உயிர்கள்‌. 
(2) பாலணுக்கள்‌ இணை 
வதன்‌ வாயிலாகக்‌ கால்வழி 


உண்டாதல்‌. (3) தற்கருவுறுதல்‌. 
பா. ௦01009௦௨00. (உயி) 


1௦ 


ற்ப 





11௦0௨80௨5௦௨௦௦ (இன்கேண்‌ 
டசன்ஸ்‌) - வெண்ணொளிர்வு: 
உயர்‌ வெப்பநிலையினால்‌ 
உண்டாகும்‌ ஒளி. (இய) 


(௦16015 (இன்டுசர்ஸ்‌) ௮ 
வெட்டூப்பற்கள்‌: மேல்தாடை 
யிலும்‌ 8€ழ்த்தாடையிலும்‌ உள்ள 
பற்கள்‌. மணிதணிடத்து மேல்‌ 
நான்கும்‌ 8ழ்‌ நான்கும்‌ ஆக 
எட்டு உள்ளன. (உய) 

1௦ம்‌ றகாச (இன்ளைண்டு 
பிளேன்‌) - சாய்தளம்‌: இது ஒரு 
தனி எநஇிரம்‌. சாய்வை அழக 
மாக்கி எந்திர இலாபத்தைக்‌ 
கூட்டலாம்‌. 


சந்திர இலாபம்‌ 


சடை நீளம்‌ 


திறன்‌  ஊயரம 


பளுவை வண்டியில்‌ ஏற்றல்‌, 
இறக்கப பயன்படுதல்‌, படிக்‌ 
கட்டுகள்‌, இருகு, ஆப்பு, ஆலி 
யவை இதன்‌ அடிப்படையில்‌ 
அமைந்தவை. (இய) 


1௦211௦ (இன்டளினேஷன்‌ ) 
- சாய்வு: பா ரே (இய) 
1௦௦165 ௦ொரகா௦€, 
0௦-8௦௱பா3ா௦ (இன்கம்ப்ளீட்‌ 
டாழினன்ஸ்‌, கோடாமினன் ஸ்‌) 
- நிறைவுறா (துணை) ஓங்கு 
றன்‌: ஓரகக்‌ கருவணுக்களிலி 
ருந்து (ஹோமோசைகோட்ஸ்‌) 
வேற்றுக்‌ கருவணுக்‌ களைத்‌ 
(ஹெட்டிரோ சைகோட்ஸ்‌) 
தெளிவாகப்‌ பிரித்தறியக்‌ கூடிய 
அரைகுறை ஓங்கு இறன்‌. 
(உபி) 


(ஈவெட்லி௦ ்‌ 
(1) அடையளித்தல்‌: இசுவளர்ச்‌ 
க்குத்‌ தேவையான நிலைமை 


(இன்குபேஷன்‌) 


களை அளித்தல்‌. பிறந்த 
முதிர்ச்சியற்ற குழந்தையைச்‌ 
செயற்கைச்‌ சூழ்நிலையில்‌ 
வளர்த்தல்‌. (2) அடைகாலம்‌: 
ஒருநோய்‌ வளர்ந்து அறிகுறி 
கள்‌ தோன்றுவதறகுரிய காலம்‌. 
(3) அடைகாத்தல்‌: முட்டையிடும்‌ 
பறவைகள்‌ தங்கள்‌ முட்டை 


களுக்குப்‌ போதிய வெப்ப 
மளித்துப்‌ பொரியவைத்தல்‌. 
(உயி) 

(1018 50806 611015 


(இண்டியன்‌ ஸ்பேஸ்‌ எபர்ட்ஸ்‌) 
இந்திய வானவெளி முயற்ரி 
கள: 1962இல்‌ இந்தியத்‌ தேசிய 
வானவெளி ஆராய்ச்சிக்‌ குழு 
அமைக்கப்பட்டது. 1963 இல்‌ 
தும்பா ஏவுகணை நிலையம்‌ 
நிறுவப்பட்டது. 1965இல்‌ 
வானவெளி அறிவியல்‌ மைய 
மும்‌ தொழில்‌ நுணுக்க மைய 
மும்‌ உருவாக்கப்பட்டன. 
1967இல்‌ செயற்கை நிலாக்‌ 
களிலிருந்து செய்திகள்‌ பெற 
அகமதாபாத்தில்‌ புவிநிலையம்‌ 
ஏற்படுத்தப்பட்டது. 1968இல்‌ 
தும்பா ஏவுகணை நிலையம்‌ 
பன்னாட்டுக்‌ கழகத்திற்கு 
உரிமையாக்கப்பட்டது. 1972 - 
76 வரை காற்று மேல்வெளி 
ஆராய்ச்சிக்காப்‌ பல ஏவுகணை 
கள்‌ விடப்பட்டன. 1975லி 


ருந்து ஆரியபட்டா முதலிய 
செயற்கை நிலாக்கள்‌ ஏவும்‌ 


110 


9890 


10 





முயற்சிகள்‌ வெற்றி தரும்‌ வகை 
யில்‌ தொடங்க. பின்வரும்‌ 
அட்டவணை இந்திய வான 


வெளி அருச்செயல்களை 
நன்கு விளக்கும்‌. 

1984ல்‌ இந்திய உருியக்‌ 
கூட்டுத்‌ இட்டத்தில்‌ ரகேஷ்‌ சர்மா 
இரு உருசிய வானவெளி வீரர்‌ 
களுடன்‌ வான வெளிகளுக்குச்‌ 
சென்று நலமுடன்‌ இரும்பி 
னார்‌. இவர்‌ முதல்‌ இந்திய 
வானவெவளி வீரர்‌. 

இந்தியா மக்கள்‌ நெருக்கம்‌ 
அதிகமுள்ள நாடு. செய்டுத்‌ 
தொடர்பு, வானிலையறிதல்‌, 
கனிவளம்‌ அறிதல்‌ முதலியவை 


வளர்ச்‌ பெறவில்லை. 
இவற்றை வளர்க்கவே இன்சட்‌ 
பயன்படுகிறது. 

3962-1992 வரை 31 ஆண்டு 
களில்‌ இந்தியா தன்‌ பொருள்‌ 
வச, தொழில்‌ நுணுக்க வசதி 
ஆயெவற்றிற்கேற்ப நடத்இவந்த 
வானவெளி ஆராய்ச்சி பெரும்‌ 
பயனைத்‌ தந்துள்ளது என்று 
கூறலாம்‌. அமெரிக்கா, உரு 
சியா, பிரிட்டன்‌, பிரான்ஸ்‌ 
ஆலய நான்கு நாடுகளுக்கு 
அடுத்ததாக ஐந்தாவது நாடாக 
இந்தியா தன்னை வானவெளி 
ஆராய்ச்சியில்‌ வெளிப்படுத்தி 
யுள்ளது. (வா. அறி) 


இந்தியச்‌ செயற்கை நிலாக்கள்‌ (1975 - 1992) 








ஏவிய 
நாள்‌ பெயரும்‌ ஏவுகலமும்‌ குறிப்பு 
மார்ச்‌ 19 ஆரியபட்டா, சோவியத்து முதல்‌ இந்தியச்‌ செயற்கை 


1975 ஏவுகணை. 
ஜூன்‌ 7 பாஸ்கரா 1, சோவியத்து 
1979 ஏவுகணை 


ஆகஸ்ட்‌ 10 ரோடுிணி 1, எஸ்‌எல்வி3 
1979 


ஜூலை 18 ரோகினி 2, எஸ்‌எல்வி3 
1980 


மே 31 ரோடுணி 3, எஸ்‌எல்வி3 
1981 

ஜூன்‌ 19 ஆப்பிள்‌, எசா 

1981 ஏவுகணை 


நிலா. எடை 36 கி.கி. வெற்றி. 
புவிஉற்றுநோக்கல்‌, எடை 
444௫௫. வெற்றி 

புவி உற்றுநோக்கல்‌ 

இந்திய ஏவுகை. 

எடை 35 கலி. தோல்வி 

புவி உற்றுநோக்கல்‌, இந்திய 
ஏவுகை, எடை 35 இ. வெற்றி. 
புவிஉற்றுநோக்கல்‌ 

இந்திய ஏவுகை 32.இ.. தோல்வி 
முதல்‌ இந்தியச்‌ செய்இத்‌ 
தொடர்புநிலா. எடை 650 ஐல. 
வெற்றி 





991 


10 





(௬ 

ஏவிய 

நான்‌ பெயரும்‌ ஏவுகலமும்‌ 
நவ 20 பாஸ்கரா 2 சோவியத்து 
981. ஏவுகணை 

ஏப்ரல்‌ 8 இணன்சட்‌ 1ஏ, அமெரிக்கா 
1982 ஏவுகணை 

ஏப்ரல்‌ 7 ரோட௫ணி &, எஸ்‌எல்வி3 
1983 

ஆக, 30 இன்சட்‌ 1:பி, அமெரிக்கா 
1983 ஏவுகணை 

மார்ச்‌ 24 ராஸ்‌ 1:பி, ஏஎஸ்‌ - 
௩987 எல்வி. 

மார்ச்‌ இன்சட்‌ 1 

$988 எசா ஏரியேன்‌ 

மார்ச்‌ 19 ஐஆர்‌ எஸ்‌ 1ஏ 

$988 சோவியத்து ஏவுகணை 
ஜூலை 13 இராஸ்‌ 2, ஏஎஸ்‌எல்வி 
௩968 

ஜூன்‌ இன்சட்‌ 1:டி அமெரிக்க 
%990 ஏவுகணை 

ஆக. 29 ஐஆர்‌எஸ்‌ 1:பி 

199] சோவியத்து ஏவுகணை 
மே 20 ராஸ்‌ 3, ஏஎஸ்‌ எல்வி 
1992 


ஜூலை 11 இன்சட்‌ 2ஏ, எசா 


$992 


ஏரியேன்‌ ஈறப்புப்‌ 
பெயர்‌ இன்மார்சட்‌ 
விக்ரம்‌ (சரபாய்‌) 


குறிப்பு 





புவிஉற்று நோக்கல்‌ 

எடை 436௫௫. வெற்றி 
செய்தித்‌ தொடர்பு நிலா 

6 மாதத்திற்குப்பின்‌ தோல்வி 
புவி உற்றுநோக்கல்‌ 

இந்திய ஏவுகை, 

எடை &1.5 ந.க. வெற்றி. 
செய்தித்‌ தொடர்பு நிலா 
தொழில்‌ நுட்பம்‌. பெரு 

வெற்றி 

தொழில்‌ நுட்பமும்‌ பயன்‌ 
பாடும்‌. எடை 150 இ. தோல்வி 
செய்டகித்‌ தொடர்பு நிலா 

6 மாதத்இற்குப்பின்‌ தோல்வி 
தொலையறிதல்‌. எடை 

975 ௫௫. பெருவெற்றி 

தொழில்‌ நுட்பமும்‌ பயன்‌ 
பாடும்‌. எடை 150 ௫. தோல்வி 
செய்தித்‌ தொடர்பு நிலா 

வெற்றி 


தொலையறிதல்‌. எடை 


975 ஒல. வெற்றி 


தொழில்‌ நுட்பமும்‌ பயன்பாடும்‌ 
இந்திய ஏவுகை. எடை 
106 இ. வெற்றி 


அனைத்துலகக்‌ கப்பல்‌ 


போக்குவரத்து நிலா. 
எடை 911 இ. வெற்றி 










ட 
4 ௮016 


ச்‌ நக 


த்தி த்ர னை 


ஸு 
ஆ 





(யியயம்பி 
விம்ம 


பரு 4 
ப கய்‌ 






வஃ்வு ட ப்ச்‌. 
ம வப்‌ 14:1 17 
(7 
1 ' 


ச 2த்பி 
(சக்கி! ச்ச 


பய்ய்்விம்பட்‌ 
பபரிய 


1 வப! ம்ப 





இந்தியச்‌ செயற்கை நிலாக்கள்‌ 
1. ஆரியபட்டா 2. பாஸ்கரா3. ரோ௫ுணி 4. ஆப்பிள்‌ 5. இன்சட்‌ 


ம்‌ 


10 





1ஈமி8240: ப0ொலா௩. (இண்டி 
கேட்டா டயூரொம்‌) - நிலை 
காட்டும்‌ படம்‌: சுட்டுப்படம்‌. 
கானோ சுற்றை வரைபடமாகக்‌ 
காட்டும்‌ படம்‌. எக்ஸ்‌ அச்சிலும்‌ 
ஓய்‌ - அச்ஒலும்‌ குறிக்கப்படும 
வழைகோடுகளை எல்லை 
களாகக்‌ கொண்டது. இக்‌ 
கோடுகள்‌ வினைப்படு 
பொருளின்‌ வெவ்வேறு நிலை 
கள்‌ அலலது நிகழ்வுகளைக்‌ 
குறிப்பவை. (இய) 

ஈ41081௦௭ 520165 (இண்டி 
கேட்டர்‌. ஸ்பீஷிஸ்‌) நிலை 
காட்டும்‌ சிறப்பினம்‌: சுட்டும்‌ 
ஏறப்பினம்‌. ஓரிடத்திலுள்‌ ள 
கழ்நிலைமைகளை அளக்கப்‌ 
பயன்படும்‌ உயிரி, பூப்பாடிகள்‌ 
மாசுபடு அளவையும்‌ டியூபி 
பெக்ஸ்‌ புழுக்கள்‌ குறைந்த 
அளவு உயிர்வளியையும்‌ காட்டு 
பவை. (உயி) 


1101021018 (இன டிகெட்டர்ஸ்‌) - 
காட்டிகள்‌:  நிறங்காடடி 

க. காடியாகவோ உப்பு மூல 
மாகவோ இருக்கும. வேடுப்‌ 


பொருளகள. தம நிறமாற்றத்‌ 
தால்‌ வேதிவிலை யைக்‌ காட்ட 


வல்லவை.  ௭ஈடு. மீததைல 
சிலி,  மீததைல்‌ ஊதா 
(வேது) 

11819௦ ப (இணடிஜென்‌ ஸ) - 
ுபலிட: வேறறிடத்திலிருந்து 
கொண்டு வரப்படாதது. ஓரிடத்‌ 
ஒறகே. அலலது. இயலபாக 


வாழும்‌ இடத்திற்கே உரியது. 
புவி நம்‌ நாட்டுக்குரியது. (உ) 
[1819212210 (இன்டிஜெனை 


சேஷன்‌) - இயலிடமாக்கல்‌: 
ஒன்றை ஓரிடத்திற்குரியதாய்‌ 
இருக்குமாறு செய்தல்‌. தன்‌ 
அரிய முயற்டியால்‌ இழ்டுியா 
தற்பொழுது பல ஏவுகணைப்‌ 
பகுதிகளை இயல்பிடமாக்கல்‌ 
அடிப்படையில்‌ தானே செய்து 


வருகிறது. (இய) 


1ஈ81525110 (இன்டைஜஷஃட்‌ி - 


செரித்தலின்மை: உண்ட உணவு 
நொதிகளின்‌ செயலுக்கு உட்‌ 
படாததால்‌ ஏறபடூம்‌ செரிக்காத 
நிலை. நோனபு 
ஏிறந்த மருந்து. (உமி) 


உண்ணா 


1119௦ (இண்டிகோ) - அவுரி: ்‌, 


1, ௧௬. நீலத்தூள்‌. 
குளோரோ அசெடிகக்‌ காடியை 
அனிலினுடன்‌ சேர்த்துக்‌ 


குறுக்க, 14 - பினைல்‌ இளை 
ன்‌ ஒடைக்கும்‌; எரிசோடா 
மைனுடன்‌ சேர்த்து உருக்க, 
இண்டாகசைல்‌  இடைக்கும்‌. 
இதை உயிர்வளி ஏற்றம்‌ செயய 
அவுரி இடைக்கும்‌. முதன்மை 
யாகச்‌ சாபமாகப்‌ பயன்‌ படுவது. 
(வேஇ) 


11819௦ 128 (இண்டிகோ ரெட்‌) - 


இண்டிகோட்‌ 
வேடுப்‌ 


அவுரிச்சிவப்பு: 
டின்‌ கான்னும 
பொருளின்‌ மாற்றிபம்‌. 
இயற்கை அவுரியிலிருந்து 
லிடைப்பது. (வேது) 


ப] 





1ஈ81ப௱- இண்டியம்‌: ஈ மென்மை 
யான வெண்ணிற உலோகம்‌. 
பல்லில்‌ பயன்படும்‌ உலோகக்‌ 
கலவையிலும்‌ மின்முலாம்‌ பூசு 


தட்டுகளிலும்‌ பயன்‌ படூதல்‌. 
(வேதி) 

ஈளெொப்பெவ்டு... இண்டிவிஜுவ 
லிட்டி) - தனியாளுமை: தனிப்‌ 
பண்பு. இது உள்ளம்‌, 
ஆளுமை, பண்பு முதலிய 
வற்றில்‌ வெளிப்படுவது. 
சமுதாயத்திற்குப்‌ பயனுள்ள 
தாகவும்‌ பயனற்றதாகவும்‌ 
அமைதல்‌. காட்டாக, ஐன்ஸ்டின்‌ 
தனியாளூுமை பயனுள்ளது. 
இட்லரின்‌ தனியாளுமை 
பயனற்றது. பா. ந௨ா50ஈஅ11. 
(க.உள) 


(௩001௨ - இண்டோல்‌: 011 
கரையக்கூடிய மஞ்சன்‌ நிறப்‌ 
பொருள. மல்லிகை எணணெ 
யில உண்டாவது. நறுமணப்‌ 
பொருள்களில 
(வேது) 


110௦018௭௦9 (இண்டகடன்‌ ௭ - 
மின்நிலைமம்‌: ஒரு சுற்றிலுளள 
முழுததாண்டலுக்கும்‌ அதை 
உண்டாக்கும்‌ மினலோட்டத்‌ 
இற்குமுளள வீதம்‌. ஒரு மின்‌ 
சுறறின்‌ வழியாகச்‌ செல்லும்‌ 
மின்னோட்டத்தில உண்டாகும 
மாற்றத்தை எஇாகக வல்ல 
தறன. (இய) 

11080௦11௦1 (இண்டக்ஷன்‌) - மின்‌ 
தூண்டல்‌: காநத விசைகளைக்‌ 
கடத்தி ஒன்று முறிக்வ்ற 


பயன்படூதல்‌ ; 


934 


பன ௦௦1 


110 





போது, அக்கடத்தியில்‌ மின்‌ 
சாரம்‌ உண்டாஒன்றது. 
இவ்வாறு மன்சாரத்தை உண்‌ 
டாக்கும்‌ முஷறக்கு மின்‌ 


தூண்டல்‌ என்று பெயர்‌. இந்‌ 
நெறிமுறை அடங்கிய கருவி 
கள்‌: தூண்டுகருள்‌, மின்மணி, 
மின்னியக்கி. (இய) 

(இன்டக்ஷன்‌ 
காயில்‌) - தூண்டூசுருள்‌: மின்‌ 


தூண்டல்‌ அடிப்படையில்‌ 
வேலை செயயுங்‌ கருவி. அழிக 
மின்னழுத்தத்தை குறைந்த 
மின்னமழுத்தமுள்ள நேர்மின்‌ 
னோட்டதகுிவிருந்து உண்‌ 
டாக்குவது. 





தூண்டு சுருள 
. முதன்மைச்‌ சுருள 
. துணைசசுருள முனைகள்‌ 
. மெலலியகம்பிச்சுற்றுகள்‌ 
5. மின்தேகடு 
. மினகல அடுக்கு. 
- இருமபுச்‌ சட்டம 
 அதிர்வி 
பயன்கள்‌: 1. மின்னேற்றக 
குழாய்களில்‌ வளி நிறமாலை 
களை உண்டாக்கவும்‌ 2. அரிய 


கு ஓ வ ம 


ல 


ச்‌ 


81 





வளிகளின்‌ வழியாக மின்‌ 
னேற்றத்தை ஆராயவும்‌ 
3. எக்ஸ்‌ கதிர்களை உண்‌ 
டாக்கவும்‌ 4, அகக்கனற்கி 
எந்‌இரத்தில்‌ மின்பொறியை 
உண்டாக்கவும்‌ பயன்‌ படுவது. 
(இய) 

ஈம்ப்ப (இண்டூசியம்‌, - 


காப்புறைை: 1. எல பெரணி 
களில்‌ ஒவ்வொரு இதல்‌ 
கொத்தையும்‌ பாதியாகவோ 


முழுதுமாகவோ மூடும்‌ மடிப்புத்‌ 
இக. இது சூலொட்டின்‌ புற 
வளர்சி. 2. பூச்சி வசளார்‌ 
புழுவின்‌ உறை. (உயி) 
1ஈச்ப$112/ ணாகர இண்டஸ்‌ 
டிரியல்‌ கெமிஸ்ட்ரி) - தொழிற்‌ 
சாரலை ஹே இயல்‌. தொழிற்‌ 
சாலை உற்பத்திப்‌ பொருள்‌ 
களை ஆராயுந்‌ துறை. ஒரு 
பயனுறுஅறிவியல்‌. (ஷஹே௫) 
ம்பா ௱ா!8ஈ (இண்டஸ்‌ 
டிரியல்‌ மெலானிசம்‌) - தொழிற்‌ 
சாலை மெலானியம்‌: கரிமாசு 
படிவதால்‌ தொழிற்‌ சாலை 
களில்‌ வேலை செய்வோரின்‌ 
தோலில்‌ கறுப்பு நிறம்‌ உண்‌ 
டாதல்‌. பா. £0௱ழர்க௱ 
(உயி) 

௭௭௩ (இனர்ட்‌) - வினைகுறை: 
மந்தமான. செயல்குறை வளி 
கள்‌. எ-டு. ஈலியம்‌. (வேதி) 

1௭8 (இனர்ஷியா) - நிலைமம்‌: 


நியூட்டன்‌. இயக்க விஇயால்‌ 
பெறப்படும்‌ பொருளின்‌ 


(ஈ51112, 


உள்ளார்ந்த பண்பு. புறவிசை 


ஒன்று தாக்காத வரையில்‌ ஒரு 
பொருள்‌ அசைவற்ற நிலை 


யிலோ நிலைத்த நேர்‌ 
விரைவிலோ தொடர்ந்து 
இருக்கும்‌. தன்‌ நிலைமப்‌ 


பண்பால்‌ தானாகவே ஒரு 
பொருள்‌ இயக்கமாற்றத்தைத்‌ 
தடைசெய்யும்‌. (இய) 

ளார்‌ ௦4 (இனர்‌ 
ஷியா மோமென்ட்‌ ஆஃப்‌) - 
நிலைமத்‌ திருப்புத்திறன்‌: ஒரு 
குறிப்பிட்ட நேர்க்கோட்டி 
லிருந்து ! தொலைவிலுள்ள ௱ 
என்னும்‌ நிறையுடைய துகள்‌, 
அக்‌. கோட்டினை அச்சாகக்‌ 
கொண்டு சுழலுமாயின்‌ அத்து 
களின்‌ நிறை, நேர்க்கோட்டி 
லிருந்து அதன்‌ தொலைவின்‌ 
இருபடி அ$ஒயெவற்றின்‌ பெருக்‌ 
கற்‌ பலன்‌ (௱ஈா*) நிலைமத்‌ 
திருப்புத்‌ திறனாகும்‌. இது ஒரு 
மாறிலி. அலகு மெட்ரிக்‌ முறை 
யில்‌ இராம்‌ / செமீ. (இய) 


ஈ12௦1400 (இன்பெக்ஷன்‌) - 


தொற்றல்‌: ஒரு நோய்‌. ஓரு 
நோயாளியிடமிருந்து மற்‌ 
றொரு நோயாளிக்குப்‌ பரவுதல்‌ 
எ-டு. சொறி இரங்கு, நீர்க்‌ 
கொள்ளல்‌. (உயி) 


1ஈ160110ப8 01888888 (இன்பெக்‌ 


ஷியஸ்‌ டி€ீசஸ்‌) - தொற்று 
நோய்கள்‌ .. காற்று) உணவு 
முதலியவை மூலம்‌ ஒருவரிட 
மிருந்து மற்றொருவருக்குப்‌ 
பரவக்கூடிய நோய்‌. தட்டம்மை, 


1ர்‌ 


என்னம்மை முதலியவை இறு 
அளவில்‌ இங்கு விளைவிப்‌ 
பவை. காலரா முதலியவை 
விரைவில்‌ பரவிப்‌ பெருந்‌ 
தங்கை உண்டாக்குபவை. 
ஆகவே இவை கொள்ளை 
நோய்கள்‌. (உயி) 

ரன்‌ பெறு. (இன்பீரியர்‌ 
ஓவரி) - £ழ்ச்சூல்பை: இதற்கு 
மேல்‌ பூப்பகுஇகள்‌ இருக்கும்‌. 
பா. 6010010005 102 (உய) 

ர்‌ ௫௨ 0818 (இன்பீரியர்‌ 
வீனகாவா) €ழ்ப்பெருஞ்சிரை: 
உடலின்‌ பல 
லிருந்தும்‌ குருதியைக்‌ 
கொண்டு வரும்‌ இருபெருங் 
குழாய்களுள்‌ ஒன்று. மற்‌ 
றொன்று மேற்பெருஞ்டிரை 
(கப்பீரியர்‌ வீனகாவா) (உ௰) 
1871௦ ௦௦ 6ட (இன்பீரி 
யாரிட்டி காம்ப்ளக்ஸ்‌) - தாழ்வுச்‌ 
சிக்கல்‌: தாழ்வு மனப்பான்மை. 
சூறைபாடுள்ள உறுப்புகளால்‌ 
குழந்தையிடத்து ஏற்படும்‌ 
தன்னைப்பற்றிய தாழ்வாலா 
ஆட்லரின்‌ தலை 
மைய& 


பகுதிகளி 


காணாணம்‌. 
யாய உளவியலின்‌ 
கருத்து. தகுந்த வழியில்‌ இது 
நீக்கப்பட வேண்டும்‌. இதற்கு 
நேர்‌ மாறானது உயாவு மலப்‌ 
பான்மை (௬ப்பீரியாரிட்டி 
காம்ப்ளக்ஸ்‌) (௧.௨௮ 
கறக (டன பிள 
மேஷன) - அழற்சி: லாயம்‌, 
நோய்‌, தொற்றல, உறுத்துதல்‌ 
முதலியவறறிறருத்‌ இச உண 
௮ ௮.23 


11111_17-1-14-14121-] 


ய்ய 


டாக்கும்‌ பாதுகாப்புச்‌ செயல்‌. 
அறிகுறிகள்‌: வீக்கம்‌, சிவத்தல, 
அரிப்பு, வலி. (மரு) 

(இன்‌ பிளார 
சென்ஸ்‌) - பூக்கொத்து: தனி 
யாகவோ கொத்தாகவோ 
தண்டில்‌ பூ அமைந்திருக்கும்‌ 
முறை. இது மூவகைப்படும்‌. 

1. நெடுங்‌ கொத்து (ரெ 
மோஸ்‌): இது முடிவில்லாத 
பூக்கொத்து - கடுகு, அவரை. 
2. குறுங்கொத்து (சைமோஸ்‌) 
இது முடிவுள்ள பூக்கொத்து - 
மல்லிகை. 

3. மீங்கொத்து (ஸ்பெஷலலை 
ஒடு - தனியமைப்பு பெற்றது 
- அத்தி. 

இம்‌ மூன்றும்‌ மேலும்‌ பல 
வயைப்படும. (உயி) 


[ஈர்‌பனாசக இன்புளூவனிசம) - 


சளிக்காய்ச்சல்‌: ஃபுளூ. நசலயெத்‌ 
தால்‌ உண்டாவது. மூச்சவழி 
பின்‌ மென படலத்தைப்‌ பாதிப 
பது. கடுமையாகத்‌ தாகருவது. 
மூன்று அல்லது நான்கு நாட 
௩௭ வரை இருக்கும்‌. (உய) 


ர்வ 116௦0. (டுனபா 
ழி ன 0 க 
மேஷன்‌ இயரி) சயநத 


கொள்கை: பா. 6௦௱பா௦ வி 
௦௦ டுதா.று) 


1ர2ா20்‌ ர7க0121100 (இல்ஃபரா 


மெட்‌ மேடி பேஷன்‌) : ௮5௪ 
வெப்புக்‌ கதிர்‌ வீச்சு: மின ட்ருதக 


உர்‌. வீசு... க33]றரூப்‌ 


பய்‌ 997 ப்பூ 








பூக்கொத்து வகை 


1. நெடூங்கொத்து 11. குறுங்கொதது 

$. நெடுவகம 1. தனிக்குறுவகம்‌ 

2. கதர்‌ ்‌. இரு இளைப்புக்‌ குறுவகம்‌ 

3. மடல்‌ கொத்து 3. 4. கொடுக்கு வடிவக்‌ கொத்து 

4, இளையகம்‌ 5. 6. சுருள வடிவக்‌ கொத்து. 

5. தட்டைக்கொத்து (3 - 6. ஒரு இளப்புக்‌ குறுங்கொத்து) 
6. குடைக்கொத்து 

7. தலைக்கொத்து 





புலப்படாதது. நிறமாலையில்‌ 
ஒவப்பு நிறத்திற்கப்பால்‌ 
இருப்பது. பார்க்கக்கூடிய 
ஒளிக்கும்‌ வானொலி அலைக்‌ 
கும்‌ இடைப்பட்ட அலைநீளம்‌. 
மூடுபனியில்‌ ஊடுருவ வல்லது. 
இதனை 1800 இல்‌ சர்‌ 
வில்வியம்‌ ஹெர்ஷல்‌ (1738 - 
1822) என்பார்‌ கண்டறிந்தார்‌. 
வானிலை ஆராய்ச்சியிலும்‌ 
வானவெளி ஆராய்ச்‌இயிலும்‌ 
பயன்படுவது. (இய) 

ஈரிமாமி்ய/ய (இன்பண்டி 
புலம்‌) - கூம்பகம்‌: 1. கூம்பு வடி 
வத்திலுள்ள வழி 2. மூளைத்‌ 
தளப்புற வளர்ச்‌. பிட்யூட்டரி 
சுரப்பிமின்‌ பகுதியாக அமை 
வது. (உயி) 


951108 (இன்ஜஷண்‌) - உட்‌ 

கொள்ளல்‌: இஃது. உணவு 
கொள்ளும்‌ இயற்பியல்‌ செயல்‌. 
இதைத்‌ தொடர்வது உணவு 
செரித்தல்‌ என்னும்‌ வேதிச்‌ 
செயல்‌. (உயி) 

(ஈப/ஈவ! 20101 (இன்ஒயூனல்‌ 
ரீஜியன்‌) அரைப்பூட்டுப்பகுதி: 
1. வயிற்றுக்கும்‌ தொடைக்கும்‌ 
இடையிலுள்ள பகுது - 
மனிதன்‌ 2. மலப்புழைக்கும்‌ 
வயிற்றுக்குமிடையே உள்ள 
பகுதி - பாலூட்டிகள்‌ (உயி) 

1ஈர்‌௮211௦ஈ, ஷாக்‌ 
(இன்ேகெலேஷன்‌, இன்ஸ்பி 
ரேஷன்‌) - உள்மூச்சு: உயிர்‌ 
வளியை உள்ளிழுத்தல்‌. 
உயிர்த்தலின்‌ ஒருவகை. (உயி) 


பார்ட்‌... (இன்டுயீட்டர்‌)  - 


தணிப்பி: வுனையூக்கியின்‌ 
வினை வீதத்தைக்‌ குறைக்கும்‌ 
வேடுப்பொருள்‌. இது வினை 
வழியை மாற்றுவஇில்லை. 
எ-டு. அய்டிரஜன்‌ சல்பைடு, 
அய்டிரஜன்‌ சயனைடு. 


ப்தி இனிஷியல்‌) - தோற்றி: 


ஆக்குதசுவிலுள்ள உயிரணு. 
நிலையாகத்‌ தன்னைப்‌ 
பெருக்கிப்‌ புதிய அணுக்களைத்‌ 
தாவரத்திற்கு அளிப்பது. வேறு 
பாடு அடைவதில்லை. (உய௰) 


ஈ/2௦1௦ஈ - ஊசிபோடல்‌: - ஊூ 


மூலம்‌ மருந்தை உடலில்‌ 
செலுத்துதல்‌. குருதியில்‌ நேரடி 
யாகக்‌ கலப்பதால்‌ விரைந்த 
பயனுண்டு. இச, குருதிக்குழாய்‌ 
முதலிய பகுதிகளில்‌ ஊஒஓ 
போடலாம்‌. (உயி) 


ஈர்பா!25 (இஞ்சரீஸ்‌) - காயங்கள்‌: 


பா. /0ப058. (உயி) 


ரகாதா. -  இன்மார்சமப்‌: 


அனைத்துலகக்‌ கப்பல்சார்‌ 
செயற்கைக்‌ கோள்‌ அமைப்பு. 
செயற்கை நிலாக்கள்‌ செய்தி 
களைச்‌ கப்பலுக்கு அளித்து 
உதவுவது. பா. 4ா6ட5கா 
ஜய) 


௱ாள லா (இன்னர்‌ இயர்‌) - 


உட்செவி. பா. 92. (உயி) 


றாவ கார. (இனானி 


மேட்‌ ஆர்டரி) - முதல்‌ இளைத்‌ 
தமனி: பெருந்தமனி வளைவி 
லிருந்து இளைக்கும்‌ முதல்‌ 
தமனி. (உயி) 


115 





ஈர 0௦0௦ (இன்னாமி 
னேட போன்‌) இடுப்பெலும்பு: 
முறுகெலும்பிகளில்‌ காணப்‌ 
படம இடுப்பெலும்பு. இடுப்பு 
மேல்‌ ஈலுமபு, இடுப்பு முன்‌ 
சஎலுமபு, இடுபபுப்பின்‌ எலும்பு 
விய மூன்றினாலானது. 
(உயி) 


11௦௦012110 (இனாருலேஷன) - 
தடுப்பூசி போடுதல்‌: 1. தடுப்பு 
மருருதை உடலினுள்‌ செலுத்து 
தல்‌ - கழிநோய்‌ ஊடு 2. புகுத்‌ 
தல்‌ உடசெல்லவிடல. பெருக்‌ 
கஜ்றைகாக வளர்ப்பு ஊடகத்‌ 


இல்‌ நு ணுயிரிகளைச்‌ 
செலுதலுதல்‌ பா. 0600 
(உயி) 


11௦921/2 ணார (இனார்‌ 
கானிக்‌ கெமிஸ்ட்ரி) - கனிம 
வேடுியல்‌: உலோக அலோகத்‌ 
திமங்களையும அவற்றின்‌ 
சே பமங்களளையும ஆராயரு 


றுறை. (வேடு) 


1௦5101 - இனாடிடால்‌: ௦, 1, 
(8): ஒளி இயக்கமுடைய 
வெணணிறப்படிகம்‌ உயிரி 
யன (வைட்டமின்‌. பி) தொகு 
யில்‌ உள்ளது. விலஙகுணவினா 


இன்றியமையாப பகுதி. 
(வேது) 
றப (இன்புட்‌) - உட்பாடூ: 


வரல. ஒரு கருவியமைப்பி 
னுள்‌ செயஇகளைச்‌ செலுத்து 
தல. ஒ. பெறப்‌, 


5௧ - டூன்சப்‌: 


110 ப( 821106 (இன்புட்‌ டிவைஸ்‌) 
- உட்பாட்டூக்‌ கருவியமைப்பு: 
கணிபபொறிப்‌ புற ஒருங்கில்‌ 


உள்ளது. எ-டு. கைநெம்பு 
கோல்‌, இக்கருவி கணிப்‌ 
பொறிக்குள்‌ செய்திகளை 


அனுப்புவது. (இய) 


18 ஊ54! - ஜன்பி படிகம்‌: 


இண்டியம்‌ பாஸபேட்‌ படிகம்‌. 
கணிப்பொறி முதலிய 
மின்னணு கருவியமைப்பு 
களில்‌ ஒலிகளுக்கு மாற்றாக 
அமைந்து புரட்டியை உடு 
பண்ண இருப்பது. செயல்‌ 
இறத்தில்‌ சிலிகனை விடப்‌ 
பன்‌ மடங்கு இறந்தது. இரடுயா 
இதனை உருவாகிய எட்டா 
வது நாடு. சென்னை ௮560 கா 


பலகலைக்கழகப்‌ படிக 
வளர்சி தேடிய மையம்‌ 
இதனை  உருவாக்கிபுள்ளது 


குறிப்பிடத்தககது. (வேத) 


இநியச்‌ 
செய்தித்‌ தொடாபு நிலா. பா. 
ரிகா 82809 உர4ி015, 180௪, 


(இய) 


(௩52௦1 இனசெகய்‌) - பூச்சி: 


கணுக்காலி. 
வமிறு என 


தலை, மாரபு, 

உடல்‌ பிரித்‌ 
லுள்ளது முதுர்ச்ிபடைந்த 
உபிரிக்கு மாஈபுடன்‌ 
மூவிணைக்‌ கால்கள்‌ இணைந்‌ 
இருக்கும. பூகெளைக்‌ கொல்‌ 
ஓம்‌ மருநது பூச்சிக்கொல்லி. 
(உம) 


5 


340 ர்‌ 





156011401௨. (இன்செக்டிவோர்‌) 


-.. பூச்ிியுண்ணி: பூச 
யுண்ணும்‌ விலங்கு - பல்லி 
(உயி) 


பப: (இன்செமி 
னேஷன்‌)  - ந்தேற்றம்‌: 
அல்குல்‌ வாயில்‌ விந்தைச்‌ 
செலுத்துதல்‌. (உயி) பா. 
1152௦, வாரி! 

15௨1௦0 (இன்செர்ஷன்‌) - 
இணைவாய்‌: பொருந்துவாய்‌. 


தான்‌ அசையும்‌ எலும்போடு 
தசையின்‌ ஒரு முனை இணைந்‌ 
இருத்தல்‌. (உயி) ஒ. ௦104 
59% (இன்சைட்‌) - நுண்புலம்‌: 
ஓர்‌ இலக்கும்‌, அதை அடை 


வதற்குரிய நடததைத்‌ 
தொடர்பை உடனடியாக 
அறியுந்திறனும்‌ கொண்ட 
ஆற்றல்‌. (௧.௨௭) 

1ஈ5ஈகா (இன்ஸ்டார்‌) - இடை 


உயிரி: பூச்சியின்‌ இளம்‌உயிரி. 
அடுத்தடுத்துத்‌ தோலுரியும இரு 
நிலைகளுக்கிடையிலுள்‌ ளது. 
ஓ. (808 (உயி) 


ஈர்‌ (இன்ஸ்டிங்ண்ட்‌) - 
இயல்பூக்கம்‌: இயலபாக உயிர்‌ 
களிடம்‌ அமைந்துளள இக்க 
லான நடத்தைக கோலம்‌. ஆக்க 
ஊக்கம்‌, ஆராய்வூக்கம்‌, ஈட்ட 
லூக்கம்‌, குழுவூக்கம்‌, வியப்‌ 
பூக்கம்‌ எனப்‌ பலவகைப்படும்‌. 
(ம. உள) 


(ராபா! (இன்ஸ்ட்ரூ 
மெண்ட்‌) - நுண்கருவி: நு 


கருவிப்‌ பெட்டி. ஆய்வகத்டில்‌ 
பயன்படுவது. (இய) 


பற *ச1100  (இன்ஸட்ரூ 
மெண்டேஷன்‌) : - கருவிவய 
மாக்கல்‌ ஒரு வேதி நிலை 


யத்தினுள்‌ செய்முறைகளைக்‌ 
கட்டுப்படுத்தலும்‌ நிலைமை 
களை அளத்தலுமாகும்‌. 
இங்குள்ள கருவிகள்‌ மூவகைப்‌ 
படும்‌: 1. நடப்புச்‌ செய்இிக்குரிய 
கருவிகள்‌: பாதரச வெப்ப 
நிலைமாவி, காடைமானி, 
அ(ழுத்த அளவிகள்‌ 2. பாடஒயல்‌ 
படுவுக்கருவிகள்‌ : 
ஓட்டம்‌, அழுத்தம்‌, வெப்படிலை 
ஆலியவற்றை அள ப்பவை. 
3. நிலைமைகளைக்‌ கட்டுப்‌ 
படுத்தும்‌ கருவிகள்‌: பருப்‌ 
பொருள்‌ ஓடடம்‌, பி௪௪ முதலிய 
நிலைமைகளைக்‌ கட்டுப்‌ 
படுத்துங்‌ கருவிகள்‌. (வேட) 

(ர 5ய(2110, 115ப1210 
லேஷன்‌, இன்சலேடடச்‌) - 
மின்காப்பு: மூலம்‌ 
வெப்பம்‌ அல்லது 
செலவைத்‌ தடுத்தல்‌. (இப) 


பாய்ம 


(இல்ச 


ஃடத்தல்‌ 
மின்‌ 91ரம 


115ய11 - இன்சுலின்‌: ௩௮௦331 பத்தி 
லுள்ள க 
களின்‌ சுரப்பு. சர்ககரை வலர்‌ 
ஒதை மாற்றத்தைக்‌ 
படுத்துவது. (உபி) 

8106 ௭21௨ (இன்டேக்‌ வால்வ்‌) 
௮ உள்விடு நிறப்பி: அகக்கனற்பி 
எநஇிரததில உருவை உரு 
மேலுளளது. உறிஞ்சுவீச்சில 
இது இறநது, வெடிகலவையை 


லாங்கம்கால்‌ 


கடடுப்‌ 


ப 


ப 





உள்ளே விடுவது. இறுக்க வீச்சு, 
ஆற்றல்‌ வீச்சு. வெளியேற்று 
வீச்சு ஆகிய மூன்றிலும்‌ 
மூடிஇருக்கும்‌. பா. லள்பெ8| 
431/6. (இய) 
|16012120 சொபேர்‌, 0 (ஐ, 
இண்டகரேட்டட்‌ சர்குயுட்‌ ஐச) - 
ப்கணைச்‌ சுற்று: ஒரு 
தொகுதியில்‌ பல இயைபுறுப்பு 
களை உள்ளடக்கிய சுற்று. இது 
ஒற்றைமுறை ஒருங்கிணைந்த 
சுற்று, கலப்புமுறை ஒருங்‌ 
இணைந்த சுற்று என இரு 
வகைப்படும்‌. ஒ. (0ா40120 பேரி 
(இய) 
ப பபப (இண்டெகு 
மெண்ட்‌):  தலுறை: தல்‌ 
தஇிசுவைச்‌ சுற்றியுள்ள உறை. 
இது இரண்டு: கல்வெளியுறை, 
உள்ளுறை ஒ. 19019, 19518. 
1192௦6 (இண்டலிஜென்ஸ்‌) 
ள்‌ நுண்ண வு: இயல்பறிவு. 
புதியன கற்றலும்‌ பழைய 
பட்டறிவின்‌ அடிப்படையில்‌ 
பயன்பெறலும்‌ ஆய்தலும்‌ 
ஆகிய கற்றல்களைக்‌ கொண்ட 
பொது உளத்திறன்‌ (௧.உள) 
(ஈ(219௪ா௦௦ 9ப0 021 (இன்டலி 
ஜென்ஸ்‌ கோஷண்ட்‌) ன 
நுண்ணறிவு ஈவு: நுண்ணறிவு 
ஆய்வு மூலம்‌ கண்டறிந்த 
உளவயதுக்கும்‌ காலவயதுக்கு 
முள்ள வீதம்‌. 


நுண்ணறிவு 
_ உளஅகவை 
91 ட ட்டல்அகவை 


ராவு. ௦7 


வாஷ்‌ ௦ 


ஒருவரின்‌ உள்ளத்திறமையை 
உறுதிசெய்யப்பயன்‌ படுவது. 
(க.உள) 


மாராட5கா - இண்டல்சட்‌: அனைத்‌ 


துலகத்‌ தொலைச்‌ செய்இத்‌ 
தொடர்பு அமைப்பு. 
செயற்கைக்‌ கோள்கள்‌ மூலம்‌ 
அனைத்துலகச்‌ செய்தி 
தொடர்பைக்‌ கண்காணிப்பது. 
17க்கு மேற்பட்ட இயங்கக்கூடிய 
செயற்கைக்‌ கோள்கள்‌ இதன்‌ 
கட்டுப்பாட்டில்‌ உள்ளன. பா. 


ககா. இய 


பாரவி 
(இண்டன்டூட்டி ஆஃப்‌ இல்லுமி 
னேஷன்‌) - ஒளி ஏற்றச்செறிவு: 
ஓரலகு பரப்பின்‌ மீது ஒரு 
வினாடியில்‌ ஏற்படும்‌ செங்‌ 
குத்துச்‌ சுடரொளிப்‌ பாய்வு 
அப்பரப்பின்‌ ஒளி ஏற்றச்‌ 
செறிவு ஆகும்‌. (இய) ்‌ 
௱20௱௮/58110 
(இண்டன்‌ (ட்டி ௮,ஃப்‌ மேக்னட்‌ 
டைசேஷன்‌) 4 காந்தச்‌ 
செறிவாக்கம்‌: காந்தம்‌ ஒன்றின்‌ 
திருப்புத்திறனுக்கும்‌ (ஈ1) அதன்‌ 
பருமனுக்கும்‌ (4) இடையே 
யுள்ள ஷீதம்‌, அதன்‌ காந்தச்‌ 
செறிவாக்கம்‌. (இய) 


॥ஈ1எ£801௦ஈ (இண்டர்‌ ஆக்ஷன்‌) 


- உள்வினை: இரண்டிற்கு 
மேற்பட்ட பொருள்கள்‌ அல்லது 
தொகுஇிகளுக்கடையே உள்ள 
பரிமாற்ற விளைவு. இதனால்‌ 
தொகுமுடிவு தனி விளைவு 
களின்‌ தொகை ஆகாது. 


174 


பப 





நான்கு வகை உள்வினைகள்‌ 
உள்ளன: 1. ஈர்ப்பு உள்வினை 
2. மின்காந்த உள்வினை 
3. வலுவார்ந்த உள்வினை 
4. நலி உள்வினை. இதனை 


இடைவினை 
கூறலாம்‌. (இய) 
ார2ா005121 ௱ப50168 (இண்டர்‌ 
காஸ்டஸ்‌ மசல்ஸ்‌) - விலா 
எலும்பு இடைத்தசைகள்‌: 
அடுத்தடுத்துள்ள விலா எலும்பு 
களை இணைைக்குந்‌ தசைத்‌ 
தொகுதி. (உயி) 

ரசா... (இண்டரெஸ்ட்‌) - 
அக்கறை: பயனுள்ளது. 
தேவையை நிறைவு செய்ய 
வல்லது. ஒருவகைத்‌ தாக்கத்தை 
ஏற்படுத்துவது. உன்னிப்பின்‌ 
அடிப்படை. (௧க.உள) 

[ரார்சா1க௦௪ (இண்டர்பேஸ்‌) - 
பிரிபரப்பு, இபைழகம்‌: இரு 
வேடிநிலைகளைப்‌ பிரிக்கும்‌ 
பரப்பு. (வேத) 


ஈ௩எ138010ப/கர கோட்‌ 

ண்டர்பேடுிகுலர்‌ கேம்பியம்‌) 
- திரளிடை அடுக்கியம்‌: குழாய்த்‌ 
திரள்களுக்க௮டையே அமையும்‌ 
குழாய்‌ அடுக்குத்‌ இசுவின்‌ 
பகுதி. இதனைக்‌ ஜேமையும்‌ 
அடுக்குத்‌ இசு என்றுங்‌ கூறலாம்‌. 
ஒ. ரா ல/85000ப/2ா7 கோட்ப௱ 
(உயி) 


என்றுங்‌ 


ரர்எரஎன௦6 (இண்டர்பிரன்ஸ்‌) 


ளை குறுக்கீடு: ஒரே பகுதியில்‌ ஒரே 
அலைகள்‌ செல்லும்‌ பொழுது 


ஏற்படூம்‌ விளைவு. ஒவ்வொரு 
புள்ளியிலும்‌ வீச்சு என்பது 
ஒவ்வொரு அலை வீச்ன்‌ 
கூட்டுத்தொகை ஆகும்‌. (இய) 


பப 01101 (இண்டர்பெரோ 


மீட்டர்‌) - பிரிப்புமானி£ பல 
கற்றைகளாக ஒளியைப்‌ 


பிரிக்குங்‌ கருவி. வில்லை 
களையும்‌ முப்பட்டகங்களையும்‌ 
ஆய்ந்து பார்க்கப்‌ பயன்‌ 
படுவது. ஒளிக்கற்றைகளை 


மீண்டும்‌ இணைத்துக்‌ குறுக்‌ 
€ட்டை உண்டாக்குவது. (இய) 


ஈ௩ஊ1எ௦ (இண்டர்பெரான்‌) - 


இண்டர்பெரான்‌, புரதத்தொகை: 
நச்சியங்களினால்‌ பல விலங் 
கணுக்களில்‌ உண்டாக்கப்படும்‌ 
புரத எண்ணிக்கை. இது 
இந்நச்டுயங்களுக்கு எ௫ராகப்‌ 
பாதுகாப்பளிப்பது. (உயி) 


ப்ட்‌ இப ட்‌ பப. 


(இன்டர்னல்‌ கம்பஷ்டன்‌ 
என்ஜிஸ்‌ி - அகக்கனர்‌ 

எந்திரம்‌: பெட்ரோல்‌ அல்லது 
டீசல்‌ எந்திரம்‌. இ௫இல்‌ வெடி 
கலவை உருளைக்குள்‌ எரிந்து 
ஆற்றல்‌ வெளிப்படுமறது. 
நான்கு வீச்சுச்சுற்றினால்‌ 
வேலை செய்வது. அவ்‌ வீச்சு 
கள்‌ முறையே இறுக்க வீச்சு, 
ஆற்றல்வீச்சு வெளியேற்று 
வீச்சு, உறிஞ்சு வீச்சு ஆகும்‌. 
இவற்றில்‌ ஆற்றல்‌ வீச்டுல்‌ 
எந்திரம்‌ இயங்குவதற்கு வேண்‌ 
டிய ஆற்றல்‌ இெடைக்கிறது. 
இடல்‌ வெப்ப ஆற்றல்‌ எந்திர 


1 


ஆற்றலாறெது.  ஒ. 


1611௮] 
௦௦௦ ப5/0ஈ 806. (இய) 


ஈ(சாரஈக! ரே இன்டானல்‌ 

எனர்ஜி). -. உள்ளாற்றல்‌: 
அகவாறறல்‌. பா: ராரா 
880994 (இய) 


1௩(81௩211021 0816 (106 (இண்டர்‌ 

நேஷனலை டேட லைன) - 
அனைத்துலக நாட்கோடு: புவி 
மேறபடிபபிலுள்ள  கறபனைக்‌ 
கோடு. வடதென்‌ முனைகளை 
இணைப்பது. ஒரு நாளின்‌ 
தொடக்கததையும்‌ முடிவையும 
கூறிபபது. 1884 இல்‌ நடை 
பபெறற அனைத்துலகத்‌ இர்க்கக 
கோடு மாநாடு 180” இர்க்கக 
கேோடடைத தோருதெடுததது. (பு. 
அறி) 


ரார்வா௦02 (இக டர்னோடு)- 
கணுவிடை: தா வரததைடில 


இண்டு. கலுக்களுகயிடையே 
உள எ பருடி. (உபி) 


111௦660107 (இடமோ 
செபடா) - உட்தூண்டல்‌ வாய்‌: 
உடலிலுள்ள காரணியபினால்‌ 
வராைடப்படும புலன்‌ உறுப்பு. 


(உய) 


[ஈரவாற 886 (இணடாயேஸ்‌) - 
இடைநிலை: ௧௪௨௮ றபபிரிவு 
ஜிறைவுறறதும தொடரும்‌ 
நிலை. இப்பொழுது உட்கரு 
பிரியாது: உட்கருவிலும்‌ கண்‌ 
ஊாறைக கணியததிலும்‌ ஏற 


படும்‌ மாற்றங்களால்‌ 


343 றர 





சேயஹணுக்கள 
பெறும்‌. (உ௰) 


முழு வளர்ச்‌ 


ரச (இண்டர்‌ செக்ஸ) - 
அலிப்பண்பு: ஆணுக்கும்‌ பெண்‌ 
ணுக்கும்‌ இடைப்பட்ட பண்பு. 


(உயி) 


ர்வ... இடைடர்விய) 
நேர்காணல்‌: 1. நேரடியாகப்‌ 
பே ஒருவரது இயல்புகளை 
அறியும்‌ முறை. 2. கலஹிக 
கூடத்துலும்‌ வேலை நிறுவனங்‌ 
களிலும்‌ வேலைககு அமாத்தப 
படுபவர்களை நேரில வினவி 
இயல்புகளை அறிநது தேர்வு 
செய்யும்‌ முறை (க.உ௭) 


பார்கக (இண்டஸ்டைஃ்டு - 
குடல்‌: உவு வழியின்‌ நகக்ட 
பருதி ஓரைப்பைக்குப்‌ 
பிவனுள்ளது. விறுகுடல்‌ 


பெருங்குடல்‌ ஈனனும பிரிவு 
களைக்‌ கொண்டது. குதததஇில 


முடிவது. பா. அி௱னார்கறு 
உயி) 
[ஈக (இணடைன்‌) ௮ 


உள்ளுறை: மகரந்த மணி 
பினைச ஆழ்ந்த உள௱ளடுக்கு. 
பா. ௨ம்‌ (உய) 
(ு1₹81880100187 ம்பா 
(இண்ட்ரா பெடுகுலர்‌ கேம்பி 
யம்‌) - உள்ளமை அடுக்கியம்‌: 
வேறு பெயர்‌ குழாய்‌ அடுக்குத்‌ 


இக. ஆக்கத்திசப்பகுறி. ஒரு 
குழாய்த்‌ இரளில்‌ அமைக 


ன்‌ 8 2 ர 
துள்ள மரதஇச, பட்டைத்டு௪ 


* 





ஆலிய இரண்டிற்கு மிடையே 
காணப்படுவது. ஒக 
1235000141 கேோ௱டப௱ (உ௰) 


ரபா2ீப52! ரமாக (இண்ட்ரா 
பியல்‌ பையாஸ்‌) - இடைப்படூ 
நாரிழைகள்‌: இழு உணாவாய்‌ 
களைக்‌ கொண்ட (ரெசப 
டார்ஸ்‌) தசைகளிலுன்்‌ள வரி 
இழைகள்‌ (உயி) 


1ஈ1117௩௮1௦ 
ரென்டுிக்‌ 
உள்ளார்ந்த 
நிலையாற்றலும இயங்காறற 
லும்‌ சேர்ந்தது. எாடு. கரி 
உயிர்வளியோடூ சேர்தல்‌ பா. 
ராவ ௨03. (இய) 


வாஎஏு (இண்ட 
எனர்ஜி) ட 
அறத்‌ 


11௦0125910, ॥ஈம௦01256146 
ர்ரு்்ம்‌/221107 . (இண்ட்ரா 
மரஷன, இணட்ராஒர6வ 
அய்பிரைடேசேஷன்‌) ௮ 
உள்ளினமாக்கல்‌, உள்ளினக்‌ 
கலப்பினமாக்கல்‌: ஒரு மரபணு 
விலிருந்து மறறொரு மரபவறு 
விறகுக கலப்பினமாககல்‌ 
மூலம்‌ பொருளைச்‌ செலுதடுப்‌ 
பின்‌ பெற்றோர்‌ கலப்பு 
செய்தல்‌. இது பயிரிக்‌ கலப்புத்‌ 
இடடம்‌, கால நடைப்பண்ணை 
ஆடியவறறின்‌ அடிப்படை. 
(உயி) 


11 ௦ர்ப்வார்‌ மாரா (இண்ட்ரா 

மிடண்ட்‌ ஆர்கன்‌) - நுழை 
யுறுப்பு: ஆண்குறி. புணாச்ட9 
உறுப்பு. (உயி) 


344 (௩ப 


1056 
அகநோக்கு மகரந்தப்பை: லை 
பூக்களில மகரந்தபபைககின 


(இண்டரார்ஸ்டு ல 


முகங்கள்‌ பூவின்‌ மயம்‌ 
நோக அமையும. ௭௭௫. 
நீரலலி ஒ. 610156. (94) 
ஈ1௫2ஓ1௦௱ (இண்டரா 
வெர்ஷன) ஸ்‌ அக்நோ ௫: 
வெளியுலக ஜிஉழ்சய்களில 
அக்கறை இலலாமல தன்‌ 
எணணங்கள்‌, உணாசல்கள 
ஆலயயெவற்றில்‌ மடடுமே 


ஆழ்ந்துளள வரின்‌ இயல்பைக 
குறிப்பது. (௩. உள) 

மொய்‌. (இண்டராவமட்ட) 4 
அகநோக்கர்‌: அக நோக்கு 
இபல்புகடயவர்‌. (க உள) 


110ப 5116 ரர்‌ (இணட்டூடுவ்‌ 
குரோத) - உள்ளிட வளர்ச்‌: 
ஒரு வகைத தாவர 
முறை. இடல்‌ கணணறைகள 
பெரு ஏனைய கணறை 
களின்‌ இடையே. சென்று 
அவறறைச ஒதைப்பவை. ஓ. 


வளர்சி 


5/போடு 910844, ௱ாத!8510 
00044 (உயி) 
111ப59ப50621101 (இண்ட்ட 
செசெப்ஷன) - இஅகவாக்கம்‌: 
புய பொருல கள்‌ முன்‌ 
கணியத்துில்‌ சேர்வதால்‌ 
உயிரிகள்‌ வளாதல்‌. (உயி) 
ஈய - இனுலின்‌: செரிக்க 
இயலாத ஸ்டார்சசு இறுநீரக 


ஆராய்ச்சியில 


பயன்‌ படூதல. 


545 ௩ 





ரா 

காரணம்‌ தடையில்லாமல்‌ 
வடிகட்டலாம்‌. (உயி) 

ராப க01௩௨0௦௱ (இன் வேஜி 
னேஷன்‌) - உட்குழிவாதல்‌: 
படலம்‌ விரிந்து குழியை 


உண்டாக்குதல்‌. (உயி) 


ஈகா - இன்வார்‌: நிக்கல்‌ எஃகு 

வகையைச்‌ சார்ந்தது. 3.5% 
நிக்கலும்‌ இறிது மாங்கனீசும்‌ 
கரியுங்‌ கொண்டது. வெப்பப்‌ 
பெருக்க எண்‌ மிகக்குறைவு. 
அரிமானத்‌ தடுப்பு அகம்‌. 
ஆகவே, ஊாசல்களில்‌ பயன்‌ 
படுவது. (ஷேதி) 


ாபு6- பேசா 124 (இன்வர்ஸ்‌ 


கயம்‌ இருமடி எதிர்வீத 

ஒரு புள்ளியில்‌ ஒளி 
பூட்டச்செறில்‌, அப்புள்ளிக்கும்‌ 
ஒளி மூலத்திற்கும்‌ இடையே 
உள்ள தொலைவின்‌ 
இருமடிக்கு எஇர்‌ வீதத்திலும்‌, 
அம்‌ மூலத்தின்‌ ஒளி வீசு 





திறனுக்கு நேர்வீதத்திலும்‌ 
இருக்கும்‌. 

ட்‌ 81 

ட 92 

(ட, ட்‌, - ஒளி வீசுஇறன்‌. 

,, 9, - தொலைவு) 
இவ்வாய்ப்பாட்டைப்‌ பயன்‌ 


படுத்தி, இரு விளக்குகளின்‌ 
ஒளிவீசதிறனை ஒப்பிடுவதற்‌ 
கான ஒளிமானிகள்‌ செய்யப்‌ 
படுகின்றன. அவற்றில்‌ ஒன்று 


புன்சன்‌ இரீஸ்‌ புள்ளிஒளி 
மானி. (இய) 


1௪௦௩ இன்வர்ஷன்‌) - 
மாறியமைதல்‌: மற்றொரு 
ஒளிமாற்றுருவாக ஓர்‌ ஒளி 
மாறுதல்‌. (இய) 

1112118256 (இன்வரா்டேஸ்‌) - 
இன்வர்டேல்‌: எஈஸ்ட்டிலுள்ள 
நொடி. கரும்புச்‌ சர்க்கரையைக்‌ 
குளுகோசாகவும்‌ பிரக்டோ 
சாகவும்‌ மாற்றுதல்‌. (உயி) 


னன... (இன்வெர்ட்டர்‌) - 
மாற்றி: நேர்மின்னோட்டத்தை 
எதிர்‌ மின்னோட்டமாக 


மாற்றுங்கருவி. (இய) 

1ஈப1* பரக (இன்வர்ட்‌ சுகர்‌) - 
மாற்றுச்‌ சர்க்கரை: பிரக்டோஸ்‌, 
குளுகோஸ்‌ , ஆகிய இரு 
சர்க்கரைகள்‌ சமவீதங்களில்‌ 
சேர்ந்த கலவை. கரும்புச்‌ 
சர்க்கரை மூலங்கிடைத்தல்‌. 
(உயி) 

[௦ (இன்வைட்ரோ) ன 
ஆய்கருவி ஆய்வு: ஆய்வகத்தில்‌ 
செய்யப்படும்‌ ஆய்வு, எ-டு. 
இசுவளர்ப்புகள்‌ ஒ. 14140. 
(உயி) 

1௩ ௭14௦ (இன்‌ வைவேோ) - உயிரி 
ஆய்வு: உயிரியில்‌ நடைபெறும்‌ 
செயல்களை ஆய்தல்‌. ஒ. ॥£ 
40. (உயி) 

ஈ௭01ப0௨. (இன்வெலுகர்‌) - 


அடிவட்டம்‌: 1, பாதுகாப்புறுப்பு. 


பூக்கொத்துக்குக்‌ &ழுள்ள 
செதில்களாலான வளையம்‌. 


ரங்‌ 


எ-டு. தலைப்பூக்கொத்து, 
குடைக்கொத்து. (2) தண்டகத்‌ 


தாவரங்களில்‌ (பிரையோ 
பைட்டா) ஆணியத்தைப்‌ பாது 
காக்கும்‌ இசுப்புற வளர்ச்‌. 
(உ௰) 

ாங்யொர்ணறு.. ஈப506 (இன்‌ 
வாலண்டரி மசல்‌) -- இயங்கு 
தசை: தானே இயங்கும்‌ உள்‌ 
ளுறுப்புத்‌ தசை - இதயத்‌ தசை. 
ஒ. பொறு ஈறப506. (உ௰) 
0௭௦01௪ இன்வல்யூட்‌) - 
உடசுருளமைவு: பா. 49240. 


௭௦101௦ (இன்வல்யூஷன்‌) - 
உட்போதல்‌: 1. ஓர்‌ உறுப்பு 
அளவில்‌ குறைதல்‌. மூப்படை 
தல்‌ ஒரு காரணம்‌. விரிதல்‌ 


மற்றொரு காரணம்‌. கருப்‌ 
பேற்றுக்குப்‌ பின்‌ கருப்பை 
சுருங்கல்‌. 23. கருக்கோளத்‌ 


துளையின்‌ முதுகுப்புற (மேல்‌) 
உதடு உள்‌இரும்பல்‌. 3. பாதகச்‌ 
கழ்நிலைகளில்‌ நுண்ணுயிரி 
களின்‌ பிறழ்வடிவங்கள்‌ உண்‌ 
டாதல்‌ ஓ. 1௱௩்ா0 5101, 
1ரஈக01ஈ44௦ா (உயி) 

100218- அயோடேட்டூ: அயோடிகக்‌ 
காடியின்‌ உப்பு. (வேதி) 

1௦81௦ 8௦19 - அயோடிகக்‌ காடி: 
நீரில்‌ கரையக்கூடிய நிறமற்ற 
பொருள்‌; ஆல்ககாலில்‌ கரை 
யாது. நைட்ரிகக்‌ காடியுடன்‌ 
அயோடினைச்‌ சேர்த்து உயிர்‌ 
வளி ஏற்றம்‌ செய்து இதனைப்‌ 


1௦௦1210௩௦௧ - 


1 இயான்‌) - 





பெறலாம்‌. ஆற்றல்‌ வாய்ந்த 
உயிர்வளி ஏற்றி. (வேதி) 


1௦௦102 - அயோடைட: அயோடி 


னின்‌ இருதனிமச்‌ சேர்மம்‌. 
(வேதி 


1௦0116 - அயோடின்‌: । பளப்பளப்‌ 


பான கருநிறஊதாப்‌ படிகம்‌. 
சூடாக்க ஊதா நிற ஆவியைக்‌ 
கொடுக்கும்‌. நீரில்‌ அரிதாகக்‌ 
கரையும்‌. ஆல்ககாலில்‌ நன்கு 
கரையும்‌. இக்கரைசல்‌ 
அயோடின்‌ கறையம்‌ (டிங்கர்‌ 
ஆஃப்‌ அயோடின்‌) ஆகும்‌. 
வேடிப்பகுப்பிலும்‌ மருத்துவத்‌ 
திலும்‌ புகைப்படக்‌ கலையிலும்‌ 
பயன்படல்‌, உணவில்‌ அயோ 
டின்‌ ஊட்டங்‌ குறையுமானால்‌ 
தொண்டைக்‌ கழலை உண்‌ 
டாகும்‌. (ஷே) 

அயோடோ 
பென்பாஸ்‌: 0, 0, 6, 85 
ரான மணமுள்ள நிறமற்ற 
படிகம்‌. வீறுள்ள காடி ஊடகத்‌ 
திலும்‌ கார ஊாடகத்துலும்‌ 
நிலைப்புள்ள து. பூச்சிக்‌ 
கொல்லி. (வேதி) 


18௦1௦௱ - அயோடபாம்‌: ரெ, 


அயோடின்‌ சேர்மம்‌, 
எலுமிச்சை மஞ்சள்‌ நிறப்‌ 
படிகம்‌. குங்கும மணம்‌. புரைத்‌ 
தடுப்பான்‌. (வேது) 

அயனி: 


மின்னணு இழப்பு அல்லது 
ஏற்பினால்‌ உண்டாகும்‌ 


1௦ஈ 


௦1 





மின்னேற்றத்துகள்‌ 
(இய) 

1௦1/521௦0 (அயோனை சேஷன்‌) 
- அயனியாக்கல்‌: ஓர்‌ அணுவி 
லிருந்து மின்னணுக்களை 
நீக்கல்‌ அல்லது அனணுவோடு 
அவற்றைச்‌ சேர்த்தல்‌. இதனை ப்‌ 
பலமுறைகளில்‌ செய்யலாம்‌. 
(இய) 


1௦/58 50121151)), ஊரு 
(அயனைசேஷன்‌ பொட்டன்‌ 
ஷியல்‌, எனர்ஜி) - அமனியாக்கு 
ஆற்றலை: ஓர்‌ அணுவிலிருந்து 
ஒரு மின்னணுவை நீக்கு 
வதற்குத்‌ தேவைப்படும்‌ ஆற்றல்‌. 
(இய) 

[ச்ச ர801211௦0 (அயோனை 
ஓங்‌ ரேடியேஷன்‌) - அயனி 
யாக்கு க இி்வீச்ச: ஒரு தொகுதி 
யில அயனிகளை உண்டாக்க 
வும்‌ அயனியாக்கவும்‌ தேவைப்‌ 
படும்‌ ஆற்றலை கொண்ட 
கஇர்வீச்சு. (இய) 

1௦பரா - அயோனியம்‌: தோரி 
யத்தின்‌ குரியக்க ஓரிமம்‌ 
(ஐசோடோப்பு) . (வேக) 

1௦௭௦50 ௨7௨(அயலே பஸபியர்‌) 


ணும்‌. 


அயனிவெளி: காற்று மேல்‌ 
வெளி. மின்காந்த அலைகளை 
மறித்து, வானொலிச்‌ 


செலுத்துகை நடைபெற உதவு 
வது. (இய) 

|25412வ! (இப்ிலெட்டரல்‌) - 
ஒரே பக்கம்‌: ஓர்‌ உயிரின்‌ அதே 
பக்கம்‌. (உய) 


ரபா (1/௦) 


ர்சபரா - இரிடியம்‌: 1. அரிய 


உலோகம்‌. பிளாட்டினத்தை 
ஒத்தது. அதனோடூ ர்ந்து 
விடைப்பது. மிகக்‌ கடின 


மானது. வே௫இு வினைக்குத்‌ 


தடை அளிப்பது. மூசைகள்‌ 
செய்யவும்‌ மையூறி முட்கள்‌ 
செய்யவும்‌ பயன்‌ படுதல்‌. 
(வேத) 


115 (ஐரிஸ்‌) - கருவிழிப்படலம்‌: 


விழியடிக்‌ கருப்படலத்தின்‌ 
முன்பகுதி ஒளி உள்ளே 
செல்வதைக்‌ கட்டுப்படுத்துவது. 
(உயி) 


7௦0 (இயன்‌) - இரும்பு: 76. 


மூன்று படிக வடிவங்களில்‌ 
விடைக்கும்‌ வெண்ணிறக 
காந்த உலோகம்‌. ஆல்பா 
இரும்பு, காமா இரும்பு, டெல்டா 
இரும்பு ஆஒெயெவை அவ்வடிவங் 
கள்‌, ஊோதுலையில்‌ அதன்‌ 
தாதுவிலிருந்து பிரித்து 
எடுக்கப் படுதல்‌. (வேது) 

௦௦ம்‌ - 
பெரிக்குளோரைடூ: ௦0), மாறிற 
மஞ்சள்‌ நிறம்‌. நீர்‌ ஈர்க்கும்‌ 
படிகம்‌. சூடால்பிய இருமபுத்‌ 
துருவல்களில்‌ உலா ரூளோ 
ரினைச செலுத்டுப்‌ பெறலாம்‌. 
ஈத்தர்‌, நீர்‌, ஆல்ககால்‌ ஆலிய 
வற்றில்‌ கரைவது. மருந்து 
களில்‌ பயன்படுவது. ஆய்வக 
வினையாக. (வேடு) 


௦ஈ (1ளா॥௦) 60002 - பெரிக 


ஆக்சைடு: ₹௨0, ந்த 
மாநிறம்‌. இயற்கையில்‌ ஹேம 


[௦ஈ 





டைடடுத்‌ தாதுவாகக்‌ இடைத்‌ 
தல்‌. கந்தகக்‌ காடி உண்டாக்கு 
வல்‌ விளைபொருளாகக்‌ 
ஒடைப்பது. நிறமியாகவும 
நிறம நிறுத்தியாகவும்‌ பயன்‌ 
படல்‌. (வே௫) 

௦ (1216) உய/றர216 - பெரிகச்‌ 
சல்பெட்டூ: ₹௨,(80), நீருள்ள 
மஞ்சள்‌ நிறச்சேர்மம்‌. காடி 
சேர்ந்த பெரகச்‌ சல்பேட்டுடன 
அய்டிரஜன  பெராக்சைடைச்‌ 
சோதது வெபபபபடுத்திப 
பெறலாம்‌. பருமனறி பகருப்பில 
பபயனபடல்‌. (வே) 

11௦௩ (1சாா௦ப5) $ப[0219 
பெரசசச்‌ சல்பேட்டூ “௨50 740: 
பசு நதுததம்‌. சாய்வரிசைப்‌ 
படிகம. நீர்த்த கந்தகக்‌ காடியில 
இரும்புத துருவலைச சேர்க்க 
இபயொருள இடைக்கும. தோல்‌ 
பதணிடுதலிலும்‌ சாயத்தொழி 
லிலும்‌ படீன்‌ படுதல்‌. பருமனறி 
பகுபபில வினையாக்டு. 


(வேடு) 


ரக0121101 (இர்ரேடியேஷன) - 
* இட 
கதிர்வீச்சு? மின்காந்த அலை 
களுககு உடபடுதல. (இய) 


ரவ ௨51016 16801101 (இர்ரெவர்‌ 
சிபிள்‌ ரீஆகஷன்‌) மீளா 
வினை: மீண்டும்‌ நடைபெறா 
வினை . (வேதி) 


படு (இரரிடபிலிட்டி) 
உறுத்துணர்ச்ச ககா டு 
லேறற துலங்கல. உபிரியின 
இயலபுகளில்‌ ஒன்று (உய) 


348 [50 


185 ஐஆர்‌ எஸ்‌: இந்திய 
தொலையறி நிலா. பா. 1ஈ004 
80806 110115, 78061௪. (இய) 

15211பர (இஸூயம) - இடுப்புப்‌ 
பக்க எலும்பு: முதுகெலும்பி 
களின்‌ இடுப்பு வளைபயத்தில! 
பின்‌ எலும்பு. (உபி) 

151918 (இடியா) - ஓரிபங்கள்‌: 


பூப்பாஇியின்‌ புறவளா சப்‌ 
பகுதிகள. இவறறில பாலி 
புயகளும்‌  பூர்ரையறறுக்‌ 


களும்‌ அமைநஇருககும்‌. இவை 
பிரிந்து புதிய பூப்பாடு தண்ட 
கத்தை (தேலஸ) உணடாக்கு 
பவை. இடுிடியம - ஒருமை 
(உயி) 

1511091855 (ஜூன்ளாஷ) 
புறக்கண்ணாடி: 90% ஜெலாடடி 
விலிருந்து செய்யப்படுவது 
மீன்‌ களின்‌ காறறுப்பையி 
லிருந்து ஜெடைபபது ஆலககால்‌ 

பிரித்தறியப 


குடியங்களைப 
பயனை படுதல்‌. 
(51615 011210௨௩௮5 (ஜலெட்ஸ்‌ 
3;ஃப்‌ லாங்கர்கன்்‌ ஸ்‌) - ேலாநு 
காரகன்‌ இட்டுச்‌ சுரப்பிகள்‌: 
இவறறை 1869டல இலாஙுகரம்‌ 
விள கினா. இன்‌ 
ச௬லினைச கரபபதைவை. இவை 
கசையததிலவுள என . டச்‌ 
| 
| 


கலா 


சுரப்பு குருஇியில்‌ சாக்கரையின 
அள லைவக்‌ 
(உயி) 
1900215 (ஐபோபார்ஸ) - சமச்சீரி 
கள்‌: 1, ஒரை நறை எணலும்‌ 
| வேறுபட்ட 


கடபேபைபதேதுவது. 





அனுவெண்டுலுங்‌ 


4409 [80 





கொண்ட வெவ்வேறு தனிம 
அணுக்களுக்கு ஓரகச்‌ ஈரிகள்‌ 
என்றுபெயர்‌. எ-டு. 1. 78,,*** 
பூ...” 2. நிலையான காற்‌ 
நழுத்தமுடைய பரப்பின்‌ 
எல்லைகளைப்‌ படத்தில்‌ 
காட்டும்‌ கோடுகள்‌ (பு.அறி) 
19௦7௧௭211௦ (ஐசோகுரோ 
மோட்டிக்‌) - இரகநிறம்‌: நேர்‌ 
நிறம்‌. (இப) 
15௦௭௦௱௦8௦௱௦ (ஐசோ 
ரோமோசோம்‌) ஸை ஒரக்‌ 
நப்புரி: வட்டுமைய நிறப்புரி. 
இதில்‌ இருகைகள்‌ ஒன்றுக்‌ 
கொன்று மரபுவழியில்‌ 
ஒத்திருக்கும்‌. (உயி) 
15௦௦௦0 ௧௫ (ஐசோூரானிசம்‌) 
- ஒரே கால அலைவுநேரம்‌: வீச்சு 
குறைந்தாலும்‌ கூடினாலும்‌ 
ஊசலின்‌ அலைவு நேரம்‌ 
மாறாது. இந்த அலைவு நேர 
மாறாப்பண்பே ஊசலின்‌ 
சமகால அலைவு நேரமாகும்‌. 
இவ்வடிப்படை ஊசல்‌ கடிகாரங 
களில்‌ உள்ளது. ஊசல்‌ மெது 
வாக ஆடினாலும்‌ விரைவாக 
ஆடினாலும்‌ அது காட்டும்‌ நேரம்‌ 
மாறாது. பா. 8௱௦ ஊபேப௱ 
ய) 
19௦௩௫6 (ஐசோ௭ன்சைம்‌) - 
ஒரகநொடு: ஒத்த நொடுயூக்க 
முடைய புரதங்களின்‌ வேறு 
பட்ட மூலக்கூறு வடிவங்கள்‌. 
(வேத) 
1$09கடு (ஐசோகாமி) - ஒரகக்‌ 
கலப்பு: பாலிணைவு. இதில்‌ 


சேரும்‌ பாலணுக்கள்‌ ஆண்‌ 


பெண்‌ என்னும்‌ 
பாடற்றவை, (உயி) 


150980)74 (ஐசோஜெனி) -- ஒரகத்‌ 
தோற்றம்‌: ஓரகவாக்கம்‌. ஒத்த 
தோற்றம்‌. (உயி) 

1501012125 (ஐசோகொனேட்ஸ்‌) 
- இரக உயிரிகள்‌: பாசிகள்‌. 
இவற்றின்‌ கருச்சிதல்‌ வழக்க 
மாகச்‌ சமமான குற்றிழை 
களைக்‌ கொண்டிருக்கும்‌. 
அதாவது, உயிரணுவிலுள்ள 
எல்லாத்‌ தசை இழைகளும்‌ ஒரே 
நீளமும்‌ உருத்தோற்றமும்‌ 
கொண்டிருக்கும்‌. (உயி) 

[500856 - ஐசோமெரேஸ்‌: ஒரு 
நொதி அடிமத்தின்‌ படிப்‌ 
பொருளின்‌) மூலக்கூறுவை 
ஒரு வடிவத்திலிருந்து மற்‌ 
றொரு வடிவத்திற்கு மாற்றும்‌ 
நொதி. (உ௰) 

19௦௭15 (ஐசோமெரிசம்‌) - 
ஒரகச்‌ €ீரியம்‌: மாற்றியம்‌, கரிமச்‌ 
சோமங்களின்‌ இறப்பியல்பு. 
ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு. 
வெவ்வேறு பண்புகளைக்‌ 
கொண்டது. இரண்டிற்கு மேற்‌ 
பட்ட சேர்மங்களைக்‌ குறிப்பது. 
இவ்விமல்பிற்கு ஓரகச்‌ €ரியம்‌ 
என்று பெயர்‌. எ-டு. பேரு. 
என்னும்‌ மூலக்கூறு வாய்ப்பாடு 
எதில்‌ ஆல்ககால்‌ என்னும்‌ 
சேர்மத்தையும்‌ இருமெத்தில்‌ 
ஈத்தர்‌ என்னும்‌ சேர்மத்தையுங் 
குறிக்கும்‌. இத்தகைய 
சேர்மங்கள்‌ ஓரகச்‌€ர்மங்கள்‌ 


வேறு 







(ஐசோமர்ஸ்‌) எனப்பெயர்‌ 
பெறும்‌, கரியின்‌ சேர்மங்கள்‌ 
மிகுதியாக இருப்பதற்கு 


இவ்வியல்பே காரணமாகும்‌. 
(வேதி) 

15௦௦6 (ஐசோமார்பிக்‌) - 
ஒரிகச்சீர்வடிவி: ஒரே ஒரு 
வடிவத்தில்‌ மட்டும்‌ இருக்கும்‌ 
உறுப்பு அல்லது உயிரி. ஒத்த 
வடிவத்தில்‌ இருத்தலுக்கு ஓரகச்‌ 
சீர்வடிவியம்‌ (ஐசோமார்பிசம்‌) 
என்று பெயர்‌. (உயி) 


(59௦0௪. - சாபிரீன்‌: 
04,:00.௦ (00),:004, நிறமற்ற 
நீர்மம்‌. இயற்கை ரப்பர்‌, 
முதன்மையாகப்‌ பலபடியா 
லானது. செயற்கை ரப்பர்‌ 
செய்ய. (வேது) 


[8041000347 (ஐசோட்ரோபி) - 
ஒரகப்பண்புடைமை: ஓர்‌ ஊடகத்‌ 
தின்‌ அளக்கப்பெற்ற இயல்‌ 
பண்பு. திசையைச்‌ சாரா 
திருக்கும்‌ பண்பு. இத்தகைய 
பொருள்கள்‌ ஓரகப்பண்பிகள்‌ 
ஆகும்‌. (இய) 

1(800ய1ஈ௦116 8/5/0/6 - 
ஐசோருபினோலைன்‌ காரமங்கள்‌: 
காரமத்தொகுது. ஐசோ 
குயினோலைன்‌ கருவின்‌ அடிப்‌ 
படையில்‌ அமைந்த கட்டமைப்‌ 
பினைப்‌ பெற்றவை. அமினோ 
காடி, டைரோசைனன்‌, 
பினிலாலனைன்‌ ஆியவற்றி 
லிருந்து பெறப்படுவது. எ-டு. 
மார்பின்‌ (வேக) 


350 194 





(801009 - ஜசோடோன்‌: ஒரே எண்‌ 
ணிக்கையுள்ள அல்லணுக்‌ 
களையும்‌ வேறுபட்ட அணு 
எண்ணையுங்‌ கொண்ட 
நியூளைட௫ூகள்‌. (ஷேதி) 

15010116 801ப11௦ஈ (ஐசோ 
டோனிக்‌ சொல்லூசன்‌) - 
ஒரிகச்‌ சமச்செறிவுக்‌ கரைசல்‌: 
ஒரே ஊடு பரவு அழுத்தத்தைக்‌ 
கொண்ட இரு கரைசல்கள்‌. 
(வேதி) 

180102 (ஐசோடோப்‌) - ஓரிமம்‌: 
ஓரிம மூலகம்‌. ஓரிடத்தனிமம்‌. 
வேறுபட்ட பொருண்மையும்‌ 
ஒரே அணு எண்ணுங்‌ கொண்ட 
ஒரு தனிமத்தின்‌ அணுக்கள்‌. 
(வேது) 

1801016 17802 (ஐசோடோபிக்‌ 
ட்ரேசர்‌) - ஓரிமச்‌ சுவடறிவி: 
கதிரியக்க ஓரமம்‌. வளர்பு தை 
மாற்றப்பொருளை அடையாள 
மறியப்‌ பயன்படல்‌. (வே) 

1890110016 (ஐசோட்ரோபிக்‌) - 
ஓரகப்பண்பிகள்‌: எல்லாத்துசை 
களிலும்‌ ஒரே பண்புகளை 
வெளிப்படுத்துபவை. இத்‌ 
தன்மைக்கு ஓரகப்‌ பண்பு 
(ஐசோட்ரோபி) என்று பெயர்‌. 
(ஓய 


195 (இஸ்தமஸ்‌) - ஓரக 
இணைப்பு: பா௫த்தட்டைத்‌ 
தோலின்‌ (பிளாகோடர்ம்‌ 


டெஸ்மிட்‌) இருபாஇகளையும்‌ 
இணைக்கும்‌ குறுகிய மையப்‌ 
பகுதி. (உ௰) 


1806 855 (றேக ஆஸ்‌) - 
ஆண்கழுதை: பாலூடடியில 
ஒருவகை. பா. ள்‌. (உயி) 

920௦065௦85 ௦9 - 
யாக்கோபுசன்‌ (ஆர்கன்ஸ்‌) 
உறுப்புகள்‌: பல முதுகெலும்பி 
கில வாயோடும்‌ மூக்கோடூம்‌ 
தொடர்புடைய இரு பைகள்‌, 
வாயில்‌ உணவின்‌ மணமறிதல்‌ 
வேல, இவை பாமபுகளில்‌ 
நன்கு வளாந்துள்ளன. (உயி) 

120௦ (ஜேஃட்‌) - பச்சைமணிக்கல்‌: 
கடினமான உயர்ந்தவகைக 
கல. (வே) 

1292 - ஜாகுவர்‌: வலுமிக்க 
இழரைககொல்லி.  இறுத்தைப்‌ 
போன்ற விலங்கு. தென்னமரிக்‌ 
காவில வாழவதறு. (உமி) 

188௭ - ஜாஸ்பர்‌: விலை 
உயாகல இயறகைச இலிகா 
வின (510) நிறமற்ற படிகம, 
தூய்மையானது. (வேது) 

8ப௱ரயி06 (ஜாணடிஸ) - மஞ்சட்‌ 
கரமாலை: இது ஒரு நோய்க 
குறிய்போககு. குருதிபிலும இசு 
நீர்மங்களிலும பிதத நா 


நிறமிகள அடுகமாகும 
ஓதனைல மஞ்சள நிறம, கண்‌, 
தோல முதலிய  பகுஇகளில 
தென்படும்‌.  செவ்வணுககள்‌ | 
மிகுதியாக அழிக்கப்படுவ 
தாலோ மித்தரீர்க கறகளால 
அடைப்பு ஏறபடுவதாலோ 





351 164 





இந்நோய்‌ உண்டாலறது. 
ஆங்வெ மருத்துவத்தைவிட 
நாட்டு மருத்துவமே மேல்‌, 
(மரு) 


|கமல(உ பக - ஜறேவிலி நீர்‌: 
பொட்டாடியம்‌ அய்ப்போ 
குளோரைட்டு சேர்ந்த கரைசல்‌. 


மூளிர்‌ பொட்டாடுயம்‌ அய்டி 
ராக்சைடில்‌ (06) 
குளேோரினைச்‌ செலுழ்இப்‌ 
பெறப்படுதல்‌. வெளுக்கவும்‌ 


தொற்று நீக்கியாகவும்‌ பயன்‌ 
படூதல்‌. (வேது) 

]6]பரப௱ (ஜஜனம்‌) - நடச்சிறு 
குடல்‌: முன்டிறு குடலுக்கும்‌ 
பின்‌ ிறு குடலுக்கும்‌ இடையி 
லுளள பகுழி. பா. வி௱கா்று 
கோவி 

1௨1197 (15௬ (ஜெல்லி ஃ்பிஷ்‌) - 
இழுது மீன்‌: கடல்வாழ்‌ குழிக்‌ 
குடலி, பனை நுங்கு போன்ற 
உடல்இண்மை. நீண்ட உணர்‌ 
விரல்களில கொட்டணுக்கள 
உணடு. குடைவடிவ உடல்‌. பா. 
[ட௦்‌௦208. (உயி) 

1௩ாள்‌ (ஜைனனப்‌) - பெண்‌ 
கழுதை: இதுவும பாலூடடியில்‌ 
ஒருவகை. பா. 180% 888 

61 8ஈ9!6 (ஜெட்‌ என்ஜின்‌) - 
பீறிடு அல்லது பீச்சு எந்திரம்‌: 
வளிககுழாய வெப்பவளியை 
பீறிடடுச்‌ செலுத்துவதால்‌, 
வானவாதி அல்லது படகு 
காற்றில்‌ அல்லத) நீரில செல்லு 
விறது. (இய) 


191 





124 றா௦ஐஹய/40ஈ (ஜெட்‌ புரபல்‌ 

ஷண்‌) - பீச்சு முன்னியக்கம்‌: 

எதிர்வினை முன்னியக்கம்‌. 
ஏவுகணை இயங்கக்‌ காரண 
மாக இருப்பது. (இய) 

1௦ 821156 ) ஜாப்‌ அனலிஎஸ்‌) 
_ பணிப்பருப்பு: ஒரு 
வேலையைத்‌ இறம்படச்‌ 

பயன்படும்‌ பண்பு 
களையும்‌ அவற்றின்‌ அளவு 
களையும்‌ அறிய அவ்வேலை 
யினைப்‌ பகுத்தறிதல்‌. இது 
தகுபாட்டு ஆய்வுகளுக்கு 
(ஆப்டிடுயூடு டெஸ்ட்ஸ்‌) அடிப்‌ 
படை. (க.உள) 

1௦2 (ஜோயி) - இளரி: ஆஸ்டு 
ரேலியாவில்‌ வாழும்‌ கங்காரு 
வின்‌ குட்டி. (உயி) 

/௦1ஈ1 (ஜாயிண்ட்‌) - மூட்டு: இரண்‌ 

டிற்கு மேற்பட்ட எலும்புகள்‌ 

சேருமிடம்‌ மூட்டு. இது அசையா 


செய்யப்‌ 


உ 
பதத 






(19 ளா ட 
(1%' இ டுரம 


மூட்டு 
- புழக்கக்‌ குருத்தெலும்பு 
. மூட்டுக்குழி “ 
உறை 
. மூடடூப்‌ படலம்‌ 
. சாலுமபு 
௮.௮.24 


ஜெ. செ.) ௬4 


/௦ப1௨'5 





௦ 





மூட்டுகள்‌ (தகை எலும்புக்கூடு) 
சிறிது அசையும்‌ மூட்டுகள்‌ 
(முள்‌ எலும்புகள்‌) அசையும்‌ 
மூட்டுகள்‌ (கைகால்‌ மூட்டுகள்‌) 
என மூன்று வகைப்படும்‌. 
அசையும்‌ மூட்டுகள்‌ மேலும்‌ 
நான்கு வகைப்படும்‌: 1, பந்து 
இண்ணமூட்டூ (தோள்‌, இடுப்பு 
மூட்டுகள்‌) 2. முளைமூட்டு 
(முழங்கை எலும்பில்‌ ஆர 
எலும்பு சுழலுதல்‌) 3. வழுக்கு 
மூட்டு (மணிக்கட்டு, கணைக்‌ 
கால்‌) 4. €ல்‌ மூட்டு (முழங்கை, 
முழங்கால்‌, விரல்‌ மூட்டுகள்‌.) 
(உயி) 


9௦19 - ஜில்‌: அலகுச்சொல்‌. 


வேலை அல்லது ஆற்றவின்‌ 
எஸ்‌ஐ அலகு. ஒரு ஜூல்‌ * ஒரு 
நியூட்டன்‌ மீட்டர்‌ அல்லது ஒரு 
வாட்டு வினாடி அல்லது 1௦ 
எர்க்குகள்‌ அல்லது 0.238846 
கலோரி. (இய) 


கார்‌. (ஜூல்ஸ்‌ 
கான்ஸ்டண்ட்‌) - ஜூல்மாறிலி: 
நாம்‌ வேலை செய்யும்பொழுது 
உண்டாகும்‌ வெப்ப அளவிற்‌ 
கும்‌ அவ்வாறு வெப்பமாக்கப்‌ 


பட்ட வேலைக்குமுள்ள 
“தொடர்பை ஹில்‌ என்னும்‌ 
அறிவியலார்‌. கண்டறிந்தார்‌. 


அவர்கூற்றுப்படி 44 என்பது 
செய்த வேலை; [1 என்பது 
செய்த வேலைத்‌ தொடர்பாகத்‌ 
தோன்றிய வெப்பம்‌ என்று 
கொண்டால்‌, ப ஈ 1 இங்கு 9 
என்பது ஹூல்‌ ண்‌, இதை 


யெ 


953 


பெற 





வெப்ப காந்திர ஆறறல்‌ இணை 
மாற்று (மெக்கானிகல்‌ ஈக்குவ 
லண்ட்‌ ஆஃப்‌ ஹீட்‌) என்றும்‌ 
கூறலாம்‌. இதன்‌ மடிப்பு ஒரு 
கலோரிக்கு 4.2% 10” எர்க்குகள்‌ 
அல்லது கலோரிக்கு 4.2 ஜூல்‌ 
(4.2 107 எர்ககு / கலோரி) 
(இய) 

௦ப(௪ ௭11௪௦1 (ஜூல்‌ எபக்ட்‌) - 
ஜூல்‌ விளைவு: ஒரு தடையின்‌ 
வழியாக மின்னோட்டம்‌ 
செல்லும்போது, அது 
உண்டாக்கும்‌ வெப்ப விளைவு. 
(இய) 

4௦01௨ - 94/11 611901 - ஜில்‌ 


கெல்வின்‌ விளைவு: உயர்‌ 
அழுத்தப்‌ பகுதியிலிருந்து 
குறைவழுத்தப்‌ பகுஇிக்குத 


துளையுள்ள அடைப்பு வழி 
யாக வளி விரிந்து செல்லும்‌ 
போது வெப்பநிலையில 
ஏற்படும்‌ மாற்றம்‌. (இய) 

10௦0168188 - ஜில்ஸ்‌ விடு (லா): 
நிலையான வெப்பநிலையில்‌ 
இருக்கும்‌ ஒரு வளியின்‌ உள்‌ 
ளாற்றல்‌. அதன்‌ பருமனைப்‌ 
பொறுத்ததன்று. உயர்‌ அழுத்தத்‌ 
தில்‌ மூலக்கூறு வினைகளால்‌, 
அது செயலற்ற தாக்கப்படும்‌. 
(இய) 

9௦ப1௨'8 1285 ௦14 ௦6/10 ௨11201 
௦1பொாசா1 (ஜூல்ஸ லாஸ ஆஃப்‌ 
மீட்டிங்‌ சாபக்ட்‌ ஆஃப்‌ கரண்ட்‌) 


மின்னோட்ட வெப்ப 
வித்‌ ஜில்‌ விதிகள்‌: 8 


மின்‌ தடையுள்ள கடத்தி 


ஒன்றின்‌ வழியே ॥ ஆம்பியர்‌ 
மின்னோட்டம்‌ 1 வினாடிகள்‌ 
செல்லும்‌ போது உண்டாகும 
வெப்பம [4 ஜூல்கள்‌. இது 
1. மின்னோட்ட இருமடிக்கு 
நேர்வீததஇிலும்‌ 2. கடத்இியின்‌ 
மின்தடைக்கு நேர்‌ வீதத்இிலும்‌ 


9. மின்னோட்டம்‌ பாயும்‌ 
நேரத்திற்கு நேர்வீதத்திலும்‌ 
இருக்கும்‌ 
1 ௨1 
௦ 
01 


பூ. ட்ப ஜலகள்‌. (ய) 


[பபச வா்ளு (ஜி ட்‌ 
- கழுத்துத்தமனி: கழுத்துப்‌ 
பகுதியிலுளளது. (உய) 

பபச வா ்‌ குலர்‌ வெயின்‌) 
ன்‌ கழுத்துச்‌ ரை  ஃழுத்துப்‌ 
பகுதியிலுள்ள து. (உயி) 

]பாரை (ஜம்ப்‌) - தாவல்‌: எந்இரக்‌ 
குறித்தொகுடுக்‌ கட்டளை. 
செயற்பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ 
நிகழ்வரையைக்‌ (புரோடிராம்‌) 
கணிப்பொறிவாயிலாக உடன்‌ 
நிறுத்துமாறு செய்வது. 
நிகழ்வரையின்‌ அ(டூத்த 
பகுதிக்குச்‌ செல்வது. (இய) 

பற (ஜூபிடர்‌) - வியாழன்‌: 
கதிரவன்‌ குடும்ப மிகப்‌ பெரிய 
கோள. கதிரவனிடமிருந்து 
ஐந்தாவதாக உள்ளது. இதற்கு 
16 நிலாக்கள்‌ உண்டு. 
அவற்றில்‌ பெரியது ஐஓ. 
(வானி) 


பா 


(4: 





2ப72581௦ (ஜூராக்்‌இக்‌) - இயல்பு 
வாழ்‌ காலம்‌: இடை உயிர்‌ 
காலதல: இடைப்பகுதி. 190 - 
135 மில்லியன்‌ ஆண்டுகளுக்கு 
முற்பட்டது. பா. 9901091021. 
9185 (பு. அறி) 


[பபா!உ (ஜீிவினைல்‌ - இள 
நிலை: ஓர்‌ உயிரியின்‌ முஇர்ச்சி 
யடையாத நிலை. வழக்கமாக 
இது முதிய உயிரிபிலிருந்து 
வேறுபட்ட வடிவத்தில்‌ 
இருப்பது மட்டுமின்றி, இனப்‌ 
பெருக்கம்‌ செய்யவும்‌ இயலாது. 
(உ௰) 


[6 


வ/(6 - கெய்னைம்‌: (950. 
(03 1,0: பொட்டாடுயம்‌ 
மெக்னிடுயம்‌ ஆகிய உலோகங்‌ 
களின்‌ இரட்டை உப்பு. 30% 
பொட்டா௫யம்‌ குளோரைடும்‌ 
70% மொகனீடுயம்‌ சல்பேட்டும்‌ 
சே ந்தநு. (ஷேத) 

௦௬௦௨ - கெய்ரோமோன்‌: 
அடுத்தவகை உயிரியில்‌ துலங்்‌ 
கலைத்‌ தூண்டவல்ல வேதிப்‌ 
பொருள்‌. காட்டாகத தாவர 
மணம்‌ பூச்சிகளைக்‌ கவர்தல்‌. 
இதனால்‌ அயல்‌ மகரந்தச்‌ 
சேர்க்கை ஏற்படுதல்‌. எ-டு. 
மல்லிகை. (உயி) 


2161005000 (கலைடா 
ஸ்கோப்‌) - பல்வண்ணநோக்க 
விளையாட்டுக்‌ கருவி. நெச 


வாளர்களால்‌ பயன்படுத்தப்‌ 
படுவது. துண்டுமணரிகள்‌ 
ஆடிகள ல்‌ மறிக்கபபடுவதால்‌, 
பலப்பல வள்‌ ங்கள்‌ உளை 
டாக்‌ கொண்டே இருக்கும்‌. 
ஒரு கோணத்தில்‌ அமைக்கப்‌ 
பட்ட இரு சமதள ஆடிகள பல 
உருக்களை உண்டாக்கும்‌ 
என்பது நெறிமுறை. (இய) 


அபா! - கேலினைமட்‌: அலு 


மினியம்‌ பொட்டாடுயம்‌ சல்‌ 
பேட்டின்‌ கனிமவடிவம்‌. 


(வேது) 


12 வாக கல்லியிரெய்ன்ஸ்‌) - 


கல்லிகிரெய்ன்௧ள்‌: ஓனினோ 
ஜென்களிலிருந்து கஇனின்கள்‌ 
தோன்ற உதவும்‌ புரத நொதி 
கள்‌. (உயி) 


(2௩02௦௦ - கங்காரு: மதலைப்‌ 


பை உடைய பெரிய 
ஆஸ்இரேலிய விலங்கு. நீண்ட 
வலுவான பின்கால்கள்‌ 
உண்டு. இவை தாவிக்‌ 
குதித்தோடப்‌ பயன்படுபவை. 
தன்‌ குட்டியைச்‌ சுமந்து செல்ல 





(2 


355 (624 





அதற்கு வயிற்றுப்‌ புறத்தில்‌ பை 
இருக்கும்‌. (உ௰) 

8௩9௮௦௦ ௩௦1௭ - கங்காரு தாய்‌: 
1990 களில்‌ டாக்டர்‌ கெராட்‌ ரே 


சணாப்ரியா என்பவரால்‌ 
கங்காரு நடத்தை அடிப்படை 
யில்‌ உருவாக்கப்பட்ட அடை 
யளிக்கும்‌ நுணுக்கம்‌. குறை 


வளர்ச்சியுடன்‌ பிறந்த 
குழந்தைகளைக்‌ காக்க 
உதவுவது. (மரு) 

201௩ - கேயோலின்‌: ஏனக்‌ 


களிமண்‌: இயற்கை அலுமினி 
யம்‌ லிகேட்டு. வாய்‌ வழி 
உட்கொள்ள நச்சுப்‌ பொருள்‌ 
களை உறிஞ்சும்‌. ஆகவே, 
வயிற்றுப்போக்கு, குடல்‌ 
அழற்ட, உணவு நச்சுக்கலப்பு 
ஆகியவற்றைக்‌ குணப்படுத்தப்‌ 
பயன்படுதல்‌. (வேதி) 

(20௫70 (கேரியோ) - உட்கரு: 
உயிரணுவின்‌ கரு: (உயி) ஐ 
2௦/௦ 100606. 


(ரர. (கேரியோகமி) - 
உட்கருக்கலப்பு: கலவி இனப்‌ 


பெருக்கத்தின்போது, ஒவ்‌ 
வொரு பெற்றோரிடமிருந்து 
வரும்‌ இரு உட்கருக்கள்‌ 


இகை:தல்‌. இதனால்‌ கருவலஒறு 
உட்கரு உணடாதல்‌. (உய) 

4:12 451412: 1பரி பப 
(கெரியோ௫ராம்‌, இடியோ 
இராம) - உட்கருவரையம்‌: ஒரு 
ஏறப்பினத்தின்‌ நிறப்புரி 


களின்‌ இயல்புகளைக்‌ குறிக்‌ 
கும்‌ படம்‌. (உய) 

1௨15 (கேரியோ 
இனிஎஸ்‌) - உட்கருப்பிரிவு: 


உயிரணுப்‌ பிரிவின்போது, 
உட்கரு பிரிந்து பல சிக்கலான 
மாற்றங்களைப்‌ பெறுதல்‌. 
(உ௰) 

/௮ரு௦ப௱ற்‌ (கெரியோலிம்ப்‌) - 
உட்கரு ர்‌? உட்கருக்கணி 
யத்தின்‌ வலைப்பின்னலி 


லுள்ள பதிபொருள்‌. (உபி) 


200௦௨6 (கேரியோமியர்‌) - 
உட்கருப்படி: நிறப்புரியின்‌ 
பருத்தநிலை. உட்கருப்பிரி 
வின்‌ முடிவில்‌ காணப்படுவது. 
(உ௰) 


270508 கேரியோசோம்‌) - 
உட்கருப்புரி: உட்கருவி 
லுள்ளது. ஜிறமி (குரோ 
மோடின்‌) யனாலானது. (உய) 

(20௦0/06 (கேரியோடைப்‌) - 
உட்கருவகை: அளவு, வடிவம்‌, 
பிரிநிறப்புரியின்‌ எண்‌ 
ணிக்கை ஆூயவற்றால்‌ வரை 
யறை செய்யப்படும்‌ உட்கருப்‌ 
பண்பு. (உயி) 


(21275 ஐபேப1பரு - கேட்டர்‌ 
ஊசல்‌: ஹென்றிகேட்டர்‌ (1777 
- 1835) வடிவமைத்த அரிய 
ஊசல்‌. தடையிலா வீழ்ச்டியின்‌ 
முடுக்கத்தை அளக்கப்‌ பயன்‌ 
படூவது. (இய) 


(94 


356 


றற 





1௦௧௭௦௭௦1௮1 (கேத்தரோமீட்டர்‌) 
- கீடத்துதிறனறிமானி: வெப்பங்‌ 
கடத்தும்‌ திறனை அளந்தறியப்‌ 
பயன்படுபங்கருவி. குறிப்பாக, 
வளி நிறவரைவியவில்‌ கண்‌ 
டறியும்‌ கருவி. (இய) 

$- 62௦ (கே - பேண்டு -கே- 


வரிசை: வானொலி அதிர்‌ 
வெண்‌ வரிசை, எல்லை: 
10,900 - 36,000 மெகா 
ஹெர்ட்ஸ்‌. (இய) 


௦௨1 (8ல்‌) - படகல்லி: அவரை 
யின்‌ அல்லி. அவரை முதலிய 
பூக்களில்‌ சமமற்ற 5 அல்லிகள்‌ 


இருக்கும்‌. இவற்றில்‌ மிகப்‌ 
பெரிய தனித்த அல்லி 
கொடியல்லி (ஸ்டாண்டர்ட்‌ 


பெட்டல்‌). இது பக்கவாட்டில்‌ 
காம்புள்ளவையும்‌ சிறியவையு 
மான இரு அல்லிகளைத்‌ 
தன்னகத்தே கொண்டிருக்கும்‌. 
இவற்றிற்குச்‌ சிறகல்லிகள்‌ 





(விங்பெட்டல்ஸ்‌) என்று 
பெயர்‌. இவை மற்றும்‌ இரு 
அல்லிகளைத்‌ தம்முள்‌ அடக்கி 


இருக்கும்‌. இவை படகு 
வடிவத்தில்‌ இருப்பதால பட 
கல்லிகள்‌ (8ீல்பெட்டல்ஸ்‌) 


என்று பெயர்‌. (உய) 


9௦1 (8ல்‌) - படருநீட்டி: பறவை, 
வெளவால்‌ ஆஒியெவற்றின்‌ மார்‌ 
பெலும்பின்‌ அடிப்பகுஇயில்‌ 
காணப்படும்‌ மெலிந்த நீட்டு. 
(உயி) 

890௦15 (€ப்பர்ஸ்‌) - காப்பிகள்‌: 
நிலையான காந்த முனைகளுக் 
இடையே வைக்கப்படும்‌ 
தேனிரும்புத்துண்டுகள்‌. இவை 
காந்த ஆற்றல்‌ நிலைத்திருக்கப்‌ 
பயன்படுபவை. (இய) 

652 (கெல்ப்‌) - மாநிறப்பாடி: 
மாநிறமுள்ள பெரிய கடற்பாடு. 
சோடாவும்‌ அயோடினும்‌ 
நிறைந்தது. (உயி) 

(21/1 - கெல்வின்‌ (0: வெப்ப 
இயக்கவியல்‌ வெப்பநிலை 
யின்‌ எஸ்‌ஐ அடிப்படை அலகு. 
சுழி கெல்வின்‌ என்பது (06) 
முழுச்சுழி ஆகும்‌. (இய) 

((8219'81295- கெப்ளர்‌ விஇிகள்‌: 
1. கோள்கள்‌ யாவும்‌ ஒரு 
குவியத்திலமைந்த நீள்வட்ட 
வழிகளில்‌ கதிரவனை வலம்‌ 
வருகின்றன. 2. கதிரவனையும்‌ 
கோளையும்‌ சேர்க்கும்‌ ஆரக்‌ 
கோடு, க௲இரவனைக்‌ கோள்‌ 
சுற்றும்போது, சம அளவு நேரத்‌ 


(மா 


357 டப] 





இல்‌ சம அளவுப்‌ பரப்பைக்‌ 
கடக்கும்‌. 3. க௲ரவனைக்‌ 
கோள்‌ சுற்றிவரும்‌ காலத்தின்‌ 
(1) இருமடிப்‌ பெருக்கமும்‌ (15) 
கஇரவனுக்கும்‌ கோளுக்கு 
மிடையே உள்ள தொலைவின்‌ 
(9) மும்மடிப்‌ பெருக்கமும்‌ (07) 
நேர்வீதத்தில்‌ இருக்கும்‌. அதா 
வது, 73 6 05, இம்மூன்று 
விதிகளையும்‌ கெப்ளர்‌ (1571 
௪ 1630) என்பார்‌ 1610இல்‌ 
வகுத்தார்‌. ஐகோ பிரெ௫ (1 546 
- 1610) மேற்கொண்ட உற்ற 
நோக்கல்களின்‌ அடிப்படையில்‌ 


இவற்றைக்‌ கெப்ளர்‌ நிறுவி 
னார்‌. (இய) 
62 - கெராடின்‌: மயர்‌, 


கொம்பு, நகம்‌ முதலிய பகுதி 
களின இன்றியமையாப்‌ பகுதி. 
(உயி) 

ா102ப8 (கெொனிக்டிரஸ்‌) - 
காமாலை மூளைநோம்‌: பித்தநீர்‌ 
நிறமிகள்‌ இதில்‌ அடிநரம்பு 
முடிச்சில்‌ படின்றன. (உயி) 

(61099௭௦௪ (கெரோரன்‌ு) - 
மண்ணெண்ணெய்‌: பண்படாப்‌ 
பெட்ரோலியத்தைக்‌ காய்ச்‌ 
வடிக்கக்‌ இடைக்கும்‌ பாரபின்‌ 


அய்டிரோ கார்பன்‌. நீர்ம 
எரிபொருள்‌, கரைப்பான்‌. 
(வேதி) 


210518 (8ட்டோடுஸ்‌) - €ட்டோன்‌ 
கோளாறு: வளர்்‌தை மாற்றக்‌ 
குறைபாட்டினால்‌, €ட்டோன்‌ 
களை உயிர்வளி ஏற்றம்‌ 
அடையச்‌ செய்யும்‌ இசுக்களின்‌ 


திறன்‌ விஞ்சுமானால்‌, குருஇ 


யோட்டத்தில்‌ &ட்டோன்‌ 
பொருள்கள்‌ குவியும்‌. (உ।ி) 
(பொல இட்னீஸ்‌) - சிறுநீர 
கங்கள: அவரை விதை வடிவ 
முள்ள இருதட்டையான கழிவுச்‌ 
சுரப்பிகள்‌. முதகெலும்பிகளில்‌ 
காணப்படுபவை. நைட்ரஜன்‌ 
(வெடிவளி) கழிவுள்ள இறு 
நீரை வெளியேற்றுபவை. 
இவற்றிலிருந்து செல்லும்‌ இரு 
சிறுநீர்க்குழல்கள்‌  இறுறீர்ப்‌ 
பையை அடைஇன்றன. இறு 
நீர்ப்பை இறுநீர்‌ அகற்றியோடு 
தொடர்புடையது. இறுதியாகச்‌ 
சிறுநீர்‌ வெளியேறும்‌ பகுதி 
சிறுநீர்‌ அகற்றி (உயி) 


॥/௦ல௦1௨ - இலோசைக்கள்‌: 
அலகுச்சொல்‌. ஒரு வினாடிக்கு 


10௦0 சுற்றுகள்‌, மின்காந்த 
அலை ௮இிர்வெண்ணின்‌ 
அளவு. (இய) 


/0௦1௦ம்‌ - இலோடன்‌ (பாம்‌) 
குண்டு: அணுக்கருக்‌ குண்டு. 
இதன்‌ வெடிதிறன்‌ & % 1014 
ஜூல்களுக்குச்‌ சமமானது. இது 
ஓர்‌ அணுக்குண்டே. (இய) 

௮௦11 - இலோ ஓல்ப்‌: அலகுச்‌ 
சொல்‌. மின்‌ அழுத்த வேறு 


பாட்டின்‌ அலகு. 100௦ 

ஓல்ட்டுகள்‌. (இய) 

பவல்‌ நபா. - இலோவாட்டு 
௩. வாட்டு - வினாடி 

என்பது மிகச்சிறிய அலகு. 

ஆகவே, வாட்டு - மணி 


1! 356 ப்ர 





அலகாகக்‌ கொள்ளப்பட்‌ லுள்ளது. இக்கருவி மின்சாரம்‌ 
டுள்ளது. 1 வாட்டு மணி பயன்படும்‌ அனைத்டுிடங்‌ 
என்பது 1 வாட்டுத்தறனை 1 களிலும்‌ குமிழ்ப்பலகையில்‌ 
மணி நேரத்திற்குப்‌ பயன்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌. (இய) 
படுத்துவதாகும்‌. இது சிறியதாக | 1௦9119 - இம்பர்லைட்‌: அரிய 
உரை த தண டமுறைபில்‌ வகைத்‌ தப்பபறை: வயிரங்கள்‌ 
இலோவாட்டு மணி பயன்படு ஓடைப்பது. (வே) 

றது. ஒரு மணி நேரத்தில்‌ ஒரு ்‌ 

ஓலோவாட்டு (1000 வாட்டு | 10889 - னஸ்‌: செயலற்ற 
கள்‌) செலவழிந்தால்‌, அது ஒரு ஏனைய நொஇுகளை அக்கு 


இலோவாட்டுமணி. இதை விக்கும்‌ நொதி. (உயி) 

யூனிட்டு (பாரி) என்றும்‌ | (ஈட *12௱ற21பால 
கூறலாம்‌. (இய) (லண்ட்லிங்‌ டெம்பரேச்சர்‌) - 
|ப்ஊகு்‌ ற எள - இலோவாட்டு தூண்டூவெப்பநிலை: ஒரு 


மணி மானி: இது மின்னாற்‌ | பொருள்‌ தீப்பற்றி எரியும்‌ மிகக்‌ 
றலை. அளக்கும்‌ கருவி | குறைந்தவெப்பநிலை. (இய) 
யமைப்பு. இலோ வாட்டு | 1ஈ0௪0 (ண்ட்ரெட்‌) - மரபு 
அளவில்‌ தறன்மட்மடுமின்றி வரிசை: ஒரு குறிப்பிட்ட 


மின்னாற்றல்‌ செலவிடப்படும்‌ குடும்பத்தில்‌ கலப்புத்‌ 
நேரமும்‌ இதில்‌ அளக்கப்படு தொடர்பைக்‌ காட்டும்‌ படம்‌. 
இன்றன. செலவிடப்படும்‌ (உயி) 


ஆற்றல்‌, ஒரு சிறிய மின்னுந்தி (பாளா2108 (வின மேட்டிக்ஸ்‌) - 
யினால்‌ (மோட்டார்‌) அளக்கப்‌ 


்‌ பருப்பொருள்‌ யக்கவியல்‌: 
படுறது. அது சுழலும்போது ப்‌ ட்‌ இயக ்‌ 
பல முகப்புகளில்‌ (டயல்ஸ்‌) பய்‌ ற்‌ 3 ச 
உள்ள குறிமுட்கள்‌ அளவைக்‌ ஆராயுந்துறை. இயக்கவியலின்‌ 

்‌ ்‌ பிரிவு. (இய) 

காட்டுகின்றன. மின்னுந்தி 
சுழற்சி எண்ணிக்கை, (11850009 (ெெஸ்கோப்‌) ஸு 
மின்சாரம்‌ பயன்படும்‌ | படக்குழாய்‌, எதிர்மின்வாய்க்‌ 
நேரத்திற்கும்‌ மின்‌இறனுக்கும்‌ | கதிர்க்‌ குழாய்‌: தொலைக்காட்டுப்‌ 
நேர்வீதத்திலுள்ளது. ஆதலால்‌, பெறுங்கருவியில்‌ இருப்பது. 
சுழலும்‌ மொத்த சுற்றுகளின்‌ | (172518 (னஸ்‌) - தூண்ட 
கக, 'மின்திறன்‌, லியக்கம்‌: ஓர்‌ உயிரி அல்லது 
நேரம்‌ ஆகியவற்றின்‌ பெருக்கற்‌ உயிரணு தூண்டல்‌ நோக்கி 
பலனுக்கு நேர்வீதத்திலுள்ளது. நகர்வது. இயக்கம்‌, தூண்டல்‌ 
அதாவது. செலவிடும்‌ மின்‌ செறிவைப்‌ பொறுத்தது. காட்‌ 
னாற்றலுக்கு நேர்வீதத்தி டாக, மரப்பேன்‌ ஈரச்சூழலில்‌ 


பா 


959 


(மே 





மெதுவாகவும்‌ உலர்சூழலில்‌ 
விரைவாகவும்‌ செல்லும. 
(உயி) 


101108 (ஜனெடிக்ஸ்‌) - 1, விசை 
இயக்கவியல்‌: இயக்கத்தை உண்‌ 
டாக்க அல்லது மாற்றவல்ல 
விசை வினையை ஆராயுந்‌ 
க இயக்கவியலின்‌ பிரிவு. 

னை இயக்கவியல்‌: இயல்பு 
ப இயலின்‌ ஒரு பிரிவு. 
வேதிவினைகளின்‌ வீதங்களை 
அளப்பது பற்றி ஆராயுந்துறை. 
வெப்பநிலை, அழுத்தம்‌ 
முதலிய வேறுபட்ட நிலை 
களில்‌ வினைவீதத்தை 
ஆராய்ந்து, வினைகளின்‌ 
நுட்பத்தை உறுஇிசெய்தல்‌. 
இதுவே வேதிவினை இயக்க 
வியலின்‌ முதன்மையான 
நோக்கம. (வேதி) 

1412112007 (இனடிக்‌ இயரி) - 

இயக்கக்‌ கொள்கை: 
கவுண்ட்‌ ரம்போர்டு (1753 - 
1814), ஜேம்ஸ்‌ ஜூல்‌ (1816 - 
89) ஜேம்ஸ்‌ இளொர்க்‌ மாக்ஸ்‌ 
வெல்‌ (1831 - 79) ஆகிய 
மூவருஞ்‌ சேர்ந்து உருவாக்கிய 
கொள்கை. பருப்பொருளின்‌ 
இயற்பண்புகளை அதன்‌ 
பகுஇத்‌ துகள்களின்‌ இயக்கங்‌ 
களைக்‌ கொண்டு விளக்குவது. 
(ஓய) 

1/2100௦19 (இனெட்டோகோர்‌) - 
இயக்கப்பற்றி: நிறப்புரியின்‌ 
பகுதி: உட்கருப்‌ பிரிவின்போது 
இல்‌ கஇரிழைகள்‌ இணைதல்‌. 
(உயி) 


ோாரா௨்‌ (இங்கராப்‌) - அரச 


நண்டு: உண்மை நண்டன்று. 
தொடக்க காலக்‌ கணுக்காலி, 
புழுக்களையும்‌ நத்தைகளை 
யூம்‌ உணவாகக்‌ கொள்வது. 
ஆழமற்ற நீர்நிலைகளில்‌ 
வாழ்வது. (உயி) 

பாரம்‌ (இங்டம்‌) - உயிரினம்‌, 
உலகம்‌: இருவகைப்பாட்டுப்‌ 
பிரிவுகள்‌. ஒன்று தாவர இனம்‌ 
(பிளாண்ட்‌ இங்டம்‌) மற்‌ 
ஹறொன்று விலங்கெெம்‌ 
(அனிமல்‌ ஒங்டம்‌) . (உயி) 


(/ங28285 - இனினேசுகள்‌: 
ஒனின்களைச்‌ செயலற்ற 
பெப்டைடுகளாக மாற்றும்‌ இரு 
நொதிகள்‌: இனினேஸ்‌ 1, 
ஒஇினினேஸ்‌ 2. (உய) 


யாாஉ - இனின்கள்‌: தாவர 
வளர்ப்பிகள்‌. உயிரணுப்பிரிவு 
வீதத்தை ஊக்குவிப்பவை, 


வளரும்‌ இசுக்களில்‌ காணப்‌ : 
படுபவை. (உயி) 

பா௦188௱ இனோபிளாசம்‌) - 
இயக்கக்கணியம்‌: முன்கணியம்‌. 
இழைகளாலான து போல்‌ 
தோன்றி, உயிரணுப்பிரிவில்‌ 
கதுிரிழைகளைக்‌ கொண்டது. 
விண்மீன்‌ கதிர்களை (ஆஸ்ட்‌ 
ரல்‌ ரேஸ்‌) ஈர்ப்பது. (உயி) 

[ரெற'8 அேேறராகச1ப5 டிப்ஸ்‌ 
அப்பரட்டஸ்‌) -- ப்பின்‌ கருவி: 
இது மூன்று குமிழ்களைக்‌ 
கொண்டது. மேல்‌ குமிழ்‌ (முதல்‌ 
குமிழ்‌) , நடுக்குமிழ்‌ 


பா 960 [11 





(இரண்டாங்குமிழ்‌) . அடிக்‌ நிற மாநிறம்‌, கூச்சமுள்ளது. 
குமிழ்‌ (பின்‌ குமிழ்‌ என நீண்டமூக்கு. மயிர்போன்ற 
மூன்று வகைப்படும்‌. முதல்‌ இறகுகள்‌. பகலில்‌ உறங்க, 
குமிழ்‌ இரண்டாங்குமிழ்‌ இரவில்‌ இரை தேடூவது. (உயி) 


வழியாக நேரடியாக மூன்றாங்‌ 
குமிழோடு -தொடர்புடையது. 
முதல்‌ குமிழில்‌ காடி ஊற்றப்‌ 
படுகிறது. இரண்டாங்‌ குமிழில்‌ 
வே௫இப்பொருள்‌ உள்ளது. 
மூன்றாங்‌ குமிழில்‌ காடி தங்கும்‌. 
இது வெளியேறவும்‌ 
தஇருகடைப்பு உள்ளது. (வே) . 
[0௦1159 18/5 (௫ர்காப்ஸ்‌ 
லாஸ்‌) - இர்காப்பு விழிகள்‌: 
1. பல்வேறு கடத்திகள்‌ 
இணையும்‌ ஒரு சந்தியில்‌, இவி 
பாயும்‌ மின்னோட்டங்களின்‌ 
எண்ணியல்‌ கூட்டுத்‌ தொகை 





(161825 118514 (ஜெல்டால்‌ 
பிளாஸ்க்‌) - ஜெல்டால்‌ குடுவை: 


சுழி 2. ஒரு மூடிய வலைச்‌ 
சுற்றிலுள்ள கடத்திகளின்‌ 
மின்னோட்டம்‌, மின்தடை 
ஆஒியவற்றின்‌ பெருக்கற்பலன்‌ 
களின்‌ எண்ணியல்‌ கூட்டுத்‌ 
தொகை, அம்மின்‌ சுற்றில்‌ 
உள்ள மின்னியக்கு விசை 
களின்‌ எண்ணியல்‌ கூட்டுத்‌ 
தொகைக்குச்சமம்‌. (இய) 

௨ ஷ்‌ - மிதப்புக்கரி: 
உருகிய வார்ப்பிரும்பு குளிரும்‌ 
போது அதன்மேல்‌ மிதக்கும்‌ 
தடையற்ற கிராபைட்‌. (வேதி) 
ர - இவி: நியூலோந்து 
பறவை. பறக்க இயலாதது. 
அந்நாட்டின்‌ இலச்சினை. 
வால்‌ இல்லை. வளர்ச்‌ 
யடையாச்‌ இறகுகள்‌. சாம்பல்‌ 


(116112 '5 


நீண்ட கழுத்துடையது, வட்ட 
அடிகொண்டது. ஜெல்டால்‌ 
முறையில்‌ வெடிவளி (14,) 
யினை மகப்பீடு செய்யப்‌ 
பயன்படுதல்‌. இம்முறை 
பருமனறி பகுப்பாகும்‌. (வேத) 
ஷா - 
இலின்பெல்டர்‌ (சண்ட்ரோம்‌) 
நோய்க்குறியம்‌: மனிதப்‌ பிறவி 
களிடத்துக்‌ காணப்படும்‌ 
நிறப்புரிப்‌ பிறழ்ச்டி. ஒருவர்‌ 2% 
- நிறப்புரிகளையும்‌, ஒரு 3- 
நிறப்புரியையும்‌ 006) பெற்‌ 
றிருத்தல்‌. அதாவது புற முத்‌ 
திரை நிலையில்‌ நோக்க, ஆண்‌ 
களானால்‌ மலடு. இரண்டாம்‌ 
நிலைப்‌ பெண்‌ பண்புகளை 
வெளிப்படுத்தலாம்‌. (உயி) 


01 


௦2% இளைனோலஸ்டட்‌) - 
சாய்சுழலி: சுழலுங்கருவி. 
நேரடித்‌ தூண்டல்‌ இல்லாத 
நிலையில்‌, தாவர வளர்ச்சி 
யினை ஆராயப்பயன்‌ படுங்‌ 
கருவி. (உயி) 

(முனு. - ஒளெய்ட்டிரான்‌: 
நேர்விரைவு மாறுதல்‌ மூலம்‌ 
நுண்ணலைப்‌ பகுஇயில்‌, மின்‌ 
காந்தக்‌ கஇர்வீச்சைப்‌ பெருக்‌ 

” கும்‌ அல்லது பிறப்பிக்கும்‌ 
மின்னணுக்‌ குழாய்‌. (இய) 
029 121% (நீ ஜெர்க்‌) - முழங்கால்‌ 
உதறல்‌: இது ஒரு மறிவினை. 
முழங்கால்‌ மூட்டுத்தசை 
நாணைத்‌ தட்டூவதால்‌, நாத்‌ 
தலைத்தசை (குவாட்ரிசெப்ஸ்‌ 
எக்ஸ்டென்சார்‌) உண்டாக்கும்‌ 
மறிவினை. (உயி) 


யா்‌ - நாட்‌: அலகுச்சொல்‌: 
விரைவின்‌ அலகு. ஒரு நாட்டுக்‌ 
கல்தொலைவு அல்லது 


மணிக்கு 1.852 இ.மீ. (இய) 


(0180505188 - கோல்ராச்சு 
விதி: அயனிவயமாதல்‌ நிறை 
வுறும்‌ போது அயனிகளின்‌ 
கடத்தும்‌ தறன்களின்‌ கூட்டுத்‌ 
தொகைக்கு மின்‌ பகுளியின்‌ 
(எலக்ட்ரோலைட்‌) கடத்தும்‌ 
இறன்‌ இணையானது. இந்‌ 
நிகழ்ச்‌ ஒருபொருள்‌ இதை 
யும்‌ பொழுது ஏற்படுவது. 
(இய) 

(0213 - கோலா: மரத்தில்‌ வாழும்‌ 
ஆஸ்இரேலிய விலங்கு, 


961 


[6 





மதலைப்பை கொண்டது. 1 
மீட்டர்‌ நீளமுள்ளது. அடர்ந்த 
மாநிறமுடி. உயி. 





கோலா 
கோவர்‌: 


60லா - உலோகக்‌ 
கலவை. கோயால்டும்‌ இரும்பும்‌ 
நிக்கலும்‌ சேர்ந்தது. கண்ணாடி 
போன்று பெருகெண் கொண் 
டது. வெப்பத்‌ இறப்பிகளிலும்‌ 
படிகப்‌ பெருக்ககளிலும்‌ பயன்‌ 
படல்‌. (வேத) 

வட ௫ரெயிட்‌) - கட்டுவிரியன்‌: 
இந்தியப்‌ பாறைப்பாம்பு, 
கொடிய நஞ்சுள்ளது. வயிற்றுச்‌ 
செதில்கள்‌ பெரியவை. வால்‌ 
உருண்டிருக்கும்‌. (உயி) 

மால்‌ வூ - இரப்ஸ்‌ 
(சைக்கிள்‌) சுழற்சி: ஒரப்ஸ்‌ 
(1900-81) பெயரால்‌ அமைந்‌ 
தது. க்கல்‌ வாய்ந்த நொதி 
வினைச்‌ சுழற்‌. இரு கரி 
அசடைல்‌ அலகுகள்‌ இடுல்‌ 
உயிர்வளி ஏற்றம்‌ அடைவதால்‌, 
கரி இரு ஆக்சைடும்‌ நீரும்‌ 
உண்டாதல்‌. வேறு பெயர்கள்‌: 
நாரத்தைக்காடிச்‌ சுழற்ு, 


1 





முக்கார்‌ பாக்சாலிகக்‌ காடிச்‌ 
சுழற்டு. (உ) 

ராம்‌ - இரில்‌: ஒளிர்வான 
நுண்டின உயிர்களைத்‌ 
திமிங்கல வேடுவர்‌ அழைக்கும்‌ 
பெயர்‌. (உயி) 

17011 000௦௧5 2 ரால்‌ 
(புராசெஸ்‌) முறை: மெகளீமு 
யம்‌, சோடியம்‌, காலடயம்‌ 
ஆலியவற்றால்‌ உலோக ஏலைடு 
களை ஒடுக்கும்‌ முறை. (வேடு) 

௫ற1௦! - இரிப்டால்‌: ஓராபைட்‌, 
களிமண்‌, குருநுதககல்‌ 
ஆலியவை சேர்ந்த கலவை. 
மின்‌ உலைகளில்‌ மின்தடை 
யாகப்‌ பயன்படுதல., (ஷேடு) 

(ரஜா - இரிப்டான்‌: (6. ஓரணு 
அரியவளி. நிறமற்றது, மண 
மற்றது. 1898இல்‌ இராம்சே 
கண்‌ டறிந்தது. மின் குமிழ்‌ 
களிலும்‌ ஒளிர்விளக்குகளிலும்‌ 
பயன்‌ படுவது. (வே௫) 

(பா 211௦01- குண்ட்‌ (எபெக்ட்‌) 
விளைவு: முனை ப்படூதலுக்குட்‌ 
படுத்திய ஒளியின்‌ அஜர்வுத்‌ 
தலச்சுழற்சி பறறி ஆராய்வது. 
ஒளிக்கதிரின்‌ இசையில்‌ பகுதி 
பெற்றிருக்கும்‌ காந்தப்‌ புலத்‌ 
தில்‌, ஓரகத்‌ தனிமப்‌ பண்புள்ள 
(ஐசோட்ராபிக்‌) ஒளி ஊடுருவு 


ஊடகத்தில்‌, இந்த ஒளி 
செல்லும்போது ஆய்வு நடை 
பெறுவது. (இய) 


[போ்‌ 1ப0௪ .(குண்ட்ஸ்‌ ட்யூப்‌) - 
குண்ட்‌ குழாய்‌: ஆகஸ்ட்டு குண்ட்‌ 


362 199 





என்பவர்‌ பெயரால்‌ (1939 - 
94) 1866இல்‌ அமைந்த கருவி. 
ஒலியின்‌ விரைவை அளக்கப்‌ 
பயன்‌ படுவது. (இப) 


பற12 11௦51 - கூஃபர்‌ நிக்கல்‌: 
இபயறகை நிக்கல்‌ அரசனைடு 
(14185). நிக்கலின்‌ முல்யெ தாது. 
(வேட) 

%பார௦1 9211 - குறால்‌ (சால்ட்‌) 
உப்பு: 42௦..  சோடியம்‌ 
மெட்டா பாஸ்பேட்டின படிகம்‌. 
உயர்‌ உருகுநிலை கொண்டது. 
550” செ இல்‌ இரகாம்‌ உப்பை 
சூடாக்குவஇன்‌ மூலம்‌ இதனை ப்‌ 
பெறலாம்‌. (வேத) 

ூறா௦ரகறர்‌ மிமோலஒிராப்‌) - 
அலைவரைவி: குருஇயழுத்தம்‌, 
இதயத்துடிப்பு, நுரையீரல்‌ 
இயக்கம்‌ முதலியவற்றின்‌ 
இயக்கங்களைப்‌ பழிவு செய்யும்‌ 
கருவி. (உயி) 


ட 


120661 (லேபல்‌) - குறிப்பி: ஒரு 
ஷேடுச்‌ செயலை ஆராயப்‌ 
பயன்படும்‌ கதிரியக்க றியூக்‌ 
கஇளைடு என்னும்‌ வேடுப்‌ 
பொருள்‌. (வேதி) 
1206௨0 ௦௦ஈ௩ற௦பார்‌ (லேபல்டு 
காம்பவுண்டு) - குறியிட்ட 
ழம்‌: ஓர்‌ அனுவின்‌ 
கஇிரியக்க ஓரிமத்தால்‌, அதன்‌ 
நிலையணு பெயர்க்கப்படும்‌ 


சேர்மம்‌. (வேடு) 


(௮6 


363 1௮6 





1௮0௦11119 (லேபலிங்‌) - குறியிடல்‌: 


ஓரிமங்களைக்‌ கொண்டு 
உயரிய வஷேடிவினைகளை 
ஆராயும்‌ நுணுக்கம்‌. காட்டாக, 
ஒரு கஇரியக்க ஓரிமத்தைக்‌ 
கொண்டு அணுக்களைப்‌ 
பதிலீடு செய்து, ஒரு சேர்‌ 
மத்தைத்‌ தொகுக்க இயலும்‌. 
பின்‌, உண்டாகும்‌ கதிரியக்‌ 
கத்தைக்‌ கொண்டு, அச்சேர்மத்‌ 
தில்‌ நடைபெறும்‌ வினைப்‌ 
போக்கைப்‌ பின்தொடரவும்‌ 
இயலும்‌. (வேது) 
18௦/௮ கத 
இளொண்ட்ஸ்‌) 


(லெபியல்‌ 
- மேலுசட்டூச்‌ 
சுரப்பிகள்‌: பாலூட்டிகளில்‌ 
உதடுகளின்‌ உட்பரப்பில்‌ 


காணப்படும்‌ சுரப்பிகள்‌ (உழ) 
186119 (லேபைல்‌) - நிலையிலி: 


விரைவான அளவில்‌ ஈதல்‌ 
மூலக்கூறகளைப்‌ பரிமாறும்‌ 
கலவை. (வேது) 

(க௦1பஈ. (லேபியம்‌) - ழுதடூ: 
பூச்ியின்‌ வாய்ப்பகுடுகளில்‌ 
ஒன்று (உ௰) 


(86௦1210037 (லேயோரட்டரி) - 
ஆய்வகம்‌: ஆய்வுக்கூடம்‌. ஆய்வு 
கள்‌ செய்யுமிடம்‌. அறிவிய 
லுக்கு மிக இன்றியமையாதது. 
ஆய்வுகள்‌ இல்லையேல்‌ 
அறிவியலும்‌ இல்லை. 

19% ஊர ெே!௦98 (லேபர்‌ 
சேவிங்‌ டிவைசஸ்‌) - வேலைக்‌ 
குறைப்புக்‌ கருவியமைப்புகள்‌: 


கத்தி, அரிவாள்‌ மனை முதவிய 
வீட்டுக்‌ கருவிகள்‌. (இய) 


186ஈப௱ (லெப்ரம்‌) - மேலுதடூ: 
பூச்சியின்‌ வாய்ப்பகுதிகளில்‌ 
ஒன்று. பா /6/ப௱ (உ௰) 


|அடிாமாமா (லேப்ரின்த்‌) ன 
கோடரம்‌: இது உட்செவியின்‌ 
குறுமறுக்குப்படலப்‌ பகுதி. 
எல்லா முதுகெலும்பிகளிலும்‌ 
காணப்படுவது. கோடரம்‌ -- 
பொந்து. (உயி) 


ஷார்ப்பாக ரவா (லேபிரின்‌ 
தைன்‌ ஆர்கன்ஸ்‌) - கோடர 
உறுப்புகள்‌: பனையேறிக்‌ 
கெண்டையில்‌ காணப்படும்‌ 
தனிமூச்சுறுப்புகள்‌ (உய) 


உருவ! 0. (லேய்ரிமல்‌ 

டக்ட்‌) - கண்ணீர்‌ நாளம்‌: ண்‌ 
ணின்‌ உள்‌ மூலையிவிருந்து 
கண்ணீரை மூக்குக்குக்‌ 
கொண்டு செல்லுங்‌ குழாய்‌. 
(உயி) 


/உ௨ருவ! ௪2௦5 (லேக்ரிமல்‌ 
கொண்ட்ஸ்‌ி - கண்ணீர்ச்‌ 
சுரப்பிகள்‌: முதுகெலும்பிகளில்‌ 
கண்வெளிக்‌ கோணாத்தருலி 
லுள்ள சுரப்பிகள்‌. கண்‌ 
ணீரைச்‌ சுரப்பவை. (உ௰) 


180210 (லெக்ரினேட்டர்‌) - 
கண்ணுறுத்தி: கண்ணீர்‌ 
பெருகச்‌ செய்யும்‌ புகை. எ-டு. 
கண்ணீர்ப்புகை, வெங்காயம்‌. 
(உ௰) 


186 


364 





(௦1018 (லேடனியா) - கதுப்பி: 1. 
பூச்சிமேல்‌ தாடையின்‌ உள்‌ 


மடல்‌ 2. இலையில்‌ நீண்ட 
கூரிய மடல்‌. (உயி) 


12௦002 (லேக்கர்‌) - அரக்கெண்‌ 
ணெம்‌: ஒளிர்பூச்சு: 1. ஆல்க 
கால்‌, அரக்கு ஆகியவற்றின்‌ 
மெழுகெண்ணைய்‌. 2. ஆவி 
யாகும்‌ கரைப்பானிலுள்ள 
படலத்தோற்றுப்‌ பொருள்‌ 
களின்‌ கரைசல்‌. (வேதி) 


(301859 - லேக்டேஸ்‌: பால்நொடு 
எறுகுடல்‌ நீர்‌ நொடு. 
லேக்டோடிலிருந்து குளுக்கோ 
சும்‌ கேலக்டோசும்‌ உண்டாக 
உதவுவது. (உயி) 

(௮01249 - லேக்டேட்‌: லேக்டிகக்‌ 
காடி உப்பு. பால்காடி உப்பு. 


(உயி) 


1801241100  (லேக்டேஷன்‌) - 
பால்சுரத்தல்‌: பால்சுரப்பிகளின்‌ 
சுரப்பு. பால்‌ சுரக்குங்‌ காலம்‌. 
(உயி) 


(8௦182! (லேக்டியல்‌) - பால்குழல்‌: 
குடவிலிருந்து குடற்பாலை 
மார்பூக்‌ குழாய்களுக்குக்‌ 
கொண்டு செல்லும்‌ குழாய்‌, 
(உயி) 


180116 8010 (லேக்டிக்‌ ட்டி! ௮ 
பால்காடி: பெ.௦ப(00)௦௦1. 
பாலிவிருநது பெறப்படூம்‌ காடி. 
இச்செயல்‌ சில பாக்டிரி (குச) 
யங்களால்‌ நடைபெறுவது. 
(உ௰) 


(801௦98/1௦ (லேக்டோஜெனிக்‌) - 
பால்தோற்றி: பால்சுரப்பைத்‌ 
தூண்டும்‌ ஊக்கி. (உயி) 

810௦ (லேக்டோமீட்டர்‌) - 
பால்மானி: பாலின்தூய்மையை 
அளாக்குங்‌ கருவி. மிதத்தல்‌ விதி 
அடிப்படையில்‌ அமைந்தது. 
(இய) 

(௮01059 (லேக்டோஸ்‌) - பால்‌ 
சர்க்கரை: 61.0... கரையக்‌ 
கூடிய கடினப்படிகம்‌. 
இரட்டைச்‌ சர்க்கரை. பாலில்‌ 
உள்ளது. (உயி) 

(யோசி (லேக்கூனா) - உள்ளூடூ: 
எலும்பு அல்லது குருத்தெலும்‌ 
பில்‌ காணப்படும்‌ இடைவெளி. 
இங்கு எலும்பணுக்கள்‌ 
உள்ளன. (உயி) 

183] 66 (லேடி பேர்ட்‌) - 
புள்ளிவண்டூ: ஒரு பூச்‌. உடல்‌ 
அரைக்கோள வடிவமுள்ளது. 
உறைச்சிறகு மஞ்சள்‌ அல்லது 
சிவப்பு நிறத்தில்‌ இருக்கும்‌. 


நிறத்தில்‌ சிறிய கறுப்புப்‌. 
புள்ளிகளும்‌ இருக்கும்‌. 
ஏனைய ஏிறுபூச்களனை 


உண்பது. (உ௰) 

(௧06௭8 (லேஜினா) - குறு: 
செவிக்கோடரத்தின்‌ பகுதி. 
கேட்டலுக்குக்‌ காரணம்‌. (உயி) 

௨௱2௦15௱ - இலெழார்க்கியம்‌: 
இலெமார்க்கு (1744 - 1629) 
என்பார்‌ முன்மொழிந்த 


கொள்கை (1809). பாவினப்‌ 


(க 


டவ்‌ 





பெருக்கத்தின்‌. போது ஈட்டு 


பண்புகள்‌ (அக்கொயர்டு 
கெரக்டர்ஸ்‌) மரபுரிமை பெறு 
இன்றன என்னும்‌ ஆய்வுக்‌ 


குரிய கருத்து. ஓா உயிரி தன்‌ 
வாழ்நாளில்‌ ஈட்டும்‌ வளரிட 
உயிர்மலர்ச்‌9 விளைவு 
பற்றியலு. வேறுபட்ட துலங்கல 
மரபுரிமைக்‌ கொள்கைகள்‌ 
தற்காலதடுல்‌ வகுக்கப்பட்‌ 
டுள்ளன. இவை கசூழ்நிலைத்‌ 
தாக்கம்‌ பற்றியவை. இவை 
சேர்ந்து திருத்தப்பெற்ற 
கொள்கையே புது இலெமார்க்‌ 
இயம்‌ (1499 (வறக) 
சானப்பெயர்‌ பெற்றுள்ள து. பா. 
0௮சளாா6௱ (௨௰) 


(870௮!18 (லேமல்லா)- நுண்படல்‌: 


பச்ங்களைகங்களில்‌ காணப்‌ 
படும்‌ ஒளிச்சேர்க்கைப்‌ படலங் 
களைக்‌ கொண்ட அடுக்கு. 


இப்படலங்கள்‌ நுணபைகள்‌ 
(தைலகாயட்ஸ்‌) ஆகும்‌. எ-டு. 
மாநிறப்பாசியின்‌ முப்பை 
நுண்படல்‌. பா. 0410001851, 
ம்டு1ல014. (௨௮௮0) 


(8௪12 ௦௦௦௦ ப (லேமல்லர்‌ 
காம்பவுண்டு) - நுண்படலச்‌ 
சேர்மம்‌: மெலிந்த அடுக்கு 
களைக்‌ கொண்ட படிக 
அமைப்புடைய கூட்டுப்‌ 
பொருள்‌. சிலிகேட்டுகள்‌ 
இத்தகைய கூட்டுப்பொருள்‌ 
௧௫௦௮ உருவாக்குபவை. எ-டு. 
டால்க்‌, பைரோபைலைட்‌. 


(வேடு) 


1அ௱॥்ஈ௮ 


|அ௱்காரு. - 


(கா!ாஈஉ (லேமினா) - இலைப்‌ 


பரப்பு: இலைத்தாள்‌. (உ௰) 
௱௦ய11102110ஈ8 
(லேமினா மாடிபிகேஷன்ஸ்‌) - 
'இலைப்பரப்பு அல்லது. இலைத்‌ 
தாள்‌ மாற்றுருக்கள்‌: இலைப்‌ 
பரப்பு பின்வரும்‌ வகைகளில்‌ 
மாற்றம்‌ பெற்றுள்‌ ளது. 
1. இலைப்பை (பிளாடர்‌) 
உட்ரிகுலேரியா 2. கொக்கிகள்‌ 
(ஹூக்ஸ்‌) -  மபிகோனியா 
சிற்றிலைகள்‌ 3. இலை முட்கள்‌ 
(வீஃப்ஸ்பைன்ஸ்‌) - இலந்தை 
4. இலைப்பற்றுக்‌ கம்பிகள்‌ 
(வீஃப்‌ டெண்ரில்ஸ்‌) - பட்‌ 
டாணி 5. இலைக்குடம்‌ (பிட்‌ 
சர்‌) - நெபன்தஸ்‌ 6. செடுல்‌ 
இலைகள்‌ (ஸ்கேல்‌ லீவ்ஸ்‌) - 
சப்பாத்தி 7. சேமிப்பிலையள்‌. 
(ஸ்டோரேஜ்லீவ்ஸ்‌) -- சோற்றுக்‌ 
கற்றாழை. (உயி) 
இலேமினரின்‌: 
பெரிய மாநிறப்‌ பா௫களில்‌ 
காணப்படும்‌ சேமிப்புப்‌ 
பொருளான பன்மச்சர்க்கரை. 
உயி) 


ட2௱($ 12௦2 - இலேமியின்‌ 


தேற்றம்‌: ஒரு புள்ளியில்‌ செயற்‌ 
படும்‌ மூன்று விசைகள்‌ 
சமநிலையில்‌ இருந்தால்‌, 
ஒவ்வொரு விசையும்‌ ஏனைய 
இருவிசைகளுக்கு இடையே 
உள்ள கோணத்தின்‌ சைன்‌ 
மதிப்பிற்கு நேர்‌ வீதத்தி 
லிருக்கும்‌. (இய) 


(அ௱ 


366 


டம்கா 





[கா (லேம்ப்ஸ்‌) - விளக்குகள்‌: 
முதல்‌ மின்விளக்கை 1879 இல்‌ 
தாமஸ்‌ ஆல்வா எடிசன்‌ அமைத்‌ 


தார்‌. இஃது இழைகொண்ட 
விளக்கு. இதைத்தொடர்ந்து 
பல விளக்குகள்‌ உருவான. 
அவற்றை எல்லாம்‌ இருவகையி 
னுள்‌ அடக்கலாம்‌. 1. இழை 
யுள்ள விளக்குகள்‌ - மின்‌ 
குமிழ்‌ 2. இழையிலா விளக்கு 
கள்‌ - ஆவிவிளக்கு, இவை 
இரண்டும்‌ அன்றாட வாழ்வில்‌ 
அதிகம்‌ பயன்படுபவை. இழை 
யற்ற விளக்குகள: படிகககல்‌ 
அயோடின்‌ விளக்கு, பாதரச 
ஆவிவிளக்கு, ஒளிர்குழாய்‌ 
விளக்கு, கரிப்பிறை விளக்கு 
சனப்பல வகைப்படும்‌. 
குறைந்த மின்செலவு, ௧௫ 
நிழல்‌ ஏற்படாமை, குளிர்ச்‌ஒ 
முதலிய காரணங்களால்‌ இழை 
விளக்குகளைவிட ஆவி 
விளக்குகளே மேல்‌. இவை 
தவிர, எண்ணெய்‌ கொண்டு 
எரியும்‌ அகல்விளக்கு, குத்து 
விளக்கு முதலிய மரபுவழி 
விளக்குகளும்‌ இப்பாகுபாட்டில்‌ 
அடங்கும்‌. (இய) 

(றற 6180% (லேம்ப்‌ பிளோக்‌) - 
புகைக்கரி: கரியின்‌ வேற்றுரு. 
மூடியதொகுதியில்‌ குறைவான 
காற்றில்‌ கன எண்ணெய்களை 
எரித்து, இதனைப்‌ பெறலாம்‌. 
நிறமியாகப்‌ பயன்‌ படுவது. 


(வேதி) 


1810601819 (லேன்‌ியோலேட்‌) - 
ஈட்டிவடிவம்‌: பா 1921 8/௧. 
(உ௰) 

(3049 (லேண்டிங்‌) - இறங்கல்‌: 
வானவூர்தி தரையில்‌ இறங்கு 
வது. செயற்கைக்‌ கோள்கள்‌ 
புவித்தரையிலும்‌ திங்கள்‌ 
செவ்வாய்‌ முதலிய கோள்‌ 
களின்‌ தரையிலும்‌ இறங்கல்‌. 
சிக்கல்‌ வாய்ந்த முயற்டு. 
வானவெளி இறங்கு நுணுக்கங் 
களால்‌ இறக்கப்படுவது. 
அமெரிக்க வானவெவளளிவீரரா்‌ 
நெயில்‌ ஆம்ஸ்டாங்‌ இங்களில்‌ 
இறங்கியது ஒரு பெரிய அறி 
வியல்‌ அருஞ்செயல்‌. உலகைச்‌ 
சுற்றியபின்‌ முதலில்‌ புவியில்‌ 
தரையில்‌ இறங்கியவர்‌. உருசிய 
வானவெவளிவீரா்‌ ககாரின்‌. 
(வா. அறி) 

காரோடு 12011100௦5 (லேண்டிங 


டெக்னிக்ஸ்‌) - இறங்குநுணுக்‌ 


கங்கள்‌: 1. குதுிகுடையால்‌ 
இறங்கல்‌. இதுவே அகம்‌ 
பயன்படுவது. 2. வழுக்கி 


களால்‌ இறஙவகல. கொள்கை 
அளவில்‌ உள்ளது. 3. பல 
காற்றுவழித்திட்டம்‌. இதுவும்‌ 
கொள்கை அளவிலேயே 
உள்ளது. பொதுவாக, இறங்கு 
தலில்‌ பின்னியங்கு ஏவுகணை 
கள்‌ பயன்படுகின்றன. (இய) 
டவிம5கா கை லேண்ட்சட்‌: 
செயற்கைக்‌ கோள்‌ வரிசை 
களில்‌ ஒன்று. ஈா--டு. 


967 (87 





(கா 
்‌ லேண்ட்சட்‌--4. 1992இல்‌ 
ஏவப்பட்டது. பயிர்நோய்‌ 


களைக்‌ கண்டறிவது. துப்‌ 
புரவுக்‌ கேட்டைக்‌ கண்காணிப்‌ 
பது. கனிமவனங்களை ஆராய்‌ 
வது. பா.1111605&7. (இய) 
(810ப௧80௦9 (லேங்க்வேஜ்‌) - 
மொழி: கருவிமொழியாகெய 
இது கணிப்பொறி மொழி 
யாகும்‌. ஒரு நிகழ்வரையை 
அமைக்கப்பயன்படும்‌ விஇகள்‌, 
சொற்கள்‌. குறிபாடுகள்‌ 
ஆகியவை அடங்கிய தொகுதி. 
250க்கு மேற்பட்ட கணிப்பொறி 
மொழிகள்‌ உள்ளன. அவற்றில்‌ 
குறிப்பிடத்தக்கவை பின்வரு 
மாறு: 1. பேக்‌ 2. போர்ட்ரான்‌ 
3. கோபால்‌ 4. பாஸ்கல்‌. (இய) 


(௮101182-- இலேனோலின்‌: கம்பள 
மசூலிருந்து இடைக்கும்‌ 
மெழுகு போன்ற பொருள்‌. 
கொலாஸ்டிரால்‌ (கொழுப்பு) 
முதலிய கரிமப்‌ பொருள்‌ 
களைக்‌ கொண்டது. தோலி 
னால்‌ உறிஞ்சப்படுவது. பூசு 
மருந்துகளிலும்‌ முக அழகுப்‌ 
பொருள்களிலும்‌ பயன்‌ படூதல்‌. 
(வேதி) 

1க௱ர்காப௱ - இலாந்தேனம்‌: ௨ 
வெண்ணிறத்‌ தனிமம்‌. எண்‌ 
ணெய்ப்‌ பிளப்பில்‌ வினை 
பூக்க. வெப்ப உலோகக்‌ 
கலவைகளிலும்‌ பயன்படுவது. 
(வேதி) 

டக 1ச2ய1 - 
இலாசுலி: 


இலாப்பில்‌ 


கந்தகங்கொண்ட 


சோடியம்‌ அலுமினியம்‌ ஒலி 
கேட்டு, ஆழ்ந்த நீலநிறமுள்ள 
அரிய கனிமம்‌. பொன்னிறச்‌ 
சாயல்‌ உள்ளது. (வேது) 


(20130௦ ௦௦11௦௦1101 - லேப்லால்‌ 

ரத்தம்‌: ஒலிபரவும்‌ ஊடகத்‌ 
தின்‌ அழுத்தம்‌ மற்றும்‌ பரும 
மாற்றங்கள்‌, மாறா வெப்ப 
நிலை மாற்றங்களாக அமைவ 
தில்லை. இக்கருத்தின்‌ 
அடிப்படையில்‌ இவர்‌ நியூட்டன்‌ 
தொடர்பை மாற்றியமைத்தார்‌. 
(இய) 

1௮10 (லார்டு) - பன்றிக்‌ கொழுப்பு: 
தூய்மையாக்கிய பன்றி உட்‌ 
கொழுப்பு. ஓலைன்‌, பாமிட்‌ 
டின்‌, ஈரின்‌ முதலிய வேடுப்‌ 
பொருள்களைக்‌ கொண்டது. 
(வேதி) 

(3106 "(251112 (லார்ஜ்‌ இண்டஸ்‌ 
டைன்‌) - பெருங்குடல்‌: பா 
௦௦1௦. 

[14 (லார்வா) - வேற்றிளரி: 
முட்டையிலிருந்து வெளிவரும்‌ 
இளமுயிர்‌.  முஇிரியிலிருந்து 
(முதிர்‌ உயிரிலிருந்து) வேறு 
படுவது. எ-டு. கம்பளிப்புழு. 
பா, இிவாயிக. 

1819101068 (லார்விசைடுூ) - இளரி 
கொல்லி: இளம்‌ உயிரிகளைக்‌ 
கொல்லும்‌ நச்சு. (உயி) 

(கரு லாரின்க்ஸ்‌) - குரல்‌ 
வளை: மூச்சுக்குழலுக்கும்‌ 
நாக்கின்‌ அடிக்கும்‌ இடையி 
லுள்ள உறுப்பு. குரல்‌ நாண்‌ 


1௮5 368 [25 





வேற்றிளரி 
. கம்பளிப்புழு - வண்ணத்துப்பூச்சி 


களைக்‌ கொண்டது. மீன்‌ தவிர, 
எல்லா முதுகெலும்பிகளிலும்‌ 
உண்டு. (உயி) 


188௭௭ - இலேசர்‌: இரேடார்‌ 
போன்று தலைப்பெழுழத்துச்‌ 
சுருக்கக்‌ கொண்ட சொல்‌. 


கஇர்வீச்சு தூண்டுமிழ்வு ஒளிப்‌ 
பெருக்கம்‌. (கட்‌ - பாம 
கார்கால. 5ய்றப/2160 
6/5 ௦4 [44ம்‌21௦0). ஓர்‌ 
உயரிய ஒளிக்கருவி. ஆற்றல்‌ 
வாய்ந்ததும்‌ ஒருங்கிணைந்தது 
௮..௮(.25 


தலைப்‌ பரட்டை - தவளை 

தட்டை இளரி - ஒபீலியா 

மருங்கெளரி - கடல்‌ சாமந்தி 
பைவிடியம்‌ இளரி - குழல்வாய்ப்புழு 
. மியூல்லர்‌ இளரி - தட்டைப்புழு 

- ஆர இனரி - நட்சத்திரமீன்‌ 


மான ஒளிக்கற்றையை உரு 
வாக்க வல்லது. இக்கற்றை 
ஒற்றை அலை நீளமுடையது. 
படிகப்‌ பெருக்கக்கு 
(டிரான்‌ ஏஸ்டர்‌) அடுத்து, 
அறிவியல்‌ உலகில்‌ ஆய்வு 
நிலையில்‌ புரட்சி செய்துவருங் 
கருவி. மருத்துவம்‌, தொழில்‌ 
நுணுக்க வியல்‌ முதவிப 
அனைத்து அறிவியல்‌ துறை 
களிலும்‌ பயன்படுவது. பா. 
3௮௭ (இய) 


(54 


3609 194 








முழு மறிப்பி 

இலேசர்‌ கோல்‌ 

வீசு ஒளிக்குழாய்‌ 

பாதி மறிப்பி 

மறித்த ஒளிக்கற்றை 
துவக்கு மின்வாய்‌ 

. வெளிப்படு ஒளிக்கற்றை 


வக்கு கூட வக 


(௧1௨௮! 11ஈ5 (லேட்டரல்‌ லைன்‌) - 
மருங்குகோடூ: இருவாழ்வி 
களிலும்‌ மீன்௯ரிலும்‌ பக்கத்‌ 
தல்‌ காணப்படுங்‌ கோடு. 
புலனுறுப்பின்‌ நிலையைக்‌ 
குறிப்பது. (உயி) 

[எவ ௭லான்‌!0165 (லேட்டரல்‌ 
வெண்ட்ரிஇள்ஸ்‌) மருங்கறை 
கள: பெருமூளை அரைத்திரள்‌ 
களில்‌ உள்ள ஓரிணைக்‌ 
குழிகள்‌. (உய) 

1819% (லேட்டக்ஸ்‌) - மரப்பால்‌: 
ஒல பூக்குந்தாவரங்களில்‌ 
காணப்படும்‌ வெண்ணிற 
நீர்மம்‌. பால்‌ உயிரணுக்களில்‌ 
நிரம்பி இருப்பது. கரைசல்‌ 
நிலையிலும்‌ கூழ்மத்தொங்கல்‌ 
நிலையிலுமிருந்து பல 


பொருள்களைத்‌ தன்னுள்‌ 


மருந்து 


செய்யவும்‌ 


கொண்டிருப்பது. 
களிலும்‌ ரப்பர்‌ 
பயன்படுவது. (உயி) 


(211005 (லேட்டிடியூட்‌) - குறுக்குக்‌ 
கோடு: அட்சக்‌ கோடு, இது 
இழக்கு மேற்காகச்‌ செல்வது. 
புவி, உருண்டை வடிவமாக 
உள்ளதால்‌, இதுவும்‌ வட்ட 
வடிவமாகவே இருக்கும்‌. 
இக்கோடுகள்‌ ஒன்றுக்கொன்று 
இணையாகவே வரையப்பட்‌ 
டிருக்கும்‌. இவற்றின்‌ எண்க 


ளால்‌ இவற்றை எளிதில்‌ 
இனங்கண்டு கொள்ளலாம்‌. 
இந்த எண்கள்‌ இவற்றின்‌ 


கோண அளவைக்‌ குறிக்கும்‌. 
இவற்றில்‌ பெரியது நிலநடுக்‌ 
கோடு; புவியின்‌ மறு முனை 
களுக்கிடையில்‌  குறுக்கோடு 
ஒருகற்பனைக்கோடே. இது 
ஓரிடத்தைத்‌ துல்லியமாக 
காணப்‌ பயன்படுவது. ஓ. 
(ஈய (பு. அறி) 

211௦18 - இலேட்டிமெரியா: 
எச்சமீனின்‌ ஒரே பேராளி. 
பெரிய அளவுள்ள மீன்‌. 
1939இல்‌ செல்வி இலேட்டி 
மெர்‌ என்பவரால்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டது. இிராசாப்‌ 
டெரிஜி வகுப்பைச்‌ சார்ந்தது. 
இவ்வகுப்பு மடல்துடுபபுடைய 
மீன்களைக்‌ கொண்டது. (உயி) 

(8111௦8 (லேட்டைஸ்‌) - பின்ன 
ல்மைஷு்‌ அணிஅமைவு. புள்ளி 
களின்‌ முப்பரும ஒழுங்கமைவு,. 
படிகத்‌ திண்மத்திலுள்ள 


181 


(&ப 





துகள்களின்‌ (அணுக்கள்‌, 
அயனிகள்‌, மூலக்கூறுகள்‌) 
நிலைகளை விளக்க இது 
பயன்படுவது. எக்ஸ்‌ கதிர்‌ 
விளிம்பு விளைவு நுணுக்கங்‌ 
களால்‌ பின்னலமைவு 


அமைப்பை ஆராயலாம்‌. (இய) 


181102 உளர. (லேட்டைஸ்‌ 
எனர்ஜி) - பின்னலாற்றல்‌: 
அணியாற்றல்‌. குறிப்பிட்ட 


படிகத்தின்‌ ஒரு மோல்‌ அளவை 
உண்டாக்க முடிவற்ற தொலை 
விலிருந்து எிர்மின்னேற்ற 
முள்ள அயனிகளை ஒரு சேரக்‌ 
கொண்டு வரும்பொழுது 
விடுவிக்கப்படும்‌ ஆற்றல்‌. ஒரு 
வளியிலுள்ள அயணிகளுக்குச்‌ 
சார்பான நிலையில்‌, ஒரு 


இண் மப்‌ பொருளின்‌ 
நிலைப்புத்திறனின்‌ அளவே 
இவ்வாற்றல்‌. (இய) 


18பஈ௦்ரா9 (லாஞ்சங்‌) - ஏவுதல்‌: 
இது ஏவுகணை ஏவப்படு 
தலைக்‌ குறிக்கும்‌. ஏவுகணை 
அடுக்கு முறையில்‌ ஏவப்படுவ 
தால்‌ படிப்படியாக அது 
விரைவைப்‌ பெற்றுப்‌ புவியைச்‌ 
சுற்றும்‌ அல்லது இங்கள்‌, 
செவ்வாய்‌ முதலிய கோள்‌ 
களுக்குச்‌ செல்லும்‌. செயற்கை 
நிலாவைப்‌ புவிச்‌ சுற்றுவழியில்‌ 
விட ஏவுகணை மணிக்கு 


18000 மைல்‌ விரைவில்‌ 
செல்லும்‌. இங்கள்‌ முதலிய 
கோள்களுக்குச்‌ செயற்கை 


நிலாவை அனுப்ப 25000 
மைல்‌ விரைவில்‌ செல்லும்‌. 


(போப 


புவிச்சுற்று 
செயற்கை நிலா அதிலுள்ள 


வழியிலிருந்து 


ஏவுகணை யினால்‌ முடுக்கி 
விடப்படும்‌. முன்னரே, நிலா 1 
மணிக்கு 18000 மைல்‌ 
விரைவைப்‌ பெற்று விட்டதால்‌, 
1 மணிக்கு 7000 மைல்‌ 
விரைவில்‌ சென்றால்‌ போதும்‌. 
இவ்விரைவிலேயே ஏவுகணை 
அதனைக்‌ கொண்டு செல்லும்‌. 
இம்‌ முறையிலேயே உலூனிக்‌ 
பயனியர்‌, அப்பல்லோ முதலிய 
கோள்‌ நிலாக்கள்‌ சென்றன. 


இலக்கு என்பது அடைய 
வேண்டிய இடத்தைக்‌ குறிக்கும்‌. 
புவியில்‌ ஓரிடத்திலிருந்து 
மற்றோரிடத்தை அடைவது 
எறிபடைகளுக்கு இலக்கு. 
(ஸ்கட்‌, பேட்ரியட்‌ ஏவுகணை 
கள்‌) . சகற்றுவழியை அடைவது 
புவி நிலாக்களுக்கும்‌, இங்கள்‌, 
செவ்வாய்‌ முதலிய கோள்‌ 
களை அடைவது கோள்‌ நிலாக்‌ 
களுக்கும்‌ இலக்கு. இவ்வாறு 
அடைய வேண்டி௰ இடத்தைப்‌ 
பொறுத்து இலக்கு வேறுபடு 
றது. இலக்கை அடைந்ததால்‌ 
தான்‌ கலம்‌ வெற்றியுடன்‌ 
ஏவப்பட்டதாகக்‌ கொள்ளலாம்‌. 
கலம்‌ வெற்றியுடன்‌ ஏவப்பட 
வேண்டுமானால்‌ திசை, 
கோணம்‌, விரைவு, நேரம்‌, 
வழி. ஏற்பாட்டியக்கம்‌ முதலி 
யவை கணக்கில்‌ கொள்ளப்பட 
வேண்டும்‌. (வா. அறி) 


(லேடனம்‌) - 
கஞ்சாயம்‌: செம்மாநிற நீர்மம்‌. 


ப 


5771 (2146 





செய்யப்‌ 


கள்சாவிவிருந்து 
படுவது. வலிறீக்கு, கஞ்சா - 
குல்லை, சுல்லையம்‌. (உய) 
பஜ) (லாஃமிங்‌) - சிரித்தல்‌: 
இஇல்‌ ஆழ்ந்த உன்மூச்சுக்குப்‌ 
பின்‌, தொடர்ந்து காற்று 
எக்களித்து வெளிச்செல்லும்‌. 
குரல்‌ நாண்கள்‌ அதிர்வதால்‌ 
ஏரிப்பொலி உண்டாகிறது. 
இயல்பான ஒரிப்புவேறு, 
நோய்ச்இரிப்பு வேறு. (உயி) 

(அபரர்பார 888 (லாஃபிங்‌ கேஸ்‌) - 
சிரிப்பூட்டும்வளி: 11,0 இரு 
நைட்ரஜன்‌ ஆக்சைடு அல்லது 
நைட்ரஸ்‌ ஆக்சைடு. நிறமற்ற 
வளி. பல்மயக்க மருந்து. 
(வேதி) 

சாபா - இலாரென்ரியம்‌: 
டா. மீ அணுவெண்‌ கொண்ட 
கதிரியக்கத்‌ தணிமம்‌. ஆக்டி 
னைடு வரிசையைச்‌ சார்ந்தது. 
கலிபோர்னியத்தைச்‌ இதைப்ப 
தால்‌ உண்டாவது. புவியில்‌ 
இயற்கையாகக்‌ இடைப்ப 
தில்லை. குறுகிய நேரமே 
இருக்கக்கூடிய பல ஓரிமங்கள்‌ 
(ஐசோடோப்புகள்‌) இலி 
ருந்து தொகுக்கப்படுகின்றன. 
(வேதி) 

1998 (லாவா) -௭ ரிமலைக்குழம்பு: 
எரிமலையிலிருந்து உண்‌ 
டாகும்‌ உருகிய பாறைக்‌ கக்கல்‌. 
(பு.அறி) 

ட்ட்டக. ப 
1 பே2ி0 


91ஈ௦௭௦௱89௦16 
(லாஸ்‌ ஆஃப்‌ 


எலக்ட்ரோ மேக்னிடிக்‌ இண்டக்‌ 
ஷன்‌) - மின்தூண்டல்‌ விடுகள்‌: 
(1) பாரடே விஇுகள்‌: 1. மூடிய 


சுற்றுடன்‌ தொடர்புள்ள காந்தப்‌ 
பாயம்‌ மாறும்‌ போது, அல்‌ 
மினனியக்கு விசை தூண்டப்‌ 


படுகிறது. காந்தப்‌ பாயம்‌ 
மாறும்வரை மட்டுமே 
மின்னியக்கு விசை 


தூண்டப்பெறும்‌ 2. தூண்டப்‌ 
படும்‌ மின்னியக்கு விசை, 
காந்த விசைக்கோடுகள்‌ 
ஆகியவை மாறும்‌ வீதத்திற்கு 
நேர்‌ வீதத்தில்‌ இருக்கும்‌. 
(2) லென்ஸ்‌ வி தூண்டப்‌ 
பட்ட மின்னோட்டமும்‌ மின்னி 
யக்கு விசையும்‌ அவற்றைத்‌ 
தூண்டிய காந்தப்‌ பாயத்தை 
உண்டாக்கிய மின்னியக்கு 
விசைக்கு எ௫ர்த்‌ இசையில்‌ 
இருக்கும்‌. (இய) 

1245 074 721160(10 (லாஸ்‌ ஆஃப்‌ 

ரிப்லக்ஷன்‌) - ஒளி மறிப்பு விடு 
கள்‌: 1. படுகஇர்‌, செங்குத்துக்‌ 
கோடு, மறிப்புக்‌ கதிர்‌ ஆகிய 
மூன்றும்‌ ஒரே மட்டத்தில்‌ இருக்‌ 
கும்‌. செங்குத்துக்‌ கோட்டுக்கு 
எதிர்ப்‌ புறத்தில்‌ படுகஇரும்‌ 
செங்குத்துக்‌ கஇரும்‌ இருக்கும்‌. 
2. படுகோணம்‌ * மறிப்புக்‌ 
கோணம்‌. (இய) 

125 07 1611801101 (லாஸ்‌ ஆஃப்‌ 
ரிஃப்ரேக்ஷன்‌) க ஒளி லத 
லின்‌ விதிகள்‌: 1, படுகர்‌, 
செங்குத்துக்கோடு, விலகு கதிர்‌ 
ஆகிய மூன்றும்‌ ஒரே சமதளத்‌ 


(2148 


372 


19௨0 





தில்‌ இருக்கும்‌. 2. செங்குத்துக்‌ 
கோட்டுக்கு எிர்ப்புறத்தில்‌ 
படுகதிரும்‌ விலகு கதிரும்‌ 
இருக்கும்‌. 2. படுகோணத்தின்‌ 
சைனும்‌ விலகு கோணத்தின்‌ 
சைனும்‌ எப்பொழுதும்‌ மாறா 
வீதத்தில்‌ இருக்கும்‌. வீதம்‌ 
ஒளியின்‌ நிறத்தையும்‌ ஊடகங் 
களையும்‌ பொறுத்தது. (இய) 
(28/5 ௦01500௦௱௦1௪ (லாஸ்‌ ஆஃப்‌ 
சோனோமிட்டர்‌) - இசைமானி 
விதிகள்‌: 1. இழுத்துப்‌ பொருத்‌ 
தப்பட்ட கம்பியின்‌ இழுவிசை 
(1) மாறாநிலையில்‌, அதன்‌ 
அதிர்வெண்‌ (॥) கம்பி நீளத்‌ 
இற்கு () எதிர்‌ விதத்தில்‌ 
இருக்கும்‌. அதாவது, ॥॥ என்‌ பது 
மாறா எண்‌. 3. இழுத்துப்‌ 
பொருத்தப்பட்ட கம்பியின்‌ 
நீளம்‌ (0), மாறா நிலையில்‌ 
அதன்‌ அதிர்வெண்‌ (॥) இழு 
விசையின்‌ இருமடி மூலத்திற்கு 
44 நேர்‌ வீதத்தில்‌ இருக்கும்‌. 
அதாவது. ஸர்‌ என்பது மாறா 
எண்‌. 3 இழுத்துப்‌ பொருத்தப்‌ 
பட்ட கம்பியின்‌ இழுவிசை (7) 
மாறா நிலையில்‌ குறிப்பிட்ட 
அதிர்‌ வெண்ணுக்குக்‌ கம்பி 


நீளம்‌ அதன்‌ அடர்த்தியின்‌ 
இருமடி மூலத்திற்கு (1௬) 
எுர்வீதத்இில்‌__... இருக்கும்‌. 


அதாவது /*௱ என்பது மாறா 
எண்‌. (இய) 

(கக ௦14 1ள௱௦ பூளா! 
(லாஸ்‌ ஆஃப்‌ தெர்மோ டைன 
மிக்ஸ்‌) - வெப்ப இயக்கவியல்‌ 


விடுகள்‌: ்‌. வெப்பமும்‌ வேலை 
யும்‌ ஒன்றிலிருந்து மற்‌ 


றொன்றாக மாற்றப்படக்‌ 
கூடியவை, உண்டாகும்‌ வெப்‌ 
பம்‌ (4) செய்யப்பட்ட 


வேலைக்கு (44) நேர்வீதத்தில்‌ 
இருக்கும்‌ 1/4/ 77. 2. (0) சுற்றுப்‌ 
புறத்தைவிடக்‌ குறைவாக ஒரு 
பொருளைக்‌ குளிர்விப்பதன்‌ 
மூலம்‌, அஇிவிருந்து தொடர்ந்து 
ஆற்றலைப்‌ பெற இயலாது - 
கெல்வின்‌. (4) வெளி உதவி 
யின்றித்‌ தானாக இயங்கும்‌ 
எந்இிரத்தினால்‌, குறைந்த 
வெப்ப நிலையிலுள்ள பொரு 
ளிலிருந்து வெப்பத்தைப்‌ 
பெற்று அதுக வெப்ப 
நிலையிலுள்ள பொருளுக்கு 
அதனை அளிக்க இயலாது - 
வெெலயெஸ்‌. 

|லுாா9 (லேயரிங்‌) - பதியம்‌ 
போடுதல்‌: இனப்பெருக்க 
முறைகளில்‌ ஒன்று - ரோஜா 
(உயி) பா. 9460912149 
01௦0௨0311௦. 

13001 (லேஅவுட்‌) - இட்டவரை: 
1) ஒரு சுற்று வழியை வடி 
வமைக்கப்‌ பயன்படுந்‌ இட்டம்‌ 
2) ஒரு திட்டத்திற்கு வரையப்‌ 
படும்‌ அமைப்புப்‌ படம்‌. 

(2061௭0 (வீசஎங்‌) - ஊறித்தல்‌: 
நீர்மக்கடிவு. கரைபொருளைக்‌ 
கரைப்பானைக்‌ கொண்டு 
வெளுத்தல்‌. (உமி) 

1920 (லெட்‌, லீட்‌) - காரீயம்‌: 6 
(1) மென்மையான நீலச்சாயல்‌ 


12௨0 


கொண்ட வெண்ணிற 
உலோகம்‌. நிலக்கரியைச்‌ 
சேர்த்து, வறுத்த தாதுவை 


ஒடுக்க இப்பொருள்‌ இடைக்‌ 
கும்‌. எல்லா வீறுள்ள காடிக 
ளோடுஞ்‌ சேரும்‌. மின்கல 
அடுக்குகள்‌. கம்பிகள்‌ நிறமிகள்‌ 
முதலியவை செய்யப்‌ பயன்படு 
வது. இது பல உப்புக்களையும்‌ 
கொடுக்க வல்லது. (2) கம்பி. 


1929 ரொலாம்௪ றா௦0655 (லெட்‌ 
சேம்பர்‌ புராசஸ்‌) - காரிய அறை 
முறை பெருமளவில்‌ காந்தகக்‌ 
காடி தயாரிக்கும்‌ முறை (வஷேஷி) 
1௪௨0618 (லீடர்ஸ்‌) - தலைவர்கள்‌: 
இவர்கள்‌ குழுக்களின்‌ 
விண்மீன்கள்‌. (௧. உள) 


1௪80491811, 16௦11259 ௦7 

(லீடர்ஷிப்‌, இயரிஸ்‌ ஆஃப்‌) - 
தலைமைப்‌ பதவிக்‌ கொள்கை 
கள; ஒருவர்க்குத்‌ தலைமைப்‌ 
பதவி வாய்க்கும்‌ முறைபற்றிப்‌ 
பல கொள்கைகள்‌ உள்ளன. 
அவை யாவன: (1) சமநிலைக்‌ 
கொள்கை (பேலன்ஸ்‌ இயரி) : 
தலைவனிடம்‌ பல்வேறு இறப்‌ 
பான பண்புகள்‌ சமநிலையில்‌ 
அமைந்து, அவனைத்‌ 
தலைமை ஏற்கும்‌ தகுதியுள்ளவ 
னாக்குதல்‌. (2) உளவாற்றல்‌ 
சூவிகொள்கை டயரி ஆஃப்‌ 
போகலைகேஷன்‌ ஆஃப்‌ 
சைக்கஇக்‌ எனர்ஜி): ஒருவரிட 
முன்ன ஆற்றல்கள்‌ குவிந்து 
செயற்படும்‌ ஆற்றல்‌ மிகுவதால்‌, 
அவர்‌ தலைமை ஏற்றல்‌ 





(3) தனித்திறக்‌ 
யூனிக்னெஸ்‌ 
பின்பற்றுவோரிடம்‌ இல்லாத 
சில தனித்திறன்கள்‌ தலைவ 
னிடம்‌ இருப்பதால்‌, அவன்‌ 
தலைமை ஏற்றல்‌. எ-டு. காந்தி, 
நேரு. பெரியார்‌, அண்ணா, 
(க.உள) 


1921 (லீஃப்‌) - இலை: காம்புடன்‌ 


கூடிய தண்டின்‌ பக்கப்‌ புற 
வளர்ச்சி. விரிந்த பரப்பு 
அல்லது தாளுடையது. இப்பரப்‌ 
பில்‌ பல நரம்புகள்‌ பின்னி 
யுள்ளன. தாவரத்தின்‌ தொழிற்‌ 
சாலை. (உயி) 





1. இலைப்பரப்பு 

2. காம்பு 

3. இலையடிச்‌ செ௫ல்‌ 

(|. கூட்டிலை: அங்கைக்கூட்டிலை 


1921 8221 (லீஃப்‌ ஏபக்ஸ்‌) - 


இலைநுனி: இதன்‌ பலவகைகள்‌ 
(0) கூர்‌ நுணி க்யூப்‌) - 
மாவிலை (2) நீன்கூர்‌ நுணி 
அக்யூமினேட்‌) - அரடிலை. 


1627 





(3) கொம்பு நுனி (கஸ்பிடேட்‌) 
- செம்பருத்தி (4) பள்ள நுனி 
(எமார்ஜினேட்‌) - இப்போமியா 
(5) மழுங்கு நுனி (அப்டூஸ்‌) - 
ஆல்‌ இலை (6) மைய நரம்பு 
நீள்நுனி (மியூக்ரோனேட்‌) - 
ஆவாரைச்‌ சிற்றிலை. (7) சூழி 
நுனி (ரெட்டூஸ்‌) - புன்னை 
இலை. (உயி) 

1687 8௨௨ 1ஈ06% (லீஃப்‌ ஏரியா 
இன்டெக்ஸ்‌) ட இலைப்‌ 
பரப்பெண்‌: தாவர அடிப்பரப்‌ 
பிற்கும்‌ தாவர இலைகளின்‌ 
மொத்தப்‌ பரப்பிற்குமிடையே 
உள்ளதகவு. (உயி) 

(921 கோர (வீஃப்‌ கேனபி)- 

ரிகுடை: ஒரு தாவரத்‌ 
தின்‌ மொத்த இலைத்‌ தொகுதிப்‌ 
பரவல்‌. மரத்தின்‌ இலைத்‌ 
தொகுதி விரிந்து குடை 
போன்று அமைந்திருத்தல்‌. 
(உயி) 

1981 போ (வீஃப்‌ கர்ல்‌) - இலைச்‌ 
சுருளல்‌: தாவர நோய்‌. இலை 
சுருண்டும்‌ சுருக்கங்களுடனும்‌ 


இருத்தல்‌. நடு நரம்பின்‌ 
பக்கத்திலுள்ள உயிரணுக்‌ 
களும்‌ வேலிக்கால்திகவும்‌ 


கடற்பஞ்சு நடுத்திசுவும்‌ மிகுதி 
யாக இருத்தல்‌. (உய) 
1921 1811 (வீஃப்‌ பாஃல்‌) - இலை 
உதிர்தல்‌: தாவர இலைக்காம்படி 
யில்‌ பிரிமண்டலம்‌ உண்டாவ 
தால்‌, இலைகள்‌ விழுதல்‌. 
1981 118601 ப்‌ இன்செக்ட்‌) - 
இலைப்பூச்சி: தட்டையான 





(551 





இலையொத்த தோற்றமுடைய 
பூச்‌. புறத்தாடையுள்ள 


மென்தட்டு விரிவிருக்கும்‌. 
முன்னிறக்கைகள்‌ என்பவை 
நரம்புகளுள்ள்‌ இலைகளை 
ஒத்திருக்கும்‌. பின்னிறக்கை 
கள்‌ படலத்தாலானவை. நிறை 
வற்ற உருமாற்றம்‌. இப்பூச்௪ி 
காப்பு நிறத்திற்கு எடுத்துக்‌ 
காட்டு. இதனால்‌ தன்‌ பகைவ 
ராகிய பறவைகளிடமிருந்து 
தப்பித்தல்‌. (உயி) 


16214, ஈச ௦1 (லீஃப்‌ கைண்ட்ஸ்‌ 


ஆஃப்‌) இலை வகைகள்‌: 
இலை மூவகைப்படும்‌ (1) தனி 
இலை (ம்பிள்‌ லீப்‌) - பூவரசு 
இலை. (2) கூட்டிலை (காம்‌ 
பவுண்டு லீஃப்‌) - முருங்கை. 
(3) றெப்பிலைகள்‌ (ஸ்பெஷல்‌ 
லீவ்ஸ்‌) - வெங்காயம்‌. (உயி) 


கூட்டிலை: இதன்‌ பலவகைகள்‌ 
பின்வருமாறு. (1) இறெருக்‌ 
கூட்டிலை (பின்னேட்லி காம்‌ 
பவுண்டு லீஃப்‌): (1) ஒற்றைச்‌ 
றெகுக்‌ கூட்டிலை (யூனி 
பின்னேட்‌) (1) ஒரு எிற்றிலைச்‌ 
சிறகுக்‌ கூட்டிலை (இம்பேரி 
பின்னேட்‌) ((1) இரு எற்றிலைச்‌ 
ஏறகுக்‌ கூட்டிலை 
(பேரிபின்னேட்‌) - ஆவாரை. 
(2) இரட்டைச்‌ ஒறகுக்‌ 
கூட்டிலை (பைபின்னேட்‌) - 
கருவேல்‌ இலை. (3) முச்‌ 
ஏறகுக்‌ கூட்டிலை (ட்ரை 
பின்னேட்‌) - முருங்கை, 


(551 


4. அங்கைக்‌ கூட்டிலை (பால்‌ 
மேட்லி. காம்பவுண்டு வீஃப்‌) : 
(ப்‌ ஒரு எற்றிலை ௮.௯ 


யூனிபோலியேட்‌) - எலு 
மிச்சை. (2) இருிற்றிலை 
அடகூ (பைபோலியேட்‌) 


பிகோனியா (3) முச்சிற்றிலை 
௮.௯. (ட்ரைபோலியேட்‌) வில்வ 
இலை (4) நாச்ற்றிலை ௮.௯ 
(டெட்ராபோலியேட்‌) வ 
ஆக்சாலிஸ்‌ டெட்ரோ பைலா 
(8) பலூற்றிலை ௮.கூ (மல்டி 
போலியேட்‌) - இலவ இலை. 


1. சிறப்பிலைகள்‌: இதன்‌ வகை 
களாவன: (1) செடல்‌ இலை 
கள்‌ (ஸ்கேல்லீவ்ஸ்‌) - வெங்‌ 
காயம்‌ (2) வித்திலைகள்‌ (€ட்‌ 
லீங்ஸ்‌ காட்டிலிடன்ஸ்‌) - விதை 
இலைகள்‌ (3) செதில்கள்‌ 
(1) பூவடிச்‌ செதில்‌ (பிரேக்ட்‌) : 
பூவடி (4) பூக்காம்பு செடல்‌ 


(பிராக்டியேட்‌) - பூக்காம்பு 
(4) இலையடிச்‌ செடல்‌ 
(ஸ்டிபுலேட்‌) - செம்பருத்தி 


(4) பூவிலைகள்‌ (ஃபுளோரல்‌ 
லீவ்ஸ்‌) : அல்லி புல்லி (5) புற 
இலைகள்‌ (டார்‌சிவெண்ட்ரல்‌) 
*. செம்பருத்தி (6) இரக 
இலைகள்‌ (ஐசோபைலேட்ரல்‌) 
- கற்பூரத்‌ தைல இலை. 
(7) மைய இலைகள்‌ 
(செண்ட்ரிக்‌) - வெங்காயம்‌. 
(8) தண்டிலைகள்‌ (போலியேஜ்‌ 
லீவ்ஸ்‌) - பொது இலைகள்‌. 
(உயி) 


(921 ஈ௩2₹01 (வீப்ஸ்‌ மார்ஜின்‌) - 
இலைவிளிம்பு: இதன்‌ பலவகை 


:7:1| 


களாவன (1) முழு விளிம்பு 
(எண்டயர்‌) - ஆல்‌ (2) நுனிப்‌ 
பல்விளிம்பு (செர்ரேட்‌, - 
குப்பைமேனி (3) வெளிப்பல்‌ 
விளிம்பு (டெண்டேண்ட்‌) 
அல்லி (4) அலைவிளிம்பு 
(அண்டுலேட்‌) - நெட்டிலிங்கம்‌ 
(5) சுற்றுப்பல்‌ இளிம்பு (கரி 
னேட்‌) - வல்லாரை (6) முள்‌ 
விளிம்பு (ஸ்பைனி) ௮ 
கத்தாழை (7) சுரப்பி விளிம்பு 
(களொண்டுலர்‌) - அட்மோபா 
(8) மயிரிழை விளிம்பு 
(சிலியேட்‌) (9) கூம்புவிளிம்பு 
(பிட்‌) - கஞ்சா (10) பகுதிப்‌ 
பிரி விளிம்பு (பார்ட்டைட்‌) 
ஆமணக்கு. (11) முழுப்பிரி 
விளிம்பு (செக்ட்‌) - குச்ிக்‌ 
ஒிழங்கு. (உயி) 


12 ஈாராாள (லீஃப்‌ மைனர்‌) - 


இலைவாழ்‌ உயிரி: இலையின்‌ 
இரு புறத்தோல்களுக்கு 
மிடையே உள்ள கண்ணறை 
களில்‌ (செல்களில்‌) வாழ்ந்து 
அவற்றை உண்ணும்பூச்சி 
(உ௰ி) 


19271 5820௦ (லீப்‌ ஷேப்‌) - இலை 


வடிவம்‌: இவ்வடிவங்கள்‌ பல 
வகைப்படும்‌. (1) நீள்வடிவம்‌ 
(லீனி௰ர்‌ - புல்‌ (2) ஈட்டி வடி 
வம்‌ (லேன்‌ சியோலேட்‌) அரளி 
(3) தலை£ழ்‌ ஈட்டி வடிவம்‌ 
(ஆப்லேன்டுயோலேட்‌) ம 
கரும்பு. (4) நீள்வட்டவடிவம்‌ 
(எலிப்டிக்‌) - பலா (5) நீள்‌ 
சதுரவடிவம்‌ (ஆப்லாங்‌) - 
வாழை (6) முட்டை வடிவம்‌ 


1687 


(ஓவேட்‌) - ஆல்‌ (7) தலை8ழ்‌ 
முட்டை வடிவம்‌ (ஆப்‌ஓவேட்‌) - 
தேக்கு (8) இதயவடிவம்‌ - 
பூவரசு (9) முக்கோண வடிவம்‌ 


(கார்டேட்‌) ௮ கலியாண 
முருங்கை (10) அம்பு வடிவம்‌ 
(சேஜிடேட்‌) ௮ ஆரம்‌ 


(11) அவரை விதை வடிவம்‌ 
(ரெனிபாம்‌) - வல்லாரை 
(12) ஆப்பு வடிவம்‌ (குயுனி 
யேட்‌) - பிஸ்டியா (13) ஆழிப்‌ 
படை ப(டார்ட்‌ ஷேப்டு) - 
டைபோனம்‌ (14) அரிவாள்‌ 
வடிவம்‌ (பல்கெட்‌) - கற்பூரத்‌ 
தைல மரம்‌ (15) சாய்வடிவம்‌ 
ஆேப்லிகி - மபிகோனியா. 
(உயி) 

1627 8பா[209 (லீஃப்‌ சர்பேஸ்‌) -- 
இலைப்பரப்பு: இதன்‌ பலவகை 
களாவன: (1) பளபளப்பான 


பரப்பு (ளொப்ரஸ்‌) - மா 
விலை (2) குறுமயிரிழைப்‌ 
பரப்பு (பியூபிசெண்ட்‌) - 


செம்பருத்தி (3) நெடுூுமயி 
ரிழைப்‌ பரப்பு (வில்லஸ்‌) - 


எப்பரோடயா (2 விறை 
மயிரிழை பரப்பு (ஹிஸ்பிட்‌) - 
பர்மகோ௫ுி. (5) கரட்டுப்‌ 


பரப்பு (ஸ்கெபிரிட்‌) - தும்பை 
(6) முழு மயிரிழைப்‌ வக 
(பொமெண் ட்டோஸ்‌) 
கோகுமா (7) சுரப்பிப்‌ பாப்பு 
(கிளாண்டூலர்‌) - அட்ரோபா 
(8) சரப்பிப்‌ புள்ளிப்‌ பரப்பு 
(கிளாண்ட்டாடட்‌) - நாரத்தை. 
(உயி) 


16371 





1627 *23ரபாக (லீஃப்‌ டெக்சர்‌) - 


இலை நயம்‌: இதன்‌ வகைக 
ளாவன (1) சாறுள்ள நயம்‌ 
(பிளஷி) கத்தாழை 
(2) தோல்நயம்‌ (கொரியாட 
யஸ்‌) - ஆல்‌ (3) விறைநயம்‌ 
(கிரஸ்டேஷியஸ்‌) - ஒடுலியா 
(4) நெஒழ்நயம்‌ (ஹெர்பேஷி 
யஸ்‌) - துத்தி. (உயி) 


1221422110 (லீஃப்‌ வீனேஷன்‌) 


- இலை நரம்பமைவு: இலையில்‌ 
நரம்புகள்‌ அமைந்திருக்கும்‌ 
முறை. இதன்‌ பலவகைக 
ளாவன (1) வலைப்‌ பின்னல்‌ 
நரம்பமைவு (ரெட்டிகுலேட்‌): 
இதில்‌ நடுநரம்பு இலைப்‌ 
பரப்பில்‌ பல இசைகளிலும்‌ 





இலை நரம்பமைவு 
1. வலைப்பின்னல்‌ நரம்பமைவு 
2. இணைப்‌ போக்கு 
நரம்பமைவு 


பரவி இருக்கும்‌ இதன்‌ வகைக 
ளாவன: (1) இறகு வலைப்‌ 
பின்னல்‌ நரம்பமைவு (பின்‌ 
னேட்‌ ரெடிகுலேட்‌) - மாவிலை. 


[63 


(॥) அங்கை வலைப்பின்னல்‌ 
நரம்பமைவு (பால்மேட்லி 
ரெட்டிகுலேட்‌) - ஆமணக்கு 
(1) இணைப்போக்கு நரம்‌ 
பமைவு (பேரலல்‌ வீனேஷன்‌) : 
இடல்‌ நரம்புகள்‌ ஒட்டத்தட்ட 
ஒரே அளவாயும்‌ ஒன்றுக்‌ 
கொன்று இணையாயும்‌ 
உள்ளன. இதன்‌ வகைகளா 


[126 





ணாடிக்‌ கலத்தாலானது. நேர்‌ 
மின்வாய்‌ கரி. எ௫ர்‌ மின்வாய்‌ 
துத்தநாகம்‌. முனைச்செயல்‌ 
நீக்கி மாங்கனீஸ்‌ ஈராக்சைடு. 
தூண்டும்‌ நீர்மம்‌ நவச்சாரக்‌ 
கரைசல்‌. விட்டூவிட்டு இயங்கும்‌ 
மின்‌ மினி, தொலைபேட 
முதலியவற்றில்‌ பயன்படுதல்‌. 
(இய) 


வன: (1) இறகு இணைப்போகு 
நரம்பமைவு (பின்னேட்லி 
பேரலல்‌) - இஞ்சு (1) அங்கை 
இணைப்போக்கு நரம்பமைவு 
(பால்மேட்லி பேரலல்‌) ப 
மூங்கில்‌ (உயி) 


122149 (லேனிங்‌) - கற்றல்‌: தன்‌ 
செயல்கள்‌, பட்டறிவுகள்‌ ஆகிய 
வற்றினால்‌ ஓர்‌ உயிரியின்‌ 
நடத்தையில்‌ ஏற்படும்‌ மாறுதல்‌ 
களைக்‌ குறிப்பது. பயில்வோ 
ரிடத்து ஏற்படும்‌ பட்டறிவு. 
கல்வியின்‌ ஒரு கூறு. (க.உள) 





. மெழுகு 

_ கரித்தண்டு 
முனைச்செயல்‌ நீக்கி 
. நவச்சாரப்‌ பசை 


௫ செரு 0 ௨ 


1£231௩ஈ௩9 6௦1௦௦௦1414 (லேனிங் துத்தநாக உறை 
கன்காமிடண்ட்‌) - உடனிகழ்‌ . காப்புத்துண்டு 

தறல. பொருளறிவுடன்‌ | 16௨0125 (லீச்சஸ்‌) - அட்டைகள்‌: 
தொடர்புள்ள இல மனப்‌ வளைய உடலிகள்‌. (உயி) 
பான்மைகளையும்‌ கற்றுத்‌ ர 
தேர்தல்‌. (௧.௨௭) 2௦ம்‌ விடு (விசிதாலிட்டி) . 

மஞ்சள்‌ கருச்செறிவு: முட்டை 

ட௨௦1கா6 றா௦0௦685 (லப்லாங்‌ யில்‌ மஞ்சள்‌ கருவின்‌ அடர்த்தி. 
புராசஸ்‌) - லெப்லாங்‌ முறை: (உயி) 

கோஷம்‌ கார்பனேட்‌ தயாரிக்‌ 15௦100/29 (லெக்டோடையப்‌) - 
கும்‌ பழைய முறை. (வேத) அடையாள மாதிரி: மூலப்‌ 
ட௨௦12௭௦௦ ௦611 - லெக்லாஞ்சி | பொருளிலிருந்து தேர்ந்‌ 
மின்‌ கலம்‌: முதல்வகை மின்‌ தெடுக்கப்பட்ட மாஇரி. மூல 
கலங்களில்‌ ஒன்று. கண்‌ வண்ண ணை வெளியிட்ட 


190 378 192 





வுடன்‌ வகை மாஇரியாக அமை வெளிக்கும்‌ உட்டுசுக்களுக்கு 

வது. (உய) மிடையே வளிமாற்றம்‌ நடை 
120016 , (லெகூம்‌) _ | பெறக்‌ காரணமாக இருப்பது. 

பருப்புக்கனி: பா. 200 (உயி) (உய) ப 
|௪௱௱2 (லெம்மா) - பூக்கும்‌ உமி: டா2'$ 1886 - லென்ஸ்‌ விட: 


புல்பூவில்‌ ஓரி ப்‌ பூவடிச்‌ தூண்டிய மின்னோட்டம்‌ எப்‌ 
செல்களில்‌ €ழுள்ளது. பொழுதும்‌ அதை உண்டாக்கும்‌ 
(உயி) மாற்றத்தை எதிர்க்கும்‌ இசை 

்‌ யில்‌ அமையுமாறு ஓடும்‌. 

1908 (லென்ஸ்‌) - வில்லை: ஒளி ஹெயின்ரிச்‌ லென்ஸ்‌ (1804 - 

ஊடுருவும்‌ துண்டு. இருவளை 65) என்பார்‌ 1835ல்‌ இவ்‌ 

பரப்புக்களைக்‌ கொண்டது. விஇயை முதன்முதலில்‌ வகூத்‌ 
இப்பரப்பு குழிந்தும்‌ குவிந்தும்‌ | தார்‌. ஒருவகை ஆற்றல்மாறா 
இருக்கும்‌. ச ட்ட விஇயே. (இய) 

ர வரு (இய) 12௦3ம்‌ (லெபர்ட்‌) - வேங்கை: 
நிலவாழ்‌ ஊனுண்ணி. புள்ளி 
களுடைய €ற்ற மிகு விலங்கு. 
புலியை ஒத்தது. , கால்களில்‌ 
நகமுண்டு. ஏனைய விலங்கு 
களை வேட்டையாடுவது. 


ம்‌ 2 3 
180௦59) (லெப்ரசி) - தொழு 
நோய்‌: முற்றிய தோல்நோய்‌. 
நோய்‌ நுண்ணத்துனால்‌ ஏற்படு 
ஆ த 6 வது. இருவடிவங்களில்‌ 


உண்டு. சூழாய்வகை: தோவில்‌ 
கண்ணாடி வில்லைகள்‌ புள்ளிகளும்‌ தடிப்புகளும்‌ 
1. இருபுறக்குவி வில்லை ஏற்படும்‌. மரப்பு வகை: நரம்பு 
2. சமதளக்‌ குவி வில்லை களைத்‌ தாக்குவது. இதனால்‌ 
குழி - இனி வால்வை பாஇக்கப்பட்ட தோல்‌ பகுஜி 


4. இருபுறக்‌ குழிவில்லை 
5. சமதளக்‌ குழிவில்லை களில்‌ உணர்ச்‌ இராது. 


6. குழி - குழி வில்லை. மைக்ரோ பேக்ருரியம்‌ லெப்ரோ 
என்னும்‌ பூஞ்சையினால்‌ கற்‌ 
111661! (லெண்டிசெல்‌) - படுவது. தொழுநோய்‌ ஒழிப்புத்‌ 


பட்டைத்துளை: மரத்தண்டின்‌ திட்டம்‌ அரசால்‌ முனைப்பாகச்‌ 
பட்டையில்‌ உள்ளது. காற்று செயல்படுத்தப்படுறெது. (மரு) 


8 


979 124 





19246ஈ - லெப்டான்‌: மின்னணுக்‌ 
கள்‌, மியுயாண்‌, நியூட்டிரினாஸ்‌ 
ஆகியே அணுக்களின்‌ தொகுதிப்‌ 
பெயர்‌. (இய) 


190101௪02௪ (லெட்டோமன்‌) - 
இழைநிலை: பா. 081 0ப1810ஈ. 
(உ௰) 

(88/0௩ (லீஷென்‌) - நைவு: 
நோய்‌, காயம்‌, புண்‌ ஆகிய 
வற்றால்‌ இசுவில்‌ ஏற்படூம்‌ 
மாற்றம்‌. (உ௰) 

(91181) ச (லீதல்‌ ஜீன்‌) - 
கொல்மரபணு: மாற்றமடைந்த 
இணை மாற்று. தானுள்ள 
உயிரைக்‌ கொல்வது. (உயி) 
1௪ப2௦௦181 - லுகோரிடின்‌: கு௪௫ 
யங்கள்‌ உண்டாகும்‌ எச்சப்‌ 
பொருள்‌. வெளிர்‌ அணுக்‌ 
களைக்‌ கொல்வது. (உயி) 


1உபனொ௱ம கக்‌ த்‌ ௮ 
வெளிர்புள்‌ 5 விழிவெண் 
படலத்தில்‌ வெண்புள்ளி உண்‌ 
டாதல்‌. (உ௰) 

(9ப0௦214981 (லுயூக்கோ 
பிளாஸ்ட்‌) வெளிர்க்‌ ல்‌ 
கணிகங்களில்‌ ஒருவகை. 


பச்சையமோ ஏனைய 
நிறமியோ இல்லாதது. பா. 
ஓஷம்ம்‌ (உல) 


- (லூக்கோரியா) - 

க்‌ கசிவு: பெண்களிடம்‌ 
பிப வழியிலிருந்து அள 
வுக்கு மீறிச்‌ சளி வெளியேறல்‌. 
(மரு) 


(6ப00815 க்கோடுஸ்‌) - 
வெளிரணுமிகல்‌ வெளிரணுக்‌ 
கள்‌ அதிகம்‌ உண்டாதல்‌. (உயி) 


12ப6010/02௨ (லுயூக்கோடைப்‌) - 

வெளிரணு: குருதியணுக்களில்‌ 
ஒருவகை. உஃட்கரு உண்டு. 
நிறமிகள்‌ இல்லை. (உ௰) 


18ப1!& (ஒஓயூக்கிமியா) - 

வெளிர்ப்புற்று: அளவுக்கு மீறிக்‌ 

குருதியில்‌ 'வெளிரணு உண்‌ 
டாதல்‌. 7000 -900,000 வரை 
இருக்கும்‌. ஒருவகைக்‌ குருதிப்‌ 
புற்றுநோய்‌. 

1௪! (லெவல்‌) - மட்டமானி: நில 
அள வையில்‌ உயரங்களைக்‌ 
கணக்கிட உதவுங்‌ கருவி. (இய) 

18/௭ (லீவர்‌) - நெம்புகோல்‌: 
நிலைத்த ஒரு புள்ளியைத்‌ 
தாங்கு புள்ளியாகக்‌ கொண்டு 
சுழலும்‌ உறுதியானகோல்‌. இது 
பற்றாகக்‌ கொண்டு கழலும்‌ 
புள்ளி பற்றுப்புள்ளி, இறன்‌ 
செலுத்தப்படும்‌ புள்ளி இறன்‌ 
புள்ளி. பளு நகர்த்தப்படும்‌ 
புள்ளி பளுப்புள்ளி. பற்றுப்‌ 
புள்ளிக்கும்‌ இறன்புள்ளிக்கும்‌ 
இடையேயுள்ள தொலைவு 
திறன்கை. பற்றுப்‌ புள்ளிக்கும்‌ 
பளுப்புள்ளிக்கும்‌ இடையே 
உள்ள தொலைவு பளுக்கை. 
நெம்புகோவலின்‌ நெறிமுறை: 
பளு % பளுக்கை ஈ இறன்‌ % 
இறன்கை. 


(2 360 1115 





வகை (1) முதல்வகை - மின்னணு இணையை அளிப்‌ 
ஏற்றம்‌, கத்திரிக்கோல்‌ எந்திர | பது. (வேதி) 

இலாபம்‌ 1 (2) இரண்டாம்‌ டாக 601௦221 லூயில்‌ 
வகை - பாக்குவெட்டி, கதவு கான்செப்ட்‌) - ட்‌ ம 
௪௭.இ 1க்கு மேல்‌. (3) மூன்றாம்‌ இதன்படி ட னது 
வகை -- இடுக்கி, மீன்தூண்டில்‌ 


்‌ இரட்டையை ஏற்றுக்‌ கொள்‌ 
௭.இ 1ஐவிடக்‌ குறைவு. ளும்‌ பொருள்‌ காடி. அம்‌ 
ம்‌ ட்ட_ப்‌ மின்னணு இரட்டையைக்‌ 
எந்திர இலாபம்‌ - திறன்‌ கொடுக்கும்‌ பொருள்‌ காரம்‌. 
ன்‌ இறன்கை ய (வேதி) 
தல்‌ டவ ]2 - லெய்டன்‌ உருளை: 
ட 15119 - லூயிசைட்டூ: 50௨0, கண்ணாடி உருளையிலாலான 
2110, 356.0), ஆங்கே கனிம மின்தேக்கமானி. 1745இல்‌ 
வியலார்‌ (1847 - 1925) லெய்டன்‌ என்பவர்‌ அமைத்‌ 
டபிள்யூ.ஜே. உலூ£யி என்பவர்‌ தது. (இய) 
சப்பறால்‌ அமைந்தது. ப ட்டண்டு 1 (லைக்கன்ஸ்‌) - பூப்பாசி 
நிறக்கனச்‌ சதுரக்‌ கனிமம்‌. கள்‌: பூஞ்சையும்‌ பாடியும்‌ 
கால்சியம்‌ டிட்டேனியம்‌ ஆண்டி சேர்ந்த கூட்டுத்‌ தாவரங்கள்‌, 
வவ முவ் வ (வேத). பூக்கா வகையைச்‌ சார்ந்தவை. 
(௨15119 - லூயிசைட்டூ (0104: | எ-டு. சாந்தோரியா. (உயி) 


450): அமெரிக்க வேது ர 
யியலார்‌ டபிள்யூ.எல்‌. உலூயி ட்1௦௦10 6௨௦ஈ௨ொள - லிபிக்‌ 


(1876 - 1943) என்பவர்‌ சூளிர்விப்பி: ஜெர்மன்‌ கரிம 

ர வேடு இயலார்‌ லிபிக்‌ பெயரால்‌ 
பெயரால்‌ அமைந்தது. கொப்‌ ம்‌ இல்‌ 
புள வடிவநீர்மம்‌. ஆர்சைன்‌ அமைந்தது. ஆய்வகத்தி 
வழிப்பொருள்‌: கொப்புளங்‌ தயாரிப்புப்‌ பொருள்‌ ஆவியாக 
களை உண்டாக்குவது. இருக்குமானால்‌ அதைக்‌ குளிர்‌ 
வேதியப்‌ போரில்‌ பயன்‌ வித்து நீர்மமாக்கப்பயன்‌ 
படுவது. (வேதி) படுவது. (வேதி) 


ட௦15 8012 - லூயிஸ்‌ (ஆரிப்‌) | 119 : 6611 (லைஃப்‌ பெல்ட்‌) - 
காடி? ஈதல்‌ பிணைப்பை உரு பப்தக்கள வக நீரில்‌ நிலைத்து 
க்க ஒரு மின்னணு நிற்க உதவுங்கருவி. (இய) 
இணையை ஏற்கும்பெருள்‌. | ॥(5 பெர (லைஃப்‌ பாய்‌) - காப்பு 
(வேது) மிதப்பு: உயிர்காப்பாற்றப்படும்‌ 

௦9/15 0256 (லூயிஸ்‌ பேஸ்‌) - வரை நீரில்‌ நிலைத்திருக்க 
லூயிஸ்‌ உப்புமூலி: இது ஒரு உதவும்‌ மிதப்பு. (உயி) 


112 


16 





(119 00/01 (லைஃப்‌ சைக்கிள்‌) - 
வாழ்க்கைச்‌ சுற்று: உயிரிகளின்‌ 


வாழ்க்கையில்‌ காணப்படும்‌ 
வளர்ச்சி நிலைகள்‌. பூச்‌) 
முதலியவற்றில்‌ நான்கு நிலை 
களும்‌ (முட்டை, கம்பளிப்புழு. 
கூட்டுப்புழு, முரி) €ழினத்‌ 
தாவரங்களில்‌ இருநிலைகளும்‌ 
(முதல்‌ தலைமுறை - இதல்‌ 
பயிர்‌, இரண்டாந்தலைமுறை - 
கருப்பயிர்‌) காணப்படுவது. 
பொதுவாகக்‌ கருவளது 
தோன்றி முடுரும்வரை உள்ள 
நிலைகளை வாழ்க்கைச்‌ சுற்று 
உள்ளடக்கெயெது. (உ௰) 

168021 (லைப்ஸ்பேன்‌) - 
வாழ்நாள்‌: பிறப்பிலிருந்து 
இறப்பு வரை உள்ள காலம்‌. 
உயிர்களுக்குத்‌ தகுந்தவாறு 
மாறுபடுவது பல்லாண்டு 
வாழும்‌ தாவரமும்‌ உணடு. 
மணிதன்‌ 100௦ ஆண்டுகளுக்கு 
மேல்‌ வாழ்வதுமுண்டு. (உ௰) 

॥உாள்ட  (லிகமெண்டு.. 4 
கட்டகம்‌: பந்தகம்‌. மூட்டில்‌ 
எலும்புகளை இணைக்குங்‌ 
கயிறுகள்‌. (உயி) 

॥9சம்‌ (லிகண்ட்‌) ஈந்தி: ஈதல்‌ 
மூலக்கூறு. ஓரிணை மின்‌ 
னணுக்களை வழங்கி ஈதல்‌ 
பிணைப்பை உண்டாக்கும்‌ 
மூலக்கூறு அல்லது அயனி. 
(வேட). பா. ௦ுல, ள1216, 
1198௨ - லிகேசுகள்‌: பல 
உயிரியல்‌ பொருள்களில்‌ 


(9௭0௩14 


வினையூக்கம்‌ 
நொதிகள்‌. (உமி) 


செலுத்தும்‌ 


901 (லைட்‌) - ஒளி: (1) மின்‌ 


காந்தக்‌ கஇர்வீச்சு. அணுவாக 
வும்‌ அலையாகவும்‌ உள்ளது. 
இருட்டை நீக்கிப்‌ பொருள்‌ 
களைப்‌ பார்க்க உதவுவது. 
விப்ஜியார்‌. என்னும்‌ ஏழு 
வண்ணங்களை உள்ளடக்‌ 
வெது. (2) விளக்கு: மின்‌ 
விஸக்கு. (இய) 


9 (லைட்டிங்‌) - ஒளி 


யேற்றல்‌: வீடுகளுக்குப்‌ பொது 
வாக மின்‌ விளக்குகளால்‌ ஒளி 
யூட்டல்‌. மின்சாரம்‌ இல்லாத 
இடத்தில்‌ மண்ணெண்ணெய்‌ 
விளக்குகள்‌ பயன்படுகின்றன. 
(ஓய) 

(லைட்னிங்‌ப்‌ ௮ 
மின்னல்‌: ஒரு முவெலிருந்து 
மற்றொரு முவிலுக்குக்‌ காற்று 
வெளி மின்சாரம்‌ இறக்கம்‌ 
பெறும்‌ பொழுது உண்டாகும்‌ 
கூசும்‌ ஒளி, அல்லது முகிலி 
லிருந்து நிலத்இற்குப்‌ பாய்வது. 
மின்னல்‌ தடூப்பான்கள்‌ 
கட்டிடங்களில்‌ பாதுகாப்பிற்கு 
வைக்கப்பட்டிருக்கும்‌. இவை 
மின்னலிலுள்ள மின்சாரத்தை 
நிலத்இற்குக்‌ கடத்திக்‌ கேட்டைத்‌ 
தவிர்க்கும்‌. (இய) 


ரர நுககா (லைட்‌ இயர்‌) - 


யாண்ட: அலகுச்‌ சொல்‌. 
ஓராண்டு ஒளி வெற்றிடத்தில்‌ 
கடக்கும்‌ தொலைவு. வாணிய 


110 





லில்‌ தொலைவின்‌ அலகு. 
9.4650 % 10: மீட்டருக்கும்‌ 
5.8785 1012 கல்‌ தொலை 
வுக்கும்‌ சமம்‌. (இய) 

॥ராஈ௩ - லிக்னின்‌: அரிய கரிமக்‌ 
கலவை. தாவர மரத்திசுக்களி 
லுள்ளது. (உயி) 

19/16 (லிக்னைட்‌) - பழுப்பு 
நிலக்கரி: மாநிறமும்‌ கருநிறமும்‌ 
சேர்ந்த இயற்கைப்‌ படிவு. அதிக 
அளவு அய்டிரோ கார்பன்களை 
(நீரகக்கரிகளை)க்‌ கொண்டது. 
நிலக்கரிமில்‌ ஒருவகை. தமிழ்‌ 
நாட்டில்‌ நெய்வேலியில்‌ அஇகம்‌ 
கிடைப்பது. பா. 008! (ஷேதி) 

॥9ய16 (லிகூல்‌) - செடில்போலி: 
செதில்‌ போன்ற புறவளர்ச். 
வடிவத்திலும்‌ அளவிலும்‌ மாறு 
படுவது. சில விதைத்‌ தாவரங்‌ 
களிலும்‌ புற்களிலும்‌, பெரணி 
களிலும்‌ காணப்படுவது. 
(உயி) 

1௨ (லைம்‌) - சுட்ட சுண்ணாம்பு: 
௨௦. கால்ூயம்‌ ஆக்சைடு. 
(வேதி) 

ச, சகா, 5/2/6603ு (லைம்‌ ஏர்‌ 
எலேக்டு) காற்றூட்டச்‌ சுண்‌ 
ணாமபு: காற்றிலிருந்து கார்பன்‌ 
டை ஆக்சைடை உறிஞ்சும்‌ சுண்‌ 
ணாம்பு. இது கால்டுயம்‌ கார்ப 
னேட்டையும்‌ கால்ஒயம்‌ அய்டி 
ராக்சைடையும்‌ கொண்டது. 
(வேதி) 

உ, 0/102190 
குளோரினேட்டட்‌)-- 


(லைம்‌ 
சலவைத்‌ 


382 ர 





தூள்‌: 08௦0), வெண்ணிறத்‌ 

தூள்‌: கால்யம்‌ அய்டிராக்‌ 

சைடின்‌ மீது குளோரினைச்‌ 
செலுத்த இத்தூள்‌ இடைக்கும்‌. 
தொற்றுநீக்கி. (வேதி) 

டி, ரபுல்க63 (லைம்‌ அய்டி 
ரேட்டட்‌) - நீற்றின சுண்ணாம்பு 
கே): கால்சியம்‌ அய்டிராக்‌ 
சைடு. சுட்ட சுண்ணாம்புடன்‌ 
நீரைச்‌ சேர்த்து இதனைப்‌ 
பெறலாம்‌. (வேதி) 

ஈகி, ரமுள்கப!12 (லைம்‌ அய்ட்‌ 
ராலிக்‌) - நீரழுத்த சுண்ணாம்பு: 
சூடாக்கிய சுண்ணாம்புக்‌ 
கல்லைப்‌ பொடியாக்கப்‌ பருக்‌ 
காமல்‌ நீரை உறிஞ்டிச்‌ 
ஏமெண்டைக்‌ கொடுக்கும்‌. 
(வேடு) 

(16500௨ (லைம்ஸ்டோன்‌) - 
சுண்ணாம்புக்கல்‌: க௨௦௦.. கால்‌ 
யம்‌ கார்பனேட்டு. (வேடு) 

உ 425௩ (லைம்‌ வாஷ்‌) - 
பூச்சுச்‌ சுண்ணாம்பு; சுட்ட ௬ண்‌ 
ணாம்பை நிரில்‌ கரைத்துப்‌ 
பெறுவது. வெள்ளையடிக்கப்‌ 
பயன்படுவது. (வேதி) 

உ ௬21௪ (லைம்‌ வாட்டர்‌)- 
சுண்ணாம்பு நீர்‌: நீரில்‌ 
கால்ஓியம்‌ அய்டிராக்சைடு 
சேர்ந்த கரைசல்‌. (ஷே) 

ஈரா) - சுண்ணாம்பு சேர்த்தல்‌: 

காடித்தன்மையை நீக்க மண்‌ 
ணிற்குச்‌ கண்ணாம்பு அடுிகம்‌ 

(கால்‌சியம்‌ அய்டிராக்சைடு) 

சேர்த்தல்‌. (வேத) 





ர 

ம்‌ (விம்னாலஜி) - 
நன்னீரியல்‌: நன்னீர்‌ அதன்‌ 
இணைத்‌ தாவரம்‌, விலங்கு 
ஆகியவை பற்றி ஆராயுந்‌ 
துறை. சூழியல்‌ சார்ந்தது. 
(உயி) 

பாள உ - லிம்னோனீன்‌ 
ய்‌ டிப்பென்டீன்‌ 
(மேளா) ஒளி வீறுடைய 


நீர்ம டர்பீன்‌. பயன்மிகு எண்‌ 
ணெய்களில்‌ உள்ளது. கரைப்‌ 
பான்‌. ரெ௫ன்கள்‌ செய்ய 
(வே) 

1112 - லினன்‌: பஞ்சுத்துணியி 
லிருந்து உருவாக்கப்படுவது. 
பருத்தி, ரேயான்‌ முதலியவை 
இடுவிருந்து செய்யப்படுபவை. 
(வேத) 

11 ௨௦௦1- லினாலூல்‌: 6, 4, 0: 
நிறமற்ற நீர்ம டர்பீன்‌, இல 
பயனுள்ள எண்ணெய்களில்‌ 
உள்ளது. மணமூட்டும்‌ 
பொருள்களில்‌ பயன்படுவது. 
(வேதி) 

॥ரகொஉ - லிண்டேன்‌: வெண்‌ 
ணிற நிறமற்ற படிகம்‌. 8146 
இன்‌ காமா ஓரகச்‌ ர்‌ உருக்‌ 
களை 99% கொண்டது. பூச்சிக்‌ 
கொல்லி. (வேதி) 

பாசெ 000988 (லிண்டு புரா 
செஸ்‌) - விண்டுமுறை: இறுக்கத்‌ 
தால்‌ வளிகளை நீர்மமாக்கும்‌ 
முறை. (வேதி) 

ரகா (லீனியா) - நீள்வடிவம்‌: 
பா. வி 882 (உய) 


(1௬2௮ 
எக்ஸ்பேன்ஷன்‌) - நீள்பெருக்‌ 
கம்‌: ஒரு இசையில்‌ ஒரு பொரு 
ளின்‌ பெருக்கம்‌. அதாவது, 
திண்மப்பொருள்‌ - கம்பி - 


908௩6810௦௩ (லீனியர்‌ 


நீளத்தில்‌ பின்ன அளவு 
உயர்வு, குறிப்பிட்ட வெப்ப 
நிலையில்‌ பெறுதல்‌. 

ஈச ஜாரா (லைன்‌ பிரிண்டர்‌) - 
வரி அச்சியற்றி: எழுத்து வரியை 
அச்சிடும்‌ கணிப்பொறியின்‌ 
வெளிப்பாட்டுக்கருவி. ஒரு 
நிமிடத்துக்கு 206 - 300 
வரிகள்‌ வரை ஆச்ட வல்லது. 
(ஓய) 

116 16518 (லைன்‌ டெஸ்டர்‌) - 
மின்னாய்வி: மின்சுற்று (மூடிய 
நிலயில்‌) அதில்‌ மின்சாரம்‌ 
உள்ளதா என்பதைக்‌ கண்டறி 
யும்‌ இருப்புளி போன்ற கருவி. 
மின்‌ பழுது நிலையில்‌ இது 
பயன்படுவது. (இய) 

160௨ (லிங்கேஜ்‌ - மர 


பிணைவு: இரண்டிற்கு மேற்‌ 
பட்ட இணைமாற்று. உருவ 


மில்லாத மரபணுக்களின்‌ 
சேர்க்கை, இது ஒரு தலை 
முறையிலிருந்து மற்றொரு 


தலைமுறைக்குப்‌ பிரிக்க இய 
லாத அலகாகச்‌ செல்வது. ஒரே 
நிறப்புரியில்‌ இருப்பதால்‌, எவ்‌ 


வகைத்‌ தனி ஒதுக்கலும்‌ 
(இண்டிபெண்டண்ட்‌) இல்‌ 
லாதது. 


ட௩ர௨௦8௩ வர - லின்னே 
முறை: ஓர்‌ உயிருக்கு இரு பெயர்‌ 


11 


984 14 





இடும்‌ முறை. எ-டு. ஓமோ 
சேப்பிய£-எா்‌ (மனிதன்‌) (உயி) 
(1025௨- லிப்பேஸ்‌: இரைப்பை நீரி 
லும்‌ சிறுகுடல்‌ நீரிலும்‌ காணப்‌ 


படம நொதி. கொழுப்பைக்‌ 
கொழுப்புக்‌ காடியாகவும்‌ 
இளசரிலாகவும்‌ மாற்றுவது. 
(உயி) 


12105 (லிபிட்ஸ்‌) - கொழுப்பிகள்‌: 
கரிமச்சேர்மங்கள்‌ . நீரில்‌ 
கரையா. கொழுப்புக்‌ கரைப்‌ 
பாணில கரையும்‌. தொடுவதற்கு 
வழவழப்பாக இருக்கும்‌. இவை 
கொழுப்புகள்‌, எண்ணெய்கள்‌ 
முதலியவை ஆகும்‌. (உயி) 

12௦௦௦6 (விப்போகுரோம்‌) - 
கொழுப்பு நிறமி: வெண்ணெய்‌ 
கொழுப்பு முதலியவ௩றின்‌ 
ஜிறப்பொருள்‌. (உயி) 

॥0௦1/746 ஊஆ௱ (லிப்போலிட்‌ 
டிக்க கசைம்‌) - கொழுப்புப்பிரி 
நெரு: கெடழுப்பை  நீராற்‌ 
பகுத்து அதைக்‌ கொழுப்புக்‌ 
காடிகளாகவும்‌ இளசரிலாகவும்‌ 
மாற்றும்‌ நொடு. எ-டு. 
லிப்பேஸ்‌ உயி) 

12௦௩6 (லிப்போசைப்‌ - 
கொழுப்பணு: மிகுதியாகக்‌ 
கொழுப்பைக்‌ கொண்டுள்ள 
கண்ணறை (செல்‌). (உயி) 

10௦9218515 (லிப்போஜெனிஸ்‌) 
- கொழுப்புத்தோற்றம்‌: கொழுப்‌ 
பாக்கம்‌. உடலின்‌ கொழுப்பற்ற 
பொருள்களில்‌ இருந்து 
கொழுப்பு உண்டாதல. (உயி) 

அ..௮.26 


15௦௱௧ 
கொழுப்புக்கட்டி:  கொழுப்பி 
னால்‌ உண்டாகும்‌ கட்டி. (உயி) 


(லிப்போமா) ௮. 


10௦1240516 (லிப்னோடேடிஸ்‌) 


வ மிருகொழுச்சி. கொழுப்பு 
அகம்‌ உண்டாதல்‌. (உயி) 
12௦ா௦1815 (லிப்போ 


புரட்டீன்‌ ஸ்‌) - கொழுப்புப்‌ புரதங்‌ 
கள: நரம்புத்திசுவில்‌ நீரில்கரை 
யும்‌ சிலபுரதங்களோடுூ சேர்ந்து 
காணப்படும்‌ கொலாஸ்டி 
ராலும்‌ ஏனைய கொழுப்பு 
களும்‌. (உ௰) 

ப[ற0ெ!(5 8/௦ (லிப்போவிட்ஸ்‌ 
ஆலாய்‌)-- லிபோவிட்ஸ்‌ 
உலோகக்‌ கலவை: உருகக்‌ கூடிய 
கலவை. உ.நி. 70௪. பிஸ்மத்‌ 
(50%) காரீயம்‌ (27%) வெள்ளீ 
யம்‌ (13%) காட்மியம்‌ (109) 
சேர்ந்தது. (வேதி) 


॥9ப8110௩ (லிக்குவேஷன்‌) - 
உருக்கிப்பருத்தல்‌: தாஜுக்களி 
லிருந்து உலோகங்களைப்‌ 
பிரிப்பதற்குமுன்‌ அவற்றைத்‌ 
தாய்மைப்படுத்தும்‌ முறை. 
இதில்‌ உருகாத அழுக்குகள்‌ 
சூடாக்கும்‌ பொழுது நிங்கும்‌. 
சரிவுலையில்‌ தூய்மையற்ற 
உலோகம்‌ போடப்பட்டுச்‌ 8ராகச்‌ 
தடாக்கப்படும்‌. உலோகம்‌ 
உருக்‌ கொள்‌ கலத்தில்‌ விழும்‌. 
உருகாத மாசுகள்‌ உலையில்‌ 


தங்கும்‌. (வேதி) 


1421102110 (லிக்குபிகேஷன்‌) 
அ நீர்மமாக்கல்‌: ஒரு பொருளை 


(6 


385 (16 





நீர்ம நிலைக்கு மாற்றுதல்‌. 
இடுல்‌ கெட்டிப்‌ பொருள்‌ நீர்ம 
நிலைக்கு மாற வெப்பம்‌ 
தேவை. வளிப்பொருள்‌ நீர்ம 
நிலைக்கு மாறக்குளிர்சி 
தேவை. விக/்டே முறையில 
வளி நீரமமாகும்‌. (வேட) 

(121160 985 (லிக்குபைடு 
கேஸ்‌) நீர்மமாடய வளி: 
த ணிடனிளி வால வளி நீர்ம 
மாதல்‌. எ-டு. நீர்மமாஒிய பெட்‌ 
ரோலிய வளி. (வே) 

| பரிகம்‌ ஈகரபாலி ரகக - 
லிக்யூபைடூ நேச்சரல்‌ கேஸ்‌: பா 
6. (ஷே) 

192140 நலா௦வற 966 - 
லிக்யூபைடூ பெட்ரோலியம்‌ கேஸ்‌. 
பா (.££6.(வேட) 

(19௦பா (லிக்கர்‌) - சாராயம்‌, வெறி 
யம்‌: இனிப்பும மணமும்‌ 
ஊட்டப்பெற்ற ஆல்ககால்‌ செய்‌ 
பொருள்‌ - பிராந்தி, ஒயின்‌. 
(வேத) 

யச (லிக்குயிட்‌) - நீர்மம்‌: 
நீருக்கும்‌. வளிக்கும்‌ இடைப்‌ 
பட்ட நிலையிலுள்ள பொருள்‌. 
இடல்‌ மூலக்கூறுகள்‌ தடை 
யின்றி இயங்கும்‌. பருப்பொரு 
ளின்‌ நான்கு நிலைகளரில 
ஓன்று. (வேடு) 

॥/9ய/822: (லிக்குயிட்‌ ஏர்‌) - நீர்மக்‌ 
காற்று: வெளிறிய நீலநிற 
முளள காற்று. முதன்மையாக 
நாம உயிர்‌ வளியையும நீர்ம 
நைட்ரஜனையும்‌ கொண்டது. 


(வேதி) 


1900 1௦11/2011 (லிக்கர்‌ பாலி 
குலி) - குழியநீர்மம்‌: பாலூட்டி 
களில்‌ இராபியன்‌ சுரையத்தி 
லுள்ள நீர்மம்‌. இடல்‌ வளா 


தூண்டிகள்‌ உள்ளன. கருக்‌ 
குழியிலுளள ௧௬ முட்டையைச்‌ 
சூழ்ந்துள்ள உயிரணுத்‌ தொகு 


இக்குக்‌ கருத்த உயர்ச்9ி 
(டிங்கஸ புராலிஜெரஸ்‌) என்று 
பெயர்‌. இது நைஒன் ற 


பொழுது முடுர்ந்த முட்டை இந்‌ 
நீர்மத்தை அடைூறது.. (உ௰) 

ப$$2)௦ப05 ரி9பா2க - லிசாஜஸ்‌ 
உருவங்கள்‌: ஒன்றுக்கொன்று 
செங்குத்தாகவுள்ள இரு தலச்‌ 
ஈரிசை இயக்கங்களை ஒரு 
துகளின்‌ மீது செலுத்தும்‌ 
பொழுது ஏற்படும்‌ தொகுபயன்‌ 
இயக்கத்தை வரைந்தால்‌ 
விடைக்கும்‌ உருவங்கள்‌. இவை 
தனிச்‌ €ரிசை இயக்கங்களின்‌ 
1. வீச்சு 2. அஇர்வெண் 3. வீதம்‌ 
ஆலவியவற்றைப்‌ பொறுத்தது. 
(இய) 


000 


லிசாஜஸ உருவங்கள 





ப்ரபா - லித்தியம்‌: ப்‌ பளுக்‌ 
குறைந்த வெண்ணிறக்கார 
உலோகம்‌. பொட்டாஇயம்‌ 
குளோரைடு, சோடியம்‌ 
குளோரைடு சேர்ந்த கரைசலை 
மின்னாற்‌ பகுக்க, இவ்‌ 
வுலோகம்‌ இடைக்கும்‌. அதிக 
வினைத்திறம்‌ உடையது. பல 
உலோகக்‌ கலவைகள்‌ செய்ய 
வும்‌ அறு வெப்பாற்றலை 
உண்டாக்கவும்‌ பயன்படுதல்‌. 
(வேது) 
ப்பட 6010௨ - லித்தியம்‌ 
குளோரைடூ: (10! வெண்ணிறத்‌ 
திண்மம்‌. நீர்த்த அவ்டிரோ 
குளோரிகக்‌ காடியில்‌ லித்தயக்‌ 
கார்பனேட்டைக்‌ கரைத்துப்‌ 
படிகமாக்கிப்‌ பெறலாம்‌. காற்று 
மட்டாக்கிகளிலும்‌, காற்றின்‌ 
ஈரப்பதத்தை ஒழுங்கு படுத்தவும்‌ 
பயன்படல்‌. (வேது) 
பண்பு 10010௨ - லித்தியம்‌ 
புளோரைடு பா அரிதாகக்‌ 
கரையும்‌ உப்பு. லித்தியம்‌ 
கார்பனேட்டுடன்‌ அய்டிரோ 
குளோரிகக்‌ காடியைச்‌ சேர்க்க 
இப்பொருள்‌ ஒிடைக்கும்‌. 
மட்பாண்டப்‌ பொருள்களுக்கு 
மெருகேற்றவும்‌ காடித்தடைப்‌ 
பூச்சாகவும்‌ பயன்‌ படுதல்‌. 
(வேதி) 
பய ூள்‌௦96 ௦௨௦௦ஈ௨12 - 
யம்‌ அய்டிரளன்‌ கார்ப 
னே ட்டு: ரரி ப சலாட்வே 
அறியப்படும்‌ சேர்மம்‌. லித்தியம்‌ 


கார்பனேட்டுத்‌ தொங்கலில்‌ 
கார்பன்‌ டை ஆக்சைடைச்‌ 
செலுத்தி இதைப்‌ பெறலாம்‌. 
முடக்கு வாதத்தை நீக்கும்‌ 
மருந்துகளில்‌ பயன்‌ படல்‌. 
(வேதி) 


உ (லித்தோபோன்‌) - 
கற்கலவை: துத்தநாகச்‌ 
சல்பைடும்‌ பேரியம்‌ சல்பேட்டும்‌ 
சேர்ந்த கலவை. வண்ணக்‌ 


குழைவுகளில்‌ முத்து 
வெள்ளைக்குப்‌ பதில்‌ பயன்‌ 
படுவது. (வேதி) 


6௦17௦. (வித்தோட்ராப்‌) - 
கல்வாழ்வி: பாறையில்‌ வாழ்‌ 
வது. கரிமப்பொருள்கள்‌ உயிர்‌ 
வளி ஏற்றம்‌ (ஆக்டேஷன்‌) 
அடைவதால்‌ உண்டாகும்‌ 
ஆற்றலைப்‌ பயன்படுத்தி உயிர்‌ 
வாழும்‌ உயிரி. (உ௰) 

றய (லிட்மஸ்‌ி) - பூஞ்சு: 
தாவரத்‌ தோற்றமுள்ள கருள்‌ 
ஒவப்புப்‌ பொருள்‌. காடியில்‌ 
சிவப்பாகும்‌. காரத்தில்‌ நீல 
மாகும்‌. இதனால்‌ செய்யப்பட்ட 
தாள்‌ பூஞ்சுத்தான்‌ (விட்மஸ்‌ 
பேப்பர்‌) ஆகும்‌ (வே) . 

(172 - லிட்டர்‌: மெட்ரிக்கு முறை 
யில்‌ பருமவலகு. 1 5 1000 
க.செ.மீ அல்லது மி.மீ நீர்‌ (இய) 

110121 200௮ (லிட்டோரல்‌ 
சோன்‌) - கரையோரப்பகுத: 
(1) கடற்கரையோரப்‌ பகுதி. 
(2) ஏரி அல்லது குட்டை ஓரப்‌ 
பகுதி (3) கரை ஓரப்பகுது 


387 





உயிரிகள்‌ 
ஆர்களனிசம்‌) (உ௮) 


1௭ (லிவர்‌) - கல்லீரன்‌ உடலி 
லுள்ள  சூழாய்ச்சுரப்பிகளில்‌ 
மிகப்பெரியது. இரைப்பைக்கு 
அருகிலுள்ளது. கருஞ்சிவப்பு 
நிறம்‌. பித்த நீரைச்‌ சுரப்பது. 
இந்நீர்‌ பித்த நீர்ப்பையில்‌ 
சேமித்து வைக்கப்படுகிறது. 
இது உடலின்‌ வேடித்‌ தொழிற்‌ 
சாலை. இதன்‌ முதன்மையான 
வேலைகளில்‌ ஓல: (1) குருதி 
ஷேதி இயைபைச்‌ €ராக்குதல்‌ 
(3) பித்தநீர்‌ கொழுப்பு செரிக்க 


(விட்டோரல்‌ 


உதவுதல்‌. (3) இரும்பைச்‌ 
சேமித்தல்‌ (4) உயிரியன்‌ 
(வைட்டமின்‌) ஏர, டி ஆதிய 
இரண்டையும்‌ சேமித்தல்‌ 


(5) குருதியிலிருந்து நஞ்சு 
களை நீக்குதல்‌. பா. 81௱(று 
கோல்‌. (உ௰) 


4119 10291! (லிவ்விங்‌ பாடுல்‌) - 
வாழும்‌ தொல்படிவம்‌: புதை 
படிவம்‌ அழிந்தொழிந்த உயிரி 
களின்‌ இலபண்பியல்புகளைப்‌ 
பெற்றுள்ள தற்காலச்‌ இறப்பின 
உயிரி. எ-டு. கன்னி மயிர்‌ மரம்‌ 

04/2௦ (லிக்கிவியேஷன்‌) - 
கழிவுறச்‌ெ சய்தல்‌: (1) கரைவ 
தும்‌ கரையாததுமான கனிமக்‌ 
கலவையைக்‌ கரைப்பான்‌ ௯ 
ளோடு சேர்த்து வினைப்‌ 
படுத்தும்முறை. (2) பொன்‌ 
முதலிய விலை உயர்ந்த உலோ 
கங்களை அவற்றின்‌ தாதுக்களி 


விருந்து பிரிக்கும்‌ முறை. 
(வேது) 
பு, பப்‌ ஈசர்பாலி 02 - 


எல்‌என்ஜி, நீர்ம இயற்கை வளி: 
காற்றுவெளி அழுத்தத்தில்‌ - 

16௦ செ க்குக்‌ குளிரச்‌ செய்து 
இயற்கை வளியை நீர்ம 
மாக்கல்‌. போக்கு வரத்துக்குப்‌ 
பயன்படுதல்‌. பா.டா0. (வேது) 


1080 (லோட்‌) சுமை: 1. மின்இுறம்‌: 


ஒரு கற்றிலிருந்து பெறப்படும்‌ 
மின்இுறன்‌. 2. ஒரு செல்வழி 
யில்‌ உண்டாகும்‌ செய்டுத்‌ 
தொடர்பின்‌ அளவு 3. ௬மை 
பெறுவி: மின்கல அடுக்கு 
அல்லது மின்‌ சுற்றிலிருந்து 
மின்‌ திறனைப்‌ பெறுங்‌ கருவி 
யமைப்பு எ-டு மின்‌ உந்தி 
(மோட்டார்‌) (இய). 


192387 (லோடர்‌) - சுமை ஏற்பி: 


(ட (லோம்‌) 


எந்‌இரக&்‌  குறித்தொகுஇயில்‌ 
மற்றொரு நிகழ்வரையை 
ஏற்கும்‌ ஒரு நிகழ்வரை. 


அவ்வாறு ஏற்பின்‌, அது செயற்‌ 
படும்‌ முன்‌, நினைவகத்தில்‌ 
அதனை வைப்பது. (இய) 

செம்மண்‌: 
தோட்டமண்‌. செழிப்புள்ளது. 
மண்‌ வகைகளுள்‌ ஒன்று (உயி) 


1௦01/84 (லாக்ஜா) - தாடைக்கட்டூ: 


பா.191வாப5 (உயி). 


1௦௦௱௦1௦1 (லொக்கமோஷன்‌) 


-டுடம்‌ பெயர்‌ இயக்கம்‌: விலங்கு 
கள்‌ ஓரிடத்திலிருந்து மற்றோ 


1௦6 


988 ௦ 





ரிடத்திற்குச்‌ செல்லுதல்‌. இச்‌ 


ஒறப்பியல்பு 
கில்லை. (உய௮ூ) 

(௦௦0105 (லாக்குலஸ்‌) - அறை: 
கருப்பை அறையிலிருந்து தல்‌ 
கள்‌ உண்டாதல்‌. மகரந்த அறை 
யிலிருந்து மகரந்தத்தூள்‌ 
உண்டாதல்‌. (உயி) 

1௦௦08. (லோகஸ்‌) - நிலை 
கொள்ளிடம்‌: நிறப்புரியில்‌ 
குறிப்பிட்ட மடிபணு வலிக்கும்‌ 
நிலை. (உயி) 


தாவரங்களுக்‌ 


1௦௦051 (லோகஸ்ட்‌) - வெட்டுக்‌ 
இளி: பயிருக்குச்‌ சேதம 
விசை விக்கும்‌ பூச்‌ (உயி) 

1௦921106௱ (லாகரிதம்‌) ய்‌ 
மடக்கை: ஒரு எண்ணின்‌ படிக்‌ 
குறியாகத்‌ தெரிவிக்கபபடூம்‌ 
எண்‌. முழுஎண,;, தசமஎண்‌ 
சன இரு பகுதிகளைக்‌ 
கொண்டது. பொது மடக்கை, 
இயல்மடக்கை என இருவகைப்‌ 
படும்‌. மின்னணுக்‌ கணக்கிடும்‌ 
கருவிகள்‌ வருதற்கு முன்‌ பயன்‌ 
பட்டது. அடிமானம்‌ 10 உள்ள 
210 இன்‌ மடக்கை 2.3222. 
இஇுில்‌ 2 இறப்புவரை. 0.3222 
பின்னவரை. (இய) 

1௦916 (லாஜிக்‌) - 1. அளவை 
இயல்‌: தர்க்க இயல்‌. பகுத்தறிவு 


பற்றி ஆராயும்‌ துறை. மெய்யறி 
வியலின்‌ ஒரு பிரிவு. அறிவிய 


லோடு இரண்டறக்கலந்தது. 
2. முறையமைவு. பூலியன்‌ 
கணிதம்‌, உண்மை, அட்ட 


வணைகள்‌ முதலியவற்றைப்‌ 
பயன்‌ படுத்தி, காண்ணிலக்க 
மின்‌ சுற்றுகள, இருநிலை எண்‌ 
குறிபாடுகளுக்கேற்பச்‌ செயற்‌ 
படுவதைக்‌ உண்டறிதல்‌. (இய) 
௦ளர்ப! (லொமெண்டம்‌) - 


குறுக்குமுறிகனி: பா. 11பர்‌, 

ரொ நேர றட லாங்‌ டே 
பிளேண்ட்ஸ்‌) - நெடும்பொழுது 
தாவரங்கள்‌: இவை பூப்பதற்குப்‌ 
பகல்‌ ஒளியின்‌ காலஅளவு 
அதிகமிருக்க வேண்டும்‌. எ-டு. 
முள்ளங்கி, மக்காச்சோளம்‌. 
(உயி) ஐ. 50௦7 லே இக(6. 


091009 (லான்ஜிடியுட) - 
நெடுக்குக்கோடு: ஐர்க்கக்கோடு. 
இக்கோடுகள்‌ வடதென்‌ முனை 
களை இணைத்து வட்டமாகச்‌ 
செல்பவை. குறுக்குக்‌ கோடு 
களைப்போல்‌ இடவ சகுற்றள 
வில்‌ குறைஷில்வை. எல்லா 
நெடுக்குக்கோடுகளும்‌ இரு 
முனைகள்‌ வழியாகச்‌ செல்‌ 
வதே இதற்குக்‌ காரணம்‌. புவி 
மேல்‌ மொத்தம்‌ 360 நெடுக்குக்‌ 
கோடுகள்‌ வரையலாம்‌. 
இவற்றில்‌ இலண்டன்‌ அருகில்‌ 
உள்ள வரீன்விச்சு ஆராய்ச்டக்‌ 
கூடத்தின்‌ வழியாகச்‌ செல்லும்‌ 
நெடுக்குக்கோட்டை முதன்மை 
நெடுக்குக்கோடு அல்லது 
இரீவிச்சு நெடுக்குக்கோடு 
என்‌ விறோம்‌. இதை ௦ 
நெடுக்குக்கோடு எனலாம்‌. 
இக்கோடு புவியின்‌ ஒருபுறம்‌ 0” 
என்றும்‌ அதன்‌ மறுபுறம்‌ 10௦0 


௦ 


389 (௦ 





என்றும்‌ குறிப்பிடப்பெறும்‌. 
இவற்றின்‌ பயன்கள்‌ இரண்டு. 
(1) ஓரிடத்தை துல்லியமாகக்‌ 
காண உதவுதல்‌. (2) புவியில்‌ 
வெவ்வேறு இடங்களில்‌ 
நேரத்தையும்‌ கணக்கிட உதவு 
தல்‌. ஒவ்வொரு நெடுக்குக்‌ 
கோட்டுக்கும்‌ 4 நிமிட வேறுபாடு 
உள்ளதால்‌, ஒவ்வொரு 
நெடுக்குக்‌ கோட்டிலும்‌ நேரம்‌ 
வேறுபடும்‌. இதனால்‌ நாம்‌ 
இழக்கே சென்றால்‌ நேரங்‌ 
குறையும்‌. மேற்கே சென்றால்‌ 
கூடும்‌. ஒ. |5111ப09. 
(றியி வ! காச (லான்ஜி 
டியுடினல்‌ வேவ்ஸ்‌) - நெட்டலை 
கள்‌: அலைவு இயக்கம்‌. இடல்‌ 
ஆற்றல்‌ மாறுகை திசை 
போலவே ஒரே இசையில்‌ ஊடக 
அதிர்வுகள்‌ இருக்கும்‌ - ஒலி 
அலைகள்‌. (இய) 
1௦௦௨ (லூப்‌) - சுருள்‌: கம்பி 
வளையம்‌, கண்ணி. ௬ணிப்‌ 
பொறிட 1. கட்டளை வரிசை 
முறை 2. மின்‌ இணைப்பு. 
உயிரியல்‌: 1. கருத்தடைக்கருவி 
2. ஓர்‌ உறுப்பின்‌ மடிவு. என்லி 
சுருள்‌. 
1௦௦2 ௦4 [4/௪ லூப்‌ ஆஃப்‌ 
ஹென்லி) - என்லி சுருள்‌: 
சிறுநீர்ப்‌ பிரித்தயின்‌ ஒரு 
பகுதி. பெரும்பான்மை நீர்‌ 
மீண்டும்‌ உட்கவரப்படுதல்‌ 
நடைபெறும்‌ பகுதி. (உயி) 
1௦௦2 111௪ லூப்லைன்‌) - சுருள்‌ 
வழி: இளை இருப்புவழி. 


மீண்டும்‌ 
வருவது. 
1௦௦69 ஈய லூஸ்‌ ஸ்மட்‌) - 


முதல்‌ வழிக்கு 


சணம்‌: தாவரநோய்‌. 
ஏதல்கள்‌ உறை 
கருநிறத்‌ தூள்‌ 
உண்டாக்குதல்‌. 


கருஞ்‌ 
பூஞ்சைச்‌ 
யிலாக்‌ 
இரட்சியை 
(உயி) 


(௦௦2௦௨௦1௩ 422 (லோப்பயோ 
டோண்ட்‌ பத்‌) - பிளவுறு கடை 
வாய்ப்‌ பற்கள்‌: யானை, குஒஇிரை 
ஆகிய விலங்குகளில்‌ 
கடைவாய்ப்பற்களில்‌ குறுக்கு 
வரிப்பிளவுகள்‌ இருத்தல்‌. 
(உயி) 


1௦0௦0௦1௪ (லோப்போபோர்‌) - 
முடிதாங்‌ ஓல உயிரிகளின்‌ 
வாய்ப்புறமுள்ள உணார்விரல்‌ 
தாங்கும்‌ பரப்பு. இப்பரப்பு 
இரைபிடிக்கப்‌ பயன்படுவது. 
(உபி) 

1௦௦௦ப/0்௦ய5 (லோப்போட்‌ 
ரைகஸ்‌) - முடிநீளிழையுள்ள: 

ஒரு முனையில்‌ முடிபோன்று 
: இழைகள்‌ தொகுஇயாக 
இருக்கும்‌. எ-டு. குச்டியங்கள்‌ 
(பாக்டிரியாக்கள்‌) (உயி) . 

லா, டா - கார 0 ௦ 
1241921107 - லோரன்‌, கப்பல்‌ 
போக்குவரத்திற்கு நீண்ட எல்லை 
உதவி: வானவூர்திகள்‌ அல்லது 
கப்பல்களுக்குரிய வானொலி 
வழிப்‌ போக்குவரத்துமுறை. 
நிலையாகவுள்ள வேறுபட்ட 
இடங்களிவிருந்து குறிபாடுகள்‌ 


1௦ 


990 (பட்‌ 





பெறப்பட்டுக்‌ கால இடைவெளி 
கள்‌ ஒப்பிடப்படுதல்‌. ஒ. 802; 
900௮ (இய) 


1௦11௦8 (லோரிகா) - காப்புறை: 
குற்றிழையுள்ள முதல்‌ தோன்றி 
கள்‌ (சிலியேட்டட்‌ புரோட்டோ 
சோவா) முதலிய இழின 
உயிரிகள்‌ சுரக்கும்‌ பாதுகாப்‌ 
புறை. (உயி) 


1௦1/2 (லோட்டிக்‌) - ஒடூநீர்த்‌ 
தொகுதி: நன்னீர்ச்சூழ்நிலைத்‌ 
தொகுதி. இஇல்‌ நீர்‌ தொடர்ச்‌ 
யாகச்‌ செல்லும்‌ - ஆறு. (உ௰) 

1௦ப 806818 (லவுட்‌ ஸ்பீக்கர்‌) - 

ப்பெருக்க: மின்னோட்டங்‌ 
களை ஒலியாக மாற்றுங்கருவி. 
ஒலிபெருக்குவதால்‌ தொலை 
வில்‌ கேட்கும்‌. (இய) 

1௦08௦ (லவுஸ்‌) - பேன்‌: ஒரு 
நோய்த்தொற்று. (உயி) 

ட௦ெரு - 8ர015160 000061 - 
லோரி - பிரான்ஸ்டெட்டு கருந்து: 
இதன்படி ஒரு முன்னணுவைக்‌ 
(புரோட்டான்‌) கொடுக்கும்‌ 
பொருள்‌ காடி. அம்முத 
லணுவை ஏற்கும்‌ பொருள்‌ 
காரம்‌. அதாவது. காடி என்பது 
முதலணு கொடுப்பி, காரம்‌ 
என்பது முதலணு ஏற்பி. 
(வேதி) 


டே, ॥0ப0 ஐ௦4018ப௱ 925 - 
எல்பிஜி, நீர்மபெட்ரோலிய வளி: 
0, டே அய்டிரோ கார்பன்கள்‌ 
சேர்ந்தவை. பெட்ரோலியத்தை 
நேர்த்தியாக்கும்‌ தொழிற்‌ 


சாலைகளில்‌ பெட்ரோலி 
யத்திலிருந்து பெறப்படுவது. 
வீட்டிலும்‌ தொழிற்சாலையி 
லும்‌ எரிபொருள்‌. வாணிப 
அளவில்‌ இரு கலவைகள்‌ 
உள்ளன. 1. பூட்டேண்‌ (859) 
றிது புரோபேன்‌, பெண்டே 
னுடன்‌ சேர்ந்திருக்கும்‌. 
2. புரோபேன்‌ (92%) இடல்‌ 
பூட்டேன்‌ ஈத்தேன சேர்ந்இருக்‌ 


கும்‌. இண்டேன்‌ என்பது 
வாணிபப்‌ பெயர்‌. பா. பீஏம. 
(வேது) 
டட, 8௦1016 8014 
111/1 1/0 எல்‌எஸ்டி, 
லைசர்சிக்‌ காடி இரு 
எத்திலமைடூ: உளக்கோளாறு 


உண்டாக்கும்‌ மருந்து. மன 
மயக்கத்தையும்‌ தடுமாற்றத்தை 
யும்‌ தருவது. இளைஞர்கள்‌ 
இக்கொடிய பழக்கத்திற்கு 
அடிமைகள்‌. (வே) 

(பா3௦கா15 லூப்பிரிகண்ட்ஸ்‌) - 
உயவுப்பொருள்கள்‌. மசருப்‌ 
பொருள்கள்‌: ஒன்றின்மீது மற்‌ 
நொன்று இயங்கும்‌ இருபுறப்‌ 
பரப்புகளுக்கிடையே உண்டா 


கும்‌ உராய்வையும்‌ தேய்‌ 
மானத்தையும்‌ குறைக்கும்‌ 
பொருள்‌. எ-டு. மசகு, 


ஒிராபைட்டு வகை: 1. இண்ம 
உயவுப்‌ பொருள்கள்‌ - மசகு, 
சவர்க்காரக்கல்‌ 2. நீர்ம உயவுப்‌ 
பொருள்கள்‌ - கனிம, கரிம 
எண்ணெய்‌. பயன்கள்‌? 
1. உராய்வினால்‌ ஏற்படும்‌ 
ஆற்றலிழப்பு தடுக்கப்படுதல்‌ 


(பக 


வேலைத்திறன்‌ 


2. எந்திர 
உயர்தல்‌ 3. துருப்பிடித்தல்‌. அரி 
மானம்‌ ஆஷியவை தவிர்க்கப்‌ 


படுதல்‌. உயவுப்பொருளைச்‌ 
சேர்த்தலுக்கு உயவிடல்‌ என்று 
பெயர்‌. 


1/பா1௦20௦ஈ (லூப்ரிகேஷேன) - 
உயவிடல்‌: பா ப0ர௦4(5. 
(வேழ). 

1ப௦1127௧8௨ - லூசிபெரேஸ்‌: உயிர்‌ 
வளி ஏற்றி நொடு. மின்மினி 
களின்‌ ஒளியை உண்டாக்கு 
வது. புரதம்‌ போன்ற பொருள்‌ 
லூடபெரின்‌. இஃது இப்பூச்சி 
களின்‌ ஒளி உறுப்புகளில்‌ 


இருப்பது. (உயி) 

(ப2192ஈ - லூசிஐஜன்‌: தெளிப்படில்‌ 
காற்றுடன்‌ கலக்கப்பட்ட 
விளக்கு எரி எண்ணெய்‌, 
(வேத) 

1ப௱ம்கா. சமாக (லம்பர்‌ 
வர்ட்டிபிரே) - இடுப்பு முள்‌- 


எலும்புகள்‌: மார்புப்‌ பகுதிக்குப்‌ 
பின்னுள்ள முள்‌எலும்புகள்‌. 
பா. 4 வராஸ்ாவ! 00/பறா (உயி) 
பள லூமன்‌) - குழியன்‌: ஒரு 
குழாவிலுள்ள மையக்‌ குழிக்‌ 
(விலங்கியல்‌) கண்ணறையில்‌ 
காணப்படும்‌ மைய வெளி; 
கணணறைச்‌ சுவர்களால்‌ சூழப்‌ 
பட்டது. கண்ணறை என்பது 
உயிர்ப்பொருள்கள்‌ நீங்கியது 
ஆகும்‌. எ-டு. மரத்இிசுக்‌ கூறுகள்‌ 
தாவரவியல்‌) 

/பாா6080௨ (லூமினிசென்ஸ்‌) 
- இளிர்வு இருட்டில்‌ உண்‌ 


[பர்‌ 





டாகும்‌ ஒளி. உயிரணுக்களில்‌ 
ஏற்படும்‌ வேதி மாற்றங்களால்‌ 
உண்டாவது. எ-டு. கடல்வாழ்‌ 
முதல்‌ தோன்றிகள்‌ (புரோட்டோ 
சோவா) (யிட்‌. 


1/பறாா/௦ப5 2911 லூமினியஸ்‌ 


பெயின்ட்‌) ஒளிர்வண்ணக்‌ 
சூழைவு; ஒளிர்வுள்ள கரிமச்‌ 
சேர்மங்களிலிருந்து (கால்‌ 
யம்‌ சல்பைடு) செய்யப்படும்‌ 
பூச்சு. ஒளிப்ட ஒளிரும்‌. 
(வேதி). 


1பா95 (லங்ஸ்‌) - நுரையீரல்கள்‌: 


காற்றினால்‌ மூச்சுவிடும்‌ 
உயிர்களுக்குள்ள மூச்சுறுப்பு 
கள்‌. பொதுவாக இரண்டு. 
மூச்சுக்குழல்‌, வஇளைக்குழல்‌ 
ஆகியவற்றைக்‌ கொண்டது. 
மூச்சுச்‌ ஏிற்றறைகள்‌ இவற்றின்‌ 
இறுஇப்பகுஇகள்‌. இவற்றில்‌ 
வளிமாற்றம்‌ நடைபெறுதல்‌. 
(உயி) 


11௦ லூடம்‌) - கொழுமண்‌: காரை 


அல்லது களிமண்‌. துளைப்‌ 
பகுதியின்‌ மீது பூசப்‌ பயன்‌ 
படுவது. இதனால்‌ உள்ளே 
காற்று அல்லது நீர்‌ செல்ல 
இயலாது. (ஷே) 


1018017516 லோட்டியோலிுஸ்‌) - 


மஞ்சள்‌ பொருள்‌ பருப்பு: 
சல்பையிலுள்ள மஞ்சள்‌ நிறச்‌ 
சுரப்புத்‌ தொகுத்திக்கு மஞ்சள்‌ 
பொருளியம்‌ (கார்பஸ்‌ லூட்டி 
யம்‌) என்று பெயர்‌. இது 
பின்னடைவதால்‌, அடுத்த வீட்டு 


[ப 


392 





விலக்குச்‌ 
ஏதுவாகும்‌. (மரு) 
|ப1ச௦11021- லூட்டியோடிராபின்‌: 


சுற்றுத்‌ தொடங்க 


மஞ்சள்‌ பொருளியத்தைத்‌ 
தூண்டும்‌ பொருள்‌. எல்டி௪ ச்‌ - 
லுட்டியோட்ராபிக்‌ ஆர்மோன்‌. 
இது பால்‌ சுரப்பதையும்‌ தாய்‌ 
நடத்தையையும்‌ தூண்டுவது. 
(டேயி) 

|ப12ிபா ஞூட்டிடியம்‌) - மஞ்ச 
மம்‌: அரியமண்‌ தொகு சார்ந்த 
உலோகத்‌ தனிமம்‌. பிரான்சைச்‌ 
சார்ந்த ஜார்ஜ்‌ அர்பையின்‌ 
என்பவரால்‌ எட்டர்பியத்தி 
லிருந்து முதலில்‌ பிரிக்கப்‌ 
பட்டது. (வேது) 

டயா - லக்ஸ்‌: அலகுச்சொல்‌. 
ஒளித்திறன்‌ (எஸ்‌ ஐ வழியலகு 
(௩ மலூமன்‌ / ச.மீ.) (இய) 

|ய)2110ஈ (லக்சேஷன்‌) - 1 கழி 
வகலல்‌: உணவு வழியிலிருந்து 
கழிவுப்பொருள்‌ எளிதாக 
ட 2. மூட்டு நழுவல்‌. 
(உ 


ட ௮ லிடைட்டூ: நைட்ரோ 
பென்‌€னும்‌ (109) வாசலினும்‌ 
(32) கலந்த பிக்ரிகக்காடி 
கொண்ட வெடியபொருள்‌. பா. 
00016, ரூரவாம்‌4. (வேது) 

நு௨ (லை) - காரக்கரைசல்‌: 
சோடியம்‌ அல்லது பொட்டாடு 
யம்‌ அய்டிராக்சைடு கரைசல்‌. 
கழுவப்பயன்‌ படுவது. (வேதி) 

நூற்‌ (லிம்ப்‌) - கொழுநர்‌ 
நிணநீர்‌. ஒவப்பணுக்கள்‌ 


இல்லாக்‌ குருதி, வெளிரோ்ப்‌ 
பாய்மம்‌, கொழுப்பு முண்டு 
களால்‌ உண்டாக்கப்படுவது. 
*டடல்பாதுகாப்பிற்கும்‌ பபண்‌ 
படுவது. (உயி) 
ராறா்க000ப85 (லிம்பகாக்ஸ்‌) - 
கொழுப்புருக்கள்‌:  கொழுநீர்‌ 
ஊட்டத்தைத்‌ தூண்டும்‌ காரணி 
கள்‌. (உயி) 

புர்கா!06 (லிம்பன்‌ஒட்டிஸ்‌) 


- கொழுவழற்?: கொழு நீர்க்‌ 
குழாய்கள்‌ வீங்குதல்‌. (உ௰) 


றாக! ூ816ு (லிம்பட்டிக்‌ 
எிஸ்டம்‌) - கொழுநீர்‌ மண்டலம்‌: 
குருதி மண்டலத்தின்‌ ஒரு 
பகுதி. தனித்து இயங்காதது. 
கொழுழறீர்‌ நுண்ணிடகள்‌, 
குழாய்கள்‌, முண்டுகள்‌ ஆதிய 
வற்றிலானது. இறுஇயாகக்‌ 
குழாய்கள்‌ வழியாக இதயத்தின்‌ 
சிரைப்பகுதியை அடைவது. 
இிசுப்‌ பாய்மங்களிலிருந்து 
கொழுநீரை குருதியோட்டத்‌ 
இற்குக்‌ கொண்டுவருவது. 
தசை அசைவுகளாலும்‌ 
மூச்சசைவுகளாலும்‌ இவ்வோட்‌ 
டம்‌ நடைபெறுகிறது. இம்‌ 
மண டலத்தின்‌ வேலை 
களாவன: 1. ஊட்டப்‌ பொருள்‌ 
களையும்‌ உயிர்வளியையும்‌ 
இசுக்களுக்களித்தல்‌. 2. இகக்‌ 
களில்‌ உண்டாகும்‌ கழிவுகளை 
மீண்டும்‌ குருதியோடு சேர்த்தல்‌. 
3. உயிரணுக்களுக்கி௮டையே 
நிரம்பி, அவற்றை உயிர்வாழச்‌ 
செய்தல்‌ 4. குடற்பால்‌ குழலில்‌ 


ப ப 


393 ப 





தங்கக்‌ கொழுப்பை உறிஞ்சு 
தல்‌. 5, இதிலுள்ள வெள்‌ 
எணுக்கள்‌ நோய்‌ நுண்ணங்‌ 
களைக்‌ கொல்லுதல்‌. (உயி) 
நுஜர்‌ ரவ (லிம்ப்‌ ஹார்ட்‌) - 
கொழுநீர்‌ இதயம்‌, கொழுறீர்‌ 
நெஞ்சம்‌: இது விரிந்த கொழு 
நீர்க்குழாயே, இடல்‌ திறப்பிகள்‌ 
உள்ளன. இதன்‌ சுவர்கள்‌ 
சருங்கவல்லவை.. தவளை. 
(உ௰) 

பூரா ௭௦0௦ (லம்ப்நோட்‌) - 
கொழுறீர்முண்டு:  கொழுநீர்‌ 
மண்டலத்தின்‌ எ௫ர்ப்புப்‌ 
பொருள்கள்‌ உண்டாகும்‌ 
பகுதி. (உ௰ி) 

ப லிம்போ சைட்ஸ்‌) 
ண்‌ கொழுநர்‌ அணுக்கள்‌: 
ஒருவகை வெள்ளணுக்கள்‌. 
வட்டமாகவோ அவரைவிதை 
வடிவத்திலோ உட்கரு இருத்தல்‌. 
இருக்கும்‌ அளவு 25%. எஜிர்ப்‌ 
பொருள்களை உண்டாக்கு 
வது. இவை குருதியில்‌ சேரும்‌ 
அயல்‌ பொருள்களை அழிப்‌ 
பவை. (உயி) 


நர்‌ எபாகி8 (லிம்போ 
இனடுஸ்‌) - கொழுநீர்‌ இயக்கம்‌: 
செவியின்‌ அரைவட்டக்‌ சூழல்‌ 
களில்‌ உள்ள கொழுநீர்‌ 
கழலுதல்‌ 2. உடலில்‌ கொழுறீர்‌ 
ஓதல்‌. டேயி) 

நூ௦ஐர॥/6  201/01897 (லையோ 
பிலிக்‌ கொலாய்டு) - கரைப்‌ 
பான்‌ விரும்புகூழ்மம்‌: ஒரு 


நீர்மத்தில்‌ கூழ்மத்தொங்கலில்‌ 
எளிதில்‌ சேரும்‌ பொருள்‌. 
(வேத) 


௦0௦16 60110/4 லையோ 
போபிக்‌ றத ௮ கரைப்‌ 


பான்‌ வெறுக்கும்‌ கூழ்மம்‌: 
கூழ்மநிலையில்‌ இருக்கும்‌ 
பொருள்‌. ஆனால்‌, நீர்மங்‌ 


களை விலக்குவது. (வேதி) 
நாச (லிரேட்‌) - மடல்பரப்பி: 
மடல்‌ பரப்புடைய இலை. 
முனை மடல்‌ அதிகமாகவும்‌ 
பக்க மடல்கள்‌ குறைந்தும்‌ 
இருத்தல்‌. எ-டு முள்ளங்கி 
இலை. (உயி) 


51910 8618 (லைசர்ஜிக்‌ ஆடிட்‌) 
- லைசர்ஜிக்காடி: நோய்க்‌ கம்பி 
லிருந்து பெறப்படுவது. 
எல்‌எஸ்டி உண்டாக்கப்‌ பயன்‌ 
படுவது. பா. (50. (வேத) 

51 - லைசின்‌: உயிரணுவைப்‌ 
பிளக்கும்‌ எதிர்ப்பொருள்‌. 
ஆகவே, இதனைப்‌ பிளப்பி 
எனலாம்‌. (உயி) 


நூ1$9 (லைஸ்‌ - பிளவாற்‌ 
பகுப்பு: குருதியணுக்கள்‌ எஇர்ப்‌ 
பொருள்களால்‌ பிளப்பி 
களால்‌) கரைதல்‌ அல்லது 


அழிக்கப்படுதல்‌. (உய) 


500807 (லைசோஜெனி) - 
பிளவால்தோற்றம்‌: பிளவாக்கம்‌. 
உயிரணுக்கள்‌ சிதைவதால்‌. 
தாவரங்களில்‌, அவற்றால்‌ 
இடைவெளி ஏற்படூதல்‌. (உயி) 


[8 





ந௨௦1 - லைசால்‌: சவர்க்காரக்‌ 
கரைசலும்‌ (50%) ஓரகச்‌8ர௬ருக்‌ 
இரிசோல்களும்‌ சேர்ந்த 
கலவை. தொற்றுநீக்கி. (வேதி) 
601௦௦11411 - லைசோலெிடன்‌: 
கணையறநீர்‌ விபேஸ்‌ லெடுதினி 
லிருந்து கொழுப்பைப்‌ பிரித்து 
லைசோலெடிகி ஸாக்குதல்‌. 
மேலும்‌, உயிரணுப்‌ படலங்‌ 
களைச்‌ தைத்துக கணையத்‌ 
தையும்‌ அதைச்சூழ்ந்துள்ள 
திசுவையும்‌ அழித்தல்‌. (உயி) 
பு5௦36- பகுப்பு நொடு: குச்‌ 
யத்திற்கு எதிர்ப்பான நொதி. 
உடல்‌ நீர்மங்கள்‌, சுரப்புகள்‌ 
(கண்ணீர்‌, உமிழ்நீர்‌ உட்பட) 
ஆஒிவற்றில்‌ உள்ளன. குச்‌ 
யங்களை அழிப்பவை. (உம) 
5080௦௨ - லைசோசோம்‌, 
பகுப்புப்புரி: தாவர, விலங்குக்‌ 
கண்ணறைகளின்‌ (செல்‌ 
களின்‌) ஓர்‌ உறுப்பி 
(ஆர்கனேல்‌) . தைக்கும்‌ 
பண்புடைய பல நொடுகளைக்‌ 
கொண்டது. இதன்‌ வேலைகள்‌: 
1. உணவுக்‌ குமிழிகளுக்கு 
நொதிகளை வழங்கல்‌. 2. உரு 
வளர்ச்சியின்‌ பொழுது கண்‌ 
ணறைகளையும்‌ இசுக்களையும்‌ 
அழிப்பதில்‌ ஈடுபடுதல்‌. (உமி) 


1 


8௦6812110௩ (மேசரேசன்‌) - ஊற 
வைத்தல்‌: பிரிக்க வேண்டிய 
நார்ப்பொருளை நீரில்‌ கிடத்தி 


994 








வைத்தல்‌. எ-டு. பாளையை 
ஊறவைத்துக்‌ கழித்தல்‌. (உ௰) 


2௦410௨ (மெஷின்‌) - எந்திரம்‌: 
ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்‌ 
திற்குத்‌ திறனைச்‌ செலுத்தும்‌ 
கருவி. பா. ற ரமாக 
(இய) 

30௭001௦110 (மேக்ரோபயாட்‌ 
டிக்ஸ்‌) - பெருவாழ்வியல்‌: வாழ்‌ 
நாள்‌ நீட்டிப்பை ஆராயுந்‌ 
துறை. (உயி.) 

ஈ௧௭௦௱௭6 (மேக்ரோமியர்‌) - 
பெருவணு: ஏல விலங்குகளின்‌ 
பிளவிப்‌ பெருகலின்போது 
காணப்படும்‌ மஞ்சள்‌ ௧௫ 
வுள்ள பெரிய அணு. (உயி) 

ா30061681 (மேக்ரோமீட்டர்‌) - 
பெருமானி: ஒனியியல்‌ கருவி. 
குவிக்குந்‌ தொலைநோக்கியும்‌ 
இரு ஆடிகளுங்‌ கொண்டது. 
இதைக்‌ கொண்டு தொலை 
பொருள்‌ எல்லையை மடஇுப்பிட 
லாம்‌. (இய) 

ு80௭௦ஈப012ப5 (மேக்ரேறியூக்ளி 
யஸ்‌) - பெருவுட்கருவு: குற்‌ 
றிழை தோன்றிகளின்‌ (0118190 
0ா010203) இருவுட்‌ கருக்களில்‌ 
ஒன்று. மற்றொன்று இறுவுட்‌ 
௧௬. எ-டு. பரமேடியம்‌. (உயி) 

௱2௦௭௦ஈ011274 (மேக்ரோறியூட்ட 
ரியண்ட) - பெருஷூட்டப்‌ 
பொருள்‌: ஒரு தாவரத்தின்‌ 
இயல்பான வளர்ச்டுக்கு அக 
அளவில்‌ தேவைப்படும்‌ அடிப்‌ 
படைத்‌ தனிமம்‌. எ-டு. கரி, 


395 


1 





நீர்வளி, இரும்பு, மக்னீ௰ியம்‌ 
வெடிவளி முதலியவை. (உயி) 


ஈுரோ௦ர்க0௨ (மேக்ரோபேஜ்‌) - 
பெருவிழுங்க: பெரிய அமீபா 
அணு. குச்‌யங்கள்‌ (பாக்டரி 
யங்கள்‌) இதைந்து அணுக்கள்‌ 


முதலியவற்றை விழுங்கக்‌ 
கூடியது. விழுங்கும்‌ முறை 
பெருவுண்ணல்‌ (பெகோ 


சைட்டோடுஸ்‌) ஆகும்‌. (உயி) 
௩2௦௦801110 (மேக்ரோஸ்‌ 
&ளிரெய்டு) - பெருங்கடிமம்‌: 
(1) மால்பிஜியன்‌ அணு 
(2) இவ்வணு வரிவடிவத்தி 
விருக்கும்‌. பல தாவரங்களின்‌ 
விதை உறையின்‌ வெளிப்புற 


அடுக்கைத்‌ தோற்றுவிக்கும்‌. 
(உயி) 
௱ுகபே/8 பர (மேக்குலா 


லூடன்‌) - மஞ்சள்‌ புள்ளி: 
கண்பின்‌ முனையில்‌ காணப்‌ 
படும்‌ மஞ்சன்‌ நிறப்புள்ளி. 
விழிமையத்‌ துளையை 
இடமறநியப்‌ பயன்படுதல்‌. (உயி) 
20214 பர (மெஜந்தா 
பூக்ஷன்‌) - செஞ்சாந்து: கருஞ்‌ 
ஓவப்புச்‌ சாயம்‌. அணிலைன்‌, 
லூடைன்‌ ஆகியவற்றிலிருந்து 
செய்யப்படுவது. (வேஇ) 
29901 (மேகப்‌) - புழுடுளரி: 
இறு ஒரு காலற்ற இளரி. தலை 
யும்‌ கால்களும்‌ இல்லா இந்த 
வேற்றிளரி, சல அறுகாலி 
களில்‌ வாழ்வது. காற்றில்‌ 
காணப்படுவது. எ-டு ஈபோன்ற 


ஈரிறக்கைப்‌ 
ஓஒ. உ௰) 


௨912 ॥பாு்‌எ (மேஜிக்‌ நம்பர்‌)- 
கண்கட்டுஎண்‌: (0) 2, 8, 20. 29, 
50, 82, 126'ஆகிய எண்கள்‌ 
(2) இவ்வெண்களைக்‌ கொண் 
டவை அணுக்கரு நடுநிலை 
வணுக்களும்‌, முனண்னணுக்‌ 
களும்‌. இவற்றிற்குத்‌ தனி 
நிலைப்புத்திறன்‌ உண்டு. 
(இய) 

௱29௱௨ (மாக்மா) - கற்குழம்பு: 
பாறைக்குழம்பாக எரிழலையி 
லிருந்து வருவது. உறைந்து 
பாறையாக மாறுவது. (பு.அறி) 

ஈமு - மக்னாலியம்‌: 
அலுமினிய அடிப்படையில்‌ 
அமைந்த உலோகக்‌ கலவை 
மின்‌ வாணிபப்‌ பெயர்‌. செம்பு, 
மக்னீசியம்‌ ஆடிய உலோகங்‌ 
களும்‌ சேர்ந்திருக்கும்‌. இல 
சமயம்‌ வெள்ளீயம்‌, காரீயம்‌, 
நிக்கல்‌ அதஇியவையும்‌ சேர்ந்‌ 
இருக்கும்‌. வார்ப்புப்‌ பொருள்‌ 
களில்‌ பயன்படுவது. (வேடு) 

1290765119 மாக்னசைம்‌: 
மக்ீஏியத்‌ தாது. (வேதி) 

௱உ9௱௨81/ப௱ட- மக்னிசியம்‌: [40 


பூச்சிகள்‌ 


வெண்ணிறக்‌ காரமண்‌ 
உலோகம்‌. கார்னலைட்‌, 
டோலமைட்‌, சாப்சம்‌ உப்பு, 


மாக்னைட்டு ஆகிய தாதுக்‌ 
௯௭௭௯ இயற்கையில்‌ இடைப்‌ 
பது. உருகிய மக்னீசிய குளோ 
ரைடை மின்னாற்‌ பகுக்க 
இப்பொருள்‌ ஒடைக்கும்‌. 


ர்க்2] 





கூசொளி குமிழிகளிலும்‌ பல 
கரிமச்‌ சேர்மங்கள்‌ செய்யவும்‌ 
இலிக்கனைப்‌ பிரிக்கவும்‌ பயன்‌ 
படல்‌. (வேதி) 
ச ்‌ 
௱30251/ப௱ ௦8%௦௭219 - மக்னீ 
சியம்‌ கார்பனேட்டு (/900,: 
வெண்ணிறத்‌ தூள்‌. இயற்கை 
யில்‌ மாக்னசைட்‌, டோலமைட்‌ 


தாதுக்களாகக்‌ கிடைப்பது. 
மருந்துகளில்‌ கடினத்‌ 
தன்மையைப்‌ போக்கப்‌ பயன்‌ 
படுவது. (வேதி) 


ஈ௱௧௦௭991ப௱ ௦1௦10௦ - மக்னீசி 
மம்‌ குளோரைடூ 1490,: நீரற்ற 
உப்பு. உலர்ந்த நீர்வளிக்‌ 
குளோரைடில்‌ ஆறுஅய்டி 
ரேட்டை வெப்பப்படுத்திப்‌ 
பெறலாம்‌. நெசவுத்தொழிலில்‌ 
பயன்படுதல்‌. (ஷேதி) 

உஈ௦51பர ர்‌௦:0109 - 
மக்னீசியம்‌ அய்டிராக்சைடு 140 
(்‌,: வெண்ணிறத்‌ தூள்‌. 
சிறிதே நீரில்‌ கரையக்‌ கூடியது. 
இழுது போன்ற வீழ்படிவு. 
கரையக்கூடிய மக்னீடிய உப்பு 
டன்‌ காரத்தைச்‌ சேர்க்க இப்‌ 
படிவு கடைக்கும்‌. கழிவுப்பாகி 
லிருந்து சர்க்கரையைப்‌ 
பிரிக்கப்‌ பயன்படுதல்‌. (ஷேதி) 

௱0௱௦51ப௱ ௦௦/06 - மக்னீசியம்‌ 
ஆக்சைடு: 1400 நீரில்‌ கரையும்‌ 
வெண்ணிறத்தூள்‌, காற்றில்‌ 
மக்ணீசியத்தை எரித்துப்‌ பெற 
லாம்‌. உலைகளில்‌ வெப்பத்‌ 
தடைக்கரைகளை அமைக்கவும்‌ 
மூசைகள்‌ செய்யவும்‌ காடித்‌ 


தன்மையைத்‌ இருத்தும்‌ மருந்து 
கள்‌ செய்யவும்‌ பயன்படல்‌. 


(வேதி) 


89௦ 5ப1ஜக15 க 


மக்னீரியம்‌ சல்பேட்டு 1495௦: 
இயற்கையில்‌ இசரைட்டு என்‌ 
னும்‌ தாதுவாகக்‌ இடைத்தல்‌. 
திட்டமான ஒளிபுகும்‌ படிகம்‌. 
காற்றில்‌ இறந்து வைக்கப்படிக 
நீரை இழுக்கும்‌. பேதி மருந்து. 
நிறம்‌ நிறுத்தி. (வேதி) 


௱80௭ (மேக்னட்‌) - காந்தம்‌: 


பொதுவாக இரும்பைக்‌ கவரக்‌ 
கூடிய பொருள்களைக்‌ காந்தம்‌ 
என்கிறோம்‌. இது சட்ட 
வடிவத்துலோ வளைவு வடிவத்‌ 
திலோ இருக்கும்‌. பின்ன 
இற்குக்‌ காந்த ஆற்றல்‌ அுகம்‌. 
வடிவகாந்தம்‌ நிலைக்காந்த 
மாகும்‌. மின்காந்தம்‌ தற்காவிக 
காந்தம்‌. இதில்‌ மின்சாரம்‌ 
இருக்கும்‌ வரையில்தான்‌ 
காந்தம்‌ இருக்கும்‌. (இய) 


1 
4 
% 2 


காந்தம்‌ 
1. சட்ட காந்தம்‌ 
2. லாட காந்தம்‌ 


14 வடக்கு 


997 





9௦08. (மேக்னடிசம்‌) - 


காந்தவியல்‌: காந்தவிசைப்‌ 
புலங்களின்‌ இயல்புகள்‌, அவை 
உண்டாகக்‌. காரணம்‌, அவை 
எவ்வாறு பொருள்களைக்‌ 
கவர்ன்றன என்பனவற்றை 
ஆராயுந்துறை. (இய) 
ஈகரொலி6௦ 81/8 (மேக்னடிக்‌ 
ஆக்சிஸ்‌) - காந்த அச்சு: ஒரு 
காந்தத்தின்‌ இரு முனை 
மையங்கள்‌ வழியாகச்‌ 
செல்லும்‌ கோடு. (இய.) 
௩௧9௭௦ மெொபே! (மேக்னடிக்‌ 
சர்க்குயூட்‌) - காந்தச்சுற்று: காந்த 
விசைக்கோடுகளால்‌ உண்டா 
கும்‌ மூடியவழி. எ-டு இலாட 
காந்தம்‌. இதன்‌ அடியில்‌ ஓர்‌ 
இரும்புச்‌ சட்டத்தை வைக்க, 
அதன்‌ சுற்று மேம்பாடு 
அடையும்‌. (இய) 
202110 2௦0355 (மேக்னடிக்‌ 
காம்பஸ்‌) - காந்தத்திசைக்காட்டி: 
காந்த விசைப்‌ புலத்திசையைக்‌ 


காட்டுங்கருவி, இஇலுள்ள 
காந்தம்‌ அசைந்து இசையைக்‌ 
காட்டுவது. (இய) 


ஈரா ௦001518711 (மேக்னடிக்‌ 
கான்ஸ்டண்ட்‌) - காந்தமாறிலி: 
எஸ்‌ஐ அலூல்‌ தனிக்‌ க௫வுத்‌ 
திறன்‌ (அப்சல்யூட்‌ பர்மிய 
பிலிட்டி) என்பது ஒரு பொரு 
ளின்‌ காந்தப்பாய அடர்த்திக்‌ 
கும்‌ (8) புறக்காந்த வலிமைக்‌ 
கும்‌ (11) உள்ள வீதம்‌. மு 8/1. 
அலகு ஹென்றி/மீட்டர்‌ (1௱-1), 
ஒரு பொருளின்‌ சார்புக்‌ க௫வுத்‌ 


திறன்‌ என்பது (ரிலேட்டிவ்‌ 
பர்மியபிலிட்டி) அதன்‌ தனிமக்‌ 
கசிவுத்திறனுக்கும்‌ வெற்றிடக்‌ 
க௫ிவுத்‌ திறனுக்குமுள்ள வீதம்‌. 
ஆகவே, அது பருமனற்றது. மா 
ஈழ/ ய, (இய) 

௱29ாலி௦ 0௦01241100 (மேக்னட்‌ 
டிக்‌ டெக்ளினேஷன்‌) - காந்த 
விலக்கம்‌: நிலமேற்பரப்பில்‌ ஒரு 
குறிப்பிட்ட புள்ளியில்‌, காந்த 
முனை வழிவட்டத்திற்கும்‌ 
நிலமுனை வழிவட்டத்திற்கும்‌ 


இடையிலுள்ள கோணம்‌. 
(இய) 

ஈு80ஈல்‌௦ வ, (௬௦1௩௧௦ 
(மேக்னடிக்‌ டிப்‌, ன்௫ிளி 


னேஷன்‌) - காந்தச்சரிவு: நில 
மேற்பரப்பில்‌ ஒரு குறிப்பிட்ட 
புள்ளியில்‌ நிலகாந்தப்‌ புலத்‌ 
இற்கும்‌ காந்தச்‌ சரிவுக்குமிடை 
யில்‌ உள்ள கோணம்‌. (இய) 

௱கராளி2 910016 (மேக்னடிக்‌ 
டைபோல்‌) - காந்த இருமுனை: 
சட்டக்‌ காந்தத்திலுள்ளது 
போன்று றிது தொலைவி 
லுள்ள வடமுனை தென்‌ 
முனை நாடும்‌ ஓரிணை காந்த 
முனைகள்‌. (இய) 

௱2ாலி6 ௭௭8 (மேக்னடிக்‌ 
எலிமண்ட்ஸ்‌) - காந்த மூலங்‌ 
கள்‌: நிலவுலன்‌ காந்த 
ஆற்றல்‌, எப்புள்ளியிலும்‌ 
மூன்று காந்த மூலங்களால்‌ 
வரையறுக்கப்படுகிறது. அப்‌ 
புள்ளியில்‌ இவை காந்தப்‌ 
புலத்தின்‌ வலிமையையும்‌ 


180 


998 





திசையையும்‌ அளிக்கும்‌. அவை 


(ப) இெடைமட்டச்‌ செறிவு 
(ஹரிசாண்டல்‌ இண்டன்‌ூட்டி) 
(2) சரிவுக்கோணம்‌ (ஆங்கில்‌ 
ஆஃப்‌... இன்டுளினேஷன்‌) 
(3) விலக்கக்‌ கோணம்‌ 
(ஆங்கில்‌ ஆஃப்‌ டெக்ளி 
னேஷன்‌) ஆகும்‌. இவை 
இடத்திற்கிடம்‌ மாறுபடுபவை. 
(இய) 


89௦116 80210 (மேக்னடிக்‌ 
ஈக்குவேட்டர்‌) ட காந 
நடூக்கோடூ: சுழிச்சரிவின்‌ (€ரோ 
இன்‌கஒிளினேஷன்‌) புள்ளி 
களைச்‌ சேர்க்கும்‌ கோடு (இய). 

ஈரல்‌ 70 (மேக்னடிக்‌ 
பீல்டு) - காந்தப்புலம்‌: காந்த 
விசை உணரப்‌ படூம்‌ பகுஇி. 
(இய) 


ஈகி 70 6ம்‌, 
ராங்கு. (மேக்னடிக்‌ பீல்டு 
ஸ்டெங்த்‌ இண்டெண்‌௫ட்டி) ௮ 
காந்தப்புலச்‌ செறிவு: காந்தம்‌ 
ஒன்றின்‌ திருப்புத்திறனுக்கும்‌ 
(14) அதன்‌ பருமனுக்கும்‌ (9) 
இடையே உள்ள தகவு, அதன்‌ 
காந்த செறிவு (9) ஆகும்‌. (இய) 


ஈரா ரிமட (மேக்னடிக்‌ 
பிளக்ஸ்‌) - காந்தப்பாயம்‌: ஒரு 
பரப்புவழி அமையும்‌ காந்தப்‌ 
புல வலிமை. ஒரு பரப்பு வழிச்‌ 
செல்லும்‌ காந்தத்திசைக்‌ கோடு 
களின்‌ எண்ணிக்கை என்னும்‌ 
கருத்தின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்தது. (இய) 


ப்ப *1ப% மேவரு 
(மேக்னடிக்‌ பிளக்ஸ்‌ டென்‌ 
ஓட்டி) - காந்தப்‌ பாய அடர்த்தி: 
ஒரு காந்தப்‌ புலத்தில்‌ ஓரலகு 
செங்குத்துப்‌ பரப்பில்‌ ஏற்படும்‌ 
ஓட்டம்‌. ஓரலகு பரப்பில்‌ 
ஏற்படும்‌ காந்த விசைக்கோடு 
களின்‌ எண்ணிக்கை என்றும்‌ 
கருதப்படுகிறது. (இய) 
8-₹/பெ (8-புலம்‌ ₹“-- விசை, 
3- ஏற்றம்‌, '*/ - நேர் விரைவு.) 

௱உல்‌!0100014௦ (மேக்னடிக்‌ 
இண்டக்ஷன்‌) அச காந்தத்‌ 
தூண்டல்‌: புறக்காந்தப்‌ புலத்தி 
னால்‌ ஒரு பொருளைக்‌ காந்த 
மாக்குதல்‌. (இய) 

39௦௦ ஈ௪!2/8ஈ (மேக்னடிக்‌ 
மெரிடியன்‌) - காந்த மைய 
வரை: நிலவுலகன்‌ மேற்பரப்‌ 
பில்‌ இரு காந்த முனைகளை 
யும்‌ சேர்க்கும்‌ கோடு. உற்று 
நோக்குபவர்‌ வழியே செல்வது. 
(இய) 

ஈரல்‌ ஈரா (மேக்னடிக்‌ 
மோமென்ட்‌) - காந்தத்திருப்புத்‌ 
நிறன்‌: காந்த அசல்‌ 90” இல்‌ 
ஓரலகு புலத்தில்‌ உற்றுநோக்கப்‌ 
படும்‌ இருப்பு விசை 14 1/8 (4 
- இருப்புத்திறன்‌ 1 - இருப்பு 
விசை 8- புலம்‌). (இய) 

௱806௦1/0 ஜள௱ாள06 (மேக்‌ 
னடிக்‌. பர்மனன்ஸ்‌) - காந்த 
காப்புத்‌ இறன்‌: எஃகு அஇிக 
முள்ளது; நிலைக்காந்தம்‌. 
தேனிரும்பு குறைந்தது: தற்‌ 


ர்க்‌] 


காலிகக்‌ காந்தம்‌. ஏற்புத்‌ 
திறனும்‌ காப்புத்திறனும்‌ அதிக 
முள்ள பொருள்கள்‌ கடினக்‌ 
காந்தப்‌ பொருள்கள்‌. 
இவற்றைக்‌ கொண்டு இறந்த 
வலிமைமிக்க காந்தங்கள்‌ 
செய்யலாம்‌. எ-டு அல்றிக்கோ 
(எஃகு, அலுமினியம்‌, நிக்கல்‌, 
கோபால்டு) (இய) 


201௦16 உள௱ ரு 
(மேக்னடிக்‌ பாமியபிவிட்டி) - 


காந்தக்‌ கரிவுத்திறன்‌: பா. 4. 
லோலா. இய) 


௱கரொச!2 00188 (மேக்னடிக்‌ 
போல்ஸ்‌) காந்த முனைகள்‌: 
காநதத்திற்கு வடமுனை தென்‌ 
முனை என்னும்‌ இரு முனை 
கள்‌ உண்டு. ஒத்த முனைகள்‌ 
ஒன்றை மற்றொன்று விலக்‌ 
கும்‌; எதிர்முனைகள்‌ எர்க்கும்‌. 
தேய) 

20௦12 [21911] 12 1/1 
(மேக்னடிக்‌ போல்ஸ்டெஙத்‌) - 
காந்தமுனை வலிமை: 
வெற்றிடத்தில்‌ ஐரலகு முனையி 
விருந்து ஒரு மீட்டர்‌ தொலை 
வில்‌ இருக்கும்போது, ஒரு 
காந்தழுனையினால்‌ உண்‌ 
டாகும்‌ விசை. (இய) 

௱க&௱6௦16௦ 0010வ! (மேக்னடிக்‌ 
பொட்டென்ஷியல்‌) - காந்த 
அழுத்த வேறுபாடு: இது காந்த 
இய சூ. விசையாகும்‌. மின்‌ 
னியக்கு விசை போன்றது. 
(இய) 





8] 


ண்‌ 


29௪/2 7651818௭௦6 (மேக்ன 


டிக்‌ ரெ௫ிஸ்டன்ஸ்‌) - காந்தத்‌ 
தடை: ஒரு காந்தச்‌ சுற்றில்‌ முழுக்‌ 
காந்த ஓட்டத்திற்கும்‌ காந்த 
இயக்கு விசைக்கும்‌ இடையே 
உள்ள வீதம்‌. அலகு ஹென்றி 
மீட்டர்‌“ * (ஈட) (இய) 


௭90௦42 $8ப08140௦௦8, 19௦ 


(மேக்னடிக்‌ ச ப்ஸ்டன்சஸ்‌, 


பெரோ) - இரும்புக்‌ காந்தப்‌ 
பொருள்கள்‌: இவை இரும்புத்‌ 


தொடர்பான பொருள்கள்‌. 
இவற்றின்‌ காநதப்புல 
வலிமையை அிகமாக்கக்‌ 


காந்தத்‌ தன்மையும்‌ ௮௧ 
மாகும்‌. எ-டு இரும்பு, எஸ்கு, 
நிக்கல்‌ கோபால்டுூ (இய) 


௱உு௱௨!!6 8ப5061101111 


(மேக்னடிக்‌ சசப்டபிலிட்டி) - 
காந்த ஏற்புத்திறன்‌: பயன்‌ 
படுத்திய காந்தப்புல வவிமைக 
கும்‌ காந்தமாக்கலுக்கும்‌ உள்ள 
தகவு. தேனிரும்பூ அதிக 
அளவும்‌ எஃகு குறைந்த 
அளவும்‌ காந்த ஏற்புத்திறன்‌ 
உள்ளவை. (இய) 


௱௨9ஈ௦௦ *வ(க001. (மேக்னடிக்‌ 


வேரியேஷன்‌) - காந்த மாறு 
பாடு: நிலவுலூன்‌ மேற்பரப்பில்‌ 
ஒருபுள்ளியில்‌ காந்த மூலங் 
களில்‌ ஏற்படும்‌ பல மாற்றங்‌ 
கன்‌. இது காவதஇற்கேற்பவும 
வேறுபடும்‌. (இய) 


ஈகி - மாக்னடைப்‌: 


இரும்புத்தாது ஆக்சைடு) 
(வேதி) 





ஈரா (மேக்னட்டோ) - 
காந்தவழிப்‌ பிறப்பி: பெட்ரோல்‌ 
எந்திரங்களின்‌ பற்று ஏற்பாடு 
களில்‌ உயர்‌அழுத்த மூலமாகப்‌ 
பயன்படும்‌ மாறுதிசை 
மின்னோட்டப்பிறப்பி. (இய) 
80௭10 1616 (மேக்னட்டோ 
மீட்டர்‌) - காந்தமானி: ஒரு 
வகைத்‌ இசைக்காட்டி. காந்தப்‌ 
புலங்களை ஒப்பிடப்‌ பயன்‌ 


படுவது. இது விலகு காந்த 


மானி (டிப்ளக்ஷன்‌ 
மேக்னட்டோ மீட்டர்‌) அதிர்வு 
காந்தமானி (வைப்ரேஷன்‌ 
மேக்னட்டோ மீட்டர்‌) என 


இருவகைப்படும்‌. (இய) 
20௦1௦5021௦ (மேக்னட்டோ 
ஸ்பியர்‌) - காந்தவெளி: இது 
நிலவுலகைச்‌ சுற்றிலும்‌ சுமார்‌ 
3,000 இலோமீட்டருக்கு மேல்‌ 
ஒரு இலட்சம்‌ இலோமீட்டர்வரை 
பரவியுள்ளது. (இய) 
89௦21௦ (மேக்னிபி 
கேஷன்‌) - இஉருப்பெருக்கம்‌: 
உருவின்‌ நீளத்திற்கும்‌ பொரு 
ளின்‌ நீளத்திற்குமுன்ள உள்ள 
வீதம்‌ உருப்பெருக்கம்‌. இது 
அதிகமாக அதிகமாகப்‌ 
பொருளைப்‌ பெரிதாகப்‌ பார்க்‌ 


ஈம்ாபப 0 (மேக்னிடியூடு - 
ர்‌அளவு: விண்மீனின்‌ சார்பு 
ஒளிர்தன்மை. தோற்ற ஒளிர்‌ 
வளவு, தணி ஒனிர்‌அளவு என 
இருவகைப்படும்‌. (வாணி) 
௮.௮.27 


௩29௦ - மாக்னேோ உலோகக்‌ 


கலவை. நிக்கல்‌ (95.5%) 
மாங்கனீஸ்‌ (௩.59) சேர்ந்தது. 
வானொலிக்‌ குழாய்கள்‌ செய்ய 
வும்‌ வெண்சுடர்‌ விளக்குகள்‌ 
செய்யவும்‌ பயண்‌ படல்‌. (வேதி) 


ல்‌ 92 (மேஜர்‌ ஜீன்‌) - 
பெருமரபணு: புறமுத்திரையை 
(பினோடைப்‌) உறுஇசெய்யும்‌ 
மரபணு. (உயி) 
81801/1௪ - மாலகைம்‌: செம்புத்‌ 
தாது. (வேத) 
ரல இ0]ப௱சார5 . (மால்‌ 
அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்‌) - தகைக்‌ 
கேடுகள்‌: ஒருவர்‌ தம்‌ கூழ்திலை 
யுடன்‌ ஒன்றிச்‌ செயற்படும்‌ 
திறமை குறையும்பொழுது, 
அவரிடம்‌ போராட்டங்கள்‌ 
எழும்‌. இவற்றிலிருந்து விடுபட 
அவரால்‌ மேற்கொள்ளப்படும்‌ 
முயற்சிகளின்‌ விளைவுகள்‌. 
இவை இ$விரமாயின்‌ நெறி 
பிறழ்வு தோன்றும்‌. ஒ. 
804. (க.உள) 
ஈவிகாக (மலேரியா) நச்சுக்‌ 
காய்ச்சல்‌: ஒரு வெப்பமண்டல 
நோய்‌. பிளாஸ்மோடியம்‌ 
என்னும்‌ நுண்ணுயிரியினால்‌ 
உண்டாவது. அனோபிலஸ்‌ 
கொசுவினால்‌ பரப்பப்படுவது. 
அறிரசூறிகள்‌! நடுங்கவைக்குங்‌ 
குளிர்‌, அதிகக்‌ காய்ச்சல்‌, 
மிகுவியர்வை, குமட்டல்‌, நீர்‌ 
வேட்கை, தலைவலி. 


மருந்துகள்‌ பிளாஸ்மொ 
கொய்னா 192“இல்‌ கண்டு 





பிடிக்கப்பட்டது. இதற்குப்‌ பின்‌ 
அட்டாபிரைன்‌, கொய்னா 
இரைன்‌, குளோரோகொய்னா, 
பிரைமாகொய்னா முதலிய 
மருந்துகள்‌ வந்துள்ளன. 
வென்ற வீரர்‌; அனோபிலஸ்‌ 
கொசுதான்‌ மலேரியா பரவக்‌ 
காரணம்‌ என்பதை சர்‌ 
ரெனால்டூ ராஸ்‌ (1857-1932) 
என்பார்‌ 1897இல்‌ கண்டறிந்‌ 
தார்‌. இவர்‌ மலேரியாவை 
வென்ற வீரர்‌. இவர்‌ தம்‌ அரிய 
தொண்டிற்காக 1902இல்‌ 
இவருக்கு நோபல்‌ பரிசு 
வழங்கப்பட்டது. (உயி) 

ஈஅிசர்/௦ு  - மாஸஷியான்‌: 
போடி, 78, ஆர்கனோ பாஸ்‌ 
பேட்டு உப்பு. மாநிற நீர்மம்‌. 
பெருமபான்மையன கரிமச்‌ 
சேர்மங்களில்‌ கரைவது. கார 
ஊடகத்தில்‌ நிலையற்றது. 
பதுகாப்பான பூச்சிக்‌ கொல்லி. 
(வேதி) 


ஈவல௦ ரூள்கொ - மாலிக 
அய்ரிரசீன்‌: வளர்ச்சித்‌ தடுப்‌ 
பான்‌: பயிர்க்‌ கொல்லி, (வேதி) 

௬௪6 8010 (மேலிக்‌ ஆசிட்‌) - 
மாலிகக்காஜ: நிறமற்ற படிகக்‌ 
கார்பாக்சைலிகக்‌ காடி. காடிக்‌ 
கனிகளான கொடி முந்திரி 
யிலும்‌, கூஸ்பெரியிலும்‌, 
ஆப்பிளிலும்‌ உள்ளது. உயிரிய 
செயலான ஒரப்ஸ்‌ சுழற்ஏியின்‌ 
ஓர்‌. இன்றி யமையாப்பகுதி 
மெலெட்‌ அயனி. (உயி) 


2௩ மாலிக்னண்ட்‌, - 


யுறு வளர்ச்சி, கட்டி: ல புதுக்‌ 
கணியங்கள்‌ (நியோ பிளா 
சம்ஸ்‌) மிகுதியாகப்‌ பெருகுதல்‌. 
இதை நிறுத்தத்‌ 


கொள்ள வேண்டும்‌. இல்லை 
எனில்‌ புற்றுநோயாக வல்லது. 
(உமி) 


2௦% (மேலியபிலிட்டி) - 
தகடாக்கல்‌: குறிப்பிடத்தக்க 
உலோகப்‌ பண்புகளில்‌ ஒன்று. 
(வேதி) 


௱க11808 (மேலியஸ்‌) - சந்தி 
எலும்பு: நடுச்செவிச்‌ 
சிற்றெலும்புகளில்‌ முதல்‌ 
ஏற்றெலும்பு. பா. 82 (உயி) 


148/௦ ௧98 _ (மேலோபேகா)- 
இறகுத்தின்னிகள்‌: இறூலாப்‌ 
பூச்சிகள்‌: ஒட்டுண்ணிகள்‌. 
9000 வகை. உடல்‌ தட்டை 
யானது. கடினமானது. இறகு, 
செதில்‌ முதலியவற்றை 
உண்பது. எ-டு பறவைப்பேன்‌, 
தலைப்பேன்‌. (உய௰) 


8421019114 6௦097 (மால்பீஜியன்‌ 
பாடி) - மால்பிஜியன்‌ உறுப்பு: 
வேறு பெயர்கள்‌ மால்பிஜியன்‌ 
அணு, இறுநீரக அணு, 
சிறுநீர்ப்பிரித்தயின்‌ பகுதி. 
கோள முடிச்சையும்‌ (குளோம 
௬லஸ்‌) பெளமன்‌ பெட்டகத்தை 
யுங்‌ கொண்டது. (உய௰) 


944101118௭ 1ப6ப1௦௨ - மால்பிஜி 
யன்‌ குழலிகள்‌: பூச்சிகளின்‌ 
முதன்மையான  கழிவுறுப்பு 
கள்‌. குறுகிய சுரப்பிக்குழல்கள்‌. 
அதிக அளவில்‌ இருப்பவை. 
உணவு வழியில்‌, நடுக்குடல்‌ 
பின்‌ குடலுடன்‌ இணையு 
மிடத்தில்‌ இறப்பவை. (உயி) 

௱21189௪ - மால்டேஸ்‌: மால்‌ 
டோசைக்‌ குளுகோசாக மாற்று 
வது. ஈஸ்டு என்னும்‌ ஓரணு 
உயிரியில்‌ உள்ளது. (உ௰) 

211089 - மால்டோஸ்‌: இருமச்‌ 

சர்க்கரை. முளைக்கும்‌ தானிய 

விதைகளில்‌ காணப்படுவது 

(உயி) 


ஈக௱௱வ!/க மம்மேலியா) - 
பாலூட்டிகள்‌: முதுகுத்தண்டு 
விலங்குகள்‌. குட்டிப்போட்டுப்‌ 
பால்கொடுப்பவை. உடலில்‌ 
மயிர்‌ உண்டு. குறுக்குத்தசை 
இருப்பது ஏறப்பு. உடல்‌ வெப்ப 
நிலை மாறா விலங்குகள்‌. 
எ-டு. பசு, எருமை, மாண்‌. 
பாலூட்டிகளை ஆராயுந்துறை 
பாலூட்டிுயல்‌ (மம்மாலஜி) 
ஆகும்‌. (உமி) 

ஈறு கொக்‌ (மம்மரி 
இளாண்ட்ஸ்‌) பால்‌ சுரப்பிகள்‌: 
பாலை உண்டாக்கும்‌ சுரப்பி 
கள்‌. (உய) 


ஈம (மேண்டிபின்‌) - 
தாடை முதுகெலும்புகளின்‌ 
€ழ்த்தாடை அல்லது கணுக்‌ 





402 





காலியின்‌ கடினத்தாடை. 
(உ௰) 

ஈா௩உஈ081௦8௦௨ - மாங்கனீஸ்‌: 14௩ 
சாம்பல்நிற வெண்ணிற 
உலோகம்‌, கடினமானது. 


நொறுங்கக்‌ கூடியது. இயற்கை 
யில்‌ ஆக்சைடு தாதுவாகக்‌ 
இடைப்பது. உலோகக்‌ கலவை 
செய்யப்பயன்‌ படுவது. (வேதி) 
ஈ௩29825௦ 01012௦ - மாங்கனீல்‌ 
வெண்கலம்‌: செம்பும்‌ துத்தநாக 
மும்‌ சேர்ந்த கலவை. கலவை 
எல்குகளில்‌ பயன்படுதல்‌ - 
மாங்கனீஸ்‌ எஃகு. (வேதி) 


ஈகா வ/0௦0;109 (மாங்களிீசு 
டைபூக்சைடு) - மாங்கனீஸ்‌ 
ஈராக்சைடு: 14£௦.. நீரில்‌ 
கரையா கறுப்புத்தூள்‌. வினை 
யூக்கி. உலர்‌ மின்கலத்துல்‌ 
பயன்படல்‌, சுண்ணாம்புத்‌ 
தொழிவில்‌ நிறம்‌ நீக்கு. (வேதி) 
ஈகா - மங்னானின்‌: 
உலோகக்‌ கலவை. செம்பு, 
மாங்கனீஸ்‌, நிக்கல்‌ சேர்ந்தது. 
மின்தடைச்‌ சுருள்களில்‌ 
பயன்படுவது. (வேதி) 
௱க௱௱((0! - மேனிடால்‌: 400, 
(0), பேர்‌. வெண் 
ணிறப்‌ படிகம்‌. ஒளிவீறுள்ளது; 
பல அய்டிராக்சைல்‌ தொகுதி 
யுள்ள ஆல்ககால்‌. செயற்கை 
ரெ௫ன்கள்‌ செய்யவும்‌ பினா 
ஸ்டிக்குகன்‌ செய்யவும்‌ பயன்‌ 
படல்‌. (வேதி) 





ஈஙா(01 நலக! ம௨௰ - மேனி 
டால்‌ அறுநைட்ரேட்டு: 
ளே, நிறமற்ற 
கரையாப்‌ பொருள்‌. வெடி 
மருந்து செய்ய. (வேதி) . 

ராகா (மானோமீட்டர்‌) - 


அழுத்தமான பாய்ம அழுத்‌ 


மூடிய ப வடிவ சூழாய்‌ அழுத்த 
மானி. ஒரு கலத்தில்‌ 
வெற்றிடத்தை நெருங்கும்‌, 
காற்றின்‌ சிறு அழுத்தத்தை 
அளக்க வல்லது. இருமுனை 
திறந்த ப வடிவ குழாய்‌ 
“காற்றுவெளி 


ஈகா114 (மேன்டிட்‌) - தொழுபூச்சி: 
நீண்டும்‌ மெலிந்தும்‌ உள்ளது. 
ஊன்‌ உண்பது. முட்கால்‌ 
களினால்‌ இரையைப்‌ பிடிப்‌ 
பது. இக்கால்களை வைத்இருக்‌ 
கும்‌ நிலை தொழுவது போல்‌ 
இருக்கும்‌. ஆகவே இப்பெயர்‌. 
(உயி) 

காபி (மேன்டில்‌) - மூடகம்‌: 
மெல்லுடலிகளின்‌ * 
பெரும்பான்மைப்‌ பகுதியை 
மூடியிருக்குந்‌ இச. 2. பெட்ரோ 
மாக்ஸ்‌ விளக்கின்‌ வெண்ணிற 
வலை. 3. புவியின்‌ ஓட்டிற்குக்‌ 
€ழுள்ள பெரும்பகுஇ (பது) 

ஈமாபாஉ (மெனியூர்‌) - எரு: 
உழுநிலத்தை வளப்படுத்தச்‌ 


403 





சேர்க்கும்‌. ஊட்டப்பொருள்‌, 

சாணம்‌, தழை, புண்ணாக்கு 

முதலியவை இயற்கை ஊட்டப்‌ 
பொருள்கள்‌. பாஸ்பேட்‌ முதலி 
யவை செயற்கை உரங்கள்‌, 

(வேதி) 

(0-1 ௦120110715 (மேப்‌ 
புரஜக்ஷன) - படவீழ்ந்தல்கள்‌: 
ஒரு தளப்பரப்பில்‌ புவியின்‌ 
கோளப்பரப்பைக்‌ குறிக்கும்‌ 
முறைகள்‌. (பு.அறி) 

ா௩2102111௦ - மார்கரைன்‌: வெண்‌ 
ணெய்‌ மாற்று. நீர்வளி 
செலுத்திய எண்ணெய்களி 
விருந்து பெறப்படூவது, 
(வேதி) 

மாச 610100 (மெரைன்‌ 
பயாலஜி) - கடல்‌ உயிரியல்‌ 
கடல்‌ உயிரிகளை ஆஆராயுந்‌ 
துறை. ௬டல்‌ உயிர்‌ ஆராய்ச்9 
நிலையம்‌ பறங்வப்பேட்டையில்‌ 
உள்ளது. (உயி) 

பப ௦௦௦100 
(மெரைன்‌ மைக்ரோபயாலஜி) 
- கடல்‌ நுண்ணுயிரியல்‌: கடல்‌ 
நுண்ணுயிரிகளை ஆராயுந்‌ 
துறை. (உ௰) 

ஈசாபகாபட (மேனுபிரியம்‌) - 
பிடியம்‌: (1) கைப்பிடி ஒத்த 
உறுப்பு (2) பாலூட்டிகளில்‌ 
மார்பெலும்பின்‌ முன்பகுதி, 
(3) மணிவடிவ உடலியின்‌ 
(மெடுசா) தொங்கு வாய்ப்‌ 
பகுதி (4) பாசி ஆணியத்தின்‌ 
ஆேந்திரிடியம்‌) உட்சுவர்களி 
லுள்ள குழல்பகுஇிகள்‌. (உ௰) 








ரகா (மார்பின்‌) - சலவைக்‌ 
கல: கால்‌ஓியம்‌, கார்பனேட்டின்‌ 
கனிம வடிவம்‌, சுண்ணாம்புக்‌ 
கல்லிலிருந்து உண்டாவது. 
தளம்‌ போடப்‌ பயன்‌ படுவது. 
(வேதி) 


212 ௨0ாறழக$உ (மெரை 
னர்ஸ்‌ காம்பஸ்‌) - மாலுமி 
இசைகாட்டி? இதிலுள்ள ஊ௫ 
எப்பொழுதும்‌ வடக்கு தெற்கு 
நோக்க இருக்கும்‌. கப்பல்களில்‌ 
பயன்படுவது. (இய) 

ஈவா (மேரோ) - சோறு: 
எலும்பின்‌ மென்மையான 
கொழுப்புத்திசு. குருதியணுக்‌ 
கள்‌ உண்டாவது. (உ௰) 

ஈகா 045 (மார்ஷ்‌ கேஸ்‌) - 
சதுப்புநிலவளி: இதிலுள்ள 
முதன்மையான வளிப்‌ 
பொருள்‌ மீத்தேன்‌. இதையுந்‌ 
தாவரப்‌ பொருளிலிருந்து 
உண்டாவது. (வேதி) 

ஈ35பர!க! (மார்தபியல்‌) - 
மதலைப்பை லங்கு: பா 

௨0310௦. (உயி) 

44218 (மார்ஸ்‌) - செவ்வாய்‌: தன்‌ 
சுற்றுவழியைப்‌ புவிக்கும்‌ 
வியாழனுக்கு மிடையில்‌ 
கொண்ட கோள்‌. இரு 
நிலாக்கள்‌ உண்டு. அமெரிக்க, 
சோவியத்துக்‌ கோள்‌ நிலாக்கள்‌ 
இதனை நன்கு ஆராய்ந்‌ 
துள்ளன. (வானி) ப 

௩௨9௭ - மேசர்‌: தூண்டு கதிர்‌ 
வீச்சு உமிழ்வால்‌ நுண்‌ 


ணலையைப்‌ பெருக்கல்‌. 
இலேசர்‌ போன்று தலைப்‌ 
பெழுத்துச்‌ சுருக்கச்‌ சொல்‌. 


ஒருங்கிணைந்த நுண்ணலைக்‌ 
கதிர்வீச்சை உண்டாக்குங்‌ 
கருவியமைப்பு. இலேசர்‌ 


போன்று இயங்குவது. பா.(359௭ 
(இய) 


888 (மாஸ்‌) - பொருண்மை, 


நிறை: ஒரு பொருளிலுள்ள 
அணுக்களின்‌ தொகுது. இது 
எங்கும்‌ ஒரே அளவு இருக்கும்‌. 
ஒருபொருளின்‌ மீது ஏற்படும்‌ 
ஈர்ப்பு விசையின்‌ அளவே 
எடை (வெயிட்‌) . இது இடத்திற்‌ 
இடம்‌ மாறுபடும்‌. வானவெளி 
யில்‌ சுழி ஈர்ப்புநிலை 
இருப்பதால்‌, எடையே இராது. 
ஏவுகணை இயங்கும்பொழுது 
முடுக்கம்‌ அஇகமாவதால்‌ 
எடைமிகும்‌. (இய) 


8566 06160 (மாஸ்‌ டிபெக்ட்‌) - 


பொருண்மை வேறுபாடு: உட்கரு 
பொருண்மைக்கும்‌ அதன்‌ ஆக்க 
உட்கருவன்களின்‌ (நியூக்ளி 
யான்கள்‌) பொருண்மைத்‌ 
தொகைக்குமுள்ள வேறுபாடு. 
(ய) 


1599 ரி0ள (மாஸ்‌ புளோ) - 


பொருள்‌ ஒட்டம்‌: முஞ்ச்‌ என்பவ 
ரால்‌ 1930ல்‌ முன்மொழியப்‌ 
பட்ட கருதுகோள்‌, பட்டைத்‌ 
இசுவின்‌ கடத்துஞ்செயலின்‌ 
விசை நுட்பத்தை விளக்குவது. 
(உயி) 





ஈம55 8ற௦20ொ0012ம கான்‌ 
ஸ்பெக்டோ௫ராப்‌) 
பொருண்மை நிறவரைவி: தனி 
யணுக்களின்‌ துல்லிய 
பொருண்மையறியுங்‌ கருவி. 
(இய) 

11852 8ற௦0200சசா (மாஸ்‌ 
ஸ்பெக்ட்ரோ மீட்டார்‌) ன 
பொருண்மை நிறமானி: தகுந்த 
காந்தப்புலத்தையும்‌ மின்காந்த 
புலத்தையும்‌ உண்டாக்க, 
அயனிக்‌ கற்றைகளின்‌ 
பொருண்மை நிறவரைவைப்‌ 
பெறுங்கருவி. (இய) 

௩௧85 56ரயா (மாஸ்‌ 
ஸ்பெக்ட்ரம்‌) - பொருண்மை 
நிறமாலை: பொருண்மை நிற 
வரைவி, பொருண்மை நிற 
மானி ஆகிய இரண்டு கருவி 
களாலும்‌ பெறப்படும்‌ நிற 
மாலை. பொருண்மைத்‌ தகவு 
ஏற்ற உயர்வுக்‌ கேற்ப, அயனிக்‌ 
கற்றை அமைக்கப்படும்‌. (இய) 

௩௨61௨2101௩ (மேஸ்டிகேஷன்‌) - 
அசைபோடூதல்‌: பா ள்‌ 10௪ 
9ப04. (உயி) 


ப்ப பப (மேஸ்டி 
கோனிம்ஸ்‌) - அசைப்பிகள்‌: 
ஒல நீள இழைகளில்‌ 
(பிளாஜெல்லா) நீளவாட்டில்‌ 
காணப்படும்‌ நேர்த்தியான 


பக்கநீட்டுகள்‌. (உயி) 


ஈக8பா1ப௱. - மதரியம்‌: வேத்‌ 
தனிமத்தின்‌ முந்தைய பெயர்‌. 
1949க்குப்பின்‌ இதற்கு டெக்னீ 


டியம்‌ (1௦0) என்று பெயர்‌, 
(வேதி) ்‌ 
ஈக! ௱௦௪18 (மேத்த 
மெட்டிகல்‌ மாடல்ஸ்‌) - 
மாதிரிகள்‌: உண்மைப்பட்டறிவு 


இல்லாமலேயே இயற்கை 
நிகழ்ச்சிகளின்‌ நடத்தையை 
முன்னறிந்து கூற ஆராய்ச்ட) 
யாளர்களுக்குப்‌ பயன்படு 
பவை. கணிதத்தின்‌ பிரிவு 
களான இயற்கணிதம்‌, நுண்‌ 
கணிதம்‌, அளவை இயல்‌, 
நிகழ்தகவு ஆகிய துறைகளி 
லிருந்து அறிவைப்பெற்று, 
உண்மையை அளவிட இவை 
உதவுதல்‌. இவற்றின்‌ பயன்‌ 
களாய்‌ வந்தவை பின்வரு 
மாறு: சார்புக்கொள்கை, 
புள்ளி விளக்க மடப்பீடு, 
மக்கட்தொகை வளர்ச்‌ மாதிரி 
கள்‌, மரபணுவியல்‌. அண்மை 
மில்‌ உயிரியலிலும்‌ சூழ்நிலை 
இயல்‌ தொடர்பாக பயனுள்ள 
மாதிரிகள்‌ உருவாடியுள்ளன. 
(ப.த) 

௱வரணி05 (மேத்தமேட்டிக்ஸ்‌) 
- கணக்கு: கணிதம்‌. எண்‌, எண்‌ 
மதிப்பு ஆகியவை பற்றியும்‌ 
அவற்றின்‌ எல்லாத்‌ தொடர்பு 
களையும்‌ ஆராயுந்‌ துறை. தாய்‌ 
அறிவியல்‌, இதன்‌ பெரும்‌ 
பான்மைப்‌ பிரிவுகளாவன்‌: 
1. இயற்கணிதம்‌ (அல்லிப்ரா) 
2. நுண்கணிதம்‌ (கால்குலஸ்‌) 
3.  வடிவக்கணிதம்‌ (ஜியா 
மட்ரி) . 





௱ச110 (மேட்டிங்‌) - கலப்பு: 
ஆண்‌ பெண்‌ ஆகிய இரு உயிர்‌ 
களுக்கிடையே ஏற்படும்‌ 
புணர்ச்‌ி. ஒ. (உயி) 

ஈவா ஒவ! 
ஸ்ட்ரெயின்‌) ஆ 
தோரிணி: 
தொகுதி. 


(மேட்டிங்‌ 
கலப்புத்‌ 
ஒருவகை உயிர்த்‌ 

இத்தொகுதிகள்‌ 
தம்முள்‌ கலக்காமல்‌ 
தம்மினத்தைச்‌ சார்ந்த வேறு 
உயிர்களோடு கலத்தல்‌. 
இவ்வேற்றுயிரிகள்‌ உருவத்தால்‌ 
ஒத்தவை. உடல்‌ அமைப்பிலும்‌ 
மரபணு அமைப்பிலும்‌ மாறு 
பட்டவை. (உய) 


2!!! (மேட்ரிக்ஸ்‌) - அணியம்‌: 
1. உயிரணு இடைப்பொருள்‌. 
இதில்‌ விலங்கணுக்கள்‌ பஇிந்‌ 
துள்ளன 2. தொடர்ச்சியான 
திண்ம நிலை. இதில்‌ வேறுபட்ட 
திண்ம நிலைத்துகள்கள்‌ 


உள்ளன. 3. அணி. 


ஈச (மேட்‌, - உருக்கு: 
தாமிரத்தாதுக்களை உருக்கும்‌ 
பொழுது, ஓஇடைநிலையில்‌ 
இடைக்கும்பொருள்‌. இரும்பு, 
செம்பு ஆகியவற்றின்‌ சல்பைடு 
கள்‌ சேர்ந்த கலவை. (வேதி) 
௱க!(2ா (மேட்டர்‌) - 1. பருப்‌ 
பொருள்‌: இடத்தை அடைத்துக்‌ 
கொள்வதும்‌ நிறையும்‌ 
உள்ளதே பருப்பொருள்‌. 
கண்ணால்‌ பார்க்கக்‌ கூடியது. 
பா. 26811801. 2. செய்தி. (ப.து) 





ஈலப15௦ (மேக்டலா) - 1. மேல்‌ 
தாடை எலும்புகள்‌:  ஓரிணை 
எலும்புகள்‌. பாலூட்டிகளின்‌ 
மேல்தாடையில்‌ உள்ளவை. 
இஇல்‌ பற்கள்‌ பொருந்தி 
யுள்ளன. 2. பூச்சிகளில்‌ வாய்ப்‌ 
பகுதிகளின்‌ மேல்தாடைகள்‌ 
(துருவுதாடைகள்‌, மென்‌ 
தாடைகள்‌) (உயி) 


றலபிப!189 (மெக்சிலூலே) - 
சிறுதாடைகள்‌: நண்டு முதலிய 
விலங்குகளில்‌ காணப்படும்‌ 
வாய்ப்புறத்தின்‌ முதல்‌ மென்‌ 
தாடைகள்‌. இவை இணை 
'யுறுப்புகள்‌. (உயி) 
பப ப்பட ப ப்பி ப 
ரள ளா (மேக்ஒமம்‌ 
அண்ட்‌ மினிமம்‌ தர்மாமீட்டர்‌) - 
பெரும _ இறும வெப்ப 
நிலைமானி: உயர்வெப்ப 
நிலையையும்‌ தாழ்வெப்ப 
நிலையையும்‌ பஇவு செய்யுங்‌ 
கருவி. இவ்வெப்பநிலைகள்‌ 
ஒரே நாளில்‌ ஏற்படுபவை. 
ய) 
438௦11 $ 
(மாக்ஸ்‌ வெல்‌ கார்க்‌ ஸ்குரு 
) - மாக்ஸ்வெல்‌ தக்கைத்‌ 
தரகு விதி: இது காந்த விதி 
களில்‌ ஒன்று. கண்டறிந்தவர்‌ 
மாக்ஸ்வெல்‌. கடத்தியில்‌ 
மின்னோட்டம்‌ எத்திசையி 
லுள்ளதோ, அத்திசையில்‌ ஒரு 
வலஞ்சுழி தக்கத்‌ இருகைப்‌ 
பயன்படுத்தித்‌ இருருவதாகக்‌ 





ட 8019 ப 





கற்பனை செய்து கொள்க. 
அப்பொழுது கையின்‌ கட்டை 
விரல்‌ எத்திசையில்‌ இரும்பு 
இறதோ அத்திசையில்‌ தான்‌ 
காந்த விசைக்‌ கோடுகள்‌ 
அமையும்‌. (இய) 

1529 (மேஸ்‌) - சிக்கலறை: கற்றல்‌ 
நுண்ணறிவு ஆய்வுகளில்‌ 
பயன்படும்‌ ௪க்கலான அமைப்‌ 
புள்ளா அறை (௧.உள) 


14 சோனா (எம்‌. குரோ 


மோசோம்‌) - ஏம்‌ நிறப்புரி: 
மாடத்‌ தாவர உட்கருக்களில்‌ 
காணப்படும்‌ ஒறிய நிறப்புரி. 
(உயி) 


௱சச/5 (மீல்ஸ்‌) - சாப்பாடு: 


இருவேளைகளில்‌ உட்‌ 
கொள்ளப்படுவது. இது நிறை 
ஊட்டம்‌ உள்ளதாக அமைவது 
நல்லது. டே௰ி) 

ா198816% (மீஸ்லிஸ்‌) - தட்டம்மை: 


குழந்தைகளுக்கு வரும்‌ 
தொற்றுநோய்‌. நீர்க்கொள்ளல்‌ 
தொண்டைக்‌ கரகரப்பு, 


இருமல்‌, வெப்பநிலை உயர்வு 
முதலியவை அறிகுறிகள்‌. 
உடலில்‌ தடிப்புகள்‌ ஏற்படும்‌. 
அடை காலம்‌ 12 நாட்கள்‌ 
(டம) 

ஈ921 (மீட்‌) - இறைச்சி: ஊன்‌ 
உணவு. புரத ஊட்டம்‌ 
மிகுந்தது. ஆட்டிறைச்‌ட அஇகம்‌ 
பயன்படுவது. மாட்டிறைச்9), 


பன்றி டஓறைச்௪ அதற்கு 
அடுத்தாற்‌ போல்‌ பயன்படு 
பவை. (உயி) 


1௦2108 (மீட்டஸ்‌) -குழல்‌: உடலி 
லுள்ள வழி. எ-டு. புறச்செவிக்‌ 
குழல்‌ (உயி) 

௦6 (மெக்கானிக்‌) - 
விசைப்பொறியர்‌: பொறி 
களின்‌ விசை நுட்பத்தை 
(பொறியத்தை) அறிந்து 
கையாள்பவர்‌. (இய) 

ாா?௦௱வா105 (மெக்கானிக்ஸ்‌) - 
விசைப்பொறி இயல்‌: 
எந்திரவியல்‌. இயற்பியலின்‌ 
ஒரு பிரிவு. பொருள்கள்‌ 
விசைக்குட்படும்‌ பொழுது 
அவற்றின்‌ நடத்தையை 
ஆராயுந்துறை. (இய) 

உரக (மெக்கானிசம்‌) - 
ப்பொறியம்‌: 1. விசை 
நுட்பம்‌ 23. படிமுறை விளக்கம்‌ 
ஒரு வேதிவினையில்‌ ஏற்படும்‌ 
நிகழ்ச்சிகளைப்‌ படிப்படியாகக்‌ 
கூறுதல்‌ (ப.து) 

௱மிககாம௱ (மீடியாஸ்டினம்‌) 
- நடூவகம்‌: 1. மார்பின்‌ நடுக்‌ 
கோட்டிலுள்ள படலத்தடுப்பு. 
நுரையீரல்‌ குழிகளை இரண்‌ 
டாகப்‌ பிரிப்பது. 2) நுரையீரல்‌ 
களைச்‌ தழ்ந்துள்ள வெளி. 
இதல்‌ இதயம்‌, தைமஸ்‌, 
உணவுக்‌ குழல்‌, மூச்சுக்குழல்‌ 
ஆகிய உறுப்புகள்‌ உள்ளன. ஒ 
மெம்வ௱. (உ௰) 





ஈமிபரா (மீடியம்‌) - ேடதம்‌: 
பொதுவாக, ஓளி ஊடுருவிச்‌ 
செல்லும்‌ பொருள்‌. இது 
அடர்மிகு ஊடகம்‌ (முப்பட்ட 
கம்‌, நீர்‌, கண்ணாடிவில்லை) , 
அடர்குறை ஊடகம்‌ (காற்று, 
வெற்றிடம்‌) என இருகைப்‌ 
படும்‌. இது பொருளின்‌ மூன்று 
நிலைகளிலும்‌ இருக்கலாம்‌. 
எலர்‌ வெற்றிடத்தை ஊடக 
மாகக்‌ கருதுவதில்லை. 
2. வளர்ப்புக்கரைசலும்‌ ஊட 
கமே. (இய) 

௦ பப!/8 (மெடுல்லா) ட 
1. சோறு: ஓர்‌ உறுப்பின்‌ 
உட்பகுதி 2 ௮௧ சிறு 
நீரகத்தின்‌ உட்பகுதி (உயி) . 
ஈ௦யப!!அ ௦010002183 (மெடுலா 
ஆப்ளாங்கேட்டா)  - முகுளம்‌: 


அடிமூளைப்‌ பகுதி. 
இரைப்பை, நுரையீரல்கள்‌ 
முதலிய உள்ளுறுப்புகளின்‌ 


வேலைகளைக்‌ கட்டுப்படுத்து 
வது. தண்டுவடத்தோடு தொடர்‌ 
வது. பல மூளை நரம்புகள்‌ 
இதிலிருந்து இனெம்புகின்றன. 
பா. படம்‌ மாலா (உயி) 

120053 (மெடுசா) ஸ்‌ 
மணி(உபலி: குழிக்‌ குடலி 
களின்‌ வாழ்க்கைச்‌ சுற்றின்‌ ஒரு 
நிலை, இஇல்‌ உடல்‌, மணி 
வடிவில்‌ இருக்கும்‌. விளிம்பில்‌ 
உணர்விரல்‌ குஞ்சம்‌ இருக்கும்‌. 
அதற்குக்‌ ழே வாய்‌ அமைந்‌ 
திருக்கும்‌. இணப்பெருக்கம்‌ 
கருவுறுதல்‌ மூலம்‌ நடை 


408 





பெறுவது. பா. படம்‌ [0௦ 205, 
001/0. ஒ. (உயி) 

௨08௭12 - மெகாஹெர்ட்ஸ்‌: 
ஈம்‌! ஒரு மில்லியன்‌ ஹெர்ட்ஸ்‌ 
அதிர்வெண்‌ அளவு. இது 10, 
சுற்றுகளுக்குச்‌ சமம்‌. (இய) 


60௨ (8௦௦) நாரம்‌ மகா 
(மேக்ரோ) பில்‌) - பேரிலை 
இலைப்பரப்பில்‌ நரம்புகள்‌ 
இளைத்த தொகுதியுள்ள 
தழைப்பிலை. பெரணிகள்‌, 
உறையில்‌ விதையுள்ள தாவரங்‌ 
கள்‌, உறையில்‌ விதையில்லாத்‌ 
தாவரங்கள்‌ ஆகியவற்றிற்கே 
உரியது. பா. 11010 (உ௰) 





ாா203ப௦1௦ய8 (மெகா நியூக்ளி 

யஸ்‌) - பெருவுட்கரு: பா. 
வாவா 0ப௱, ௱க௦00ப01605, 
(உயி) 


2085208௩01 பர (மெகாஸ்‌ 
பொரான்ஜியம்‌) - ப்‌ 
உண்டாக்கும்‌ உறுப்பு. எ-௭டு. 
செலாஜினல்லா. (உயி) 

ாா20350015 (மெகாஸ்போர்‌) - 
பெருஞ்சிதல்‌: பெரணிகளிலும்‌, 
விதைத்‌ தாவரங்களிலும்‌ 
காணப்படுவது. இவற்றிலுள்ள 
இருவகைச்‌ ஒதல்களில்‌ இது 
பெரியது. பெண்‌ பாலணுப்‌ 
பயிரை உண்டாக்குவது. (உ௰) 

௦088201000 (மெகாஸ்‌ 

போரோபில்‌) - பெருகி ல 

இலை: மாறிய இலை. பெருஞ்‌ 





சிதலகத்தைத்‌ தாங்குவது. எ-டு. 
செலாஜினல்லா. 

11208400 €ம்‌ (மெகாடன்‌ 
பாம்‌) - மெகரடன்‌ குண்டூ: 
அணுப்போர்க்கருவி. வெடி 
திறன்‌ 41011 ஜூல்களுக்கு 
இணையானது. (இரு மில்வி 
யன்‌ டன்‌ டி என்‌ டி) (இய) 
999௭ (மெகர்‌) - காப்பறிமானி: 
இது மின்காப்புப்‌ பொருளின்‌ 
தன்மையை ஆராயப்பயன்‌ 
படுவது. இதில்‌ ஓர்‌ ஓம்‌ 
மானியும்‌ கையடக்க மின்னியக்‌ 
இயும்‌ உள்ளன. இயக்கி 
உண்டாக்கும்‌ மின்சாரத்தைக்‌ 


கொண்டு மின்தடையின்‌ 
அளவை ஓம்மானியின்‌ மூலம்‌ 
அளக்கலாம்‌. இதனால்‌ 
காப்பிடல்‌ போதுமானதா 
என்பதை அறியலாம்‌. 
பழுதடைந்த மின்‌ காப்புகளைக்‌ 


கண்டறியவும்‌ இக்கருவி பயன்‌ 
படுவது. (இய) 

௦0௦௭௫ - மெகா ஒம்‌: ஒரு 
மில்லியன்‌ ஓம்‌. (இய) 

ஈஏ!கா!ஈ - மெலானின்‌: தாவரங்‌ 
களிலும்‌ விலங்குகளிலும்‌ 
காணப்படும்‌ நிறமித்‌ தொகுதி 
களில்‌ ஒன்று. அமினோ காடி 
டைரோசன்‌ என்னும்‌ வேடப்‌ 
பொருளிலிருந்து உண்டாவது. 
நிறம்‌: கறுப்பு, மாநிறம்‌, 
மஞ்சள்‌, இச்டுலி ஒவப்பு (உயி) 

ஈலகாகாட - மெலானியம்‌: 
தோவில்‌ கறுப்பு நிறம்‌ உண்டா 


தலுக்கு மெலானியம்‌ என்று 
பெயர்‌. பா (ஈகர்பலய்ரவு 
விலா. (உயி) 


* 


போசு (மெல்டிங்‌) - உருகல்‌: 

வெப்பம்‌ அல்லது அழுத்தத்தி 
னால்‌ இண்மம்‌ நீர்மமாதல்‌. 
உருகுநிலை என்பது 
திண்மமும்‌ நீர்மமும்‌ இணைந்‌ 
இருக்கும்‌ வெப்பநிலை. (இய) 
ுனாம்ாகாக.. (மெம்பரன்‌) - 
படலம்‌: கண்ணறை, உறுப்பு 
முதலியவற்றைச்‌ சுழந்துள்ள 
இச. ஒரு ல பொருள்களையே 
ஊடுருவ விடும்‌. எ-டு. 
கண்ணறைப்படலம்‌, கணிமப்‌ 
படலம்‌. (உயி) 


ஈாஊாம்ாகாக 6 (மெம்பரன்‌ 
போன்‌) - படல எலும்பு: 
இணைப்புத்திசுவால்‌ உண்டா 
வது: குருத்தெலும்பு பங்கு 
பெறுவதில்லை. (உ௰) 
ஊர (மெம்மரி) - நினை 
வாற்றல்‌: பழைய பட்டறிவு 
களைப்‌ புது நிலைகளில்‌ 
பயன்படுத்தும்‌ இறன்‌. கற்றல்‌ 
நினைவில்‌ இருத்தல்‌, நினைவு 
கூரல்‌, நினைவுணர்தல்‌ 
ஆகியவை இதில்‌ அடங்கும்‌. 
(உயி) 

ஈசா (மெனார்க்கி) - 
பூப்பெய்தல்‌: பெண்‌ வயதுக்கு 
வரும்‌ நிலை. 12 வயதில்‌ 
தொடங்குவது. (மரு) 
0௦1910 - மெண்டலிவியம்‌: 


140 கஇிரியக்கத்தனிமம்‌. 


ட 12 410 ரா 





புவியில்‌ இயற்கையாகக்‌ ௱ஊாா0 (மெனின்ஜெஸ்‌) - 
இடைப்பஇுல்லை. குறுகிய முப்படலங்கள்‌: மூளையையும்‌ 
நேரமே இருக்கக்‌ கூடிய பல தண்டுவடத்தையும்‌ மூடியுள்ள 


ஓரிமங்கள்‌ இஇிலிருந்து மூன்று படலங்கள்‌. அவை 
தொகுக்கப்‌ படுகின்றன. யாவன 
(வேதி) 1.  இலந்திப்படலம்‌ (அரக்‌ 
88210௦1188 - மெண்டலியம்‌: | ஸனாய்டு) 


கால்வழிபற்றி ஜோகன்‌ இரிகார்‌ 2. வன்படலம்‌ (டியுரா மேட்டர்‌) 
மெண்டல்‌ (1822 - 84) முன்‌ ர 
மொழிந்த விஇகள்‌ கொண்டது. 3. இளம்‌ படலம்‌ (பயா மேட்டர்‌) 
அவை பிரிதல்‌ விஇயும்‌ | ஈ௦!ஈற!(15 (மெனின்ஜெட்டிஸ்‌) 
ஒதுக்கல்‌ விஇயும்‌ ஆகும்‌. (உயி) ௮ முப்படல அழற்சி: முப்படல 

1420051'8 1885 (மெண்டல்ஸ்‌ வீக்கம்‌: நினைவுக்‌ குலைவு, 
லாஸ்‌) - மெண்டல்‌ விதிகள்‌: | தலைவலி, குமட்டல்‌ முதலி 
1. பிரிதல்‌ விது (லா ஆஃப்‌ | பவை இதன்‌ அறிகுறிகள்‌. 
செக்ரிகேஷன்‌):  எப்பண்பும்‌ டேயி) 


இரு காரணிகளாகவே | ஈ9!50ப9 (மெனிஸ்கஸ்‌) - 
உள்ளது. இக்காரணிகள்‌ பிறைத்தலம்‌: பரப்பு இழுவிசை 
இரண்டும்‌ உடல்‌ கண்ணறை யால்‌ ஒரு குழாயிலுள்ள 
களில்‌ அமைந்துள்ளன. நீர்மத்தில்‌ தோன்றும்‌ குழி 
ஆனால்‌, அவற்றில்‌ ஒன்று அல்லது குவி வடிவ மேற்பரப்பு. 
மட்டுமே ஏதாவது நீருக்குக்‌ ஏழமைந்தும்‌ பாதரசத்‌ 


ஒருபாலணுவுக்குச்‌ செல்வது. திற்கு மேலமைந்தும்‌ இத்தல 
. ஒதுக்கல்‌ விஇ (லா ஆஃப்‌ மிருக்கும்‌. (இய) 
இண்டிபெண்டண்ட்‌ அசார்ட்‌ | 190ற8ப86 (மெனோபாஸ்‌) - 
மெண்ட்‌) இக்காரணிகளின்‌ | விலக்கு நிற்றல்‌: 4௦ வயஇல்‌ 
பரவல்‌, வரம்பிலா முறையில்‌ பெண்களிடம்‌ வீட்டு விலக்கு 
உள்ளது. காரணி இணைகள்‌ ஓய்தல்‌ (மரு) 

பலவற்றைக்‌ கருதும்பொழுது, ௦801௨ (மெனோரஜியா) 


சிவா இணையும்‌ | _ பெரும்போக்‌ விலக்கு: வீட்டு 
தனித்துப்‌ பிரிவது அல்லது வலம்‌ வ உண்டா 
ஒதுங்குவது. கும்‌ மிகு குருஇக்கசிவு. (மரு) 


மெண்டலின்‌ பண்புகள்‌ தற்‌ | ரக(பக1 60/01 (மென்ஷீரல்‌ 
காலத்தில்‌ மரபணுக்கள்‌ என்று சைக்கிள்‌) - விலக்குச்‌ சுழற்சி: 


கூறப்பெறுகன்றன. பெண்களிடம்‌ & வாரங்கள்‌ 


அல்லது 28 நட்களுக்கு ஒரு 
முறை நான்கு நாட்கள்‌ குருதிக்‌ 
கசிவு ஏற்படும்‌ நிகழ்ச்சி. 
இலுள்ள நான்கு நிலைக 


சாவன்‌: 


1. விலக்கு நிலை 
3. பெருகு நிலை 
3. விடுபடுநிலை 


4. சுரப்பு நிலை 

பட்ட படப்‌ (மென்ஷு 
ரேஷன்‌) - வீட்டு விலக்கு: பா. 
பவ வு (மரு) 

ப. 1 பப (மென்ஷு 
ரேஷன்‌) - வடிவ அளவியல்‌. 
அளவுகளைப்‌ பற்றி ஆராய்தல்‌. 
அதாவது, பொருள்களின்‌ 
நீளம்‌, பரப்பு, பருமன்‌ 
முதலியவற்றை அளவையி 
னாலும்‌ கணக்£€ட்டினாலும்‌ 
காணல்‌. (இய) 

வாவி மொகம்‌ (மெண்டல்‌ 


ொண்ட்ஸ்‌) - முகவாய்ச்‌ 
சுரப்பிகள்‌: எல ஆண்‌ சவமாண்‌ 
டர்களில்‌ முகவாய்க்‌ 


கட்டைக்குக்‌ முள்ள குழாய்ச்‌ 
சுரப்பிகள்‌ இரண்டாம்‌ நிலைப்‌ 
பால்பண்புகளை உண்டாக்கு 
பவை. இச்சுரப்பிகளிவிருந்து 
வெளியாகும்‌ நீர்மம்‌ ஆவி 
யா௫ப்‌ பெண்‌ சலமாண்டர்‌ 
களைக்‌ கவரவல்லது. (உயி) 


ளக! மூள (மெண்டல்‌ 


ஹைஜின்‌) - உளநலவியல்‌: 
தசைக்‌ கேடுகளை நீக்கி உளப்‌ 


417 ரன 





போராட்டங்களைத்‌ தவிர்க்க 
உதவும்‌ செயல்முறைகளை 
ஆராயும்‌ நடைமுறை உளவியல்‌ 
பிரிவு. (உயி) 

௱2ாார்‌௦! - மெந்தால்‌: ௦, 1,014. 


$9 ட 
நிறமற்றது, ஆவியாகக்‌ 
கூடியது. முப்பட்ட வடிவப்‌ 
படிகம்‌. பெப்பர்மிண்டு மணம்‌. 
குளிர்ச்சுவை. புரைத்தடுப்பான்‌ 


(வேதி) 


20641 _ மியோபால்‌ 
(௨ேள்‌,.॥0: கார்பனேட்டு, 
வெண்ணிறப்‌ படிகம்‌. 


பூச்‌ிக்கொல்லி. (வேதி) 
௱ஜஜு்‌௦51018௩ - மீப்பாசபோலன்‌ 
ளெ்‌,,2,5,1: அரக்கு மஞ்சள்‌ 
நிறமுள்ளது. நச்சு நீர்மம்‌. 
கரிமச்‌ சேர்மங்களில்‌ எளிடுில்‌ 
கரைவது. பூச்சிக்‌ கொல்வி. 
(வேதி) 
௱ஊ௦ப௦ 1௦410 - மெர்க்குரிக 
அயோடைடூ: (191, செந்நிற 
வீழ்படிவு. மர்க்குரிகக்‌ 
குளோரைடு கரைசலுடன்‌ 
பொட்டாசியம்‌ அயோடைடைச்‌ 
சேர்க்க இப்படிவு இடைக்கும்‌. 
தோல்நோய்‌ மருந்துகளில்‌ 
பயன்‌ படுதல்‌. (வேதி) 
௱ஊபோ16 03109 - மெர்குரிக 
ஆக்சைடு: 1ர0 மஞ்சள்‌ 
நிறத்திண்மம்‌. மெர்க்குரிகக்‌ 


குளோரைடு கரைசலில்‌ 
எரிசோடாக்‌ கரைசலைச்‌ 
சேர்த்துப்‌ பெறலாம்‌. நீரில்‌ 
கரையா நச்சுப்பொருள்‌. 


கண்ணழற் மருந்து. (வேதி) 


1௪ 





ஈறு (மர்குரி) - பாதரசம்‌ (19. 
வெண்ணிறம்‌. நீர்மம 
நிலையில்‌ உள்ள ஒரே 
கன உலோகம்‌. இங்குலிகத்‌ 
தாதுவிலிருந்து இடைப்பது. 
பளுமானி, அழுத்தமானி, 
வெப்பநிலைமானி 
வற்றில்‌ நிரப்பும்‌ 
பல்மருத்துவத்தில்‌ 
படுதல்‌, புற ஊதாக்கதிரின்‌ 
மூலமாகும்‌. (வேதி) 
ரா பேடு (மெர்குரி) - 
கதிரவன்‌ குடும்பப்‌ பெருங்‌ 
கோள்களில்‌ ஏறியது. 
அமெரிக்க மெரைனர்‌ - 10 
இதனை நன்கு ஆராய்ந்‌ 
துள்ளது. (வானி) 

உ பேரு 1சோர (மர்குரி லேம்ப்‌) - 
பாதரச ஆவிவிளக்கு: 
குமிழிலுள்ள பாதரச ஆவியில்‌ 
மின்சாரத்தைச்‌ செலுத்த 
நீலநிற ஒளியைத்‌ தரும்‌ 
விளக்கு. புற ஊதாக்கர்வீச்சு 
நிறைந்த ஒளி. மருத்துவத்தில்‌ 
பயன்படல்‌. ஆவி விளக்கு. 


(இய) 

௱உி௦ர (மெரிகார்ப்‌) - 
பகுதிக்கனி: கனியின்‌ ஒருவிதப்‌ 
பகுதி. பல்பிளவுறுகனியில்‌ 
காணப்படுவது. எ-டு கொத்து 
மல்லி பா. 1பர (உயி) 


எ! (மெரிடியன்‌) - 


மையவரை: புவிமுனைகள்‌ 


வழியே அமையும்‌ கற்பனைப்‌ 
'பெருவட்டம்‌. (பு. அறி) 


புதன்‌: 


412 








ஈவவல்கு, ராஎ்‌ (மெரிடியன்‌ 
பஸ்ட்‌) - முதல்‌ மையவரை: 
கிழக்கு அல்லது மேற்காக 
அளக்கப்‌ பெறும்‌ நடுவரைக்‌ 
கோடு (இரீன்விச்சு வழியாக). 
(பு.அறி) 
௫!!91௪ஈ (மெரிஸ்டம்‌) - வளர்‌ 
இக: இதனை ஆக்கத்தசு 
என்றும்‌ கூறலாம்‌. இஇலுள்ள 
் பிரிந்து 


சான்றும்‌ கூறலாம்‌, 


வேர்‌ முனையிலும்‌ காணப்‌ 
உடலில்‌ 










6 
ன்‌ 
3 
ம்‌ 
்‌ ்‌ 
மதி 
தீம்‌! 20 
பொர 
்‌ த 
ப்‌ 
சரி 


பட்‌ 
பூச 


[.] ்‌ 





(1) நுணனிவளர்திச௪ு (ஏபிகல்‌ 
மெரிஸ்டம்‌) 8 இடை 
பொருந்து வளர்டுசு (இண்டர்‌ 
கேலரி மெரிஸ்டம்‌) 3. பக்க 
வளர்‌இசு (லேட்டரல்‌ மெரிஸ்‌ 
டம்‌). (உ௰) 


௩௦7௦61250௦ 0162042065 
(மெரோபிளாஸ்டிக்‌ கிளிவேஜ்‌) 
- பகுதிக்கருவமை பிளவிப்‌ 
பெருகல்‌: முட்டைப்‌ பிளவில்‌ 
முன்கணியத்தின்‌ ஒரு பகுதி 
மட்டும்‌ பிரிதல்‌. மஞ்சள்‌ ௧௬ 
பிரிவதில்லை. எ-டு. பறவை, 
பூச்‌, ஊர்வன ஆலியவற்றின்‌ 
முட்டைகள்‌. (உயி) 

உட (மெரோ 
மையோடன்‌) - பகுதி 
மையோின்‌: தசைதாரின்‌ 
மையோடுன்‌ மூலக்கூறிலுள்ள 
புரதம்‌. இது எக்‌ பகுதி 
மையோடுன்‌ எல்‌ பகுதி 
மையோடன்‌ என இருவகைப்‌ 
படும்‌. (உயி) 

ஈஊ௱௦௧0012 (மெரோசைகோட்‌) 
- பகுதிக்கருவணு: ல குச்ெயங்‌ 
களில்‌ நடைபெறுங்‌ கலவியில்‌, 
புணரும்‌ உயிரஹுக்களில்‌ 
மரபணுப்‌ பொருள்‌ மாற்றம்‌ 
நிறைவுநாமல்‌ உருவாகும்‌ 
கருவணு. (உ௰) 

ாா2௧௦811௪ - மெல்காலைன்‌ 
போ்‌) கரையக்கூடிய 
வெண்ணிறத்தூள்‌. மெஸ்கல்‌ 
என்னும்‌ கள்ளியிலிருந்து 
பெறப்படுவது. மன மயக்க 


மருந்து... (வேதி) 


ஈஊசான்டுஉ (மீசன்சைம்‌) - 
நடு இழுது: புறப்படலத்திற்கும்‌ 
அகப்படலத்இிற்கு மிடையே 
உள்ள பகுதி. இஇுல்‌ அமீபா 
உயிரணுக்களும்‌ ஏனைய உயி 
ரணுக்களும்‌ நிரம்பி இருக்கும்‌. 
&ழின விலங்குகள்‌ இவ்வணுக் 
களைக்‌ கொண்டவை. (உய) 


ராசஉஊாரு (மெசண்டரி) வ 
நடூமடிப்பு: 1. மெல்லிய ஒளி 
புகும்‌ படல மடிப்பு. உடற்‌ 
சுவரோடு பல உறுப்புகளையும்‌ 
இணைப்பது. 2. கடல்‌ சாமந்தி 
களின்‌ குழிக்குடல்‌ செங்குத்துத்‌ 
தடுப்புகளில்‌ ஒன்று (உயி) 

௪80020 (மீசோகார்ப்‌) - 
நடூவுறை: தாவரக்கனியிலுள்ள 
சுற்றுறையின்‌ நடுவடுக்கு. 
புறவுறைக்கும்‌ உள்ளுறைக்கும்‌ 
இடையே உள்ளது. சுடு 
தக்காளி, கொய்யா பா. 7ப( 
(உயி) 


ா128002௱ (மீசோடர்ம்‌) - நடுப்‌ 
படை: கருப்படை. இதிலிருந்து 


தசைகள்‌, இணைப்புத்ுசு, 
குருதி முதவியவை உண்டா 
இன்றன. (உய) 

௱850ஈ (மீசான்‌) - நடூவன்‌: 
நடுவணு.. அடிப்படைத்துகள்‌. 
மின்னணுவை விடப்‌ 
பொருண்மை மிக்கது. 


முன்னணு, அல்லணு ஆகிய 
இரண்டைவிட இலேசானது. 
உட்கருவன்‌, உட்கரு ஆகிய 
வற்றிற்கிடையே ஆற்றல்‌ 
பரிமாற்றத்திற்குக்‌ காரணமாக 


ாஃ 


414 ஏ 





இருப்பது. பா. கு 
வ/225. (இய) 


௬௦5004 (மீசோயபைல்‌) - 
நடூத்துசு: இலையின்‌ மேற்புறத்‌ 
தோலுக்கும்‌ ழ்ப்புறத்‌ தோலுக்‌ 
கும்‌ இடையிலுள்ளது. வேலிக்‌ 
கால்‌ இசு, பஞ்சத்திசு, வளரியம்‌ 
என்னும்‌ மூன்றுவகைத்‌ இசுக்‌ 
களைக்‌ கொண்டது. இத்திச 
வில்‌ பசுங்கணிகங்கள்‌ நிறைய 
உண்டு. (உயி) 


௱250றர்‌॥//6 (மீசோபிலிக்‌) - 
நடூவக வெப்பநிலை நாட்டம்‌: 
நுண்ணுயிரிகள்‌ வளர்ச்சிக்கு 
வேண்டிய வெப்பநிலை 234 - 
45 செ. ஓஒ. $8/0௦ற(1௦, 
எ௱ெ்‌6 (உயி) 


௩250107165 (மீசோபைட்ஸ்‌) - 
நடுநிலை வாழ்விகள்‌: வள நிலத்‌ 
தாவரங்கள்‌. இலை, தண்டு, 
வேர்‌ என்னும்‌ உறுப்பு வேறு 
பாடு செம்மையாக இருக்கும்‌. 
வளர்கூழ்நிலைகளில்‌ வாழ்‌ 
பவை, விலங்கு வாழ்விக்கும்‌ 
நீர்வாழ்விக்கும்‌ இடைப்‌ 
பட்டவை. எ--டூ. பூவரசு, ஆல்‌. 
(உ௰) 

ஈயா (மீசார்கியம்‌) - 
நடூவிரைப்படலம்‌: விரையைச்‌ 
கழ்ந்து, அதனை உடல்‌ 
சுவரோடு இணைப்பது. (உயி) 

16505002 (மீசோசோம்‌) - 
நடுப்புரி: ஓல குச்டியங்களில்‌ 
கணிமப்‌ படலம்‌ (பிளாஸ்மா 


மெம்பரின்‌) உட்குழிதல்‌. இடல்‌ 
மூச்சு நொடுகள்‌ உள்ளன. 
(உ௰) 


ஈ25௦1/௪//ப௱ (மீசோதீவியம்‌) - 
நடுப்படலம்‌. ஒன்றுக்கு மேற்பட்ட 
கண்ணறை அடுக்குகள்‌ உள்ள 
தச. உடற்குழியைக்‌ கரையிடு 
வது. (உயி) 

ா12504211/யா௩ (மிசோவரியம்‌) - 
நடூச்சல்‌ மடிப்பு: மார்பு உடல்‌ 
சுவரிலிருந்து சூல்பையத்‌ 
தாங்கும்‌ படலம்‌. இது உட்சூழ்ப்‌ 
படலப்‌ பகுதி. எ-டு. மீன்‌, 
தவளை, ஓணான்‌. (உ௰) 


250208 (மீசோசோவா) - 
நடுநிலை உயிரிகள்‌: நுண்ணிய 
உயிரினங்கள்‌. புரோட்டோ 
சோவா, மெட்டசோவா ஆதிய 
இரண்டிற்குமிடையே உள்ள 
தாகக்‌ கருதப்படுபவை. (உயி) 

ா12502016 (மாசோகவாயிக்‌) - 
நடூவூழி: புவிவளரியல்‌ பெருங்‌ 
காலங்களில்‌ ஒன்று, 2325 
மில்லியன்‌ ஆண்டுகளுக்கு 
முற்பட்டது. இது ஊர்வன 
காலம்‌ எனப்படும்‌. (பு.அறி) 

1218001150 (மெட்டாபாலிசம்‌) 
- வளர்சிதை மாற்றம்‌: ஓர்‌ 
அடிப்படை வேகடிமாற்றம்‌. வளர்‌ 


மாற்றம்‌, ஒதைமாற்றம்‌ 
என்னும்‌ இருநிலைகளைக்‌ 
கொண்டது. வளர்மாற்றம்‌ 
ஆக்கநிலை கொண்டது. 


உணவு தன்வயமாடித்‌ இசு 


415 





வளர்தல்‌ எடுத்துக்காட்டு. எதை 
மாற்றம்‌ அழிவு நிலை. உயிர்‌ 
வனி ஏற்றம்‌ இசுக்களில்‌ நடை 
பெறுவதால்‌, ஆற்றல்‌ உண்‌ 
டாதல்‌ எடுத்துக்காட்டு. வளர்‌ 
இதை மாற்றத்தில்‌ உட்படும்‌ 
பொருள்‌ வளர்சிதை மாறி 
(மெட்டபோலைட்‌) ஆகும்‌. இது 
வினைப்படு பொருளாகவோ 
விளை பொருளாகவோ 
இருக்கும்‌. (உயி) 
ஈ2கோ0215 (மெட்டாகார்‌ 
பல்ஸ்‌) - அங்கை எலும்புகள்‌: 
மணிக்கட்டோடு விரல்களை 
இணைக்கும்‌ கையின்‌ 5 
எலும்புகள்‌. (உய) 


180212 ப5 (மெட்டாகார்பஸ்‌) - 
அங்கை: உள்ளங்கை எலும்பு 
கள்‌ கொண்டது. (உய) 


ாாஎ80612518 (மெட்டாஜெனி 
எஸ்‌) - இனப்பெருக்கமாற்றம்‌: 
ஒல விலங்குகளின்‌ 
வாழ்க்கைச்‌ சுழற்டுயில்‌ கலவி 
(பால்படு) இனப்பெருக்கம்‌ 
கலவி இலா (பால்படா) 
இனப்பெருக்கமும்‌ மாறிமாறி 
வருதல்‌. அதாவது தலைமுறை 
மாற்றம்‌. (உயி) * 

௱ஃவ!௦18 (மெட்டாலாய்டு) - 
உலோகப்போலி: உலோகப்‌ 
பண்பையும்‌ அலோகப்‌ 
பண்பையும்‌ பெற்றிருப்பவை. 
(எ-டு) சவ்வீரம்‌, அண்டிமணி, 
டெல்லூரியம்‌. (வேதி) 





ப 1170) (மெட்டலர்ஜி) -- 
உலோகவியல்‌: தாதுக்களி 
லிருந்து உலோகங்களைப்‌ 
பிரித்தெடுக்கும்‌ முறைகளை 
ஆராயுந்துறை. (வேத) 

பபப ஈ௬எ௨௱எ£௦ 
1:11 1:10:11 (மெட்டா 
மெரிசம்‌, மெட்டாமெரிக்‌ 
செக்மெண்டேஷன்‌) - கண்ட 
அமைவு: ஒ€ீழின விலங்குகளில்‌ 
உடல்‌ கண்டங்கள்‌ அல்லது 
துண்டங்கள்‌ அமைந்திருக்கும்‌ 
முறை. எ-டு. மண்புழு. இதை 


துண்ட அமைவு என்றுங்‌ 
கூறலாம்‌. (உயி) 
ஈாஃவ0ாற௦515 (மெட்டா 


மார்படுஸ்‌) - வளர்‌ உருமாற்றம்‌: 
முட்டைப்‌ பருவத்திலிருந்து 
(வெளிவந்த வேற்றிளரியி 
லிருந்து) முதர்ச்டிப்‌ பருவத்‌ 
திற்கு முன்வரை ' நடைபெறும்‌ 
மாற்றங்கள்‌ இடல்‌ அடங்கும்‌. 
எ-டு தலைப்பரட்டை தவளை 


யாதல்‌. கம்பளிப்புழு 
வண்ணத்துப்‌ பூச்சியாதல்‌. 
(உயி) 

ா21802986௨ (மெட்டாபேஸ்‌) - 
நடுநிலை: இழைப்பிரிவு 
அல்லது குன்றல்‌ பிரிவில்‌ 
நிறப்புரிகள்‌ கதிரின்‌ நடுக்‌ 


கோட்டுத்‌ தளத்தில்‌ அமைதல்‌. 
உயிணுப்பிரிவில்‌ இரண்டாம்‌ 
ஜிலை. (உயி) 


221௪8 (மெட்டா$ரியா) - 
மதலைப்பை விலங்குகள்‌: 


2 





(மார்சூமிலியா) (80௨௦௦ பா. 
(உ௰) 


ஈுஃ$20/2 (மெட்டாக்கனியா) - 
மகரந்த விளைவு: பெண்‌ 
உறுப்புத்‌ இசுக்களில்‌ மகரந்தத்‌ 
தூள்‌ ஏற்படுத்தும்‌ மாற்றம்‌. 
(உ௰ி) 

ஈா918208 - மெட்டாசோவா: பின்‌ 
தோன்றிகள்‌. பல்கண்ணறை 
(செல்‌) விலங்குகள்‌. உடல்‌ பல 
கண்ணறை களாலானது. 
புரோட்டோசோவா (முதல்‌ 
தோன்றிகள்‌) - பாராசோவா 
(இணைப்புத்‌ தோன்றிகள்‌) 
கடற்பஞ்சுகள்‌' நீங்கலாக 
ஏனைய எல்லா விலங்கு 
களையும்‌ இவ்வுள்ளினம்‌ 
கொண்டது. (உயி) 

ஈரா (மீட்டியர்‌) - விண்‌ 
கொள்ளி: விண்ணிலிருந்து 
ஒளிர்வுடன்‌ விழும்‌ பொருள்‌. 
தரையில்‌ விழும்பொழுது 
விண்‌ கல்லாக மாறுவது.*வான 
வெளிப்‌ ப.பணத்திற்குத்‌ தடை 
யாக இருப்பது. (வான) 

௱ல€0௦1௦93/ (மீட்டியராலஜி) - 
வானிலை இயல்‌: வானிலை 


பற்றி ஆராயுந்துறை. 
செயற்கைக்‌ கோள்களால்‌ 
நன்கு வளர்ந்துள்ள து. 
(பு.அறி) . 

2201001024! $81211119 
(மீட்டியராலஜிகல்‌ சேட்டிலைட்‌) 


-... வானிலை நிலாக்கள்‌: 
வானிலைத்‌ தொடர்பாகச்‌ 
௮.௮.28 


ஈவர்‌ வர - 


செய்திகளைத்‌ இரட்ட ஏவப்‌ 
படும்‌ நிலாக்கள்‌. எ-டு. டிராஸ்‌, 
அமெரிக்கா. அகம்‌ ஏவி 
யுள்ளவை. (பு.அறி) . 


௱எஈ்காஉ - மீத்தேன்‌: 0, 


நிறமற்றதும்‌ மணமற்றதுமான 
நஞ்சிலா வளி. எண்ணெய்க்‌ 
இணறு வளிகளில்‌ உள்ளது. 
நீர்வளி, மீத்தைல்‌ குளோரைடு 
முதலிய பொருள்கள்‌ உண்‌ 
டாக்கப்‌ பயன்படுதல்‌. (வேது) 
ஆல்ககால்‌: (பே) வேறு 
பெயர்‌ மெத்தனால்‌, மர ஆல்க 
கால்‌, நிறமற்ற நீர்ம ஆல்ககால்‌. 
கரைப்பான்‌. மெத்தனால்‌ 
தயாரிக்க. மெத்தனால்‌ பிளாஸ்‌ 
டிக்‌ மற்றும்‌ மருந்து தயாரிப்‌ 
பதில்‌ பயன்‌ படுதல்‌. (வேதி) 


ஈளர்டு1242௦ 821௩ (மெடுலேட்டட்‌ 


ஸ்பிரிட்‌) - மெடிலேறு சாராயம்‌: 
மெத்தனால்‌ சேர்ந்த ஈத்தைல்‌ 
ஆல்ககால்‌. எரிபொருள்‌. 
(வேதி) 


௱ர்டு1/ 9 610௨ - மெத்திலின்‌ 


(புளு) நீலம்‌: (௦,150. 
கரையக்‌ கூடிய ஆழ்ந்த 
நீலச்சாயம்‌. ஆய்வகங்களில்‌ 


சாய மேற்றிகள்‌. (வேதி) 


(412) ஈஸ்ட்‌ ॥/ஊஐவுகாமம - 


மீத்தைல்‌ ஐசோ சயனேட்டு: ௮இக 
நச்சள்ளதும்‌ ஆவியாகக்‌ 
கூடியதுமான வளி. கார்ப 
மேட்டு நுண்கொல்லிகள்‌ 
செய்யப்பயன்படுதல்‌. உண்‌ 


டாகும்‌ நிலையத்திலிருந்து 
க௫ந்ததால்‌ (போபால்‌, 1984 
திசம்பர்‌ 2) 2000க்கு மேற்பட்ட 
வர்கள்‌ இறந்தனர்‌. இது 
போபால்‌ துன்பறிகழ்ச்‌ி 
ஆகும்‌. (வேஇி.) 


றாஉஸ்ர॥ வட - மீத்தைல்‌ 


(ஆரஞ்சு) இச்ரிலி: காடிச்சாயம்‌. 
டையசோனிய உப்புசேர்ந்த 
சல்பானிலிகக்‌ காடியையும்‌ 
இரு மீத்தைல்‌ அனிலைனையும்‌ 
சேர்த்துப்‌ பெறலாம்‌. பட்டுச்சாய 
மேற்றவும்‌ காடி - காரத்‌ தகுதி 
பார்த்தலில்‌ நிலைக்காட்டி 
யாகவும்‌ பயன்படல்‌. (வேடு) 
ஈடு! ஐணாவர்1௦ு - மீத்தைல்‌ 
பாரதியான்‌ (0,11௦, 859) 
வெண்ணிறத்‌ இண்‌ மம்‌. 
ஈத்தைல்‌ பாரஇியானை விட 
நிலைப்பு குறைவு. பூச்சிக்‌ 
கொல்லி. (வேதி) 

எட ₹௨௦ - மீத்தைல்‌ (ரெட்‌) 
சிவப்பு: காடிச்சாயம்‌. இரு 
மீத்தைல்‌ அணனிலைனுடனும்‌ 
டையசோனியம்‌ உப்பு 
கொண்ட ஓ - அமினோ பென்‌ 
சாயிகக்‌ காடியைச்‌ சேர்த்துப்‌ 
பெறலாம்‌. காடி - காரத்‌ தகுதி 
பார்த்த௨ில்‌ நிலைக்காட்டி. 
(இய) 

௦௨ (மைக்கா) - காக்கைப்‌ 
பொன்‌. அப்பிரகம்‌. ஒரு 
கனிமம்‌. நீட்டுயுடையது ஒளி 
ஊடுருவக்கூடியது. பல 
வண்ணங்கள்‌ உண்டு. மின்‌ 
காப்புப்பொருள்களாக, கண்‌ 


417 6 





ணாடி மாற்றுப்‌ பொருள்களாக 
பயன்படுதல்‌. இதை உற்பத்து 
செய்வதில்‌ இந்தியா முன்‌ 
னணியில்‌ உள்ளது. பீகார்‌, 
ஒரிசா, மகாராட்டிரம்‌, 
கர்நாடகம்‌ ஆகிய மாநிலங்‌ 
களில்‌ அதிகம்‌ இெடைக்கிறது. 
(வேத) 

ள்‌ - 8௱0ு/5615 (மைக்ரோ 
அனலிடஏிஸ்‌) - நுண்பகுப்பு: 
நுண்ணிய அளவுகளின்‌ 
ஷேஷிப்பகுப்பு. (வேதி) 

ஈ/௭௦௨ (மைக்ரோப்‌) - நுண்‌ 
ணுயிரி: வெற்றுக்‌ கண்ணுக்குத்‌ 
தெரியாது. கூடு. அமீபா, 
குச்சியங்கள்‌ (பாக்டிரியங்கள்‌) . 
(உயி) 

ஈ/௦௦%14 1186010109 
(மைக்ரோபியல்‌ இன்செக்டி 
சைடு) - நுண்ணியப்‌ பூச்சிக்‌ 
கொல்லி: நோய்த்‌ தொற்று 
நுண்ணங்கள்‌ அல்லது அவற்‌ 
றின்‌ நச்சுப்‌ பொருள்களைக்‌ 
கொண்ட பூச்சிக்கொல்லி. 
(உயி) 

ாா/ஊ்‌௦%1/0142 (மைக்ரோபிகைடு) 
- நுண்ணியக்கொல்லி: நுண்‌ 
ஹணுயிரிகளைக கொல்லும்‌ 
மருந்து. (உயி) 

ஈப்ள௦்‌1௦1௦ லு (மைக்ரோ 
பயாலஜி) - நுண்ணுயிரியல்‌: 
நுண்ணிய உயிர்களை 
ஆராயும்‌ துறை. நச்இயம்‌ 
(வைரஸ்‌) குச்ியங்கள்‌ 
(பாக்டிரியா) முதவியவை 


ரா/6 


418 


16 





நுண்ணுயிரிகள்‌. உயிரியலின்‌ 
ஒரு பிரிவு. (உ௰) 

ஈா/ள௦%௦யல்‌ு (மைக்ரோபாடி) _ 
நுண்பொருள்‌: கண்ணறைக்‌ 
கணிய உறுப்பு. முட்டை 
வடிவில்‌ இருப்பது. படலத்தால்‌ 
சூழப்பட்டது. பல நொஇகளைக்‌ 
கொண்டது. அகக்கணிய 
வலையிலிருந்து உண்டாவது 
(உயி) 


௩/௦ ஊரு (மைக்ரோ 
கெமிஸ்ட்ரி) - நுண்‌ வேதியியல்‌ 
நுண்ணிய வேடப்பொருள்‌ 
களை ஆராயுந்துறை. வேடியிய 
லின்‌ ஒரு பிரிவு. (உயி) 

ஈ௩ு௪்‌06000ப9 
காக்கஸ்‌)  - 
வட்ட வடிவ 
(உயி) 

௱ரா௦ 0165 (மைக்ரோசைட்ஸ்‌) 
-  நுண்ணணுக்கள்‌: ஓறிய 
ஓவப்புக்‌ குருதியணுக்கள்‌. 
(உயி) 

ஈ1/07௦0188601100 (மைக்ரோடி 
சக்ஷன்‌) ௮ நுண்பிளப்பு: 
உட்கரு முதலிய நுண்பொருள்‌ 
களை நுண்ணோக்கியில்‌ 
பிளக்கும்‌ நுணுக்கம்‌ (உயி) 

ஈ1161061201100108 (மைக்ரோ 
எலக்ட்ரானிக்ஸ்‌) ப நுண்‌ 
மின்னணுவியல்‌: ஏலிகான்‌ 
நறுவல்களை உற்பத்திசெய்தல்‌ 
பயன்படுத்தல்‌ பற்றி ஆராயுந்‌ 
துறை, இவற்றில்‌ அரிய மின்‌ 
சுற்றுகள்‌ உண்டாக்கப்படு 


(மைக்ரோ 
நுண்கோளியம்‌: 
நுண்ணுயிரி 


கின்றன. இச்சுற்றுகள்‌ பல 


ஆயிரக்கணக்கான பகுதி 
களைக்‌ கொண்டவை. மனித 
வாழ்க்கையில்‌ அதிக அளவு 
புரட்சியை உண்டாக்கவருவது. 
(இய) 

ஈர்ா௦ரகுசா (மைக்ரோ 
பிலமண்ட்‌) - நுண்ணிழை: 
கோளவடிவப்‌ புரதமுள்ளதும்‌ 
படலமுள்ளதுமான அணுக்‌ 
களில்‌ காணப்படும்‌ நுண்ணிய 
இழை. (உய) 

ஈ॥௦1௦11012 (மைக்ரோபுளோரா) 
- நுண்டுணைத்‌ தாவரங்கள்‌: 
பாசி, பூஞ்சை, குச்சியங்கள்‌ 
முதலிய தாவரங்கள்‌. இவை 
குறிப்பிட்ட பகுதியில்‌ வாழ்‌ 


பவை. (உயி) 


ஈ/௭௦08௱௦16 (மைக்ரோகெமட்‌) 
- நுண்பாலணு: ஆண்‌ அணு 
(உ௰) 

௦௭௦0 80ப5 19௦௨09 
(மைக்ரோபேகஸ்‌ பீடிங்‌) - நுண்‌ 


விழுங்குணவு கொள்ளல்‌: 
வேறுபெயர்‌ தொங்குணவு 
கொள்ளல்‌ பா $ப$றா$ுா 
(9௦010. (உயி) 


ஈசா (மைக்ரோமீட்டர்‌) - 
நுண்மானி: இருகுமானி. ஏறிய 
குறுக்களவுகள்‌ , தடிமன்‌ 
முதலியவற்றை அள௯ூப்‌ பயன்‌ 
படுங்கருவி. பா. 58914 02009, 
(இய) 

ஈ௱॥௭௦௱௦1ா2 - மைக்ரோமீட்டர்‌: யா. 
நீள அலகு, 10-* மீட்டருக்குச்‌ 


ப. 


1116 





சமம்‌. கண்ணறைக்‌ குறுக்‌ 
களவு, குச்‌சியங்களின்‌ அளவு 
ஆலிெயெவற்றை அளக்கப்‌ பயன்‌ 
படுவது, இதற்குப்‌ பழைய 
சொல்‌ மைக்ரான்‌ (உயி) 
௱்எ௦.. - மைக்ரான்‌: பா. 
ஈனா. (இய) 


00 ஈப01ப5 (மைக்ரோ 
நியூக்கிளியஸ்‌) - நுண்உட்கரு: 
குற்றிழை உயிரிகளில்‌ இரு 
உட்கருக்கள்‌ உண்டு. ஒன்று 
பெரு உட்கரு. மற்றொன்று ஒறு 
உட்கரு எ-டு. பரமேசியம்‌, 
(உய) 


௦௦ ஈபப்/சார்‌ மைக்ரோ 
நி ட்ரியன்ட்ஸ்‌) ச்‌ நுண்‌ 
ஊட்டப்‌ பொருள்கள்‌: நுண்ணிய 
அளவில்‌ தாவரங்களுக்குத்‌ 
தேவைப்படும்‌ சத்துப்பொருள்‌ 
கள்‌. (உய) 

௭௦ - 08/86, ஈா/ன௦0௨5 
(மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்‌, 
மைக்ரோப்ஸ்‌) 4 நுண்ணியிரி 
கள்‌: நுண்ணோக்கியினால்‌ 
மட்டும்‌ உற்றுநோக்கக்கூடிய 
உயிரிகள்‌. இவற்றை ஆராயுந்‌ 
துநை நுண்ணுயிரி இயல்‌ 
(மைக்ரோபயாலஜி) எ-டு. 
குச்சியங்கள்‌, நச்‌சியங்கள்‌, 
பூர்சைகள்‌ (உயி) 
ஈ/2௦றரச ட ட தடட 
ன்‌ த ரக்கா ப்பி: ஒலியலை 

மின்னோட்டமாக 


குல்‌ கருவி. (இய) 


ஈ1/0:00௦:௦0120॥ (மைக்ரோ 
போட்டோகிராப்‌) 4 நுண்‌ ஒளிப்‌ 
படம்‌: நுண்ணோக்‌இ மூலம்‌ 
எடுக்கப்படும்‌ படம்‌. (உயி) 


௦ மைக்ரோபைல்‌) - 


நுண்ணிலை: ஒரு செழிப்‌ 
பிலை. வளைக்கா ஒற்றை 
நரம்புடையது. அடியிலிருந்து 
முனை வரை செல்லும்‌ எ-டு. 
குதிரை வாலிகள்‌ ஒ. 
றாஒ080ரூ1. (உயி) 


ஈா்ஊ௦ஜு1ச (மைக்ரோபைல்‌) - 


நுண்துளை: சூல்துளை. சூல்‌இசு 
விற்குள்‌ செல்லும்‌ துளை. 
விதையில்‌ இருக்கும்‌ பொழுது 
விதைத்துளை. (உய) 


றான்‌ ௦80026 (மைக்ரோஸ்கோப்‌) 


25 நுண்ணோக்கி: ஒறிய பொருள்‌ 
களின்‌ உருவத்தைப்‌ பெருக்கிக்‌ 
காட்ட வில்லைகளைப்‌ பயன்‌ 
படுத்துங்‌ கருவி. இது பல 
வகைப்படும்‌ (1) தனி நுண்‌ 
ணோக்கி! கைவில்லை. பெருக்‌ 
குந்திறன்‌ குறைவு. (2) கூட்டு 
நுண்ணோக்கி: கண்ணருகு 
வில்லை பொருளருகுவில்லை 
என இரு குவி வில்லைகளைக்‌ 
கொண்டது. பெருக்குந்திறன்‌ 
அதிகம்‌. (3) மின்னணு 
நுண்ணோக்கி: ஒரு போக்குக்‌ 
கற்றை மின்னணுக்களைப்‌ 
பயன்‌ படுத்துவது. உருப்பெருக்‌ 
கம்‌ 2,50,000 தடவைகள்‌. இது 
௬ண்டுபிடிக்கப்பட்ட பின்‌ 
அறிவியலின்‌ பலதுறைகளும்‌ - 


௱!/6 


ப 





குறிப்பாக உயிரியல்‌ -- விரை 
வாக வளர்ந்தன. (4) புற 
ஊதாக்‌ கடுர்‌ நுண்ணோக்‌: 
புறணாதாக்‌ கர்கள்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. படிக 
வில்லைகள்‌ பயன்‌ படூதல்‌. 
ஒளிப்பட முறையில்‌ உருப்‌ 
பதிவு செய்யப்படுகிறது. உருப்‌ 
பெருக்கம்‌ 1,500 தடவைகள்‌. 
ஈ௱்ு்௰ெொா௦௧௦௱௨ஐ (மைக்ரோ 
சோம்ஸ்‌) - நுண்புரிகள்‌: 
கோல்கை உறுப்பு, அகக்கணிய 
வலைப்பின்னல்‌ ஆலிய 
வற்றின்‌ துண்டுகள்‌. (உ௰) 
ஈா்னள௦800வா91பு (மைக்ரோ 
ஸ்பொரான்ஜியம்‌) ன்‌ நுண்‌ 
தலகம்‌: பெரணித்‌ தாவரங்களி 
லுள்ள தலியம்‌. நுண்டுதல்‌ 
களை உண்டாக்குவது. இது 
நுண்டுதல்‌ இலையில்‌ உள்ளது. 
எ-டு. செலாஜினெல்லா (உயி) 


ா£2௦500162 (மைக்ரோஸ்போர்‌) 
- நுண்டிதல்‌: வேற்றகச்‌ தல்‌ 


தாவரங்களில்‌ குன்றல்‌ 
பிரிவுக்குப்பின்‌ இருசிதல்கள்‌ 
தோன்றுகின்றன. ஒன்று 
பெருஞ்சிதல்‌. மற்றொன்று 
நுண்டுதல்‌ அல்லது சிறுசதல்‌. 
1௦௦ 8201௦0!!! (மைக்ரோஸ்‌ 
போரோபில்‌) - நுண்சிதல்‌ 


இலை: மாற்றுரு பெற்ற இலை, 
இதில்‌ நுண்டுதலகம்‌ இருக்கும்‌. 
தனி நுண்டுதல்‌ இலைகள்‌ என்‌ 
பவை உறையில்‌ விதை 
யில்லாத்‌ தாவரங்களின்‌ ஆண்‌ 
கூம்புகளிலும்‌ லைக்கோபாடு 


களின்‌ செழிப்பான ஒளிச்‌ 
சேர்க்கை இலைகளிலும்‌ 
காணப்படும்‌ செடுல்களே. 
உறையில்‌ விதையுள்ள தாவரங் 
களின்‌ மகரந்தத்‌ தாள்கள்‌ 
மாற்றுருபெற்ற நுண்டுிதல்‌ 
இலையே பா. 908$2002ர(17॥. 


ஈனா - 1988071103 (மைக்ரோ 


டீச்ங்‌) - நுண்நிலைக்‌ கற்பித்‌ 
தல்‌: இது 1963இல்‌ அமெரிக்‌ 
காவில்‌ நடைமுறைக்கு வந்தது. 
இடல்‌ கற்பிக்கும்‌ பாடப்பகுதி 
ிறியதாகவும்‌ நேரங்‌ குறை 
வுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. ஒரு 
குறிப்பிட்ட தஇறன்மட்டும்‌ கற்பிக்‌ 
கப்படும்‌. ஆசிரிய மாணாக்‌ 
கருக்கும்‌ பிற்பட்ட குழந்தை 
களுக்கும்‌ ஏற்றமுறை. (௧.உள) 


ஈ/௦1௦ற6 (மைக்ரோடோம்‌) - 


நுண்வெட்டி: நுண்ணாய்விற்‌ 
காக இலை, இச, தண்டு முதலிய 
பகுதிகளை மெல்லிய €வல்‌ 
களாக வெட்டுங்கருவி. உயிரி 
யல்‌, மருத்துவ ஆய்வகங்களில்‌ 
பயன்படுவது. (உயி) 


ஈ/2ா௦1யடப16 (மைக்ரோ ட்யூபி 


பூல்‌) - நுண்குழலி: இளைக்காத 
ஏறு குழல்கள்‌. உயிரணுவின்‌ 
கணியத்தில்‌ மின்னணு 
நோக்கியினால்‌ கண்டறியப்‌ 
பட்டவை. (உயி) 


டாம்‌ (மைக்ரோவில்லி) - 


நுண்விரலிகள்‌. கணிமப்‌ படலத்‌ 
தின்‌ நீண்டதும்‌ நொய்ந்தது 
மான நீட்ுகள்‌; சுரப்பணுக்‌ 


ராப்‌ 


421 


ஈப்‌1% 





களிலும்‌ உறிளஞ்சணுக்களிலும்‌ 
காணப்படுபவை. (உயி) 

ஈப்போ (மைக்ரோவேவ்ஸ்‌) 
- நுண்ணலைகள்‌: கம்பியிலாத்‌ 
தொடர்பில்‌ பயன்படும்‌ மிகக்‌ 
குறுகிய அலைகள்‌. வெளி 
நாட்டு ஒலிப்பரப்புக்கு மட்டும்‌ 
பயன்படுபவை. (உயி). 

ஈகி நாகு, ஈசாக்‌ 
(மிட்பிரெயின்‌, மெசன்செப்ப 
லான்‌) - நடுமூளை: மூளையின்‌ 
மூன்று அடிப்படைப்‌ பிரிவு 
களில்‌ ஒன்று. முன்‌ மூளையை 
யும்‌ பின்‌ மூளையையும்‌ 
இணைப்பது. ஒ. 10மாவ, 
்ர்க்லாா. (உயி) 


ா/8019 987 (மிடில்‌ இயர்‌) - 
நடூச்செவி: செவிப்பறைக்குழி. 
மண்டை ஓட்டில்‌ நீர்‌ நிரம்பிய 
குழி. புறச்செவிக்கும்‌ உட்‌ 
செவிக்கும்‌ இடையிலுள்ளது. 
தொண்டையின்‌ பின்புறத்‌ 
தோடு செவிக்குழலினால்‌ 
இணைக்கப்பட்டுள்ளது. பா. 
921 (உயி) 
௱/3ே1 (மிட்கட்‌) - நடுக்குடல்‌: 
கணுக்காலி, முதுகெலும்பிகள்‌ 
ஆகியவற்றின்‌ உணவுக்‌ 
குழலின்‌ மையப்பகுதி. உணவு 
செரிப்பதற்கும்‌ உறிஞ்சப்படு 
வதற்கும்‌ காரணம்‌. (உயி) 
ஈா்ம்ம்‌4 18௮18 (மிடில்‌ 
லெமல்லா) - நடூநுண்ணடுக்கு: 
அடுத்தடுத்துள்ள முதன்மை 
யான உயிரணுச்‌ சுவர்களுக்‌ 


இடையே காணப்படும்‌ கால்‌ 
ஒயப்‌ பெப்டேட்டு உப்படுக்கு. 
(உ௰) 


ஈட்‌ (மிட்ரிப்‌) - நடூநரம்பு: 
இலையின்‌ நடுவே உள்ளது. 
இலைப்‌ பரப்பில்‌ பலகிளை 
நரம்புகளை உண்டாக்குவது, 
இந்நரம்பமைப்பினால்‌ பல 
இலை வகைகள்‌ உண்டாதல்‌. 
(உயி) 


ஈராக்‌ (மைக்ரேஷணன்‌) - 
பருவ இடப்பெயர்ச்சி: பருவத்‌ 
இற்கேற்ப விலங்குகள்‌ ஓரிடத்தி 
விருந்து மற்றோரிடத்திறகுச்‌ 
செல்லுதல்‌. (உயி) 

ஈர்‌ (மில்க்‌) - பால்‌: பெண்‌ 
பாலூட்டிகள்‌ சுரக்கும்‌ வெண்‌ 
ணிற நீர்மம்‌. கால்வழிக்கு 
ஊட்டமளிப்பது. வகைக்குத்‌ 
தகுந்தவாறு இயைபு வேறு 
படும்‌. எல்லா உயிரியன்களும்‌ 
(வைட்டமின்‌ களும்‌) உள்ள 
தால்‌, நிறை உணவு. வெண்‌ 
ணெய்‌, நெய்‌ முதலிய பொருள்‌ 
களைக்‌ கொடுப்பது. பால்‌ 
பண்ணை, பொருள்‌ வளமிக்க 
தொழிலாகும்‌. (உயி) 

ஈரா (மில்க்‌ சுகர்‌): பால்‌ 
சர்க்கரை: லேக்டோஸ்‌. (உயி) 

ஈ 1௦20்‌ (மில்க்‌ டத்‌) - பால்‌ 
பற்கள்‌: குழந்தைகளின்‌ விழும்‌ 
பற்கள்‌. (உயி) 


ஈு/01 ஈச (மில்க்‌ ஆஃப்‌ லைம்‌) 
- சுண்ணாம்பு நீர்‌: (வேது) 


ர!ி% 


ராங்க்‌ 





ஈ்ட௦ர ஈுகர2518 (மில்க்‌ ஆஃப்‌ 
மக்னிஷியா) -- மக்னீசியப்பால்‌: 
மக்னீசியம்‌  அ(ய்டிராக்சைடு. 
இது நீரில்‌ கரைந்து பால்‌ 
வெள்ளைத்‌ தொங்கலை 
உண்டாக்குவது. பேடு மருந்து. 
(வேது) 

ஈவு வல (மில்‌ வே) - பால்‌ 
வழ விண்ணை இருட்டில்‌ 
நோக்க, அடர்ந்த விண்மீன்‌ 
கூட்டங்கள்‌ வடக்கிருந்து 
தெற்காக ஒளிக்கற்றைப்போல்‌ 
தெரியும்‌. இதுவே பால்வழி. 
இஇுில்‌ பல இலட்சக்‌ கணக்கில்‌ 
விண்மீன்கள்‌ உள்ளன. (இய) 

ஈரி!/எ((2 - மில்லிரைட்டூ: நிக்கல்‌ 
சல்பைடு. மஞ்சள்‌ நிறமுள்ள 
உலோகத்தாது. இங்கிலாந்து 
கனிமவியலார்‌ மில்லர்‌ பெய 
ரால்‌ அமைந்தது. (வேதி) 

ஈர - மில்லிமைக்ரான்‌: 
பா. ஈவா. (இய) 


ர!!! (மில்லிபீட்‌) - மர 
வட்டை: பயிருண்ணி. உருளை 
வடிவ உடல்‌. தலையில்‌ 
ஓரிணை உணரிகள்‌. உடல்‌ பல 
வட்டுக்களாலானது. முதல்‌ 
மூன்று வட்டுக்களைத்‌ தவிர 
ஏனைய ஒவ்வொன்றும்‌ 
ஈரிணை ஊரும்‌ கால்களைக்‌ 
கொண்டவை. காற்றுக்‌ குழாய்‌ 
கள்‌ மூலம்‌ மூச்சு விடுதல்‌. 
(உயி) 

ரனி11௦ஈ'6 ர2௨021 (மில்லன்ஸ்‌ 
ரீயேஜண்ட்‌) - மில்லன்‌ வினை 


யாக்கி: நைட்டிரிகக்காடி, 
பாதரசம்‌, நீர்‌ ஆயெ மூன்றும்‌ 
சேர்ந்த கலவை. புரதத்தைக்‌ 
கண்டறியப்‌ பயன்‌ படுவது. 
இவ்வினையாக்கியை ஆய்ந்து 
பார்க்கவேண்டிய பொருளோடு 
வெப்பப்படுத்தப்படும்‌ பொழுது 
செங்கல்‌ சிவப்பு நிற வீழ்படிவு 
உண்டாகும்‌. இதுவே புரதத்‌ 
திற்கு ஆய்வு (உயி) 


ஈயிர. (மில்ட்‌) - விந்து: ஆண்‌ 


மீனின்‌ விந்து நீர்மம்‌. (உ௰) 


ஈப்ஈசி, 01501005 (மைண்ட்‌, 


கான்ஷியஸ்‌) - நனவுள்ளம்‌: 
உளநிகழ்ச்சகள்‌ நம்நினை 
வோடு நடைபெறும்‌ நனவு 
நிலை உள்ளம்‌. (க.உள) 


ஈம்‌, 86ப6௦௦019010ப5 (மைண்ட்‌, 


சப்கான்ஷியஸ்‌) - உள்‌ நன 
வுள்ளம்‌: நனவுள்ளத்திற்கு 
அடுத்தது. இதிலுள்ள எண்ணங் 
கள்‌ வேண்டிய பொழுது தடை 
யில்லாமல்‌ நனவுள்ளத்திற்கு 
வரும்‌. வாய்பாடு கூறுதல்‌. பல 
நிகழ்ச்சிகளை நினைவுப்‌ 
படூத்துக்‌ கூறுதல்‌. (க.உள) 


ஈம்‌, பானா5$0(0ப9 (மைண்ட்‌, 


அன்கான்ஷியஸ்‌) ௮ நனவிலி 
உள்ளம்‌, அடியுள்ளம்‌: உள்ளத்‌ 
தின்‌ பெரும்பகுதி. ஒடுங்கிய 
எண்ணங்கள்‌, எழுச்ுகள்‌, 
விருப்பங்கள்‌, ஓக்கல்கள்‌ 
ஆகியவற்றின்‌ உறைவிடம்‌. 
இதை நன்கு ஆராய்ந்தவர்‌ 
பிராய்டு. பொதுவாக, உள்ளம்‌ 


ஈப்ஈ 


என்பது உறுப்பன்று, மூளை 
யின்‌ செயலே. மூளை இல்லை 
யேல்‌ உள்ளமும்‌ இல்லை. 
(உயி) 


ஈர (மிமிக்ரி) - தகைவுப்‌ 


போலி: உறுப்பு, ஒலி முதலிய 
வற்றில்‌ தீங்கற்ற விலங்குகள்‌ 


தங்குள்ள விலங்குகளை 
ஒத்இருத்தல்‌. ஓலைப்பாம்பு 
உறுப்பிலும்‌ நிறத்திலும்‌ 
விரியனை ஒத்திருத்தல்‌. 
சாரைப்பாம்பு நல்லபாம்பு 


போல்‌ 8றுதல்‌. இது தகைவின்‌ 
ஒரு பகுதியே. (உய) 
ஈன! (மினரல்‌) - கனிமம்‌: 
இயற்கையில்‌ கடைக்கும்‌ தாது. 
ஏறப்பு வேடித்தன்மை கொண் 
டது. படிக அமைப்புடையது. 
எ.டு. இடரைட்‌. கனிமங்களை 
ஆராயுந்துறை கணிமவியல்‌. 
(மினராலஜி) (வேதி) 
ஈவாளவ! ௦ (மினரல்‌ ஆயில்‌) - 
ம எண்ணெய்‌? கனிமத்‌ 
தோற்றத்தையும்‌ அய்டிரோ 
கார்பன்‌ கலவையையுங்‌ 
கொண்ட எண்ணெய்‌. எ-டு. 
மண்ணெண்ணெய்‌. (வேதி) 


ஈம்ளவ!82/0 (மினரலை 
சேஷன்‌) - கனிம வயமாதல்‌: 
மட்கு என்பது நுண்ணுயிரி 
களால்‌ உண்டாக்கப்படும்‌ 
கரிமப்பொருள்களைக்‌ கொண் 
டது. இறுதியாக, இவை 
எல்லாம்‌ கார்பன்‌ டை 
ஆக்சைடு, நீர்‌, கனிமங்கள்‌ 
என்னலும்‌ பகுதிகளாக மாற்றப்‌ 


ஙாங்மா - 


ஈசு 


ஈப்ாா20௦ 


ராம்‌ 





படுன்றன. இந்றிகழ்ச்சியே 
கனிமவயமாதலாகும்‌. (வேதி) 

மினி௰ம்‌: 6௦, 
இவப்புக்‌ காரீய (1/) ஆக்ஸைடு. 


கண்ணாடி செய்ஷூலும்‌ 
வண்ண நிறமி உண்டாக்கு 
வதிலும்‌ பயன்படுதல்‌. ஆரி 
மானத்தைத்‌ தடுப்பது. (வேதி) 
(மைரடிடியம்‌) - 
குற்றிழை இளரி£ ஈரல்‌ புழுவின்‌ 
குற்றிழையுள்ள இளம்‌ உயிரி. 
எச்சத்திலுள்ள முட்டை 
பொரிந்து, வெளியே நத்தை 
யில்‌ ஒட்டுண்ணியாக வாழ்ந்து 
கலவியிலா முறையில்‌ தன்‌ 
இனத்தைப்‌ பெருக்குவது. 
(உயி) 

(மிரேஜ்‌) கானல்நீர்‌: 
காற்றடுக்கு அடர்த்தி வேறு 
பாட்டினால்‌, ஒளிவிலகல்‌ வழி, 
முழுஅகமறிப்பு மூலம்‌ நடை 


பெறும்‌ நிகழ்ச்சி. வெயில்‌ 
காலத்தில்‌ மணற்பரப்பைப்‌ 
பார்க்கும்‌ போதும்‌ தார்‌ 


சாலையைப்‌ பார்க்கும்‌ போதும்‌ 
நீர்‌. ஓடுவதுபோல்‌ காட்சி 
யளிக்கும்‌. (இய) 


ஈரா (மிரர்‌) - ஆடி: ஒழுங்கான 


மறிக்கும்‌ பரப்பை உடையது. 
இருவகைப்படும்‌. 1. சமதள 
ஆடி! மறிக்கும்‌ பரப்பு சமதனம்‌. 
முகம்‌ பார்க்கும்‌ கண்ணாடி 
2. கோள ஆடி: மறிக்கும்‌ 
பரப்பு வளைவாக இருத்தல்‌. 
இது மேலும்‌ இருவகைப்படும்‌ 
்‌. சூவியாடி: மறிக்கும்‌ பரப்பு 


ப்பட்‌ 424 ஈம்‌ 





குவிந்திருத்தல்‌. இல்‌ எப்‌ பண்ண ஏவப்படுவது. வில்‌, 
பொழுதும்‌ பொய்யுரு விழும்‌. வேல்‌, அம்பு, குண்டுகள்‌, ஏவு 
உந்து வண்டியில்‌ ஓட்டுநருக்கு கணைகள்‌ முதலியவை 
முன்‌ இருப்பது. 2. கூழியாடி: எடுத்துக்காட்டுகள்‌. வளை 
மறிக்கும்‌ பரப்பு குழிந்திருத்தல்‌. குடாப்‌ போரில்‌ (1991) 


ஒரு நிலை தவிர, ஏனைய அமெரிக்க ஏவுகணை 
ஐந்து நிலைகளிலும்‌ உண்மை பேட்ரியட்‌ ஈராக ஏவுகணை 
உரு விழும்‌, மருத்துவர்‌ ஸ்கட்டைத்‌ (உருசியா 
தொண்டை, கண்‌ பார்க்குங்‌ உருவாக்கியது) தகர்த்தது. பா. 
ஆடி. (இய) 10016, 52191116. (இய) 


1190௨11௦49 (௮௭ - மிட்சர்லிச்சு 

ன (லா) விடு: ஓரகச்‌ சீரிய விஜ. 
ஓரக வடிவங்களில்‌ படிகமாகும்‌ 
பொருள்கள்‌ ஒத்த வேதி 
இயைபுகளைக்‌ கொண்டவை 

என்பது விதி. இவ்விதியை 
சேர்மங்களின்‌ வாய்பஈட்டைச்‌ 

சுட்டிக்‌ காட்டப்‌ பயன்படுத்த 


௩ 


% 


லாம்‌. (ஷே) 
ஈப்‌(௦௦ாரள் உ. - (மைட்டோ 
ககன்‌ காண்டிரியா)  இழையன்கள்‌: 
ச்‌ ர ட ன இழை உருஉள்ளவை. 
3. சூவியாடி உயிரணுவில்‌ காணப்படும்‌ 


மூச்சு - மையங்கள்‌. (உயி) 
41500 - ஈ௦12! (மிஷ்‌ மெட்டல்‌) - | ஈ!(0518 (மைட்டாிஸ்‌) - இழைப்‌ 
மிஷ்‌ உலோகம்‌: உலோகக்‌ | பிரிவு: கண்ணறைப்‌ பிரிவில்‌ 
கலவை. லாந்தனம்‌, செரியம்‌, ஒருவகை, இல்‌ உட்கரு 


டைடைமியம்‌ ஆகியவை மறைமுகமாகப்‌ பிரிஒறது. இது 
சேர்ந்த கலவை. வனி ஒளி தாவரத்தின்‌ வளர்ச்சிப்‌ பகுதி 
ஏற்றிகள்‌, மின்வாய்கள்‌, களான தண்டு முனையிலும்‌ 


துலக்கு குண்டுகள்‌ முதலிய வேர்‌ முனையிலும்‌ நடைபெறு 
வற்றில்‌ பயன்படுதல்‌. (வேதி) வது. இஇல்‌ வலைப்பின்னலை 
௬8511௪ (மிசைல்‌) - எறிபடை: உடைய உட்கரு பல தொடர்ந்த 
எறியப்படும்‌ அல்லது ஏவப்‌ மாற்றங்களை அடைகிறது. 
படும்‌ கருவி அல்லது கருவித்‌ அவ்வாறு நடைபெறும்‌ மாற்றங்‌ 
தொகுதி. அழிவை உண்டு | கள்‌ பின்வரும்‌ நான்கு நிலை 


பப்‌ 


425 


௦௦ 





களில்‌ அடங்கும்‌; 1, 


முதல்‌ 
நிலை (புரோபெஸ்‌) 2. நடு 
நிலை (மெட்டாபேஸ்‌) 3. பின்‌ 
விலை (அனபேஸ்‌) &. முடிவு 
நிலை (டிலோமேஸ்‌) . பா. 091 
0160௩ ஒ.ற610516 (உமி) 


17211௦ (மிட்ரெய்லி) - எறிபடை 


எறிவு: எந்‌இரத்‌ துப்பாக்‌ 
யிலிருந்து விடுபடும்‌ குண்டுப்‌ 
பொழிவுகள்‌. (இய) 

ஈக! எலி6 (மிட்ரல்‌ வால்வ்‌) - 
ஈரிதழ்‌ திறப்பி: இரு படல 
மடிப்புகளைக்‌ கொண்டது. 
இதயத்தின்‌ இடது மேலறைக்‌ 
கும்‌ 8ழறைக்கும்‌ நடுவே அமை 
வது. €ழேறைக்குக்‌ குருதியைச்‌ 
செலுத்துவது. 8ழறை சுருங்கும்‌ 
பொழுது மூடிக்கொள்வது. 
இதனால்‌ மேலறைக்குக்‌ குருதி 
செல்ல இயலாது. ஒ. 111பே£010 
921/௦ (உய) 


ஈார்பாக (மிக்சர்‌) - கலவை: 
இரண்டிற்கு மேற்பட்ட பொருள்‌ 
கள்‌ வீத அளவு மாறிச்‌ சேர்ந்‌ 
தது. தகுந்த இயற்பியல்‌ முறை 
களால்‌ இதிலுள்ள பகுதி 
களைப்‌ பிரிக்கலாம்‌. எ-டு, 
உப்புக்‌ கரைசலை ஆவியாக்க, 
நர்‌ ஆவியாகும்‌, உப்பு 
கண்ணத்தில்‌ தங்கும்‌. (வேதி) 


14.5. நே - எம்‌.கே.எஸ்‌. 


முறை மீட்டர்‌, இலோடிராம்‌, 
வினாடி ஆகியவற்றின்‌ 
அடிப்படையில்‌ அமைந்த 


அலகுமுறை. எஸ்‌ ஐ அலகு 
களுக்கு அடிப்படையாக 


அமைந்தது (இய) 


ாா௦ூஐூ௭௭௭0௭ (மாடரேட்டர்‌) - 
ராக்கி: அணுக்கரு உலை 
களின்‌ உள்ளங்களில்‌ விரை 
வாகச்‌ செல்லும்‌ அல்லணுக்‌ 
களின்‌ விரைவைக்‌ குறைக்கப்‌ 
பயன்படும்‌ பொருள்‌. நீர்‌, 
கரிக்கோல்‌, பாரமின்‌ மெழுகு, 
பெரிலியம்‌ முதலியவை 
குறைப்பிகள்‌ ஆகும்‌. (இய) 


௱௦பொ ௱ா29 ண 
12௦11190௦5 - காலத்திற்கே ற்ற 
மேலாண்‌ நுணுக்கங்கள்‌: இவை 
கல்வி மேம்பாடு பற்றியவை. 
இவற்றில்‌ தலைமை ஆரியர்‌, 
மற்றும்‌ ஆ௫ரியர்களுக்குப்‌ 
பயிறு இன்றியமையாதது. 
இவை தொழில்‌ துறையில்‌ 
பரவலாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படூலின்றன. கல்விக்‌ கூடங்‌ 
களிலும்‌ நல்ல பயன்களைப்‌ 
பெற, இவற்றை மேற்கொள்‌ 
வது மிக இன்றியமையாதது. 
கல்வி ஆட்டு முறையில்‌ மூன்று 
கூறுகள்‌ உள்ளன. 1. இலக்கு 
கள்‌ 2. ஊக்குவித்தல்‌ 
3. பொருத்தமும்‌ பண்பாடும்‌. 
இவற்றை நன்கு செயற்படுத்து 


வது அறிவுடமையாகும்‌. 
(க.உள) 

1௦021521௦0 - (மாடர்னை 
சேஷன்‌) - காலத்திற்கேற்ற 


௦0 


426 


1016 





தாக்குதல்‌: நவீனமாக்குதல்‌. இது 
ஒரு தொழில்துறை நுணுக்கம்‌. 
வளர்ந்துவரும்‌ அறிவியல்‌ 
மற்றும்‌ தொழில்‌ துறையினால்‌ 
ஏற்பட்டது. இதிலுள்ள பண்புக 
ளாவன: 1. அறிவியல்‌ தொழில்‌ 
நுணுக்க இயல்‌ அடிப்படை 
2. கருத்துப்‌ பரிமாற்றமும்‌ 
செய்லகளில்‌ அதிகப்‌ 
பங்கேற்பும்‌ 3. இயக்க வாய்ப்பு 
4. விருப்ப ஆர்வ வெளிப்பாடு 
5. புதிய எழுச்சி மனப்‌ 
பானமை 6. சமுதாய மேம்பாடு. 
தொலைக்காட்டு. பார்வி, கேளி 
முதலியவை எல்லாம்‌ இந்‌ 
நுணுக்கத்தில்‌ அமைந்த கருவி 
களாகக்‌ கல்வித்‌ துறையில்‌ 
பயன்படுபவையே. (௧.௮.) 

௦0 ப/21௦1 (மாடுலேஷன்‌) - 
பண்பேற்றம்‌: ஊர்தி அலையில்‌ 
குறிபாட்டைச்‌ (கேள்‌ அல்லது 


உருக்குறியாடு) சேர்த்தல்‌: 
இதனால்‌ குறிபாட்டிலுள்ள 
செய்து ஊர்தியலையோடு 
சேர்ந்து செல்லும்‌. ஒ. 


08௱௦0ப!2௦ஈ (இய) 


௱௦0ப/௨ (மாடீயுல்‌: - பொடு 
1. ஒரு கட்டிலுள்ள பகுதிகள்‌ 
ஒரு முழுவேலை அலகாக ஒரு 
தொகுஇயில்‌ இயங்குதல்‌. 2. ஓர்‌ 
அலன்‌ பல இளைகள்‌. 
3. கூண்டு: இங்கள்‌ கூண்டு. 
இய) 

ஈ௱௦0ப1ப5$ (மாடூயுல்ஸ்‌) - எண்‌: 
ஒரு விளைவு அல்லது விசை 


ச்‌ 


யின்‌ அளவைக்‌ குறிப்பது. யங்‌ 
எண்‌. (இய) 


விடு (மெலாலிட்டி) - 
மோலமை: ஒருகிலோ இராம்‌ 
தூய கரைப்பானிலுள்ள கரை 
பொருளின்‌ மோல்களின்‌ எண்‌ 
ணிக்கை. மோலால்‌ என்பது 
கரைபொருளின்‌ எடையைக்‌ 
குறிப்பது. (வேதி) 

௱௦ொ!8185 (மோலார்ஸ்‌) - கடை 
வாய்‌ ப்பற்கள்‌: இரு தாடைகளிலு 
முள்ள அரைக்கும்‌ பற்கள்‌. 
இவை கடைவாய்‌ முன்‌ பற்கள்‌ 
கடைவாய்ப்‌ பின்பற்கள்‌ என 
இருவகைப்படும்‌. (உயி) 


௱ா௦ி/கடு.. (மோலாரிட்டி) இ 
மோலாரிமை: ஒரு லிட்டர்‌ 
கரைசலிலுள்ள கரை 


பொருளின்‌ மோல்களின்‌ எண்‌ 
ணிக்கை. மோலார்‌ என்பது 
கரையபொருளின்‌ பருமனைக்‌ 
குறிக்கும்‌. (வேது) 

1018585689 (மோலசஸ்‌) ௮ 
கழிவுப்பாகு: கரும்புச்‌ சக்கையி 
விருந்து இடைப்பது, ஆல்ககால்‌ 
தயாரிக்கப்‌ பயன்‌ படுவது. 
(வேல) 

௱௦16 (மோல்‌) - அகழெலி: ஒறிய 
பூச்சி உண்ணும்‌ விலங்கு. 
றிய கண்கள்‌. மென்மையான 
மயிர்‌. வளைதோண்டி வாழ்‌ 
வது. (உயி) 


௦1௨ - மோல்‌: அலகுச்சொல்‌, 
தூய கார்பன்‌ 12 இன்‌ 132 


௦12 


இராம்களில்‌ எத்தனை அணுக்‌ 
களன்‌ உள்ளனவோ அத்தனை 
அடிப்படைத்‌ துகள்கள்‌ உள்ள 


பொருளின்‌ அளவு. இங்குத்‌ 
துகள்கள்‌ என்பது அணு, 
அயனி, மூலக்கூறு, படிமூலி 
ஆகியவற்றைக்‌ குறிக்கும்‌. 
அதாவது, ஒரு மோல்‌ 6,022 
045101: அடிப்படைத்‌ துகள்‌ 
களைக்‌ கொண்டிருக்கும்‌. 


(வேத) 


௦19 180(100- மோல்‌ (பிராக்சன்‌) 
னம்‌: ஒரு கரைசலிலுள்ள 
ஒரு பொருளின்‌ மோல்களின்‌ 
எண்ணிக்கைக்கும்‌ அக்‌ 
ககரைசலிலுள்ள அனைத்துப்‌ 
பொருள்களின்‌ மோல்களின்‌ 
எண்ணிக்கைக்கும்‌ உள்ள 
வீதம்‌. இதற்கு அலகில்லை. 
வெறும்‌ எண்‌. (ஷேதி) 
௱ு௦/6௦ய12 61௦1௦9) (மாலி ப 
பயாலஜி) - மூலக்கூறு உயிரிய 
உயிரியலில்‌ சிறப்புள்ள த 
கூறுகளின்‌ மரபணு அமைப்‌ 
பினை ஆராயுந்துறை. (உ௰) 
ஈ௦ி்‌௦௦ய/8ா ர0றப/க (மாலிகுலர்‌ 
பார்முலா) ல முலக்கூறு 
வாய்பாடு: ஒரு சேர்மத்தின்‌ 
மூலக்கூறு ஒன்றிலுள்ள அணுக்‌ 
கள்‌, அயனிகள்‌ ஆகியவற்றின்‌ 
எண்ணிக்கையைக்‌ குறியீடு 
களால்‌ குறிக்கும்‌ அமைப்பு 
மூலக்கூறு வாய்ப்பாடாகும்‌. 
நீரின்‌ மூலக்கூறு வாய்பாடு [1,0 
ஒரு மூலக்கூறில்‌ ஓர்‌ உயிர்வளி 


016 





அணுவும்‌ இரு நீர்வளி 
அணுக்களும்‌ உள்ளன என்பது 
பொருள்‌. இவ்வாய்பாடு 
உணர்த்தும்‌ உண்மை 
களாவன: 1. சேர்மத்தில்‌ 
அடங்கியுள்ள தனிமங்களை 
யும்‌ அவற்றின்‌ குறியீடுகளை 
யும்‌ காட்டும்‌. 2. சேர்மத்திலுள்ள 
தனிமங்களின்‌ தகவைக்‌ 
காட்டும்‌. 3. சேர்மத்தின்‌ ஒரு 


மூலக்கூறிலுள்ள தனிமங்‌ 
களின்‌ எடையைக்‌ காட்டும்‌ 4. 
சேர்மத்தின்‌ மூலக்கூறு 


எடையைக்‌ கணக்கிட உதவும்‌. 


(வேதி) 


ா௱௦120ப16 (மாலிகூல்‌) - மூலக்‌ 


கூறு: ஒருதனிமம்‌ அல்லது 
சேர்மத்இன்‌ மிகச்‌ இறியதும்‌ 
அதன்‌ பண்புகளைப்‌ பெற்ற 
தும்‌ தனித்தியங்குவதுமான 
நிலைத்த துகள்‌ மூலக்கூறு 
வாகும்‌. எ-டு. நீர்‌, !1,0 (ஷே) 


௦20/6 011212 மோலி கூல்‌ 


ஆஃப்‌ தி இயர்‌) - ஆண்டின்‌ 
மூலக்கூறு: 1992 ஆம்‌ ஆண்டின்‌ 
மூலக்கூறு நைட்ரிக்‌ ஆக்சைடு, 
ங்‌ என அறிவியல்‌ இதழ்‌ 
சயன்ஸ்‌ தேர்ந்தெடுத்தது. 
இமைகள்‌? 1. புற்று நோயை 
ஊக்குவிப்பது, 2. காடிப்பொழி 
வின்‌ முன்னோடி. 3. ஓசோன்‌ 
வளையத்தை அழிக்கும்‌ மாசு, 
நன்மைகள்‌: 1. உயிரியப்‌ பட 
லத்தின்‌ வழியாகச்‌ செல்வது 


2. குருதியழுத்தத்தை நிலை 


௱௦ 





நிறுத்த உதவுவது. 3. தடுப்‌ 
பாற்றல்‌ துலங்கலிலும்‌ ஆண்‌ 
குறியை விறைக்கச்‌ செய்‌ 
வதிலும்‌ ஊக்கியாகவுள்ளது. 
(வேதி) 

௱௦110503 (மொலஸ்கா) - மெல்‌ 
லுடலிகள்‌: உடலில்‌ துண்டங்கள்‌ 
(செக்மெண்ட்ஸ்‌) இல்லை. 
90,000 வகைகள்‌. தசைக்கால்‌, 
மூடகம்‌ (மேண்டில்‌) உண்டு. 
புறக்கூடு ஓட்டாலானது. நிலம்‌, 


நன்னீர்‌, கடல்நீர்‌ ஆகிய 
மூன்றிடங்களிலும்‌ வாழ்வது. 
எ-டு.  எண்காலி, ப்பி, 


நத்தை. இவற்றைக்‌ கொல்லும்‌ 
மருந்து மெல்லுடலிக்‌ கொல்லி 
(மொலசைடு). (உயி) 


ஈ௦டி்ெப௱ - மாலிப்டினம்‌: 14௦ 
கடினவெண்ணிற உலோகம்‌. 
இயற்கையில்‌ மாலிப்டினைட்டு, 
உல்பனைட்டு என்னும்‌ தாது 
வாகக்‌ இடைத்தல்‌. உலோகக்‌ 
கலவைகள்‌ செய்யவும்‌ மின்‌ 
விளக்கு இழைகள்‌ செய்யவும்‌ 
பயன்படுதல்‌. (வேதி) 

௱௦௱ள( 01 3 101௦9 - விசையின்‌ 
இருப்புத்திறன்‌: ஓர்‌ ௮ச்‌6ில்‌ ஒரு 
விசை உண்டாக்கும்‌ இருப்பு 
விளைவின்‌ அளவு, அச்டல்‌ 
விசை செயற்படும்‌ கோட்டி 
லிருந்து உள்ள செசங்குத்துத்‌ 
தொலைவையும்‌ விசையையும்‌ 
பெருக்கி வரும்‌ தொகை 
இருப்புத்திறனின்‌ எண்‌ மதிப்பு 
ஆகும்‌. எவ்வச்லும்‌ அதன்‌ 


விசைகளின்‌ 


மேலுள்ள 
எல்லாத்‌ இருப்புத்‌ இறன்களின்‌ 
குறிக்கணக்குக்‌ கூட்டுத்‌ தொகை 
சுழியாக இருக்குமானால்‌, ஒரு 
பொருள்‌ சுழல்‌ நடுநிலையில்‌ 
இருக்கும்‌. (இய) 


ராரா (மொமன்டம்‌) - 


உந்தம்‌: ஒருபொருளின்‌ இயக்க 
அளவு; அதன்‌ நிறையையும்‌ 
நேர்‌ விரைவையும்‌ பெருக்கி 
வரும்‌ தொகைக்குச்‌ சமம்‌ 8 எ 
௱ %(2- உந்தம்‌ 1 - நிறை 4 
- நேர்விரைவு) (இய) 


ஈு௦௱ள(ப௱, மோகா ௦74 


(மொமண்டம்‌, கன்சர்வேஷன்‌ 
ஆஃப்‌) - ந்தம்‌ மாறாக்‌ 
கொள்கை: இரு பொருள்கள்‌ 
ஒன்றுடன்‌ மற்றொன்று 
மோதும்போது, மோதலுக்குப்‌ 
பின்‌ மொத்த உந்தமானது 
மோதலுக்கு முன்னிருந்த 
மொத்த உந்தத்திற்குச்‌ சமம்‌. 
(இய) 


௦80210௬௦08 812268 
(மொனடல்பஸ்‌ ஸ்டேமன்‌ ஸ்‌) 
ஒற்றை முடி மகரந்தம்‌: பா. 


513௱86, 8௩05 01 (உய) 


௱௦ாாள்௦ப8 (மொனான்ட்ரஸ்‌) 


ஒந்றைமகரந்தமுள்ர: ஒர 
மகரந்தத்தாள்‌ அல்லது ஆணி 
யத்தைக்‌ கொண்ட தாவரம்‌ 
இவ்வகுப்பு மொனான்டிரியா 
ஆகும்‌. (லின்னேயஸ்‌ முறை) 
(உ௰) 


ப 104] 





84௦10 1௦0௦58 - மாண்ட்‌ முறை: 
தூய ஜிக்கலைப்‌ பெறும்‌ 
தொழிற்சாலை முறை. (வேதி) 

௦! ஈ௦12 - மோனல்‌ (மெட்டல்‌) 
உலோகம்‌: நிக்கலும்‌ செம்பும்‌ 


சேர்ந்த உலோகக்‌ கலவை, 
இஒல்‌ 1% கரி, இரும்பு, 
மாங்களீஸ்‌, ஒலிகள்‌ 
ஆவயெவையும்‌ சேர்ந்திருக்கும்‌. 
காடித்தடை உண்டாக்கும்‌ 
பொருள்கள்‌ செய்ய. (வேட) 
௬௦. - (மானிடர்‌) - 
கண்காணி: கணிப்பொறி 


மென்னியம்‌, கணிப்பதற்குரிய 
பகுதி. (இய) 

௦௦06160818 (மானோப்‌ 
லெபிடிஸ்‌) - ஒற்றைக்கண்‌ 
பாவை: ஒரு கண்ணைப்‌ 
பயன்படுத்த மிகத்‌ தெளிவாக 
தெரியும்‌ நிலைமை. (உயி) 


௱௦ாு௦௦21014 (மானோ 
கார்டியன்‌) - ஒரறை இதய 
விலங்கு: இதயம்‌ பிரியாத 
விலங்கு. (உயி) 


௱௦௱௦௦சற வரு 21511 (மானோ 
கார்பல்லரி பிஸ்டல்‌) - ஒரு தல்‌ 
இலைச்‌ தலகம்‌: பூக்குந்தாவரப்‌ 
பூவின்‌ கலகம்‌ ஒரே ஒரு தல்‌ 
இலையைக்‌ கொண்டது. (உயி) 

௩௦௦௦௨௭1010 (மானோகார்ப்பிக்‌) 
- இரு முறைக்கனி: ஒரு 
தடவைமமட்டும்‌ காய்க்கும்‌ கனி. 
டே௰ி) 

௦௦6௧102005 (மானோ 


கார்பஸ்‌) - ஒரே ஒற்றைச்‌ தல்பை 


429 


பபப 





கொண்ட: ஒரு தல்பை 

உடையது. ஆகவே ஒரே ஒரு 
கனியைக்‌ கொடுப்பது. (உ௰) 

௱ஊு௦08௦ப6 (மானோடுரஸ்‌) - 
ஒற்றைக்‌ கொம்பன்‌: ஒரு 
கொம்புடைய விலங்கு. (உயி.) 

1௩௦௦0 251ப௱ (மானோ 
கேடயம்‌) - ஒரு களைக்குறுங்‌ - 
கொத்து: முடிவுள்ள பூக்‌ 
கொத்து. இதன்‌ வகைக 
ளாவன: ௩. சுருள்‌ கொத்து 
(ஹெலிகாய்டூ) - பிகோனியா. 
2. கொடுக்குக்‌ கொத்து 
(ஸ்கார்பியாய்டு) - எஈலியோட்‌ 
ராபியம்‌ (உயி.) 

௦௦௦1806005 (மானோ 
இளெமிடியஸ்‌) - இதழ்வட்டப்பூ: 
இதழ்‌ வட்டத்தைக்‌ கொண்ட பூ 
- வெங்காயப்பூ. (உயி) 


௱௱௦௦ாகி6 (மானோகுரோ 
மட்டிக்‌) - இருநிறம்‌, ஒற்றை 
அலைநீளம்‌: ஒளிக்கஇர்‌ இப்‌ 
பண்பு கொண்டது. (இய) 
௱௦ொ௦06 (மானோகிள்‌) - 
ஒற்றைக்‌ கண்ணாடி (இய) 
௩௦௦௦111005 (மானோ 
ல்ளினஸ்‌) - இருபாலி. (உயி) 
11௦100௦0ஈ0௦பார்‌ . (மானோ 
கம்பவுண்டு) இரணுச்‌ சேர்மம்‌: 
ஓரணு அல்லது அணுத்தொகுதி 
கொண்ட சேர்மம்‌. (வேடு) 


1௦௦௦௦16005 (மானோ 
காட்டிலிடன்ஸ்‌) வ ஒரு 
வித்திலைத்‌ தாவரங்கள்‌: 


௦ 


430 





விதையில்‌ ஒரு விதை இலை 


மட்டும்‌ உண்டு. முளைக்‌ 
குருத்து பக்கத்திலும்‌ வித்திலை 
முனையிலும்‌ இருக்கும்‌. 
வேற்றிட வேர்கள்‌. எ-டு. 
தென்னை, பனை. 

௦௦௦௦1000௦5 - மானோ 
குரோட்டாபஸ்‌: (04,006) 


நிறமற்ற படிகங்கள்‌. €ரான 
எஸ்தர்மணம்‌. அுிட்டோன்‌, 
ஆல்ககால்‌, நீர்‌ ஆஒியவற்றுடன்‌ 


சேரும்‌. பூச்சிக்‌ கொல்லி. 
(வேதி) 

1௦௦017 (மானோகுலர்‌) 
ஒற்றைக்கண்‌ (உ௰) 

பயல [2 (மானோ 
சைக்கிளிக்‌) - ஓஒறறைவ டட, 
வளைய: ஒரு பூவட்டங்‌ 


கொண்டபூ. (உயி) 

௩௦௦016 மானோசைபம்‌) - 
ஒற்றையணு: மிகப்பெரிய 
வெள்ளணு. துணுக்குகள 
இலலாது கண்ணறைக்‌ கணி 
யத்தைக்‌ கொண்டது. பெரிய 
அவரை விதை வடிவ உட்கரு 


ஒன்றுண்டு. வெளிரணுக்‌ 
களில்‌ 5% உள்ளது. அயற்‌ 
பொருள்களை விழுஙவி 


அழிப்பதே அதன்‌ வேலை. 
(உயி) 
0௦02001005 (மானோடேக்‌ 
டிலஸ்‌) - ஒருவிரல்‌ கொண்ட 
(உ௰) 
௦௦3௦௩ மானோடான்ட்‌) - 


ஒற்றைத்‌ தந்தன்‌. (உமி) 


ணத (மானோடஷியல்‌) 
வ ஒரி ல்லப்பூ: ஒரே தாவரத்தில்‌ 
ஆண்பூக்களும்‌ பெண்‌ பூக்களும்‌ 


தனித்தனியே இருத்தல்‌. எ-டு. 
தென்னை. ஓஒ. 9010601005 (உ௰) 


ட்‌ (மானோகமி) ௮ 
ஒற்றைக்கலப்பு: பாலிலா 
ன பெருக்கம்‌. உயி. 
. இருமுறை மணம்‌ (உ௰) 
௩௦௦010 (மானோ 
ஜைபிரிட்‌) - ஒற்றைக்‌ கலப்‌ 
பினம்‌: ஒரே காரணியின்‌ 
வேறுபட்ட இணைமாற்று 
களைக்‌ கொண்ட ஓரகத்‌ 
தாவரங்களின்‌ வேற்றகக்‌ கால்‌ 
வழி. ஐ. டாம்‌ (உய) 


ஈச மானோமர்‌) 3 
ஒருபடி: மூலக்கூறு அல்லது 
தொகுதி. இதிலிருந்து இருபடி 
(டைமர்‌), முப்படி (ட்ரைமர்‌) 
பல்படி (பாலிமர்‌) ஆகியவை 
உருவாகின்றன. (இய) 

ஈ௱௱ுரிய6 (மானோ 
பைலிட்டிக்‌) - ஒற்றை மரபுவழி: 
ஒரு தனிக்கால்வழித்‌ தோற்றம்‌. 
(உயி) 

ஈரி (மானோபிளேன்‌) - 
ஒற்றை ஊர்தி: ஒரு தொகுதி 
சிறகுகளைக்‌ கொண்ட ஊரு. 
(இய) 

௱௦௱௦£!௦18 (மானோபிலாய்டு) - 
ஒருமய: பா.॥321010 (உ௰) 

௱௦௱௦0௦ 0141 8௦/0 
(மானோபோடியல்‌ பிராஞ்டிங்‌) 


பப ப்ப 


437 


௩௦௨௦ 





_ ஒற்றைக்கால்‌ ப்பு: முதல 
அச்இலிருந்து உண்டாகும்‌ 


இரண்டாந்‌ தண்டுகளைக்‌ 
கொண்ட வளர்ச்சி, நுனி 
மொட்டுக்கிளைப்பு. ஓ. 
ஷூறஜயவி 

ஈ௩௦1820021129 (மானோ 
சேக்கரைடு) _ ஒற்றைச்‌ 
சர்க்கரைடு: தனிச்‌ சர்க்கரை. 
மேலும்‌ நீராற்‌ பகுக்க 
முடியாதது. எ-டு. பிரக்டோஸ்‌, 
குளுகோஸ்‌, பா.015200௮106. 
(உய) 

ா௦ு௱ு௦௧௦௱/6 (மானோசோமிக்‌) - 
ஒற்றை நிறப்புரி: இருமய 


நிறப்புரி உள்ள உயிரியில்‌ 
ஒருறிறப்புரி குறைதல்‌ (2ஈ - 1) 
பா. பெற. (உ௰) 


௩1௦௦852019 (மானோஸ்போர்‌) - 
ஒற்றைச்‌ ஏிதல்‌: ஓல எவப்புப்‌ 
பா௫களின்‌ ஏிதலகத்தில்‌ 
உண்டாகும்‌ சிதல்‌. கசைஇழை 
இல்லாதது. ஒரே ஒரு உட்‌ 
கருவைக்‌ கொண்டது. (உயி) 


ா௱௦௱௦ரஅ/க௱௦ப5 (மானோதலா 
மஸ்‌) - இற்றைப்‌ பத்க்‌ 
ஓரறை கொண்ட 
பூவிலிருந்து த டபால்கனா. 
(உயி) 


௦௦10௦ ப5 (மானோ 
ட்ரைகஸ்‌) - ஒற்றைநீள்‌ இழை 
யன்கள்‌: ஒரு முனையில்‌ ஒரு 


௧சை இழை மட்டும்‌ கொண்ட்‌ 


உயிரிகள்‌ - கூச்சியங்கள்‌ 
(பாக்மரியா) (உ௰) 


ன ஷர (மானோட்ராபி) ௮ 
ஒற்றை வேற்றுருமை: ஒரு 
தனிமத்தின்‌ ஒற்றை வேற்றுரு 
மட்டும்‌ தனித்திருத்தல்‌. வெப்ப 


நிலைக்குச்‌ சார்பில்லாமல்‌ 
எப்பொழுதும்‌ நிலைத்‌ 
திருப்பது - பாசுவரம்‌. பா. 


31௦1:00/. (வேதி) 

ப 11/14/2115 (மானோடைப்பிக்‌) 
ஒற்றை மாதிரிக்‌ குடும்பம்‌: ஒரு 
தாவரக்‌ குடும்பத்தில்‌ பேரினம்‌ 
அல்லது ஒரு ஈஏறப்பினத்தைக்‌ 


கொண்ட பேரினம்‌ மட்டும்‌ 
இருத்தல்‌. (உயி) 
௬௦௦ 2121% (மானோ 


வேலண்ட்‌) - இரிணைநிறன்‌: 
இணைஞஇிறன்‌ ஒன்று கொண் 
டவை. எ-டு. வெள்ளி. (வேதி) 

௱௦ஈ௦)10௦ (மானாக்சைடு) - 
ஒராக்சைடூ: ஒரு மூலக்கூறில்‌ ஓர்‌ 
உயிர்வளி அணுவுள்ள 
ஆக்சைடு. எ-டு. கரி ஓராக்சைடு 
(0). (வேதி) 


௱ஊ௱௦39016 (மானோ 
சைக்கோட்டிக்‌) ன ஒற்றைக்‌ 
கருவணுத்தோன்றி: ஒரே ௧௬ 
வணுவிலிருந்து தோன்றிய 
உயிரி. (உயி) 

1௦௦௩ (மூன்‌) - இங்கள்‌: புவியின்‌ 
இயற்கை றிலா அல்லது 
துணைக்‌ கோள்‌. இஇல்‌ காற்று 
இல்லாததால்‌ உயிர்‌ வாழ 


இயலாது. நெயில்‌ ஆம்ஸ்டாங்‌ 


திங்களில்‌ காலடிவைத்த முதல்‌ 
மணிதன்‌. செயற்கை நிலாக்‌ 


௦௦1 





களால்‌ திங்கள்‌ நன்கு ஆராயப்‌ 
பெற்றுள்ளது. பா. 50808 
509009. (வானி) 


௦15 ௦7 (மூன்‌, 


௱௦௦, ] 
மோஷன் ஸ்‌ ஆஃப்‌) க நிங்கள்‌ 
இயக்கங்கள்‌: இங்கள்‌ தன்‌ 


அச்சில்‌ சுழன்று கொண்டு 
புவியைச்‌ சுற்றி வருகிறது. 
தன்னைத்தானே சுற்றிவர 24 
மணி 51 நிமியும்‌ புவியை ஒரு 
முறை சுற்றிவர 27 நாட்கள்‌ 8 
மணியும்‌ ஆகின்றன. (வானி) 

௦068 (மோபட்‌) - விசை 
மிதிவண்டி: பளுக்குறை உந்து 
மிதிவண்டி. (இய.) 

௦8) (மொறே) - விலாங்கு மீன்‌: 
பெருந்தீனி இன்னும்‌ பெரிய 
மீன. (உயி) 

௦௦24 (மார்டண்ட்‌) - நிறம்‌ 


நிறுத்தி: சாயந்‌ தோய்க்கப்‌ 
பயன்படும்‌ கணிமப்பொருள்‌. 
எ-டு. அலுமினியம்‌ அய்டி 
ராக்சைடு. (வேட) 

௦106 ்‌ மார்பைன்‌: 
(டேட்‌. அபினில்‌ 


.முதன்மையாகவுள்ள காரமம்‌. 
மார்பைன்‌ ஹைடிரோ 
குளோரைடு. வலிநீக்கி. (வேதி) 
00௦௦௦0௦915 (மார்போ 
ஜெனிஸ்‌) - உருத்தோற்றம்‌: 
கருவணு உருவத்திலும்‌ 
உள்ளமைப்பிலும்‌ வளர்ந்து 
முஇர்ந்த உயிரியாதல்‌. (உயி) 
௦௩௦1 - மார்போலைன்‌ 
(1, பெய்‌: நிறமற்றது. நீர்‌ 
௮.௮.29 


432 





045 





ஈர்க்கும்‌ நீர்மம்‌. ரெசின்‌ 
களையும்‌ மெழுகுகளையும்‌ 
கரைப்பது. (வேதி) 
ஈ௦்‌௦ி௦0/ மார்பாலஜி) - 
உருவியல்‌: ஓர்‌ உயிரியின்‌ உரு 
வத்தை ஆராயுந்துறை. புறஉரு 
வியல்‌, அகஉருவியல்‌ என இரு 
வகைப்படும்‌. (உயி) 


ஈடு (மார்டாலட்டி) - 
இறப்புத்தகவு: பக்கர்‌ 
தொகைக்கு ஏற்ப இறப்பு 
நிகழ்தல்‌. (உயி) 


ஈ௦ப!3 (மொருலா) - முசுடுரள்‌: 
முட்டை பிளவிப்‌ பெருகும்‌ 
போது உண்டாகும்‌ உயிரணுக்‌ 
களின்‌ முசுக்கட்டை இலை 
வடிவ அணுத்இுரட்சி. இதனைத்‌ 
இண்கோளம்‌ என்றும்கூறலாம்‌. 
(உயி) 
௦5212 0610 (மொசைக்‌ 
கோல்டு - செடல்‌ வடிவப்‌ 
பொன்‌. (35) படிக 
வெள்ளீயச்‌ சல்பைடு. பளபளக்‌ 
கும்‌ பொன்னிறச்‌ செதில்‌ 
களைக்‌ கொண்டது. (ஷேதி) 
௱௦5210197- பன்மத்‌ தோற்றம்‌: ஓர்‌ 
உயிரியின்‌ உடலில்‌ மரபுவழி 
வேறுபட்ட இரண்டிற்கு மேற்‌ 
பட்ட வகைகள்‌ இருத்தல்‌. 
(உயி) 


ாா௦50ப/!(௦68 (மஸ்கடோஸ்‌) - 
கொசுக்கள்‌: நோய்‌ பரப்பும்‌ 
உயிரிகள்‌. சூயூலக்ஸ்‌ பேட்டி 
கன்ஸ்‌ யானைக்‌ காலையும்‌, 
அனோபிலஸ்‌ மலேரியாவை 


ரா 


433 


௦ 





யும்‌ பரப்புபவை. பா 
ஓ1லற௱்‌ரோ!12516. (உய) 


08585 (மாசஸ்‌) - மாசிகள்‌: 
பூக்காத்‌ தாவரங்கள்‌. (உயி) 

௱ளர்ள - 6! (மதர்‌ செல்‌) - 
தாயணு; சேயணுக்கள்‌ வேறு 
பாடு அடைவதால்‌ பிரிவுக்குப்‌ 
பின்‌ தன்‌ உருநிலையினை 
இழக்கும்‌ ௮ணு. (உயி) 

௦18 (மாத்ஸ்‌) - அந்துப்பூச்சி 
கள்‌: பூச்சிகளில்‌ ஒரு வகை. 
(உ௰) 


௦11௦௩ (மோஷன்‌) - இயக்கம்‌: 
ஒரு பொருள்‌ நிலையாக 
இல்லாமல்‌, தொடர்ந்து இடம்‌ 
பெயர்வது இயக்கமாகும்‌. இது 
பலவகைப்‌ படும்‌. 1. தன்னியக்‌ 
௯ம்‌: காற்பந்தின்‌ இயக்கம்‌. 
2. நேர்கோட்டு இயக்கம்‌: 
கவண்கல்‌ இயக்கம்‌ 3. வட்ட 
இயக்கம்‌: நூல்கட்டிய 
கயிற்றைச்‌ சுற்றுதல்‌ 4. அதர்‌ 
வுறு இயக்கம்‌: சுருள்வில்‌ 
இயக்கம்‌. (இய) 

ஈவா, 1845 014 98628 
(மோஷன்‌, லாஸ்‌ டஃப்‌ கேசஸ்‌) 
- வளிஇயக்க விடுகள்‌: 1860இல்‌ 
இவற்றை ஜேம்ஸ்‌ இனைர்க்கு 
மாக்ஸ்வெல்‌ என்பார்‌ வெளி 
யிட்டார்‌. இதன்‌ அடிப்படை 
புனைவுகளான: 1. அனைத்து 
வளிகளும்‌ மூலக்கூறுகள்‌ 
என்னும்‌ துகள்களாலான வை. 
2. வளிமூலக்கூறுகள்‌ நிலை 
யாக நில்லாமல்‌, எல்லாத்‌ 


இசைகளிலும்‌ தொடர்ந்து முடி 
வின்றி ஒழுங்கற்ற முறையில்‌ 


இங்குமங்குமாக இயங்கும்‌. 
3. வளிமூலக்கூறுகள்‌ இயங் 
கும்‌ போது ஒன்றுடன்‌ ஒன்றும்‌ 


ஒன்றுடன்‌ மற்றொன்றும்‌ 
மோடுக்‌ கொள்வதோடு, மேலும்‌ 
கலன்களின்‌ சுவர்களிலும்‌ 


மோதுஒன்றன. 4. வளிமூலக்‌ 
கூறுகள்‌ மீள்தன்மை உடை 
யவை. ஆகவே மோதல்‌ 
காரணமாக, அவற்றில்‌ இயக்க 
ஆற்றல்‌ இழப்பில்லை. 5. வளி 
மூலக்கூறுகள்‌ கலன்‌ சுவர்‌ 
களில்‌ விசையுடன்‌ மோதுவ 
தால்‌ ஏறபடு விளைவே வளி 
யழுத்தமாரும்‌. 6. வளிமூலக்‌ 
கூறுகளின்‌ இயக்க ஆற்றல்‌. 
வளி வெப்ப நிலையுடன்‌ நேர்‌ 
வீதத்‌ தொடர்புடையது. 7. வளி 
நிலையில்‌ மூலக்கூறுகளுக் 
விடையே குறிப்பிடத்தக்க அளவு 
கவர்ச்சி இல்லை. ஆதலால்‌, 
மூலக்கூறுகள்‌ கட்டுப்பாடின்றி 
இயங்குகின்றன. 8. வளியுள்ள 
கலப்பருமனோடு ஒப்பிடும்‌ 
போது, மூலக்கூறுகளின்‌ 
பருமன்‌ மிகக்குறைவு. ஆத 


லால்‌, அதைப்‌ புறக்கணிக்க 
லாம்‌. (இய) 

௦௭ 1600 (மாதர்‌ லிக்கர்‌) - 
தாய நீர்மம்‌: படிகங்கள்‌ 
தோன்றிய பின்‌ எஞ்டியுள்ள 
கரைசல்‌. (வேடு) 

௦1௦1) 80௦0௩ (மோட்டார்‌ 


நியூரான்‌) - இயக்க நரம்பன்‌: 


பெ 






நரம்பணு. மூளையிலிருந்து 
தசைக்கு துலங்கலைத்‌ தெரி 
விப்பது. (உயி) 

௱௦ப14 (மோல்டு) - பூஞ்சணம்‌: 
பூச்சை இனத்தைச்‌ சார்ந்தது. 
உணவுப்‌ பொருள்களிலிருந்து 
படிந்து வாழ்வது. ரொட்டிப்‌ 
பூஞ்சணம்‌ (உயி) 

ஈ௱௦ய (மோல்ட்‌) - தோலுரித்தல்‌: 
தோலி, செதில்கள்‌, இறகுகள்‌ 
முதலியவை உழஇர்தல்‌. (உய) 

௦௦ (மவுத்‌) - வாய்‌; உணவு 
வழியின்‌ முன்‌இறப்பு. (உயி) 

ஈு௦ப்ற வ (மவுத்பார்ட்ஸ்‌) - 
வாய்ப்பகுதிகள்‌: கணுக்காலி 
யின்‌ தலையிலுள்ள இணைந்த 
உறுப்புகள்‌. உணவைப்பெறப்‌ 
பலவழிகளில்‌ மாற்றுரு பெற்‌ 
றிருக்கும்‌. அவை மேலுதடு 
(லேப்ரம்‌) 1, மேல்தாடைகள்‌ 
(மேண்டிபிள்ஸ்‌) 2, இழ்த்‌ 
தாடைகள்‌ (மேக்்‌லே) 3, &ழ 
தடு (லேபியம்‌) 1 ஆகியவை 
ஆகும்‌. (உயி) 

ஈசர்‌ மூவ்மெண்ட்‌) - 
இயக்கம்‌: 1. விலங்கல்‌ ஏற்படும்‌ 
இட நகர்ச். 2. தொண்டு, கட்டு 
சார்ந்த அமைப்பு (ப.து.) 

ஈுப௦1120௦ (மியுலேஜ்‌) - சளிமம்‌: 
விதை, பட்டை, வேர்‌ முதலிய 
வற்றிலிருந்து உண்டாகும்‌ 
தாவரப்பொருள்‌. குளிர்ச்‌டி 
யாலும்‌ வெப்பத்தாலும்‌ இதைப்‌ 
பெறலாம்‌. (உயி) 


434 ப! 





௱ப௦ஈ - மியூரின்‌, சளியன்‌ : 
கஇளைகோ புரதம்‌. உணவை 
மசியச்‌ செய்வது. உமிழ்நீர்‌, 
இரைப்பை நீர்‌, சிறுகுடல்‌ நீர்‌ 
ஆலஒியவற்றில்‌ காணப்படுவது. 
(உயி) 

௱ப௦௦105 - மியூகாய்டுகள்‌, சளிமங்‌ 
கள்‌: மியூகோபுரதங்கள்‌. இவை 
இணைந்த புரதங்கள்‌ பெரிய 
அளவு அமினோகாடிகளைக்‌ 
கொண்டவை எசடு, கெக்‌ 
சோமைன்‌. இது முட்டை 
வெள்ளை, தெனியம்‌ (8ரம்‌) 
ஆகியவற்றிலுள்ளது. (உயி) 
100005 றாஊ௱மாகாஉ (மியூகஸ்‌ 
மெம்பரின்‌) - சளிமப்படலம்‌: 
குடல்வழி, மூக்குவழி. (உயி) 


௱ப௦ப$ (மியூகஸ்‌) - சளிமம்‌: 
கோழைப்பொருள்‌. சளிமப்‌ 
படல அணுக்களால்‌ சுரக்கப்‌ 
படுவது. பாகுபோன்றது. 
கரையாதது, இளைகோபுரத்தா 
லானது. தான்‌ சுரக்கும்‌ 
பரப்பைப்‌ பாதுகாப்பதும்‌ 
உயவிடுவதும்‌ ஆகும்‌. (உயி) 


ுப001816 (மியூக்ரோனேட்‌) - 
நீள்நுனி: பா. 1921 822). (உயி) 


ஈய முல்ஷ்ச்‌) - குப்பை, 
கூரம்‌; கரிமப்‌ பொருள்‌. தழை. 
உதிர்ந்த பட்டை, வைக்கோல்‌, 
கருக்காய்‌, முதலியவை தரை 
யில்‌ போடப்பட்டுக்‌ களைகள்‌ 
ஒடுக்கப்படுதல்‌. செடிகொடிக்‌ 
கடியில்‌, ஊட்டத்தை உறிஞ்ச 


ஈய! 


435 


ப! 





உதவிடவும்‌ இது கொட்டிப்‌ 
பரப்பப்படும்‌. (உயி) 


௱ப/உ (மிபூல்‌ - கோவேறு 
கழுதை: ஆண்‌ கழுதைக்கும்‌ 
பெண்‌ குதிரைக்கும்‌ பிறந்த 
கலப்பினம்‌ (உய) 

ப ப/சா (மல்டிசெல்லுலர்‌) 
- பல கண்ணறைகள்‌ கொண்ட: 
உடல்‌ பல உயிரணுக்களா 
லானது. எ-டு. கடற்பஞ்சு, 
அய்டிரா (உ௰) 

ஈப்போ. ம்‌ (மல்டி 
செண்டர்‌ பாண்ட்‌) பல்மையப்‌ 

ப்பு: இரண்டிற்கு மேற்‌ 
பட்ட அணுக்களின்‌ (வழக்க 
மாக 3) சுற்றுவழிகள்‌ ஒன்றின்‌ 
மீது மற்றொன்று படுவதால்‌ 
உண்டாகும்‌ இரு மின்னணுப்‌ 
பிணைப்பு (வேதி) 


ஈ௬ப/॥ எகா வுட (மல்டி 
என்சைம்‌ எஸ்டம்‌) - பல்‌ 
நொடுத்‌ தொகு: குறிப்பிட்ட 
வளர்திசை மாற்ற வழியில்‌ 
கலந்து கொள்ளும்‌ தொடர்‌ 
புடைய நொதிவரிசை. (உ௰) 
யாள  முல்டிமீட்டர்‌) - 
பன்னிலை மானி: மின்னோட்‌ 
டம்‌, மின்தடை, மின்னழுத்தம்‌, 
முதலியவற்றை அளக்கப்‌ 
பயன்படுங்கருவி, (இய) 
ஈயா! (மல்டினியல்ஸ்‌) - 
பல்லாண்டு வாழ்விகள்‌: இவை 
பல ஆண்டுகள்‌ வாழ்ந்து தம்‌ 
வாழ்நாளில்‌ ஒரு முறைமட்டும்‌ 


பூப்பவை - ரயில்‌ கற்றாழை, 
தாளிப்பனை. (உ௰) 

ுப10/216 2/121985 (மல்டி அவீல்ஸ்‌) 
- பன்ம இணைமாற்றுகள்‌: 
குறிப்பிட்ட இடத்திலுள்ள 
மூன்றிற்கு மேற்பட்ட மரபணு 


வகைகள்‌ . அதாவது, ஒரு 
மரபணுவிற்கு மூன்றிற்கு 
மேற்பட்ட இணை மாற்று 


வரிசை இருத்தல்‌, பா. 219195 
(உயி) 


ஈய 6௦ம்‌ (மல்டிபில்‌ 
பாண்ட) - பன்மப்பிணைப்பு: 
பலநிலைப்‌ பிணைப்பு. 
ஓரிணை மின்னணுவக்களுக்கு 
மேலுள்ள இரு அணுக்களுக் 
வடையே ஏற்படும்‌ பிணைப்பு. 


எ-டு. இரு பிணைப்பு, 
முப்பிணைப்பு. (வேது) 
ராபா ரி முல்டிபிள்‌ 


பிஷன்‌) - பன்மப்‌ பிளவு: கண்‌ 
ணறைக்‌ கணியம்‌ (சைட்டோ 
பிளாசம்‌) பிளவுபடுவதற்கு 
முன்‌, உட்கருவில்‌ நடைபெறும்‌ 
பல இழைப்பிரிவு மாற்றங்கள்‌ 
கொண்ட கலவி இலா இனப்‌ 
பெருக்கம்‌. அதாவது, ஒரு கண்‌ 
ணறை (செல்‌) உயிரி பால்படா 
முறையில்‌ பலமுறைகள்‌ பிளவு 
பட்டுப்‌ பல இளவுயிரிகள்‌ 
தோன்றுதல்‌. (உய) 

ஈப//ற1௪ 1ப11 (மல்டிபிள்‌ புரூட்‌) 
- கூட்டுக்கனி. பா. 11011 (உயி) 


ுபி1212 8785118ஈ (மல்டிபிள்‌ 
பாரட்டிசம்‌) - கூட்டு ஒட்‌ 


ஈய! 


436 


ரா்ப்க 





டூண்ணி வாழ்வு: ஒரே ஓம்புயிரில்‌ 


ஒன்றிற்கு மேற்பட்ட 
ஒட்டுண்ணிகள்‌ வாழ்தல்‌. 
(உய) 


ப! 016 725151௮106 (மல்டிபிள்‌ 

ரெ௫ஸ்டன்ஸ்‌) - கூட்டு நிலைத்‌ 
தடை: நோய்‌, வறட்டு, பூச்சி 
முதலிய நெருக்கடிகளுக்கு 
உயிரி உண்டாக்கும்‌ தடை. 
(உ௰) 


யலாம்‌ (மல்டிவேலண்ட்‌) - 
கூட்டூருக்கள்‌: பன்மய உயிரி 
கரில்‌ குன்றல்‌ பிரிவின்போது 
உண்டாகும்‌ இரண்டிற்கு மேற்‌ 
பட்ட ஓரக உருக்களின்‌ 
தொகுதி. (உயி.) 

பசக - மியுமெட்டல்‌: காந்த 
ஊடுருவும்‌ தன்மை அதிகங்‌ 
கொண்ட உலோகக்‌ கலவை. 
78% நிக்கல்‌ மற்றும்‌ இரும்பு, 
செம்பு, மாங்கனீஸ்‌ ஆலிய 
வற்றைக்‌ கொண்டது. மாற்றி 
களின்‌ உள்ளகங்களில்‌ பயன்‌ 
படுவது. (வேத) 

௱ப௱5 (மம்ப்ஸ்‌) - தட்டம்மை, 
தாளம்மை: காதுமுன்‌ உமிழ்‌ 
நீர்ச்சுரப்பிகள்‌ (பராடிட்‌ 
இளொாண்டஸ்‌) வீங்குவதால்‌ 
உண்டாகும்‌ நோய்‌ நிலைமை. 
பண்டுவம்‌ உண்டு. (உயி) 


ஈபா!2 றல! - முன்ஸ்‌ (மெட்டல்‌) 
உலோகம்‌: மூன்றுபங்கு செம்பும்‌ 
இரண்டு பங்கு துத்தநாதமும்‌ 
சேர்ந்த உலோகக்‌ கலவை. 
ஆல்பா பித்தளையை விட 


வலுவானது. இருகுகள்‌, மரை 
கள்‌ செய்யப்‌ பயன்படுதல்‌. 
முன்ஸ்‌ (1794 - 1857) என்‌ 
பவர்‌ பெயரால்‌ அமைந்தது. 
(வேதி) 

௱ப௦ஈ - மியூயான்‌: ஒரு 
மின்னணுவைக்‌ காட்டிலும்‌ 
207 தடவைகள்‌ பொருண்மை 
கொண்ட அடிப்படைத்துகள்‌. 


(வேக) 
ஈபா10219 (மியுரிகேட்‌) - பன்மக்‌ 
கூர்ச்சிகள்‌: ஓர்‌ உறுப்பிலுள்ள 
பரப்பில்‌ காணப்படும்‌ கூரிய 


முனைகள்‌ அல்லது குறுகிய 
கடின நீட்டுகள்‌. (உயி) 


ராப$௦ி1௨ (மசல்‌) - தசை: எலும்பு 


கள்‌ ஒன்றுடன்‌ மற்றொன்று 
இயங்குவதற்குக்‌ காரணமான 
இணைப்புத்திசு. உடலின்‌ இட்ட 
மான வடிவத்திற்கும்‌ உடல்‌ 
இயங்கவும்‌ மூலகாரணமானது. 
தசையும்‌ எலும்பும்‌ சேர்ந்தே 
உடலுக்கு இயக்கமளித்தல்‌. இது 
வரித்தசை (எலும்புத்தசை , 
இயக்கதசை) வரியிலாத்தசை 
(எலும்பிலாத்‌ தசை, இயங்கு 
தசை) என இருவகைப்படும்‌. 
முன்னதற்கு இருதலை, 
முத்தலைத்‌ தசையும்‌, பின்ன 
தற்கு உள்ளுறுப்புத்‌ தசைகளும்‌ 
எடுத்துக்‌ காட்டுகள்‌. சுருக்குத்‌ 
தசைகள்‌, இவை ஒருவகை 
இயங்கு தசைகளே. இவற்றில்‌ 
தசைநார்கள்‌ வட்ட மாகவும்‌. 
குறுக்காகவும்‌ அமைந்‌ 
துள்ளன. இவை இரைப்பை 


ப6 


438 


௬ ப* 





ஈுப516 1௦1௪, ர2180121181105 07 
(மியூசிக்‌ நோட்‌, கெரக்ட்டரிஸ்‌ 
டிக்ஸ்‌ ஆஃப்‌) - இசை ஒலியின்‌ 
பண்பியல்புகள்‌: 1. இசைப்பு? 


அதிர்வெண்‌ அதிகமாகும்‌ 
பொழுது இசைப்பும்‌ அதக 
மாகும்‌. இப்பொழுது ஒரு 
வகைக்‌ €ச்சொலி உண்டாகும்‌. 
அதுர்வெண் குறையும்‌ 
பொழுது, இசைப்பும்‌ குறை 
கிறது. இப்பொழுது கட்டை 
ஒலி உண்டாகிறது. 2. வலிமை: 
செவியில்‌ உண்டாகும்‌ ஒலி 
யின்‌ அளவை வலிமை 
குறிக்கும்‌. ஒலியலை வீச்சின்‌ 
இருமடிக்கு, வலிமை நேர்‌ 
வீதத்தில்‌ இருக்கும்‌. கேட்பவருக்‌ 
கும்‌ ஒலி மூலத்திற்கும்‌ 
இடையேயுள்ள தொலைவு 
இருமடிக்கு எஇர்‌ வீதத்திலிருக்‌ 
கும்‌. 3. பண்பு: ஒரே அதர்‌ 
வெண்ணும்‌ வீச்சுங்கொண்ட 
இரு இசைக்‌ குறிப்புகளை 
வேறுபடுத்தி அறியப்‌ பண்பு 
உதவுகிறது. ஒவ்வொரு பொரு 
ளும்‌, ஒரு குறிப்பிட்ட 
இயல்பான அஇர்வெண் 
ணுடன்‌, பெருவீச்சில்‌ அதர்‌ 
இன்றது. இவ்வதிர்‌ வெண்‌ 
அப்பொருளின்‌ அடிப்படை 
அதுர்வெண்ணாகும்‌. அவற்‌ 
றுடன்‌ அதர்‌ வெண்ணின்‌ 
மடங்குகளும்‌ அதிர்வெண்‌ 
ணுள்ள இதர ஒலிகளும்‌ உண்‌ 
டாகும்‌. இவை மேநற்கரங்கள்‌ 
(ஓவர்‌ டோன்ஸ்‌) எனப்படும்‌. 
இவற்றின்‌ எண்ணிக்கை அதிக 


மாகும்பொழுது, இசையின்‌ 
பண்பும்‌ அதிகமாகிறது. (இய) 

ஈப518108 088 (மஸ்டர்டு கேஸ்‌) - 
கடூகு வளி: மிக நச்சுள்ள வளி. 
போரில்‌ பயன்படுவது. (ஷே) 

௱ப1298 (மியூட்டஜன்‌) - 
மாற்றி: சடுதி மாற்றத்தைத்‌ 
தூண்டவல்ல காரணி. 
நியூக்கிளியோடைடுகள்‌. கர்‌ 
வீச்சுகள்‌, கார மூலங்கள்‌ ஆகிய 
வற்றுடன்‌ சேர்ந்து வினை 
யாற்றும்‌ வேடுப்பொருள்‌. டி 
என்‌ ஏ சேர்க்கையின்‌ போது 
இயல்பான கார மூலங்களுக்குப்‌ 
பதிலாக இவை இருக்கும்‌. 
(உயி) 


ஈாபர21/௦ஈ (மியுடேஷன்‌) - சடூடு 
மாற்றம்‌: மூதாதை வகையி 
லிருந்து மரபுவழியில்‌ உடன்‌ 
வேறுபடுதல்‌. டச்சு தாவரவிய 
லார்‌ டீ வைரைஸ்‌ ஹியூகோ 
(18486 - 1935) 1901 இல்‌ 
சடூதி மாற்றக்‌ கொள்கையினை 
முன்மொழிந்தார்‌. இம்மாற்றம்‌ 
மரபணுக்களில்‌ ஏற்படுவது: 
கால்வழிப்‌ பண்புடையது. 
இதனால்‌ இட்டவட்டமான 
பண்புகள்‌ உயிரிகளில்‌ உண்டா 
தல்‌. காட்டாக, இயல்பான 
புகையிலைச்‌ செடியில்‌ 20 


இலைகளும்‌ மாற்றம்‌ பெற்ற 
செடியில்‌ 70 இலைகளும்‌ 
இருப்பது கண்டுபிடிக்கப்‌ 
பட்டுள்ளது. டிரோசோபைலா 
என்னும்‌ கனி எஈயில்‌ மட்டும்‌ 
1000 மாற்றங்கள்‌ பதிவு 


439 


ஈறு! 





செய்யப்பட்டுள்ளன. 
மாற்றம்‌ நான்கு வகைப்படும்‌. 
1. நிறப்புரி மாற்றம்‌ 2. மரபணு 


இம்‌ 


மாற்றம்‌ 3. தான்தோன்று 
மாற்றம்‌. 4. தூண்டு மாற்றம்‌. 
(உயி) 


ஈுப(பச18௱ (மியூச்சிவலிச ம்‌) 
பரிமாற்று வாழ்வு: இரு உயிரி 
களின்‌ வேறுபட்ட வகைகள்‌ 
ஒன்று மற்றொன்றிற்கு நன்மை 
பயக்குமாறு வாழ்தல்‌, எருமைத்‌ 
தோலிலுள்ள ஒட்டுண்ணி 
களைக்‌ காகம்‌ உண்ணல்‌. 
(உயி) 


ஈடு விய (மாீலியம்‌) ௮ 
பூஞ்சிழை: பூரூசையின்‌ தண்ட 
கத்தை (தேலஸ்‌) உண்டாக்கும்‌ 
வெண்ணிற நுண்‌ புஞ்ட்ழை 
கள்‌ தொகுதி. பா.வ (உயி) 

௱ார2000004/. (மைக்காலஜி) - 
பூஞ்சை இயல்‌: பரரூசைகளை 
ஆராயுந்துறை. (உய) 

ஈர1௦2000 (மைசிட்டோசன்‌) 
ஸு பூவிலங்கு: தாவர இயல்பு 
களையும்‌ விலங்கு இயல்பு 
களையும்‌ பெற்றுள்ள உயிரி. 
ஆனால்‌, விலங்காகவே கருதப்‌ 
படுவது. எ-டு. சேற்றுப்‌ பூஞ்சை 
(உயி) 

ஈடேற (மைக்கோபைட்டா) 
- பூஞ்சிழைத்‌ தாவரங்கள்‌: அணு 
வுறை உள்ள எளிய பூ ஞ்சைத்‌ 
தொகுதி. பச்சையம்‌ இல்லை. 
உடலம்‌ ஓஎரணுவாலானது. 


அல்லது  சூழாய்‌ இழைகள்‌ 


12௩0௦00௮௦1 


இருக்கும்‌. நுண்‌ பூஞ்சிழை, 
கலவி மூலமும்‌ கலவி இல்லா 
மலும்‌ (ஏதல்கள்‌) இனப்‌ 
பெருக்கம்‌ செய்ய வல்லது. 
யி) 


ஈு/6௦0138க4 (மைக்கோ 
பிளாஸ்மா) ன பூஞ்சைக்‌ கணி 
மம்‌ தடையின்றி வாழும்‌ 
மிகச்சிறய நுண்ணுயிரிகள்‌. 
உருவத்தில்‌ வேறுபடுபவை. 
கண்ணறைச்‌ சுவர்‌ இல்லை. 
குச்ிெயங்களை நிறுத்தும்‌ 
வடிக்கட்டிகளின்‌ வழியாகச்‌ 
செல்ல வல்லவை. (உயி) 


ஈாுர்‌!28 (மைக்கோரைசா) - 
பூஞ்சையவேரி: பூஞ்சையின்‌ 
நுண்‌ இழைக்கும்‌ உயர்தாவர 
வேர்களுக்கும்‌ இடையே உள்ள 
இயைபு. இருவகை வேரிகள்‌ 
உள்ளன. 1. புற ஊட்ட வேரி 
கள்‌) இடல்‌ மரங்களிலுள்ள 
எறிய வேர்களால்‌ பூஞ்சை ஒரு 
வலைப்‌ பின்னலை உண்‌ 
டாக்கும்‌. எ-டு. மரங்கள்‌. 2. அக 
ஊட்ட வேரிகள்‌: இதில்‌ வேர்‌ 
களின்‌ புறணிக்‌ கண்ணறை 
களில்‌ பூஞ்சை வளரும்‌ எ-டு. 
ஆர்க்விட்டுகள்‌. (உ௰) 
160918 (மைக்காடுஸ்‌, - 
பூஞ்சையழற்?: பூசூசையினால்‌ 
ஏற்படும்‌ நோய்‌. (உயி) 
(மைலன்‌ 
செப்பலான்‌) - பித்துமூளை: 
1. நான்காம்‌ அறையின்‌ £€ழ்ப்‌ 
பகுதியையும்‌ முகுளத்தையும்‌ 


ராறு 


440 


௦ 





கொண்ட அடிமூளையின்‌ பின்‌ 
பகுதி 2. ௧௬ வளர்ச்சியில்‌ அடி 
மூளை வளர்ச்‌இயால்‌ தோன்‌ 


றும்‌ இரு மூளைக்‌ கோளப்‌ 
பகுதிகளில்‌ ஒன்று. (உய) 
ஈரவ/௦௦44௪ (மாலோசைட்‌) - 
பித்தணு: எலும்பிலுள்ள செஞ்‌ 
சோற்றின்‌ பித்துத்‌ இசுவிலுள்ள 
சோற்றணு. இவ்வணுக்கள்‌ 
துணுக்கணுக்களாக மாறிக்‌ 
குருதியோட்டத்தோடு சேர்‌ 
பவை. பித்து - சோறு. பா. 
ராகாப/௦ 1௪. (உயி) 


ஈாறவி௦18 11850௪ (மையலாய்டு 
டியூ - பித்துத்திசு: வெள் 
ளணுக்களை உண்டாக்கும்‌ 
இசு. குருதிக்‌ குழாய்களைச்‌ 
சூழ்ந்துள்ள எலும்பின்‌ செஞ்‌ 
சோற்றல்‌ தோன்றுவது. (உயி) 
ஈர௨!ஈ மையலின்‌) - பித்தியன்‌: 
நரம்பிழைகளின்‌ உறை. புரதம்‌ 
சேர்ந்த கொழுப்பாலானது. 
(உயி) 
ஈர 6!1ஈ உவர்‌ (மையலின்‌ ஷீத்‌) 
ர பித்திய உறை: நரம்‌ 
பிழையைச்‌ சூழ்ந்துள்ள 
அடுக்கில்லாக்‌ கொழுப்பு (உயி) 
ஈட6/௦0612515 (மைலோ 
பிளாஸ்ட்ஸ்‌) - பித்நிய அணுக்‌ 
கள: எலும்பு சோற்றிலுள்ள 
அணுக்கள்‌. ஏவப்பணுக்களை 
உண்டாக்குபவை. (உய) 
214 ௦1 (மைலோமா 
புரட்மன்‌) - பித்தியப்‌ புரதம்‌: 
கணிம (பிளாஸ்மா) அணுக்‌ 


களின்‌ புற்றுக்‌ குவியலிலிருந்து 
உண்டாகும்‌ எதிர்ப்பொருள்‌. 
(உயி) 

ஈட (மைலாணன்‌) - தண்டு 
வடம்‌ - பா. 8/3] மோர்‌. 


ஈரூூ௦185 (மயோபிளாஸ்ட்‌) - 
தசைக்கண்ணறை: கண்ணறை 
(செல்‌) உண்டாக்கும்‌ தசைத்‌ 
இசு. (உயி) 

ஈர௦௦2:01வ1 ॥ஈார்கான்‌௦ர மயோ 
கார்டியல்‌ இன்பார்க்ஷன்‌) - 
இதயத்தசை நசிவு: குருதி 
வழங்கல்‌, இதயத்தசை உறைப்‌ 
பகுஇக்குக்‌ கடுமையாகக்‌ குறை 
தல்‌, தமனி அடைப்பு, 
திராம்பின்‌ உண்டாதல்‌ முதலிய 
காரணிகளால்‌ இந்நிலை 
ஏற்பட்டுத்‌ தசையுறை அணுக்‌ 
கள்‌ இறப்பதால்‌, இறப்புப்‌ பகுதி 


தோன்றும்‌. (மரு) 
ராடரு௦௦வ19(அ] 1500௭(8 
(மயோகார்டியல்‌ இஸ்‌இமியா) - 


இதயத்தசைச்‌ சோகை: குருதிக்‌ 
குழாய்ச்‌ சுருக்கத்தினால்‌ தசை 
உறையின்‌ ஒரு பகுதிக்குக்‌ 
குருதி செல்வதில்‌ குறைவு 
உண்டாதல்‌ (மரு) 
ஈார௦௦காளி்பா (மயோகார்டியம்‌) 
- இதயத்தசை உறை: இதய 
உள்ளுறை அணுக்களிலிருந்து 
உண்டாகும்‌ இதயத்தசை உறை. 
(உயி) 

ஈாட௦ 616 (மயோசைட்‌) - தசை 
யணு: தசையிலுள்ள அணு. 
(உயி) 


ஈடு௦ 


ாரூ௦ 





ஈர ஜெல்லி! ௨! (மையோ 


எபிதிலீயல்‌ செல்‌) - தசை 
மேலனிகள்‌: குழாய்களைக்‌ 
கரையிடும்‌ மென்மையான 


தசை ஒத்த அனுக்கள்‌. (உ௰) 

ஈடு௦6ா॥ முயோபைபரில்‌) - 
தசை நுண்ணிழை: தசைத்‌ 
திசுவிலுள்‌ ள இழைகளின்‌ 
சுருங்கு ஏற்றிழைகளில்‌ ஒன்று. 
(டேயி) 

0௦0816 (மயோஜெனிக) - 
தசைத்திசு வழிதோன்றும்‌: தசைத்‌ 
இசுவில்‌ தோன்றும்‌ பகுது. 
(உயி) 

ஈர௦0ன/6 2811 (மயோஜெனிக்‌ 
ஹார்ட்‌) - தசை இயக்க இதயம்‌: 
நேரிடையாகத்‌ தசைகளால்‌ 
மட்டுமே கட்டுப்‌ படுத்தப்படும்‌. 
இதயம்‌, எ-டு. எல்லா 
முதுகெலும்பு விலங்கு 
களுக்கும்‌ உண்டு. (உயி) 

ரர முயோகுளோபின்‌) 
தசைக்கோளியன்‌: தசை இழை 
களில்‌ தோன்றும்‌ பல்வகை 
ஈமோகுளோபின்‌ (குருதிக்‌ 
கோளியன்‌). (உய௰) 

ஈரு௦ரொக0ர்‌ (யோடராப்‌) - தசை 
வி தசைச்‌ சுருக்கங்‌ 
களைப்‌ படிவு செய்யுங்கருவி. 
(டய) 
ஈட/௦100] (மயாலஜி) - தசை 
யல தசைகளை ஆராயுந்‌ 
துறை. (உயி) 

௱ர௦௱க (மயோமா) - தசைக்கட்டி: 

தசைத்திகவுள்ள கட்டி. (மரு) 


ஈ௦௱௭ஊ௨ (மயோமியர்‌) - தசை 
வட்டு: தசைத்‌ துண்டு. (உயி) 

ஈட (மயோனிம்‌) - தசைச்‌ 
சுருங்வை: விலங்குக்‌ கண்‌ 
ஊுறைக்‌ கணியத்தில்‌ 
(சைட்டோ பிளாசத்தில்‌) 
காணப்படும்‌ சுருங்கு இழை. 
(உ௰) 

ாாருபோக! [பா (மயோ 
நியூரல்‌ ஜங்ஷன்‌) - தசைக்‌ 
கூடலவாய: இயக்க நரம்பணுவுக்‌ 
கும்‌ தசை இழைக்கும்‌ இடையே 
உள்ள இணைப்பு. (உயி) 

ஈவு (மயோபதுி) - தசை 
நோய்‌: எலும்புக்‌ கூட்டுத்‌ தசை 
யில்‌ ஏற்படும $ர்குலைவு 
அல்லது நோய்‌. (உயி) 

ஈட௦௦௨ மூயோப்‌) - இட்டப்‌ 
பார்வையாளர்‌: அருலெள்ள 
பொருள்களைமமட்டும்‌ பார்க்குத்‌ 
இிறனுள்ளவர்‌. (உமி) 

ஈட௦18 (மையோபியா) இட்டப்‌ 
பார்வை: பா. 81௦1 81974 (உய) 


ஈட௦811- தசையன்‌, மையோரின்‌: 
தசையின்‌ கோள வடிவப்‌ 
பொருள்‌. இறப்பு விறைப்புக்கு 
இதுவே காரணம்‌. (உ௰) 

0818 (மயோ௫ுஸ்‌) - துளைக்‌ 
குறுக்கம: கண்‌ பார்வை இயல்பு 
மீறிச்‌ சுருங்கல்‌. (உயி) 

௱/௦10௦ (மயோடோம்‌) - தசைத்‌ 
துண்டம்‌: வரித்தசையினை 
உண்டாக்கும்‌ நடுப்படையின்‌ 
சேய்மைப்பகுது. (உயி) 


ராரு௦ 


442 


726 





ராறு! ஸு முயோ 


டோனிக்‌ டிஸ்ட்ரபி) - தசை 
நலிவு படிப்படியாக உண்‌ 
டாதல்‌. (உயி) 

ஈரா௦னாஉ ௭ மெர்சீன்‌: பேரி, 
நிறமற்ற எண்ணெய்‌, வெர்‌ 


பினாச்‌ செடிமிலும்‌ விரிகுடா 


சண்ணெயிலும்‌ காணப்‌ 
படூவது. (உயி) 
ஈு/:1050002 (மைரியோ 


ஸ்கோப்‌) - பல்லுருகாட்டி: பா. 
(2110050008 (இய) 

றாறா1 5110 8014 - மிரிஸ்டிகக்காடி: 
௦ெ,(1,,000. மனிதக்‌ 
கொழுப்பிலுள்ள கொழுப்புக்‌ 


காடிப்‌ பகுதிகளில்‌ ஒன்று. 
(வேத) 
ஈராறா?0௦௦௦று (மிர்மிகோ 


கோரி) - ஏறும்பால்‌ பரவல்‌: 
விதைகள்‌ முதலியவை எறும்பு 
களினால்‌ பரவல்‌. எ-டு. 
கேஃ்விபோரஸ்‌ வகை விதை 
கள்‌. (உயி) 


ராட்‌. மெரி) - தரப்பி: 
வைக்கக்‌ கசப்பது. முகர 
இனிப்பது. குற்று மரங்களில்‌ 
உண்டாகும்‌ பிஏின்‌. (உயி) 


ஈடு:0008012118 மிக்சோ 
பாக்டிரியா) - சளிக்கியங்கள்‌: 
கோல்வடிவ நுண்ணியங்கள்‌. 
இவற்றின்‌ வழுக்கியக்கம்‌ இறப்‌ 
பானது. உயிரணுச்சுவர்‌ நீட்டு 
உடையது. (உயி) 


ஈறாக (மிக்சடீமா) - 
சளியழற்?ி: தொண்டைச்‌ சுரப்பி 
(தைராய்டு) சுரப்பு குறைவத 
னால்‌ உண்டாகும்‌ நோம்‌. மயிர்‌ 
நீங்கல்‌, தோல்‌ வறட்டி, தோல்‌ 
தடிப்பு, எடை மிகுதல்‌, உளச்‌ 
செயல்‌ குறைவு, வளர்சிதை 
மாற்றக்‌ குறைவு ஆலியவை 
இதன்‌ அறிகுறிகள்‌. (உய) 

ராடுமாறாவ்‌0518 (மிக்சோமட்டா 
எஸ்‌) - கட்டியழற்ி: வடிக்கட்டக்‌ 
கூடிய நச்சயங்களினால்‌ முயல்‌ 
களில்‌ உண்டாகும்‌ கொடிய 
தொற்று நோய்‌. (உயி) 

ஈட0௦)வார்1ஈ - மிக்சோசாந்தின்‌: 
பாசியிலுள்ள கரோட்டின்‌ 
நிறமி. உயிரியன்‌ (வைட்ட 
மின்‌) செயலாக்கங்‌ கொண் 
டது. (உயி) 


1 


142, ஈாகறர்்க/ா௪ 80௪110 8010 
- என்‌ஏஏ, நாப்தலீன்‌ அசெட்டிகக்‌ 
காடி: செயற்கை வள௱ருக்கி, 


பூத்தலை ஊக்குவிக்கும்‌ வினை 
யூக்கி. (உயி) 

1207௪ (நாக்கர்‌) - முத்துக்கரு: 
முத்தைத்தரும்‌ தாய்க்கரு. 
(உயி) 


18001839) (நேக்ரோலெப்‌) - 
நாட்துயில்‌: ஒரு நோய்‌ அல்லது 
குறைபாடு. பகலில்‌ தூங்க 
விரும்பும்‌ உந்தல்‌, அடக்க 
இயலாதது. (உயி) 


443 


ஈக 





0 , ஈி/6௦யிஈகாம்சே 80 


9180௦19௦10 -  ஏன்ஏடி, 
னமைடூ அடினைன்‌ இரு 
யூக்கிளியோடைடூ: அய்டிரஜன்‌ 
ஏற்பியாகப்‌ பயன்படும்‌ உடண்‌ 
தொதி, அய்டிரஜனை ஏற்று 
இரு அய்ட்ரோறிகோடினமைடு 


அனினைன்‌ இரு நியூக்‌ 
வளியோடைடு (௦0) 
என்னும்‌ வேடிப்பொருளை 


உண்டாக்குதல்‌. (வேதி) 

௩௨3 (நாடிர்‌) - ரறுமம்‌: விண்‌ 
கோளத்தில்‌ உச்சிக்கு நேர்‌ 
காதுராக அமையும்‌ புள்ளி. 
ஆகவே எடுர்‌ நிலைப்‌ புள்ளி. 
(வானி) 

84408, ௩௦௦ யஈக௱/0 800 
ொபயி20110௨ றர௦6றக1 - 
என்‌ஏடபி, நிகோடினமைடூ 
அடினைன்‌ நியுக்கிளியோ 
டைடூ பாள்‌ பட்டு: இதுவும்‌ ஓர்‌ 
உடன்‌ நொடு. வினையில்‌ 
சன்‌.கர.டியை ஒத்தது. (வேதி) 
18180 (நயட்‌) - முற்றிளரி: நீரில்‌ 
வாழ்ந்து செவுள்களால்‌ உயிர்க்‌ 
கும்‌ நிறையிளரி. பொதுவாகப்‌ 
பல பூச்சவகைகளில்‌ 
காணப்படுவது. பா. ஈறு௱ழர்‌, ஐ. 

(உ௩௨ (௨௰) 

ஈச118 (நெயில்ஸ்‌) - நகங்கள்‌: 
உயரிய  முதுகெலும்புகளின்‌ 
விரல்‌ நுணியில்‌ காணப்படும்‌ 
தட்டையான கடினத்‌ தட்டுகள்‌. 
தேயத்தேய அல்லது நறுக்க 
நறுக்க வளரக்‌ கூடியவை. 
(உய) 


ஈகாகார்ரு.. (நேனண்டிரி) - 
குருளிகள்‌: பெண்களைக்‌ காட்டி 
லும்‌ ஆண்கள்‌ குட்டையாக 
இருக்கும்‌ உயிரி வகைகள்‌. 
எ-டு. ஓல பசும்பாசிகள்‌. (உயி) 


ஈவா (ஈ௱) - நேனோமீட்டர்‌: 
அலகுச்‌ சொல்‌, ஒரு மைக்ரோ 
மீட்டரில்‌ ஆயிரத்தில்‌ ஒரு பங்கு. 
10* மீட்டருக்குச்‌ சமம்‌. மிலலி 
மைக்ரான்‌. நீள அலகு. பழைய 
சொல்‌ மில்லிமைக்ரான்‌. (இய) 


22௦௦ம்‌ (நேபால்ம்‌ பாம்‌) 
- கொடுந்தீக்குண்டு: £ உண்‌ 
டாக்கும்‌ குண்டு. அகம 
ஐப்பற்றக்‌ கூடிய பெட்ரோலியப்‌ 
பசையைக்‌ கொண்டது. இஃது 
உண்டாக்கும்‌ தயை அணைப்‌ 
பது கடினம்‌. ஒரு போர்க்கருவி. 
(இய) 

ஈக எர௨ - நாப்தா: பல தகவுகளில்‌ 
அவய்ட்ரோ கார்பன்கள்‌ சேர்ந்த 
கலவை. பாரபின்‌ சண்ணெய்‌, 


நிலக்கரித்தார்‌ ஆலியவற்றி 
லிருந்து செய்யப்படுவது. 
(வேடு) 


ஈ2ஹ 2/௨ - நாப்தலீன்‌ (௦4) 
நிறமற்ற பளபளப்பான தகடு 
கள்‌, நீரில்‌ கரையா. சூடான 
எத்தனால்‌, குளிர்‌ எஈத்தர்‌, பென்‌ 
சன்‌ முதலியவற்றில்‌ கரையும்‌. 
பூச்‌சிக்கொல்லிகள்‌. (வேடு) 

ஈரம்‌ ா25 - நாப்நன்கள்‌: மூடிய 
வகைக்‌ கார்பன்‌ அணுக்களைக்‌ 
கொண்ட நிறைவுற்ற அய்ட்ரோ 
கார்பன்கள்‌. (ஷேதி) 


818 


828 





13௦௨1௦ - நார்சைன்‌: 0,, 1, 1௦, 


31, வெண்ணிறப்‌ படிகக்‌ 
காரமம்‌. அபினில்‌ உள்ளது. 
தசையைத்‌ தளர்ச்டயாக்கப்‌ 
பயன்படூதல்‌. (வேது) 

ஈ௮201108 நார்கோடிக்ஸ) - ழர 
மரப்பிகள்‌: வலியை நீக்கும்‌ 
அல்லது தூக்கத்தை உண்டாக்‌ 
கும்‌ மருந்துகள்‌. மயக்க நிலை 
அல்லது தூக்கம்‌ அளவுக்கு 
மீறின்‌, இறப்பை உண்டாக்க 
வல்லவை. (வேதி) 

18125, 1௦5115 (நேர்ஸ்‌, நாஸ்‌ 


டிரில்ஸ்‌) - மூக்குத்‌ துளைகள்‌: 
மூக்கு குழியிலுள்ள ஓரிணைத்‌ 
துளைகள்‌. காற்று உள்வர 
வெளிச்‌ செல்லப்‌ பயன்‌ 
படுபவை. புறமூக்குத்‌ துளை 
கள்‌ வெளியிலும்‌ உள்‌ மூக்குத்‌ 
துளைகள்‌ உள்ளும்‌ (வாய்க்‌ 
குழியிலும்‌) இறப்பவை. 
பா.॥258/ வறு (உயி) 


௱2120௩ ௬ரிகான்‌) - அலகு: 
பறவை மூக்குத்‌ துளையின்‌ 
நீட்டு (உயி) 

3118 ரூரிஸ்‌) - மூக்குத்துளை: 


பா. ॥௮5 


11852! 2௦1 (நேசல்‌ கேவிட்டி) - 

மூக்குக்குழி: மணமறி உறுப்பு 
கள்‌ உள்ள குழி. புற ௮௧ 
மூக்குத்‌ துளைகளால்‌ வாயோ 
டும்‌ தலை மேற்பரப்போடும்‌ 
தொடர்பு கொள்பவை. மென்‌ 
படலத்தால்‌ சூழப்பட்டவை. 
(உயி) 


085091 ர்ட்‌௦02 (நேசண்ட்‌ 
அய்டிரஜன்‌) - 

நீர்வளி: புதிதாகத்‌ தோன்றிய 
நீர்வளி (நீரகம்‌) . நீரை 
மின்னாற்‌ பகுத்து அல்லது 
உலோகங்களுடன்‌ காடிகளைச்‌ 
சேர்த்துப்‌ பெறலாம்‌. அதிக 
அளவு உள்ளாற்றல்‌ பெற்றது. 
ஆண்டிமனி, சவ்வீரம்‌, பாசு 
வரம்‌ ஆகியவற்றின்‌ அய்டி 
ரைடுகளை உண்டாக்கப்‌ பயன்‌ 


படுதல்‌. (வேதி) 


25112 றவற (6), 185165 
(நேஸ்டிக்‌ மூவ்மெண்ட்ஸ்‌, 
நாஸ்ட்டீஸ்‌) தூண்டல்‌ இயக்கங்‌ 
கள: இிசைச்சாரா அசைவுகள்‌. 
இதன்‌ வகைகள்‌: 1. ஒளி 
இயக்கம்‌ (போட்டோநேஸ்டி) 
தூண்டல்‌ ஒளி - பூக்கள்‌ 
மலர்தல்‌ 34 மேலியக்கம்‌ 
(எபினேஸ்டி). தாவர உறுப்‌ 
பின்‌ மேல்‌ பகுதி ௮இகம்‌ வளர்‌ 
தல்‌. பூ மூடுதல்‌ 3. &ழியக்கம்‌ 
(அய்ப்போனேஸடி) தாவரக்‌ 
8ழ்ப்பகுதி அதிகம்‌ வளர்தல்‌. 
4. வெப்ப இயக்கம்‌ (தெர்மோ 


னேஸ்டி): நிலைத்த ஒளிச்‌ 
செறிவில்‌ டூலிப்‌ பூக்கள்‌ 
வெப்பக்காற்றில்‌ மலரும்‌. 
குளிர்‌ காற்றில்‌ மூடும்‌. 
5. இரவியக்கம்‌ (நிக்டி 


னேஸ்டி) - ஆக்சாலிஸ்‌ இலை 
கள்‌. 6. நடுக்க இயக்கம்‌ 
(செயிஸ்மோனேஸ்டி) -- தொட்‌ 
டாற்‌ சுருங்கி 7, தொடு இயக்கம்‌ 
(ஹேப்டோநேஸ்டிக்‌) - வீனஸ்‌ 


84 


பறப்புக்‌ கண்ணி இலை. பா. 
12/5; 110205௱. (உயி) 


௬௧/௦௮! போபே(ப௱ (நேஷனல்‌ 
கரிகுலம்‌) - தேசியக்‌ கல்வித்‌ 
இட்டம்‌: இந்தியா முழுவதற்கும்‌ 
அமைந்த நாட்டுக்‌ கல்வி இட்டம்‌. 
நம்‌ நாட்டுத்‌ தேவைகள்‌ 
அடிப்படையில்‌ அமைந்தது. 


தேியத்‌ தேவைகள்‌! 1. அனை 
வருக்குங்‌ கல்வி 3. தகுதியான 
கல்வி 3. வளரும்‌ சமுதாயத்‌ 
இற்கேற்ற கல்வி. 4, எழுத்தறி 
வின்மையை அறவே போக்குங்‌ 
கல்வி. 5. நாட்டுக்கேற்ற உயர்‌ 
கல்வி, தொழிற்கல்வி. 
ஏறப்பியல்புகள்‌ட 1. குழந்‌ 
தையை மையமாகக்‌ கொண் 
டது. 2. 1-5 நிலைகள்‌ காட்டுப்‌ 
பொருள்‌ அறிவு 3. 6-8 நிலை 
கள்‌ கருத்துப்‌ பொருள்‌ அறிவு 
4. 910 நிலைகள்‌ பொதுக்‌ 
கல்வி. 5. மேல்நிலை தொழிற்‌ 
கல்வி உயர்கல்வி 6. அறிவிய 
லுக்கும்‌ கணக்கிற்கும்‌ இறப்‌ 
பிடம்‌ 7. பாடப்பொருள்‌, கற்றல்‌ 
இறன்‌ ஆகியவற்றைத்‌ தேர்ந்‌ 
தடுப்பதில்‌ நெ௫ழ்ச்சி 
8. கற்றல்‌ விளைவுகளை 
உண்டாக்குவது. 9. இத்‌ 
தனையைத்‌ தூண்டிச்‌ இக்கல்‌ 
களுக்குத்‌ தீர்வு காண உதவு 
வது. 10. தொழிற்கல்வி உயர்‌ 
கல்வி 11. ஒவ்வொரு நிலை 
யிலும்‌ மடப்பீடு. அல்லது ர்‌ 
தூக்கல்‌. (க.உள) 


124 





18110741! 600௦211௦௬௧!) ஐவ 


(நேஷனல்‌ எடுகேஷனல்‌ 
பாலி) - தேசியக்‌ கல்விக்‌ 
கொள்கை: கோதாரி சூழு. 


பரிந்துரைகளின்‌ அடிப்படை 
யில்‌ 1968இல்‌ உருவாகிய 
கொள்கை. ஒவ்வொரு 
ஒந்தாண்டுக்கு ஒரு முறை 
மடுப்பீடு செய்ய வேண்டும்‌ 
என்னும்‌ நெறிமுறையில்‌ 1985 
வரை செய்யப்பட்ட மதிப்பீடு 
களை ஒப்புநோக்கிய பொழுது 
கல்வியில்‌ ஏற்பட்ட வெற்றி 
களும்‌ தோல்விகளும்‌ தெளி 
வாகத்‌ தெரிந்தன. அனைவருக்‌ 
குங்‌ கல்வி, எழுத்தறி 
வின்மையை அறவே நீக்குதல்‌, 
நாடு முழுவதும்‌ தகுதிவாய்ந்த 
ஒரே வகையான கல்வி 
என்னும்‌ குறிக்கோள்‌ நிறை 
வேற்றப்பட வேண்டும்‌ என்னும்‌ 
கொள்கை முடிவு மைய அரி 
னால்‌ எடுக்கப்பட்டது. இதற்‌ 
கேற்ப 1985இல்‌ உருவாடிய 
கொள்கையே புதிய கல்விக்‌ 
கொள்கை (நியு எடுகேஷனல்‌ 
பாலிசி) . இதன்‌ குறிக்கோள்கள்‌ 
1990க்குள்‌ நிறைவேற்றப்பட 
வேண்டும்‌ எனத்‌ இிட்டமிடப்‌ 
பட்டது. 

குழுக்கள்‌: கல்வித்திட்டமிடவில்‌ 
தேசிய அளவில்‌ 3 குழுக்கள்‌ 
உள்ளன. 1. ஆராய்ச்‌ பயிற்டி 
நிறுவனம்‌ (என்‌ஈ.ஆபர்டி) 
2. பல்கலைக்கழக மான்யக்‌ 


குழு (யுஜி௫) 3. கல்வித்‌ இட்ட 


24 


ஆட்சிமுறைத்‌ தேசிய நிறுவனம்‌ 
(என்‌ஐஈபிஏ) . 

கண்ணோட்டம்‌: பருந்துப்‌ 
பார்வையில்‌ நோக்கத்‌ தே௫யக்‌ 
கல்விக்‌ கொள்கையின்‌ இறப்‌ 


பியல்புகளாவன: 1. தேடிய 
வருவாயில்‌ 6% கல்விக்குச்‌ 
செலவிடல்‌ 2. தே௫யக்‌ கல்வி 
முறை: 51342 ; 104273 


3- அனைத்து வசதிகளுக்கும்‌ 
ஏற்பாடு 4. வேலைக்குப்‌ பட்டப்‌ 


படிப்பை நீக்குதல்‌. தேசிய 


ஆய்வுப்பணி அமைத்தல்‌ 
5. கணிப்பொறி அறிவை 
வளர்த்தல்‌ 6. தொழில்‌ 


கல்விக்குச்சிறப்பு 7. ஒவ்‌ 
வொரு கல்விச்‌ செயலையும்‌ 
முழு மதிப்பீடு செய்தல்‌ 
8. நூலக வசதிகளைப்‌ 
பெருக்குதல்‌ 9. வேலைப்‌ 
பட்டறிவு; கல்வி இணைச்‌ 
செயல்கள்‌ 10. உடற்‌ 
கல்விக்குச்‌ இறப்பு: சிறப்பாக 
யோகப்‌ பயிற்டு 11. தேர்வுச்‌ 
ஏீர்இருத்தம்‌. (க.உள) 

ஈசர்பால வகா (நேச்சுரல்‌ 
பேலன்ஸ்‌) இயற்கைச்‌ சம 
நிலை. எலிகள்‌ அதிகமாகும்‌ 
பொழுது அவை பாம்பு 
களாலும்‌, மான்கள்‌ அதிக 
மாகும்‌ பொழுது அவை ங்கம்‌ 
புலிகளாலும்‌, உணவாகக்‌ 
கொள்ளப்‌ படுவதால்‌, அஇகம்‌ 
பெருகாவண்ணம்‌ கட்டுப்‌ 
படுத்தப்‌ படுகின்றன. இது 
போன்று உயிர்களிடையே ஒத்த 


௬24பா ௮] 


81பா2! 088 (நே 


181721 


84 





நிலை ஏற்படுவதற்கு 
இயற்கைச்‌ சமறிலை என்று 
பெயர்‌. (உயி) 

218951110211௦0 
(நேச்சுரல்‌ இளா௫பிகேஷன்‌) - 
இயற்கை வகைப்பாடு: ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்ட வகைப்பாடு, 
தாவர உலகைச்‌ சார்ந்தது; 
புவிஇயல்‌, உருவியல்‌, தாவர 
வேதி இயல்‌, நுண்‌ உள்ளியல்‌, 
உயிரணு மரபணுவியல்‌ 
முதலிய துறைகளில்‌ செய்த 
ஆய்வுகள்‌ அடிப்படையில்‌ 
வகுத்த வகைப்பாடு. (உய) 
சுரல்‌ கேஸ்‌) - 
இயற்கை வ வளி நிலை 
அய்வரனார்பனிலள்‌ சேர்ந்த 
கலவை. படிவப்பாறைகளில்‌ 
காணப்படுவது. பெட்ரோவியப்‌ 
படிவுகளுடன்‌ கலந்திருப்பது. 
முதன்மையாக மீத்தேன்‌, 
ஈத்தேன்‌, புரோபன்‌, பூட்டேன்‌ 
ஆடிய வளிகளைக்‌ கொண்டது. 
எரிபொருளாகவும்‌ கரிக்‌ 
கருமை செய்யவும்‌ பயன்‌ 
படுதல்‌. (ஷேதி) 


1855 (நேச்சுரல்‌ 
கிளாஸ்‌) இயற்கைக்‌ கண்‌ 
ணாடி: பளிங்கு போன்ற கனிப்‌ 
பொருள்‌. எரிமலைக்‌ குழம்பி 
லிருந்து விரைவாகக்‌ குளிர்ந்து 
படிகமாவது. (வேதி) 


ஈ21பா2! 210௦ 800410 வது ரல்‌ 


ரேடியோ 


ஆக்டிவிட்‌ 
இயற்கைக்‌ கிரியக்கம்‌: 


ப்‌. 
இயற்கைக்‌ க£இரியக்கப்‌ 
பொருள்களால்‌ வெளிப்‌ 
படுத்தப்படும்‌ கஇுரியக்கம்‌ எ-டு. 
ரேஆயம்‌. (வேத) 

ஈ21பா2! ௨010088 (நேச்சுரல்‌ 


சயன்சஸ்‌) - இயற்கை அறிவியல்‌ 
௧௭: எல்லா அறிவியல்களை 
யும்‌ உள்ளடக்கிய அறிவுத்‌ 
துறை. அளந்தறியக்‌ கூடிய 
நிகழ்ச்சிகள்‌ அல்லது ஏற்பாடு 
கன்‌ பற்றி ஆராய்பவை. இவை 
தாவழவியல்‌, விலங்கியல்‌, 
இபற்பியல்‌, வேதியியல்‌, 
கணக்கு ஆடிய அடிப்படை 
அறிவியல்களில்‌ நிகழ்பவை. 
தந்‌ைத அறிவியல்‌ மெய்யறி 


வியல்‌. தாய்‌ அறிவியல்‌ 
கணக்கு. (ப.து) 

ஈ21யாக! ௧௨௨௦1௦ (நேச்சுரல்‌ 
செலக்ஷன்‌) - இயற்கைத்‌ 


தேர்வு: வாழ்க்கைப்‌ போராட்டம்‌ 
என்று தார்வின்‌ (1809 - 
1882) கூறிய முறை. இதற்‌ 
கேற்பத்‌ தம்‌ சூழ்நிலைக்குக்‌ 
குறைந்த தகைவுள்ள உயிரிகள்‌ 
அழியும்‌: நிறந்த தகை 
வுள்ளவை வாழும்‌. தார்வின்‌ 
கொள்கைப்‌ பட, வேறுபட்ட 
மக்கள்‌ தொகையில்‌ இயற்கைத்‌ 
தேர்வு தன்‌ செயலாண்மையை 
நிகழ்த்தி உயிர்மலர்ச்சியை 
உருவாக்குகிறது. (உயி) 

181ப1௨௦1௨0பா௩ 8௦௨8 (நேச்சர்‌ 
ஆஃப்‌ சவுண்ட்‌ வேவ்ஸ்‌) - ஒலி 
அலையின்‌ இயல்பு: தோன்றிய 
இடத்தில்‌ வலிமை மிகுந்தும்‌ 


௦௨6 





பரவப்பரவ வலிமை குறைந்‌ 


தும்‌ காணப்படும்‌. ஒலிக்கும்‌ 
போது அலைகள்‌ மட்டும்‌ 
நகரும்‌; ஊடகம்‌ நகர்வதில்லை. 
(இய) 


ஈயா 8ஈ0 ஈபார்பாக (நேச்சர்‌ 


அண்ட்‌ நர்ச்சர்‌) - இயற்கையும்‌ 
செய்கையும்‌: மரபுவழிச்‌ 
செல்லும்‌ காரணிகள்‌ நடு 
நிலைக்‌ காரணிகள்‌ ஆிய 
இரணடிற்குமிடையே உள்ள 
வினை. ஓர்‌ உயிரியின்‌ உற்று 
நோக்கப்பட்ட பண்புகளை 
உறுதி செய்யப்‌ பயன்படுவது. 
(உயி) 


௩2பற!1ப5 (நாப்லியஸ்‌) - ஒற்றைக்‌ 


கண்‌ இளரி: ஓட்டிளாரி. நண்டு 
வகை விலங்குகளின்‌ இளம்‌ 
உயிர்‌. கண்‌ ஒன்றும்‌ ஒட்டுறுப்பு 
கள்‌ மூவிணையும்‌ இருக்கும்‌. 
(உயி) 


கபே! ஈபி௨ (நாட்டிகல்‌ மைல்‌) 


-. கடல்‌ தொலைவு: கடல்‌ 
தொலைவை அளக்கப்‌ பயன்‌ 
படுவது. இங்கிலாந்தில்‌ 6080 
அடி. அனைத்துலக இலக்கணம்‌ 
1852 மீட்டர்‌. 1] அனைத்துலகக்‌ 
கடல்‌ தொலைவு 1.15078 நில 
மைல்கள்‌ ஆகும்‌. (இய) 


8௨ே்‌ (என்‌ை - 6 ல்‌ 


கேடட்கோர்‌) - தேரிய இளைஞர்‌ 
படை: கல்வி நிறுவனங்களில்‌ 
மாணவ மாணவியருக்குப்‌ 
பாதுகாப்புப்‌ பயிற்டி மற்றும்‌ 
பயனுள்ள பயிற்டுகள்‌ அளிக்க 
அமைந்துள்ள அமைப்பு. கல்வி 


வ்‌ 


1193 


1 





செயல்களுக்காக 
உள்ள அமைப்பு. (௧க.உள) 

102210271721 ௬௨௭ - நியாந்தர்தால்‌ 
மா ந்தன்‌: நியாந்தர்தால்‌ என்‌ பது 


இணைச்‌ 


பள்ளத்தாக்கு. இது 
டசல்டார்பு, சல்பர்‌ பெல்டு 
என்னும்‌ இரு இடங்களுக்‌ 
இடையே உள்ளது. இப்பள்ளத்‌ 
தாக்குக்‌ குகையில்‌ 1857இல்‌ 
முதன்‌ முதலாக மனித எச்சங்‌ 
கள்‌ கண்டு பிடிக்கப்‌ பட்டன. 
இவை பழங்கற்கால மனித 
வகை எச்சங்கள்‌ என உறுதி 
செய்யப்‌ பட்டுள்ளன. ஒ 
சியி ௱கா (பு.அறி) 

1௨0ப189 (நெபுலே) - புகைமங்‌ 
கள்‌: புகைத்‌ தோற்றமுடைய 
வான வெளிப்‌ பொருள்கள்‌. 
தொலைநோக்கி புனையப்பட்ட 
பின்‌ கண்டுபிடிக்கப்‌ பட்டவை: 
இவற்றிலிருந்து விண்மீன்‌, 
முதலிய விண்பொருள்கள்‌ 
தோன்றின என்பது ஒரு சாரார்‌ 
கருத்து. (வானி) 

1௦0% (நெக்‌) - கழுத்து: மார்பை 
யும்‌ தலையையும்‌ இணைக்கும்‌ 
பகுதி. (உய) 

1606 6௦06 (நெக்போன்‌) - 
கழுத்தெலும்பு: கழுத்திலுள்ள 
முள்‌எலும்புகள்‌. (உயி) 

1801051858 (நைக்ரோ௫ுஸ்‌) - 
இசுநரிவு: இசுமடிதல்‌. (உயி) 

180127 (நெக்டார்‌) - பூத்தேன்‌: 
சர்க்கரைப்பாகு போன்ற 
நீர்மம்‌. தேன்‌ சுரப்பிகளால்‌ 


௮.௮.30 


ஒரு 


சுரக்கப்படுவது. 60% சர்க்கரை 
உள்ளது. இச்சுரப்பிகள்‌ பூச்‌ 
களைக்‌ கவரும்‌ தாவரங்களில்‌ 
இருக்கும்‌. (உ௰) 

12௮! நார்‌ ல்‌ பாயிண்ட்‌) - 
இயல்புநிலை: காந்த ஏற்புத்‌ 
திறன்‌ இயல்பாகும்‌ வெப்ப 
நிலை. (இய) 

டட அப்ப ப 1: 
80109 - (என்‌ ஈ எஃப்‌ ஏ. நான்‌ 
எசண்ஷியல்‌ பேட்டி ஆட்ஸ்‌) 
பயன்‌ குறை கொழுப்புக்‌ 
காடிகள்‌: கணிமத்திலுள்வை. 
கொழுப்புப்‌ புரதக்‌ கலவைக 
ளோடு சேர்ந்தவை. (வேக) 

1௦02114615 (நெகட்டிவ்‌ 
லென்ஸ்‌) - எஇிர்க்குறி வில்லை: 
எதிர்க்குறிக்‌ குவியத்‌ தொலை 
வுள்ள வில்லை. (இய) 

1602114௪ ற0192 (நெகட்டிவ்‌ 
போல்‌) - எதிர்முனை: காந்தத்‌ 
தின்‌ எதிர்முனை. (இய) 

91101 (நெக்டான்‌) - நீந்துமிர்‌ 
கள்‌: ஏரி, கடல்‌, பெருங்கடல்‌, 
ஆகியவற்றில்‌ வீறுடன்‌ நீந்தும்‌ 
விலங்குகள்‌. (உ௰) 


ப்ப ப பப்பட்‌. 1/1 
(ிதமத்தல்மிற்திஸ்‌, நைம 
டோட்ஸ்‌) இழைப்புழுக்கள்‌: 
துண்டங்கள்‌ இல்லா விலங்கு 
கள்‌ பிரிவு. 12,000 வகைகள்‌. 


நண்டதும்‌ மெலிந்ததுமான 
உருளை வடிவ உடல்‌. 
மூச்சுறுப்புகள்‌ இல்லை. 


குருதிக்‌ குழாய்‌ மண்டலமும்‌ 


ரு 


449 


8௦ 





இல்லை. எ-டு. நாக்குப்பூச். 
(உயி) 


ஈஊ௱௧1/010௦ (நெமட்டிசைடு) - 


இழைப்புழுக்‌ கொல்லி: 
உருளைப்‌ புழுக்களைக்‌ கொல்‌ 
லும்‌ மருந்து. (உ௰) 
1௨௧1௦06981 (நெமட்டோடுஸ்ட்‌) 
-... கொட்டுமணு: அய்ட்ரா, 
இழுதுமீன்‌ முதலியவற்றி 
லுள்ள கொட்டும்‌ உறுப்பு. 
(உயி) 

ஈ௨ாம1010047 (நெமட்டாலஜி) - 


உருளைப்புழுவியல்‌: உருளைப்‌ 
புழுக்களை  ஆராயுந்துறை. 
(உயி) 

8௨௦௦0 (நெமட்டோ 
மார்பா) - குற்றிழைப்‌ புழுக்கள்‌: 
உடல்‌ மயிரிழை போன்றது. 
முன்‌ முனை கூரற்றது. கரடு 
முரடான தோலி (குயூட்டிகள்‌) 
உண்டு. முதிரிகள்‌ தடையின்றி 
நீந்துபவை. இளரிகள்‌ பூச்சி 
களில்‌ ஒட்டுண்ணிகளாக வாழ்‌ 
பவை. (உய) 


ஈகா01௦ (நெமட்டோ 
போர்‌) - இழைத்தாங்‌: வாயற்ற 
நீராம்பு (பாலிப்‌). உணவைத்‌ 
தன்போலிக்கால்களால்‌ பற்று 
வது. (உயி) 


12௦ - வொளி (நியோ டார்‌ 
வினிசம்‌) - புதுத்தார்வினி௰ம்‌: 
இயற்கைத்‌ தேர்வு வழியமைந்த 
உயிர்மலர்ச்9) குறித்த தார்வின்‌ 
கொள்கை. மெண்டல்‌ 


ஆராய்ச்சியின்‌ விளைவாக 
எழுந்த உண்மைகளால்‌ 
இருத்தி அமைக்கப்பட்ட 
கொள்கை. தற்காலத்‌ 


தொகுப்பு. (உயி) 


18௦0 ௱/ப௱ நியோடைமியம்‌: 144 
- மென்மையானதும்‌ வெள்ளி 
போன்றதுமான உலோகம்‌. 
மிஷ்‌ உலோகக்‌ கலவையில்‌ 
பயன்படுவது. 1885இல்‌ வான்‌ 
வெல்ஷ்பாக்‌ என்‌ பவரால்‌ 
கண்டு பிடிக்கப்பட்டது. (வேதி) 


௪௦-டககா௦/ 08 - (மியோ 
லெமார்க்இசம்‌) - புது லெமார்க்‌ 
யம்‌: உயிர்மலர்ச்டு பற்றி 
மாற்றங்கள்‌ பெறற லெமார்க்கு 
கொள்கை. இயற்கைத்‌ தேர்வுக்‌ 
கருத்துக்களையும்‌ சேர்ப்பது. 
பொதுவாக மரபுவழி மாற்றங்‌ 
கள்‌, குறிப்பிட்ட சூழ்நிலைத்‌ 
தாக்கத்திற்கு நேரிடையாகத்‌ 
தொடர்புடையவை என்று 
இன்றும்‌ வற்புறுத்துவது. பா. 
படவா (உய) 


ஈ௨௦ஈ - நியான்‌: 119 செயலற்ற 
ஓரணுவளி. நிறமற்றது, மண 
மற்றது. காற்றில்‌ சிறிதளவே 
உள்ளது. நீர்மக்காற்றை 
வடித்துப்‌ பகுக்கக்‌ இடைக்கும்‌. 
நியான்‌ குறிகளிலும்‌ விளக்கு 
களிலும்‌ பயன்படல்‌. (வே௫) 

॥2022!!/பா, 1௪௦௦௦112% (மியோ 
பேலியம்‌ , நியோகார்டெக்ஸ்‌) - 
புதுப்பு 1. முதுகெலும்பி 
களின்‌ பெருமூளை அரைத்‌ 


6௦ 


450 ஈர 





தரள்களின்‌ கூரை. முகர்‌ இயல்‌ 
பில்லாதது. 2. மனிதப்‌ பெரு 
மூளைப்புணியின்‌ முதன்‌ மைத்‌ 
தொகுதி. (உ௰) 


1200188௱ (நியோபிளாசம்‌) ன 
புதுக்கணியம்‌: தாவரங்களிலும்‌ 
விலங்குகளிலும்‌ இயல்புமீறிய 
திசு புதிதாக உண்டாதல்‌. துன்‌ 
புறுத்தும்‌ அல்லது துன்‌ 
புறுத்தாக்‌ கட்டி. (உயி) 

18002௦ - நியோஃபிரீன்‌: ஓர்‌ 
அரிய கனிமக்‌ கூட்டுப்பொருள்‌. 
தாங்குதிறன்‌ அதிகம்‌. எல்லா 
வெப்பநிலைகளிலும்‌ நிலை 
யானது. மின்‌ காப்புறை 
களிலும்‌ பலவகைக்‌ குழாய்கள்‌ 
தயாரிப்பதிலும்‌ அதிகம்‌ பயன்‌ 
படுதல்‌. (வேதி) 

62௦1௨0 (நியோடனி) 2 
பேரிளமை: மாறா இளமை. 
இளமைப்‌ பண்புகள்‌ இருக்கும்‌ 
போதே ஓர்‌ உயிரி இனப்‌ 
பெருக்கம்‌ முதலிய செயல்‌ 
களைச்‌ செய்தல்‌. இது 
தற்காலிகமாகவும்‌ நிலையாக 
வும்‌ இருக்கலாம்‌. விலங்கிற்கு 
ஆக்சோலாட்டிலும்‌ தாவரத்‌ 
திற்கு லெம்னாவும்‌ எடுத்துக்‌ 
காட்டுகள்‌. (உயி) 


1601/26 (நியோடைப்‌) - புது 
வகை: மூலப்பொருள்‌ அழிந்‌ 
தாலோ இழக்கப்பட்டாலோ 
மாதிரிவகையாகப்‌ பயன்படு 
மாறு வடிவமைக்கப்படும்‌ 
மாதிரி. (உயி) 


ப பப (நெபிலோ 
மீட்டர்‌) - நிற ஒளி அளவுமானி: 
தொங்கல்‌ கரைசல்களின்‌ செறி 
வினை, ஒளிச்சிதறல்‌ மூலம்‌ 
அளக்குங்‌ கருவி. அளக்கும்‌ 
செயல்‌ நிற ஒளி அளவியல்‌ 
(நெப்லோமெட்ரி) (இய) 

"கதத. ம்‌ அ ௬ 

சிறுநீரத வலி: ஒறுநீரகத்தில்‌ 
ஏற்படும்‌ இடர்‌. (மரு) 

602010 (நெஃப்ரக்டமி) - 
சிறுநீரகத்‌ துணுக்கம்‌: றுநீர 
கத்தை அறுவை மூலம்‌ நீக்கல்‌. 
(மரு) 

62101௦0016. (நெஃபீரிடியோ 
போர்‌) - சிறுநீரகத்‌ துளை: ஒறு 
நீரகத்தின்‌ வெளித்திறப்பு. 
(உ௰) 

ஈஷஉர்்ப்பொட (நெஃப்ரிடியம்‌) - 

றுநீரகம்‌: பல முதுகெலும்பி 
களின்‌ குழாய்‌ வடிவக்‌ கழி 
வுறுப்பு. சிறுநீரைப்‌ பிரித்தல்‌ 
வேலையாகும்‌. (உயி) 
ஈ9றரா118 (நெஃபீரைட்ஸ்‌) - ஏறு 

ரக அழற்ரி: ஏறுநீரக வீக்கம்‌. 

॥ஜரா௦6061! (நெஃப்ரோடல்‌) - 
சிறுநீரகக்குழி: எிறுநீரகப்படை 
யினுள்‌ காணப்படும்‌ 
உள்ளிடம்‌. (உ௰) 

ஈஷா ஈம்ப்ப௱ (நெஃப்ரோ 
மிக்சியம்‌) - கலப்புச்‌ சிறுநீரகம்‌: 
சல புழுக்களில்‌ காணப்படும்‌ 
கலப்பு உறுப்பு. இனப்பெருக்‌ 
கம்‌ செய்தல்‌, கழிவகற்றல்‌ 
வேலைகள்‌. (உயி) 


ஷ்‌ 


457 2 





ல (நெப்ராண்‌) - சிறுநீர்ப்‌ 

ரித்தி: ஓிறுநீரகத்துன்‌ அமைப்‌ 
பலகும்‌ வேலை அலகுமாகும்‌. 
குழல்‌, முடிச்சு ஆயெ இருபகுதி 
களாலானது. மனிதச்‌ றுநீர 
கங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ பத்து 
இலக்கப்‌ பிரித்தகள்‌ உள்ளன. 
ஒன்றின்‌ குறுக்களவு 200 பு 
(உயி) 


ட (நெஃப்ராஸ்‌) - இறு 


ரகம்‌  முதுகெலும்பிகளின்‌ 
ஏறுநீரகம்‌. பல பிரித்திகளா 
லானது. கழிவு வேலை 


செய்வது. (உ௰) 


ஈஓ2ர081006 (நெஃப்ரோ 
ஸ்டோம்‌) - ஏிறுநீரகவாம்‌: ஒறு 
நீரக உள்முனையில்‌ உள்ளது. 
மயிரிழை கொண்டது. புனல்‌ 
வடிவமுள்ள துளை. இதன்‌ 
வழியாகக்‌ கழிவுகள்‌ றுநீரகக்‌ 
குழலை அடைலின்றன. (உ௰) 
ஈஷா*ா01௦ற௦ (நெஃப்ரோடோம்‌) 
- இறுநீரகப்படை: முதுகெலும்பு 
களின்‌ நடுப்படை. றுநீர்ப்‌ 
பிரித்தியை உண்டாக்குவது. 
(உய) 
$191பாஉ - நெப்டியூன்‌: கஇரவன்‌ 
குடும்பத்தில்‌ 8ஆவது வரிசையி 
லுள்ள கோள்‌. 1846இல்‌ கேல்‌ 
என்பார்‌ கண்டுபிடித்தது. இரு 
நிலாக்கள்‌ உண்டு. (வானி) 
ஈஷா. - நெப்டூனியம்‌: 
12 நச்சுத்‌ தன்மையுள்ள 
தனிமம்‌. யுரேனி௰த்தைக்‌ காட்டி 
லும்‌ அதிக அணு எண்‌ கொண் 


॥ஊ௨ ௦010 


டது. 1940 இல்‌ முதன்‌ முதலில்‌ 
தொகுக்கப்பட்டது. யுரேனியத்‌ 
தாதுக்களில்‌ சிறிதளவு 
உள்ளது. புளுட்டோனிய- 239 
உற்பத்தியில்‌ துணை வினைப்‌ 


பொருளாகக்‌ ஒிடைப்பது. 
(வேத) 

ா௪௦! - நெரால்‌: 6 ,0. 
நிறமற்ற நிறைவுறா ஆல்ககால்‌. 
ஜெரானியால்‌ என்னும்‌ வேடப்‌ 
பொருளுடன்‌ ஒரகக்8ரியம்‌ 
(ஐசோமெரிசம்‌) உடையது. 


நெரோலி, எண்ணெயிலிருந்து 
பெறப்படுவது. மணமூட்டும்‌ 
பொருள்களில்‌ பயன்படுவது. 
இவ்வெண்ணெய்‌ விச்டிலி 
எண்ணெய்‌ ஆகும்‌. ஏனெனில்‌ 


இச்டிலி மரப்பூக்களிலிருந்து 
பெறப்படுவது. (ஷே) 

ஈஙஉ (நர்வ்‌ - நரம்பு: 
1. அச்டியன்‌ (ஆக்சான்‌) 
இரள்‌. ஓரலகாக இணைந்‌ 
திருப்பது. 2. மையநரம்பு 
மண்‌ டலத்திற்கு வெளியே 
அமைந்துள்ள நரம்பிழைத்‌ 


இரள்‌ 3. இலை நரம்பு. நரம்‌ 
பிழை என்பது நரம்பனின்‌ 


(நியூரான்‌) அச்சியன்‌ (ஆக்‌ 
சான்‌) ஆகும்‌. (உயி) 
ா6ஈ௨ ௦1!) ரர்வ்செல்‌) - 


நரம்பணு: நரம்பன்‌ பா. 190௦ 
(உடேயி) 


ன்‌ (நர்வ்‌ கார்டு) - 
நரம்பு வடம்‌. தண்டுவடம்‌. பா, 
52! ௦10. (உயி) 


12 


452 


ய 





ரசு 1102 ௬ர்வ்‌ பைபர்‌) - 


நரம்பிழை: நரம்பனின்‌ 
அச்சிழை: பா. 180101 (உ௰) 

ஈ௦ஙவி௱ய3௦ (நர்வ்‌ இம்பல்ஸ்‌) 
- நரமடித்‌ துடிப்டி நரம்‌ 
பணுக்கள்‌ வழியாகச்‌ செல்லும்‌ 
குறிபாடு. எல்லா நரம்புத்‌ 
துடிப்புகளும்‌ வடிவத்திலும்‌ 
வலுவிலும்‌ ஒத்தநிலை 
உள்ளவை. (உயி) 

ா௦ங௦ப5 நோகா (நர்வஸ்‌ 
எஸ்டம்‌) - நரம்பு மண்டலம்‌: 
மூளையும்‌ அதன்‌ பகுதஇகளும்‌ 
அதனோடு தொடர்புடைய 
நரம்புகளும்‌ அடங்கிய தொகுதி. 
உடலின்‌ வேலைகள்‌ யாவற்றை 
யும்‌ ஒருமுகப்‌ படுத்திக்‌ கட்டுப்‌ 
படுத்துவது. இதனைத்‌ தொலை 
வரிக்‌ கம்பி மண்டலத்திற்கு 
ஒப்பிடலாம்‌. உடலுள்ள மண்ட 
லங்களுக்கெல்லாம்‌ தலையாய 
மண்டலம்‌. (உயி) 


7128921215 501ப(1௦ஈ - நெசலர்‌ 
(சொல்லூஷன்‌) கரைசல்‌: 
பொட்டாடுயம்‌ அய்டிராக்சைடு 
கரைசலில்‌ பொட்டாசியம்‌ 
மெர்க்குரிக அயோடைடைச்‌ 
சேர்த்துப்‌ பெறலாம்‌. 
அம்மோனியாவைக்‌ கண்டறி 
யும்‌ பொருள்‌. இவ்வளியுடன்‌ 
சேர்ந்து மாநிற (செம்பழுப்பு) 
வீழ்படிவைக்‌ கொடுக்கும்‌. 
(ஜீலியஸ்‌ நெசலர்‌) (1827 - 
1905) என்பவரால்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டது. (வேதி) 


ஈட ஜா௦ராகாச (நெட்‌ 
ர்க்‌ புரோகிராம்‌) - பின்னக 
நிகழ்ச்‌ 6 தொலைக்‌ காட்டு 
ஒருங்கிணைந்து வழங்கும்‌ 
நிகழ்ச்‌. (இய) 
ஈ8ப2! 08121 (நீயுரல்‌ கனால்‌) - 
தண்டுவடக்‌ குழாய்‌: முது 
கெலும்பிலுள்ளது. தண்டுவடம்‌ 
செல்லும்‌ வழி. (உயி) 
ஈ௦பாவிவா௱க ரீயிரி லெம்மா) - 


நரம்புறை: நரம்பிழைகளின்‌ 
நைவான வெளிப்படல உறை. 
(உயி) 


ஈ௦பாஈ (ரியுரிஸ்‌) - நரம்பியன்‌: 
மூளை நரம்பு முனைகளின்‌ 
கணிமப்‌ படலத்தின்‌ 
(பிளாஸ்மாலெம்மா) உட்பரப்‌ 
பில்‌ அமைந்துள்ள நரம்பிழை. 
ஒ. ॥9பா0ா (உ௰) 

16பா௦௦௦81 (நியுரோ6ல்‌, - 
நரம்புக்குழி: தண்டுவட உயிரி 
களின்‌ (கார்டேட்டா) மைய 
நரம்பு மண்டலத்திலுள்ள குழி. 
(உயி) 

ு2யா௦8/்ப௱ு (நியூரோ௫ிரே 
னியம்‌) - நரம்போடு: ௧௬ 
வளர்ச்டயில்‌ உண்டாகும்‌ 
உறுப்பு. இதில்‌ குருத்தெலும்பு 
மூளைப்பெட்டியும்‌ புல 
ணுறுப்புகளோடு தொடர்‌ 
புடைய மூன்று பொதிகை 
களும்‌ உள்ளன. (உயி) 
1600621008 (நியூரோ 
எக்டோடெம்‌) 4 நரம்புப்‌ 


ப 





புறப்படை: கருவளப்பகுழி. 
மையநரம்பு மண்டலத்தை 
உண்டாக்குவது. (உயி) 
ஈவோ௦ய யொ (ியூரேஹியுமர்‌) 
௪ நரம்பூ நீர்‌: கூடலவாய்ச்‌ 
செலுத்திகளும்‌ நரம்புச்‌ சுரப்புத்‌ 
தூணடிகளும்‌ உள்ள நீர்‌. 
(உ௰) 
ஈபா௦ ருரு 8 (நியூரோ 
ஹையோடிஸ்‌) - நரம்புக்‌ €ழ்‌ 
வளரி: மூளையடிச்‌ சுரப்பியின 
(பிட்யூட்டரி) பின்மடல்‌. (உய) 
ஈ௨பர௦1௦09/ (நியூராலஜி) - 
நரம்பியல்‌: நரம்பு மண்டலம்‌ 
அதன்‌ வேலைகள்‌ கோளாறு 


கள்‌ முதலியவற்றை ஆராயுந்‌ 
துறை. (உ௰) 

௩௪0௦ (இயூரான்‌) - நரம்பன்‌: 
நரம்பணுவும்‌ அதன்‌ இளை 
களும்‌. 





நரம்பன்‌ 
1. இளையங்கள்‌ 
3. கண்ணறை உடல்‌ 
3. சுவான்‌ உறை 
4. நரம்புச்‌ சோற்றுறை 
5. அச்சியன்‌ 6. உட்கரு. 


453 





160 





நரம்புத்துடிப்புக்களைக்‌ கடத்து 
வது. இதற்கு உடலும்‌ அச்சிய 
னும்‌ இளைகளும்‌ உண்டு. 
உடலில்‌ உட்கருவும்‌ நிசல்‌ 
துணுக்குகளும்‌ இருக்கும்‌. 
நீண்டதும்‌ தனித்ததுமான 
இழையே அச்சியன்‌ (ஆக்னன்‌ 
சன்‌) அல்லது அச்ிழை ஆகும்‌. 
இது நரம்பிழையாகும்‌. 
இதற்குப்‌ பல வளைகள்‌ 
உண்டு. இளைகள்‌ என்பவை 
இளையன்கள்‌ (டெண்ட்‌ 
ரைட்ஸ்‌) ஆகும்‌. இவை நரம்‌ 
பணு உடலுக்குத்‌ துடிப்பு 
களைக்‌ கொண்டு செல்பவை. 
அச்டிழை நரம்பணு உடவி 
லிருந்து துடிப்புகளை 
வெளியே எடுத்துச்‌ செல்வது. 
ஓர்‌ அச்ிழையின்‌ முனை 
மற்றொரு அச்ஏழையோடு 
கூடல்‌ வாயிலிலோ விளை 
வாயுடனோ சேரும்‌, விளை 
வாய்‌ என்பது தசை அல்லது 
சுரப்பியாகும்‌. இந்‌ நரம்பணுக்‌ 
கள்‌ இருவகைப்படும்‌. 1. உணர்‌ 
நரம்பணுக்கள்‌ அல்லது நரம்‌ 
பன்கள்‌: இவை துடிப்புகளைப்‌ 
புலன்‌ ஒஉறுப்புகளிலிருந்து 
(தோல்‌) மைய நரம்பு மண்டலத்‌ 
திற்குக்‌ கொண்டு செல்லும்‌. 
2. இயக்க நரம்பணுக்கள்‌ அல்‌ 
லது நரம்பன்கள்‌. மைய நரம்பு 
மண்டலத்திலிருந்து துடிப்பு 
களைத்‌ தசைகளுக்கு எடுத்துச்‌ 
செல்லும்‌ பா. 191/9 12 ப15௦. 


6ப10081%௦1௦0/ (நியூரோ 
பேத்தாலஜி) - நரம்புநோம்‌ 


ப்‌ 





இயல்‌: நரம்புமண்டல நோய்‌ 
களை ஆராயுந்துறை. (உயி) 

யரர 15 - (நியூரோ 
பைன்ஸ்‌) - நரம்புத்தாண்டி 
கள்‌: நரம்பு தூண்டு பொருள்‌ 
களோடு இணைந்த புரதம்‌. 
நரம்புச்‌ சுரப்பு முனைகளில்‌ 


துணுக்குகளில்‌ சேமித்து 
வைக்கப்பட்டிருப்பவை. (உயி) 
1:11:11 (நியுரோ 


ஸ்டெனின்‌) - நரம்புப்புரதம்‌: 
மூளையில்‌ நரம்பணுக்களில்‌ 
காணப்படும்‌ இருபுரதங்கள்‌ 
சேர்ந்த கலவை. கண்ணறை 
வெளியேற்றத்தோடு (எக்சோ 
சைட்டோடுஸ்‌) தொடர்‌ 
புடையது (உ௰) 

207010: (நியூரோடாக்கின்‌) - 
நரம்பு நஞ்சு: மையநரம்பு 
மண்டலத்தைத்‌ தாக்கும்‌ நச்சு. 
(உய) 

றய காகா (நியூரோ 
டிரான்ஸ்மிட்டர்ஸ்‌) - நரம்புச்‌ 
செலுத்திகள்‌: பின்‌ கூடல்வாய்‌ 
நரம்பு முனைகளினால்‌ 
விடப்படும்‌ வேது நடுவன்கள்‌ 
(கெமிகல்‌ மீடியேட்டர்ஸ்‌). பின்‌ 
கூடல்வாய்ப்‌ படலத்திலுள்ள 
உணர்வாய்‌ மூலக்கூறுகளோடு 
சேர்ந்து செயலாற்றுகன்றன. 
(உயி) 


ஈ6ப£ப/& (நியூரூலா) - நரம்புக்‌ 
கோளம்‌, முகுளக்குழாய்நிலை: 
இரு கோளப்படையைத்‌ 
(கேஸ்ட்ருலா) தொடரும்‌ 


454 


144 





தொடக்கக்‌ கருநிலை. இடுல்‌ 
நரம்பு மண்டலம்‌ முதல்‌ தடவை 
யாகத்‌ தோன்றுதல்‌. (உய) 


ஈ௦ப12! (நியூட்ரல்‌) - நடூநிலை: 


1. இரு எதுர்நிலைகளோடும்‌ 
தொடர்பில்லாதது 3. காடி 
நிலை காரநிலை 3. நேர்‌ 
மின்னேற்றம்‌ (1) எஜஇுரமின்‌ 
னேற்றம்‌ (5) &. நடுநிலைச்‌ 


சமநிலை. (இய) 

௩6ப1₹81122410 (நீயூட்ரலை 
சேஷன்‌) - நடூநிலையாக்கல்‌: 
காடியுங்காரமும்‌ ஒன்றை 


மற்றொன்று சிதைத்துக்‌ கொள் 
ளும்‌ வினை நடுநிலையாக்கல்‌. 
இதனால்‌ உண்டாவது உப்பு. 
ஆகவே, உப்பைப்‌ பெறும்‌ 
முறைகளில்‌ இதுவும்‌ ஒன்று. 
காடி * காரம்‌ 5 உப்பு * நீர்‌ 
50, 4 26 0). 
14250. * 1202 (ஹே) 


புலஸ்ரட- நியூட்டன்‌: 11. அலகுச்‌ 


சொல்‌. 1 இிலோூராம்‌ 
பொருண்மையுள்ள பொரு 
ளின்மீது, செயற்பட்டு அஇல்‌ 
ஓரு மீட்டா்‌/விணாடி முடுக்‌ 
கத்தை உண்டாக்கும்‌ விசை. 
எம்‌.கே.எஸ்‌ முறையில்‌ விசை 
யின்‌ சார்பிலா அலகு. மஇப்பு 
மாறாதது. (இய) 
ற ஜ45108 (நியூ பிடுக்ஸ்‌) - 
ய இயற்பியல்‌: விண்ணகம்‌, 
நிகழ்ச்டிகள்‌, 
விண்ணகவானியல்‌, ஏவு 
கணைகள்‌, செயற்கை நிலாக்‌ 


86 


கள்‌ முதலியவை பற்றி ஆராயும்‌ 
டிய துறை. (இய) 
[190108 (8 01 000119 
(நி ட்டன்ஸ்‌ லா ஆஃப்‌ கூலிங்‌) 
யூட்டன்‌ குளிர்தல்‌ விதி: ஒரு 
பொருளின்‌ வெப்ப இழப்பு 
அளவு, அப்பொருளுக்கும்‌ 
அதன்‌ கூழ்நிலைக்குமிடையே 
உள்ளவெப்பநிலை வேறுபாட்‌ 
டிற்கு  நேர்வீதத்திலிருக்கும்‌. 
அது பொருளின்‌ இயல்பைப்‌ 
பொறுத்ததன்று. (இய) 
(421௦78 18 07 93111811௦7 
(நியூட்டன்ஸ்‌ லா ஆஃப்‌ இராவி 
டேஷண்‌) - நியூட்டன்‌ ஈர்ப்பாற்‌ 
நல்‌ வித: பருப்பொருள்‌ 
ஒன்றின்‌ ஒவ்வொரு பகுதியும்‌ 
விண்ணகத்துலுள்ள பொருள்‌ 
ஒன்றின்‌ மற்றொரு பகுதியை 
ஈர்க்கும்‌ விசை, அதன்‌ 
மபொருண்மைக்கு நேர்வீதத்‌ 
திலும்‌, தொலைவின்‌ வர்க்க 
மூலத்திற்கு. எஇர்‌ வீதத்திலும்‌ 
இருக்கும்‌. (இய) 
120108 18௭8 ௦1 
(நியூட்டன்ஸ்‌ லா 
மோஷன்‌) - நியூட்டன்‌ க்க 
கள்‌: ஐசக்கு நியூட்டன்‌ 
(1642 - 1727) புகழ்பெற்ற 
இயக்கவிதுகளாவன: 1. ஒரு 
நேர்க்கோட்டில்‌ ஒரு பொருள்‌ 
தன்‌ €ரான இயக்கத்திலோ 
அசைவற்ற நிலையிலோ 
தொடர்ந்இருக்கும்‌. புற விசையி 
னால்‌ அந்நிலை மாற்றப்படாத 
வரை அது தொடர்ந்இிருக்கும்‌. 


ப்‌ 


பப்ப படத்‌ பட்ணு 


60110 


6 





2. உந்தத்தின்‌ மாறுமளவு 
அதன்‌ மீது உண்டாகிய 
விசைக்கு நேர்வீதத்திலமைந்து 
விசைத்திசை நோக்கியே இருக்‌ 
கும்‌. 3.' ஒவ்வொரு வினைக்‌ 
கும்‌ சமமானதும்‌ எதுரானது 
மான ஒரு வினை உண்டு. 
(இய) 

யூட்டன்‌ 
(ரிங்க்ஸ்‌) வளையங்கள்‌: மறிக்‌ 
கும்‌ பரப்பில்‌ அதிக வளைவு 
ஆரங்கொண்ட வில்லையை 
வைத்து, மேலிருந்து ஒற்றைய 
நிற ஒளியால்‌ ஒளிபெறச்‌ 
செய்து உண்டாக்கப்படும்‌ 
குறுக்€ட்டுக்‌ கோலங்கள்‌. இந்த 
ஏற்பாட்டை மேவிருந்து 
நுண்ணோக்கியால்‌ பார்க்கத்‌ 
தொடு புள்ளிக்குப்‌ பொது 
மையமாக ஒளிர்வான வளை 
யங்களும்‌ கறுப்பு வளையங்‌ 
களும்‌, மையத்தில்‌ கறுப்புப்‌ 
புள்ளியம்‌ தெரியும்‌ (இய) 

்‌ (நியூட்ரான்‌) ன்‌ 
அல்லணு: பா 8௦௱. (இய) 


601100 ஈயாம்ள (நியூட்ரான்‌ 


நம்பர்‌) - அல்லணு எண்‌: பருப்‌ 
பொருள்‌ அணுக்கருவிலுள்ள 
அல்லணுக்களின்‌ எண்‌ 
ணிக்கை. (இய) 


பா 918 (நியூட்ரான்‌ ஸ்டார்‌) 


- அல்லணு விண்மீன்‌: தன்‌ 
படிநிலை வளர்ச்‌ முடிந்த 
விண்மீன்‌. அதன்‌ அணுக்கரு 
எரிபொருள்‌ ர்ந்த நிலை. 
(வானி) 


16% 


456 16 





ஈஃபாச (நைக்சைல்‌) - 
உள்ளுறை: மகரந்த மணியின்‌ 
புற அடுக்குகளின்‌ உள்ளுறை. 
(உயி) 
ஈரக01,  ஈ/2௦1ப௦ கிம்‌ - 
நியாசின்‌, நிகோடினகக்‌ காடி: 
நீரில்‌ கரையக்கூடிய பி தொகுதி 
உயரியன்களில்‌ ஒன்று, இது 


உணவில குறையுமானால்‌ 
தோல்‌ கரடு (பெலலகரா) உண்‌ 
டாகும்‌. இதைத்தடூப்பது 
உயரியன்‌ பி, (பைறி 


டாக்சைன்‌). (உயி) 
ஈ/௦உ (நீஷ்‌ - வாழ்நிலைமை: 
தான்வாழும்‌ கூட்டத்தில்‌ ஒரு 
விலங்கு அலலது தாவரத்தின்‌ 
நிலையும்‌ ஏனைய உறுப்பினி 
களோடு அதன்‌ உயிர்த்‌ தொடர்‌ 
பும்‌ நாட்டத்தொடர்பும்‌ வாழ்‌ 
நிலைமையாகும்‌. (உய) 
ஈசா - நிக்ரோம்‌: நிக்கல்‌, 
குரோமியம்‌, இரும்பு சேர்ந்த 


உலோகக்கலவை. உயர்ந்த 
உருகுநிலையும்‌ தடைத்‌ 
திறனும்‌ கொண்டது. மின்‌ 


தடைகள்‌ செய்ய. (வேக) 


1௦151 - நிக்கல்‌ 14. வெள்ளி 
போன்ற வெண்ணிறக்‌ காந்த 
உலோகம்‌. தகடாக்கலாம்‌. கம்பி 
யாக்கலாம்‌. காற்று, ஈரம்‌ 
பாதிக்கா. மின்முலாம்‌ பூசுவது 
லம்‌ கறுக்கா எஃகு செய்‌ 
விலும்‌ பயன்‌ படல்‌. (வேதி) 

ஈ4021 8061202 - நிக்கல்‌ 
அசெடேட்டு: (0,௦௦௦), 1॥ 


1/0 


411,0. கரையக்கூடிய பசுமை 
நிறப்படிகம்‌. நிக்கல்‌ முலாம்‌ 
பூச. (ஷேதி) 


ர. கோடாக - கார்ப 
னேட்டூ: ௦௦, ௭.0. பசுமை 
யான படிகம்‌. நிக்கல்‌ உப்புக்‌ 
கரைசலில்‌ சோடியம்‌ இருகார்ப 
னேட்டு கரைசலைச்‌ சேர்த்துப்‌ 
பெறலாம்‌. நீரில்‌ கரையாது. 
காடிகளில்‌ கரையும்‌. மின்‌ 
முலாம்‌ பூசவும்‌ பீங்கான்‌ தொழி 
லிலும்‌ பயண்படல்‌. (வேட) 

1௦14 0 (நிக்கல்‌ 
பிளேட்டிங்‌) ௮ நிக்கல்‌ முலாம்‌ 
பூசுதல்‌ மின்னாற்பகுப்பு முறை 
யில்‌ ஓர்‌ உலோகத்தின்‌ மீது 
நிக்கல்‌ உலோகத்தைப்‌ படியச்‌ 
செய்தல்‌ (வேதி) 

ஈ1௮1 81௪ - நிக்கல்‌ (சில்வர்‌) 
வெள்ளி: ஜெர்மன்‌ வெள்ளி, 
செம்பு 360% நிக்கல்‌ 20% துத்த 
நாகம 20% சேர்ந்த கலவை. 
வெள்ளி முலாம்‌ பூசுதலிலும்‌ 
குரோமிய முலாம்‌ பூசுதலிலும்‌ 
பயன் படல்‌. (வேதி) 

$பறஈ216 - நிக்கல்‌ 
சல்பேட்டூ: 14150, 74,0. பசும்‌ 
படிகங்கள்‌. நீர்த்த கந்தகக்காடி 
யில்‌ நிக்கல்‌ கார்பனேட்டைக்‌ 
கரைத்துப்‌ பெறலாம்‌. பீங்கான்‌ 
தொழிலிலும்‌ வண்ணத்‌ 
தொழிலிலும்‌, மெருகேற்றி 
களிலும்‌ பயன்‌ படுதல்‌. (ஷேதி) 

4௦௦1 ஜா (நிக்கல்‌ மிரிசம்‌) - 
நிக்கல்‌ முப்பட்டகம்‌: கால்‌ 


16 


14/5 





சைட்டுப்‌ 
செய்த 
தளமுனைப்படு ஒளி பெறப்‌ 
பயன்படுதல்‌ (இய) 
௩/௦௦1/ஈ8௱(0௨.. - நிக்கோட்டின 
மைடூ: பல உயிரியல்‌ வினை 
களில்‌ சேரும்‌ என்ஏடி மூலக்‌ 
கூறின்‌ பருதி. (ஷே) 
2௦8௨. - நிக்கோட்டின்‌: 
டென்‌. நிறமற்ற எண்ணெய்‌ 
போன்ற நீர்மம்‌. நீரில்‌ எளிதில்‌ 
கரையும்‌. இதன்‌ மணம்‌ அறு 
வறுக்கத்‌ தக்கது; புகையிலையி 
லிருந்து வேறுபட்டது. (வேஇி) 
ரப்‌ ஈக௱ாகா6 (இக்டி 
டேட்டிங்‌ மெம்பரின்‌) - கண்‌ 
கொட்டிமை: மூன்றாங்‌ 
கண்ணிமை. ஓளி புகக்கூடிய 
மெல்லிய படலம்‌. தவளை, 
பறவை முஇலிய விலங்கு 
ககரில்‌ காணப்படுவது. விழி 
வெண் படலத்இிற்குக்‌ குறுக்கே 
பக்கவாட்டில்‌ மூடித்திறப்பது. 
(உயி) 


£/410௦1௦05  ( நிடிகோலஸ்‌) - 
தங்கு குஞ்சுகள்‌: பறவைகளின்‌ 
குஞ்சுகள்‌ முட்டை பொரிந்தும்‌ 
ந௲ர இயலா, ஆகவே, கூட்டில்‌ 
தங்கத்‌ தங்களைப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்ளும்‌. எ-டு. புறாக்குஞ்சு. 
டேயி) 

1817000௦05  (நிடிபுயூகஸ்‌) - 
தங்காக்குஞ்சுகள்‌: முட்டை 
பொரிந்ததும்‌ குஞ்சுகள்‌ அதை 
விட்டு வெளியேறித்‌ தங்களைப்‌ 


ஈர 


[415516 


பாதுகாத்துக்‌ கொள்ளும்‌. எ-டு 
கோழிக்குஞ்சு. (உ௰) 


18௦21௪ (நைட்‌ 
டெம்பரேச்சர்‌) - இரவு வெப்ப 
நிலை: இருட்டுக்காலத்இல்‌ 
உயிரிகளைச்‌ சூழ்ந்துள்ள 
வெப்பநிலை. இது பல தாவரங்‌ 
கரின்‌ வளர்ச்டியைப்‌ பாடிப்‌ 
பது. குறைந்த இரவு வெப்ப 
நிலை மூச்சுவிடும்‌ அளவைக்‌ 
குறைக்க வல்லது. (உ௰) 


ஈ/௦ய௱ - நியோபியம்‌: 146 அரிய 


சாம்பல்நிற உலோகம்‌. டேண்ட்‌ 
லைட்டுக்‌ கணிமத்தில்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டது. இதன்‌ 
தொடக்க காலப்பெயர்‌. 
கொலம்பியம்‌. கறுக்கா எஃகில்‌ 
எிறிதளவு அமைந்து, உயர்ந்த 


வெப்பநிலையில்‌, அதன்‌ 
அரிமானத்தடையைப்‌ பாது 
காப்பது. (வேதி) 

ஈ1ஐஜொ௨ ஸநிப்பிள்‌) - காம்பு: 
முலைக்காம்பு, மடிக்காம்பு, 


குழந்தை அல்லது கன்று பால்‌ 
குடிக்கும்‌ காம்பு. பால்‌ சுரப்பி 
களின்‌ முனையில்‌ இருப்பது. 
(உ௰) 

ாஊணபில (நிசல்‌ 
ரொஜூல்ஸ்‌) நிசல்‌ துணுக்கு 
கள்‌: நிசல்‌ பொருள்கள்‌ செறி 
வாகச்‌ சாயமேறும்‌ பொருள்‌ 
கள. நரம்பணுக்களின்‌ உடலில்‌ 
காணப்படுபவை. அகக்‌ கணிய 
வலையாலானது. இவ்‌ 
வலையை ரிபோசோம்கள்‌ 
சழ்ந்துள்ளன. (உயி) 


ரப 


458 [பிப 





ஈர்‌ நிட்‌: ௮லகுச்சொல்‌. ஒளிர்‌ 
வின்‌ அலகு. ஒரு சதுர மீட்ட 
ருக்கு ஒரு கேண்டலா. (இய) 

ப்பட்‌ நைட்ரேட்‌: நைட்டிரிக்‌ 
காடி உப்பு (வேட) 


நாவி ௨௦1 (நைட்ரேட்டிக்‌ 
ஆட்‌) - கரிம படூவினைக்காடி: 
நைட்ரிகக்காடியும்‌ கந்தகக்‌ காடி 
யும்‌ சேர்ந்த கலவை. கரிம படூ 


வினைக்குப்‌ பயன்‌ படல்‌. 
(வேதி) 
ஈரடி, வறக (நைட்டர்‌, 


சால்ட்பெட்டர்‌) - வெடியுப்பு, 
பொட்டாசியம்‌ நைட்ரேட்‌ 
(வேதி) . 
ஈராகி்  (நைட்ரேஷன்‌) - 
கரிமபடுவினை: இவ்வினையில்‌ 
கரிம வேடுப்பொருளில்‌ 
நைட்ரோ - தொகுது (-40)) 
சேர்க்கப்‌ படுதல்‌. (வே௫) 
ஈ/ப16 ௨௦0 - நைட்ரிக்காடி (10௦,, 
புகையும்‌ நிறமற்ற நீர்மம்‌. 
மூச்சுத்‌ இணறும்‌ மணம்‌. நீரில்‌ 
கரைவது. மருந்துகள்‌, சாயங்‌ 
கள்‌, வெடிமருந்துகள்‌ முதலி 
யவை செய்யப்‌ பயன்படுதல்‌. 


(வேது) 


ஈயின்‌ (நைட்ரிபிகேஷன்‌) 
- நைட்ரேட்டாதல்‌: நைட்ரேட்டு 
உப்பாக மாறுதல்‌. நைட்ர 
சோமோனாஸ்‌ என்னும்‌ 
நசியம்‌ அம்மோனியா 
வளியை நைட்ரேட்டு உப்பாக 
உயிர்வளிஏற்றம்‌ அடையச்‌ 
செய்கிறது. இந்த உப்பை 


[11148151-1974-111:. 2 


ஈ1்‌ா20611ப1089 - 


நைட்ரோபாக்டர்‌ என்னும்‌ 
குச்சியம்‌ நைட்ரேட்டு உப்பாக்கு 
தல்‌. வாணிப உரங்களும்‌, 
பசுந்தாள்‌ உரமும்‌ வயல்‌ 
உரமும்‌ மண்ணின்‌ நைட்ரஜன்‌ 
வளத்தை அதிக மாக்குபவை. 
(வேத) 

ஈர்யட ரய6௭ -நைட்டிரைல்‌ 
ரப்பா: பூட்டாடைன்‌ என்னும்‌ 
வேடுப்பொருளின்‌ உடன்‌ 
பல்படி (கோபாலிமர்‌) ஆகும்‌ 
வளையங்கள்‌, நீர்ப்பாய்ச்சும்‌ 
குழாய்கள்‌ முதலியவை 
செய்மப்பயன்‌ படுதல்‌. (வேட) 


ஈய - நைட்ரைட்‌: நைட்ரசக்‌ 


காடி உப்பு. (வேதி) 
நைட்ரோ 
பென்ரன்‌: (04,110 வெளிறிய 
மஞ்சள்‌ நிற நீர்மம்‌. கசப்பு 
வாதுமை மணம்‌, இதன்‌ ஆவி 
நஞ்சு. பென்சனைக்‌ கரிம 
படூவினைக்கு உட்படுத்திப்‌ 
பெறலாம்‌. கரைப்பான்‌. உயிர்‌ 
வளி ஏற்றி. அனிலைன்‌, தரை 
மெருகேற்றிகள்‌ முதலியவை 
செய்யப்பயன்‌ படுதல்‌. (வேடு) 
நைட்ரோ 
செல்லுலோஸ்‌: பஞ்சு போன்ற 
திண்மம்‌. 10 - 14% நைட்ரஜன்‌ 
உண்டு. ஏவுகணை இயக்கி, 
வெடி மருந்துகள்‌, விரைந்‌ 
துலரும்‌ கரைப்பான்கள்‌ 
செய்யப்பயன்‌ படூதல்‌. (வேதி) 
ஈ110-0௮16 - நைட்ரோ-கட்டி: 
கால்சியம்‌ கார்பனேட்டு 





அம்மோணியம்‌ நைட்ரேட்டு 
சேர்ந்த கலவை உரம்‌. (வே) 


௩11092 - நைட்ரஜன்‌, வெடிவளி 
(வெடியம்‌) 11 நிறமற்றது, சுவை 
யற்றது, மணமற்றது. வளி 
நிலையில்‌ உள்ளது. தனி 
நிலை நைட்ரஜனாகக்‌ காற்றில்‌ 
நிரம்ப உள்ளது. (4,000 
மில்லியன்‌ டன்கள்‌). தாவர - 
விலங்கு வாழ்க்கைக்கு மிக 
இன்றியமையாதது. அம்மோ 
னியா, நைட்டிரிகக்‌ காடி, 
நைட்டிரைடுகள்‌ முதலியவை 
உண்டாக்கப்‌ பயண்படூதல்‌. 
(வேத) 

111௦997889 8/816ஈ - நைட்ர 
னேஸ்‌ (ரிஸ்டம்‌) தொகுதி: ரி 
(அடினோசைன்‌ டிரை பாஸ்‌ 
பேட்டு, அடியா) துணையுடன்‌ 
காற்றுவெளி வெடிவளியை 
அம்மோனியாவாக்கிக்‌ குறைக்‌ 
கும்‌ நொதிகள்‌ அடங்கிய 
தொகுதி. (உ௰) 

111006 68/8௩௦௨ - நைட்ரஜல்‌ 
(பேலன்ஸ்‌) (வெடுவளிச்‌) 
சமநிலை: இதனை நைட்ரஜன்‌ 
நடுநிலை என்றும்‌ கூறலாம்‌. ஓர்‌ 
உயிரி நைட்ரஜனை 
உட்கொள்வதற்கும்‌ வெளி 
யேற்றுவதற்கும்‌ இடையே 
உள்ள வேறுபாடு. வளருங்‌ 
குழந்தைகளிடத்து இது நேர்க்‌ 
சூறி (*):; நோயாளிகளிடத்து 
எஜிர்க்குறி(-) . (உய) 


ஈ(110991 60/09 - நைட்ரஜன்‌ 
(வெடிவளிச்‌) சுழற்சி: இதனை 


நைட்ரஜன்‌ வட்டம்‌ என்றுங்‌ 
கூறலாம்‌. கனிமப்‌ பொருள்‌, 
கரிமய்பொருள்‌ ஆகிய இரண்‌ 
டின்‌ வழியாக மட்டுமே நைட்‌ 
ரஜன்‌ உயிரிகளின்‌ உடலுக்குள்‌ 


செல்லக்கூடியது. நைட்‌ 
ரஜனைத்‌ தக்க வைகக்கும்‌ 
குச்சியங்கள்‌ (பாக்டீரியா) 


காற்றுவெளி நைட்ரஜனை 
நிலைப்படுத்துகன்றன. இந்த 
வளியைத்‌ தாவரங்கள்‌, 
உறிஞ்டுப்‌ புரதம்‌ தொகுக்‌ 
கின்றன. இதை விலங்குகள்‌ 
உட்கொள்ளும்‌ பொழுது, அது 
விலங்குப்‌ புரதமாகன்றது, 
இறுதியாகத்‌ தாவரங்களும்‌, 
விலங்குகளும மடிஒன்ற 
பொழுது, அவை எளிய நைட்‌ 
ரஜன்‌ ஊட்டமுள்ள சேர்மங்‌ 
களாகச்‌ இதைலஒன்றன. நிலக்‌ 
கரி, மரம்‌ ஆகியவை எரிக்கப்‌ 
படும்‌ போதும்‌, நைட்ரஜன்‌ 
காற்று வெளிக்குச்‌ செல்‌ 
இன்றன. ஆக, உயிர்த்‌ தொகுதி 
கள்‌ மூலம்‌ நைட்ரஜன்‌ மீண்டும்‌ 


, மீண்டும்‌ சுழல்கிறது. இவ்வாறு 


பலநிலைகளில்‌ தாவரங்‌ 
களுக்குக்‌ காற்று வெளி நைட்‌ 
ரஜன்‌ செல்லுதலும்‌, தாவரங்‌ 
கள்‌ விலங்குகள்‌ ஆலியவற்றி 
லிருந்து மீண்டும்‌ நைட்ரஜன்‌ 
காற்று வெளிக்குச்‌ செல்லு 
தலுமே நைட்ரஜன்‌ சுழற்ி 
யாகும்‌. இயற்கை நன்கொடை 
களில்‌ இதுவும்‌ ஒன்று. (உயி) 


ஈ11௦9௦ஈ 010)10௨ - நைட்ரஜன்‌ 


ஈராக்ஸைடு: 110, நைட்டிரிகக்‌ 


ஈப்‌( 


காடியை ஒடுக்கியும்‌ நைட்ரேட்டு 
உப்புகளைச்‌ சூடாக்கியும்‌ பெற 
லாம்‌. உயிர்வளி ஏற்றி. கரிம 
படுூவினையில்‌ பயன்‌ படல்‌. 
(வேதி) 


ஈ௦06ர 1041௦0 நைட்ரஜன்‌ 
பிக்சேஷன்‌) - நைட்ரஜனை 
நிலைப்படுத்துதல்‌: நைட்ரஜன்‌ 
சேர்மங்களாகக்‌ காற்றுவெளி 
நைட்ரஜன்‌ மாற்றப்படும்‌ 
வினை. பா. ॥(170980 005 
(வேது) 

ஈ111௦08௭௱௦ஈ௦)102- நைட்ரஜன்‌ 
மோனாக்சைடூ: நைட்ரிக்‌ 
ஆக்சைடூ (140). நிறமற்ற வளி. 
செப்புத்‌ துருவல்களில்‌ நீர்த்த 
நைட்டிரிகக்‌ காடியைச்‌ 
சோததுப்‌ பெறலாம்‌. ஒடுக்கி. 
(வேதி) 

ஈ1ா௦011/௦1௨. - நைட்ரோ 
இளைசரின்‌: நிறமற்றது, நச்சுத்‌ 
தன்மையுள்ளது. எண்ணெய்‌ 
போன்ற நீர்மம்‌. அடர்‌ 
நைட்டிரிகக்‌ காடி, கந்தகக்காடி 
ஆலியவை சேர்ந்த குளிர்‌ 
கலவையில்‌ கஇளைசராலை 
மெல்லியதாக ஓடச்செய்ய, இப்‌ 
பொருள்‌ இடைக்கும்‌. டைன 


மைட்டின்‌ ஒரு பகுதிப்பொருள்‌. 
(வேதி) 
ஈர - நைட்ரோமானி: 


நைட்ரஜனையும்‌ அதன்‌ சேர்மங்‌ 
களையும்‌ மடஇிப்பிடுங்கருவி. 
(வேத) 

ஈராக்‌ - நைட்ரோ 
மீத்தேன்‌: 044,110, நிறமற்றது, 


460 11௦ 





எண்ணெய்‌ போன்ற நீர்மம்‌. 
கரைப்பான்‌. கரிமத்தொகுப்‌ 
பில்‌ பயன்படுவது. (ஷேதி) 
7110681101 (நைட்ரோசேஷன்‌) 
- நைட்ரைட்டாதல்‌: அம்மோனி 
யம்‌ உப்புக்களை நைட்ரைட்டு 


உப்புக்களாக மாற்றுதல்‌. 
(வேதி) 
ஈ1ா௦பா22 - நைட்ரோயூரியா: 
84, 011000 நிறமற்ற படிகத்‌ 


தண்மம்‌. அடர்‌ கந்தகக்‌ காடி 
யுடன்‌ யூரியா நைட்ரைட்டைச்‌ 
சேர்த்துப்‌ பெறலாம்‌. செமி 
கார்பசைடுூ உண்டாக்கப்‌ பயன்‌ 


படுதல்‌. (வேதி) 


ஈ1௦ப8 8௦18 - நைட்ரசக்‌ காடி 
4140, நைட்டரின்‌ வீறற்ற காடி. 
சாயங்கள்‌ செய்யப்‌ பயன்‌ 
படுதல்‌. (வேதி) 

111005 00106, (1௦0 ௦006 
- நைட்ரச க்சைடூ, 
டைநைட்ரஜன்‌ ரகர ,௦ 
நிறமற்ற வளி, இப்பற்றாதது. 
அம்மோனியம்‌ நைட்ரேட்டை 
270௪. இல்‌ சூடாக்கக்‌ இடைக்‌ 
கும்‌. மயக்க மருந்து ஏரோ 
சோல்கள்‌ உண்டாக்கப்‌ பயண்‌ 
படுதல்‌. (வேஇி) 

௦௦௨ ஐ1228 - நோபல்‌ 
(பிரைசஸ்‌) பரிசுகள்‌: ஸ்வீடிஷ்‌ 
நாட்டு அறிவியலார்‌ ஆல்பிரட்டூ 
நோபல்‌ (1833 - 96) என்பவ 
ரால்‌ தொடங்கப்பட்டவை. 
வே௫ியியல்‌, இலக்லியம்‌, 
அமைந$ி, இயற்பியல்‌, மருத்‌ 


டல்‌ 


1௦0௦ 





துவம்‌ ஆடிய துறைகளில்‌ உலோகங்கள்‌: பொன்‌, பிளாட்‌ 
தேர்ந்த அறியலாருக்கு டினம்‌, வெள்ளி ஆஷியவை. 
அளிக்கப்‌ படுபவை. 1969இல்‌ இவை அரிமானத்திற்குட்படா, 
பொருளியலும்‌ சேர்க்கப காற்றில்‌ பளபளப்பு குறையா, 
பட்டது. 1913இல்‌ இலக்கியத்‌ நீரிலும்‌ கரையா. காடிகளும்‌ 
தற்குத்‌ தாகூரும்‌ 1930இல்‌ எளிஇல்‌ கரைக்க இயலா. 
இயற்பியலுக்கு இராமனும்‌ இவற்றை மேல்‌ உலோகங்கள்‌ 
1968இல்‌ அரிகோவிந்து என்றும்‌ கூறலாம்‌. இவற்றிற்கு 


கொரோனா மருத்துவத்திற்கும்‌ 
1979இல்‌ அன்னை தெரசா 
அமைடிக்கும்‌ 1983இல்‌ சுப்பிர 


நோ எதிரானவை £ழ்‌ அல்லது 
அடி (பேஸ்மெட்டல்ஸ்‌) உலோ 
கங்கள்‌ ஆகும்‌. எ-டு. செம்பு, 


மணியம்‌ சந்திரசேகர்‌ இயற்‌ காரீயம்‌, துத்தநாதம்‌. (வே) 
பியலுக்கும்‌ _.. நோபல்பரிசு | ௩௦௦121௱0ப1211௦1 (நாக்டம்பு 
கட இந்தியப்‌ பெருமக்கள்‌. லேஷன்‌) - தூக்கத்தில்‌ நடத்தல்‌: 


ஓர்‌ உளவியல்‌ குறைபாடு. பா. 
ஈ௦வபர - நோபிலியம்‌: 14௦. 8௦௱௱குப5௱. (௧.௮0 


கதிரியக்க உலோகம்‌. ஜிராமே£, | ௦௦1110௦௦05 (நாக்டிலூக்கஸ்‌) - 


போக்‌ ஆலிய இருவரும்‌ இருளில்‌ ளிர்தல்‌: பாசுவரம்‌ 
1966இல்‌ இதை இனங்கண்‌ இருட்டில்‌ ஒளிர்வது. (வேடு) 
டறிந்தனர்‌. மாற்றுப்‌ பெயர்‌ 

உன்னில்பியம்‌. புவியில்‌ | 790பா!ச (நாக்டூரியா) - இரவு 
இயற்கையாகக்‌ ஓடைப்ப நீர்க்கழிவு நோய்‌: இறுநீரக 
தில்லை. குறு நேரம்‌ நோய்‌. சிறுநீரக அதிகம்‌ கழி 


வதால்‌, இரவில்‌ தூக்கம்‌ வராத 
நிலை. (உயி) 

1௦௦ பாசக நாக்ட்‌ 
டோனல்‌ எனுரிஒஸ்‌) - இரவு 
நீர்க்கழிவு: சிறுநீரகக்கோளாறு. 
தானாகவே இறுநீர்‌ கழிந்து 


இருக்கக்கூடிய பல சேர்மங்கள்‌ 
இதிலிருந்து தொகுக்கப்படு 
இன்றன. (ஷே) 

1௦016 08698 (நோபில்‌ கேசஸ்‌) - 
பெரும்பேற்று வளிகள்‌: ஓரணு 
வும்‌ செயல்திறனும்‌ கொண் 
டவை. எ-டு. ஆர்கன்‌, ஈலியம்‌, படுக்கை நனைவது. (உ௰௰) 
நியான்‌, கரிப்டான்‌, செனான்‌. | ௦0312011 (நோடல்‌ பாயிண்ட்‌) 
ரேண்டன்‌. ஏறு அளவுகளில்‌ | - கணுப்புள்ளி: கண்ணின்‌ 
காற்று வெளியில்‌ உள்ளவை ஒளிமையம்‌ (உயி) 


(கேத) 1௦09 (நோடு - கணு: 1. நிலை 
106௨ ஈவு (நோபிள்‌ யான அலைக்கோலத்துல்‌ 
மெட்டல்ஸ்‌) - பெரும்‌ பேற்று | இரவு குறைவாக இருக்கும்‌ 


1௦0 


462 


8 





புள்ளி. ஒ.81 0௦0௨ 2. தண்டில்‌ 

இலை இணைந்துள்ள இடம்‌; 

உப்பி இருக்கும்‌. (ப.து) 
1௦0ப1௨ (நோடூயூல்‌) - வேர்‌ 


முண்டு. அவரைக்‌ குடூம்பத 
தாவரங்களில்‌ வேர்முண்டூகள்‌ 
உண்டு. இவற்றில்‌ குச்ியங்கள 
வாழ்ந்து நைட்ரஜன்‌ கூட்டுப்‌ 
பொருளை உண்டாக்கு 
இன்றன. தங்களுக்கு வேண்டிய 
மாப்பொருளைத்‌ தாவரத்தி 
லிருந்து பெறுகின்றன. எ-டு. 
ரைசாபியம்‌ என்னும்‌ குச்சியம்‌. 
(உயி) 

௦156 நாய்ஸ்‌) - இசை: ஒழுங்‌ 
கற்றதும்‌ 8ரற்றதுமான அஇிர்வு 
களால்‌ உண்டாவது. இதனை 
இரைச்சல்‌ என்றுங்‌ கூறலாம்‌. 
(இய) 

ஈ௦௱க0 (நோமேட்‌) - நாடோடி: 
தான்‌ தோன்றுமிடத்திவிருந்து 
இடம்‌ பெயரும்‌ உயிரணு ஒரு 
திரிவி. எ-டு. விழுங்‌ 
கணுக்கள்‌. (உயி) 

॥-வரொளாவா௨உ நான்‌ அட்ரின 
லின்‌) அட்ரினலின்‌ இல்லாச்‌ 
சுரப்பி; இச்சுரப்பில்‌ மீத்தைன்‌ 
தொகுதி இராது. அட்றரினலி 
னில்‌ இத்தொகுதி இருக்கும்‌. 
இச்சுரப்பு அட்ரினல்‌ என்னும்‌ 
ஏிறுநீரக மேல்‌ சுரப்பினால்‌ 
சுரக்கப்படுவது. (உய) 


ஈ௦ஈ-80ப௦௦ ப$ 801ப1101 
(நான்‌--அக்கொயஸ்‌ சொல்லூ 
ஷன்‌) - நீரற்றகரைசல்‌: கரைப்‌ 


பான்‌ நீராக இல்லாத கரைசல்‌. 
இக்கரைப்பான்‌ உணிமமாகவோ 
கரிமமாகவோ முன்னணு 
சார்ந்ததாகவோ சாராத 
தாகவோ இருக்கும்‌. (வேடு) 

॥௦-85501120149 ஈக ஈட நான்‌ 
அசார்டேட்டிவ்‌ மேட்டிங்‌) - 
வகைப்‌ படாக்‌ கலப்பு: கலப்புத்‌ 
தேர்வில்‌ முறையற்ற கலப்பு. 
உயி) 

1௦1-௦௦18212 ரான்‌ கார்‌ 
டேட்டா) ன்‌ முதுகுத்‌ தண்டு 
இல்லா விலங்குகள்‌: தம்‌ வாழ்‌ 
வில்‌ தண்டுவடம்‌ தோன்றா 
விலங்குகள்‌, இவை முது 
கெலும்பிலிகள்‌. எ-டு. கறுப்‌ 
பான்‌. (உ௰) 

॥௦1-0௦ஈ]/பா01௦ஈ நான்‌ கன்ஜங்‌ 
ஷன்‌) - இணையாமை: ஓரக 
நிறப்புரிகளுக்கிடையே கூடல்‌ 
ஏற்படாமை. (உயி) 

௩௦௱-815]பஈ௦11௦ஈ நான்‌ டிஸ்ஜங்‌ 
ஷன்‌) - இணைபிரியாமை: 
இழைப்பிரிவு அல்லது குன்றல்‌ 
பிரிவின்‌ பின்னிலையில்‌ 
(அன பேஸ்‌) நிறப்புரிகள்‌ 
பிரியத்‌ தவறுதல்‌ (உயி) 

௦ஈ-91601101465 நான்‌ 
எலக்ட்ரோலைட்ஸ்‌) - மின்‌ 
பகாளிகள்‌: இயல்பான நிலை 
யில்‌ மின்சாரத்தை கடத்தாத 
கரைசல்கள்‌. ஒ. 91/900195. 
(வேத) 

ஈ௦1-॥௦௱௦1௦00௦ப9 றவ1ஈ) - 
ஒரகச்‌ €ீரிலா இணைவு: குன்றல்‌ 
பிரிவில்‌ தடிம நிலையில்‌ 


௩ 


463 


168 





(பேச்டிடின்‌) ஒன்று அல்லது 
இரண்டு நிறப்புரிகளின்‌ ஓரகச்‌ 


ஏரிலா 
(உ௰) 

1௦1-122 ௭௨16 நான்‌ 
மெட்டலிக்‌ எலிமெண்ட்ஸ்‌) - 
அலோகத்‌ தனிமங்கள்‌: மின்‌ 
ஈ1இர்த்தனிமங்கள்‌. இவற்றின்‌ 
ஆக்சைடுகள்‌ காடியைக்‌ 
கொடுக்கும்‌. இவை இண்மம்‌ 
(கரி) நீர்மம்‌ (புரோமின்‌) வளி 
(நைட்ரஜன்‌) என்னும்‌ நிலை 
களில்‌ இருக்கும்‌. (வேதி) 

ஈ௦௱-௦ர௱(/2 (நான்‌ ஓமிக்‌) - ஓம்‌ 
விடுக்குட்பா: மின்‌ சுற்றுப்‌ பகுஇ 
செல்லும்‌ மின்னோட்டம்‌ ஓம்‌ 
வி௫க்குக்‌ கட்டுப்படாமை. 
(இய) 

௦ - ௦18 600௦ பா்‌ நூன்‌ 
போலர்‌ காம்பவுண்டு) - 
முனைப்‌ படாச்‌ சேர்மம்‌: இரு 
முனைத்‌ இருப்புத்‌ திறன்‌ 
இல்லாத சேர்மம்‌. எ-டு. பென்‌ 
ஏன்‌, கார்பன்‌ நாற்‌ குளோரைடு. 
(வே) 

௦-௭. நூன்‌ பிரி 
பரன்ஸ்‌) - விரும்பாமை: தாவ 
ரம்‌ அல்லது ஓம்புயிர்களை 
விலக்கும்‌ விலங்கு நடத்தை. 
(உ௰) 

௦0 - 880௭4 (நான்‌ செக்‌ 
இரிட்டார்‌) - கரப்பிலி: இவப்புக்‌ 
குருதியணுக்களில்‌  & 8 
ஈிர்ப்புத்‌ தூண்டிகள்‌ உள்ள 
ஆள்‌. இந்நிலை எவ்வுடல்‌ 
சுரப்பிலும்‌ இராது. (உய) 


வட்டுகள்‌ இணைதல்‌ 


௦ - 402149 ௦15 ரான்‌ 
வாலடைல்‌ ஆயில்ஸ்‌) : 
ஆவியாகா எண்ணெய்கள்‌: 


இவை ஆவியாகாதவை. தேங்‌ 
காய்‌ எண்ணெய்‌, ஆமணக்கு 
எண்ணெய்‌ முதலியவை. ஓ. 
01211௮ 015 (உமி) 


ஈ௱விரு (நார்மாலிட்டி) - 

இயல்மை: ஒரு லிட்டர்‌ கரை 
சலில்‌ உள்ள இராம்‌ சமான 
எடைகளின்‌ எண்ணிக்கை. 
நார்மாவிட்டி 


ஒரு லிட்டர்‌ கரைசலில்‌ 
கரையபொருள்‌ எடை 


கரை பொருளின்‌ வராம்‌ 
சமான எடை (ஷே) 


ஈவு 50/10 நார்மல்‌ 

கட்டல்‌ 4 இயல்புக்‌ கரை 
: ஒரு வராம்‌ சமான எடை 

ண கரையபொருள்‌ 1 லிட்டர்‌ 
கரைப்பாவில்‌ கரைந்இிருத்தல்‌. 
(வேடு) 

றவ! 5220 ப௱ நார்மல்‌ 
ஸ்பெகட்ரம்‌) - இயல்பு நிற 
மாலை: அலைநீள வேறுபாட்‌ 
டிற்கேற்பக்‌ கோணங்களில்‌ 
பிரிக்கப்பட்ட ஜிறவரிகளைக்‌ 
கொண்ட நிறமாலை. (இய) 

1099 (நோஸ்‌) - மூக்கு: முகத்தின்‌ 
நீட்ட. மணமறியவும்‌ மூச்சு 
விடவும்‌ பேசவும்‌ பயன்படும்‌ 
உறுப்பு. (உ௰) 


௦51205, ஈசா நாஸ்டிரில்ஸ்‌, 
நோஸ்‌) - மூக்குத்‌ துளைகள்‌: 


1௦16 


464 ஈப௦ 





மூக்குக்‌ குழியிலுள்ள இரு 
திறப்புகள்‌. மனிதனுக்கு 2 உள்‌ 
மூக்குத்‌ துளைகளும்‌ 2 வெளி 
மூக்குத்‌ துளைகளும்‌ உண்டு. 
(உயி) 

1௦19 (நோட்‌) - இசைலி: குறிப்‌ 
பிட்ட உரமுள்ள இசைக்‌ 
குறிப்பு. (இய) 

10100௦௭0 (நோட்டோகார்டு) - 
முதுகுத்தண்டு: உயிரணுக்களா 
லான தனிவடம்‌. தண்டுவட 
முன்னோடி. முதுகெலும்பு 
தோன்றியதும்‌ மறைவது. ல 
ஒழின விலங்குகளில்‌ வாழ்‌ 
நாள்‌ முழுதும்‌ நிலைத்திருப்‌ 
பது. (உயி) 

1155 (என்‌ எஸ்‌ எஸ்‌, நேஷனல்‌ 
சோஷல்‌ சர்வீஸ்‌) - நாட்டுநலப்‌ 
பணித்திட்டம்‌: தொண்டை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்ட கல்வி 
நிலைய அமைப்பு. மாணவ 
மாணவிகளைக்‌ கொண்டது. 
கல்வி இணைச்செயல்களுக் 
காக உள்ள அமைப்பு. (க.உள) 


712, ஈக! 1ற௦ா1பா௪ 80 
0ா655பா6 (என்டிபி , நார்மல்‌ 
டெம்பரேச்சர்‌ அண்ட்‌ பிரஷர்‌) - 
இயல்பு வெப்பநிலையும்‌ 
அழுத்தமும்‌: இயல்பு வெப்ப 
நிலை 273” 6 அழுத்தம்‌ 76 
செ.மீ. (இய) 

ஈப௦௨1ப5 (நியூசெல்லஸ்‌ - 
தல்திசு: கலில்‌ அமைந்துள்ள 


பஞ்சுத்திசு. உறையில்‌ விதை 
யுள்ள தாவரங்கள்‌, உறையில்‌ 
அ.அ.31 


விதையில்லாத்‌ தாவரங்கள்‌ 
பண்ணத்‌? பெருஞ்சிதலக 

(மெகாஸ்போரியம்‌) 
இதனைக்‌ கருதலாம்‌. தல்‌ 
துளை வழியாக மகரந்தக்‌ குழல்‌ 
இத்திசுவிற்குச்‌ செல்கிறது. 
(உயி) 


பலா ௦260. க்ளியர்‌ 
பேட்டரி) - ப ணுக்க ன்கலம்‌: 
தனியாகவோ தொகுதி 


யாகவோ உள்ளது. தனியாக 
இருந்தால்‌ கலம்‌. தொகுதியாக 
இருந்தால்‌ அடுக்கு. துகளாற்றல்‌ 
மின்னாற்றலாக மாற்றப்‌ 
படுவது. (இய) 

ஈப01622ா சாளாறு - (நியூக்ளியர்‌ 
எனர்ஜி) - அணுக்கருவாற்றல்‌: 
அணுக்கருப்பிளவு அல்லது 
இணைவினால்‌ பெறப்படும்‌ 
அளப்பரிய ஆற்றல்‌. (இய) 


ஈப௦1௦2 11550௩ (றியூக்ளியர்‌ 
பிஷன்‌) - அணுக்கருப்பிளவு: 
உட்கருவினையில்‌ கன அணு 
வுட்கரு (யுரேனியம்‌) இரு சம 
துண்டுகளாகச்‌ ஏிதைந்து 
அளப்பரிய ஆற்றலை அளிக்‌ 
றது. (இய) 


றப01821 10106 (நியூக்ளியர்‌ 
போர்ஸ்‌) - உட்கருவிசை: 
அணுக்கருவன்களுக்கி௮டையே 
(நியூக்ளியன்ஸ்‌) உள்ள வலு 
வான கவர்ச்சி விசை. 
இத்துகள்கள்‌ மிக நெருக்கமாக 
உள்ளவை. (10-18 ஐக்‌ காட்டி 
லும்‌ நெருக்கமானது) . (இய) 


465 


11115 





ஈப௦ 
ஈப்கோ.. 1 (ியூக்ளியர்‌ 
பியெல்‌) - அணுக்கரு எரி 
பொருள்‌: பிளவுபடக்கூடிய 


அல்லது வளமிக்க எஓரிமம்‌, 
நீண்ட அரைவாழ்வுக்‌ காலங்‌ 
கொண்டது. அணு உலையில்‌ 
பிளவு அல்லது இணைவுக்குட்‌ 
படுவது. (இய) 

ஈப௦1987 105101 (நியூக்ளியர்‌ 
பியூஷன்‌) ஸு அணுக்கரு 
இணைவு: இவவினையில்‌ இரு 
எடைக்குறைவான  உட்கருக்‌ 
கள்‌ இணைந்து, கனா உட்‌ 
கருவை உண்டாக்குவதால்‌, 
அளப்பரிய ஆற்றல்‌ உண்டா 
றெது. (இய) 

பிலா மாட 608 (நியூக்ளியர்‌ 
பிக்ஸ்‌) - அணுக்கரு இயந்‌ 
பியல்‌: இயற்பியலின்‌ பிரிவு. 
உட்கரு அமைப்பு, அதலா 
இயல்புகள்‌, வினை ஆடஇஒயவை 
பற்றி ஆராயுந்துறை. (இய) 


0௦62௭ ஜன. (நீபூக்ளியர்‌ 
பவர்‌) - அணுக்கருவாற்றல்‌: 
அணுவின்‌ கருவிலிருந்து உண்‌ 


டாகும்‌ ஆற்றல்‌. (இய) 

ஈப௦188 729010 (நியூக்ளியர்‌ 
ரீஆக்ஷன்‌) - அணுக்கருவினை: 
அணுவின்‌ உட்கருவில்‌ ஏற்‌ 
படும்‌ மாற்றத்தால்‌ உண்டாகும்‌ 
விளைவு. (இய) 

1ப01681 168040 (நியூக்ளியர்‌ 
ரீயாக்டர்‌) - அணுக்கரு உலை: 
அறு உலை, அணுக்கருப்‌ 
பிளவு அல்லது தொடர்‌ வினை 


நடைபெறும்‌ கருவியமைப்பு. 
(இய) 


001287 1௦2001 (நியூக்ளியர்‌ 
வெப்பண்‌) - அணுக்கருக்‌ கருவி: 
போர்க்கருவி. (இய) 

10021௦ 80005 (நியூக்ளிக்‌ 
ஆஜிட்ஸ) - உட்கருக்காடிகள்‌: 
கரிம அமிலங்கள்‌. அவற்றின்‌ 
மூல்ககூறுகளில்‌ சர்க்கரை 
அலகுகளும்‌ பாஸ்பேட்‌ அலகு 
களும்‌ மாறிமாறி அலமைத்இிருக்‌ 
கும்‌. நைட்ரச காரங்கள்‌ 
சர்க்கரை அலகுகளோடு சேர்ந்‌ 
இருக்கும்‌. எல்லா உயிரஷறுக்‌ 
களிலும உள்ளன. டிஎன்‌ஏ 
வில்‌ காணப்படும்‌ சர்க்கரை டி 
ஆக்சிரிபோஸ்‌, ஆர்‌ என்‌ ஏவில்‌ 
ரிபோஸ்‌, பா 014, 5314. (உயி) 


ஈப௦1௪01ப58 (நியூக்ளியோலஸ்‌) - 
நுண்‌ (உட்‌) ௧௬: உட்கருவில்‌ 
உள்ள கோளவடிவப்‌ பொருள்‌. 
ஆர்என்‌ஏ அடங்கியது. நிறப்புரி 
வழிப்பொருள்‌. (உயி) 

ஈப௦1௪௦ஈ8 (நியூக்ஸளியான்ஸ்‌) - 
உட்கருவன்கள்‌: முன்னணுக் 
களுக்கும்‌ அல்லணுக்களுக்கும்‌ 
பொதுவாக வழங்கும்‌ பெயர்‌. 
எல்லா அணுகருக்களிலும்‌ 
உள்ளவை. (இய) 

1ப௦1௪௦0 ஈயாம்ள (ியூக்ளியன்‌ 
நம்பர்‌) - உட்கருவன்‌ எண்‌: ஓர்‌ 
அணுவின்‌ உட்கருவிலுள்ள 
கருவன்களின்‌ எண்ணிக்கை. 


(இய) 


106 


ப 





॥ப01200185௱ (நியூக்ளியோ 
பிளாசம்‌) - உட்கருக்கணியம்‌: 
நிறமியனைத்‌ (குரோமோட்‌ 
டின்‌) தவிர்த்த உட்கருவின்‌ 
பொருள்‌. டிஎன்‌ஏ பெருக்கத்‌ 
இறகும்‌ ஆர்்‌என்‌ஏ தொகுப்‌ 
பிற்கும்‌ தேவையான நொதி 
களையும்‌ கலவைகசளையும்‌ 
கொண்டது. (உயி) 


ஈப௦/௦௦0011॥  (நியூக்ளியோ 

புரோட்டீன்‌) - உட்கருப்புரதம்‌: 
இது ஓர்‌ அரிய கூட்டுப்‌ பொருள்‌. 
உட்கருவுள்ள புரதத்தைக்‌ 
கொண்டது. எ-டு. நிறப்புரி 
கள்‌, இஸ்டோன்கள்‌, ரிபோ 
சோம்கள்‌. (உயி) 


ஈப௦160813899 - நியூக்ளியோ 
ஏிடேஸ்‌: நியூக்ளியோசைடு 
களுடன்‌ சேர்ந்து வினை 
யாற்றிப்பெண்டோஸ்‌ சர்க்கரை 
யூடன்‌ சேர்ந்துள்ள பியூரைன்‌ 
அல்லது பிரிமிடைனுக்கு 
இடையே உள்ள பிணைப்பை 
நீக்கும்‌ நொதி. (உ௰) 

10௦1௦௦510௨ - நீயூக்ளியோசைடூ: 
ஓர்‌ அரிய மூலக்கூறு, பியூரின்‌ 
அல்லது பிரிமிடின்‌ மூலங்‌ 
கொண்டது. இம்மூலம்‌ ரிபோஸ்‌ 
அல்லது டீஆக்சிரிபோஸ்‌ 
சர்க்கரையோடு சேர்ந்திருக்கும்‌. 
அடினோசைன்‌, சைட்டோ 
சைன்‌, கானோசைன்‌, 
தைமிடின்‌, யூரிடின்‌ ஆகியவை 
பொதுவான எடுத்துக்காட்டு 
கள்‌. (உயி) 


ஈப௦12011328௪ - நியூக்ளியோ 


டிடேஸ்‌: நியூக்ளியோடைடு 
களுடன்‌ வினையாற்றிப்‌ பாசு 
வரிகக்‌ காடியை விடுவித்து 
நியூக்ளியோசைடுகளை உண்‌ 


டாக்கும்‌ நொடு. (வேதி) 


ஈப௦1901146 - நியூக்ளியோடைடூ: 


ஓர்‌ அரிய கூட்டுப்பொருள்‌. 
ரிபோஸ்‌ அல்லது டி ஆக்டி 
ரிபோஸ்‌ சர்க்கரையோடும்‌ 


பாசுவரக்காடியோடும்‌ நைட்ரச 
காரமான பியுரின்‌, பிரிமிடின்‌ 
அல்லது பிரிடைன்‌ சேர்ந்தது. 
குறுக்க மடைவதால்‌ உண்‌ 
டாவது. உடன்‌ நொடுகளான 
என்‌ ஏடி, எஃப் ஏடி என்பவை 
ஒரு நியூக்ளியோடைடுகள்‌. 
(ஈரிணைப்பு நியூக்ளியோ 
டைடுகள்‌ உள்ளவை). உட்‌ 
கருக்காடிகள்‌ என்பவை பல 
நியூக்ளியோடைடுகள்‌ (பல 
இணைப்பு தியூக்ளியோடைடு 
கள்‌) தொடர்‌ கொண்டவை. 
(உயி) 


॥ப௦1௦ப5 (நியூக்ளியஸ்‌) - உட்கரு: 


(1) உயிரணுவின்‌ முன்‌ கணி 


யத்திலுள்ள (புரோட்டோ 
பிளாசம்‌) வட்டப்பொருள்‌. 
நிறமியனைக்‌ கொண்டது. 


நொதிகளை உண்டாக்கி கண்‌ 
ணறைக்‌ கணியத்தின்‌ (சைட்‌ 
டோபிளாசம்‌) செயல்களை 
ஊக்குவிப்பது. (2) அணுக்கரு: 
பருப்பொருள்‌ அணுவிலுள்ள 
௧௬, முன்‌ அணு. நடுநிலை 


467 


ரரூ௦ 





அணு, மின்னணு ஆகிய 
வற்றைக்‌ கொண்டது. (ப.து) 

ராச. நியூக்கிளைடு) - 
வகைக்கரு: குறிப்பிட்ட கருவன்‌ 
களைக்‌ கொண்ட அணுவின்‌ 
கரு. 0, 01 என்பவை 
வேறுபட்ட கருக்கள்‌, (இய) 

ஈப0108ப212 (நுடிகாடேட்‌) - 
மயிரற்ற வாலுள்ளது: எலி, 
இப்பண்பு கொண்டது. (உய) 
ஈப0128ப/0ப5 (நுடிகாலஸ்‌) - 
இலையற்ற தண்டுடைய. (உயி) 


௭116௦6 (நல்லிகோமிக்‌) - 
உடலியல்‌ கருவணு: ஒரு 
பாலணுக்கள்‌ இணைவதால்‌ 
உண்டாகும்‌ கருவணு. இவற்‌ 
றில்‌ ஒத்த நிறப்புரிகள்‌ இரா. 
இவை நிலைத்‌இருக்க இயலா. 


பா. வாபி 


ஈப௱ள?!02! 4200௦ (நியூமரி 

கல்‌ டேக்சானமி) - எண்சார்‌ 
வகைப்பாட்டியல்‌: உயிர்த்‌ 
தொகுதியின்‌ பல பண்புகளின்‌ 
வேறுபாடுகளை எண்ணியல்‌ 
பகுப்பு செய்து, அதன்‌ அடிப்‌ 
படையில்‌ வகைப்பாடு மேற்‌ 
கொகால்‌. இல்‌ பண்புகள்‌ 
முதலிடம்‌ பெறுபவை. (உயி) 


ப89 (188ப௦ (நாஸ்‌ டி௫யு) - 
செவிலித்திச: வளரும்‌ பாலணுக்‌ 
களூடன்‌ தொடர்பு கொண்டு, 
அதற்கு ஊட்டமளிக்குந்‌ இச. 
(உயி) 


ஈப1 (நட்‌) - கொட்டை: கனியில்‌ 


ஒருவகை. கடினமானது. 
உலர்ந்தது. வழக்கமாக ஒரு 
விதை உடையது. பிளவுபடா 
தது. இணை தல்இலைச்‌ 
சூலகப்பையிலிருந்து உண்டா 
வது. (உய) 


ஈப12110 (நியூட்டேஷன்‌) - அசை 
வாக்கம்‌: (1) தன்னியக்க 
வளர்ச்சிவகை. இஇல்‌ தாவர 
உறுப்பின்‌ முனை வளைத்து 
வளர்தல்‌ (2) நீள்வட்ட முனை 
யில்‌, நிலவுலகமுனையின்‌ 
முன்னிகழ்‌ இயக்கத்தில்‌ ஏற்ற 


இறக்கம்‌ (3) தலையாடல்‌ 
(ப.ஐ) 
ஈபர்ர்ப (நியூட்டிரிஷன்‌) - 


ஊட்டம்‌ பெறல்‌: ஊட்டமளிப்பு. 
உயிரிகள்‌ தாங்கள்‌ உயிர்வாழ்‌ 
வதற்குத்‌ தேவையான பொருள்‌ 
களிலிருந்து அவற்றைப்‌ பெறு 
முறை. வளர்வதற்கும்‌ பழுது 
பார்ப்பதற்கும்‌ இவ்வாற்றலைப்‌ 
பயன்படுத்துகின்றன. பெறும்‌ 
ஊட்டம்‌ நிறை வூட்டமாக இருத்‌ 
தல்‌ நலம்‌. நல்ல உடல்‌ நலத்‌ 
திற்கு நல்ல ஊட்டந்‌ தேவை 
(உயி). 


ரர (இக்திமெரான்‌) 
- முழுநாள்‌: இரவும்‌ பகலும்‌ 
கொண்டது. 24 மணி நேரம்‌ 
கொண்டது. (வானி) 
ஈ0/01810218 (நிக்டலோப்பியா) - 
இரவுக்குருட: பார்வைக்குருடு. 


ப 


468 ௦ 





வைட்டமின்‌ ஏ குறைவினால்‌ 
ஏற்படுவது. (உயி) 
ஈட/௦11185907/ (நிக்டினேஸ்டி) - 
இரவியக்கம்‌: தாவரங்களின்‌ 
தூக்க அசைவுகள்‌. ஒளி, 
வெப்பநிலை ஆஒூயவற்றால்‌ 
ஏற்படும்‌ மாற்றங்களின்‌ தொகு 
விளைவு. எ-டு. பூக்கள்‌ இறத்‌ 
தல்‌, மூடுதல்‌ பா. 18510 
௱ிஉனா!5. (உயி) 


ரரி ஷா (நிக்டிட்ராபிசம்‌) - 
இரவுநாட்டம்‌: இரவில்‌ தாவரங் 
கள்‌ ல நிலைகளைக்‌ கொண் 
டிருத்தல்‌. (உயி) 

ட்‌18002ா 1௦8001 - நைலாந்தர்‌ 
(ரீயேஜண்ட்‌) வினையாக்க: 
பொட்டாடியம்‌ சோடியம்‌ டார்ட 
ரேட்டு, பொட்டாடியம்‌ அய்டிராக்‌ 
சைடு, பிஸ்மத்‌ துணைநைட்‌ 
ரேட்டு ஆலியவை கரைந்த 
கரைசல்‌. இறுநீரில சர்க்கரை 
இருப்பதைக்‌ கண்டறியப்‌ 
பயன்‌ படூதல்‌. (வேதி) 

ஈட - நைலான்‌: தொகுப்புப்‌ 
பலபடியின்‌ ஒருவகை. இறந்த 
முதல்‌ செயற்கை இழை. குதி 
குடை, தூரிகை, கயிறு, நீச்சல்‌ 
உடை முதலியவை செய்யப்‌ 


பயன்‌ படுதல்‌. (வேது) 


ரரஈழர்‌ (நிமப்‌) - முழுடுளரி: 
வேற்றக உருமாற்றங்‌ கொண்ட 


பூச்சிகளின்‌ இளம்நிலை. 
(உயி) 
ஙுருழர்ணகா/க (நிம்போ 


மேனியா) - மீச்சிற்றின்ப வெறி: 


பெண்ணிடத்து ஏற்படும்‌ மட்டு 
மீறிய கலவி விருப்பம்‌. (உயி) 

ர/912008 (நிஸ்டகஸ்‌) - தன்‌ 

மைத்தல்‌: தாமாகக்‌ ௧ண்‌ 
ணிமைகள்‌ அசைதல்‌. (உய) 


௦ 


௦601010512௱௦௭௦ப58 (பப்டி 
பிளாஸ்மோனஸ்‌) - வட்ட 
மகரந்தப்பூ: இருமகரந்த வட்டங்‌ 
களைக்‌ கொண்ட பூ. புறவட்டம்‌ 
அல்லிகளுக்கு எதிராக அமை 
யும்‌. ஆனால்‌, அவற்றுடன்‌ 
மாறிமாறி அமையா. (உ௰) 
௦௦௨10 (ஓபிடட்டி) - கொழுமை: 
இது ஒரு நோய்‌ நிலைமை. 
தோலடியில்‌ அளவுக்கு மீறிக்‌ 
கொழுப்பு சேர்வதால்‌, உடல்‌ 
எடையிலும்‌ பருமனிலும்‌ 
பருக்கும்‌. இந்நிலை நீரிழிவு 
நோயில்‌ முடியும்‌. (உய) 
௦6]62௦4 (ஆப்ஜெக்ட்‌) ஸா 
1. பொருள்‌ 2. நோக்கம்‌. 
௦61201846௪ (ஆப்ஜெக்டிவ்‌, - 
குறிக்கோள்‌: 1) அடையும்‌ 
எல்லை. 2) பொருளருகசூ 
வில்லை: நுண்ணோக்கி 
அல்லது தொலைநோக்கியில்‌ 
பொருளுக்கு அருகிலுள்ள 
வில்லை. இது வில்லை 
யாகவோ வில்லைத்‌ தொகுப்‌ 
பாகவோ இருக்கும்‌. (ப.து) 
௦ர்தக(௨ ற88511௪ (ஆப்ளிகேட்‌ 


பாரசைட்‌)  - கட்டாய ஒட்‌ 


௦ 











டூண்ணி: சார்ந்துள்ள உண்ணி. 
தனித்து வாழ இயலாதது. எ-டு. 
ஈரல்‌ புழு, நாடாப்புழு. (உய) 

௦6490௨ (ஒப்ளிக்‌) - சாய்வடிவம்‌: 

பா. 192/1 8682௪. (உயி) 

௦6/00 88218 (ஓப்ளிக்செப்டா) 
25 சாய்தடூப்புகள்‌: கடினமும்‌ 
நீட்டியும்‌ கொண்ட ஓரிணைத்‌ 


தடுப்புகள்‌. பறவைகளில்‌ 
வயிற்றுக்குழியை மார்புக்‌ 
குழியிலிருந்து பிரிப்பவை. 
(உயி) 


௦61௦9 (ஆப்லாங்‌) - நீள்சதுர 
வடிவம்‌: பா. 1881 526. (உயி) 

௦604219 (அப்‌ஓவேட்‌) - தலைடீழ்‌ 
முட்டை வடிவம்‌: பா. 19௧1508209. 

960ப8107 (8 (அப்டூரேட்‌ 
டார்‌. போராமன்‌) - இடூப்‌ 
பெலும்புத்‌ துளை: இடுப்பு 
வளையத்தில்‌ இடுப்பு முன்‌ 
எலும்பு, இடுப்புப்பக்க எலும்பு 
ஆவைவற்றிற் டையே உள்ள 
துளை. (உயி) 


௦00121 2௨௦௩ல்‌! ( பிடல்‌ 

காண்டைல்‌) - பிடரிமுண்டூ: 
மண்டை ஓட்டுக்குப்‌ பின்‌ 
னுள்ள குமிழ்‌எலும்பு. முதல்‌ 
முள்‌ எலும்புடன்‌ அசைவது. 
(டேயி) 


௦௦0114! 1௦065 (ஆடக்டிபிட்டல்‌ 
லோப்ஸ்‌) - பதப்‌ 
பெருமூளை அரைத்திரள்‌ 
களின்‌ பின்பகுஇ. (உய) 

00௦0121121 42710௭2௦ (ஆக்ிபிடல்‌ 
வெர்டிபிழே,  - டரிமுள்‌ 


469 


96 


எலும்புகள்‌: மண்டைக்கூட்டு 
வளர்ச்டியின்‌ பொழுது, முதுகு 





நாணுக்குப்பின்னர்‌ வளரும்‌ 
குருத்தெலும்புகள்‌. பின்‌, 
இவை மண்டைக்‌ கூட்டோடு 
ஒன்றாகும்‌. கூடு, சட்டகம்‌ 
என்பவை ஒரேபொருள்‌ 
தருபவை. (உயி) 

௦00080 (அக்குளுஷன்‌) - 


(1) தாழ்தல்‌: முனகூடும்‌ நார்‌ 
கள்‌ பின்கூடும்‌ நரம்பன்க 
ளோடு (நியூரான்ஸ்‌) சேர்வ 
தால்‌, எடுர்பார்த்த துலங்கலில்‌ 
குறைவு ஏற்படுதல்‌. (2) மூடல்‌: 
திறப்பை மூடூதல்‌. குறிப்பாகக்‌ 
குருதிக்‌ குழாய்கள்‌ மூடல்‌. இரு 
தாடைகளும்‌ சேரும்போது பற்‌ 
கள்‌ படிதல்‌ (3) அகப்படல்‌: ஒரு 
பொருளின்‌ சிறு அளவுகள்‌ 
மற்றொரு பொருளின்‌ படிகங்‌ 
களில்‌ மாட்டிக்‌ கொள்ளுதல்‌. 
எஈடு கரைசல்‌ படிகமாகும்‌ 
பொழுது அதில்‌ நீர்மப்பொருட்‌ 
கள்‌ இக்குதல்‌. (4) உட்கவரல்‌: 
ஒரு இண்மம்‌ வளியை உறிஞ்சு 
தல. எ-டு பலாடியம்‌ என்னும்‌ 
உலோகம்‌ நீர்வளியை உறிஞ்சு 
தல்‌. (ப.து) 

000ப21101 (ஆக்குபேஷன்‌) - 
தொழில்‌: உணவுத்‌ தேவை 
தொழிலுக்கேற்றவாறு அமை 
யும்‌. கடின வேலை செய்பவ 
ருக்கு அதிகக்கலோரிகளை 
தரக்கூடிய உணவும்‌ நாற்காலி 
யில்‌ அமர்ந்து வேலை செய்‌ 
வோர்க்கு குறைவான கலோரி 
அளவும்‌ தேவை. (உய௰) 


௦௦ 470 ௦௦1 





௦6பர2(1031 0156852 ( மின்னணுக்கூட்டில்‌ உள்ளது. 
பேஷனல்‌ டி8ஸ்‌) - தொ ச்‌ (வேதி) 


நோய்‌: ஒருவர்‌ செய்யுந்‌ தொழி 


| ே ரி 
விணால்‌. ஜந்மடும்‌. நோம்‌; ௦௦௦99௭2141 (ஆக்‌ டாஜனே 


யன்‌) - எண்பது அகவையர்‌: 


காட்டாகத்‌ தூ௫படர்‌ தத அகவை 80க்கு மேலும்‌ 90க்குங்‌ 
ஈடுபடுவோருக்குத்‌ தூசி நோய்‌ - ்‌ 
ஏற்படும்‌. (உயி) ட்ட 54 


௦௦1௦994௦05 (அக்டோகைனஸ்‌) 
- எண்தல்‌ தண்டூப்பூ: எட்டுச்சூல்‌ 
தண்டுகளைக்‌ கொண்ட பூ. 


௦௦821 (ஓஷன்‌) - பெருங்கடல்‌: 
பேராழி, பரந்த நீர்ப்பரப்பு. 
உலகப்பரப்பின்‌ 3/4 பங்கை 


நிரப்புவது. இந்தியப்பெருங்‌ | (3) 


கடல்‌, ப௫பிக்‌ பெருங்கடல்‌ | ௦0101941௦1 அுக்டோஹெட்‌ 
அட்லாண்‌ டிக்‌ பெருங்கடல்‌, ரான்‌) எண்டு: எட்டு முகங்‌ 
அண்டார்க்டிக்‌ பெருங்கடல்‌, களைக்‌ கொண்ட பன்முல. 


ஆர்க்டிக்‌ பெருங்கடல்‌ என (இய) 
ஓம்பெருங்கடல்கள்‌ உண்டு. 
வொரு பெருங்கடலுககும்‌ ௦0100௦0௦ப12॥ (அக்டோனாகுலர்‌) 


- எண்கண்ணி: எட்டுக்கண்‌ 


துணைக்கடல்கள்‌ உண்டு. 
சர்பல்‌ போக்குவரத்துக்கு களைக்‌ கொண்டது. (உ) 
முதன்மையாகப்‌ பயன்‌ படுவது. | ௦6100918110ப9 (அக்டோ 
அதன்‌ மீன்வளம்‌ கனிவளம்‌ பெட்டலஸ்‌) - எண்ணல்லிப்‌ பூ: 
முதலியவை வரம்பற்றவை. எட்டு அல்லிகளைக்‌ கொண் 
(பு.அறி) டது. (உயி) 

௦0201௦078200ு (ஓஷனோ ௦௦10210109 (அக்டோப்ளாய்டு) - 


இராபி) - கடலியல்‌: கடல்களின்‌ எண்மம்‌: எண்‌ தொகுஇ நிறப்‌ 
தோற்றம்‌, அமைப்பு, வடிவம்‌ புரிகளைக்‌ கொண்ட உயிரணு 
முதலியவற்றை ஆராயுந்துறை. அல்லது உயிரி. நிறப்புரியின்‌ 
(பு. அறி) அடிப்படை சஎண்ணைப்போல 
௦08108 (ஓூலெஸ்‌) - பொட்டுக்‌ | 8 மடங்கு கொண்டது. (உய) 
கண்‌: பூச்ிகளின்‌ தனிக்கண்‌ ௦010200 (அக்டோபாட்‌) ன 


அல்லது புள்ளி. (உயி) எண்காலி: எட்டுக்‌ கால்களைக்‌ 
001614 (ஆக்டெட்‌) - எண்மி: எட்டு கொண்ட மெல்லுடலி. கை 
மின்னணுக்கள்‌ சேர்ந்தது. நீட்டுகளின்‌ உட்பரப்பில்‌ 
அணு அல்லது செயல்குறை ஒட்டுறிஞ்ிகள்‌ உண்டு. நீளம்‌. 
வளிகளின்‌ (ஈலியம்‌ தவிர) புற 8 மீ., எ-டு. அக்டோபஸ்‌ (உயி) 


௦ 


477 


௦3 





0610592210ப$ 
லஸ்‌) - எண்புல்லி£ எட்டுப்‌ 


(அக்டோசெப்ப 


புல்விகளை க்‌ 
(உ௰) 


மெபகாஆஜ. ஈப601286 (அகுலர்‌ 
மசல்ஸ்‌) - விழிக்கோளத்‌ தசை 
கள்‌: கண்கோளம்‌ இயங்கப்‌ 
பயன்படுபவை. (உயி.) 


௦௦/84 (அக்குலிஸ்ட்‌) - கண்‌ 
நோய்‌ வல்லுநர்‌: கண்நோய்‌ 
களைக்‌ கண்டறிவடுல்‌ தேர்ந்‌ 
தவர்‌ (மரு) 
91௦௦1 (அக்‌ 
டார்‌) - கண்ணியக்க நரம்பு: 
மூன்றாம்‌ மூளை நரம்பு. 
கண்தசைகளுக்கு நரம்பிழை 
களைச்‌ செலுத்துவது. விழிக்‌ 
கோளம்‌ சுழல உதவுவது. (உயி) 
௦08 ஈ001608 (ஆட்‌ நியூக்ளியஸ்‌) 
- ற்றை எண்‌ கர: அல்‌ 
லணுக்களையும்‌ முன்னணுக்‌ 
களையும்‌ ஒற்றை எண்களில்‌ 
கொண்ட அணுக்கரு. (உயி) 


௦௦ுள்ளா. (டோமீட்டர்‌)  - 
தொலை அளவுமானி: ஊர்இகள்‌ 
கடக்குந்‌ தொலைவைப்‌ படுவு 
செய்யுங்கருவி. (இய) 

௦9௦1௦81851 (ஓடண்டோ 
பிளாஸ்ட்‌) - பல்மூலக்‌ கண்‌ 
ணை பற்கூழிலுள்ள நடுத்‌ 
தகக கண்ணறை (மீசன்கைம்‌ 
செல்‌). தந்தினியைச்‌ சுரப்பது. 
(உ௰) 


௦0௦11௦189 ரா௦0659 (ஓடண்ட்‌ 
டாய்டு புராசஸ்‌) - பல்‌உச்சிமுள்‌: 


கொண்டது. 


தலோ மோட்‌ 


பல்‌ போன்ற செவ்வக உறுப்பு. 
பல முதுகெலும்பிகளின்‌ அச்சு 
முள்‌ எலும்பின்‌ முன்பகுதி 
நீட்டு. (உ௰) 

௦8௦1௦1௦044 (ஓடண்டாலஜி) - 
பல்லியல்‌: பல மருத்துவம்‌. பல்‌ 
தோற்றம்‌, வளர்ச்சி, பிறழ்ச்டி 
கள்‌ முதலியவற்றை ஆராயுந்‌ 
துறை. (மரு) 

ெபிபக 00ழ!2% (ஒடிபஸ்‌ 
காம்பளக்ஸ்‌) - ஒடிபல்‌ க்கல்‌: 
ஒரு சிறுவன்‌ தன்‌ தாயை இயல்‌ 
பாக விரும்பித்‌ தந்தைமீது 
சபாறாமை கொள்ளுதல்‌. 
ஒிரேக்கக்‌ கட்டுக்கதைப்படி 
ஓடியஸ்‌ தன்‌ தாயை மணந்து 
தந்தையைக்‌ கொல்லுதல்‌. 
குழிவிப்பாற்‌ கொளகையைக்‌ 
கூறும்‌ பொழுது, பிராய்டு 
இதனை விளக்கி, இது ஆண்‌ 
குழவியிடத்து இயல்பாக உள்ள 
தாகக்‌ கருதுவறார்‌. (௧.௨) 

௦85294 - ஊர்ஸ்டெட்‌: ௦8 
ஏஜிஎஸ்‌ முறையில்‌ காந்தப்புல 
வலிமையின்‌ அலகு. (இய) 

௦880080058. (ஈகோபேகஸ்‌) - 
உணவுக்குழல்‌: உணவு வழியில்‌ 
தொண்டைக்கும்‌ இரைப்பைக்‌ 

இடையிலுள்ள பகுதி. 


0691100808 (ஈஸ்ட்ரோஜன்ஸ்‌) -- 
பால்தூண்டிகள்‌: 
தூண்டிகள்‌. இவற்றில்‌ 
முதன்மையானவை, ஸ்டெ 
ரால்கள்‌, ஈஸ்ட்ரடியால்‌, ஈஸ்ட்‌ 
ரோன்‌, ஈஸ்ட்ரியால்‌. (உயி) 


பெண்பால்‌ 


௦1 


472 11 





01152% - 


தோன்றி: (1) 


குறுகிய ஓடுதண்டு. உறையில்‌ 


(ஆஃப்செட்‌) - மறு 
ஒளையோடி. 


விதையுள்ள தாவரங்களில்‌ 
விதையிலா இனப்பெருக்கம்‌ 
செய்ய உதவுவது. (2) அச்சு 
வகையில்‌ ஒன்று. (ப.து) 


௦1564 நாயாறு (ஆப்செட்‌ 
பிரிண்டிங்‌) - மறுதோன்றி அச்சு: 
மூலத்திலிருந்து மாற்றுரு 
செய்து அச்யற்றல்‌. (தொ.நு.) 
௦11521 நார்ரர்சாக (அடப்செட்‌ 
பிரிண்டர்ஸ்‌) - மறுதோன்றி 
அச்சகத்தார்‌. (தொ.து.) 

ரு ஒம்‌: -. அலகுச்சொல்‌. 
மின்தடையின்‌ அலகு. 


கடத்தியின்‌ இருமுனைகளுக் 
இடையே ஓர்‌ ஓல்ட்‌ மின்னழுத்த 
வேறுபாடு உள்ளபோது, அதன்‌ 
வழியே செல்லும்‌ மின்னோட்‌ 
டம்‌ ஓர்‌ ஆம்பியராக இருந்தால்‌, 
அக்கடத்தியின்‌ மின்தடை ஓர்‌ 
ஓம்‌. (இய) 

9 124 - ஓம்‌ விதி: மாறா 
வெப்பநிலையில்‌, மின்னழுத்த 
வேறுபாட்டிற்கு மின்னோட்டம்‌ 
நேர்‌ வீதத்திலும்‌ மின்‌ தடைக்கு 
யி வீதத்தலும்‌ இருக்கும்‌. 
க] ௩ ர ட்ஃ[3 
| - மின்னோட்டம்‌. £ - மின்‌ 
னழுத்த வேறுபாடு. 1 - மின்‌ 
தடை) (இய) 

௦ ப௱, காரா௦5ற01௨ (ஒடியம்‌, 
ஆந்த்ரோஸ்போர்‌) - சிதலியம்‌: 
சிதல்போன்ற உறுப்பு. நுண்‌ 


பூர்சை துண்டாவதால்‌ உண்‌ 
டாவது. கலவியிலாமுறையில்‌ 
புதிய நுண்பூஞ்ச்ழை உண்‌ 
டாதல்‌. (உயி) 

௦1 (ஆயில்‌) - எண்ணெம்‌: பாகு 
நிலை நீர்மங்களில்‌ ஒன்று. 
மசல்‌, பெட்ரோல்‌, கற்பூரத்‌ 
தைலம்‌ முதலியவை பயன்மிகு 


எண்ணெய்கள்‌. இவற்றில்‌ 
நல்லெண்ணெய்‌. தேங்காய்‌ 
எண்ணெய்‌, கடலை எண்‌ 
ணெய்‌, பாமாயில்‌ முதவியவை 
அடங்கும்‌. (வேத) 

௦12ப௱ (ஓலியம்‌) - புகைமம்‌ 
15,0, புகையும்‌ நிறமற்ற 


நீர்மம்‌. கந்தக இரு ஆக்சைடை 
அடர்கந்தகக்‌ காடியில்‌ 


கரைத்துப்‌ பெறலாம்‌. மீண்டும்‌ 
இதை நீரில்‌ கரைக்கக்‌ கந்தகக்‌ 
காடி விடைக்கும்‌. (ஷே) 

௦118010007 ஏர்பு (ஆல்‌ 
பேக்டரி எபிஜலிபம்‌) - முகர்‌ 
மென்‌ படலம்‌: முகர்‌ உறுப்பி 
லுள்ள உணர்படலம்‌. (உயி) 

௦1180100 91805 - முகர்‌ சுரப்பி 
கள்‌: முகர்‌ படலத்திலுள்ள 
சளிச்‌ சுரப்பிகள்‌, பெளமன்‌ 
சுரப்பிகள்‌. (உயி) 

௦118010037 ஈ௨ங6 (ஆல்பேக்டரி 
நர்வ்‌) - முகாநரம்பு: முதல்‌ 
மூளை நரம்பு. முகர்படலத்தில்‌ 
தொடங்கி மூளையின்‌ முகர்‌ 
மடலில்‌ முடிவடைவதல்‌. (உயி) 

0118010037 ளா(0(886 (அல்பேக்‌ 
டரி வெண்ட்ரிக்கிள்ஸ்‌) - முகா 


61 





அறைகள்‌: 
மாறியுள்ள 


முகர்மடல்களாக 
பெருமூளை 


அரைத்திரன்களின்‌ இருகுழி 
நீட்டுகள்‌ (உயி) 

௦1/9௦ ௨ோள்௦௦0128 (ஆலிகோ 
டெண்ட்ரோசைட்ஸ்‌) - இறு 
ளையணுக்கள: மைய நரம்பு 
மண்டலத்திலுள்ள நரம்பன்‌ 
களின்‌ பித்தன்‌ நடுவுறை 


யினை உண்டாக்கும்‌ பொருள்‌. 
(உயி) 


01/9௦ ௭ோள்௦01/௪ (ஆலிகோ 
டெண்ட்ரோடிளியா) - று 
இளை முடிச்சு: நரம்பு முடிச்ின்‌ 
பித்தனைச்‌ சுரக்குமணுக்கள்‌. 
(உ௰) 


௦1/9௦௱௭௦ர௦௦3 (ஆலிகா 
மெனேரியா) - சிறுவ 
வீட்டு விலக்கில்‌ இயல்பு மீறிய 
நிலை. இறு விலக்கே ஏற்படு 
தல்‌. (மரு) 
௦19௦௨  (ஆலிகோமர்‌)  - 
துபடி: ஒப்பிடத்தக்க வகை 
யில்‌, மூலக்கூறில்‌, இறிய 
ஒருபடி அலகுகளைக்‌ கொண்ட 
பலபடி. (வேதி) 
வி0ொ௦16 (ஆஅலிகோட்ராபிக்‌) 
- ஊட்டக்குறை நீர்நிலை: ஏரி, 
ஊட்டம்‌ குறையின்‌ உற்பத்றுயும்‌ 
குறையும்‌. ஒ. 9ப110010 (உ௰) 
௦119ப15 (ஆலிகோரியா) - சிறுநீர்‌ 
ழவு: ஓறுநீர்ப்பிரித்திகள்‌ 
பெருமளவில்‌ அழிவதால்‌, ஒறு 
நீர்‌ அளவில்‌ வீழ்ச்‌ ஏற்படுதல்‌. 
(உ௰) 


473 


௦1௦ 








௦௱க$ப௱ (ஓமசம்‌) - மூன்றாம்‌ 
இரைப்பை: அசைபோடும்‌ 
விலங்குகளில்‌ இரைப்பை 
நான்கு பிரிவுகளைக்‌ கொண்‌ 
டது. முதல்‌ இரைப்பை (ரூமன்‌) 
இதை அரைவைப்பை என 
லாம்‌. இரண்டாம்‌ இரைப்பை 
(ரெட்டிகுலம்‌) இதை வலைப்‌ 
பை எனலாம்‌: மூன்றாம்‌ 
இரைப்பை, அடுக்குப்பை 
நான்காம்‌ இரைப்பை (அபோ 
மேசம்‌). இதுவே உண்மை 
இரைப்பை பா. படம்‌ 
௮௦௱௯0॥௱ (௨௰) 


ளிய (ஓமணடம்‌) ௮ உட்தழ்‌ 
படல மடிப்பு: வயிற்று உள்‌ 
ளுறுப்பு ஒன்றிலிருந்து மற்‌ 
நொரு உள்ளுறுப்புக்குச்‌ செல்‌ 
வது. அடிநடுமடிப்பின்‌ எச்சம்‌. 
(உ௰) 
ஊ௱ச!!8பர (ஓமடிடியம்‌) - 
கோல்கண்‌: கரப்பான்‌ முதலிய 
பூச்சிகளின்‌ கூட்டுக்‌ கண்ணி 
லுள்ள கோல்வடிவப்‌ பகுதி. 
தனிக்கண்‌. (உய) 


ணொ. ஆம்னிவோர்‌) - 
அனைத்துண்ணி: அனைத்துப்‌ 
பொருள்களையும்‌ உண்ணும்‌ 
விலங்கு, எ-டு, காகம்‌. இது 
தாவரப்‌ பொருள்‌ விலங்குப்‌ 
பொருள்‌ ஆய இரண்டையும்‌ 
உண்பது, (உ௰) 

9௱௦௱௦9௦116 ஏரபக (ஆன்கோ 


ஜெனிக்‌ வைரஸ்‌) - கட்டி 
நயம்‌ உயிரணுப்‌ பெருக்‌ 


9௭6 


4748 


௦௦4 





கததைத்‌ தூண்டிக்‌ கட்டி உண்‌ 
டாக்கும்‌ நச்சுயிரி. (உயி) 

௦௦௦5 (ஆன்கோஸ்‌ 
பியர்‌) - கண்ணுறை: நாடாப்‌ 
புழுவின்‌ அறுமுள்‌ கருவினை 
(ஹெக்காகான்த்‌ எம்பிரியோ) 
சூழ்ந்துள்ள பாதுகாப்புறை. 
(உ௰ி) 

௦௦௦1௦0 (ஆன்காலஜி) - கட்டி 
இயல்‌: கட்டிகளை ஆராயுந்‌ 
துறை. (மரு) 

0௩௦௦36 91655 பா௪ (அன்கோட்‌ 
டிக்‌ பிரஷர்‌) - கூழ்ம அழுத்தம்‌ 
கணியக்‌ கூழ்மங்களால்‌ (பிளா 
சம்‌ கொலாய்ட்ஸ்‌) உருவாகும்‌ 
கூழ்மப்‌ படல பரவு அழுத்தம்‌. 
(உ௰) 

௦௦0 (ஆண்டோஜெனி) - 
தனி (உயிர்‌) வளர்ச்சி: உயிரணு 
நிலையிலிருந்து முதிர்ச்சி 
நிலை வரையுள்ள ஒருதனி 
உயிரின்‌ வளர்ச்சி. ஓ. 
௦௭௦௦1. (உயிர்‌) 

0ஈ1௦1௦04 ஆண்டாலஜி) - தனி 
வளரியல்‌: ஓர்‌ உயிரியின்‌ 
வாழ்க்கை வரலாற்றில்‌ நடை 
பெறும்‌ பல மாற்றங்களையும்‌ 
ஆராயுந்துறை. (உயி) 

௦௦0051 - கூடுடைமுட்டை: கூடுள்ள 
முட்டை. 

௦௦௦46 (ஊசைட்‌) - தாய்முட்டை: 
முதுர்ச்சிக்கு முன்னுள்ள 
அணு. (உயி) 

௦௦98 (ஊேகமி) - பாலணுக்‌ 
கலப்பு: ஒத்தவடிவமில்லாப்‌ 


பாலணுக்கள்‌ 
(உ௰) 


0௦02128515 (ஞாஜெனிமிஸ்‌) - 
கருமுட்டைத்‌ தோற்றம்‌, இனை 
யு வாக்கம்‌. மூலக்கரு 
முட்டையிலிருந்து முட்டை 
வளர்ச்சியடைதல்‌. (உயி) 

0௦900௫ (வேகோனியம்‌) - 
பெண்ணியம்‌: பெண்ணணுக்‌ 
களை உண்டாக்கும்‌ உறுப்பு. 
(உயி) 

௦௦1௦0 (ஊலாஜி) - முட்டை 
இயல்‌: பறவை முட்டைகளை 
ஆராய்தல்‌. (உயி) 

௦௦80 61௦ (ஊஸ்பியர்‌) ஸே 
பெண்ணணு: பெண்ணியத்துல்‌ 
தோன்றுவது. பெரியது, இயக்க 
மற்றது. உறையற்றது. (உயி) 

௦08009 (ஊஸ்போர்‌) - $ிதல்‌ 
போலி:  கருவணுவிலிருந்து 
வளரும்‌ ஓய்வு நிலையிலுள்ள 
ஏதல்போன்ற உறுப்பு. தடித்த 
சுவருடையது. இதல்‌ இனப்‌ 
பெருக்க முறையினால்‌ பாஇ 
களில்‌ கருவணு உண்டாக்கப்‌ 
படூதல்‌. (உயி) 


௦௦10௨௦8 (ஊதஇகா) - முட்டை 
யுறை: பூச்சியின்‌ முட்டைகளை 


இணைதல்‌. 


மூடியுள்ள உறை. எ-டு. 
கரப்பான்‌. (உயி) 

௦௦2010 (ஊசாய்டு) - வால்‌ 
வேற்றிளரி: முதல்தண்டுடைய 


விலங்குகளின்‌ தனிப்பாலுயிரி 
யின்‌ (செக்சுவல்‌ சூயாய்டு) ௧௬ 


௦0௧ 


475 


௦ 





முட்டையிலிருந்து உண்டாகும்‌ 
வாலுள்ள இளம்‌ உயிர்‌. (உயி) 


00௨009 (ஓபேக்‌) - ம டர்‌ 


மரப்பொருளில்‌ ஒளி 


வாது. (இய) 
0281 214 றா௦0255 (ஓப்பன்‌ 
ஹெர்த்‌ புராசஸ்‌) - நிறந்த 


உலை முறை: எஃகு தயாரிக்கும்‌ 
பழைய முறை. (ஷே) 

00௦810 9619 (ஆூப்பரெட்டர்‌ 
ஜீன்‌) - இயக்குமரபணு: தன்‌ 
னுடன்‌ அமைப்பு நெருக்க 
முடைய மரபணுக்களின்‌ 
தொகுப்புச்‌ செயலைக்‌ கட்டுப்‌ 
படுத்தும்‌ மரபணு. (உயி) 
ஜெபா சொகாக்ள (ஓப்பர்‌ 
குலர்‌ சேம்பர்‌) - செவுள்‌ முடி 
யறை: எலும்பு மீன்களில்‌ 
செவுள்‌ பிளவுகளுக்கும்‌ 
செவுள்‌ மூடிக்கும்‌ இடையி 
லுள்ள வெளி. (உ௰) 


ஜெய ப௱ (ஓபர்குலம்‌) - 
செவுள்மூடி: மீன்‌ அல்லது 
இருவாழ்வி முஇிரியின்‌ செவுள்‌ 
களைப்‌ போர்த்இியுள்ள பாது 
காப்பு மூடி அல்லது தோல்‌ 
மப்பு. (உயி) 

௦0௭௦ பஆப்பரான்‌) - இயக்கி 
யன்‌: நெருங்‌ஒதி இணைந்த 
மரபனறுத்தொகுதி பா. 00912107 
(உ௰) 

ஜெர்க்‌ (அப்தால்மியா) - 
கண்ணழர்சி: கண்ணில்‌ உண்‌ 
டாகும்‌ நோய்நிலைமை, (மரு) 


பபப இ ஹஆப்தால்‌ 
மாலஜி) - கண்ணியல்‌: கண்‌ 
ணின்‌ அமைப்பு, வேலை, 


நோய்‌, குறைகள்‌ முதலிய 
வற்றை ஆராயுந்துறை. (மரு) 
பர (ஓபியம்‌) - இபின்‌: 
போதைப்பொருள்‌. இருட்டுத்‌ 
தனமாக வளர்க்கப்படுவது;: 
கடத்தப்படுவது. கசகசாச்‌ 


செடியிலிருந்து இடைப்பது. 
(உயி) 


௦00௦005119 (ஆப்போ௫இுட்‌) - 
எதிரமைவு பா. இநுரி௦1ஐப 
(உ௰). 

௦0 - ஆப்ரின்‌: ௪. புரதம்‌ 


உண்டாக்கும்‌ சேர்மம்‌, ஒளி 
யுணர்வு கொண்டது. மனித 
கண்ணில்‌ உள்ளது. (உயி) 


0280115210 (ஆப்சோனை 
சேஷண்‌). -  சுவையாக்கல்‌: 
விழுங்கணுக்கள்‌ உட்கொள் 


ளும்‌ குச்‌சியங்களைத்‌ தங்க 
ளுக்குச்‌ சுவையுள்‌ ளதாக்குதல்‌, 
(உய) 

ரெகி 8௦00 (ஆப்டிகல்‌ 
ஆக்டிவிட்டி - ஒளிடுயக்கம்‌: 
முனைப்படு ஒளியின்‌ அஜஇர்வுத்‌ 
தளத்தைச்‌ சுழற்றும்‌ பொரு 
ளின்‌ பண்பு. (இய) 

02110௮! 8015 (ஆப்டிகல்‌ ஆக்டிஸ்‌) 
தி ஒளியச்சு: தனிவில்லைபின்‌ 
வளைவு மையத்தின்‌ வழியே 
செல்லும்‌ கற்பனை நேர்க்‌ 
கோடு. (இய) 


௦1 


476 


௦0 





௦12 0225ப19 (ஆப்டிக்‌ கேப்‌ 
தல்‌) - பார்வைப்‌ பொதிகை: 


வளர்ச்சியின்‌ 
மண்டை ஓட்டின்‌ 
ஒவ்வொரு பக்கமும்‌ உண்‌ 
டாகும்‌ இரட்டைக்‌ குருத்‌ 
தெலும்பு உறுப்புகள்‌ (உயி) 
௦21/2 0185 (ஆப்டிக்‌ 
சியாஸ்மா) - பார்வை நரம்புக்‌ 


தலைக்கூ ட்டு 
பொழுது, 


குறுக்கு: பார்வை நரம்புகள்‌ 
நடூமூளையில்‌ குறுக்காகச்‌ 
செல்வதால்‌ உண்டாகும்‌ 


அமைப்பு. (உயி) 

௦210 1௦6௪ (ஆப்டிக்‌ லோப்‌) - 
பார்வை மடல்‌: பார்வைத்‌ 
தொடர்பான நடுமூளையின்‌ 
தடித்த பகுதி. (உயி) 

௦0121 8௭2 (ஆ, நர்வ்‌) - பார்வை 
நரம்பு: மூளைக்கும்‌ கண்ணி 
லிருந்து செல்லும்‌ நரம்பு. 
(உய) 

௦20௦" 518/4 (ஆப்டிக்‌ ஸ்டாக்‌), க 
பார்வைக்கோளக்‌ காம்பு: 
பார்வைக்‌ கோளத்தின்‌ 
அண்மைப்‌ பகுதி சுருங்குவ 
தால்‌ உண்டாகும்‌ குறுகியவழி. 
விழிக்கோளத்தை இணைக்கப்‌ 
பயன்படுவது. (உயி) 

௦21085 (ஆப்டிக்ஸ்‌) - பார்வை 
இயல்‌: ஒளியியல்‌. பார்வையின்‌ 
இயல்பு, பண்புகள்‌ ஆய 
வற்றை ஆராய்வது. (உய) 

00100084 பஆப்டோல்‌) - 
பார்வைக்‌ கோளக்குழி: நடு 
மூளையின்‌ பார்வை மடல்‌ 
அறை. (உய) 


௦210௪௪ ட - 
பார்வைமா பார்வையை 
அறியப்‌ பயன்படும்‌ கருவி. 
(உ௰) 

௦௩1௦ய/கா, ॥0%பஈ0 (ஆர்பிகுலர்‌, 
ரொட்டண்ட்‌) - வட்டவடுவம்‌: 
இலைப்பரப்பு வட்ட வடிவத்தில்‌ 

எ-டு. தாமரை. 


௦161 ஆர்பிட்‌) - (1) சுற்று வழி: 
கோள்கள்‌ வானில்‌ வலம்வரும்‌ 
வழி. எ-டு. இங்கள்‌ நிலவுலகை 
வலம்வருதல்‌. (2) விழிக்குழி: 
விழிக்கோளமும்‌ அதன்‌ 
தசைகளும்‌ குருதிக்‌ குழாய்‌ 
களும்‌ நரம்புகளும்‌ அடங்கிய 
எலும்புக்குழி. எண்ணிக்கை 
யில்‌ 2. வலக்குழி, இடக்குழி. 
(ப.து) 

௦%1141 (ஆர்பிட்டல்‌) - பரிஇயம்‌: 
அணு உட்கருவைச்‌ சுற்றி 
மின்னணு வலம்‌ வருதல்‌. 
இஃது ஆற்றல்‌ மட்டம்‌ ஆகும்‌. 
(வேத) 

ரொம்‌ (பஆர்ச்சர்டு) - 
தோட்டம்‌ (உயி) 

ர தம்‌ - (1) கட்டுப்பாடு 

சை (3) ) ஒழுங்கு. பா. 
ட ர்‌ த) 

௦18 (ஓர்‌) - தாது: உலோகங்கள்‌ 
அடங்கிய கனிமம்‌. எடு, 
பாக்சைட்டு - அலுமினியத்‌ 
தாது. (வெத) 

௦03 (ஆர்கன்‌) - உறுப்பு: 
பலஇிசுக்கள்‌ கொண்ட பகுதி. 


பழத்‌ 


௦0 


477 ௦10 





ஒவ்வொரு உறுப்பிற்கும்‌ இட்ட 
மான வேலையுண்டு. எடு. 
காது - கேட்டல்‌. கண்‌ - பார்த்‌ 
தல்‌. (உயி) 

௦102 பேபா௦ (ஆர்கன்‌ கல்சர்‌) - 
உறுப்பு வளர்ப்பு: நறுக்கப்பட்ட 
கருக்கள்‌, இலைகள்‌, வளார்டுசு, 
வேர்‌ முதலியவற்றைத்‌ தகுந்த 
ஊடகத்தில்‌ வளர்த்தல்‌. (உ௰ிு) 

௦102ொச!௪ (ஆர்கனேல்‌) - 
உறுப்பி: கண்ணறைக்‌ கணியத்‌ 
இல்‌ வளர்்‌சிதைச்‌ செயலாக்கங்‌ 
கொண்ட நுண்ணுறுப்புகள்‌ 
எ-டு. உட்கரு, நுண்குமிழி. 
(உயி) 

௦1981௦ 8௦108 (ஆர்கானிக்‌ ஆடிட்‌) 
௪ கறிமக்காடி: கரிமச்‌ சேர்மம்‌. 
உப்பு மூலிக்கு முன்னணுவை 
ஈணுவது. காடு. பினால்‌. 
(வேதி) 

97981௦ 6896 (ஆர்கானிக்‌ பேஸ்‌) 
- கரிம உப்பு மூலி: ஒரு தனி 
இணை மின்னவுக்கள்‌ பெற்‌ 
றிருக்கும்‌. அயனி அல்லது 
மூலக்கூறு, ஒரு முன்னணு 
வோடு இணைய வல்லது. 
(வேடு) 

0₹02116 ரோகு (ஆர்கானிக்‌ 
கெமிஸ்ட்ரி) - கரிம வேதியியல்‌: 
அய்டிரோகார்பன்கள்‌ அவற்‌ 
றின்‌ வழிப்பொருள்கள்‌ ஆலய 
வற்றை ஆராயும்‌ வேடு இயலின்‌ 
பிரிவு. கரிவேடுியியல்‌ என்றுங்‌ 
கூறலாம்‌. ஓ. 11௦0316 
ர்றடரறு (ஷே) 


ரவு 


(ஆர்கானிசம்‌) - 
உயிரி: தனித்து வாழும்‌ உயிர்‌; 
விலங்கு அல்லது தாவரம்‌. 
(உயி) 


௦98/8 (ஆர்கனைசர்‌) 
1. அமைப்பி: தனக்கடுத்‌ 
துள்ள இகவைக்‌ குறிப்பிட்ட 
வழியில்‌ வளரச்‌ செய்யும்‌ 
கருவின்‌ பகுது. எ௭ஈடு. முது 
கெலும்பிகளின்‌ விழிக்‌ 
வண்ணம்‌. இது விழிவில்லை 
யையும்‌ விழித்திரையையும்‌ 
உண்டாகுமாறு செய்தல்‌. 
2. அமைப்பாளர்‌: ஒரு நிகழ்ச்‌ 
ஓயை அமைப்பவர்‌. (ப.து) 


சகா ளாஉ ஊழலா 
(ஆர்கனோ குளோரின்‌ காம்‌ 
பவுண்டு) - கரிமக்‌ குளோரின்‌ 
சேர்மம்‌: கரி, நீர்வளி, குளோ 
ரின்‌ ஆவயெவற்றைக்‌ கொண்ட 
சேர்மங்கள்‌. அடிமட்ட மூலக்‌ 
கூறுப்‌ பகுதிகள்‌. சல பூச்சிக்‌ 
கொல்லிகள்‌. பிஎச்‌இ (இ - 
ளே, பேெடீடீடி (0071-0, 8, 6) 
(வேது) 


98 ௦ சேம்‌ ஆர்கன்‌ ஆஃப்‌ 
கார்டி) - காட்டி உறுபபு: 
பாலூட்டிகளின்‌ செவியின்‌ 
நத்தை எலும்பிலுள்ள புல 
னுறுப்பு (உயி) 

௦19310௦981௨8189 (ஆோர்கனோ 
ஜெனிடுஸ்‌) - உறுப்புத்தோற்றம்‌: 
உறுப்பாக்கம்‌. உருவ வேறுபாடு 
அமையத்‌ தோன்றுதல்‌. ஒரு 
குறிப்பிட்ட உறுப்புதோன்றும்‌ 


௦10 


478 97 





பொழுது ஏற்படும்‌ வளர்ச்‌) 
மாற்றங்கள்‌. கருவளர்ச்டியின்‌ 
உறுப்புகள்‌ உருப்பெற்றுத்‌ தக்க 
இடங்களில்‌ அமைதல்‌. (உயி) 
௦ா02௨௦௱ஊவ!/6  0௦ஈழ0௦பார்‌ 
(ஆர்கனோமெட்டாலிக்‌ காம்ப 
வுண்டு) - கரிம உலோகச்‌ 
சேர்மம்‌: ஓடும்‌ நிறமற்ற நீர்மம்‌. 
குறைந்த கொஇுநிலை கொண் 
டது. உலோகம்‌ நேரிடையாகக்‌ 
கார்பனோடு சேரும்‌. (ஷே) 

௭98 ற்ற (ஆர்கன்‌ பைப்‌) - 
காறறுக குழாய்‌ காற்றுக்கம்பம்‌ 
நிரம்பிய குழாய்‌. ஒரு முனை 
அல்லது இரு முனைகளுந் 
திறந்திருக்கும்‌. (இய) 

௦11911 ஆரிஜின்‌) - (1) தோற்றம்‌; 
பிறப்பு, தோன்றல்‌, உண்டாதல்‌, 
தார்வினின்‌ இறப்பினங்கள்‌ 
தோற்றம்‌ சிறந்த நூல்‌. 
(2) தோற்றுவாம்‌: தசை இணை 
யும்‌ இடம்‌. தசையின்‌ ஒரு 
முனை நிலையான எலும்‌ 
புடன்‌ பிணைக்கப்பட்டிருக்கும்‌ 
இடம்‌. தசையின்‌ மற்றொரு 
முனை அசையும்‌ எலும்போடு 
இணைந்திருக்கும்‌. இதறகு 
இணைவாய்‌ (இன்சர்ஷன்‌) 
என்று பெயர்‌. (உயி) 

௦௱௦॥ - ஆஇர்முலு: செம்பு, 
வெள்ளீயம்‌, துத்தநாகம்‌ ஆ 
யவை குறைந்தது 50% சேர்ந்த 
உலோகக்கலவை. (வேது) 

௦ங/$ ஆர்னிஸ்‌) - இணைப்‌ 
பறவை: குறிப்பிட்ட பகுதியி 
லுள்ள பறவைகள்‌. (உ) 


௨௩1௬௦1௦915 


(ஆர்னிதால 
ஜிஸ்ட்‌) - பறவை வல்லுநர்‌: 
பறவைகளை நண்கு அறிந்‌ 
தவர்‌. இந்தியாவில்‌ சலீம்‌ அலி 


என்பவர்‌ பறவை வல்லுநராக 
விளங்கியவர்‌. (உயி) 


௦௦1207 (ஆர்ணிதாலஜி) - 
பறவை இயல்‌: பறவைகளை 
ஆராயுந்துறை. (உயி) 

சொர்ம்ொகாவு (ஆர்ணிதோ 
மேன்‌) - பறவை வழியநிதல்‌: 
பறவைகள்‌ பறத்தலை உற்று 
நோக்கி அவை செல்லும்‌ 
வழியறிதல்‌. (உ௰) 


எங்‌ ஆோரனிதோபிலி) - 


பறவைக்‌ கவர்ச்சி: பறவை 
யினால்‌ ஏற்படும்‌ மகரந்தச்‌ 
சேர்க்கை. (உயீட்‌ 

ஙி ஆர்ணிதோ 


பெடரர்‌) - பறக்கும்‌ எந்திரம்‌: 
அடித்துப்‌ பறக்கும்‌ சிறகுகளைக்‌ 
கொண்டபொறி. (இய) 


௦ாஈ/்‌்௦5200]/ (ஆர்ரிதோ 
ஸ்கோபி) - பறவை நோக்கல்‌: 
பறவைகளை உற்றுநோக்லி 


உய்த்துணர்தல்‌. (உயி) 


ஙா 60/0௨ ஆர்த்இனைன்‌ 
சைக்கிள்‌): யூரியா சுழற்சி: 
நெிக்கட்டுப்பாட்டு வினை 
களின்‌ €ரொழுங்கு. அமினோ 
காடிகள்‌ சிதைவதால்‌, இடுல்‌ 
யூரியா. உண்டாகிறது. பா. 
1411091 ௫016. (வேடு) 


ம 


479 


0௦2 





ளா! (ஆர்பிமெண்ட்‌) - 
மஞ்சமி: மஞ்சள்‌ நிறக்கனிம 
முச்சல்பைடு. ஒரு நிறமி. 
(உயி) 


8௦4/௪0௦௮1) (ஆர்த்தோடய 
கோனல்‌) - நேர்மூலைவட்டப்‌ 
படிகம்‌: இதன்‌ பக்க அச்சு, செங்‌ 
குத்து அச்சுக்கு நேராக 
இருத்தல்‌. (வேதி) 
௦௦0௪85 ஆர்த்தோ 
ஜெனிஸ்‌) - நேர்த்தோற்றம்‌. 
திட்டமான இசையில்‌ முறை 
யாக உயிரிகள்‌ தோன்றல்‌. 
(உ௰) 


௦௦02010218 பபேர்த்தோ 
ஜீயோட்ராபிசம்‌) - நேர்நில 
நாட்டம்‌: வேர்களும்‌ தண்டு 
களும்‌ நில ஈர்ப்பு விசையால்‌ 
வளர்தல்‌. வேர்‌ €ழ்நோக்கயும்‌ 


(தரை €ழ்‌) தண்டுமேல்‌ நோக்கி 
யும்‌ (தரைமேல்‌) வளர்தல்‌. 
(உயி) 

௦/௦ ல்ா்ப (ஆர்த்தோ 
ஞூாதஸ்‌) - நேர்த்தாடை: முன்‌ 
நீரூதலோ பின்‌ நீளுூதலோ 
இல்லாத €ழ்த்‌ தாடை 
கொண்டுள்ள உயிரி. (உய) 

9௦0820105 (ஆர்த்தோ 


பீடிக்ஸ்‌) - எலும்பு நன்னியல்‌: 
எலும்பு நேரியல்‌. எலும்பு 
மண்டலத்தின்‌ வேலையை 
மீட்டலும்‌ பாதுகாத்தலும்‌ பற்றிய 
அறுவை இயலின்‌ பிரிவு. தவிர, 
எலும்புப்‌ புழக்கங்கள்‌ அவற்‌ 
நோடு அமைந்த உறுப்புகள்‌ 


ஆதியவை பற்றியும்‌ ஆராயுந்‌ 
துறை. மூடநீக்கியல்‌ என்னுஞ்‌ 
சொல்லும்‌ உள்ளது. (உயி) 

௦௦0௦2௨ (ஆர்த்தோப்னியா) 
ன நேர்மூச்சு: ஒருவர்‌ நேராக 
நிற்கும்பொழுது மட்டுமே மூச்சு 
விடக்‌ கூடியநிலை. (உயி) 

9௦118 ஆர்த்தோபிரிசம்‌) - 
நேர்முப்பட்டகம்‌: சாய்சதுரப்‌ 
படிகம்‌. நேர்மூலைவிட்டத்திற்கு 
இணையானது. (இய) 

௦0018 (ஆர்த்தோப்டிரா) - 
நேர்ச்சிறகெள்‌: பூச்சவரிசை, 
25,000 வகைள்‌, வெட்டும்‌ 
வாய்ப்பகுதிகள்‌. மூடுறை பின்‌ 
கால்கள்‌ குடுப்பதற்கேற்றவை. 
செவியுறுப்புகளும்‌ இச்சுறுப்பு 
களும்‌ வழக்கம்போல்‌ உண்டு. 
எ-டு. பாச்சை, வெட்டுக்கிளி. 
(உய) 

9001௪௭௦1௦0. (ஆர்த்தோப்டி 
ராலஜி) - நேர்சிறருப்‌ பூச்சி - 
இயல்‌: நேர்ச்சிறகு பூச்சிகளை 
ஆராயுந்துறை. (உமி) 

௦7௦ 4௦00ப6 ஷஆோர்த்தோட்ரா 
பஸ்‌) - நேர்ச்தல்‌ இலைச்‌ தல்‌ 
பை: தல்பையில்‌ சூல்‌ அரிதாக 
அமைந்திருக்கும்‌ முறை. காம்‌ 
புக்கும்‌ சலடிக்கும்‌ (சேலசா) 
நேர்க்கோட்டில்‌ நுண்துளை 
அமைந்திருக்கும்‌. (உ௰) 

௦901/2001 (ஆிலேஷன்‌) - 
அலைவு: ஒருபுள்ளியில்‌ இங்கு 
மங்கும்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ ஒழுங்‌ 
காக ஏற்படும்‌ இயக்கம்‌. (இய) 


௦ 


480 044 





௦50110 1கழர்‌ (ஆிலோகிராப்‌) - 
அலைவரைவி: அலைவடிவ 
வளைவை வரையுங்கருவி. 
இய) 

0௨0௪௨ (ஆசைன்‌) - பாடும்‌ 
பறவை. (உயி) 

௦30ப12ஈ( (ஆஸ்குலண்ட்‌) - இடை 
நிலையன்‌; இரு பேரினம்‌ 
அல்லது ஒறப்பினத்திற்கு 
இடைப்பட்டது. (உயி) 

௦50/பா (ஆஅஸ்குலம்‌) - வாய்த்‌ 
திறப்பு: கடற்பஞ்சின்‌ தொலை 
முனையிலுள்ள அகன்ற 
துளை. இதன்‌ வழியே உள்ளி 
ருந்து நீர்‌ வெளியேறும்‌. (உயி) 

௦க௱ர்/ப/ பர. - ஆஇஸ்மிரிடியம்‌: 
ஆஸ்மியம்‌ இரிடியம்‌ சேர்ந்த 
உலோகக்‌ கலவை. இறிதளவு 
பிளாட்டினமும்‌ ரேடியமும்‌, 
ரூத்தினியமும்‌ சேர்ந்திருக்கும்‌. 
அரிமானத்தடையுள்ளது. மை 
எழுதி முள்‌ முனையில்‌ பயன்‌ 
படுதல்‌. (வேதி) 

௦8  - ஆஸ்மியம்‌: 05 
மாறுநிலை உலோகம்‌. பிளாட்‌ 
டினத்தோடு சேர்ந்திருப்பது. 
எளிதில்‌ உயிர்வளி ஏற்றம்‌ 
(ஆக்சிடேஷன்‌) அடைவது. 
மை ௭ முட்கள்‌, 
இணைப்புகள்‌ ஆகியவற்றில்‌ 
பயன்படுவது. (வேதி) . 

பபப அ டட 
ஊடுபரவுமானி: படலப்பரவு 
அழுத்தத்தை அளக்க உதவுங்‌ 
கருவி. (உய) 

௮.௮.32 


௦8௦518 (ஆஸ்மாசிஸ்‌) - ஊடு 
பரவல்‌: படலம்‌ மூலம்‌ இரு 
கரைசல்கள்‌ பரவல்‌. அடர்குறை 
கரைசல்‌ ஒருவழிச்செல்படலம்‌ 


வழியாக அடர்மிகு கரைச 
லுக்குச்‌ செல்லுதல்‌ எடு. 
வேர்கள்‌ ஊட்ட நீரை உறிஞ்சு 
தல்‌. பா. 9௦05௱0815 (உ௰) 
௦8௦16 ா256பா (அூஸ்மாடிக்‌ 
பிரஷர்‌) - ஊடுபரவழுத்தம்‌: ஒரு 
வழிச்செல்‌ படலத்திற்கு எழிர்ப்‌ 
பக்கங்களிலுள்ள கரைசல்‌ 
களின்‌ செறிவு வேறுபாடு 
களால்‌ உண்டாகும்‌ சம நிலை 
இல்லா அழுத்தம்‌. (உயி) 
இரை 


௦8றல]ு (ஆஸ்பிரே) 
பறவை: பருந்து குடும்பத்தைச்‌ 


சார்ந்தது. உண்பது. 
(உயி) 

095109) (ஆசின்‌) - இற்‌ 
றெலு ம்பு: சிறிய எலும்பு 


போன்ற பட்டை. (உய) 


௦8311122110ஈ (ஆசிபிகேஷன்‌) ஸ்‌ 
எலும்பு தோன்றல்‌: எலும்பு 
மூலக்கண்ணறைகளால்‌ உரிய 
எலும்பு உண்டாகும்‌ முறை. 
(உ௰) 


0816001381 (ஆஸ்டி யோ 
பிளாஸ்ட்‌) - ம்பு மலக்கண்‌ 
ண்றை சேல்‌: எலும்பில்‌ 


சுண்ண ம டத இடை 
வெளிப்பொருள்‌ உண்டாகக்‌ 
காரணமான அணுக்கள்‌. 
(உடேயி) 


4 


4871 ௦ 





0919001251 ஆஸ்டியோ 
இளாஸ்ட்‌) - எலும்பு முறிப்பி: 
எலும்பின்‌ சுண்ண ட்ட 
முளள இடைப்பொருளை 
முறிக்கும்‌ பல உட்கருவுள்ள 
அணு. (உயி) 

௦05060001௪ (ஆடஸ்டியோமை ப) - 
எலும்பணு. (உப) 

0519010947 (ஆஸ்டியாலஜி) - 
எலும்பியல்‌: அறிவியல்‌ முறை 
யில்‌ எலும்புகளை ஆராயுந்‌ 
துறை. (உயி) 

௦918004119 (ஆஸ்டியோ 
மைலிட்டிஸ்‌) - எலும்புச்‌ சோற்‌ 
நழற்சி: காலும்பிலுள்்‌ ள சோறு 
நோயுறல்‌. (உ௰) 

௦916022110100/  (ஆஸடியோ 
பேத்தாலஜி) - எலும்புநோப்‌ 
இபல்‌: எலும்பு நோய்களை 
ஆராயுந்துறை. (உய) 

௦511012 (ஆஸ்டியோல்‌) - சிதல்‌ 
துளை: ஒல பாடுகளிலும 
பூரூசைகளிலும்‌ காணப்படும்‌. 
ஏிறியதுளை. இதன்வழியாக 
ஏற்பகத்திலிருந்து கோான்செபட 
ள்‌) ஏதல்கள வெளிபேறுதல்‌. 
(உ௰) 

9911 ப (ஆஸ்டியம்‌) - வாய்த்‌ 
துளை: வழித்திறப்பு. இது 
திறப்பி அல்லது வட்டத்தசை 
யால்‌ காக்கப்‌ பட்டிருக்கும்‌. 
(ப) கணுக்காலியின்‌ இதயத்தி 
லுள்ள பக்கத்திறப்புகளில்‌ 
ஒன்று. (2) கடற்பஞ்டுல்‌ உள்ள 
துளை (உ௰) 


௦51110 (ஆஸ்டிரிச்‌) - நெருப்புக்‌ 
கோழி: பறவைகளில்‌ மிகப்‌ 


பெரியது. ஆப்பிரிக்காவில்‌ 
வாழ்வது. உயர்வரை உயரம்‌ 3 
மீ. காடை 150 ஒ.ஒ. பறக்குந்‌ 
இறனற்றது. ஆனால்‌, விரை 
வாக ஓடுவது. இறகுகள்‌ விலை 
மடுப்புள்ள வை. (உபி) 

௦16 6805ப16 (ஆடடிக்‌ கேப்துல்‌) 
- செவிப்பொடுகை: (உ) 

௦1/48 ஆடிடிஸ) - செவியழற்ரி: 
செவிவீக்கம்‌. (உயி) 

௦1௦104 (ஆட்டோலித்‌) - செவிக்‌ 
கல்‌: (1) பல விலங்குகள்‌ 
செவியிலு ள்ள சுண்ணக்கட்டு 
(2) செவிஎலும்பு. (உயி) 

௦௦62 பஆேட்டோரியா) - 
செவிஒழுக்கு: செவியிலிருந்து 
நீர்‌ அல்லத ஈீழ்வடிதல. (உயி) 

௦1050026 (ஆட்டோஸ்கோய்‌) - 
செவிநோக்கி: செவியை ஆய்ந்‌ 
தறியுங்‌ கருவி. (உயி) 

௦1௦ 90/09. - ஆட்டோசழற்ரி 
(சைக்‌ ள்‌): நிறைவான நானகு 
வீச்சு பெட்ரோல்‌ எந்திரழ்டுல்‌ 
நடைபெறும்‌ நான்கு இயக்கங்‌ 
களைக்‌ கொண்ட மீள்மாறு 
சுழற்‌. அவையாவன: ஒரு 
வளியின்‌ நிலையான பரும - 
வெப்பநிலை உயர்வு. நிலை 
யான வழுத்த விரிவு, நிலை 
யான பருமவெப்பநிலை 
வீழ்ச, நிலையான அழுத்த - 
பருமக்குறைவு. இதில்‌ உயர்‌ 
வரை பயனுறு இறனைப்‌ 
பெறலாம்‌. (இய) 


௦0. 


பல 





பாபி (அவுட்‌ பிரீடிங்‌) - 
வெளிப்பெருக்கம்‌: மரபணு வழி 
யில்‌ வேறுபட்டதும்‌ சார்பு 
வழியில்‌ தொடர்பில்லாதது 
மான தனிஉயிர்களுக்கிடையே 
கலப்பு நிகழ்தல்‌, ஒ. 06:2600. 
(உயி) 

௦012 88 (அவுட்டர்‌ இயர்‌ ) - 
புறச்செவி: செவிபபறைக்கு 
வெளியே உள்ளது. செவி 
மடல்‌, செவிக்குழல்‌ இரண்டை 
யும்‌ கொண்டது. (உயி) 


௦ப1றப1 (அவுட்புட்‌) - வெளிப்பாடு: 
விடூவரல்‌. (1) செய்தவழங்கும்‌ 
முறை அல்லது செயல்‌ 
(2) செய்தியைக்‌ குறிக்கும்‌ 
குறிபாடு (3) ஒரு கருவி 
யமைப்பின்‌ முனை. இடுலி 
ருந்து செய்தி வெளிப்படுத்தப்‌ 
படுகிறது. ஒ. 1ஈ2ப௩ (இம 

பெறப்‌. ரீஸ/06 (அவுட்புட்‌ 
டிவைஸ்‌) - வெளிப்பாட்டூக்‌ 
கருவியமைப்பு: கணிப்பொறிப்‌ 
புற ஒருங்கில்‌ உள்ளது. எ-டு. 
அச்ியற்றி. கணிப்பொறியி 
விருந்து தகவல்களைப்‌ பெற்று 
வெளிப்பாட்டை அளிப்பது. ஒ. 
ஜயர ஸே! (இய) 


லாவா 101102 (ஓவரியன்‌ 

பாலிஒள்‌) - சூல்பைச்‌ சுரையம்‌: 
மெட்டாசோவாவின்‌ வளர்தாய்‌ 
முட்டையை (ஊசைட்‌) மூடு 
வது. முதுகெலும்பிகளில்‌ 
ஆஸ்ட்டிரோஜனைச்‌ சுரப்பது. 
(உயி) 


வகு (ஓவரி) - தல்பை: 
(0 பெண்‌ பாலஹணு. இடல்‌ 
முட்டையணுக்கள்‌ பெருவலி 
ஊட்டம்‌ பெறுதல்‌ (2) பூவின்‌ 
பருத்த அடிப்பகுதி. இல்‌ 
கல்கள்‌ அமைந்திருத்தல்‌. 
(உ௰) 





கூல்பை வகை 
௩. மேற்தல்பை 
2. அரைக்‌ €ழ்ச்துல்பை 
3. &ழ்ச்சூல்பை 


பெறு, 005101 04 (வரி, 


பொடுஷன்‌ ஆஃப்‌) - தல்பை 
நிலை: இந்நிலையை ஒட்டிச்‌ 
கல்பையும்‌ சூல்பை கொண்ட 
பூவும்‌ பெயரில்‌ வேறுபடுதல்‌. 

(0) மேற்தல்பைப்‌ யூ 
அய்ப்போகைனஸ்‌ பிளவர்‌): 
கல்பையின்‌ நிலைகளிலும்‌ 
பூக்கள்‌ வேறுபடுதல்‌. வழக்க 
மாகப்‌ பூவின்‌ மற்றப்‌ பகுதி 
களைக்‌ காட்டிலும்‌ தல்பை 
உயர்ந்த மட்டத்தில்‌ இருத்தல்‌. 
இவ்வாறு புல்லிகள்‌ அல்லிகள்‌ 
மகரந்தத்தாள்கள்‌ ஆூியெவற்‌ 
றிற்கு மேல்‌ இருக்கும்‌ சூல்பை 


க 


பொப்‌ 





மேற்சூல்பை (சுப்பீரியர்‌ ஓவரி) 
இப்பையுள்ள பூக்கள்‌ மேற்‌ 
சல்ப்பைப்‌ பூ - பூவரசு, வெங்‌ 
காயம்‌. 


2 £ீழ்ச்‌ சூல்ப்பைபூ 
(எபிகைனஸ்‌ பிளவர்‌): சூரிய 
காந்திப்பூ பூசுனைப்பூ முதலிய 
வற்றின்‌ பூத்தளத்தில்‌ சூல்பை 
அமிழ்ந்துள்ளது.  புல்லிகள்‌, 
அல்லிகள்‌ மகரந்தத்‌ தாள்கள்‌ 
ஆகியவை பூத்தளத்தின்‌ உச்‌ 
யிலிருந்து வஜெம்புகன்றன. 
இவ்வாறு பூவின்‌ மற்றப்‌ பகுதி 
களுக்குக்‌ முள்ள தல்பை 
ஒழ்ச்சூல்பை (இன்பீரியர்‌ 
ஓவரி). இப்‌ பையுள்ள பூ €ழ்ச்‌ 
சூல்பைப்பூ. 

(3) அரைக்ஃழ்ச்‌ சூல்பைப்பூ 
(பெரிகைனஸ்‌) - ஏலதாவரங் 
களில்‌ பூத்தளம்‌ முழுதும்‌ 
உட்குழிவாகச்‌ சூல்பையுடன்‌ 
இணைதல்‌. இதனால்‌ புல்லி 
வட்டம்‌, அல்லிவட்டம்‌, மகரந்‌ 
தம்‌ ஆகியவை சூல்பை உச்யி 
லிருந்து இெளெம்புவது போல்‌ 
தோன்றும்‌. இந்நிலையில்‌ 
இச்சூல்பை அரைக்‌8ழ்ச்‌ கூல்பை 
(ஹாஃப்‌ இன்பீரியர்‌ ஓவரி) 
ஆரும்‌. இப்பையுள்ள பூ அரை 
€ழ்ச்தல்பைப்பூ ஆரும்‌ - 
€சல்பீலயா. (உயி) 


பொசு (வேட்‌) - மை வடிவம்‌: 
பா. 19214 60௧2 


040 முவர்டோன்‌) - 
மேத்சுரம்‌: மேல்‌ எரிசை. (இய) 


௦9190௦ (ஓவிடக்ட்‌) - தல்குழல்‌: 


சூல்பையிலிருந்து உடலுக்கு 
வெளியே செல்லுங்‌ குழாய்‌, 


முட்டை செல்லும்‌ வழி. (உயி) 
௦1921௦ப$ ௦௦105 (ஓவிஜெரஸ்‌ 
காட்ஸ்‌) - தல்பை நாண்கள்‌: 
தல்பை மூலத்தின்‌ கருப்பட 
லத்தைப்‌ பிரிக்கும்‌ இசுவிழை 
கள்‌. (உயி) 

௦112281005 (ஓவிபெரஸ்‌) - 
முட்டையிடும்‌. (உ௰) 

சொறகாடு... ஓவிபேரிட்டி) - 
முட்டையிடுந்தன்மை. (உ௰) 
பவ்ரவள்ட (ஓவிபொடுஷன்‌) -- 
முட்டையிடும்‌ முறை. (௨௰) 
௦810 (ஓவிபொடட்டர்‌) 
முட்டையிடும்‌ அலகு: பெரும்‌ 
பான்மையான பெண்‌ பூச்9ி 
களில்‌ வயிற்று முனையில்‌ 
ஏறிய கூர்மையான உறுப்பு 
இருக்கும்‌. இதன்‌ வழியே 
முட்டையிடப்படும்‌. (உயி) . 
௦41890 (ஓவிசேல்‌) - முட்டைப்பை: 
முட்டைப்பொதிகை. (உம) 
௦வங22௦பட (ஓவோவிவி 
பரஸ்‌) - உள்பொரிமுட்டை: 
உடலில்‌ பொரியும்‌ முட்டை 


களைத்‌ தாய்‌ உண்டாக்கல்‌. 
(உமி) 
வங்‌ தவா்பு (ஓவோவிவி 


பாரிட்டி) ௮ உள்பொரிமுட்டை 
உண்டாதல்‌. (உயி) 


ய/5110 


கருமுட்டை 


ன்‌) 


ர்தல்‌. (உய) 


ய 





/ப5 (ஓவியூல்‌) - தல்‌: பூக்குந்‌ 
தாவரங்களின்‌ சூல்பையில்‌ 
காணப்படும்‌ இறு உறுப்பு. 
கருவுற்றபின்‌ விதையாக மாறு 
வது. (உ௰) 

௦4ப16 ப!(மாக (ஓவியுல்‌ கல்சர்‌) - 
கல்வளர்கரைசல்‌: தகுந்த வளர்‌ 
ஊடகத்தில்‌ நறுக்கிய சூல்களை 
வளர்த்துத்‌ தாவரப்‌ பெருக்‌ 
கத்தை ஆராய்தல்‌. (உயி) 

செபி, ராக” 04 (வியூல்‌, 

பாம்ஸ்‌ ஆஃப்‌) - தல்வடிவங்கள்‌: 

(1) நேர்ச்சூல்‌ (ஆர்த்தோட்‌ 

ராபஸ்‌) வெற்றிலை 

(2) வளைதுல்‌ (கேம்பைலோ 

ட்ராபஸ்‌) - கடுகு (3) தலை 

ஒழ்ச்தல்‌ (அனட்ராபஸ்‌) -- 
சூலில்‌ உண்டாகுந்தொடருக்கு 

(ரிட்ஜ்‌ விளிம்பு (ரெபே) 

என்று பெயர்‌. சூல்‌ காம்பை 

(பியுனிகள்‌) சூலடியோடு 

(சேலசா) இணைப்பது - 

அவரை (4) அரைத்தலை $ழ்ச்‌ 

சூல்பை (ஆம்பிட்ரோபஸ்‌) - 
லெம்னா. (உயி) 


பாட (ஓவம்‌) - கருமுட்டை: 
பெண்பாலணு. தாய்முட்டையி 
லிருந்து (ஊசைட்‌) குன்றல்‌ 
பிரிவு மூலம்‌ உண்டாவது. 
(உயி) 


௦௭1 (அவுல்‌) - ஆந்தை: இரவில்‌ 
இரைதேடும்‌ பறவை. அகன்ற 
வட்டமான தலை. தட்டையான 
முகம்‌. பெரிய நிலைத்த கண்‌ 
கள்‌. குறுகிய வளைந்த அலகு. 


௦0/01 ( 


00214145 


6 





இறகுகள்‌ உண்டு. அலறுவது. 
கூடு கட்டாதது. (உயி) . 


௦9811௦ 8௦14 - ஆக்சரலிகக்‌ காடி: 


ளே, 21,02 நிறமற்ற படிகம்‌, 
நச்சுன்ளது. நீரில்‌ கரைவது. 
ஈத்தரில்‌ ௬ரையாதது. மை 
செய்யவும்‌ வைக்கோலை 
வெளுக்கவும்‌ பயன்‌ படுதல்‌. 
(வேதி) 

டண்ட்‌) - 

ஐன்‌ (உயிர்வளி) ஏற்றி: எரி 
தலை உண்டாக்க உயிர்‌ 
வளியைத்‌ தரும்‌ பொருள்‌. 
எ-டு. அய்டிரசன்‌ பெராக்சைடு. 


நீர்ம உயிர்வனி. இவை 
ஏவுகணை எரிபொருன்கள்‌. 
(வேதி) 


031325 - ஆக்ரிடேஸ்‌: நொடத்‌ 


தொகுதி. உயிர்வளி ஏற்றத்தை 


உயிரணுக்களில்‌ உயர்த்து 
பவை. (உய) 
௦)10811௦1 (ஆக்டேஷன்‌) - 


ஆக்சிஜன்‌ (உயிர்வளி) ஏற்றம்‌: 
ஒரு மூலக்கூறிலிருந்து நேர 
யனிகள்‌ நீங்கல்‌ அல்லது 
எதிரயனிகள்‌ சேர்தல்‌. அல்லது 
நீர்வளி நீங்கல்‌. உயிர்வாழத்‌ 
தேவைப்படும்‌ ஓர்‌ அடிப்படைச்‌ 
செயல்‌. (ஷேதி) 

0௦02166012110௩ 
பேக்கிடேட்டிவ்‌ டிகார்பாக்சை 
லேஷன்‌) - ஆக்சிஜன்‌ ஏற்றி 
நீக்கல்‌: ஆக்சிஜன்‌ ஏற்றத்தின்‌ 
மூலம்‌ கரி இரு ஆக்சைடையும்‌ 
நீர்வளியையும்‌ நீக்கல்‌. (வேதி) 


ய 


0110211942 
(ஆக்‌ ிடேட்டிவ்‌ பாஸ்போரை 
லேஷன்‌) - உயிர்வளி ஏற்றிப்‌ 
பாஸ்பேட்டாக்கல்‌: ஓர்‌ ஆற்றல்‌ 
மிகு பிணைப்பு மூலம்‌ ஏடி 
பியுடன்‌ (20) கரிமப்‌ 
பாஸ்பேட்டைச்‌ சேர்த்து ஏடிபி 
(478) உண்டாக்கல்‌. (ஷே) 


0/921101 - ர60ப௦110ஈ - 76805 
ஆேக்டேஷன்‌ - ரிடக்ஷன்‌ - 
ரிடக்ஸ்‌) - உயிர்வளி (9 (ஆ ஸி 
ஐன்‌) ஏற்ற இறக்கம்‌: ன டர 
ஏற்றத்தையும்‌ ஒடுக்கலையும்‌ 
குறிப்பது. இரண்டும்‌ பின்னிப்‌ 
பிணைந்தவை. உயிர்வளி 
ஏற்றச்‌ செயலின்‌ உடனிகழ்ச்ி 
ஒடுக்கச்‌ செயல்‌. மின்‌ வேஇயி 
யல்‌ முறைகளில்‌ இது முற்றி 
லும்‌ உண்மை. ஏனெனில்‌, 
நேர்மின்வாயில்‌ உயிர்வளி 
ஏற்றமும்‌ எதுர்மின்‌வாயில்‌ 
ஒடுககலும்‌ நடைபெறும்‌. 
(வேதி) 

9000௪ - ஆக்சைடு: உயர்வளி 
யுள்ள இரு தனிமச்சேர்மம்‌. 
எ-டு. மாங்களீஸ்‌ இரு 
ஆக்சைடு (வேதி) 

௦0/80 ௨௦10 ( டை௫ங் 
ஆய்‌) - உமிர்வளி (ஆக்ஸிஜன்‌) 
ஏற்றுங்காட: நைட்ரிகக்‌ காடி, 
கந்தகக்காடி. (வேதி) 

00000-190பே௦1889 ஆக்சடோ 
(ணன) ள்‌ ப பது 
ஆன) நந றக்க நெ 
ஆக்சிஜன்‌ ஏற்றத்தையும்‌ 


485 


௦80001211௦ .' 


690 


இறக்கத்தையும்‌ ஊக்குவிக்கும்‌ 
நொதி. (ஷேதி) 


ப்ர. ஆக்சிமெட்ரி)  - 
உயிர்வளி அளவியல்‌ ஓடம்‌ 
குருதியில்‌ உயிர்வளிச்‌ 


செறிவை அளத்தல்‌. (வேதி) 


௦381௨ (ஆக்சரேன்‌) - எரியும்‌ 
நிறமற்ற வளி: வினை 
யூக்கியைப்‌ பயன்படுத்தி 
ஈத்தேனை உயிர்வளி ஏற்றம்‌ 
செய்யக்‌ கிடைக்கும்‌ எத்தி 
னணிடியால்‌, எத்தனோலாமைன்‌ 
செய்யப்பயன்படுதல்‌. (வேஷி) 


௦001809110 8௦10 - ஆக்சிடை 
அசெட்டிகக்‌ காடி: (001, 
0௦02: இரு மூலக்‌ கரிமக்‌ 
காடி வெண்ணிறம்‌, கரையக்‌ 
கூடியது. பிளாஸ்டிக்குகள்‌ 
செய்ய. (வேதி) 


௦008 (ஆக்‌ஜன்‌) - உயிர்‌ 
வளி: 0. உயிரியம்‌. மணமற்ற 


வளி, நிறமற்றது. 21% 
அளவுக்குக்‌ காற்று வெளியில்‌ 
தனி (ப்ரி) உயிர்வளியாக 


இருப்பது. நீரில்‌ 79% உள்ளது. 
உயிர்‌ வாழவும்‌ பொருள்கள்‌ 
எரியவும்‌ இன்றியமையாதது. 
நைட்டிரிகக்‌ காடி, கந்தகக்‌ காடி 
செய்யப்‌ பயன்படுதல்‌. (வேதி) 


எண்மர்‌ ஆக்ஜிசன்‌ (உயிர்‌ 
வளி) செலுத்துதல்‌ மூச்சுப்‌ 
பரப்பில்‌ ஈமோகுளோபினுடன்‌ 
தற்காலிகமாக உயிர்வளியைச்‌ 
சேர்த்தல்‌ (உய), 


யு 486 92௦ 





௦௦00 கோள - பூக்சிஜன்‌ காடியைச்‌ சுரக்கும்‌ உயிரணு. 
கேரியா்‌) ஆக்சிஜன்‌ சுமப்பி: | (உய) 

பெராக்கை(ு அல்லது மீயாக்‌ | ஓய - ஆக்‌ிடேரின்‌: நரம்பு 
சைடு வழிப்பொருள்‌ உண்‌ வளர்ச்சிப்‌ பகுதியின்‌ (நியூரோ 


டி 


டாக்க, மூலக்கூறு உயிர்வளி பையபோடுஸ்‌) தூண்டு 


யுடன்‌ நேரிடையாகச்‌ கரும்‌ பொருள்‌. பாலூட்டிகளில்‌ பால்‌ 
மூலக்கூறு. உயிர்வளி ஏற்ற சுரக்கச்‌ செய்தல்‌. (உமி) 
வினையில்‌, உயிர்வளியைப்‌ ப்‌ 
பின்பு பயன்படுத்த வல்லது. | 015197 (ேய்ஸ்டர்‌) - ஆளி: 
எ-டு. ஈமோகுளோபின்‌ (உய) . ர ௫ ஓட்டு ட. 
உலர ச ல்‌ முத்து உண்டாகிறது. 
9996 ப வ௮1- ஆக்சிஜன்‌ (டெட்‌) உணவாகவும்‌ பயன்படுவது. 
கடன்பாடு: கடும்‌ பயிற்சியின்‌ டேயி 
பொழுது உயிர்வளிக்‌ குறைவ 


தால்‌ தசைகளில்‌ பால்‌ காடி ௦20001 - ஓசோகெரைட்‌: 
குவிதல்‌ (உயி) . மெழுகு போன்ற இயற்கைப்‌ 
பாரபின்‌. (ஷேதி) 


௦092௩ 90௦12௩ - ஆக்சிறன்‌ ்‌ 
(உயிர்வளி) ஈவு: வ க ௦200௨ - ஒசோன்‌: 0,. மிகுவேடு 
அல்லது உயிரி உயிர்வளி வினையுள்ள நீலநிற வளி. 
நுகரும்‌ அளவு. ஒரு மில்லி ஒலிமிலா மின்னிறக்கத்துன்‌ 
கிராமுக்கு இத்தனை மைக்ரோ வழியே உயிர்வளியைச்‌ 
லிட்டர்‌ என்று தெரிவிக்கப்‌ செலுத்திப்‌ பெறலாம்‌. வெளுக்‌ 
படுவது. ஏற்றுவிரிகளுக்கு கும்‌ பொருள்‌. புழுக்கொல்லி, 
அஇக ஈவும்‌ பேருயிரிகளுக்குக்‌ காற்றையும்‌ நீரையும்‌ தூய்மை 


குறைந்த ஈவும்‌ தேவை (உ௰) . யாக்கும்‌. (வேத) 
ஒயுவ௦01௦01௩  - ஆஇக்ரி ௦20/9 - ஒசோனைடூ: நிறை 
ஈமோகுளோபின்‌: குருதியி | வுறா ஒலிபீனிகச்‌ சேர்மங்களில்‌ 
வ்ள்ள நிலையிலா வேகப்‌ ஓசோன்‌ வினைமூலம்‌ உண்‌ 
பொருள்‌. ஈமோகுளோபி டாகும்‌ பொருள்‌. (வேஷி) 
னுடன்‌ உயிர்வளி சேர்வதால்‌ | ௦201521107 (ஓசோனிசேஷன்‌) 
உண்டாவது. இது இசுவிற்குச்‌ - ஒசோனாக்கல்‌: ஓசோன்‌ வளி 


செல்லும்போது சேர்மச்‌ இதை யோடு ஒரு பொருளை சேர்க்‌ 
வினால்‌ உயிர்வளி விடூபடு கும்‌ முறை. (வேதி) 


பிறது. யி) ௦20/5 (ஓசோனைசர்‌) - 
௦)0/ா1!௦ 0611 (ஆக்ஏண்டிக்‌ செல்‌) | ஓசோனாக்‌: உயிர்வளியை 
- காடிச்‌ சுரப்பியணு: இரைப்‌ | ஓசோனாக மாற்றும்‌ கருவி. 
பையில்‌ அய்டிரோ குளோரிகக்‌ மின்தூரிகை இறக்கத்திற்கு 


649 


467 


029 





உயிர்வளியை உட்படுத்துதல்‌. 
(வேதி) 

௦2001/2/5 (ஓசோனாவ௫ஸ்‌) - 
ஓசோனாந்‌ பருப்பு: ஓசோ 
னைடை உண்டாக்க. நிறை 
வுறாக்‌ அய்டிரோ கார்பனோடு 
ஓசோனைச்‌ சேர்த்தல்‌. ஓசோ 
னைடை நீராற்பகுக்க அய்டி 
ரஜன்‌ பெராக்சைடும்‌ கார்போ 
னைல்‌ சேர்மக்‌ கலவையும்‌ 
இடைக்கும்‌. கரிமச்‌ சேர்மங்‌ 
களின்‌ அமைப்பை உறுதி 
செய்யப்‌ பயன்படுதல்‌. (ஷேதி) 


௦2௦0092௭௦௨ (ஓசோனோஸ்பி 
யர்‌) - ஓசோன்வெளி: காற்று 
மேல்‌ வளியடுக்கு. நிலவுலகி 
லிருந்து 30 - 50 இ.மீ. வரை 
பரவியுள்ளது. இங்கு ஓசோண்‌ 
செறிவு அதிகம்‌. இந்த வளி 
கதிரவன்‌ புற ஊதாக்‌ கர்‌ 
களை உறிஞ்சி, உயராற்றல்‌ 
கதிர்வீச்சு நிலவுலகை அடையா 
வண்ணம்‌ தடுக்கிறது. (இய) 


2 


288 ௨௭8௨ஙா௦ 62201௦ 2010 


-. பிஏபீஏ, பாரா அமினோ 
பென்சாமிகக்காடி ப, 
௦0 போலிகக்காடியின்‌ 


பகுதி. இப்பகுதி இக்காடி உண்‌ 
டாக மிக இன்றியமையாதது. 
தாவரத்திசவிலும்‌ விலங்குத்‌ 
இசுவிலும்‌ உள்ளது. (வேதி) 
கே ஈகா (பேஸ்‌ மேக்கர்‌) - 


இதய முடுக்கி: 


$கி: (1) முதுகெலும்பி 


இதயத்திலுள்ள 
யான பரப்பு. இங்கு ஏற்படும்‌ 


முதன்மை 


மின்னிறக்கம்‌ முனைச்‌ 
செயலை நீக்குவதால்‌, இதயம்‌ 
சுருங்குதல்‌. பாலூட்டிகளில்‌ 
குழிவு மேலறைக்‌ கணு (சைனு 
ஆரிகுலர்‌ நோட்‌) முதன்மை 
யான அளவாக்கியாகும்‌. 
(2) இதயத்‌ துடிப்பின்‌ 
அளவைச்‌ €ராக்க மனித 
உடலில்‌ பொருத்தப்படும்‌ ஏறிய 
மின்னணுக்‌ கருவி. (உயி) 

ழ8013/:100ப5 (பேச்டிகார்பஸ்‌) 
- தடிமச்சுற்றுறை உள்ள. (உ௰) 

ற80்ருேோ௱ (பேச்சிடொம்‌) - 
தடிமத்தோலி: தடித்த தோலுள்ள 
விலங்கு. எ-டு யானை, நீர்‌ 
யானை. (உய) 

. (பேச்‌சிடெர்மியா) 
- பிறழ்வுத்‌ தடிமத்தோல்‌: தோல்‌ 
அளவுக்கு மீறித்‌ தடித்தல்‌. 
(உயி) 

$க0டு (ச (பேச்சி மீட்டர்‌) - 
தடிமமானி: சிறிய தடிமனை 
அளக்குங்‌ கருவி. (இய) 

801116 (பேச்இடீன்‌) - தடிம 

லை: கண்ணறைப்‌ பிரிவின்‌ 
ஒருவகையான ஒடுங்கல்‌ பிரி 
வில்‌ ஒருநிலை. (உயி) 


086000816818 (பீடோஜெனி 
எஸ்‌) - இளமைப்‌ பெருக்கம்‌: 
இளமுயிரியில்‌ ஏற்படும்‌ இனப்‌ 
பெருக்கம்‌. இளமுயிரி என்பது 
முட்டையிலிருந்து வெளிவந்த 
உயிர்‌, வளர்ச்‌) நிலையி 


0809 


லுள்ளது. சலமாந்தரின்‌ இள 


முயிர்‌ இத்திறங்‌ கொண்டது. 
நிலையான இளமுயிரி நிலை 


கொண்ட விலங்குகள்‌ இத்‌ 
திறன்‌ பெற்றிருக்கும்‌. (உயி) 
௦808 (பேஜ்‌ - பக்கம்‌: 1) ஒரு 
ரிப்பொறியில்‌ அடுத்தடுத்‌ 
அனவ நினைவக இடங்களின்‌ 
தொகுஇ. பெரும்பான்மை 
யான நுண்கணிப்பொறிகளில்‌ 
ஒரு பக்கம்‌ 256 இடங்களைக்‌ 
கொண்டது. இல கணிப்பொறி 
கள்‌ 512 அல்லது 1024 இடங்‌ 
களைக்‌ கொண்டிருக்கும்‌. 
2) காட்டு வெளிப்பஈட்டகத்‌ 
இற்கு அளிக்கப்படும்‌ முழுச்‌ 
செய்தித்‌ தொகுப்பு. (இய) 
உட்‌, கா வார்ஈ௦ ர்ப்றபா!6 8010 


-  பிஏஎச்‌, பாரா அமினோ 
இப்பூரிகக்‌ காடி: கணிம 
(பிளாஸ்மா) ஓட்டத்தை 


அளக்கப்‌ பயன்படும்‌ கலப்புப்‌ 
பொருள்‌. பொருளின்‌ கணிமச்‌ 
செறிவையும்‌ இறுநீர்ச்‌ செறி 
வையும்‌ உறுதி செய்யப்‌ 
பயன்படுகிறது. (வேதி) 

£௮1ஈ (பெயிண்‌) - வலி: திறந்த 
நரம்பு முனைகளில்‌, உள்‌ 
தூண்டல்‌, புறத்தூண்டல்‌ மூலம்‌ 
பெறப்படும்‌ குறைவு உணர்வு. 
பா. 806 (உய) 

வ (பெயிண்ட்ஸ்‌) சர 
வண்ணப்பூச்சுகள்‌: உலர்‌ எண்‌ 
ணெயில்‌ நிறமிகளை இரண்‌ 
டறக்‌ கலந்து பெறப்படும்‌ ஒரு 
படித்தான கலவை. இஇலுள்ள 


வாக 000 


2:11 41128 


றக்‌ 





நிறமிகள்‌ தவிர்த்த ஏனைய 
பொருள்களாவன: ஏற்றி 
(வெ௫ஒள்‌), உலர்த்தி, நீர்ப்பி, 
(இன்னர்‌), உரித்தல்‌ தடுப்பி, 
இளக்கி, நிரப்பி. இவை 
உலோகத்தின்‌ மீதும்‌ மரத்தின்‌ 
மீதும்‌ சூழ்நிலைப்‌ பாதிப்பைத்‌ 
தடுக்கப்‌ பூசப்படுகன் றன. 
அரிமானத்தையும்‌ தடுப்பவை. 
(வேது) 


8 ஈ(சஙல!- பிஏ (இண்டர்வெல்‌) 


இடைநேரம்‌: மின்‌ இதய வரை 
வின்‌ அலகு. இதய மேலறை - 
€ழறைக்‌ கணுவின்மூலம்‌ நடை 
பெறும்‌ கடத்தல்‌, முனைச்‌ 
செயல்நீக்கம்‌ ஆகியவற்றை 
உள்ளடக்கியது. இயல்பான 
நேரம்‌ 0.18 வினாடி. (உயி) 


(பேரி டாக்‌) - 
சின்னாய்‌: வடஅமெரிக்க 
விலங்கு. நாய்‌ போன்று 
குரைப்பது, அணில்‌ போன்று 
கொறிப்பது. நீளம்‌ 35 - 40 
செ.மீ. (உயி) 

2095 (பேரிங்‌, 
சினாப்்‌இஸ்‌) - இணை சேர்தல்‌: 
ஒன்றுடன்‌ மற்றொன்று இணை 
தல்‌. அதாவது, ஒடுங்கல்‌ பிரி 
வின்‌ முதல்‌ நிலையில்‌ ஓர௯ 
நிறப்புரிகளுக்கடையே நெருக்‌ 
கமான சேர்க்கை ஏற்படூதல்‌. 
(உமி) 


ற£3! றா௦0ப010ஈ (பேர்‌ புரடக்‌ 


ஷன்‌) - இணை உருவாக்கம்‌: 
காமா கதிர்‌ ஒளியனிலிருந்து 
(போட்டான்‌) மின்னணு. 


வ 


469 றவ] 





பா௫ட்ரான்‌ (நேரியன்‌) ஆகிய 
வற்றை ஒரே சமயம்‌ உண்‌ 
டாக்கல்‌. (இய) 


றவ/சாாரர௦றபக 8௩ (பேலந்‌ 
த்ரோபஸ்‌ மேன்‌) - தொல்கால 
மாந்தன்‌: மறைந்த மாந்தத்‌ 
தொகை. இல்‌ நியாந்தர்தால்‌ 
இனமும்‌ செப்டல்பயர்க்கு 
இனமும்‌ அடங்கும்‌. (அறி) 

௮1/81/8௦1௦ (பேலிந்தாலஜி) 
- தொல்கால மாந்தவியல்‌: பழங்‌ 
கால மாந்தனை அறிவியல்‌ 
முறையில்‌ ஆராயுந்துறை. 
இதை மாந்த எச்சவியல்‌ 
என்றுங்‌ கூறலாம்‌. (பு.அறி) 

ூவ/2௨1௦/1731௦94/ (பேலிக்தி 
யாலஜி) - தொல்மீனியல்‌: அழிந்‌ 
தொழிந்த மீன்களைப்‌ பற்றி 
ஆராயுந்துறை. (உயி) 

08/2௦ 6௦1காடு (பேலியோ 
பாட்டணி) -- தொல்‌ தாவரவியல்‌: 
அழிந்தொழிந்த தாவர எச்சங்‌ 
கசை அல்லது புதைபடிவங்‌ 
களை ஆடராயுந்துறை. (உயி) 

061290 960000 (பேலியோ 
ஈக்காலஜி) - தொல்‌ தழ்நிலை 
இயல்‌: உயிர்‌ அறிவியல்களில்‌ 
ஒன்று. எச்சங்களை ஆராய்‌ 
வதன்‌ மூலம்‌ வெளிப்படும்‌ சூழ்‌ 
நிலை உண்மைகளை ஆராயுந்‌ 
துறை. (உ௰) 

0812900898 (பேலியோடியா) - 
தொல்லுலகம்‌: உயிரியல்‌ வட்‌ 
டாரமாகக்‌ கருதப்படும்‌ பழைய 
உலகம்‌. (உயி) 


2189014412 (பேலியோலிதிக்‌) 
தொல்‌ தற்காலம்‌: 9000 ஆண்டு 
களுக்கு முன்னிருந்தது. இக்‌ 
காலத்தில்‌ மனிதன்‌ பழைய 
கற்கருவிகளைப்‌ பயன்படுத்தி 
னான்‌. (பு.அறி) 


5212029௦18 (பேலியோ 
மேக்னிடசம்‌) - பாறைக்‌ காந்த 
வியல்‌: பாறைகளிலுள்ள 
இரும்பு மற்றும்‌ இரும்புச்‌ சேர்‌ 
மங்களின்‌ காந்த ஆற்றல்‌ 
ஆகியவை பற்றி ஆராயுந்‌ 
துறை. (இய) 

2:11:11] 1191] (பேலியண்‌ 
டால்ஜி) - தொல்லுமிரியல்‌: புவி 
வளரியலின்‌ (ஜீயாலஜி) ஒரு 
பிரிவு. அழிந்தொழிந்த உயிரி 
கள்‌ அவற்றின்‌ புதைபடிவங்கள்‌ 
(்பாடுில்ஸ்‌) ஆகியவை பற்றி 
ஆராயுந்துறை. இதை எச்ச 
வியல்‌ என்றும்‌ கூறலாம்‌. 
(பு.அறி) 

ஐ21860 நாரடு*௦1௦04/4 (பேலியோ 
பைட்டாலஜி) தொல்‌ தாவர 
வியல்‌ பா.ற8/490 0௦18 (உயி) 

£212202001009/ (பேலியோ 
சூவாலஜி) - தொல்‌ விலங்கெல்‌: 
அழிந்தொழிந்த விலங்குப்‌ 
புதைபடிவங்களை ஆராயுந்‌ 
துறை. (உய) 

08/8202016 (பேலியோ தவாய்க்‌) 
௮ தொல்லூழி: நில வளரியல்‌ 
காலங்களில்‌ மிகப்‌ பழமை 
யானது. பல காலங்களைத்‌ 
தன்னுள்‌ அடக்கயெது. (பு.அறி) 


490 றவ] 





2 
ற81812 (பேலட்‌) அண்ணம்‌: 
1) பாலூட்டிகளின்‌ வாய்க்‌ 


கூரை 2) மூச்சறைக்கும்‌ வாய்க்‌ 
குழிக்கும்‌ இடையிலுள்ள 
தடுப்பு. இது அண்ண எலும்பு, 
மேல்தாடை எலும்பு, முன்மேல்‌ 
தாடை எலும்பு ஆகியவற்றின்‌ 
இடைமட்ட நீட்டுகளாலானது. 
(உய) 


றவ ௨ 6௪ (பேலட்டைன்‌ 
போன்‌) - அண்ண எலும்பு: 
தவளை தலை எலும்புக்‌ கூட்‌ 
டில்‌ மேல்‌ தாடையில்‌ முன்‌ 
னுள்ள எலும்பு. (உய) 

ற௮/5, 0216, ஏவப16 (பேலியா, 
பேல்‌, வால்வூயுல்‌) - உயிச்‌ 

ல்‌: புல்‌ பூக்கொத்துன்‌ ஒவ்‌ 
வொரு பூவின்‌ அடியில்‌ இரு 
பூக்காம்புச்‌ செதில்கள்‌ உண்டு. 
இவற்றில்‌ மேலுள்ளதற்கு உமிச்‌ 
செதில்‌ என்று பெயர்‌. மற்‌ 
றொன்றிற்கு பூ௨மி (லெம்மா) 
என்று பெயர்‌. உமிச்செடுல்‌ 
வழக்கமாக மெலிந்தும்‌ குறுகி 
யும்‌ ஒருபோக்குப்‌ பக்கத்தையும்‌ 
கொண்டிருக்கும்‌. அதற்கு இரு 
நரம்புகள்‌ (ரிப்ஸ்‌) படகு நீட்டி 
கள்‌ போல்‌ இருக்கும்‌. ஒ. பற 
(உயி) 

02119206 (பேலிசேட்‌) - வேலிக்‌ 
கால்‌ இக: இலை நடுத்‌ இசுவின்‌ 
மேல்‌ பகுத. இஇுில்‌ ஓளிச்‌ 
சேர்க்கை நடத்துவதற்கு வேண்‌ 
டிய பச்சையம்‌ அதஇகமிருக்கும்‌. 
(உயி) 


ழவ॥50/பர - பல்லாடியம்‌: 70 


மாறுநிலை வெண்ணிற 
உலோகம்‌. தகடாக்கலாம்‌, கம்பி 
யாக்கலாம்‌. நீர்வளி செலுத்தும்‌ 
வினைகளில்‌ வினையூக்கி. 
அணிகலன்கள்‌ செய்யவும்‌ 
உலோகக்‌ கலவைகள்‌ செய்ய 
வும்‌ பயன்படுவது. (ஷே) 


£௮ி௱௨(உ (பால்மேட்‌) - அங்கை 
வடிவம்‌: பா. 1981 8௮26 (உய) 


றவி௱?!3 (பால்மெல்லா) - பால்‌ 
மெல்லா நிலை: ஓனளமிடோ 
மோனடுன்‌ சேயணுக்கள்‌ மீண்‌ 
டூம்‌ மீண்டும்‌ பிரிந்து வடிவ 
மற்ற ஒரு வாழ்தொகுதியை 
உண்டாக்கும்‌. இஇல்‌ ஆயிரக்‌ 
கணக்கான கண்ணறைகள்‌ 
எல்லாம்‌ ஒரு பொதுவான 
இழுது போன்ற வார்மத்தில்‌ 
படிந்திருக்கும்‌. இவ்வாறு கண்‌ 
ணறைகள்‌ இரள்வதற்குப்‌ பால்‌ 
மெல்லா நிலை என்று பெயர்‌. 
பால்மெல்லா என்பது ஓர்‌ 
பாச்‌ ஏறப்பினம்‌. இதனை 
இத்திரட்சி ஒத்திருப்பதால்‌ இப்‌ 
பெயர்‌ பெறலாயிற்று. (உய) 
ற வ1ஈ1/16 8௦10 - பால்மிட்டிகக்காடி 
௨, ஈ, ப00ர: மெழுகு 
கொழுப்புக்காடி. 
பனை எண்ணெயிலும்‌ மற்றக்‌ 
கொழுப்புகளிலும்‌ முப்பாலம்டி 
னாக உள்ளது. இதன்‌ உப்புகள்‌ 
சவர்க்காரம்‌ உண்டாகக்‌ காரண 
மாகவுள்ளது. (வேதி) 


491 521 





உளைப்பர, மிறவா௱ர்பஈு - பால்‌ 
மட்டன்‌, முப்பால்மிடின்‌: 
டே, (௨00), பே: பால்மிட்‌ 
டிகக்‌ காடியின்‌ இளிசரைடு. 
கொழுப்பு போன்ற பொருள்‌. 
பனை எண்ணெய்‌ முதலிய 
வற்றில்‌ உள்ளது. (வேதி) 
212 (பால்ப்‌) - புலனி: பூச்ிகள்‌, 
நண்டு ஆஒயெவற்றின்‌ வாய்ப்‌ 
பகுதிகளிலுள்ள இணை புல 
னுறுப்பு. (உயி) 
ழக ௦1௦914  (பெலினாஜி) - 
எச்ச ௨௫) யல்‌: தாவர 
இயலின்‌ ஒரு பிரிவு. எச்சச்‌ 
ஓதல்கள்‌, மகரந்தங்கள்‌ 
ஆகியவற்றின்‌... புறத்தோற்‌ 
றத்தை ஆராய்வது. (உய) 
$8ா6012819 (பேன்கோல்பேட்‌) - 
பல்துளை மகரந்தத்தூள்‌: பல 
துளைகள்‌ கொண்ட பூந்துத்‌ 
தூள்‌ (உ௰) 
5காரோச88 (பான்கிரியாஸ்‌) - 
கணையம்‌: பெரிய செரித்தல்‌ 
சுரப்பி. இதன்‌ சுரப்பு கணைய 
நீர்‌. இந்நீர மாப்பொருள்‌, 
புரதம்‌, கொழுப்பு ஒதிய 
வற்றைச்‌ செரிக்க வைக்கிறது. 
இந்நீரிலுள்ள நொதிகள்‌ 
அமிலேஸ்‌, டிரிப்சின்‌, விபேஸ்‌. 
கணைய நீர்‌ முன்று கூட 
லுக்குச்‌ செல்வறெது. இச்சுரப்பி 
இன்சுலினையும்‌ சுரக்கிறது. 
ஆகவே, இது நானளமுள்ள 
சுரப்பி நாளமில்லாச்‌ சுரப்பி 
ஆய இரண்டிற்கும்‌ எடுத்துக்‌ 


காட்டு. பா. அபொ௱ொ௱ளக்கறு கோவி 
(உ௰) 


2௦95 (பேன்ஜெனிஎஸ்‌) 
ண்‌ ஊக்கணுவாக்கம்‌: சார்லஸ்‌ 
தார்வின்‌ முன்‌ மொழிந்த 
கொள்கை. ஊக்குவிக்கும்‌ 
அணுக்கள்‌ எல்லா உடல்‌ 
உறுப்புகளிலிருந்தும்‌ உடல்‌ 
நீர்மங்களில்‌ கலந்து, இனப்‌ 

்‌ பெருக்க அணுக்களுக்குச்‌ செல்‌ 
இன்றன. இவை பாலணுக்‌ 
களை ஊக்குவிக்க, அவை 
மீண்டும்‌ அடுத்த தலைமுறைக்‌ 
குரிய பண்புகளை ஊக்குவிக்‌ 
இன்றன. (உய) 


வா! (பேனிஓள்‌) - இளை 
யகம்‌: நெடும்‌ பூக்கொத்இன்‌ 
ஒருவகை - மா. (உய) 


வு - பேனின்‌: பப்பாளிமர 
இலைகளிலுள்ள நொதி. 
இடைநிலைக்‌ கரைசல்களில்‌ 
இது புரதத்தைப்‌ பாலிபெப்‌ 
டைடுகளாக நீராற்‌ பகுக்கறது. 
டேயி) 


[2:10 41 (பேன்மிக்சிஸ்‌) ன 
வரம்பில்‌ கலப்பு: வரம்பில்‌ 
லாமல்‌ இங்கொன்றும்‌ அங்‌ 
கொன்றுமாகச்‌ சேர்க்கும்‌ 
கலப்பு. இது அரிதாக நடை 
பெறுவது. (உயி) 

[4 பப்ப வப்‌ ௮0100 9ப5 
(பேனின்குலஸ்‌ அடிபோசஸ்‌) - 
தோல்‌ கொழுப்புத்திக: பாலூட்டி 
களின்‌ தோலில்‌ துணைத்‌ 


௦2 


8 





தோலுக்கடுத்துள்ள கொழுப்புத்‌ 
இசுவடுக்கு. (உ௰) 
றஊர்ள (பேந்தர்‌ழ - பெரு 
வேங்கை: பூனைக்குடும்பத்தைச்‌ 
சார்ந்தது; பெரும்‌ புள்ளிகள்‌ 
இருக்கும்‌. ஆப்பிரிக்கா, ஆசியா 
ஆகிய நாடுகளில்‌ காணப்‌ 
படுவது. (உ௰) 
வாரு 01%21௦ 8010 - பான்தோ 
தெனிகக்‌ காடி: உயிரியன்‌ 
தொகுதியைச்‌ சார்ந்தது. உடன்‌ 
நொதி ஏஇன்‌ பகுதி. இது 
குறையுமானால்‌ தோல்‌ 
கோளாறு, உணவுவழிக்‌ 
கோளாறு ஆஒியவை ஏற்படும்‌. 
பா. வாமா 8 ளேடிலட உய) 
றவிஈ9 (பேண்டிங்‌) - பெருமூச்சு 

டூதல்‌: மூச்சு விடும்‌ நிலை 
அதிகமாதல்‌. அதிக அளவில்‌ 
மூச்சுவிடுதல்‌ நடைபெறுவ 
தால்‌, நீராவி இழப்பு அதிக 
மாகி, அதக வெப்பம்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படுகிறது. (உயி) 


0310௦80006 (பேண்டோ 
ஸ்கோப்‌) - விரிகாட்ரி நோக்கு: 
பரந்த அளவு காட்சியைப்‌ 


பிடிக்கும்‌ புகைப்படப்பெட்டி. 
அகன்ற கோளமுள்ள புகைப்‌ 
பட வில்லை உண்டு. (இய 
020 ௦210 0கறாடு 
(பேப்பர்‌ குரோமட்டோடிரபி) - 
தாள்‌ நிறவரைவியல்‌: கரிமச்‌ 
சேர்மக்‌ கலவைகளைப்‌ 
பகுத்துப்‌ பார்க்கப்‌ பயன்படும்‌ 
நுணுக்கம்‌. இஇல்‌ பிரிப்புவிதி 


80 ௪-ஈ/பாட 


(பார்ட்டிஷன்‌ லா) பயன்படு 
இறது. பா. ரோ௦றாக்தொழேோடு. 
(வேத) 


(பேப்பர்‌ மேக்‌ 
இங்‌) - தாள்‌ செய்தல்‌: மூங்கில்‌, 
வைக்கோல்‌, புல்‌ முதலியவற்றி 
லிருந்து தாள்‌ இடைக்கிறது. 
இவற்றிலிருந்து இடைக்கும்‌ 
கூழிலிருந்து தான்‌ செய்யப்‌ 
படுகிறது. இக்கூழ்‌ சல்பைட்டு 
முறை, சல்பேட்டு முறை 
என்னும்‌ இருமுறைகளில்‌ 
செய்யப்படுகிறது. இவ்விரு 
முறைகளில்‌ செய்யப்பட்ட கூழ்‌ 
மெல்லிய கம்பி வலையின்‌ மீது 
சமமாகப்‌ பரப்பப்படுகிறது. 
பின்‌, அது டாக்கப்பட்ட 
இரும்பு உருளைகளுக்கிடையே 
செலுத்தப்படுகறது. இதனால்‌ 
கூழ்‌ உலர்ந்து தாளாகிறது. பா. 
512119 (வேதி) 


82114 (பேப்பிலா) - அரும்புகள்‌: 


தோலில்‌, இறப்பாக விரல்‌ 
முனையில்‌ காணப்படும்‌ காம்பு 
போன்ற நீட்ுகள்‌. மொட்டுகள்‌ 
என்றுங்‌ கூறலாம்‌. (உயி) 


ஜ22005 (பேப்பஸ்‌) - மமிர்க்‌ 


குஞ்சம்‌: இது உருவில்‌ மாற்ற 
மடைந்த புல்லிவட்டம்‌. நேர்த்தி 
யான மயிரிழைகள்‌ விதைக்கு 
மேல்‌ வளர்ந்து குதிகுடையபோல்‌ 
இருக்கும்‌. காற்றினால்‌ பரவும்‌ 
விதைகளில்‌ இவ்வமைப்பு 
காணப்படும்‌. எ-டு எருக்கு. பா. 
0150261521 ௦1 999059 0 1௩116. 
(உ௰) 


றவ 


493 றக 





9812016515 (பேராபையாடுஸ்‌) - 
பக்கப்புணர்ச்டி, மருங்கணைவு: 
உட்கருக்கள்‌ பக்கத்தில்‌ இணை 
தல்‌. இரு தனி உயிர்களுக்‌ 
கிடையே இனைசப்பு ஏறபட்டு, 
உடல்‌ நீர்மங்கள்‌ ஒன்றிலிருந்து 
மற்றொன்றில்‌ கலத்தல்‌, இது 
இயற்கையாகவும்‌ ஆய்வு நிலை 
யிலும்‌ நடைபெறுவது. ஆய்வு 
நிலையில்‌ பூச்டிகளில்‌ செய்யப்‌ 
பெறுவது. இயற்கை நிலை 
ஒயாமிய இரட்டையர்களில்‌ 
நடைபெறுவது. இதனை 
மருங்குப்‌ புணர்ச்டி என்றுங்‌ 
கூறலாம்‌. (உயி) 

02௭௦19 (பாழகுட்‌) - குதிருடை: 
1. குடை போன்ற அமைப்பு. 
வானவூர்இிகளிலிருந்து பாது 
காப்பாகத்‌ தரையில்‌ இறங்கப்‌ 
பயன்படுவது.  பபிறடியாளர்‌ 
கள்‌ அல்லது போர்வீரர்கள்‌ 
பயன்படுதலுவது. 2. வான 
வெளிக்கலம்‌ காற்று வெளி 


வழியாக மீளும்பொழுது 
தரையை அடையவும்‌ செவ்‌ 
வாய்‌ முத கோள்களில்‌ 


கருவிகள்‌ இறங்கவும்‌ பயன்‌ 
படுவது. (இய) 

521800619 (பாரா£ல்ஸ்‌) பன்‌ 
பக்கக்குழிகள்‌: முதுகெலும்பி 
களில்‌ பெருமூளை அரைத்‌ 
இரள்களின்‌ ஓரிணைக்‌ குழி 
கள்‌. (உ௰) 

$;௧2 ோ௱ர௦பா 


காம்பவுண்டு) - 
சேர்மம்‌ பென்ன்‌ 


(பாரா 
படிலீட்டூச்‌ 


வளையத்‌ 


தில்‌ இரு கார்பன்‌ அணுக்க 
ளோடு இணைந்த பூவீட்டு 
அணுக்கள்‌ அல்லது தொகுதி 
கள்‌ கொண்ட சேர்மம்‌. (வே௫) 


08780ப5185 (பாராகுயுஸ்‌) - 
கேட்டல்‌ குலைவு: கேட்படுல்‌ 
கோளாறு. (உயி) 

0818001021 81662 (பாராடாக்‌ 
கெல்‌ ஸ்லீப்‌) - முரண்துயில்‌: 
முழு ஓய்வு நிலை அல்லது 
தூக்கறிலை. இல்‌ விரைந்த 
கண்‌ அசைவுகளால்‌ விலங்கு 
விழித்திருப்பது போன்று தெரி 
யும்‌. (உயி) 

ற2௮12111 - பாரபின்‌: பெட்ரோலி 
யத்திலிருந்து விடைக்கும்‌ 
பகுவை. எரிபொருள்‌. (வேத) 

ஐ3181111 42)0- பாரபின்‌ (வெண்‌) 
மெழுகு: பெட்ரோலியத்டு 
விருநது ஜடைப்பது, அய்டிரோ 
கரபன சேர்ந்த இண்மக்‌ 
கலவை. மெழுகுவர்த்தி செய்ய. 
(வேது) 

2211302112 6௦ஸ்‌ பாராபிள 
ஜல்லர்‌ பாடி) - பக்க நீளிழை: 
ஓலியுணர்‌ உறுப்பு. எல பாசு 


களின்‌ கசைஇழையின்‌ 
அதைப்பு போல்‌ காணப்‌ 
படுவது. (உ௰) 


0318010888 (பாராலிளாசா) பக்க 
ஒட்டுநாக்கு: பூச்சிகளின்‌ நாக்கி 
லுள்ள இரு ஒட்டுறுப்புகளில்‌ 
ஓன்று. (உயி) 

ற ககர 2 ப5 (பாரானாத்தஸ்‌) ௮ 
சமத்தாடையுள்ள. (உய௰) 


று 


ற 





ற 2௨0)4/௩௦ப8 போாராகைனஸ்‌) - 
பக்கமுள்ள: பூக்காத்‌ தாவரங்‌ 
களில்‌ பெண்ணியத்திற்கு 
அருகிலுள்ள ஆணியம்‌. (உய) 


றவாகம்டு3௦02 (பாரா ஹைட்‌ 
ரஜன்‌) - இயல்பிறழ்‌ நீர்வளி: 
இரு ஆக்கப்பகுதி உட்கருக்‌ 
களின்‌ சுழற்சிகள்‌ எஇுர்‌ ஒரு 
போக்காக உள்ள நீர்வளி 
மூலக்கூறுகள்‌. (வேதி) 
02121221 (பாரா€ட்‌) - சிறுக: 
நீண்ட வாலுடைய றிய இளி. 
(உயி) 


றவ! - புரால்டிகைடூ: 
(சோ, 00௦),. அசெட்டால்டி 
ஹைடின்‌ நீர்மப்‌ பலபடி. தூக்க 
மருந்து. (வேது) 

ஓவா. சா. (பாரலாக்ஸ்‌ 
எரர்‌) - இடமாறுதோற்றப்‌ பிழை: 
அளவுகளைக்‌ குறிக்கும்‌ 
பொழுது, அளவுகோலில்‌ 
உள்ள அளக்கும்‌ புள்ளிக்குச்‌ 
செங்குத்தாகக்‌ கண்ணை 
வைத்து அளக்க வேண்டும்‌. 
அசாக்கும்‌ புள்ளிக்கு இடப்‌ 
பக்கம்‌ அல்லது வலப்பக்கம்‌ 
சாய்வாகப்‌ பார்த்துக்‌ குறித்‌ 
தால்‌, அளவு குறைவாகவோ 
அதிகமாகவோ தெரியும்‌. இப்‌ 
பிழைக்கு இடமாறுதோற்றப்‌ 
பிழை என்று பெயர்‌. இப்பிழை 
நீளங்களை அளவுகோல்‌ 
கொண்டு அளக்கும்‌ பொழுது 
ஏற்படும்‌ பிழை. ஒ. 20/55 


இய) 


881191 வ௦1ப11௦ஈ, நவாலி 


(பாரலல்‌ எவலூஷன்‌, பாரல 
லிசம்‌) - ஒருபோக்கு உயிர்‌ 
மலர்ச்சி: ஒரே திசையில்‌ நடை 
பெறும்‌ வலுவான இயற்கைத்‌ 
தேர்வினால்‌ நெருங்கிய உற 
வுடைய உயிரிகளுக்குடையே 
ஒத்த இயல்புகள்‌ உருவாதல்‌. 
எ-டு. நீர்‌ காக்கைக்கால்‌, 
ஆற்றுக்காக்கைக்‌ கால்‌ ஆஇய 
இரு தாவரத்திலும்‌ பிரிந்ததும்‌ 
நீரில்‌ மூழ்கியதுமான இலை 
கள்‌ உண்டாதல்‌. ஒ. ௦ா£௦ாூு8ா1 
01ப0௦ஈ. (உ௰) 


மகால] 21௦மாக௱ (1259௦7 1௦1095 


போரலல்கராம்‌ (லா) ஆஃப்‌ 
போர்சஸ்‌) _- விசைகளின்‌ 
இணைகரவிடி: ஒரு புள்ளியில்‌ 
செயற்படும்‌ விசைகளை ஓர்‌ 
இணைகரத்தின்‌ அடுத்தடுத்த 
பக்கங்களால்‌ குறிக்க இயலு 
மானால்‌, அப்புள்ளியிலிருந்து 
அவ்விணைகரத்திற்கு வரையப்‌ 
பட்ட மூலைவிட்டம்‌, அவ்விரு 
விசைகளின்‌ தொகுபயனைக்‌ 
குறிக்கும்‌. (இய) 


நவ வ௦்௦005 ஏவா 


(பேரலலோட்ரோமஸ்‌ வீலோ 
ஷன்‌) - ஒரு போக்கு நரம்‌ 
பமைவு. பா. [௪314 ஏவா. 
(உயி) 


றக21/518 (பாரலிடுஸ்‌) - பக்க 


வாதம்‌: உடலின்‌ ஒரு பகுதியில்‌ 
முழுதுமாகவோ பாதியாகவோ 
நரம்புவேலை செய்யாடஇருக்கும்‌ 


[1 495 றய 





நிலை. இது உணர்விலும்‌ இயக்‌ காலணி வடிவ உயிரி காலணி 
கத்திலும்‌ அல்லது இரண்டிலும்‌ வடிவி) . நன்னீரில்‌ வாழ்வது. 
இ ம்‌. (உயி) சுருட்டு வடிவ உடல்‌. உடல்‌ 
ருக்கலா ரு 
ற2ாவா2ரா!8ர௩ (பாராமாக்ன டம டட அம்‌ 
டிசம்‌) - முனைக்காற்‌ ம்‌ஃ குற்றிழைகள்‌ டப்பெயர்‌ 
தண்ட த்த ரன்‌ எக்கு உதவுகின்றன. இரு 
களால்‌ உண்டாகும்‌ காந்தப்‌ பிளவு மூலமும்‌, புணர்ச்சி 


பண்புகள்‌. (இய) ர ரர ட்ட. 
பெறுகிறது. படலப்பரவு 
ற2ாகாஊ/ப௱ -  பரமேசியம்‌: | ஒழுங்கைக்‌ கட்டுப்படுத்த இரு 


முன்தோன்றி இனத்தைச்‌ சுருங்கு குமிழிகள்‌ உண்டு. 
சார்ந்த ஓரணு விலங்கு. | உணவுக்குமிழிகளில்‌ உணவு 
செரிக்கிறது. இருஉட்‌ கருக்கள்‌ 
உள்ளன. இவற்றில்‌ பெரு 
உட்கரு உறுப்பு வேலைகளை 
யும்‌ இறுஉட்கரு பால்‌ இனப்‌ 
பெருக்கத்தையும்‌ கட்டுப்படுத்து 
இன்றன. 
காகா பாட (பாராமைலம்‌) - 
மாப்போலி: சேமிப்பு உணவுப்‌ 
பொருள்‌. ஒளிச்சேர்க்கையால்‌ 
ஸ்டார்ச்சு போன்ற பொருள்‌ 
உண்டாக்கப்படுதல்‌. இது பசும்‌ 
பா௫ியிலும்‌ பசுமையற்ற பாசி 
யிலும்‌ காணப்படுவது. (உயி) 
318251௪110 ஈ0218௱8 (பாரா 
பைலிட்டிக்‌ ஆன சரஸ்‌ 
கால்வழி ய உயிரிகள்‌: 
பொது மூதாதை வடி 
உயிர்த்‌ தொகு. (உயி) 
ஒவர 86 பாராபைடஸ்‌) - 
மலட்டிழை: பாடி, மாசு ஆதிய 
வற்றின்‌ இனப்பெருக்க உறுப்பு 
களில்‌ காணப்படும்‌ குற்றிழை. 
இளைக்காதது. பல அணுக்கள்‌ 
உள்ளது. (உயி) 





1. தோன்று குமிழி 


௦8 


ழ320௦0/ப௱ (பாராபோடியம்‌) - 

பக்கக்கால்‌: பல்‌ கூரிப்‌ புழுக்‌ 
களின்‌ பக்க ஒட்டுறுப்புகளில்‌ 
ஒன்று. தசையாலானது. 
இணைப்பு இல்லாதது. எ-டு. 
நீரிஸ்‌ (உமி) 

0213 5208! 160001௧110 
(பாராசெக்சுவல்‌ ரீகாம்பினே 
ஷன்‌) - குறையுறுபால்‌ 
சேர்க்கை: ஓல வேற்றகக்‌ கருப்‌ 
படலமற்ற பூஞ்சைகளில்‌ 
காணப்படும்‌ குன்றல்‌ பிரிவில்‌ 

லாத சேர்க்கை. (உயி) 

[2412-1111 (பாராசைட்‌) ௬ 
ஒட்டுண்ணி: புற ஒட்டுண்ணி 
அல்லது அக ஒட்டுண்ணி, 
அல்லது ஓம்புயிரில்‌ உறையும்‌ 
வேறறக வாழ்வி. இரு உயிர்‌ 
களுக்கிடையே உள்ள தொடர்‌ 
பில்‌, ஒன்று நன்மை பெற்று 
மற்றொன்று தீமைபெறும்‌ 
வாழ்வு ஒட்டுண்ணி வாழ்வு 


(பாராடிட்டிசம்‌) ஆகும்‌ 
நன்மை பெறுவது ஒட்டுண்ணி. 
தஇமையடைவது ஓம்புயிர்‌. 
ஒட்டுண்ணிகள்‌, அவற்றின்‌ 
விளைவுகள்‌ ஆடியவற்றை 
ஆராயுநதுறை ஒட்டுண்ணி 
இயல்‌ (பாராடிட்டாலஜி) ஆகும்‌. 


பா. 530016 (உயி) 
2௦185118ஈ॥ பாராஇிட்டிசம்‌) - 
ஒட்டூண்ணிவாழ்வு: பா. 228119 
(உய) 
ம 88வுாழய்‌௦ ௦/௦ ப$ 
5/912௱ (பாரா௫ம்பதெட்டிக்‌ 


நர்வஸ்‌ இஸ்டம்‌) - துணைப்‌ 
௮.௮.33 


$ிகா21ரட010 


கா 





பரிவு நரம்புமண்டலம்‌: தானி 


யங்கு நரம்பு மண்டலத்தின்‌ ஒரு 
பிரிவு. மற்றொன்று பரிவு 
நரம்பு மண்டலம்‌. இவை 


இரண்டும்‌ மைய நரம்பு மண்ட 
லத்தைப்போல்‌ நரம்பணுக்கள்‌, 
நரம்பிழைகள்‌, நரம்பு முடிச்சு 
கள்‌ ஆஇயவற்றாலானவை. 
துணைப்‌ பரிவு நரம்புமண்ட 
லம்‌, மூளை நரம்புகளி 
விருந்தும்‌ தண்டுவட நரம்புகளி 
லிருந்தும்‌ இளம்புகிறது. இது 
தனக்கு வேண்டிய தூண்டலை 
மைய நரம்பு மண்டலத்தி 
விருந்து பெறுகிறது. இதன்‌ 
நரம்புகள்‌ துணைப்‌ பரிவு 
நரம்புகள்‌ ஆகும்‌. இவை பரிவு 
நரம்புகள்‌ செல்லும்‌ உறுப்பு 
களுக்குச்‌ செல்கின்றன. பரிவு 
நரம்பு மண்டலத்திற்கு எதிரான 
வேலையைச்‌ செய்வது. பரிவு 
நரம்பு மண்டலம்‌ இதயத்‌ 
துடிப்பை அஇுகமாக்கினால்‌, 
இது அதனைக்‌ குறைக்கும்‌. 
இவ்வாறு எஇுராகவேலை செய்‌ 
வதால்‌ ஓர்‌ உறுப்பு கருங்கி 
விரியமுடிகிறது. பா. சோம்லி 
16ங0ப5 4 (உ௰) 


27216௦௭௦௭௦ - பாராதார்மோன்‌: 


துணைத்‌ தொண்டைச்‌ சுரப்பி 
யின்‌ சுரப்பு. கால்‌யப்பாசுவர 
வளர்சிதை மாற்றத்தைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவது. (உயி) 

0காச5 
சழானதைராபலு இளாண்ட்ஸ்‌) 


துணைத்‌ தொண்டைச்‌ 
கரப்பிகள்‌: நான்கு சிறிய 


றா 


497 


௦ வ 





முட்டைவடிவச்‌ சுரப்பிகள்‌. 
தொண்டைச்‌ சுரப்பியில்‌ உள்‌ 
ளவை; குழாய்‌ இல்லாதவை. 
(உய) 

ஜ2181016 றோம்‌ (பாரா 
டோனிக்‌ மூவ்மெண்ட்‌) ௮ புறத்‌ 
தூண்டல்‌ தாவர இயக்கம்‌: புறத்‌ 
தூண்டலால்‌ உண்டாகும்‌ தாவர 
அசைவு. பா. 110255. (உயி) 


றக (பாராடைப்‌) - துணை 
வகை: புதியவகையை 
வருணிக்கும்போது, வருணிப்‌ 


பவரிடமுள்ள வகை, இது 
முழுவகையோ (ஹோலோ 
டைப்‌) ஓரகச்‌ ர்வகையோ 


(ஐசோடைப்‌) அன்று. (உபி) 


£ய18205 (பாராசோவா) - 
துணைத்தோன்றிகள்‌: அமைப்‌ 
பில்‌ அணுப்படி நிலையுள்ள 
விலங்கு. எ-டு. துளையுடலி 
கள்‌ (பொரிபெரா). முன்‌ 
தோன்றிகளுடனும்‌ (புரோட்டா 
சோவா)  நடூத்தோன்றிகளுட 
னும்‌ (மெட்டோசோவா) ஒரு 
முகநிலை கொண்டது. (உயி) 


காசா றுக்‌ (பாரங்கைமா) - 
பஞ்சியம்‌, பஞ்சுத்திச: பா. 15506, 
05 31. (உய) 

ற82(&! 0816 (பேரண்டல்‌ கேர்‌) 
- பெற்றோர்பாதுகாப்பு: இளம்‌ 
உயிர்கள்‌ நன்கு வளர்ந்து 
தம்மைத்தாமே பாதுகாத்துக்‌ 
கொள்ளும்‌ நிலையை 
அடையும்வரை, அவை தங்கள்‌ 
பெற்றோர்களால்‌ பேணப்படு 


இன்றன. 
நிலையே 
காப்பு ஆகும்‌. இது பாலூட்டி 
களில்‌ அதிகமுள்ளது. தவிர, 


இப்பேணும்‌ 
பெற்றோர்‌ பாது 


மீன்களிடமும்‌ பறவைகளிட 
மும்‌ காணப்படுகிறது. 
இதனைச்‌ சேய்ப்‌ பேணல்‌ 


என்றும்‌ கூறலாம்‌. (உயி) 

நக! (பேரண்ட்‌) - தாய்‌? ஒரு 
நியூவளைடு, கஇரியக்கச்‌ இதை 
வடைந்து மற்றொரு நியூகளை 
டாக மாறுதல்‌. (உ௰) 

022518 (பேரிஓுஸ்‌) - அரை 
வாதம்‌: கூம்பு வழிகளில்‌ பிளவு 
கள்‌ ஏற்பட்டு நலிவு உண்‌ 
டாதல்‌. (உயி) 

ற2!218! (பெரைட்டல்‌) - பக்கச்‌ 
சுவர்‌: உடறகுழியின்‌ வெளிப்‌ 
புறச்‌சவர்‌. (உயி) 

£211612( 896 (பெரைட்டல்‌ ஐ - 
பக்கக்கண்‌: மூன்றாங்கண்‌. 
(உயி) 

311213! 1302121100 (பெரைட்‌ 
டல்‌ பிளசெண்டேஷன்‌) - 
சுவர்ச்சுலமைவு: பா. ி௨௦8- 
1211௦ஈ. (உ௰) 

211316 (பேரிபின்னேட்‌) - 
இரு இற்றிலைச்‌ சிறகுக்‌ 
கூடடிலை: பா. 1997, 3 ௦4. 
(உ௰) 

ற£படு (பேரிட்டி) - இருமை: £ 
ஒரு தொகுதியின்‌ அடிப்படைப்‌ 
பண்பு. ஓர்‌ ஆடியில்‌ மறிக்கப்‌ 
படும்‌ நிறம்‌. இது ஒரு குவாண்‌ 


டம்‌(சிப்ப)எண்‌. (இய) 


கோ 


841108 0௦0989 (பார்க்ஸ்‌ 
புராசஸ்‌) - பார்க்‌ முறை காரீ 
யத்தைத்‌ தூய்மையாக்கும்‌ 
முறை. தூய்மையற்ற உருவிய 
காரீயத்தோடு றிது துத்தநாகம்‌ 
சேர்க்கப்படுகிறது. காரீயத்தைக்‌ 
காட்டிலும்‌ துத்தநாகத்தில்‌ 
வெள்ளி அகம்‌ கரைவதால்‌, 
அது எளிதாகப்‌ பிரித்தெடுக்‌ 
கப்படுகிறது. (வே௫) 

210114 91௮0 (பராடிட்‌ 
ஒளாண்ட்‌) - செவியருருச்‌ 
சுரப்பி: செவிமடலுக்கு அருகே 
யுள்ள உமிழ்நீர்ச்சுரப்பிகளின்‌ 
தொகுதி. (உயி) 

2871019116 10௦4 (பாராக்சானிக்‌ 
புட்‌) - விரல்‌ முனைப்புக்கால்‌: 3, 
4 ஆம்‌ விரல்கள்‌ முனைப்பாக 
வும்‌ 2, 5 ஆம்‌ விரல்கள்‌ குறைந்‌ 
தும்‌ இருக்கும்‌ கால்‌ எடு. 
பன்றி. (உயி) 

டக01 (பேரட்‌) - இளி: அலகு 
வளைந்தது. நிறம்‌ பசுமை. 
காலில்‌ முன்‌ 2 விரல்களும்‌ 
பின்‌ 2 விரல்களும்‌ உள்ளன. 
(உயி) 

நகாசு... யார்த்தனோ 
கார்ப்பி) - கருவுறாக்கனி: ௧௬ 
வுறாமல்‌ உண்டாகுங்களி. 
இதை விதையிலாக்‌ கனி என்‌ 
றும்‌ கூறலாம்‌. எ-டு. வாழை, 
அன்னா. இதன்‌ வகைகளா 
வன: (1) மரபுக்‌ கருவுறாக்‌ கனி 
யாதல்‌ (ஜெனிடிக்‌ பார்த்தினோ 
கார்ப்பி) - மாதுளை, வாழை. 
(2) சூழ்நிலைக்‌ கருவுறாக்‌ 


22 


கணியாதல்‌ (என்விரன்‌ 
மெண்டல்‌) பாஃ தக்காளி. 
(3) ஷேஷீத்‌ தூண்டு கருவுறாக்‌ 


கணியாதல்‌ (கெமிக்கலி 
இண்டியூஸ்டு பா: அத்தி, 
தக்காளி. (உ௰) 


$யா்வா௦02515 (பார்ததினோ 


ஜெனிஸ்‌) - கருவுறா (கன்னி) 
இன ப்பெருக்கம்‌: கருவுறா 
முட்டை ஓர்‌ உயிராக வளர்தல்‌. 
(உ௰) 


நகராக (பார்த்தினோ 


ஸ்போர்‌) - கருவுறாச்‌ இதல்‌: 
ஓய்வு கொள்ளும்‌ தடித்த சுவ 
ருடைய இதல்‌. கருவுறாப்‌ 
பெண்‌ பாலணுவிவிருந்து 
உண்டாதல்‌. எ-டு. பாகு. (உயி) 


ற211௦16 (பார்ட்டிகள்‌) - துகள்‌: 


ிறியபகுதி. ஒரு சிறிய பொரு 
ளில்‌ அதன்‌ அண்டைப்பகுதுி 
களின்‌ இடைத்தொலைவு புறக்‌ 
கணிக்குமளவுக்குச்‌ சிறியதாக 
இருந்தால்‌, அது துகள்‌ எனப்‌ 
படும்‌. ஒரு பொருளில்‌ பல 
துகள்கள்‌ உள்ளன. பா. 
௦௨/8௫ 281/5 (இய) 


£2001௨ ஜர/5105 (ார்ட்டிஒள்‌ 


பிக்ஸ்‌) - துகள்‌ இயற்பியல்‌: 
ஒரு பொருளிலுள்ள துகள்‌ 
களை ஆராயுந்துறை. மின்‌ 
னணு அல்லணு, முன்னணு 
முதலிய 17 துகள்கள்‌ பொரு 
ளில்‌ உள்ளன. பா. ௭/3 
வா/5. (இய 


231110ப1219 ஈன! (பார்ட்டி 


குலேட்‌ இன்ஹெரிடன்ஸ்‌) - 


[11] 


தெளிமரபுத்திறன்‌: கால்‌வழியில்‌ 
இரு பெற்றோரிடமிருந்தும்‌ 
தெளிவான பண்புகளைப்‌ 
பெறும்‌ மரபு. (உயி) 


5ணாரயா6௩ யார்ப்டுரிஷன்‌)  - 
குட்டிபோடல்‌: கருவுறுங்காலம்‌ 
முடிந்தபின்‌, 
குட்டிபோடுதல்‌. (உ௰) 

85௦௧! - பாஸ்கல்‌ (23): எஸ்‌ ஐ 
வழியலகு. ஒரு சதுர மீட்டருக்கு 
ஒரு நியூட்டன்‌ அழுத்தத்திற்குச்‌ 
சமம்‌. (இய) 


208/8 184 - பாஸ்கல்‌ (லா) 
விதி: அசைவற்றிருக்கும்‌ ஒரு 
நீர்மத்தில்‌ ஒரு புள்ளியில்‌ 
ஏற்படும்‌ அழுத்தம்‌ அதன்‌ 
ஏனைய புள்ளிகளுக்கும்‌ சம 
மாகப்‌ பரவும்‌. இதனடிப்‌ 
படையில்‌ நீரியல்‌ தடுப்பான்‌, 
நீரியல்‌ தூக்கி, அழுத்தி 
ஆடஇியவை  அமைந்துள்சான. 
(இய) 

ழ5$8806 6! (பாசேஜ்‌ செல்‌) - 
கடதந்துகண்ணறை: வேரின்‌ உட்‌ 
தோலிலுள்ள மெல்லிய சுவ 
ருடைய அணு. இதன்‌ வழியே 
சுற்றுவட்டத்திற்கு நீர்‌ செல்லு 
இறது. (உ௰) 

5க$8 5 ஸ்60ா2ூ0ொு (பா௫வ்‌ 
அப்சார்ப்ஷன்‌) - வீறுகுறை 
உடகவரல்‌ பரவல்‌ விடுப்படி 
ஒரு பொருளை உயிரணு 
உறிஞ்சுதல்‌. (இய) 

5515 பா1$21101 -. பாஸ்டர்‌ 
முதை லூயி பாஸ்டர்‌ (1822 - 


பாலூட்டிகள்‌ £ 


499 081 





95). 
அதிலுள்ள 
அழிக்கும்‌ முறை. (உ௰) 
£௨512பா15௱ - பாஸ்டிரியம்‌: குறிப்‌ 
மிட்ட நோயை உண்டாக்கும்‌ 


பாலை இளஞ்துடாக்கி 
நுண்ணங்களை 


நச்சயங்களை ஊடுமூலம்‌ 
உடலில்‌ செலுத்தும்‌ பாஸ்டர்‌ 
முறை. (உ௰) 
ற21618. (பேட்டில்லா) ௬ முழங்‌ 
காறசல்‌ முழங்கால்‌ மூட்டின்‌ 
முன்‌ தசைநாணிலுள்ள எஸ்‌ 
வடிவ எலும்பு. பின்காலை 
நீட்ட உதவுவது. பெரும்‌ 
பான்மையான பாலூட்டிகளில்‌ 
உண்டு. இல பறவைகள்‌, ஊர்‌ 
வன ஆஇியவற்றிலும்‌ காணப்‌ 
படூகிறது. (உயி) 
242/2 எளிய (பேட்டிலர்‌ 
ரிப்ளக்ஸ்‌) - முழங்கால்‌ மறி 
னை: முழங்கால்‌ உதறல்‌. 
முழங்கால்‌ பந்தகம்‌ தட்டப்‌ 
படுவதால்‌ கால்‌ முன்தள்ளப்‌ 
படுதல்‌. இது மருத்துவர்‌ 
செய்யும்‌ ஆய்வு. (உயி) 
றவார௦08ா (பேத்தோஜன்‌) - 
நோழுக்கி: நோயை உண்‌ 
டாக்கும்‌ உயிரி. (உயி) 
உவர௦0ா௦2518 (பேத்தோ 
ஜெனிஸ்‌) - நோய்த்தோற்றம்‌: 
நோய்‌ வளரும்‌ முறை. (உயி) 
ற21௭௦9816 (பேத்தோஜெனிக்‌) - 
நோய்‌ உண்டாக்கக்கூடிய. (உ௰) 
ற௨ீ௦9௭௦௱௦01/6 (பேத்தக்னோ 
மோனிக்‌) க குறிப்பிட்ட 
நோயைக்‌ காட்டக்கூடிய. (உய) 


0௮1 





ழ81%0104191 (பேத்தாலஜிஸ்ட்‌) - 
நோய்இயலார்‌: குறிப்பிட்ட 
நோயை அறிவதில்‌ தேர்ந்தவர்‌. 
(உயி) 


2211௦10947 (பேத்தாலஜி) - நோய்‌ 
(க்குறி) இயல்‌: நோய்களை 
நுணுட ஆராயுந்துறை. (மரு) 

221௦00௦618 (பேத்தோ 
போபியா) ௨௮. நோயுச்சம்‌: 
நோயைப்‌ பார்த்தாலே பெரு 
மச்சம்‌ ஏற்படுதல்‌. ஓர்‌ உள 
வியல குறைபாடு. பா. 06௦64 
(க.உள) 


நவரச (பேத்தோடைப்‌) - 
நோய்வகை: ஒட்டுண்ணிப்‌ 
பேரினம்‌. இடல்‌ எல்லாத்தனி 
உயிரிகளும்‌ பொதுவாக ஓர்‌ 
ஒட்டுண்ணித்‌ இறனைக்‌ 
கொண்டிருக்கும்‌. (உயி) 

௦2% போகார்‌ (பீக்கரண்ட்‌) - 
மீமின்னோட்டம்‌: பயனுறு மின்‌ 
னோட்டம்‌ (எபக்டிவ்‌ கரண்ட்‌) 
என்று குறிப்பிடப்படூகிறது. 
மின்சுற்றில்‌ பயனுறு மின்‌ 
னழுத்தமும்‌ (பீக்‌ ஓல்ட்டேஜ்‌) 
பயனுறு மின்னோட்டமுமே 
கணக்கிடுவதற்குப்‌ பயன்படு 
இன்றன. (இய) 

06311 (பேர்ல்‌) - முத்து: முத்துச்‌ 
சிப்பியினால்‌ உண்டாக்கப்‌ 
படுவது. முதன்மையாகக்‌ கால்‌ 
சியம்‌ கார்பனேட்டிலானது 
விலை உயர்ந்த பொருள்‌. 
எிப்பியின்‌ கூட்டிறகுள்‌ மூடகத்‌ 
திற்கும்‌ ஓட்டிற்குமிடையில்‌ 


மணல்‌, துகள்‌ முதலிய நுண் 
பொருள்களில்‌ எவையேனும்‌ 
ஒன்று சேரும்போது, அதைச்‌ 
சற்றி மூடகம்‌ (மேண்டில்‌) ஓர்‌ 
உறையை உண்டாக்கும்‌. 
இதுவே முத்தாக வளர்வது. 
முத்துக்குளித்தல்‌ (பேர்ல்‌ 
பிஷிங்‌) மன்னார்‌ வளை 
குடாவிலும்‌ கச்சுவகைகூடா 
விலும்‌ நடைபெறுவது. (உயி) 


0281185( (பேர்ல்‌ ஆஷ்‌) - முத்துச்‌ 


சாம்பல்‌: மரச்சாம்பலிலிருந்து 
பெறப்படும்‌ பாதியளவு 
தூய்மையாக்கிய பொட்டா 
யம்‌ கார்பணேட்டு. (ஷே 


௦921! 285886௦ (போல்‌ எசன்ஸ்‌) 


- முத்துச்சாறம்‌: மீன்‌ செஇில்களி 
லிருந்து பெறப்படும்‌ வெண்‌ 
ணிறப்‌ பொருள்‌. செயற்டை 
முத்துக்கள்‌ செய்யப்பயன்‌ 
படுதல்‌. (வேட) 


0921 (பீட்‌) - (1) ஏிதைரூவியல்‌: 


அரைகுறையாகச்‌ தையும்‌ 
தாவரப்‌ பொருளின்‌ குவியல்‌. 
(2) இளம்‌ லக்கரிஃ தாவரப்‌ 
பொருளிலிருந்து நிலக்கரி 
தோன்றுவடின்‌ தொடக்க 
நிலை. எரிபொருள்‌. (ப.து) 


ற6019௩ (பெக்டன்‌) - $ப்புறும்பு: 


(1) பறவை. ஊர்வன ஆகிய 
வற்றின்‌ கண்களில்‌ காணப்‌ 
படும்‌ €ப்பு போன்ற அமைம்பு. 
(2) தோளில்‌ தொடு உணர்ச்‌ 
உறுப்பு (3) இடுப்பு முன்‌ 
எலும்பு. (உயி) 





0௨௦1௦ 8௦14 - பெக்டிகக்‌ காடி: 
கரையாப்பொருள்‌. பெக்டின்‌ 
களை நீராற்பகுக்கக்‌ இடைப்‌ 
பது. (வே) 

றஉ௦4॥ - பெக்கன்‌: நீரில்‌ 
கரையக்கூடிய மாப்பொருள்‌ 
கலவை. கனிச்சுவர்களில்‌ 
காணப்படுவது. ஜெல்லைக்‌ 
கொடுப்பது. ஜெல்லிகள்‌ படியக்‌ 
காரணமானது. (ஷேதி) 

0௭0101119- பெக்டோலைட்டூ: கால்‌ 
சயம்‌ சோடியம்‌ இலிகேட்டு. 
(வேதி) 

ற6ீ௦ி்‌வி [5 (பெக்டோரல்‌ 
பின்ஸ்‌) - மார்புத்‌ துடுப்புகள்‌: 
மீனின்‌ முன்புறத்துடுப்புகள்‌. 
ஓ. 91௦ 15 (உ௰) 
2எ010வி 901௨ (பெக்டோரல்‌ 
கெர்டில்‌) - தோள்‌ வளையம்‌: 
முதுகெலுமபி உடலின்‌ முன்‌ 
பகுதியிலுள்ள எலும்பு 
அமைப்பு. இல்‌ கைகள்‌ 
இணைந்துள்ளன. இஇல்‌ இரு 
காறை எலும்புகளும்‌ இரு 
தோள்‌ எலும்புகளும்‌ உண்டு. 
காறை எலும்புகள்‌ மார்‌ 
பெலும்போடும்‌ தோள்பட்டை 
எலும்புகள்‌ முதுகெலும்போடும்‌ 
பொருந்தி இருக்கும்‌. ஒ. 961416 
0/௨ (௨௮) 

26௦1089 - பெக்டோஸ்‌: பெக்டின்‌ 
தரும்‌ பொருள்‌. காய்களின்‌ 
சதையில்‌ உள்ளது. (உய) 
060124! (பெடிசல்‌) - பூக்காம்பு: 
கணி அல்லது பூவைத்‌ தாங்கு 


501 [515] 


வது. மெல்லியதும்‌ நீண்டதும்‌ 
உருண்டதுமான பசுமையான 
நீட்டு. (உயி) 

0901௦1௨ (பெடிலஸ்‌) - (1) அரை: 
ஒலந்திகளில்‌ தலை - மார்புக்‌ 





கும்‌ வயிற்றுக்கும்‌ இடையி 
லுள்ள பகுத. டு சிறுகாம்பு. 
(உய) 


ர (பெடிபால்ப்ஸ்‌) ன 
பேரிடுக்ககள்‌: ஓலந்‌இ உயிரி 
களின்‌ தலையில்‌ நான்காம்‌ 
துண்டத்திலுள்ள ஓரிணை 
ஒட்டுறுப்புகள்‌. உணர்தல்‌ இவற்‌ 
றின்‌ வேலை. அதாவது உணரி 
களின்‌ வேலையைச்‌ செய்‌ 
வன்றன. தேள்களில்‌ பற்றப்‌ 
பயன்படுதல்‌. (உயி) 

26001004 (பெடாலெஜி) - மண்‌ 

யல்‌: மண்தோற்றம்‌, இயல்பு, 
பயன்‌ முதலியவற்றை ஆராயுந்‌ 
துறை. வேளாணியல்‌ சார்ந்‌ 
தது. (உயி) 


ற63போ௦1௪ (பீடங்ள்‌) - பூக்‌ 
கொத்துக்காம்பு. பூக்கொத்தின்‌ 
முதல்காம்பு. இதில்‌ தனிப்‌ 
பூக்கள்‌ பூவடிச்செடஇுல்‌ கோளங் 
களில்‌ உண்டாகின்றன. இதன்‌ 
வடிவம்‌. அளவு ஆலயவை 
பூக்கொத்து வகைக்குத்‌ தகுந்த 
வாறு வேறுபடும. (உ௰) 
618916 ௦98195 (பெலாஜிக்‌ 
ஆர்காசம்‌) கடல்‌ மிதவை 
கள்‌: மேற்பரப்பு நீர்கள்‌ 
தன்று கடலின்‌ நடு ஆழப்‌ 
பகுதியில்‌ வாழ்பவை. இவை 


09 





மிதப்பிகள்‌ (பிளாங்டான்‌) 
நீந்தகள்‌ (நெக்டான்‌) என 
இருவகைப்படும்‌. (உ௰) 

௨11619 (பெல்லி௫ள்‌) - மென்னி 
யம்‌: முன்‌ கணிகத்தை 
(புரோட்டோபிளாஸ்ட்‌) தழ்ந்‌ 
துள்ள மென்படலம்‌. செல்லு 
லோசும்‌ உயிரணுச்‌ சுவரும்‌ 
இல்லாதது. (உ௰) 

211819 9181% (பெல்டே ட்‌ ஸ்டாக்‌) 
- நடூவிணைக்காம்பு: இலை 
&ழ்ப்பரப்பின்‌ நடுவில்‌ காம்பு 
பொருந்தி இருத்தல்‌. எ-டு. 
தாமரை, அல்லி. பா. 24019, 
105 ௦1. (உயி) 


02141௦ 1115 (பெல்க்‌ பின்ஸ்‌) - 


இடுப்புத்துடுப்புகள்‌: மூணின்‌ 
பின்புறத்துடுப்புகள்‌. (உ௰) 


141௦ 1012 (பெல்விக்‌ 

கெர்டில்‌) - இடுப்பு வளையம்‌: 
முதுகெலும்பி உடலின்‌ பின்‌ 
பகுதியிலுள்ள விறைப்பான 
எலும்பமைப்பு. இதில்‌ கால்கள்‌ 
இணைந்துள்ளன. இல்‌ 
இடுப்பு முன்‌ எலும்பு, இடுப்புப்‌ 
பின்‌ எலும்பு, இடுப்பு மேல்‌ 
எலும்பு ஆகியவை உள்ளன. 
ஓ. ஜ6010வ! 001௨ (உயி) 


61415 (பெல்விஸ்‌) - (1) இடுப்பு 
வளையம்‌. (2) தட்டம்‌ |) இடுப்பு 
வளையத்தின்‌ எலும்புகளால்‌ 
உண்டாக்கப்படும்‌ £ஈழ்வான 
குழி. 4) ரிறுநீரகத்தட்டம்‌: ஒறு 
நீரகத்தின்‌ மையக்குழி. (உ௰) 


0௦௦1! (பென்ில்‌ - கற்றை: 


ஒளிக்கற்றை பா. 63 (இய) 


உ 0ப/பர,, ௦52160 


(பெண்டுலம்‌,காம்பன்ஸேட்டட்‌) 
- ஈடசெய்த ஊசல்‌: கழ்நிலை 
யில்‌ வெப்பம்‌ ஏறினாலும்‌ 
இறங்கினாலும்‌ அதன்‌ நீளம்‌ 
மாறா ஊசல்‌ ஈடுசெய்த ஊசலா 
கும்‌. தற்கால ஊாசல்கள்‌ 
பொதுவான வெப்பநிலையில்‌ 
நீள்பெருக்கம்‌ அடையாத 
இன்வார்‌ என்னும்‌ உலோகக்டு 
கலவையால்‌ செய்யப்பட்‌ 
டுள்ளன. இரகாமின்‌ பாதரச 
ஊசல்‌, கேரிசன்‌ ஊசல்‌ 
எல்லாம்‌ புழக்கத்தில்‌ 
இல்லாதவை. (இய) 


இ பே!ப௱, 81012 (பெண்டுலம்‌ 


எம்பிள்‌) - தனிஊசல்‌: மெல்‌ 
லிய முறுக்கற்ற நூலில்‌ தொங்க 
விடப்படும்‌ குண்டு. 


ஊசல்‌ ஒரு இரும்புபுள்ளியி 
விருந்து எஇர்‌ இரும்பு 
புள்ளிக்குச்‌ சென்று மீண்டும்‌ 
அதே இரும்பு புள்ளிக்கு வரும்‌ 
வரை ஏற்படுகின்ற அசைவு 
அலைவு. 


ஊசல்‌ ஓர்‌ அலைவுக்கு எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ நேரம்‌ அலைவு 
நேரம்‌. அலைவில்‌ பாதி 
அதிர்வு. தடவிக்‌ ம பாது வீச்சு. 

லும்‌ வைசலின்‌ அலைய நரம்‌ 


மாறாது. இந்த அலைவு நேர 
மாறாப்‌ பண்பே ஊசலின்‌ சம 


ற 


அலைவு நேரம்‌ (ஐசோூர 
னிசம்‌). இந்த அடிப்படை, 
ஊசல்‌ கடிகாரங்களில்‌ 
உள்ளது. பா. றபப, 


௦0௦2௦15260. (இய) 


மால்வா (பெனட்ரன்ஸ்‌) - 
மரபுத்தகவு: ஒரு மரபணுவின்‌ 
புறமுத்தரை வெளிப்பாட்டின்‌ 
அளவு, பல மரபணுக்கள்‌ 100% 
தகவுடையவை.  இிலவற்றில்‌ 
இத்தகவு குறைவாக இருக்கும்‌. 
்‌ இம்‌ மஇிப்பு சூழ்நிலை அல்லது 


உள 








2௦11௦1111௩ - பெனிசிலின்‌: றந்த 


முதல்‌ உயிர்‌ எதிர்ப்பு மருந்து. 
தொற்று நுண்ணங்களை அழிப்‌ 
பது. அலெக்சாண்டர்‌ பிளமிங்‌ 
இதனைக்‌ கண்டுபிடித்தார்‌. 
பெனிடுலியம்‌ நொட்டேட்டம்‌ 
என்னும்‌ பூஞ்சணத்திலிருந்து 
தயாரிக்கப்படுவது. இதற்குப்‌ 
பின்‌ வந்தது ஸ்டெரப்டோ 
மைன்‌. இதனை 1944இல்‌ 
செல்மன்‌ வாக்ஸ்மன்‌ என்பார்‌ 


கண்டறிந்தார்‌. (உ௰) 


ஐ6ா15 (பீனிஸ்‌) - ஆண்ருறி: 
புணர்ச்சி உறுப்பு. விந்துவைப்‌ 
பெண்‌ பிறப்புவழியில்‌ 
செலுத்துவது. (உயி) 

ற௦ா186 (பென்னே) - இறகுகள்‌: 
குஞ்சுகளிடம்‌ உள்ள பெரிய 
இறகுகள்‌. (உயி) 

ற௦1308001 ஈம்‌ (பெண்டா 
டேக்டைல்‌ லிம்ப்‌) - லவிரல்‌ 
உறுப்பு: ஐந்து விரல்களைக்‌ 
கொண்டது. கை, கால்‌, (உயி) 


மரபு முத்திரையால்‌ பாக்கப்‌ 
படும்‌. (உயி) 
ஐ ப1௩ - பென்குயின்‌: தென்‌ 
கடல்‌ பகுதுவாழ்‌ பறவை. பறக்‌ 
கும்‌ இறனற்றது. கூடுகட்டத்‌ 
தெரியாது. முன்புறத்துறுப்பு 
கள்‌ துடுப்புகளாலியுள்ளதால்‌, 
அவற்றைக்‌ கொண்டு நீரில்‌ 
நீந்தும்‌. விரல்‌ இடைத்தோல்‌ 
உண்டு. முட்டையிடவே 
கரைக்கு வரும்‌. (உயி) 


உள ௦ப$ (பெண்டாமீரஸ்‌) 
_ இந்து அல்லது ஐம்மடங்கு: 
பூவின்‌ ஒவ்வொரு வட்டத்திலும்‌ 
பகுதிகள்‌ ஐந்து அல்லது 
ஐந்தின்‌ மடங்காக இருக்கும்‌. 
(உ௰) 

௦௦11௦09 (பெண்ட்டோடுு) - 
ஐம்முனைவாம்‌: நால்முலை 
வாயை விடக்‌ கூடுதலாக ஒரு 
வாயைக்‌ கொண்ட வெப்பத்‌ 


தறப்பி. (இய) 











௦௦௦85 


்‌ (பெண்டோஸ்‌), - 
பெண்டோஸ்‌: 5 கரியணுக்கள்‌ 


கொண்ட 
(வேதி) 
று - பெப்சின்‌: பா. 
0108510; 96210095 (உயி) 


02591109௦௩ - பெப்ரினோஜன்‌: 
பெப்சினின்‌ வீறற்ற வடிவம்‌. 
உடலில்‌ தற்செரித்தல்‌ நடை 
பெறுவதைத்‌ தடுக்கிறது. 
இரைப்பை நீரின்‌ காடிப்‌ 
பிண்பினால்‌ ஊக்குவிக்கப்படு 
றது. (உயி) 

உ (பெப்போ) - பூசனை 
வகைக்கனி: ஐழ்ச்சுல்‌ பையி 
லிருந்து உண்டாவது - பறங்கி, 
கக்கரி. (உயி) 

௦௩ - பெப்பர்மிண்ட்‌: 
நெடிகு. நறுமணமும்‌ நெடியு 
முள்ள தாவரச்சிறப்பினம்‌. 
தாவரப்‌ பெயர்‌ மெந்தா 
பெப்பிரிடா. இலிருந்து சாறம்‌ 
நீர்மமாக வடிக்கப்படுவது. 
நெடிகுவில்லை அல்லது 
நாரத்தை வில்லை (உய) 

றற - பெப்டைடூ்‌: இரு 
அமினோகாடிகள்‌ முனைக்கு 
முனை சேரும்போது உண்‌ 
டாகும்‌ பிணைப்பு. இதனால்‌ 
இரு பெப்டைடு உண்டாூறது. 
(உயி) 

£6010085 - பெப்டோன்கள்‌: 
இரைப்பையில்‌ பெப்ன்‌ 
என்னும்‌ நொதியினால்‌, புரதம்‌ 
நீராற்பகுக்கப்‌ படுகின்ற 


சர்க்கரை. பா. 


பொழுது உண்டாகும்‌ கரிமப்‌. 
பொருள்கள்‌. நீரில்‌ கரையக்‌ 
கூடியவை. உடலினால்‌ 
உறிஞ்சப்படுபவை. (உ௰) 
ற20201101 (பர்செப்ஷன்‌) - 
புலனறிவு: ஐம்பொறிகளின்‌ 
புலனுணர்ச்சகள்‌ மூலம்‌ 
பெறும்‌ அறிவு. செவி, கண்‌ 
ஆகியவற்றின்‌ வழிபெறும்‌ 
அறிவே அதிகம்‌. (௬. உள) 
ந262110ஈ, 6001882௨௦று, 880 
பர்செப்ஷன்‌, எக்ஸ்ட்ரா 
சென்சரி, ஈஎஸ்பி) - புறப்புல 
னறிவு: புலன்கள்‌ உதவி 
யின்றித்‌ தொலைவில்‌ நடக்கும்‌ 
கடந்தகால நிகழ்ச்சிகளையும்‌ 
அறிதல்‌. ஆகவே, புலன்படா 
அறிவாகும்‌. (க.உள) 


92௦119 (பெர்ச்சிங்‌) - பற்றி 
அமர்தல்‌: கொம்பில்‌ கால்‌ விரல்‌ 
களை இறுகப்‌ பற்றி உட்கார்ந்‌ 
திருத்தல்‌. எ-டு. பறவை. (உய) 

உஎ௩8ொ101 (பெரினேஷன்‌) - 
ஒடுங்கல்‌: குறிப்பிட்ட காலம்‌ 
வளர்சிதை மாற்றச்‌ செயல்‌ 
குன்றியிருத்தல்‌. உறுப்பு மூலம்‌ 
உயிரிகள்‌ பாதகச்‌ சூழ்நிலை 
களைத்‌ தாக்குப்பிடித்தல்‌. எ-டு. 
விதைகள்‌, இரு பருவத்தாவரங்‌ 
கள்‌, பல்லாண்டுத்‌ தாவரங்கள்‌ 
ஒ. ரிம்ளாலி0ஈ (உய) 


உஎஊா!க!5 - (பெரினியல்ஸ்‌) - 
பல பருவப்பமிர்கள்‌: பல 
ஆண்டுகள்‌ வாழும்‌ தாவரங்‌ 
கள்‌. எ-டு. மா. (உயி) 


0 


505 1): 





2௦11014815 (பர்போலியேட்‌) ன்‌ 
இலைய$ தழ்ந்தத தண்டுக்‌ 
கணுவின்‌ இருபககத்‌ இலும்‌ 
இலைப்பரப்பின்‌ அடி விரிந்‌ 


இருக்கும்‌. தண்டு முழு 
வதையும்‌ கழ்ந்‌இருக்கும்‌. 
(உயி) 

௦11881 ன்‌ இதழ்வட்டம்‌: 


மகரந்தத்தாள்கள்‌., கல்‌ இலை 
கள்‌ ஆியவற்றைச்‌ தழ்ந்‌ 
ஓருக்கும பூப்பகுஇு. வழக்க 
மாக, இது இரு வட்டங்களைக்‌ 
கொண்டது. இருவிதை இலைத்‌ 
தாவரங்களில்‌ அவை புல்லி 
வட்டமும்‌ அல்லிவட்டமும்‌ 
ஆகும்‌, தென்னை முதலிய 
ஒருவிதை இலைத்தாவரங் 
களில்‌ இவ்வட்டவேறுபாடு 
இராது. காற்றினால்‌ மகரந்தச்‌ 
சேர்க்கை அடையுந்தாவரங் 
கசரில்‌ இவ்வட்டம்‌ குறைந்‌ 
திருக்கும்‌ (புற்கள்‌) அல்லது 
இல்லாமலும்‌ இருக்கும்‌ 
(வில்லோ) (உ௰) 

£161851 (பெரிபிளாஸ்ட்‌) - 
கழ்படை: சுற்றுப்படை. மீன்‌ 
களில்‌ படையணுவில்‌ உள்ள 


அணுவடுக்கு. (உயி) 

௦ (பெரிபிளம்‌) 4 
கழடுக்கு: சுற்றடுக்கு. புறணியை 
உண்டாக்குவது. (உய) 

சோப்பு (பெரிகார்டியம்‌) - 
தழுறை: சுற்றுறை. இதயத்தைச்‌ 
சூழ்ந்துள்ள உறை. இதயப்‌ 
புறவுறை. (உ௰) 


ஒ௦!1மோவவ1 கெடு (பெரிகார்‌ 


யல்‌ கேவிட்டி) - இதய உரைக்‌ 
குழி: சழ்குழி. இதய உறையி 
னால்‌ தழப்பட்டிருக்கும்‌ இடம்‌. 
இடுல்‌ இதயம்‌ உள்ளது. (உயி) 
ற௦ா1220 (பெரிகார்ப்‌) - கனி 
யுறை: கழ்உறை. கனியின்‌ சுவர்‌ 


கனியுறை ஆறது. பழுத்த 
கனிகளில்‌ அது மூன்று 
பகுதிகளாக வேறுபடுகிறது. 
1) கனிப்‌ புறவுறை (எபி 
கார்ப்‌): இது ஒருவரிசைப்‌ 
புறத்தோல்‌ கண்ணறைகளா 
லானது. 2) கனிநடுவுறை 


(மீசோகார்ப்‌): இது நடுவடுக்கு. 
3) கி உள்ளுறை (எண்டோ 
கார்ப்‌): இது உட்புற அடுக்கு. 
உவ! (பெரிகிளினல்‌) - 
சுற்றுப்போக்கு: கண்ணறைப்‌ 
பிரிவு உறுப்பின்‌ மேற்‌ 
பரப்புக்கு ஒருபோக்காக 
இருத்தல்‌. சுற்றுப்போக்குப்‌ 
பிரிவு. ஒ. மோங்‌01க!. (உயி) 
2ஊ!09/6212 (பெரிசைக்கிள்‌) - 
கூழ்வட்டம்‌: சுற்று வட்டம்‌. உட்‌ 
தோலினுள்‌ அமைந்துள்ள 
பஞ்சுத்திசு அடுக்கு. (உய) 
உற (பெரிடெர்ம்‌) : - 
தழ்தோல்‌: சுற்றுதோல்‌. தக்கை 
வளரியத்திலிருந்து (கேம்பி 
யம்‌) உண்டாகும்‌ இரண்டாம்‌ 
நிலைத்திக. (உய) 
0௭19291110 (பெரிகேஸ்ட்ரில்‌) - 
உணவு வழியைச்‌ தழ்ந்துள்ள. 
(உயி) 


௦ 





ஐ91092941115 (பெரிகேஸ்ட்‌ 
டிரிடிஸ்‌) - இரைப்பைப்‌ புற 
அழ இரைப்பையின்‌ 
வெளிப்புறம்‌ வீங்கி இருத்தல்‌. 
(உய) 
நளிலவாா௦பக ரிச்‌ (பெரி 
கைனஸ்‌ பிளவர்‌) - அரைக்கழ்ச்‌ 
தல்பைப்பூ: பா. று, 05100 
௦4. (உயி) 
உவ! ஷ&(06௦ (பெரிகெய்டில௰்‌) 
கல்லீரல்‌ சூழ்ந்த. (உமி) 
[21:1/10:1-:14111-] 
டிடிஸ்‌) - 
(உ௰) 
௦1 (பெரிலிம்ப்‌) - சுழ்நீர்‌: 
சுற்றுநீர்‌. செவிப்படலக்‌ குழி 
யில்‌ நிரம்பியுள்ள நீர்‌. (உயி) 
உள்ளார்‌ (பெரிமார்ப்‌) - 
கனிமத்துள்‌ கனிமம்‌: ஒரு 
கணனிமத்தை மற்றொரு கனிமம்‌ 
சூழ்ந்திருத்தல்‌. (வேத) 
உவா1ஈவவபர (பெரினிய௰ம்‌) 
சழியம்‌: கழிவாய்க்கும்‌ பெண்‌ 
குறிக்கும்‌ அல்லது விரைப்பைக்‌ 
கும்‌ இடையிலுள்ள றுபகுதி. 
(உயி) 


றரவா!பஈ (பெரிறியூரியம்‌) - 
தழ்முடிச்சுறை: நரம்பு 
முடிச்சைச்‌ தழ்ந்துள்ள 
இணைப்புத்துசு உறை. (உ௰) 
றர (பீரியட்‌, 1) வரிசை: 
ஆவர்த்தன அட்டவணையி 
லுள்ள இடைமட்ட வரிசை 


களில்‌ ஒன்று. 2) அலைவு 


பெரிகெப்பா 


கல்லீரல்‌ அழற்சி. 


506 








நேரம்‌: ஓர்‌ அலைவின்‌ முழுச்‌ 
சுற்றுக்கு எடுத்துக்கொள்ளும்‌ 
நேரம்‌. 3) காலம்‌: (இய). 


061௦92 ௱௦௦ஈ (பீரியாடிக்‌ 
மோஷன்‌) * கூல ர்‌ 
இயக்கம்‌: தொடர்ச்சியாகவும்‌ 


ஒத்த முறையிலும்‌ நிகழும்‌ ஒரு 
தொகுஇுயின்‌ இயக்கம்‌. ஊசல்‌ 
அசைவு. (இய) 

£6ா1001௦ (௨4 (மீரியாடிக்‌ லய) - 
தனிம வரிசை விட: ஆவர்த்தன 
விதி. இதனை உருடிய நாட்டு, 
வேடியியல்‌ அறிஞர்‌ மெண்ட 
லீஃப்பு என்பார்‌ 1869 இல்‌ 
வெளியிட்டார்‌. தனிமங்களின்‌ 
இயற்பண்புகளும்‌ வேடுப்‌ 
பண்புகளும்‌ அவற்றின்‌ அணு 
எடைகளுக்கேற்ப வரிசை 
முறையில்‌ மாற்றமடைஒன்்‌ றன 
என்பது வித. (வேத) 

5உள!௦௦/௦ 18/6 (பீரியாடிக்‌ 
டேபிள்‌) - தனிம வரிசை 
அட்டவணை: தனிம வரிசை 
விதிப்படி அமைக்கப்பட்ட 
அட்டவணை. இஇல்‌ 9 தொகுதி 
கள்‌ உள்ளன. தனிமப்‌ பண்பு 
களை இவ்வட்டவணை நன்கு 
விளக்குகிறது. கனிம வேடு 
யியல்‌ வளர்ச்டுக்கும்‌ ஆராய்ச்‌ 
சிக்கும்‌ இது பெரிதும்‌ பயன்படு 
கிறது. இதன்‌ நீள்வடிவத்‌ தனிம 
வரிசை அட்டவணை வேதி 
யியலில்‌ ஒரு விவிலிய நூல்‌ 
ஆகும்‌. (வேதி) 

உளா௦்ேேதஹ (பெரியாட்ஸ்‌, - 
நடகால்கள்‌: நண்டு முதலிய 


507 


டள 





விலங்குகளில்‌ பயன்படும்‌ 
நடக்குங்‌ கால்கள்‌. (உ௰) 


$௪110212பர (பெரியாஸ்டியம்‌) 


எலும்பியம்‌: எலும்புகளின்‌ 
மேற்பரப்பை மூடியுள்ள 
விறைப்பான நூர்ப்படலம்‌. 
(உயி) 

2ஐா/051180பர௱ (பெரியாஸ்டேர 


கம்‌) - எலும்போட்டியம்‌: மெல்‌ 
லுடலியின்‌ ஓட்டை மூடியுள்ள 
கடினவெளியடுக்கு. (உ௰) 


(பெரியாட்டிக்‌) அ 
உட்செவி சழ்ந்த (உயி) 


2எ[ஜரக! ஈளா௦பக நே 
பரக ரல்‌ நர்வஸ்‌ சிஸ்டம்‌) 

ஒருங்கு நரம்பு மண்டலம்‌: 
நரம்பும்‌ நரம்பு முடிச்சுகளும்‌ 
சேர்ந்த தொகுதி. மைய நரம்பு 
மண்டலத்திலிருந்து உறுப்பு 
களுக்கும்‌ உடவின்‌ புறப்பகுஇிக்‌ 
கும்‌ செல்வது. புற நோக்கு 
நரம்பு மண்டலம்‌ என்றுங்‌ 
கூறலாம்‌. (உய) 


5ா1!0112 


க டல்‌ (பெரிஸ்கோப்‌) - 


தழ்நோக்கி: : ஒளிக்கருவி. ஒரு 


குழாயில்‌ 45” அளவில்‌ 
மறிக்கும்‌ பரப்பு ஒன்று 
மற்றொன்றை நோக்குமாறு 


அமைக்கப்பட்ட இரு சமதள 
ஆடிகளைக்‌ கொண்ட கருவி. 
அகழியிலுன்ள போர்‌ வீரர்கள்‌ 
எதிரியின்‌ நடமாட்டத்தை வேவு 
பார்க்கவும்‌ நீர்மூழ்கிக்‌ கப்பலி 
லிருந்து எஇரியின்‌ கப்பல்‌ 


நடமாட்டத்தை அறியவும்‌ பயன்‌ 
படுகிறது. (இய) 


உஎ!50௭1 (பெரிஸ்பெர்ம்‌) - 


சுற்றுத்தசை:  சூழ்வழித்தசை. 
உட்கருவிலிருந்து உண்டாகும்‌ 
ஊாட்டத்திசு, விதையில்‌ 
உள்ளது. கேரியோ ட்‌ 
பைலேூக்‌ குடும்பத்‌ தாவர 
விதைகளில்‌ உள்ளது. ஓ. 
8ா0௦50௭௱. (உய௰) 

௦115600408 (பெரிசோ 
டேக்டைலா) ஒற்றை விரலிகள்‌: 
பின்காவில்‌ ஒற்றை எண்‌ 
ணிக்கை விரல்களைக்‌ 
கொண்ட விலங்குகள்‌. எ-டு. 
குதிரை. (உயி) 

06118181918 (பெரிஸ்டால்டஸ்‌) - 
அலை இயக்கம்‌: உணவுவழிச்‌ 
சுவரிலுள்ள தசைகள்‌ உண்‌ 
டாக்கும்‌ நெளிவியக்கத்திற்கு 
அலை இயக்கம்‌ என்று பெயர்‌. 
இதனால்‌ உணவு அடுத்‌ 
தடுத்துள்ள உறுப்புகளுக்குச்‌ 
செல்ல முடிகிறது. (உய) 

ஐ௦11510ஈ6 (பெரிஸ்டோம்‌) - தழ்‌ 
வளையம்‌: தழகம்‌. 1) மாட 
களில்‌ பொதுகைத்‌ துளையைச்‌ 
சுற்றியுள்ள பல்வளையம்‌. 
தல்‌ பரவப்‌ பயன்படுவது. ஈர 
நிலை மாற்றங்களுக்கேற்ப இப்‌ 
பற்கள்‌ இருக வளைந்து சிதல்‌ 
களைச்‌ இதறச்‌ செய்யும்‌ (தாவ) 
2) பரமேசியம்‌ முதலிய குற்‌ 


றிழையுள்ள முன்தோன்றி 
களின்‌ வாயைச்‌ தழ்ந்துள்ள 


508 


௦ 





டள 
புனல்‌ போன்ற பகுது. 
3) வயிற்றுக்‌ காவி ஓட்டி 


லுள்ள துளையின்‌ முனை. 
(வில) 
உள! (பெரிதடியம்‌) - 


கழுறை: பூர்சையின்‌ குடுவை 
வடிவக்‌ கனியுறுப்பு. (உய) 


உவ! 2ப௱ (பெரிடோனியம்‌) - 


கழ்தெளிபடலம்‌, தழிலம்‌: 
வயிற்றுக்குழி, இடுப்புக்குழி 
ஆகஒியவற்றிலுள்ள உள்‌ 
ளுறுப்புகளைச்‌ தழ்ந்துள்ள 


படலம்‌. (உயி) 

£எ/பா/௪ ரீமா - பர்கின்ஜி 
(பைபர்ஸ்‌) இழைகள்‌: இதயக்‌ 
8ழறைச்‌ சுவர்களிலுள்ள 
வலைப்பின்னலை உண்‌ 
டாக்கும்‌ இதயத்தசை. கடத்தும்‌ 
பண்பு கொண்டது. (உயி) 
உவ௱காசா!்‌ 985 (பர்மனன்ட்‌ 


கேஸ்‌) - நிலைவளி: அழுத்தத்‌ 
தால்‌ மட்டுமே நீர்மமாக்க 
இயலாத வளி; தன்‌ மாறுநிலை 
வெப்பநிலைக்கு மேலுள்ள 
வளி. (வேதி) 

ம எ௱கா 810259 


(பர்மனன்ட்‌ ஹார்டுனெஸ்‌) - 
லைத்த கடினத்தன்மை: பா. 
வேல. (வேதி) 
ஊ௱காளர்‌ ஈகராாள (பர்ம 
னென்ட்‌ மாக்னட்‌) - நிலைக்‌ 
காந்தம்‌. பா. ஈ௨ஈ௦( (இய) 
காளர்‌ 1917 (பர்மனென்ட்‌ 


டத்‌) - நிலைப்பற்கள்‌: பால்‌ 


பற்கள்‌ விழுந்தபின்‌ முளைக்‌ 
கும்‌ பற்கள்‌. (உயி) 

2ஊ௱கு்‌। ர (பர்மியபிலிட்டி) - 
ஊடுடுறன்‌: க௫வுத்திறன்‌. ஒரு 
படலத்தின்‌ வழியே ஒரு 
பொருள்‌ எளிதாகப்‌ பரவும்‌ 
ஆற்றல்‌. (உ௰) 


றஊ௱(/கா௩ - பர்மியன்‌: தொல்‌ 
லூழியின்‌ இறுதிக்காலம்‌. 
(உே௰) 


ற௭ா௱ா௨௦ஐ௨ - பர்மியேஸ்‌: ஒரு 
படல்த்தின்‌ வழியே அயனிகள்‌ 
கடக்கக்‌ காரணமாக இருக்கும்‌ 
நொதி. (உயி) 
ஊ௱ப(( - பெர்முடிட்டு: நீரில்‌ 
கரைந்துள்ள தேவை இல்லாத 
பொருள்களை அகற்றும்‌ 
பொருள்‌. இது €யோலைட்‌ 
டாகும்‌. அரிய வேடப்‌ பொரு 
ளான சோடியம்‌ அலுமினியம்‌ 
லிகேட்டாலானது. கடின 
நீரை மென்னீராக்குவது. பா. 
280116 (வேது) 


ழ61012ப6 ஈ௱ப50162 (பெரோனி 


யஸ்‌ மசல்‌) - 9ளரித்தசை: பல்‌ 
ஊூத்தசைகளில்‌ ஒன்று. 
(உயி) 


001௦08 1௦0905 (பைரோனி 


யஸ்‌ லாங்கஸ்‌) - ஊசி நீள்தசை: 
அமரும்‌ பறவைகளின்‌ கால்‌ 


கனளிலுள்ள மேலெழு விரிதசை. 
(உ௰) 

0௦10102599 - பெராக்கிடேஸ்‌ 
துணுக்குவெள்ளணு முதலிய 


உய 





உள்ள 


தைக்கும்‌ 


வெள்ளஹணுக்களில்‌ 
பெராக்சைடைச்‌ 
நொடு. (உயி) 


021௦00 - பெராக்சைடூ: ஒரு 
கணிமக்‌ கூட்டுபபொருள்‌. 
(ஆக்சைடு) (வேதி) 


£உிெஐெொ்‌௦:08௦௱௨8 - (பெராக்க 
சோம்ஸ்‌) - தழ்நுண்புரிகள்‌: 
அமினோகாடி ஆக்கிடேசுகள்‌, 
பூரேட்டு ஆல்‌ிடேசுகள்‌, 
கேட்டலேசுகள்‌ ஆியவற்றைக்‌ 
கொண்ட நுண்‌ பொருள்கள்‌. 
(வேத) 

இ௨றஎப2! ஈ௦/0 (பெர்பெச்சு 
வல்‌ மோஷன்‌) - நிலை இயக்‌ 
கம்‌: நீடித்த முதல்‌ வகை 
இயக்கம்‌. இதில்‌ ஒரு விசையம்‌ 
தொடங்கப்பட்டவுடன்‌, வெளி 
மூலத்திலிருந்து ஆற்றல்‌ 
பெறாமல்‌ பயனுள்ள 
வினையை முடிவில்லாமல்‌ 
செய்து கொண்டிருக்கும்‌ (இய) 


உளவு றா௦11/௨ (பெர்ச 
னாவிட்டி புரோபைல்‌) - 
ஆளுமை வடிவுரு: பல 
ஆளரளூமைப்‌ பண்புகளில்‌ ஒரு 
வரின்‌ நிலைகளைத்‌ 
தொகுத்துக்‌ காட்டும்‌ வரைபடம்‌. 
அல்லது உருவரைவு. (௧.௮) 


ர பாம21100  (பர்டுர்பேஷன்‌) 
* குலைவு: ஒரு விண்பொருள்‌ 
அல்லது செயற்கை நிலா தன்‌ 
வழியிலிருந்து ஈர்ப்பு விசை 
யினால்‌ விலகுதல்‌. (இய) 


509 





0௨5 





029521) (பைசரி) - உடற்‌ செருக: 
அறுவைச்‌ செருக. அல்லது 
மருந்துள்ள கருவி. 
கருவுறுதலைத்‌ தடுக்கப்‌ பிறப்பு 
வழியில்‌ பயன்படுத்துங்‌ கருவி. 
(மரு) 

0855ப/ப5 (பெசுலஸ்‌) - வளை 
மூடி பறவைகளின்‌ குரல்‌ 
பெட்டியிலுள்ள குருத்‌ 
தெலும்பு, இதன்மீது அரைத்‌ 
திங்கள்‌ வடிவப்‌ படலம்‌ 
பொருந்தி இருக்கும்‌. (உ௰) 

09518 (பெஸ்ட்ஸ்‌) - தொற்றிகள்‌: 


கட்டுப்படுத்தப்பட வேண்டிய 
அளவுக்கு மனிதனுக்குத்‌ 
தொல்லைதரும்‌ தாவரங்கள்‌ 


அல்லது விலங்குகள்‌, இவை 
தங்குமிரிகளே. (உ௰ி) 
068(10106 (பெஸ்ட்டிசைடு) - 
தொற்றுக்‌ கொல்லி: தொற்றி 
களைக்‌ கொல்லும்‌ மருந்துகள்‌. 
இவை பூஞ்சைக்‌ கொல்லி, 
பூச்சிக்‌ கொல்லி, களைக்‌ 
கொல்லி எனப்பல வகைப்‌ 
படும்‌. (உய) 

2951118006 (பெஸ்டிலன்ஸ்‌) - 
கொள்ளை நோம்‌? அதிக 
அளவில்‌ பரவிக்‌ கேட்டை 
விளைவிக்கும்‌ நோய்‌. எ-டு. 
காலரா. (௨உ௰) 

0891010194) (பெஸ்டாலாஜி) - 
தொற்றிஇயல்‌: வேளாண்‌ 
தொற்றிகளையும்‌ அவற்றைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ முறைகளையும்‌ 
ஆராயுந்துறை. (உ௰) 


24 





26131 (பெட்டல்‌) - அல்லி: பூவின்‌ 
அல்லி வட்டத்திலுள்ள ஒரு தனி 
இதழ்‌. அல்லிகள்‌ சேர்ந்தது 
அல்லி வட்டம்‌ ஒ. 560௮] (உ௰) 

ஐ612100/ (பெட்டலோடி) - 
அல்லிவயமாதல்‌: இனப்பெருக்க 
உறுப்புகளான மகரந்தமும்‌ கூல்‌ 
இலைகளும்‌ அல்லிகளாதல்‌. 
எ-டு. இரட்டைப்பூ. (உ௰) 

நல்‌ி௦1௨ (பீட்டியோல்‌) - காம்பு: 
இலைப்பரப்பைத்‌ தாங்கும்‌ 
பகுதி. (உயி) 

6௦16, ॥ஈச்க ௦14 (பீட்டியோல்‌, 
கைண்ட்ஸ்‌ ஆஃப்‌) ச இலைக்‌ 
காம்பு வகைகள்‌: 1. சிறகுக்‌ 
காம்பு - நாரத்தை 2. உறை 
யடிக்‌ காம்பு - கொத்துமல்லி 
3. நடு இலைக்‌ காம்பு - 
தாமரை, அல்லி. 4. மடல்‌ இலை 
- எருக்கு 5. தழுவு தண்டிலை 
பஆம்பிளக்கிகால்‌) - புக 
மியா, 6. தண்டுவழி இலை 
(பர்பரேட்‌ ) - கத்தாழை, 
7. தண்டு வளரி இலை 
(கொன்னேட்‌) - கேன்சோரா 
8. தண்டுக்‌ ழேேலை (டிக்க 
ரண்ட்‌) - குரோட்டலேரியா 
அலேட்டா. (உயி) 


உஎி1௦1ப/6 (பீட்டியோலுல்‌) - 
காம்மி: நுண்காம்பூ. கூட்டிலை 
யில்‌ சிற்றிலையைத்‌ தாங்கும்‌ 
ஏிறுகாம்பு. (உயி) 

ளன! 54 (பெட்ரி டிஷ்‌) - பெட்ரி 


இண்ணம்‌: பெட்ரி (1852 - 
1921) என்பவர்‌ பெயரால்‌ 


510 


ற 


அமைந்த தட்டை அடியுடைய 
வட்டக்‌ கண்ணாடிக்‌ ஊணொெணம்‌. 


(வேதி) 


உள!((021101 (பெட்ரிபெக்ஷன்‌) 
- கற்படிவதால்‌: கரிம உறுப்பு. 
கல்‌ அல்லது கனிம உறுப்‌ 
பாதல்‌. (உமி) 
௦21௦ 0௩9௱/௦5(8 
கெமிகல்ஸ்‌) - பாறை எண்‌ 
ணெய்ப்‌ பொருள்கள்‌: பெட்‌ 
ரோலியம்‌ அல்லது இயற்கை 
வளியிலிருந்து  உண்டாகுப்‌ 
பொருள்கள்‌. (வேதி) 


(பெட்ரோ 


0௦௭௦1 - பெட்ரோல்‌: கேசோலின்‌. 
ஆவியாகக்‌ கூடிய அரிய 
கலவை. முதன்மையாக 
ஆய்டிரோ கார்பன்களா 
லானது. (கெப்டேன்‌, 


கெக்சேன்‌, அக்டேன்‌ ). பெட்ரோ 
லியத்தை வடித்துப்‌ பகுக்கக்‌ 


இடைக்கும்‌. ஊரி எரி 
பொருள்‌. ஒரு நாட்டின்‌ 
மிகுபொருள்‌ வளம்‌ இதைச்‌ 


சார்ந்தே உள்ளது. (வேத) . 
உ௦ாா௦/24ப௱ - பெட்ரோலேட்டம்‌: 

பெட்ரோலிய இழுது. தூய்மை 

செய்யப்பட்ட அய்டிரோகார்பன்‌ 


கலவை. அரைக்கெட்டி 
நிலையிலுள்ள மஞ்சள்‌ நிறப்‌ 
பாரபின்‌. மென்மையானது. 


வாசலின்‌ என்று தவறாகக்‌ 
கூறப்படுவது. (வேதி) 
ற௦11012ப௱ா - பெட்ரோலியம்‌: 
பாறை எண்ணெய்‌. கல்லெண்‌ 
ணெய்‌. கடல்கள்‌ விலங்குகள்‌, 


5 511 [21. 





தாவரங்கள்‌ ஆயெவற்றி வேலைகளில்‌ பயன்படுதல்‌. 
விருந்து தோன்றிய அய்டிரோ | (வேட) 

கார்பன்‌ கலவை. நிலத்திற்‌ | ஐரடிஎா 1௧4 - பிபிட்சர்‌ விதி: அடுத்‌ 
கடியில்‌ பாறையடுக்களுக தடுத்த தை றகளில்‌ 


இடையே காணப்படுவது. இது உபிரணுக்கள்‌ படிப்படியாகச்‌ 
பண்படா எண்ணெய்‌ ஆகும்‌. சறியவையாடன்றன என்பது 
வடித்துப்‌ பகுத்தல மூலம்‌ விஇ. (உயி) 


இஇுலிருந்து விடைக்கும்‌ 

யபொருள்களாவன: டீசல்‌ எண்‌ 6. பிஎச்‌: 6? 1௦9 10 ச்‌, இரு 
ணெய்‌, மண்ணெண்ணெய்‌, கரை௦லிலுள்ள அய்டிரஜன்‌ 
கேசோவின்‌, தூய்மையாக்கிய அபனிச்‌ செறிவின்‌ பத்தடி 
வளி, தவிர, உயவிடு மானுளள எர்மடக்கையே 
எண்ணெயகளும்‌ வெண்‌ பிஎச்‌ எனப்படும்‌. ஊடஃத்தின்‌ 
மெழுகும்‌ எர பொருளி காரத்தன்மையையோ காடித்‌ 
விருந்து இடைக்கின்றன. தன்மையையோ காட்டுவது. 


இலிருந்து இடைக்கும்‌ கரும்‌ பிஎச்‌ 7க்குக்‌ ஒழிருந்தால்‌ காடித்‌ 
பொருள்‌ நீலக்கல்‌ தார்‌ ஆகும்‌. | தன்மை; க்கு மேலிருந்தால்‌ 
(வேது), காரத்தன்மை. பிஎச்‌ மடப்பு 
களைத தோராயமாக நிலைக்‌ 
காட்டிகளைக்‌ கொண்டு பெற 
லாம்‌. மின்வாய்த்‌ தொகுதி 
சார்ந்த கீழ்நிலை அய்டிரோ களைப்‌ பயன்படுத்டுத்‌ துல்லிய 
கார்பன்களைக்‌ கொண்ட மாகக்‌ காணலாம்‌. பா. மபரிஎ 


௬லல்வ. முதன்மையாகப்‌ 1917111211] (வேது). 

பெண்டேன்‌, கெக்சேன்‌ ஆஇிய ப்ர ஐ 

வற்றைக்‌ கொண்டது. (வேது) | 11௦௭ - பிஎச்‌ (மீட்டர்‌) மானி: 

கரைசல்‌ அலலது ஊட 

981019) (பெட்ராலஜி) -பாறை | இன்‌ பிச்சைக்‌ தபம்‌ 

இயல்‌: பாறைகளை ஆராயும்‌ பயன்படுங்கருவி, (வேதி). 

புவி அறிவியல்‌ துறையின்‌ ஒரு 

பிரிவு. (பு. அறி). 806, 660111102206 (பேஜ்‌, 
பாக்டிரியோபேஜ்‌) குச்ரிய 

முங்கி: குச்சியங்களைத்‌ 
தொற்றும்‌ நச்‌ஏயம்‌. (உயி) 


ற௨1101௪ப௱ ஊ௱ள - பெட்ரோலியம்‌ 
ஈதர்‌: ஆல்கேன்‌ வரிசசையைச்‌ 


ஜரா - பியூட்டர்‌: வெள்ளீயம்‌, 
காரீயம்‌, ஆண்டிமணி சேர்ந்த 
உலோகக்‌ கலவை. ஆண்டி 
மனியைச்‌ சேர்க்கக்‌ கடின | 2112000185 (பேகோசைட்ஸ்‌) - 
மாகும்‌. செம்பைச்‌ சேர்க்க | விழுங்கணுக்கள்‌: ஒரு வகைக்‌ 
மென்மையகும்‌. அழகுபடுத்தும்‌ குருதி வெள்ளணுக்கள்‌. தங்கு 


உக 


512 


நந்து 





தரும்‌ வெளிப்பொருள்களை 
யும்‌ குச்சயங்களையும்‌ 


விழுங்கச்‌ செரிக்க 


வைப்பவை. (உயி) 


௧904105185 (பேகோ 
சைட்டோ௫டுஸ்‌) - விழுங்கணு - 
வளைப்பு: உணவுத்‌ துகள்களை 
விழுங்கணுக்கள்‌ சூழ்ந்து 
வளைத்துக்‌ கொள்ளுதல்‌. 
(உ௰) 


ற21௧௭985 (பேலஞ்சஸ்‌) - விரல்‌ 
எலும்புகள்‌: கோல்வடிவ 
எலும்புகள்‌. கை விரல்களிலும்‌ 
கால்‌ விரல்களிலும்‌ உள்ளவை. 
(உயி) 


டாா௭௦08௱5 (பெனரோகம்ஸ்‌) 
- யூக்குந்தாவரங்கள்‌: தாவர 
உலவின்‌ பெரும்பிரிவு. இஇல்‌ 
உறையில்‌ விதையுள்ள தாவரங் 
களும்‌, உறையில்‌ விதை 
யில்லாத தாவரங்களும்‌ அடங்‌ 
கும்‌. பூவரசு முன்னவைக்கும்‌ 
சைக்கஸ்‌ பின்னவைக்கும்‌ 
சடூத்துக்‌ காட்டுகள்‌. (உய) 

2 ௨1௧௦201௦ (பெனரோ 
சூவாயில்‌) - பூக்குத்தாவர ஊழி: 
முன்‌ கேம்பிரியன்‌ ஊழி 
முடிந்தபின்‌ உள்ள காலம்‌. 
அறிந்தறியக்‌ கூடிய தொல்‌ 
படிவுகளைப்‌ பாறைகள்‌ 
கொண்டுள்ள காலம்‌. (உய௰) 

ரசா ௪௦194 (பார்மசஸ்ட்‌) - 
மருந்தாளர்‌: மருந்தைச்‌ செய்து 
அதைப்‌ பயன்படுத்த உரிமம்‌ 
பெற்றவர்‌. ஒ. 00௱0௦பா0௦£ 
(மரு) 

அ.௮.34 


றர2௱200100/ (பார்மகாலஜி) - 
மருந்தியல்‌: மருந்துகளை 
ஆராயுந்துறை. அதாவது. மனி 
தனிடத்து மருந்துகள்‌ உண்‌ 
டாக்கும்‌ விளைவுகளை 
ஆராய்வது. (மரு) 

ற௫்வாறக௦ு (பார்மஸி) - 1. மருந்‌ 
தாளுமியல்‌: மருந்துகள்‌ செய்‌ 
தல்‌, அவற்றைப்‌ பயன்‌ படுத்தல்‌ 
ஆகியவற்றை ஆராயுந்துறை. 
உடல்‌ நலவியலின்‌ ஒரு பிரிவு. 
2௯ மருந்தகம்‌: மருந்துகள்‌ 
விற்குமிடம்‌. (மரு) 

ர்க! (பரின்ஜிட்டிஸ்‌) - 
தொண்டையழற்: தொண்டைச்‌ 
சளிப்படலம்‌ வீங்குதல்‌. (உய) 

நர்கராாா9௦1௦004/ (பரின்காலஜி) ண்‌ 

தொண்டைடுயல்‌: தொண்டை, 

தொண்டை நோய்கள்‌ ஜிய 
வற்றை ஆராயுந்துறை (உ௰) 

நர்வார9௦50009 (பரின்கோ 
ஸ்கோப்‌) - தொண்டை நோக்கு: 
தொண்டையை ஆராயப்‌ பயண்‌ 
படூங்கருவி. (உயி) 

மந்கரா௦௦10ஈடு (பரின்கோாடமி) 
-.. தொண்டை நறுக்கம்‌: 
தொண்டை அறுவை. (உ௰) 

உரக (பர்னிக்ஸ்‌) ஸு 
தொண்டை: உணவு வழியில்‌ 
வாய்க்கடுத்த பகுதி. (உயி) 

0886 (பேஸ்‌) - நிலை: 1. ஒரு 
வேடுத்தொகுதியின்‌ இயற்பியல்‌ 
முறையில்‌ பிரிக்கக்கூடிய பகுஇ 
களில்‌ ஒன்று. எ-டு. பனிக்‌ 
கட்டியும்‌ நீரும்‌ சேர்ந்த கலவை. 


$ச 


இரு நிலைகளைக்‌ கொண்டது. 
பனிக்கட்டி இண்மநிலை. நீர்‌ 
நீர்மநிலை. ஒரு நிலை உடைய 
தொகுதி ஒரு படித்தானது. ஒரு 
நிலைக்கு மேலுள்ள தொகுதி 
பல படித்தானது. 


2. தாவரத்தைப்‌ பொறுத்தவரை 

ருநிலைகள்‌ உண்டு. 1) உடல்‌ 
னை (வெஜிடேட்டிவ்பேஸ்‌) 
தாவரம்‌ இலைகளையும்‌ இளை 
களையும்‌ கொண்டிருத்தல்‌. 
॥) இனப்பெருக்க நிலை 
(ரீபுரடக்வ்‌ பேஸ்‌) : பூக்களையும்‌ 
கணிகளையும்‌ உண்டாக்குவது. 
|) கட்டம்‌: ஒரு சுற்றிலுள்ள 
நிலை 14) பிறை பா. 0986, 
2/6. (இய) 


229௦ 01/80181ஈ (பேஸ்‌ டயூரம்‌) 
௪. கட்டப்படம்‌:? கொடுக்கப்பட்ட 
அழுத்தத்திலும்‌ வெப்பநிலை 
யிலும்‌ ஒரு பொருள்‌ இருக்கும்‌ 
நிலையைக்‌ குறிக்கும்‌ வரை 
படம்‌. (இய) 
5௫௧865 ௦1 16 0௦௦ (பேசஸ்‌ 
ண தி மூன்‌) - நிங்கள்‌ 
றைகள: தங்களின்‌ வளர்‌ 
பிறையும்‌ (நிறை நிலா) தேய்‌ 
பிறையும்‌ (இருள்‌ நிலா). இய 
௫8 (ீசண்ட்‌) - வான்‌ 
கோழி: சேவல்‌ போன்ற பறவை. 
நீளம்‌ 95 செமீ. நீண்டவால்‌. 
ஒளிர்வான இறகுகள்‌. விளை 
யாட்டுப்‌ பறவை. கறி உண 
வாகப்‌ பயன்‌ படுவது. (உய) 


513 5௮ 





ஜகா. - பினாசைன்‌: 
பொரு, மஞ்சள்‌ நிறப்‌ 
படிகம்‌. சாயங்கள்‌ செய்ய 
(வேதி) 

ன (பினால்‌) - பினாயில்‌: 
பொ... கார்பாலிகக்‌ காடி. 
கார்பாலிக மணமுள்ள வெண்‌ 
ணிறப்‌ படிகம்‌. நீரில்‌ கரை 
யாது. அரிக்கக்‌ கூடியது. நஞ்சு. 
தொற்றுநீக்கி. சாயங்களும்‌ 
பிளாஸ்டிக்குகளும்‌ செய்யப்‌ 
பயன்படுவது. (வேதி) 

றஊ௱௦்௦9] (பினாலஜி) - பருவ 
இயல்‌: பருவநிலைகளால்‌ தாவ 
ரங்கள்‌ தாக்குறுவதை ஆராயுந்‌ 
துறை. குறிப்பாகப்‌ பூக்கள்‌ 
பூத்தல்‌, பறவை முதலிய இடம்‌ 
பெயரிகள்‌ வருதல்‌ ஆகியவை 
பற்றி ஆராய்வது. (உயி) 

றர வவு  - மினால்க்‌ 
ப்தலின்‌: நீரில்‌ கரையா வெண் 
ணிறப்படிகம்‌. ஆல்ககாலில்‌ 
கரையும்‌. காரங்களுடன்‌ 
சேர்ந்து இளஞ்சிவப்பு 
நிறத்தைக்‌ கொடுப்பது. காடி 
யுடன்‌ சேர்க்க இந்நிறம்‌ நீங்கும்‌. 
நிலைக்‌ காட்டியாகப்‌ பயன்‌ 
படுவது. (வேது) 

ஊற (பினாமினன்‌) - 
இயல்‌ நிகழ்ச்‌: எற்பாடு. 
உற்றுநோக்கக்கூடிய நிகழ்ச்ஓ. 
அறிவியற்‌ ஒறப்புடையது. 
எ-டு. விதை முளைத்தல்‌, 
மின்னல்‌ மின்னுதல்‌. பா. 
$ொமி1௦ 0௪௦0 (ப.து) 


ற 514 ௦௩௦ 





ற்ற (பினோடைப்‌) - | ஜர8௦௱01௦ - பிரோமோன்‌: பால்‌ 
த்திரை: சூழ்நிலையில்‌ கவர்‌ பொருள்‌. ஓர்‌ உயிரியால்‌ 
குறிப்பிட்ட மரபு முத்திரையின்‌ சுரக்கப்படும்‌ ஷேடிப்பொருள்‌. 
வினையால்‌ உண்டாகும்‌ மற்ற உயிரிகளிவிருந்து 
உயிரி. ஒனைய உயிரிகள்‌ நடத்தைத்‌ துலங்கலைப்பெறப்‌ 
போல்‌ ஒத்த அமைப்புடை புறச்சூழ்‌ நிலையில்‌ சுரக்கப்‌ 
யவை. அவற்றின்‌ காரணி படுவது. (உயி) 
அம்பைப்‌ ம்‌ கருதத்தேவை | நர/வ109 (பியலைடு) - இதல்‌ 
இல்லை. (௨ தாங்க: குடுவை வடிவமுள்ள 
றர வ/வஈ௨ - பினைலாலா | குறுவயெ இதெல்காம்பு. (உயி) 
வைன்‌: அமினோகாடியில்‌ | ஐஈ11125ற0௦995 - பிலிப்‌ 
வடுவக உடப்பு வலத. அட ர பனு ணன்‌ ட. 
பால்‌ ஆதிய பயொருள்களி ௭ 2 ந்‌: 
வனை டவல |. வாக்கும்‌ முறை. இல்‌ ஈத்த 
மது ன்‌ டத உயர்‌ அழுத்தத்தில்‌ பலபடி 
ரட்ட ப ன தத்யனை யாக்கப்படுவது. வினையூக்கி 
ரத்து; கண குரோமியம்‌ (|) ஆக்சைடு. 


றற்சாடு எரா - பினைலித்தீன்‌: மகர 
போரே 00) ஸ்டைரன்‌. | 2112909044 (பிலாசமி) - மெய்‌ 
நிறமற்ற நீர்மம்‌. குயினாலைச்‌ யறிவயல்‌ தத்துவம்‌. மெய்‌ 
சிறிதளவு இனமிகக்‌ காடியுடன்‌ யறிவை ஆராயுந்துறை. எல்லா 
சேர்த்து வெப்பப்படுத்துப்‌ அறிவியல்களுக்கும்‌ தலை 
பெறலாம்‌. செயற்கை ரப்பரும்‌ பாங்கு. எண்ட. தத்‌ 
பிளாஸ்டிக்குகளும்‌ செய்யப்‌ அறிவியல்‌ எனலாம்‌. தாய்‌ 


ன அறிவியல்‌ கணக்கு. மெய்யறி 
பமன்பலேது, (வேத ர வியலின்‌ நோக்கம்‌ 
நடா ௦ ஆ பினைல்‌ உண்மையை முழுமையாக 


மீத்தனால்‌: ளே, நிற அறிதலே. இதன்‌ தாக்கம்‌ எல்லா 
மற்ற நீர்மம்‌. நீருள்ள சோடியம்‌ | அறிவியல்‌ துறைகளிலும்‌ பரவி 


அய்டிராக்‌ சைடுடன்‌ யுள்ளது. மெய்யவியல்‌ என்று 
பென்சைல்‌ குளோரைடைச்‌ சுருக்கலாம்‌. 

சேர்த்து நீராற்பகுக்கக்‌ ச _ 
ஒடைக்கும்‌. (வேதி) உ (புளோயம்‌) - பட்டையம்‌: 


பட்டைத்தசு பா. 9850ப137 


றற்௦ரு॥ ர80108/ - பினைல்‌ படி ஷூ. (உ௰) 


மூலி: பே, ்‌ நீர்வளி அணுவை 
நீக்கப்‌ பென்்‌?€னிலிருந்து | 2106188  (போபியாஸ்‌) - 
தோன்றும்‌ படிமூலி, (வேது) அச்சங்கள்‌: குறிப்பிட்ட பொருள்‌ 


[51 ப 


515 


[1112 





களைக்‌ கண்டால்‌ நற்படும்‌ 
அச்ச உணர்வு. வியர்த்தல்‌ 
முதவிய உடற்பாடுகளும்‌ ஏற்‌ 
படும்‌. நரம்புநோய்‌ உள்ளவர்‌ 
களிடமும்‌ மூளைநோய்‌ உள்ள 
வர்களிடமும்‌ ஏற்படுவது. இது 


நோயச்சம்‌ (நோசோபோபியா), 
சமூக அச்சம்‌ (சோ௫ியோ 
போபியா), இடவச்சம்‌ 


(இளொஸட்ரோபோபியா) எனப்‌ 
பலவகைப்படும்‌. இதனை உள 
நோய்ப்‌ பண்டுவத்தின்‌ மூலம்‌ 
நீக்கலாம்‌. (க.உள) 


2௦ஈ - போன்‌: அலகுச்சொல்‌: 


உரப்பின்‌ அலகு. யின்‌ 
செறிகை அளக்கப்‌ பயன்‌ 
படுவது. (இய) 


ற௱௦ள௪ (போனிம்‌) - ஒலியன்‌: 
அடிப்படை ஒலிகளில்‌ ஒன்று. 
எம்மொழியிலும்‌ இதன்‌ அடிப்‌ 
படையில்‌ பேச்சு அமைவது. 

௦௦080 போனோடராப்‌) 
க மீட்பாக்கி: ஒவியை 


இசைத்‌ தட்டில்‌ பதிந்த ஒலியை 
மீண்டும்‌ கேட்கும்‌ வடிவத்தில்‌ 
அளிக்கும்‌. (இய) 


றர - பினான்‌: ஒரு படிகத்‌ 


இன்‌ பின்னலதிர்வுகளின்‌ 
வெப்ப ஆற்றலின்‌ அளவு. 
(வேதி) 


2௫௦80 ௨௱14௦1 - பாஸ்பமிடான்‌: 
வேோொடடிமே. ஆர்கனோ 


பாஸ்பேட்டு உப்பு. வெளிறிய 
மஞ்சள்‌ நிறஎண்ணெய்‌. பல 


கரிமக்‌ 


கரைப்பான்களில்‌ 
எளிஇல்‌ கரைவது. நிறை 
வுறாக்‌ அய்டிரோகார்பன்களில்‌ 
கரையாது. 1955இல்‌ பெரிகர்‌ 
(8910௦1) என்பவரால்‌ முதன்‌ 
முதவில்‌ தொகுக்கப்பட்டது. 
பூச்சிக்கொல்லி. (வேடு) 

௦௦50 %21296 - பாஸ்படேஸ்‌: பாஸ்‌ 
பேட்டுப்படி மூலிகளை எஸ்தர்‌ 
களிலிருந்து பிரிக்கும்‌ நொ. 
(வேதி) 

ற௦802௦ - பாஸ்பேட்டூ: பாசு 
வரிகக்‌ (/)காடியின்‌ உப்பு. 
(வேத) 

௦80 21ப1க (பாஸ்படூரியா) - 
பாஸ்பேட்டு நீரிழவு: ஒறுநீரில்‌ 
பாஸ்பேட்டு உப்பு அதிக 
மிருத்தல்‌. (உயி) 

2௦5102 - பாஸ்பைடூ: பாசுவர 
கூட்டுப்‌ பொருள்‌ கால்டுயம்‌ 
பாஸ்பைடு. கே, (வேத) 

உ௱௦ஊ1௪ - பாஸ்பைன்‌: 74, 
அதிக நச்சுத்‌ தன்மை வாய்ந்த 
வளி, நிறமற்றது. நீருடன்‌ 
பாஸ்பைடுகளைச்‌ சேர்த்துப்‌ 
பெறலாம்‌. புகைத்திரை செய்ய 
வும்‌ கப்பல்களுக்குக்‌ கோல்ம்‌ 
குறி (119௦551008) காட்டவும்‌ 
பயன்படுதல்‌. (வேது) 


ற௱௦5றர்‌।௩1௦ 8௦10 - பால்பினிகக்‌ 
காடு: 170, . நிறமற்ற படிகம்‌. 
காரக்கரைசலுடன்‌ வெண் 
ணிறப்‌ பாசுவரத்தைச்‌ சேர்த்து 
வெப்பப்படுத்துப்‌ பெறலாம்‌. 
நீரில்‌ கரைவது. இதன்‌ உப்பு 


௦௦ 


௦ 





களில்‌ சில நரம்பு மருந்துகள்‌. 
(வேது) 

ஐஜி - பாஸ்பைட்டூ: பாசு 
வரிசக்‌ காடி உப்பு. (ஷேதி) 


உரக பாஸ்போலி 
பிட்ஸ்‌) - பாசுவரலிபிடகள்‌: 
சேர்மலிபிடுகள்‌. நைட்ரஜன்‌ 
மூலங்களையும்‌ பாசுவரிகக்‌ 
காடித்‌ தொகுஇகளையும்‌ 
கொண்டது. மஞ்சள்‌ கருவிலும்‌ 
மூளைத்திகவிலும்‌ உள்ளது. 
(வேது) 

௦50016 80/4 - பாஸ்‌ 
போனிகக்‌ காடி: 4,20௦. பாசு 
வரசக்காடி. நீர்‌ ஈர்க்கும்‌ வெண்‌ 
ணிற இண்மம்‌. பாசுவர மூவாக்‌ 
சைடைக்‌ குளிர்நீரில்‌ கரைத்துப்‌ 
பெறலாம்‌. நீரில்‌ கரைவது. 
இதிலிருந்து பாஸ்பைட்டுகள்‌ 
உண்டாகின்றன. (வேகி) 

௦௦80 %௦/பஈ - பாஸ்போனியம்‌: 
உ], அம்மோனியாவை ஒத்த 
படிமூலி. (வேது) 

உர்‌ - பாசுவர்‌: ஒளிரும்‌ 
பொருள்‌. (வெதி) 

ரஷ - ௦28 - பாசுவர்‌ - 
(பிரான்ஸ்‌) வெண்கலம்‌: செம்பு, 
வெள்ளீயம்‌, பாசுவரம்‌ சேர்ந்த 
உலோகக்‌ கலவை. கடினத்‌ 
தன்மையும்‌ விறைப்பும்‌ நீட்டி 
யும்‌ கொண்டது. பல்லிணைச்‌ 
சக்கரங்களில்‌ பயன்படுவது. 
(வேதி) 

2 ௦80௩0168080௦௨ பாஸ்போர 
சன்ஸ்‌) - நின்றொளிர்தல்‌: 


கால்சியம்‌ பேரியம்‌ சல்பைடு 
களின மீது சிறிது நேரம்‌ 


ஒளியூட்டிப்பின்‌ அவற்றை 
இருட்டில்‌ வைத்தால்‌, அவை 
“றிது நேரம்‌ ஒளிரும்‌. 


இந்நிகழ்ச்‌ச நின்றொளிர்த 
லாகும்‌. இது சில வினாடி 
களிலிருந்து சல மணி நேரம்‌ 
வரை இருக்கும்‌. ஐஒளிபடும்‌ 
வரை ஒளிர்தல்‌ (புளோரா 
சென்ஸ்‌) நிகழும்‌. படும்‌ ஒளி 
நீக்கப்பட்ட பின்னரும்‌ 
நின்றொளிர்தல்‌ நிகழும்‌. 
பெக்கரல்‌ என்னும்‌ அறிவிய 


லறிஞர்‌ காரவகை உலோக 
உப்புகளும்‌ அலுமினியச்‌ 
சேர்மங்களும்‌ நின்றொளிர்‌ 


இன்றன: யுரேனியம்‌, பிளாட்‌ 
டினம்‌ தவிர ஏனைய கனலோக 
உப்புகள்‌ நின்றொளிர்வ 
தில்லை என்பதைக்‌ கண்டறிந்‌ 
தார்‌. பொருள்‌ இறியதாக 
இருந்தால்‌ அதில்‌ முழுதும்‌ 
நின்றொளிர்தல்‌ நிகழும்‌. 
ஒளிச்செறிவையும்‌ அலை 
நீளத்தையும்‌ பொறுத்து நின்‌ 
றொளிர்தல்‌ அமையும்‌. 
புறச்சிவப்பு நிற ஒளி இதை 
அழிக்கும்‌. இப்பண்பு புறச்‌ 
ஓவப்புநிற ஒளியை அறியப்‌ 
பயன்படுகிறது. 

பால்மெயின்‌ ஒளிருங்குழம்பு 
(பால்மன்‌ லூமினஸ்‌ 
பெயிண்ட்‌): ஒளிர்வான கர 
வன்‌ ஒளியினால்‌ இருட்டில்‌ 
பலமணி நேரம்‌ நின்றொளி 
ரும்‌. இடல்‌ கால்டியம்‌, பேரியம்‌, 


௦ 


517 


று 





ஸ்டிரான்‌ஓியம்‌, 
கலந்துள்ளன. (ஹே) 
றர௦82௫௦116 8௦10 - பாசுவரிகக்‌ 


சல்பைடுகள்‌ 


காடி ஈ௦.. 
இண்மம்‌. 


வெண்ணிறத்‌ 

பாசுவர ஐஓந்தாக்‌ 
சைடை நீரில்‌ கரைத்துப்‌ 
பெறலாம்‌. அல்லது நீர்த்த 
நைட்டிரகக்‌ காடியுடன்‌ மஞ்சள்‌ 
பாசுவரத்தை வெப்பப்படுத்துப்‌ 
பெறலாம்‌. பாஸ்பேட்டு உப்பு 
கள்‌ நீரை மென்மையாக்கவும்‌ 
உரங்களாகவும்‌ பயன்படு 
இன்றன. (வேதி) 

௬௦80 ஈ௦1/80 பாஸ்போரிசம்‌) 
-. பிரிசுவீர்‌ நச்சு. பாசுவரத்தால்‌ 
நச்சாதல்‌. (வேதி) 

உர௦5்‌௦119 - பாஸ்போரைட்டூ: 
அதிக அளவில்‌ காணப்படும்‌ 
அபடைட்டுத்தாது. (ஹே) 

0௦5201௦98௭ - பாஸ்போரஜன்‌: 
மற்றொரு பொருளில்‌ நின்‌ 
நதொளிர்தலை உண்டாக்கும்‌ 
பொருள்‌. துத்தநாகச்‌ 
சல்பைடில்‌ மாங்கனீஸ்‌ இதனை 
உண்டாக்கும்‌. (வேதி) 

௬௦5௦1௦0515 (பாஸ்போ 
ரோலிஓஸ்‌) - பாசுவரிகக்காடிப்‌ 
பகுப்பு: பாசுவரிகக்‌ காடியின்‌ 
தனிமங்களைப்‌ பகுத்து ஒரு 
சேர்மத்தின்‌ மூலக்கூறில்‌ 
சேர்த்தல்‌. (வேதி) 

௦8௦1712110 பாஸ்போரை 
லேஷன்‌) - பாசுவரச்சேர்ம 
மாக்கல்‌: சர்க்கரையைப்‌ பாசு 
வரத்தின்‌ கூட்டுப்பொருள்‌ 


ஆக்கும்‌ முறை. இக்கூட்டுப்‌ 
பொருளைப்‌ பிரிக்க உயிர்ச்‌ 
செயல்களுக்கு வேண்டிய 
ஆற்றல்‌ கடைக்கும்‌. பா. 
2௨1௦0 6்‌௦50%௦௫14/௦. (வேதி) 


ட௱௦50௩மாப$ 2010 (பாஸ்பரஸ்‌ 
ஆய்‌) - பாசுவரசக்காடி: பா. 
௦50௦16 3010. (வேதி) 


உ௱௦50௱்0ப$ (பாஸ்பரஸ்‌) - 
பாசுவரம்‌: £. அலோகத்தனிமம்‌. 
இருபுற வேற்றுருக்களில்‌ இருப்‌ 
பது:வெண்பாசுவரம்‌, சிவப்புப்‌ 
பாசுவரம்‌. முன்னது மெழுகு 
போன்ற வெண்ணிறப்‌ 
பொருள்‌, நச்சு. காற்றில்‌ நன்கு 
சாரியக்‌ கூடியது. பின்னது 
நச்சற்றது. கரிய இவப்பு நிறத்‌ 
தூள்‌. காற்றில்‌ எரியாது. 
வெண்பாசுவரம்‌ இருட்டில்‌ 
ஒளிரும்‌. சிவப்புப்‌ பாசுவரம்‌ 
ஒளிராது. பாசுவர வெண்கலம்‌. 
வெடிகுண்டுகள, புகைத்துரை 
கள்‌ முதலியவை செய்யப்‌ 
பயன்படுகிறது. இவப்புப்‌ பாசு 
வரம்‌ இப்பெட்டிகள்‌ செய்யவும்‌ 
வெண்பாசுவரம்‌ எலிநச்சாக 
வும்‌ பயன்படுகிறது. (வேது) 


ற௱௦1/௦5 (போட்டிகஸ்‌) - பார்வை 
இயல்‌. பா. 0005 (உயி) 


2௦11022016 (போட்டிக்‌ சோன்‌) - 

ஒளிப்‌ பகடி: ஒளிமண்டலம்‌. 
கூரி அல்லது கடலின்‌ மேற்‌ 
பரப்பு. ஒளியுள்ளது. தாவர 
மிதவைகள்‌ வாழும்‌ பகுதி. 
(உய) 


ற்‌௦ 


518 


2௩௦ 





010201011௦ 
ஆட்டோட்ராப்‌) வ 


(போட்டோ 


தன்வாழ்வி தானே வாழும்‌ 
உயிர்‌. கரிமப்பொருள்களைக்‌ 
கொண்டு கரிம உணவு 
தொகுக்கக்‌ கதிரவன்‌ 
ஆற்றலைப்‌ பயன்படுத்துவது. 
எ-டு. பசுந்தாவரம்‌. (உயி) 


மஈ௦1௦010100]/ (போட்டோ 
பயலாஜி) - உயிரியல்‌: 
உயிரியலின்‌ பிரிவு. உயிர்‌ 
களில்‌ ஒளியின்‌ விளைவுகளை 


ஆராய்வது. (உய) 

0௦1௦618510 856608 (போட்டோ 
பிளாஸ்டிக்‌ 9ட்ஸ்‌) - ஒளி இருள்‌ 
நாட்ட விதைகள்‌: முளைத்‌ 
தலுக்குக்‌ குறிப்பிட்ட ஒளி, 
இருட்டு நிலைமைகளை விரும்‌ 
பும்‌ விதைகள்‌. (உய) 

௦௭௦021௦096 (போட்டோ 6 

தோடு) - ஒளி எஷிர்மின்வாம்‌: 
ஒளியூட்டும்‌ பொழுது மின்‌ 
னணுக்களை உமிழும்‌ எஜர்‌ 
மின்வாய்‌. ஒளிமின்‌ விளை 
வின்‌ பயனாக அமைவது. 
(உயி) 


2௦10௦0 ௬௦௱/ ஙு (போட்டோ 
கெமிஸ்ட்ரி) - ஒளி வேடுயியல்‌: 
ஒளி அல்லது மின்‌ காந்தக்‌ 
கதிர்வீச்சினால்‌ உண்டாக்கப்‌ 
படும்‌ வேதி முறையை ஆராயுந்‌ 
துறை. (வேத) 

[14 பப (போட்டோ 
குரோமிசம்‌) - ஒளி நிறவியம்‌: 


வேறுபட்ட அலை நீல ஒளிக்கு 


உட்படுத்தப்படும்‌ பொழுது. 
பொருள்கள்‌ தம்‌ நிறத்தில்மீன்‌ 
மாற்றத்தைப்‌ பெறும்‌ பண்பு. 
(இய) 

2௦1000ஈ0ப0௦/௦௩ (போட்டோ 
கண்டக்ஷன்‌) - ஒளிக்கடத்தல்‌: 
மின்‌ காந்தக்‌ கஇர்‌ வீச்சை 
உறிஞ்சுவதால்‌ மின்‌ கடத்தலில்‌ 
உண்டாகும்‌ உயர்வு. (இய) 


௦1௦௦௦0௦01௫ (போட்டோ 
கண்டக்டிவிட்டி) த்‌ ்‌ 
கடத்தும்‌ இறன்‌: ஒளிச்‌ செல்‌ 
வாக்கில்‌ மாறுபடும்‌ 
திறனுடைய பண்பு. (இய) 
ற௦106௦212 
காப்பியர்‌) ௮ 
ஒளிப்பட நகல்களை எடுக்குங்‌ 
கருவி. (இய) 

ரர௦6௦௦03/ (போட்டோ காப்பி) - 
ஒளிப்படி: அச்சேறிய பொரு 
ளின்‌ ஒளிப்படி. ஒளி நகல்‌. 
(இய) 

$்‌௦1௦41௦06 (போட்டோ டயோடு) 
௫ ஒளி இருமுனைவாய்‌: அரை 
குறைக்‌ கடத்திகளின்‌ இரு 
முனைவாய்‌. ஒளியூட்டலுக்‌ 
கேற்ப மீள்மாற்ற மின்னோட்‌ 
டம்‌ (ரிவர்ஸ்‌ கரண்ட்‌, - 
வேறுபடுவது. (இய) 

ஜஈ௦ு௦01528500181100 (போட்‌ 

டோடிஸ்‌அசேடியேஷன்‌) ம 

*  ரதைவு: கதிர்வீசு 
ஆற்றலை உறிஞ்சுவதால்‌, 
சேர்மம்‌ சதைதல்‌. (இய) 


(போட்டோ 


௦ 


519 





௦ஈ௦1௦81ஏா12012110 (போட்டோ 
டிஸ்‌இண்ட்குரேஷன்‌) - 
குலைவு: ஒளியணுவினால்‌ 


உண்டாக்கப்படும்‌ உட்கரு 
வினை. இஇில்‌ உட்கரு நடு 
நிலை அணுக்களின்‌ மின்‌ 
னேற்றத்‌ துண்டுகளை உமிழ்‌ 
தல்‌. (இய) 

2௦௦௦11 (போட்டோ 
லெக்டிரி௫ட்டி) - ஒளி மின்‌ 
சாரம்‌: மின்காந்தக்‌ கதிர்வீச்சு 
அல்லது ஒளியினால்‌ உண்‌ 
டாக்கப்படும்‌ மின்சாரம்‌. (இய) 

௦10 (61201110) 61! (போட்டோ 
லெக்டிரிக்‌ செல்‌) - ஒளி 
மின்கலம்‌: ஒளிமின்‌ விளைவி 
னால்‌ ஏற்படும்‌ மின்‌ காந்தக்‌ 
கதுர்வீச்னொல்‌, மின்னோட்‌ 
டத்தை உண்டாக்குங்‌ கருவி. 
இல்‌ ஒளியாற்றல்‌ மின்னாற்ற 
லாகிறது. வெற்றிடக்கண்ணாடி 


உறையில்‌ நேர்மின்வாயும்‌ 
எதிர்மின்‌ வாயுமிருக்கும்‌. 
ஒளிப்பரப்பு, பொட்டாசியம்‌ 
அல்லது சடியத்திலான 
பொருளைக்‌ கொண்டிருக்கும்‌. 
அதில்‌ ஒளிவரும்‌ பொழுது அது 
மின்னணுக்களை உமிழும்‌. 


நேர்மின்வாயிலுள்ள நேர்மின்‌ 
னழுத்த வெறுபாடு, வெளிச்‌ 
சுற்றிலும்‌ மின்‌ வாய்களுக்‌ 
இடையேயும்‌ மின்னோட்டம்‌ 
செல்லுமாறு செய்ஒறது. இந்தக்‌ 
கலம்‌ ஒளிமின்‌ கலமாகும்‌. 
இதன்‌ இடத்தைத்‌ தற்பொழுது 
துளிக்கடத்தும்‌ மின்கலம்‌ 


[1] 
பிடித்துள்ளது. தொலைக்‌ 
காட்டுயில்‌ பயன்படுவது. (இய) 

௦௦916௦1101 (போட்டோ 
எலக்ட்ரான்‌) - மின்னணு: 
ஒரு பொருள்‌ ஒளி அயனி 
வயமாதலாலோ புறஊதாக்‌ 


கதிர்கள்‌ அல்லது எக்ஸ்‌ கர்‌ 
கள்‌ படுவதாலோ அதிலிருந்து 
வெளிப்படும்‌ மின்னணு, ஒளி 
மின்னணு ஆகும்‌. (இய) 
௦1௦ 9160101105 (போட்டோ 
எலக்டாரினிக்ஸ்‌) - 
மின்னணுவியல்‌: மின்சாரம்‌, 
ஒளி ஆகிய இரண்டிற்கு 
மிடையே ஏற்படும்‌ வினை 
களை ஆராயும்துறை. (இய) 
உஈ௦:௦வ1851 9 0611 (போட்டோ 
எமூவ்‌ செல்‌) - உமிழ்‌ 
கலம்‌: ஒளி எ௫இர்‌ மின்வாயி 
லிருந்து உமிழப்படும்‌ 
மின்னணுக்களை அளிப்பதன்‌ 
மூலம்‌, கதிர்வீச்சாற்றலைக்‌ 
கண்டறியுங்‌ கருவி. (இய) 
உ 58010 (போட்டோ 
எமி௫விட்டி) - உமிழ்‌ 
திறன்‌: ஒளியூட்டப்படும்‌ 
பொழுது மின்னணுக்களை 
உமிழும்‌ பொருளின்‌ பண்பு. 
2௬௦1௦ ஸோ, 0%௦1௦- 
940110, ௩௦௦ ரோபா - 
ஒளிச்செதுக்கல்‌: ஒளிப்படக்‌ 
கலை மூலம்‌ செதுக்கும்‌ முறை. 
(இய) 
ப்வயட்ப (போட்டோ பினிஷ்‌) 
- ஒளிமுடிப்பு: ஒரு போட்டி முடி 


றஈ௦ 


520 


2௱௦ 





வினை ஒளிப்படம்‌ 
உறுதி செய்தல்‌. (இய) 

2௫௦௦06 (போட்டோஜன்‌) - 
ஒளியாக்க: விலங்குகளில்‌ ஒளி 
உண்டாக்கும்‌ உறுப்பு. (உ௰) 

ம ௦012 (போட்டோடிராப்‌) - 
ஒளிப்படம்‌: புகைப்படம்‌, புகைப்‌ 
படப்பெட்டி எடுக்கும்‌ படம்‌. 
(இய) 

மா௦%௦072016 கோரசாக (போட்‌ 
டோலிராபிக்‌ கேமரா) - ஒளிப்‌ 
புகைப்படப்பெட்டி: அசையும்‌, 
அசையாப்‌ படங்களை எடுக்குங்‌ 
கருவி. (இய) 

உஈஃ௦ 10/521101% (போட்டோ 
அயோனைசேஷன்‌) - ஒளி 
அயனிவயமாதல்‌: ஒரு மூலக்கூறு 
அல்லது அணுவிலுள்்‌ ள 
ஒன்றுக்கு மேற்பட்ட மின்‌ 
னணுக்களைக்‌ கதர்வீச்சுக்கு 
உட்படுத்தி நீக்குதல்‌. (இய) 

0௦1௦1௦04௫7 (போட்டோலஜி) - 
ஒளிடுபல்‌: அறிவியல்‌ முறையில்‌ 
ஒளியை ஆராய்தல்‌. (இய) 

£௦1௦04/516 (போட்டோவிடுஸ்‌) - 
ஒளிப்பருப்பு: கஇரவீச்டினால்‌ 
ஒளி இதைதல்‌. ஒளியூட்டலுக்‌ 
கேற்றவாறு பச்சையங்களைத்‌ 
தொகுதியாகப்‌ பிரித்தல்‌. (இய) 

உறா 65௦ா (போட்டோமீசான்‌) 
- டளிநடூவன்‌: அணுக்கரு 
விற்கும்‌ ஒளியனுக்கும்‌ (போட்‌ 
டான்‌) இடையே ஏற்படும்‌ 


எடூத்து 


வினையினால்‌ 
நடுவணு. (இய) 


உண்டாகும்‌ 


உரன்‌ (போட்டோமீட்டர்‌) - 
ஒளிமானி: ஒளி மூலகங்கள்‌ 
இரண்டின்‌ ஒளிவீசுதிறனை 
ஒப்பிட்டுப்பார்க்கப்‌ பயன்படுங்‌ 
கருவி. (இய) 
உளறு (போட்டோமெட்ரி) 
ஒளி அளவைடுயல்‌: ஒரு 
பொருள்‌ உறிஞ்சும்‌ அல்லது 
உமிழும்‌ ஒளியாற்றலை அளக்‌ 
கும்‌ அறிவியல்‌ பிரிவு. (இய) 


உன !/௦ர80௩. (போட்டோ 
மைக்மோவிராப்‌) ஸ்‌ 
நுண்வரைவு: நுண்பொருள்‌ 


களை நுண்ணோக்கி மூலம்‌ 
படம்‌ எடுத்துப்‌ பெருக்குதல்‌. 
(இய) 


உரவு எழா 8/5 (போட்டோ 
மார்போிஸ்‌) 4 உ௬ 
மாறறம்‌்‌ வலுவான ஒளிக்குட்‌ 
படுத்தத்‌ தாவர அமைப்பில்‌ 


மாற்றம்‌ ஏற்படுதல்‌. (உயி) 

௦1௦1 (போட்டான்‌) - ஒளியன்‌: 
மின்காந்தக்‌ கஒர்வீச்டின்‌ 
துகள்‌. இத்துகளே இக்கதிர்‌ 
வீச்டுன்‌ குவாண்டம்‌ (ப்பம்‌) 
ஆகும்‌. (இய) 

குழ (போட்டோநேஸ்டி) 
- ஒளித்தூண்டல்‌ இயக்கம்‌: 
இசையைப்‌ பொறுத்து அமை 
யாமல்‌, மாறிய ஒளிச்செறிவுத்‌ 
தூண்டல்களால்‌ சல தாவரங் 
கள்‌ வெளிப்படுத்தும்‌ துலங்‌ 


நம 


521 


௩௦ 





கல்‌. எ-டு. பசலைக்‌ 6ரை. பா. 
1250௦2 ஈறு. (உ௰) 
2௦1௦0௦1100 (போட்டோயீரியட) 


- ஒளிக்காலம்‌: ஒரு நாளின்‌ 
ஏழரான நீட்டு. தாவரம்‌ பெறும்‌ 


ஒளியின்‌ அளவைப்‌ பாழிப்பது. 
தாவரத்தின்‌ இயல்பான 
வளர்ச்சிக்கும்‌ பெருக்கத்திற்‌ 


கும்‌ இது தேவை. (உ௰௮) 


௦1௦0211௦01 5௱ (போட்டோ 
பீரியாடிசம்‌) - ஒளிக்காலவியம்‌: 
பகற்பொழுஇில்‌ ஒளிக்கிடைக்‌ 
கும்‌ கால அளவு. தாவரங்கள்‌ 
பூத்தலைப்‌ பாடுப்பது. இவை 
பகலில்‌ ஒளிக்கும்‌ இரவில்‌ 
இருளுக்கும்‌ உட்படுமின்றன. 
பகலில்‌ உட்படும்‌ ஒளியின்‌ நேர 
அளவு  ஒளிக்காலம்‌ ஆரும்‌. 
இக்கால அளவில்‌ தாவரங்‌ 
களில்‌ ஏற்படும்‌ துலங்கலே 
ஒளிக்காலவியமாகும்‌. தாவர 
வளர்ச்சிக்கு மாறும்‌ ஒளிக்‌ 
காலம்‌ தேவை. ஒ. (50ுற6௱ 


[111/0 (போட்டோபைல்‌) ன 
ரும்பல்‌: ஒளியால்‌ பூத்தல்‌ 


ஊக்குவிக்கப்படும்‌ நிலை. 
(உய) 

ற௦1௦2றர௦௨ (போட்டோபோப்‌) 
-  ஒளிவெறுப்பு: ஒளியால்‌ 


பூத்தல்‌ நிறுத்தவும இருளில்‌ 
உயர்த்தவும்‌ படுகின்ற நிலை. 
(டேவி) 

2௦1002௦615 (போட்டோ 
போபியா) ௮ ஒளியச்ச ம்‌: 
ஒளியைக்‌ கண்டு அஞ்சுதல்‌. ஓர்‌ 


உளவியல்‌ குறைபாடு பா. 
ஜஹ்ல்‌. (உயி) 


2௦1௦0 ௩௦௦ (போட்டோபோன்‌) 
்‌்‌ ஒளிபேி: ஒருவர்‌ பேசுவதைச்‌ 
சிறிது தொலைவிற்கு ஒளிக்‌ 
கற்றை வாயிலாகச்‌ செலுத்துங்‌ 
கருவி. (இய) 

2ஈ௦1௦0௦125 (போட்டோ 
போரஸ்‌) - ஒளித்தாங்கெள்‌: ஒளி 
ரும்‌ உறுப்புகள்‌. இவை ஆழ்‌ 
கடல்‌ மீன்களின்‌ மாறிய சளிச்‌ 
சுரப்பிகள்‌. ஒளியை உண்‌ 
டாக்‌ஒி எதிரிகளை எச்சரிக்க 


வும்‌ இரையைக்‌ கவரவும்‌ 
பயன்படுபவை. (உ௰) 
௦௦1௦ றர௦6515 (போட்டோ 


போரிஸ்‌) - ஒளிப்பெயர்ச்சி: 
ஒளிச்செல்வாக்வனொல்‌ 
தொங்குதுகள் கள்‌ 
பெயரல்‌. (இய) 
௦ ௦உஞ விள - ஒளிப்‌ 
பாசுவரச்‌ சேர்மமாக்கல்‌: ஒளி 
ஆற்றலைப்‌ பயன்‌ படுத்தி 
ஏ:டிபியை ஏடிபியாக மாற்று 
தல்‌. பா. ௦800௫01240. 


இடம்‌ 


௦ஈ௦ெொஐ௦ 019௨7 (போட்டோ 
பிகமண்ட்‌) - ஒளிநிறமி: ஓளரியி 
னால்‌ தூண்டப்படும்‌ நிறமி 
மூலக்கூறுகள்‌. (இய) 

௦௦௦00௦2655 (போட்டோ 
புராசஸ்‌) - ஒளிமுறை: ஒளிப்பட 
முறையில்‌ உருவாக்கப்பட்ட 
தட்டுகளிலிருந்து அச்சுப்படி 
எடுத்தல்‌. (இய) 


[216] 522 2௦ 





ஈ௦1௦01௦10ஈ (போட்டோ | £௦1050ர2௪ (போட்டோ 
புரோட்டான்‌) - ஓளிமுன்னணு: | ஸ்பியர்‌) - ஒளரிவெளி: செறி 
ஒளி உட்கருவினை களில்‌ வாக ஒளிரக்கூடியஐம்‌ பார்க்கக்‌ 
உட்கருவிலிருந்து விடுபடும்‌ கூடியதுமான கஇரவன்‌ பகுஇ. 
நேர்‌ ஏற்றவணு. (இய) வெ.நி. 6000 6 இய) 
உஈ௦1௦0514 (போட்டாப்டியா) - | ற01051814 (போட்டோஸ்டட்‌) - 
ஒளிவீசுதோற்றம்‌: விழித்திரை | ஓளிநகலி: அச்ியற்றிய அல்லது 
உறுத்தலால்‌, வீசொளிகள்‌ எழுதிய பகுதியின்‌ படி 
தோன்றுதல்‌. (இய) எடுக்குங்கருவி. (இய) 
5௦6010 (போட்டோ | நா்‌௦1௦வூரு் ௨55 (போட்டோ 
ரெசப்டார்‌) - ஒளிபெறுவாம்‌: | இன்திஸ்‌) - ஒளிச்சேர்க்கை: 
ஓளி உணர்புளளி. முது தாவரங்கள்‌ மட்டுமே மாப்‌ 
கெலும்பியின்‌ கண்‌. (இய) பொருளை உருவாக்க 
உு௦%௦7௦04ப௦11௦%  (போட்டோரி வல்லை. இணைத்‌ துளை 
டக்ஷன்‌) - ஒளி ஒடுக்கம்‌: ஒளிச்‌ களின்‌ வாயிலாகப்‌ பெறுங்‌ கரி 


சேர்க்கை உயிரணுக்களில்‌, ஈராக்சைடு, வேர்மூலம்‌ 
மின்னணு ஏற்பியின்‌ ஒளிச்‌ மண்‌ ணிலிருந்து பெறும்‌ 
செலுத்துகை. (இய) ஊாட்டநீர்‌ ஆவயெவற்றைக்‌ 

கொண்டு அவற்றின்‌ பசும்‌ 


£ர௦10125ற211௦ஈ (போட்டோ இலைகளும தண்டுகளும்‌ 
ரெஸ்பிரேஷன்‌) - இளிழூச்சு: | நஓரவன்‌ ஒளியில்‌ பச்சை 
பெரும்பான்மையான பசுந்‌ யததின்‌ உதவியால்‌ மாப்‌ 
தாவரங்களில்‌ ஒளிசார்ந்து பொருள்‌ உண்டாக்குவதற்கு 
நடைபெறும்‌ வளர்சிதை | ஒளிச்சேர்கை என்று பெயர்‌. 
மாற்றச்‌ செயல்‌. இதனை ஒளி, நீர்‌, கரி ஈராக்சைடு, 
உண்மை மூச்சுவிடலாகவே பச்சையம்‌ ஆஒயநான்கும்‌ 
கருதலாம்‌. ஏனெனில்‌, இச்‌ ஒளிச்சேர்க்கை நடைபெற 
செயலில்‌ உயிர்வளி உட்‌ இன்றியமையாதவை. இவற்‌ 
கொள்ளப்பட்டு கரிவளி றில்‌ ஒன்று இல்லை என்றாலும்‌ 
வெளிவிடப்படுகறது. (உயி) ஒளிச்சேர்க்கை நடைபெறாது. 
௦௦1௦828114 (போட்டோ | இச்செயல்‌ வேழிமுறையில்‌ 
சென்டுட்டிவ்‌) - ஒளியுணர்வு நன்கு ஆராயப்பெற்றுள்ளது. 
கொண்ட: கஜஇர்வீச்சு ஆற்றல்‌ | (டேயி) 

உணர்வுடைய. பார்க்கும்‌ ஒளி | ௩௦1௦ வு ல15 0௦02019118 
யாலும்‌ பார்க்கா ஒளியாலும்‌ (போட்டோடுன்தடிக்‌ பாக்‌ 
பாதிக்கக்கூடிய. (இய) டிரியா) - ஒளிச்சேர்க்கைக்‌ குச்சி 


௦ 


523 





யங்கள்‌: ஓல 


குச்ியங்கள்‌ 
பச்சையத்தைப்‌ பெற்றுள்ளன. 
இதற்குக்‌ குச்‌சியப்‌ பச்சையம்‌ 


(பாக்டீரிய குளோரோபில்‌) 
என்று பெயர்‌. இதைப்‌ பெற்‌ 
திருப்பதால்‌, அவை ஒளிச்‌ 


சேர்க்கை நடத்த வல்லவை. 
(உயி) 


2௦1௦ வு 2௦ 
(போட்டோட௫ின்தடிக்‌ பிக்‌ 
மெண்ட்ஸ்‌) - ச்சேர்க்கை 
நிறமிகள்‌: ஓளிச்‌ சேர்க்கைக்குத்‌ 
தேவையான  ஒஓளியாற்றலை 
உறிஞ்சும்‌ நிறப்பொருள்கள்‌. 
பச்சையம்‌, ' பசுங்கணிகங்கள்‌ 
எடுத்துக்காட்டுகள்‌. (உயி) 


2௬௦1012018 (போட்டோடேக்கிஸ்‌) 


- ஒளியமைவு இயக்கம்‌: ஒளித்‌ 


208 


தூண்டலால்‌ இடம்மாறுதல்‌. 
(இய) 
உ௩௦%:௦1616 மரு (போட்டோ 


டெலிலராப்‌) - தொலை 
வரைவு: வரைபடங்கள்‌, ஒளிப்‌ 
படங்கள்‌ முதலியவற்றைத்‌ 
தொலை வரைவியல்‌ மூலம்‌ 
அனுப்புங்‌ கருவி. (இய) 

௦101 ௭800 (போட்டோ 
தெரபி) - ப்பண்டூவம்‌: 
ஒளிமூலம்‌ நோய்நீக்கல்‌. (உய) 

உர்‌ (போட்டோட்ராப்‌) - 

ழ்வி: கரிமச்சேர்மங் 
களைத்‌ தொகுக்க நேரிடை 
யாகக்‌ கதிரவனிடமிருந்து 


ஆ௮ற்றலைப்‌ பெறும்‌ உயிரி. 
எ-டு. பசுந்தாவரம்‌. (உயி) 


றர்ரு 
2௬௦1௦1௦216 ௱ (போட்டோ 
ட்ராபிசம்‌) - ஒளிநாட்டம்‌: இது 


ஒளியினால்‌ ஏற்படும்‌ வளை 
வியக்கம்‌. ஒளிநோக்கி தண்டு 
வளர்வது. இருள்நோக்கி வேர்‌ 
வளர்வது. (உ௰) 
௦௦0/0 (போட்டோடைப்‌) - 
ஒளியச்சு: ஒளிப்பட முறையில்‌ 


உருவாக்கப்படும்‌ அச்சுத்‌ 
தொகுதி. (இய) 
௦௦01 ரொகறர்ுு.. (போட்டோ 


சைலோடரபி) - ஒளிமரவரை 
வியல்‌: மரத்தொகுஇயில்‌ ஒளிப்‌ 
படப்‌ படிவு எடுத்தபின்‌ செதுக்‌ 
கல்‌. (இய) 
ா௦1௦21160978௫74௪ (போட்டோ 
ஓன்கோடிரபி) - ஒளித்துத்த 
வரைவியல்‌: துத்தநாகத்‌ தகட்டில்‌ 
முதலில்‌ ஒளிப்படப்பதிவு 
எடுத்தப்பின்‌ அதைக்‌ காடி 
கொண்டு செதுக்கல்‌. (இய 
௬7௦௦1௦0047 (பைக்காலஜி) - 
பாசிடயல்‌: பா௫களை அறிவி 
யல்‌ முறையில்‌ ஆராய்தல்‌. 
(டேயி) 
ரர/1॥2 (பைலிட்‌) - பாரிடுலை: 
மா௫ிகளிலும்‌ கல்லீரல்‌ தட்டு 
களிலும்‌ இலைபோன்ற உறுப்பு 
கள்‌ அமைந்திருத்தல்‌. (உயி) 
ற்ட11001௧02 (பில்லோலிளேடு) - 
இலைத்தண்டு: ஒருவகை 
இலைத்தொழில்‌ தண்டு. இஇல்‌ 
தட்டையான தண்டு இலையின்‌ 
ஒளிச்சேர்க்கை வேலையைச்‌ 
செய்வது. இங்கு இலைகள்‌ 


நடு 


றர்ரு 





முட்களாகவோ செடுல்‌ 
களாகவோ மாற்றுரு பெற்றிருக்‌ 
கும்‌. சப்பாத்தி ஒ. 020009, 
ரரி (உயி) 


011௦02 (பில்லோடு) - இலைத்‌ 
தொழில்‌ காம்பு: தட்டையான 
இலைக்காம்பு இலையோன்று 
அமைந்து அதன்‌ வேலையைச்‌ 
செய்தல்‌. எ-டு, அக்கேடுயா 
றப்பினங்கள்‌ ஒ. 020009 
(உ௰) 

உரல்‌ (பில்லோடி) - இலை 
மாறுநிலை: இது ஒரு தாவர 
நோய்‌, பூவின்‌ பகுதிகள்‌ நோயி 
னால்‌ ஓலைபோன்ற உறுப்புக 
ளாதல்‌ (உயி) 

உர்/110200/ப௱ 
போடியம்‌) - இலைக்கால்‌: இரு 
இளையுறுப்பு. இஇல்‌ புறக்‌ 
காலும்‌ உட்காலும்‌ அகன்றும்‌ 
தட்டையாகவும்‌ இருக்கும்‌. 
இதனால்‌ இவ்வுறுப்பு நீந்து 
வதற்கு ஏதுவாகும்‌. பா. 
௦113௨௱௦ப5 3228ா0808 (உயி) 

ர்ரு1௦0ப10ச... பைலோகுயி 
னோன்‌: வைட்டமின்‌ கே. (உயி) 


ரு/லபடு பில்லோடேக்௪) - 
இலையமைவு: தண்டில்‌ இலை 
கள்‌ அமைந்துள்ள முறை. 
இதன்‌ வகைகளாவன : 
(1) ஒரிலை அமைவு - பூவரசு 
(2) ஷிரமைவு (ஆூப்போ௫ட்‌) 
- இஇல்‌ இலைகள்‌ ஒன்றுக்‌ 
கொன்று எஇராக அமைந்திருத்‌ 
தல்‌. ஒரு கணுவில்‌ ஈரிலைகள்‌ . 


(பில்லோ 


இது மேலும்‌ இருவகைப்படும்‌. 
(1) ஒரேமட்ட அமைவு கப்பர்‌ 
இம்போஸ்டு - கொய்யா 
1) குறுக்கு மறுக்கு அமைவு 
(டிக்கசேட்‌): இல்‌ முதல்‌ 
இணையும்‌ மூன்றாம்‌ இணை 
யும்‌, இரண்டாம்‌ இணையும்‌ 
நான்காம்‌ இணையும்‌ ஒரே 
வரிசையில்‌ இருக்கும்‌- எருக்கு. 
(3) மூவமைவு (டெர்னேட்‌?: 





இலையமைவு 
$ மாற்றமைவு 
2. ஒரே மட்ட அமைவு 
3. குறுக்கு மறுக்கு அமைவு 
4. வட்ட அமைவு. 





உரு 


ஒரு கணுவில்‌ 3 இலைகள்‌ - 
அரளி. (4) வட்ட அமைவு 
(வோர்ல்டு): ஒரு கணுவில்‌ 3 
இலைகளுக்கு மேல்‌ - தங்க 
அரளி. (5) வேர்‌ வரு அமைவு 


(ரேடிகல்‌) : வேரிலிருந்து 
இலைகள்‌ வருவது போல்‌ 
இருக்கும்‌ - முள்ளங்கி. 


பயன்கள்‌ (1) போதிய கதிர 
வன்‌ ஒளி கிடைத்தல்‌. 
(2) இலைகள்‌ ஒன்றன்மீது 
மற்றொன்று படாது இருத்தல்‌ 
(3) நிழல்‌ விழாமல்‌ இருத்தல்‌. 
(உயி) 

உரடு (பைலோஜெனி) - 
இனவஊர்ச்சி: உயிர்த்‌ தொகுஇ 
யின்‌ உயிர்மலர்ச்சி வரலாறு, 
ஓ. 010081. (உயி) 


வறை (பைலம்‌) - பெரும்‌ 
* விலங்குலகம்‌ வகைப்‌ 
படுத்தப்‌ பட்டிருக்கும்‌ பெருந்‌ 
தொகுதிகளில்‌ ஒன்று. துணை 
விலங்குலகங்களான முதல்‌ 
தோன்றிகளும்‌ (புரோட்டோ 
சோவா) துணைத்‌ தோன்றி 
களும்‌ (பாரசோவா) தத்துமக்‌ 
கென்று முறையே ஒரு பெரும்‌ 
பிரிவைக்‌ கொண்டவை. அவை 
முதல்தோன்றிகளும்‌ துளை 
யுடலிகளும்‌ (பொரிபெரா) 
ஆரும்‌. இவ்விரண்டு உள்ளுல 
கங்களைத்தவிர மூன்றாம்‌ உள்‌ 
உலகமும்‌ உண்டு. அது பின்‌ 
தோன்றிகள்‌ (மெட்டசோவா) 
பிரிவைச்‌ சார்ந்தது. எஞ்சி 
யுள்ள 11 பெரும்‌ பிரிவுகளும்‌ 


[111211] 


மாரு 5122 ஊ்ளாபஉரு 


நாறு 21௦1௦0 


றர 





இடல்‌ அடங்கும்‌. பெரும்‌ பிரிவு 
கள்‌ உட்பெரும்‌ பிரிவுகளைக்‌ 
கொண்டது. முதுகுத்‌ தண்டு 


உடையன (கார்டேட்டா), 
மண்டை ஓட்டின, மண்டை ஓடு 
இல்லாதன என்னும்‌ இரு 
உட்பெரும்‌ பிரிவுகளைக்‌ 
கொண்டவை. (உயி) 

ரோசா (பிகல்‌ 
சேன்ஜ்‌) - இயற்பியல்‌ மாற்றம்‌: 
பா. ரெலார6, ஜு/91௦வ/ (வேடு) 
(பிஏிகல்‌ 
கெமிஸ்ட்ரி) - இயற்பியல்‌ 
வேதியல்‌: வேடுப்பண்புகளைத்‌ 
தொடரும்‌ இயல்புமாற்றங்களை 
ஆராயுந்துறை. அதாவது, 
இயற்பண்புகள்‌ வேகடிப்பண்பு 
களைச்‌ சார்ந்தவை. வேதியிய 
லின்‌ ஒரு பிரிவு. (வேதி) 


றர்ர/8128 (பிக்ஸ்‌) - இயற்பியல்‌: 


பருப்பொருளின்‌ பண்புகள்‌, 
ஆற்றல்‌ முதலியவற்றை 
ஆராயுந்துறை. ஓர்‌ அடிப்படை 
அறிவியல்‌. அளவியல்‌, ஒளி 
யியல்‌, இயக்கவியல்‌ எனப்பல 
பிரிவுகளைக்‌ கொண்டது. 


(பிஏியாலஜி) - 
உடலியல்‌: உடலிலுள்ள உறுப்பு 
கள்‌ அவை செய்யும்‌ வேலைகள்‌ 
ஆகியவற்றை ஆராயுந்துறை. 
இது மனித உடலியல்‌, விலங்கு 
உடலியல்‌, தாவர உடலியல்‌ 
என மூன்று வகைப்படும்‌. 
உயிரியலின்‌ ஒருபிரிவு. உடல்‌ 
செயலியல்‌ என்றுங்‌ கூறலாம்‌. 


ஒரு 


526 





(பிசியோ 
உடற்பண்டூவம்‌: 


உரும்‌ ஷு 
தெரபி) - 
மருந்துகள்‌ தவிரப்‌ பயிற்ச, 
நீவுதல்‌ முதலியவற்றினால்‌ 
நோய்‌ நீக்கும்‌ முறை. மருத்து 
வள்‌ சார்ந்தது. 


றர்51006 (பி௫க்‌) - உடற்கட்டு: 
உடலின்‌ அமைப்பு, வலு, தோற்‌ 
றம்‌ ஆகியவற்றைக்‌ குறிப்பது. 
(உயி) 
ஐர்/5௦1ராப்ா - பிசாஸ்டிக்‌ 
மைன்‌: 0,/1,,07, நிறமற்ற 
காரமம்‌. கண்விறைப்பை 
(இளகோமா) நீக்கப்‌ பயன்‌ 
படுவது. எசரைன்‌ என்பதும்‌ 
இதுபோன்ற மருந்தே. (வேதி) 
உரரு்ட்வா!௩௦6 (பைட்டோபயெண்‌ 
தாஸ்‌) - தாவர வாழ்விகள்‌: 
நீருக்கடியில்‌ வாழுந்தாவரங்‌ 
கள்‌. (உய௰) 
நரகு (பைட்டோஜெனி) - 
தாவரத்தோற்றம்‌: தாவர ஆக்கம்‌. 
தாவரம்‌ தோன்றுதலும்‌ வளர்‌ 
தலும்‌. (உயி) 
உரரர0200132774.. (பைட்டோ 
ஜியாகரபி) - தாவரப்புவியியல்‌: 
தாவரங்கள்‌ பரவி இருத்தலை 
ஆராயும்‌ புவியியல்‌. (உயி) 
உஷாரு (பைட்டோடிரபி) 
- வண்ணனைத்‌ தாவரவரை 
வியல்‌: தாவரங்களை 
விவரிக்குந்‌ துறை. (உயி) 
ரெ. (பைட்டாலஜி) - 
தாவரவியல்‌: பா. 8௦18. (உயி) 


ரர 
ம்ருக ௦1௦017 (பைட்டோ 
பேத்தாலஜி) - தாவரநோய்‌ 
இயல்‌: தாவர நோய்களை 
ஆராயுந்துறை (உ௰) 
நரா 0200ப6 ௦ார8/௨௱ 
(பைட்டோபேகஸ்‌ ஆர்களிசம்‌) 
- தாவரமுண்ணி: தாவரத்தை 


உணவாக உண்ணும்‌ உயிரி. 
(உ௰) 


நர்டுர்௦ர்கு (பை ட்டோபேக) - 


தாவரம்‌ ங்கல்‌: விலங்குகள்‌ 
தாவரங்களை உண்ணுதல்‌. 
(உ௰) 

இர்டு்ிகா (பைட்டோ 


பிளாங்டான்‌) - தாவர மிதப்பி: 
நுண்பா௫ுகள்‌ கொண்ட மிதக்‌ 
குந்‌ தாவரம்‌. (உய) 


உட்க (பைட்டோடுஸ்‌ - 
தாவர ஒட்டுண்ணிப்பிடிப்பு: 
தாவரங்களில்‌ ஒட்டுண்ணிகள்‌ 
பற்றி இருத்தல்‌. அவை உண்‌ 
டாக்கும்‌ நோயும்‌ தாவரத்தில்‌ 
இருக்கும்‌. (உமி) 
201௦512101 (பைட்டோ 
ஸ்டெரால்‌) - தாவரஸ்டெரால்‌: 
கொலாஸ்டிராலை ஒத்தது. 
ஆனால்‌ அதிலிருந்து 
பெறப்படுவது. (உயி) 
ராடு பைட்டோடோமி) - 
உள்ளியல்‌: 


தாவர தாவர 
உள்ளமைப்பை ஆடராயுந்‌ 
துறை. (உயி) 


உரு (பைட்டோடாக்ன்‌) 
- தாவர நச்சு: தாவரங்களுக்குத்‌ 


[ம 





தங்கு விளைவிக்கும்‌ பொருள்‌. 

(உயி) 

உரு 6ு (பைட்டோட்ரான்‌) - 
தாவரக்கூடம்‌: தாவரங்களைக்‌ 
கட்டுப்‌ படுந்திய சுழ்நிலை 
களில்‌ வளர்க்கும்‌ பெரிய 
அறை. ஒளி, ஒளனிக்காலம்‌, ஈரம்‌, 
வெப்பநிலை முகவியவை 
கட்டுப்படுத்தவேண்டிய சூழ்‌ 
நிலைகள்‌ ஆடகும்‌. (உயி) 

உ - பை: % வட்டத்தின்‌ சுந்‌ 
றளவுக்கும்‌ அதன்‌ குறுக்கள 
வுக்குமுள்ள தகவிற்குரிய குறி. 
(௪ 3.14159 அல்லது 22/7) 
(இய) 

212 - 8௧௦௦18 ௱ளமாகால 
(பையா - அரக்னாய்டு மெம்ப 
ரண்‌) - இளஞ்ிலந்திப்படலம்‌: 
உள்ள ச்்‌ன்‌ (எண்டோரேகிஸ்‌) 
உட்குழாய்ப்‌ படலம்‌. பறவை 
கள்‌, ஊர்வன, இருநிலை 
வாழ்விகள்‌ ஆஒயெவற்றில்‌ 
காணப்படுவது. (உ௰) 

ஐக்‌ (பையாமேட்டர்‌) ௪ 
கூழாய்ப்படலம்‌: தண்டுவடத்தை 
யூம்‌ மூளையையும்‌ மூடியுள்ள 
மெல்லிய உடபடலம்‌. (உயி) 

1௦105 (பிக்ஸ்‌) - ஊறுகாய்‌: 

மாங்காய்‌, தக்காளி, நாரத்தை 

முதலிய காய்களைக்‌ கொண்டு 
உரிய பாதுகாப்புப்‌ பொருள்‌ 
களுடன்‌ செய்யப்படுவது. 
ஆதாயமுள்ள இறு தொழில்‌. 
(உ௰) 


527 219 


9ொ௦%பற (பிக்கப்‌) - 1. எடுப்பு: 


(1) வானொலியில்‌ ஏற்படும்‌ 


தேவையிலாக்‌ குறுக்‌&டு. 
(1) ற்றல்‌ அதிகமாதல்‌ 
3. எடுப்பி: நாடாப்பஇவி 


யிலுள்ள கூர்‌ எழுஇயும்‌ அத 
னோடு தொடர்புடைய தாங்கு 
கருவியும்‌; கூர்‌ எழுதியின்‌ 
அசைவை மின்‌ குறிபாடுகளாக 
மாற்றுவது. (இய) 

ஜ1௦819 - பிக்ரேட்‌: பிக்ரிகக்காடி 
உப்பு. (வேதி) 

£/ச௦்கார்‌, (ரகு (பை சார்ட்‌, 
டயஒிராம்‌) - வட்ட விளக்கப்‌ 
படம்‌: விழுக்காடுகள்‌ ஒரு வட்டத்‌ 
தில்‌ பகுஇிகளாகக்‌ காட்டப்படும்‌ 
படம்‌. (இய) 

0!220-615௦111010/ (பைசோ 
எலக்ட்ரிடுட்டி) - அழுத்த 
மின்சாரம்‌: ல கல்படிகங்கள 
(குவார்ட்ஸ்‌) இறுக்கப்படும்‌ 
பொழுது, அவை உண்டாக்கும்‌ 
மின்சாரம்‌ உயர்நிலைப்பு 
மின்னணு அலைவிகள்‌, உயர்‌ 
நம்பக எஈர்ப்பிகள்‌, வளி ஏற்றி 
கள்‌ ஆடஒயவற்றில்‌ பயன்படு 
வது. (இய) 

019208 ஈரி (பீஜியன்ஸ்‌ 
மில்க்‌) - புறாப்பால்‌: கொழுப்‌ 
பும்‌ புரதமும்‌ சேர்ந்த சேறு 
போன்ற பொருள்‌. புறாவின்‌ 
£னிப்பைச்‌ சுரப்பிகளில்‌ 


சுரக்கப்படுவது.  குஞ்சுகளுக் 
குணவு. (உ௰) 


19 


219 10ஈ (பிக்‌ அயர்ன்‌) - வாரப்‌ 
ம்பு: ஊதுலையில்‌ உண்‌ 
டாக்கப்படூம்‌ தூய்மையற்ற 
இரும்பு. வார்ப்புகளாக மாற்றப்‌ 
படுவது. (வேடு) 


உருள (பிக்மெண்ட்ஸு - 

ற கள்‌: வண்ணக்‌ கூட்டுப்‌ 
பொருள்கள்‌. இரு வகைப்‌ 
படும்‌: 1, உயிரிய நிறமிகள்‌: 
பச்சையம்‌, பசுங்கணிகம்‌, நிறக்‌ 
கணிகம்‌. இம்மூன்றும்‌ ஒளிச 
சேர்க்கையோடு தொடர்புடை 
யவை. 3. வேதி நிறமிகள்‌? 
கருங்கரி, குரோமியம்‌ 
ஆக்சைடு, பெரிக ஆக்சைடு. 
ரப்பருக்கு நிறநதரும்‌ பொருட்‌ 
டூம்‌ அதன்‌ பண்பை உயர்த்தும்‌ 
பொருட்டும்‌ சேர்க்கப்படுபவை. 
(ப.து.) 


21/ச௦பக (ஷு (பைலிபெரஸ 
லேயர்‌) - வேர்த்தூவியடுக்கு: 
வேரின புறத்தோல்‌ பகுதி; 
வேர்த்தூவிகளைத்‌ தாங்குவது. 
(உம்ப 

வா (பைலியம்‌) - தலையுச்சி: 
பறவையின்‌ தலையுச்டுி (உய) 


ற॥௦ய5 (பைலியஸ்‌) - நாய்க்‌ 
குடை காளானுள்ள வட்டக்‌ 
குவிகை. (உயி) 


8111908௩ ஈ2ஈ - பில்ட்டவுன்‌ 
மனிதன்‌: 1912இல்‌ பில்ட்டவுன்‌ 
என்னுமிடத்தில்‌ சார்லஸ்‌ 
தாசாணி கண்டுபிடித்த தொல்‌ 
படிவ எச்சங்கள்‌. ஈயோந்துரா 
பஸ்‌ தாசானி எனப்‌ பெயரிடப்‌ 
௮.௮.35 


528 


4 





பட்டவை. தற்கால மனிடனின்‌ 
உண்மை மூதாதைகள்‌. (உமி) 

95 (பைலஸ்‌) - கசூஞ்நீட்சி: 
குச்சி அணுவிலுள்ள புழாய்‌ 
போன்ற பகுதி. இது குழிவான 
உள்ளகம்‌ ஆகும்‌. அடுத்த 
உபயிரணறுவோடு குசசயத்தை 
இணைக்கப்‌ பயன்‌ பறுவது. 
பாலின&்‌ குழாய்கள்‌ (செக்ஸ்‌ 
பைலி) புஷைர்ச்டிவில்‌ ஈடுபடு 
பவை. (உயி) 

வ! 6௦ல்‌, ஈ2வ! ஸூ, 01௩2௮! 
8021 ப௪ (பீனியல்‌ பாடி. 
பீனியல்‌ ஐ, பீனியல்‌ அபபரட்‌ 
டஸ்‌) - ௯மழ்புறுப்பு: முது 
கெலும்பி மூளையின்‌ கூரை 
யில்‌ காணப்படும்‌ உறுப்பு. 
கால்வழி முறையில்‌ நடுக்‌ 
கண்ணேடாடூ தொடர்புடையது. 
(உயி) 

சவ] 9181௦ (பீனியல்‌ 
இிளாண்ட்‌) - பீனியல்‌ சுரப்பி, 
கூம்புச்‌ சுரப்பி: முன்‌ மூமைடமிணன்‌ 
முதுகுபபுறத்திலிருந்து புற 
வளர்ச்ியாக உண்டாககும்‌ 
பகுதி. மூன்றாங்கண்‌ உண்‌ 
டாகக்‌ காரணமாக இருக்கலாம்‌. 
(உமி) 

றஈஊ£- பைனின்‌: ௦4... நீர்ம 
டர்பீன்‌. கற்பூரத்தைலத்தின்‌ 
முதன்மையான பகுதி. மற்றப்‌ 
பயனுறு எண்ணெய்களிலும்‌ 
காணப்படுவது. ஐடம்‌ செய்யப்‌ 
பயன்படுவது. (வேதி) 

2௦ 1௨௦012 (பைன்‌ நீடில) - 
பைன்‌ மர இலை. (உய) 





ஈக (பின்னா) 1. செவிமடல்‌ 
சிறகு. ஓ. 
8105 (உய) 
௩110 (௦871 (பின்னேட்‌ லீஃப்‌) - 
றடிலை: பா. 19841, 1008 ௦4. 
(உ௰) 
விம்‌ (மின்னாட்டிபிட்‌) - 
இறருக்‌ கூம்பு விளிம்பு. பா. (621 
ஈவு (உய) 
றொஜ௨1 (பிப்பெட்டு) - குமிழ்‌ 


கர்குழாய்‌: நடுவில்‌ குமிழும்‌ இரு 
பக்கங்களில்‌ இறந்த மெல்லிய 





குமிழ கூர்குழாய்‌ 


குழாய்களும்‌ உள்ள கருவி. ஒரு 
முனை கூர்மையாக இருக்கும்‌. 
குறிப்பிட்ட பரும அளவு நர்‌ 
அல்லது கரைசலை ஒரு கலததி 
லிருந்து மற்றொரு கலத்திற்கு 
மாந்றப்பயன படுவது. 

௦பள!5 (டய) 






015098 (பீஸ்‌) - மீன்கள்‌: முது 


529 52% 





கெலும்பு வகுப்பு. நன்னீரிலும்‌ 
கடல்‌ நீரிலும்‌ வாழ்பவை. 
உடல்வெப்பநிலை மாறக்‌ 
கூடியது. உடல்‌ முழுவதும்‌ 
செடில்கள்‌ உண்டு. மூச்சுறுப்பு 
கள்‌ செவுள்கள்‌. நீந்தத்‌ 
துடுப்புகள்‌ உண்டு. (உயி) 

ற1501௦ய10ப௨ புகைல்சற்‌)  - 
மீன்வளர்ப்பு: செயற்கை முறை 
யில்‌ மீன்களை வளர்த்தல்‌. 
(உயி) 

றி! (பிஸ்டில்‌ - தலகம்‌: சல்‌ 
பை, சல்தண்டு, தல்முடி ஆகிய 
வற்றைக்‌ கொண்டது. பூவின்‌ 
பெண்‌ பகுதி. (உயி) 


01511181௨௪ 4/௦ொள (பிஸ்டிலேட்‌ 
பிளவர்‌) - சலகப்பூ: பெண்‌ 
பகுதிகளை மட்டும்‌ கொண்ட 
பூ. (உயி) 


உட (பிட்‌ - குழி: இரண்டாம்‌ 
நிலைக்கண்ணறையிலுள்ள 
இடைவெளி. தடிப்புற்ற 
கண்ணறைகளுக் இடையே 
தொடர்பை உண்டாக்குவது - 
கடத்திகள்‌. (உ௰) 


உர்‌ (மட்ச) - 1. குரல்‌ எடப்பு 
ஸ்தாயி. ஒலியின்‌ உயர்வு 
தாழ்வு. 3. புரி: திருகிலுள்ள 
மரை 3. £ல்‌: நிலக்கரித்தாரைக 
காய்ச்டி வடிக்கக்‌ இடைக்கும்‌ 
எஞ்சுபொருள்‌. (ப.து) 

9௦ 6௦௨ - பிச்சு பிளண்டூ: 
யுரேணினை ட்டு. யுரேனியம்‌ 


ற்‌ 530 ற1( 





ஆக்சைடை முதன்மையாகக்‌ செ.மீ. பைச்சுரப்பிகள்‌ சுரக்கும்‌ 


கொண்டது. ரேடியத்தின்‌ டிரிப்‌இன்‌ பிடிக்கும்‌ இரையைக்‌ 
முதன்மையான மூலம்‌. (வேதி) கரையச்‌ செய்கிறது. கரைந்த 
உட றி! (மச்சர்‌ பிளாண்ட்‌) பகுதிகள்‌ உட்கொள்ளப்‌ 


- குடப்பைத்‌ தாவரம்‌: பூச்‌ க சி ர 
] [ ்‌ பை கழிவாக கு 
லக பம்‌ இந்தியா இன்றன. எ-டு. நெபன்தஸ்‌ 


(உயி) 

மார்‌ (முத்‌) - சோறு: தாவரத்‌ 
தண்டின்‌ மையத்திலுள்ள 
பஞ்சுத்‌ இசுப்பகுதி. பூண்டுத்‌ 
தாவர வேர்ப்பகுஇியிலும்‌ 
உண்டு. (உயி) 


01101 1௦௨ - பைடட்‌ குழாய்‌: 
பாய்ம விரைவை அளக்க 
உதவுங்‌ கருவியமைப்பு. (இய) 

உகர 6௦0,020 (பிட்யூட்டரி 
பாடி, இளாண்ட்‌) - மூளையடிச்‌ 
சுரப்பி: மூளைக்கு அடியுள்ள 
நாளமிலா உட்‌ சுரப்பி. தூண்டி 
களையும்‌ புரதங்களையும்‌ 
சுரத்தல்‌. எலும்புவளர்ச்‌டியை 
யும்‌ இனப்‌ பெருக்க வளர்ச்ி 
யையும்‌ கட்டுப்படுத்தல்‌. இதன்‌ 
பிட்யூட்டரின்‌ என்னும்‌ சுரப்பு 
குருதி அழுத்தத்தை உயர்த்து 





குடப்பைத்தாவரம்‌ இறது. இச்சுரப்பி நாளமிலாச்‌ 

1. இலை முனைக்கமபி சுரப்பி மண்டலத்தின்‌ 
2. மூடி தலைமைச்‌ சுரப்பி. (உயி) 

கடல சட ஐ - பிகே:(1௦9,, (1/0) பத்தின்‌ 

அடிமானமுள்ள காடியின்‌ 

வில்‌ ஒரே ஒரு வகைமட்டும பிரிகைமாறியின்‌ எஇர்‌ 

உண்டு. இலைப்பரப்பு மடக்கையே 26 என்பது. 


குடப்பையாக மாறியுள்ளது. (வேத) ஒ. 4. 
இலைக்காம்பு பையைத தாங்கு | ந1421ப2- பிகே முப்பு: மடக்கை 
வது. இதன்‌ நீளம்‌ 10-15 அளவில்‌ ஒரு காடி வலுவின்‌ 


61௮ 


அளவு. வேறுபட்ட காடிகளின்‌ 
வலுக்களை ஒப்பிடப்‌ பயன்‌ 
படுவது. (வேதி) 
௧௦15 (பிளசெண்டா) 
(1) தல்கொடி: நஞ்சுக்கொடி 
வளரும கருவைக்‌ கருப்பை 
யோடு இணைத்து ஊட்டம்‌ 
வழங்குங்கொடி. 2. தலொட்டூ: 
சூலகள்‌ உள்ள ஒட்டுப்பகுதி. 
பா. பாடிய! ௦0 (உயி) 


ஐ12௨12110 (பிளசெண் 
டேஷன்‌) - தல்மைவு: கல்பை 
யின்‌ தடித்த பகுதிகளுக்குச்‌ 
குலொட்டுகள்‌ என்று பெயர்‌. 
இவநறறில்‌ சூல்கள்‌ அமைந்‌ 
துள்ள முறைக்குச்‌ சூலமைவு 
என்றுபயர்‌. இறந்ததும்‌ பொது 
வானதுமான இலை சலமைவு 
களாவன: 


1. ஓரச்‌ சூலமைவு (மார்ஜினல்‌ 
பிளசண்டேஷன்‌) : அவரை 
முதலிய தாவரங்களின்‌ ஐலகத்‌ 
தில்‌ ஒரு சல்‌ இலை மட்டுமே 
உண்டு. ஒரு சூல்‌ இலையும்‌ ஓர்‌ 
அறையுங்கொண்ட இச்தல்பை 
யில்‌ கனியின்‌ ஓரத்தில சூல்கள்‌ 
இணைந்இுருக்கும்‌. இவவகைச்‌ 
ஆலமைவு ஓரச்சூலமைவு 
ஆகும்‌. 

3. அச்சுச்‌ தூலமைவு (ஆக்சைல்‌ 
பிள செண்டேஷன்‌) - பூவரசு 
முதலிய தாவரங்களில்‌ கூலகம 
இணைந்த பல தல்களைக்‌ (5) 
கொண்டிருக்கும்‌. தல்‌ இலை 
கள்‌ இருப்பதற்கேற்பச்‌ சல்‌ 


591 


றக 


அறைகளும்‌ இருக்கும்‌. இத்‌ 
தகைய ஒருங்கிணைந்த பல 
வறைச்‌ சூலகங்களரில்‌, சூல்கள்‌ 
கலகத்தின்‌ மையத்திலுள்ள 
சூல்‌ஒட்டுகளில்‌ இணைந்இருக்‌ 
கும்‌. இவ்வகைச்‌ சூலமைவு 
அச்சுச்சூலமைவு ஆகும்‌. 

3. சுவர்ச்துலமைவு (பெரைட்‌ 
டல்‌ பிளசண்டேஷன்‌) : பாடி - 
புளோரா முதலிய தாவரங்‌ 
களில்‌ சூலகம்‌, இணைந்த 
மூன்று சூலக இலலைகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. ஆனால்‌, ஒரே 
ஒரு உள்ளுறை மட்டும்‌ இருக்‌ 
கும்‌. சூல்‌ இலைகள்‌ இணையும்‌ 
கோடுகளில்‌ சூல்பையின்‌ உட்‌ 
புறச்சுவரில்‌ உண்டாகும்‌ தல்‌ 
ஒட்டுகளில்‌ சதல்கள்‌ அமைந 
இருக்கும்‌. இவ்வகைச்‌ சூல 
மைவு சுவர்ச்சூலமைவு கும்‌. 
4. தனிமையச்‌ தலமைவு (ப்ரீ 
செண்ட்ரல்‌ பிளசண்டேஷன்‌) : 
கல்‌ இலை இணைந்த தல்பை 
யில்‌ உயிரணுக்களைப்‌ பிரிக்‌ 
கும்‌ குறுக்குச்‌ சுவர்கள்‌ முறிவ 
தால்‌ அல்லது வளராததால்‌, 
கூல்ஒட்டுகள்‌ தூண்‌ போன்ற 
உறுப்பை உண்டாக்கும்‌. இது 
ஓரஹணுச்‌ சூல்பையில்‌ நடுவில்‌ 
நிற்கும்‌. இதற்குத்‌ தனிமையச்‌ 
கலமைவு என்று பெயர்‌, எ-டு. 
டயான்தஸ்‌, சாந்தலம்‌. 

5. அடிச்துலமைவு (பேசல்‌ 
பிளசண்டேஷன்‌) : இடல்‌ ஒரு 
கூல ஓரறைச்‌ தல்பையின்‌ 
அடியில்‌ இணைந்இருக்கும்‌. 


212 


௪14 





எ-டு. சூரியகாந்தி. நெட்டி - 
லிங்கம்‌. 


6. மேலெழு சூலமைவு கப்பர்‌ 
பீசியல்‌ பி): இஇல்‌ தல்பை 
பலவறை கொண்டது. உயி 


ரணுக்களுக்கி௮டையே உள்ள 
குறுக்குச்‌ சுவர்களில்‌ சூல்கள்‌ 
இணைந்திருக்கும்‌. எ-டு. 


நீரல்லி. விலங்லயலில்‌ ௧௬௫ 








& 
2 
8 
4. அச்சுச்சூுலமைவு 
5 
6 


18091:0015௱ 


13௮௦௩ 


வுயிர்த்‌ இசுக்களுக்கும்‌ தாய்த்‌ 
இசுவுக்கும்‌ இடையே அமைந்த 
இணைப்பு அளவைக்‌ குறிப்‌ 
பது. (உ௰) 


£1800103 50816, 9811012 (பிள 


காய்டூ ஸ்கேல்‌ டெணடி௰ன்‌) - 
தட்டைச்‌ செடல்‌: பல்‌ போன்ற 
எறிய உறுப்பு. குருத்தெலும்பு 
மீன்களின்‌ தோலில்‌ உள்ளது. 
சுறா. (உயி) 


018002 - பிளேக்‌: எலிபரவு 


கொள்ளை நோய்‌. இந்தோயை 
உண்டாக்குவது எர்ினியா 
கடோடியூபர்குளொடுஸ்‌ இன்‌ 
பெஸ்டிஸ்‌ என்னும்‌ நுண்‌ 
ணுயிரி. குச்‌ியத்தைச்‌ சுமந்து 
சென்று நோயைப்‌ பரப்புவது 
எலி. இந்நோய்‌ இப்பொழுது 
கட்டுப்படுத்தப்‌ பட்டுள்ளது. 
(உயி) 

(பிளேஜியோ 
ட்ராபிசம்‌) ப குறுக்குவாட்டு 
நாட்டம்‌ தூண்டல்‌ வினை 
நோக்கி அமையும்‌ தாவர 
வளர்ச்சி. காட்டாகப்‌ பக்கக்‌ 
இளைகளும்‌ வேர்களும்‌ ஈர்ப்புத்‌ 
தூண்டலின்‌ சாய்‌ கோணம்‌ 
நோக்கி அமைதல்‌. ஓ. 
௦௦00. (உ௰) 
னொ$மார்‌ (பிளாங்‌ 
கான்ஸ்டண்ட்‌) - பிளாங்கு 
மாறிலி: ஈ. ஓர்‌ அடிப்படை 
மாறிலி. தன்‌ அடிர்வெண்‌ 
ணுக்கு ஒளியன்‌ (போட்டான்‌) 


கொண்டு செல்லும்‌ ஆற்றல்‌ 
தகவு. கர்‌ வீச்சுச்‌ இப்பக்‌ 


ழி 


533 ற்௮ 





கொள்கையில்‌ அடிப்படைத்‌ 
தொடர்பு. '4/ கர்ப (இய) 

கா? (பிளானட்‌) கோள்‌: 
பொதுவாகக்‌ கதிரவனைச்‌ 
சுற்றிவரும்‌ விண்பொருள்‌. 
அறியப்பட்டுள்ள கோள்கள்‌ 9. 
எ-டு. புவி, செவ்வாய்‌, 
வெள்ளி. (வானி) 


காலரா. (பிளாங்டான்‌) - 
மிதப்பிகள்‌: பெரும்பாலும்‌ நுண்‌ 
ணுயிரிகள்‌. ஒளிமிதப்பிகள்‌, 
விலங்கு மிதப்பிகள்‌ என இரு 
வகைப்படும்‌. இவை மீன்‌ 
களுக்கு உணவு. (உய) 
சாவா (ப்ளானிங்‌) - இட்ட 
டல்‌: ஒரு செயலைத்‌ இட்டம்‌ 
வகுத்துச்‌ செய்தல்‌. இது 
எத்துறைக்கும்‌  பொருந்துவ 
தாகும்‌. கல்வி அமைப்பின்‌ 
மையக்‌ கூறாக விளங்குவது 
கல்வித்‌ இட்டம்‌ (கீரிகுலம்‌) 
இதனை நன்கு உருவாக்கச்‌ 
செயற்படுத்தத்‌ இட்டமிடுதல்‌ மிக 
இன்றியமையாதது. பொது 
வாகக்‌ கல்வி வளர்ச்டு நிறைவு 
பெறத்‌ திட்டமிடுதல்‌ மிகவும்‌ 
இன்றியமையாதது. இஇுல்‌ 
பள்ளி வசதிகளைப்‌ பெருக்கு 
தஸ்‌, கற்றல்‌ தகுதியை உயர்த்து 
தல்‌, கல்வி இணைச்‌ செயல்‌ 
களைத்‌ இறம்பட நிறைவேற்‌ 
றல்‌, வருங்கால வளர்ச்க்கு 
உரிய ஏற்பாடு செய்தல்‌, சமு 
தாய வளர்ச்சித்‌ திட்டங்களுக்கு 
வேண்டிய ஏற்பாடு செய்தல்‌ 
ஆகியவை அடங்கும்‌. (க.உள) 


[ஈயா 


சாவ, 

(ப்ளானிங்‌, இன்ஸ்டிடியூஷ 
னல்‌) - கல்வி நிலையத்திட்ட 
மிடல்‌: இது கல்வி நிலைய 
அளவில்‌, அதன்‌ தேவைகளை 
நிறைவு செய்ய வகுக்கும்‌ 
திட்டமாகும்‌. தேவைகளைக்‌ 
குறுகிய கால அளவிலும்‌ நீண்ட 
கால அளவிலும்‌ கொண்டு 
இட்டமிடல்‌ வேண்டும்‌. ஓவ்‌ 
வொரு பள்ளியும்‌ கட்டாயம்‌ 
செய்யவேண்டியது: கல்வித்‌ 
துறையினால்‌ அதிகம்‌ வற்‌ 
புறுத்தப்படுவது. (க.உள) 


உா்க௦%891 (பிளேனோ 
பிளாஸ்ட்‌) - தளப்படையணு: 
தடையின்றி நீந்தும்‌ நீராம்பு 
(அய்ட்ராந்தி) அல்லது மணி 
உடலி. (உயி) 

$12௩008௱௦1௦ (பிளேனோ 
கேமட்‌) - தளாவணு: இயங்கும்‌ 
பாலணு. (உ௰) 

கா்‌ (பிளாண்ட்‌) - தாவரம்‌: 
ஓரிடத்திலேயே இடம்‌ பெயரா 
மல்‌ நிலைத்திருக்கும்‌ உயிரி. 
எளிய கனிமப்‌ பொருள்‌ 
களிலிருந்து தன்‌ உணவைத்‌ 
தானே தயாரித்துக்‌ கொள்வது. 
இது பலவகைப்படும்‌. ஒ. வாவ! 
(உயி) 


8௫ மாரி , 182௦0௩10௦5 ௦7 
(பிளாண்ட்‌ பிரீடிங்‌, டெக்‌ 
னிக்ஸ்‌ ஆஃப்‌) ௮ தாவரக்கலப்பு 
நுணுக்கங்கள்‌: முதன்மையான 
நுணுக்கங்கள்‌ பின்வருமாறு: 


514 


(1) தேர்ந்தெடுத்தல்‌ (2) உட்‌ 
பெருக்கம்‌ (3) கலப்பின 
மாக்கல்‌ (4) தாவர அறிமுகம்‌. 
(5) பெற்றோர்‌ கலப்புப்‌ பெருக்‌ 
கம்‌ (6) பன்மயம்‌ (7) சடுதி 
மாற்றம்‌ (உயி). 

மார்‌ 500/94165 (பிளாண்ட்‌ 
சொசைட்டீஸ்‌) - தர£வரக்‌ கூட்டங்‌ 
கள: வேறுபட்ட சூழல்களில்‌ 
வாழும்‌ தாவரத்‌ தொகுதிகள்‌. 
இவை மூன்று வகைப்படும்‌: 
(1) நீர்வாழ்விகள்‌. (2) வள 
நில வாழ்விகள்‌. (3) வறண்ட 
நில வாழ்விகள்‌. 

. நீர்‌ வாழ்வி: (1) மிதப்பிகள்‌ - 
உல்பியா (2) தொங்கிகள்‌ - 
பா௫கள்‌ (3) வேர்‌ ஊன்றிகள்‌ 
- வேலிசினேரியா (4) வேர்‌ 
மிதப்பிகள்‌ - அல்லி (5) இரு 
நிலை வாழ்விகள்‌ - நாணல்‌. 
11. வளநில வாழ்விகள்‌: ஆல்‌, 
அரசு. 


11. வறண்ட நில வாழ்விகள்‌: 
(ப இயல்நிலை வறண்ட நில 
வாழ்விகள்‌ - சப்பாத்தி (2) உட 
வியல்‌ வறண்ட நிலவாழ்விகள்‌ 
- கடல்புன்னை (3) உப்புநில 
வாழ்விகள்‌ - கண்டல்‌. (உயி) 


ற18ஈ0 1155ப9 (பிளாண்ட்‌ டிசியு) 
- தாவரத்திக: ஒத்த அமைப்பு. 
தோற்றம்‌, வேலை ஆகிய 
வற்றைக்‌ கொண்ட உயிரணுக்‌ 
களின்‌ தொகுதியே இரு. தாவர 
உடலிலுள்ள இசுக்கள்‌ இரு 
வகைப்படும்‌. (1) ஆக்கத்குசு 


[1] 





(மெரிஸ்டமேட்டிக்‌ டிஏயு): இது 
வளர்இிசுவாகும்‌. தண்டு முனை 
யிலும்‌ வேர்முனையிலும்‌ 
உள்ளது. (2) நிலைத்தகு 
(பர்மணண்ட்‌ டிஏய): முனை 
நீங்கலாக, மற்ற எல்லாப்‌ பகுதி 
களிலும்‌ இது அமைந்திருக்கும்‌ 
இது மேலும்‌ பலவகைப்படும்‌. 
(1) பளஞ்கத்திக (பாரங்கைமா) . 
காற்றுத்து௯ (ஏரங்கைமா) 





ட 


535 012 





பகத்தகு (குளோரங்கைமா) - 
சேமிப்பு உணவாக்கம்‌ (2) உரத்‌ 
இ (கோலங்கைமா) - விறைப்‌ 
பளித்தல்‌ (3) கடியத்திசு 
(ஸ்க்ளீரங்கைமா) கடிய இழை 
கள்‌ (ஸ்ளெொரன்‌ பைபர்ஸ்‌), 
கல்லணுக்கள்‌ (ஸ்டோன்‌ 
செல்ஸ்‌) ஆஒியவற்றாலானது. 
வலுவளித்தல்‌ (4) ச்ரப்பித்திச 
(களொண்டுலர்‌ டிய): தேன்‌ 
சுரப்பிகள்‌ (5) பால்துக (லேட்டி 
பெரஸ்‌ டிசியு): இலை, தண்டு, 
வேர்‌ ஆகிய பகுஇகளில்‌ காணப்‌ 
படுவது. பா. 4850ப12 (15909. 
(உயி) 


கார்‌ (88பட வேகா - 
(பிளாண்ட்‌ டிடியு எஸ்டம்‌) 
தாவரத்திசத்‌ தொகுதி: 


இத்தொகுதி பல இசுக்களின்‌ 
தொகுப்பு. முதன்மை யாக இது 
மூன்றுவகைப்படும்‌. 1, புறத்‌ 
தோல்‌ இகத்தொருதி (எபிடெர்‌ 
மல்‌ டிஏியு சிஸ்டம்‌). வெளித்‌ 
தோல்‌ (எக்சோடர்மிஸ்‌) , 
உட்தோல்‌ (அய்ப்போடெர்மிஸ்‌) 
இலைத்துளைகள்‌, புறத்தோல்‌, 
புறத்தோல்‌ மயிர்கள்‌ ஆகியவை 
இத்தொகுதியில்‌ இருக்கும்‌. 

3. அடிப்படைத்திசுத்‌ தொகுது 
(பண்டமெண்டல்‌ டிசியு 
ஈஸ்டம்‌): இஇில்‌ பஞ்சுத்திசு 
உரத்இசு, கடியத்துசு ஆகிய இசுக்‌ 
கள்‌ அமைந்இிருக்கும்‌. 

3. சூழாயத்திசுத்‌ தொகுதி (வாஸ்‌ 
குலர்‌ சிஸ்டம்‌): இஇல்‌ குழாய்த்‌ 
இரள்கள்‌ அடங்கி இருக்கும்‌. 
பா. 4850பெகா 51. (உய) 


2்ாகா(1ரா302 (பிலாண்டி௰ரேடு) 
3 நடப்பன: மனிதன்‌ போல்‌ 
உள்ளங்காலை ஊன்றி நடப்‌ 
பவை ஐ. எ-ஈடு. கரடி, மனிதக்‌ 
குரங்கு. (உயி) 


உி/கய/8 (பிளானுலா) - தட்டை 


இளரி: குழிக்குடவலிகளின்‌ 
வேற்றிளரி. சிறியது, குற்றிழை 
உள்ளது. தடையின்றி நீந்து 
வது. தகுந்த இடத்தை அடை 
வது. குழாய்‌ உடலியாக வளர்‌ 
வது. பா. |314& (உமி) 


ய்‌ (பிளானுரியா) - பிறழ்‌ 
சிறுநீர்க்கழிவு: இயல்பிறழ்‌ வழி 
மூலம்‌ சிறுநீர்‌ வெளியேறுதல்‌. 
(உயி) 


018009 (பிளேக்‌) - பற்றுபடலம்‌: 
பல்லை மூடியுள்ள படலம்‌. 
குச்சியங்கள்‌ (பாக்டிரியங்கள்‌) 
பெருகுமிடம்‌. (உயி) 


க8௱௩8 (பிளாஸ்மா) - கணிமம்‌: 
1. அணுக்கள்‌ இல்லாத குருதி 
யின்‌ பாய்மப்‌ பகுதி. 2. தடை 
யிலா மின்‌ அணுக்களும்‌ 
அயனிகளும்‌ சேர்ந்த கலவை. 
வெப்ப அணுக்கருவினை 
களில்‌ உண்டாவது. பொரு 
ளின்‌ நான்காம்‌ நிலை. 3. ஒல 
முன்‌ தோன்றிகளில்‌ காணப்‌ 
படும்‌ விறைப்பான அணுக்‌ 
கணியம்‌ (சைட்டோபிளாசம்‌) . 
(உ௰) 


1888 0618 - (பிளாஸ்மா 
செல்ஸ்‌) - கணிம அணுக்கள்‌: 
வெள்ளணுக்கள்‌. (உயி) 


1] 


536 


றக 





௰£ாக௧8௱௧௨0௮ (பிளாஸ்மா ஜெல்‌) - 


கணிம இழுமம்‌: கணிமப்‌ 
படலத்இுற்குக்‌ (பிளாஸ்மா 
மெம்பரின்‌) €ழள்ள மெல்லிய 
அடுக்கலுள்ள கண்ணறைக்‌ 
கணியத்தின்‌ இழுது வடிவம்‌. ஒ. 
ஐ25௱3501. (உ௰) 
£!88௱3091௦ (பிளாஸ்மாஜீன்‌) - 
கணிம மரபணு: தானாகவே 
பெருகும்‌ கண்ணறைக்‌ 
கணியத்‌ துகளில்‌ காணப்படும்‌ 
மரபணு. பொதுவாக இழை 
யன்கள்‌, பசுங்கணிகங்கள்‌ 
முதலிய நுண்‌ உறுப்புகளில்‌ 
காணப்படுபவை. (உய) 
உவா (பிளாஸ்மா 
இன்ஸ்‌) - கணிமன்கள்‌: குருதி 
யில்‌ செல்லும்‌ தூண்டிகள்‌. 
(உயி) 

0138௱3௮௧௱க, 882 (௦4) 
௱ாஊாம்ாவா பிளாஸ்மா 
லெம்மா, பிளாஸ்மா (செல்‌) 
மெம்பரின்‌) - கணிம அடக்கு, 
கணிம (கண்ணறைப்‌) படலம்‌: 
எல்லா உயிரணுக்களையும்‌ 
சூழ்ந்துள்ள படலம்‌. கண்‌ 
ணறைச்‌ சுவருக்குக்‌ 8€முள்ள 
முன்‌ கணியத்தின்‌ வெளிப்புற 
அடுக்கு. (உயி) 

188250! (பிளாஸ்மாசோல்‌) - 
கணிமக்கரையம்‌: ஓல முன்‌ 
தோன்றிகளில்‌ காணப்படும்‌ 
சார்புநிலைப்‌ பாய்ம கண்‌ 
ணறைக்‌ கணியம்‌. (உயி) 


ப்88க இரகர்ச (பிளாஸ்மா 
ஸ்டேட்‌) -- கணிமறிலை: பொரு 


ளின்‌ நான்காம்‌ நிலை. அதி 
வெப்பநிலை. (இய) 
றி88ஈ(/0 (பிளாஸ்மிட்‌) - கணிமிஃ 


டிஎன்‌ஏ வைக்‌ கொண்ட 
உயிரணுவிலுள்ள உறுப்பு. 
நிறப்புரியன்றித்‌ தணித்து 
நின்று தன்னைப்‌ பகர்ப்பு செய்‌ 
வது. (உயி) 

2125௱௦025௱௮ (பினாஸ்மோ 
டெஸ்மா) - கணிம இழை: 


முன்கணிய இழை. கண்ணறை 
களை இணைப்பது. (உ௰) 
ற18$௱௦01பஈ - பிளாஸ்மோடியம்‌: 
1. சேற்றுப்‌ பூர்சையில்‌ காணப்‌ 
படும்‌ உறையற்ற முன்கணியத்‌ 
தொகுதி (நேக்கட்‌ மாஸ்‌ ஆஃப்‌ 


புரோட்டோபிளாசம்‌) . பல்‌ 
உட்கருவுள்ள அமீபா 
போன்றது. 2. நுண்ணிய 


ஒட்டுண்ணி. மலேரியாவை 
உண்டாக்குவது. அனோபிலஸ்‌ 
கொசுவினால்‌ கொண்டு 
செல்லப்படுவது. (உ௰) 

188008 (பிளாஸ்மோகமி) 
6 கணிகக்கலப்பு: பொதுவாகப்‌ 
பாலினைப்‌ ம்‌ 
போது இரு உயிரணுக்களின்‌ 
முதல்‌ கணிகங்கள்‌ சேர்தல்‌. 
(உ௰) 

உஐொ38௱௦0௮8  (பிளாஸ்மோலி 
சிஸ்‌) - கணிகச்சுருக்கம்‌: ஊடு 
பரவல்‌ மூலம்‌ நீர்‌ நீங்கிக்‌ கணி 
கம்‌ (உயிரணு) சுருங்குதல்‌. 
(உ௰) 

212810801௦ (பிளாஸ்மோ 


சோம்‌) - கணிகப்புரி: உட்கருவி 


ற்கு 


லுள்ள பகுதி. அதாவது, நுண்‌ 
உட்கரு. (உயி) 

21580 ௦1 75118 (பிளாஸ்டர்‌ 
ஆஃப்‌ பேரிஸ்‌) - பாரிஸ்‌ சாந்து: 
௨50. 1/2 1.0. தூள்றிலைக்‌ 
கால்ஓியம்‌ சல்பேட்டு. 130செ 
இல்‌ ஸிப்சத்தைச்‌ தடாக்கூப்‌ 
பெறலாம்‌. நீருடன்‌ சேர்க்க 
இறுகிக்‌ கடினமாகும்‌. வார்ப்பு 
எடுக்க வேண்டிய பொருள்‌ 
களுக்கு, அச்சு செய்யவும்‌ 
முறிந்த எலும்புகளுக்குக்‌ 
கட்டுப்‌ போடவும்‌ பயன்‌ படுவது. 
(வேதி) 

ற1451109 - பிளாஸ்டிக்குகள்‌, வார்ப்‌ 
பியங்கள்‌: இவை பலபடியாக்கல்‌ 
வினைகளால்‌ உருவாகும்‌ 
கரிமப்பிடின்கள்‌. நெடிழ்வற்ற 
உறுதிப்‌ பொருள்கள்‌, வெப்பத்‌ 
தாலும்‌ அழுத்தத்தாலும்‌ ஒரு 
குறிப்பிட்ட வடிவத்தில்‌ அச்சுக்‌ 
குள்‌ வடித்து எடுக்கலாம்‌. 
வெப்ப விளைவு அடிப்படை 
யில்‌ இருவகைப்படும்‌. 
1. வெப்ப இளகுபிளாஸ்‌ 
டிக்குகள்‌: பாலீதின்‌, நைலான்‌ , 
3. வெப்ப இறுரு பிளாஸ்டிக்கு 
௬ள்‌: பேக்கலைட்டுகள்‌, பாலி 
யஸ்டர்‌. இது பொருளாதாரச்‌ 
ஏறப்புடைய பெருந்‌ தொழில்‌. 
(வேத) 

0(8811015218 (பிளாஸ்டி 
சைசர்ஸ்‌) - வார்ப்பிகள்‌: வேறு 
பெயர்‌ மென்மையூட்டிகள்‌. 
இவற்றைச்‌ சேர்ப்பதால்‌ 
ரப்பருக்கு நிலைப்புடைய 


க 





அதிக வளைதலும்‌ மீட்டுயும்‌ 
இடைக்கும்‌. (வேதி) 
2185110107 (பிளாஸ்டிசட்டி) - 


வார்ப்பியத்‌ இறன்‌: அழுத்தத்‌ 
தினால்‌ தன்‌ அளவு அல்லது 
வடிவத்தில்‌ நிலையாக மாறும்‌ 
பொருள்களின்‌ பண்பு. இது 
வார்ப்பியங்களுக்கு உண்டு. 
(வேது) 


0189(105 (பிளாஸ்டிட்ஸ்‌) - கணி 


கங்கள்‌: தாவரக்‌ கண்ணறைக்‌ 
கணியத்தில்‌ காணப்படும்‌ 
உறுப்பிகள்‌. திட்டமான 
இரட்டைப்‌ படலத்தால்‌ மூடப்பட்‌ 
டுள்ளவை. இவை மூவகைப்‌ 
படும்‌. 1, பசுங்கணிகங்கள்‌ 
(குளோரோபிளாஸ்ட்ஸ்‌) : 
இலையில்‌ உள்ளவை. 3. நிறக்‌ 
கணிகங்கள்‌ (குரோமோ 
பிளாஸ்ட்ஸ்‌): பூ அல்லிகள்‌. 
3. வெளிற்‌ கணிகங்கள்‌ 
(லூக்கோபிளாஸ்ட்ஸ்‌) : தரை 
&ழ்த்‌ தண்டுகள்‌ வேர்கள்‌. 
இவை மூன்றும்‌ ஒத்த அமைப்‌ 
புடையவை. ஒன்று மற்றொன்்‌ 
றாக மாறவல்லது. ஒளி 
இல்லை எனில்‌ பசுங்கணிகள்‌ 
வெளிற் கணிகங்களாகும்‌. 
கதிரவன்‌ ஒளியில்‌ வெளிற்‌ 
கணிகங்களும்‌ பசுங்கணி 
களாகும்‌. கனிகளில்‌ பசுங்‌ 
கணிகங்கள்‌ நிறக்கணிகங்‌ 
களாகும்‌. (உயி) 


£ொ3510080௨ (பிளாஸ்டோஜீன்‌) : 


மரபணு: தானே 


பெருகும்‌ கணிகத்திலுள்ள 


214 


22 





பொருள்‌. ஒல தாவரங்களில்‌ 
இலைநிறத்தைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவது பா, 9125௭1208௨. 
(உமி) 


1212௦ (பிளேட்டு - 1. தேக்க 
நிலை: கற்றலில்‌ முன்னேற்றம்‌ 
தற்காலிக மாகத்‌ தடைப்பட்டு 
நிற்றல்‌. 2. மேட்டுச்சமவெளி. 
மேட்டுநிலம்‌. (ப.து) 


£18161௦15 (பிளேட்லெட்ஸ்‌) - 
நதப இனன்‌. சிறிய 
துணுக்கு குருஇயில்‌ 
இலட்சக்‌ டம்‌ உள்ளவை. 
சிவப்பு எலும்புச்‌ சோற்றில்‌ 
உண்டாகிக்‌ குருதி உறைய 
உதவுபவை. (உ௰) 


1816 1601001௦05 (பிளேட்‌ டெக்‌ 
டானிக்ஸ்‌) - தட்டுக்‌ கட்டமைப்‌ 
பியல்‌: கற்கோளத்‌ தட்டுக்களால்‌ 
புவி மேற்பரப்பு ஆனது 
என்னுங்‌ கொள்கை. (பு. அறி) 


வ௦10 (பளேட்டினாய்டு) - 
பிளாட்டின உலோகம்‌: பிளாட்‌ 
டினம்‌ சேர்ந்த உலோகம்‌. எ-டு. 
இரிடியம்‌, பேலிடியம்‌. (ஷேதி) 


கசிபு (பிளாட்டினம்‌) - 
பிளாட்டினம்‌: 61. அரச உலோ 
கம்‌. மாறு நிலை உலோகம்‌. 
வெண்ணிறம்‌. விலை மதப்‌ 
புடையது. தகடாக்கலாம்‌, கம்பி 
யாக்கலாம்‌. மிகக்‌ கடின 
மானது. வேதி வினை குறைந்‌ 
தது. தொகு முறையிலும்‌ 
ஆஸ்வால்டு முறையிலும்‌ 
வினையூக்கி. விலை உயர்ந்த 


அணிகலன்களில்‌ உலோகக்‌ 
கலவையாகப்‌ பயன்படுவது. 


(வேது) 


ற12111ப௱ 615௦0 - பிளாட்டினக்‌ 


கரியம்‌: பிளாட்டினம்‌ கருந்‌ 
தூளாக்கப்பட்ட நிலை. 
உறிஞ்சிகளாகவும்‌ வினை 
யூக்கியாகவும்‌ பயன்படுதல்‌. 
(வேதி) 


1: 1/21: 111010: (பிளேட்‌ ட்டி 


ஹல்மின்இிஸ்‌) - தட்டைப்‌ புழுக 
கள்‌: மென்மையான உடல்‌, 
உடல்‌ மூன்று படைகளைக்‌ 
கொண்டது. இருபக்கச்‌ சமச்‌ 
சீருடையது: மேல்‌ 8ழ்‌ தட்டை 
யானது. 11,000 வகைகள்‌. 
(உயி) 


984 6௧௦6 (பிளேபேக்‌) - 1. ஒலி 


மீட்பு: நாடாப்பஇவியில்‌ பஇவி 
செய்த ஒவியை மீண்டும்‌ 
கேட்குமாறு செய்தல்‌, ஒலி மீட்பு 
ஆகும்‌. ஒலி மீட்புக்‌ கருவிகள்‌ 
ஒரு குமிழின்‌ உதவியால்‌ 
இயங்குகின்றன. ஒலிப்பதி 
வின்போது இயக்கப்பட்ட 
வரைவிலும்‌ இசையிலும்‌ நாடா 
செல்லும்‌. நாடா அருஒல்‌ ஒலி 
மீட்புக்‌ கருவி வந்தடையும்‌. 
அப்பொழுது அதிலுள்ள 
கம்பிச்சுருள்‌ நாடாவின்‌ வேறு 
பட்ட காந்தப்‌ புலத்தால்‌ மின்‌ 
தூண்டல்‌ பெறுகிறது. அத 
னால்‌ ஏற்படும்‌ அதிர்வு மின்‌ 
னோட்டம்‌ பெருக்இக்கு 
அனுப்பப்பட்டுப்‌ பின்‌ ஒலி 
உரப்பானை (லவ்டு ஸ்பீக்கர்‌) 


14 


அடைகின்றது. ஆகவே, றலி 
பெருக்கயில்‌ படிவு செய்யப்‌ 
பட்ட ஒலியை, மாறுதலின்றி 
நாம்‌ கேட்க முடிகிறது. பல 
கருவிகளில்‌ இரண்டு ஒலி 


மீட்புக்‌ கருவிகளும்‌ சேர்ந்‌ 
இருக்கும்‌. வானொலி 
நிகழ்ச்்‌டிக்கு வேண்டிய இசை, 
சொற்பொழிவு, நேர்காணல்‌ 
முதலிய நிகழ்ச்சிகளை 
முன்கூட்டியே படிவு செய்து 
வேண்டிய நேரத்தில்‌ அவற்றை 
ஒலிபரப்ப ஒலி மீட்பு உதவு 
ன்றது. நாடாப்‌ பஜிவு 
பொழுதுபோக்காகவும்‌ பாடம்‌ 
பயிற்றுவிக்கும்‌ கருவியாகவும்‌ 
அதிகம்‌ பயன்படுகிறது. தவிரப்‌ 
படக்காட்ரித்‌ தொழிலிலும்‌ இது 
அதிகம்‌ பயன்படுகிறது. 
3. பின்ணைி இசை, 


$1௪201ள்ப௱க (பிளக்டென்‌ 
கைமா) - பூஞ்சைத்திச: உயர்‌ 
வகைப்‌ பூஞ்சையில்‌ காணப்‌ 


படும்‌ ௬. இடைப்பின்ன 
லுடைய நுண்‌ பூஞ்சிழைத்‌ 
தொகுதியாலானது: (உயி) 

[1110111710] (பிளியோ 
மார்பிசம்‌) க ற்றுருத்‌ 
தோற்றம்‌: ஓர்‌ உயிரியின்‌ 


வாழ்க்கைச்‌ சுற்றில்‌ வேறுபட்ட 
உருநிலைகள்‌ தோன்றுதல்‌. 
எ-டு. வண்ணத்துப்‌ பூச்டுியில்‌ 
இளரிப்‌ பருவம்‌, கூட்டுப்‌ புழு 
பருவம்‌, முுர்ச்டிப்‌ பருவம்‌ 
ஆகியவை. வரிப்பூஞ்சையின்‌ 
(ரஸ்ட்‌ பங்கை) வேறுபட்ட 


ழ!6ப0081ஜ0ப5 





தல்வடிவங்கள்‌. பா. 
௦௦6. (உய) 
21௪1011021 (பிளியோட்‌ 


ராபிசம்‌) - மிகுநாட்டம்‌: ஒரு 
தனி மரபு ஒன்றுக்கு 
மற்றொன்று தொடர்பில்லாத 
பண்புகளைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
நிலை. இது ஒரு தனி இணை 
மாற்றின்‌ பல புற முத்திரை 
களின்‌ விளைவுகளாகும்‌. 
எ-டு. புகையிலையில்‌ ஒரு தனி 
மரபணு நீண்ட மகரந்தப்‌ 
பைகள்‌, பொடுகைகள்‌, காம்பு 
கள்‌ முதவியவை உண்டாகக்‌ 
காரணமாக உள்ளது. (உயி) 


ற12பாஉ (புளூரா) - நுரையீரல்‌ 


உறை: மருங்குறை. ஓர்‌ 
இரட்டைப்படலம்‌. நுரை 
யீரலைச்‌ சூழ்ந்துள்ளது. இதற்‌ 
இடையிலுள்ள இடைவெளி 
நுரையீரல்‌ குழியாகும்‌. காற்று 
நிரம்பி இருக்கும்‌. நுரை 
யீரலுக்கு மெத்தை போன்று 
இருந்து அதனை ஊறிவிருந்து 
காப்பாற்றுவது, இப்படலத்தி 
லுள்ள கண்ணறைகள்‌ நுரை 
யீரல்‌ உறைகளை உயவிட்டு 
மூச்சு இயக்கங்களின்‌ பொழுது, 
உராய்வைக்‌ குறைப்பது. 
நோயினால்‌ நுரையீரல்‌ உறை 
வீங்குவதற்கு நுரையீரல்‌ உறை 
அழற்ி  (புளூரசி) என்று 
பெயர்‌. இருமல்‌ இதன்‌ அறிகுறி 
யாகும்‌. (உய௰) 


(புளுரோ 
கார்பஸ்‌) - பக்கவாட்டு வளர்ச்சி: 


12 


540 


ய 





மா௫களில்‌ இனப்பெருக்க 
உறுப்புகள்‌ பக்கவாட்டில்‌ உண்‌ 
டாக்கப்படுதல்‌. இதனால்‌ 
முதலச்சு வழக்கமாகப்‌ படரக்‌ 
கூடியதாக இருக்கும்‌. ஒ. 8049 
ொழ௦ப5. (உயி) 

212பா௦௦ொ% 4910 (புளுரோ 
டாண்ட்‌ மீதி) - பக்கவாட்டுப்‌ 
பற்கள்‌: தாடை எலும்புகளின்‌ 
உட்பகுஇுப்பற்கள அதனோடு 


இணைந்திருக்கும்‌. எ-டு. 
தவளை, மீன்‌. (உயி) 


ற12பா௦ஈ (புளூரான்‌) - மருங்கு 
தகடூ: மருங்குறையன்‌. கைட்டி 
னால்‌ கடினமாகிய தகடு. 
பூச்சியின்‌ உடற்‌ கண்டத்தின்‌ 
ஒவ்வொரு பக்கமுமுள்ள பாது 
காப்புறை பா. பரா, 
1ஊப௱. (உ௰) 


றய $ (பிளக்சஸ்‌) - வலைப்‌ 

பின்னல்‌: நரம்பு வலைப்‌ 
பின்னல்‌, குழாய்‌ வலைப்‌ 
பின்னல்‌. (உயி) 

910216 (பிளிகேட்‌) - விசிறி 
மடிப்பு. பா.வ. (௨௮) 
81௬5௦1 188 - பிளிம்சால்‌ 
(லயன்‌) கோடுகள்‌: வாணிபப்‌ 
பொருள்களை ஏரற்றிவரும்‌ 
பெருங்கப்பல்களின்‌ பக்கங்‌ 
களில்‌ வரையப்பட்டிருக்கும்‌ 
கோடுகள்‌. கடல்நீர்‌ அடர்த்தி, 
இடத்திற்கிடமும்‌ தட்பவெப்ப 


நிலைக்கு ஏற்பவும்‌ மாறும்‌ 
என்பதை இவை குறிப்பவை. 


(இய) 


உொ௦௱௦ழர்‌16 09 (பிளை 
யோமார்பிக்‌ காணிசம்‌) - 
இரு வேறு தோற்ற உயிரி: 
இரண்டிற்கு மேற்பட்ட 
வடிவங்களில்‌ தன்‌ வாழ்க்கைச்‌ 
சுற்றை நடத்தும்‌ உயிரி. எ-டு. 


பையணுப்பூஞ்சை (ஆஸ்‌ 
கோமை.ூட்டி பங்கஸ்‌). இல்‌ 
இரு தூ௫ச்தெல்‌ நிலைகள்‌ 
(கொனிடியல்‌ ஸ்டேட்டஸ்‌) 
உள்ளன. (உ௰) 


ற1ப௱ாக99 (புளுமேஜ்‌ - இறருத்‌ 
தொகுதி: பறவைகளில்‌ காணப்‌ 
படும்‌ இயற்கை இறகுகள்‌. 
(உமி) 


ஐயா (புளூம்‌) - இறகு: பெரிய 
பகட்டான இறகு. இறூன்‌ 
பரப்பு (வேன்‌). (உயி) 


பப (புளுமியூல்‌) - 1, இற்‌ 


நரூ, தூவி 3. முளைக்குருத்து, 
பா. 5990 (உயி) 


ிப11௦௦ப/கா 8ற௦ா8௱௦1யஈ௩ (பிளூ 
ரிலாகுலர்‌ ஸ்பொரான்ஜியம்‌) - 
பல்லறைச்‌ தலகம்‌. பல 
அறைகள்‌ உள்ள இதெல்பை - 
மாநிறப்‌ பாசி. (உய) 


ஐிப18ப5 (புளூடியஸ்‌) - மருங்‌ 
இளரி: கடல்‌ சாமந்‌இகளுக்குரிய 
இளரி. குற்றிழையுள்‌ ள பட்டை 
தொடர்ச்சியாக இருக்கும்‌. 
ஏறிய முன்வாய்‌ மடல்‌ உண்டு. 
பின்‌ கழிவு மடல்கள்‌ நன்கு 
வளர்ந்திருக்கும்‌ பா. 912பப/5, 
1௭௨ (உயி) 


சிப 





2101௦ - புளுட்டோ: கதிரவன்‌ 
குடும்ப வெளிப்புறக்‌ கோள்‌, 


14930 இல்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டது. கண்டுபிடித்தவர்‌ 
இனளைடி டாம்பக்‌. இதற்கு 


நிலாக்கள்‌ உண்டு. (வானி) 
ற1ப1௦ஈ/பர௩ - புளுட்டோனியம்‌: ப 


அஇக நச்சுள்ள கதிரியக்கத்‌ 
தனிமம்‌. யுரேனியத்தாதுக்‌ 
௬ளரில்‌ றிதளவுள்ளது. 


இயற்கை யுரேனியத்தை அல்‌ 
லணுவினால்‌ பிளக்கப்‌ புரூட்‌ 
டோனியம்‌ - 239 இடைக்கும்‌. 
ளில்‌ பிளவுபடக்‌ கூடிய 239 


பு பெருமளவு பயன்படும்‌ 
அணுக்கரு எரிபொருள்‌, 
அணுக்கரு வெடிபொருள்‌. 
(வேத) 


மாப! 60௩௦8 (நிமேட்டிக்‌ 

போன்ஸ்‌) - காற்றெலும்புகள்‌: 
உட்குழியுள்ள காற்று இடை 
வெளி கொண்ட எலும்புகள்‌ 
பறவைகளில்‌ உள்ளவை. 
(உயி) 


£ஈசபா௱ாக?6 பேர்‌ - (நிமேட்டிக்‌ 
டக்ட்‌) - காற்றுக்‌ குழல்‌: காற்றுப்‌ 
பையிலிருந்து வருங்குழல்‌. 
ஒல மீன்களில்‌ உணவுக்‌ 
குழலுடன்‌ இணைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌. (உய) 


ாசபற21000௨ (நிமேட்டோ 
போர்ஸ்‌) - காற்று வேர்கள்‌: 
கரளை வடிவமுள்ள நேரான 
வேர்கள்‌, சாஇர்‌ நில நாட்டங்‌ 
கொண்டவை. அடியத்திற்கு 


547 2௦1 





மேல்‌ நீண்டு காணப்படும்‌. 
(உயி) 
உுப௱ா!௨ மிமோணியா) - 


நுரையீரல்‌ அழற்சி: நுரையீரல்‌ 
வீக்கம்‌. தொற்று நோய்‌. (உ௰) 

2௦0, (60பா6 (பாஃட்‌, லெகூம்‌) - 
பருப்புக்‌ கனி: இரு புற வெடி 
கணி - உளுந்து, துவரை. 
(உயி) 

£௦02(8)01 (பாட்சால்‌) - சாம்பல்‌ 
மண்‌: குளிர்ச்சியான ஈரஜிலை 
களில்‌ உண்டாகும்‌ மண்‌ வகை. 
இடல்‌ ஊடியிலை மரம்‌ 
உண்டாகும்‌. (உய) 


2௦1/1 ௪௭௱1௦ வா!றா3(5 (பாய்க்‌ 
விலோதர்மிக்‌ அணிமல்ஸ்‌) - 
மாறு வெப்பறிலை விலங்குகள்‌: 
கழ்‌ நிலைக்கேற்ப உடல்‌ வெப்ப 
நிலை மாறும்‌ விலங்குகள்‌. 
எ-டு. தவளை, மீன்‌ பா. 0010 
00௦849 ாா௱216. ஒ. ௦ - 
வற காரறவ$. (உயி) 


உரியா... (பாய்க்க்லோ 
தெர்மி) - உடல்‌ வெப்பநிலை 
மாறும்‌ நிலை. (உ௰) 
உ௦1ம்‌ (பாயிண்ட்‌) - 1) புள்ளி: 
ஒரு புள்ளியில்‌ அழுத்தம்‌. 
2 நிலை: உருகுநிலை. 
3] வரை: வெப்பநிலைமானி 
யில்‌ 8ழ்ததுட்ட வரை மேல்‌ 
இட்டவரை. 4) முனை: ஒரு 
முனையிலிருந்து மற்றொரு 
னக்குச்‌ செல்லுதல்‌. 
இ இடம்‌: தராில்‌ இரும்பு 


மிடம்‌, நிலையிடம்‌. (ப.து) 


542 5௦) 





றவ 

றா, ரஷ்யா. (பாயிண்ட்‌, 
ரெஸ்டிங்‌) - நிலையிடம்‌: 
ராக்கப்பட்டபின்‌ அளவு 


கோலின்‌ முன்பாகக்‌ குறிமுள்‌ 
இங்குமங்கும்‌ அசைந்து இறுதி 
யாக நிலைபெறுமிடம்‌. (இய) 


உர, ஙா. பாயிண்ட்‌, 
டேர்னிங்‌) - இரும்புமிடம்‌: 
குறிமுள்‌ அளவுகோலில்‌ 


நகர்ந்து, ஒவ்வொரு பக்கமும்‌ 
சிறிது தொலைவு சென்று 
இரும்பும்‌. இவ்வாறு இரும்பு 
மிடங்கள்‌ இரும்பு புள்ளிகள்‌. 
(இய) 
று (ய), 2௭௦ ரக 
(பாயிண்ட்‌ (ட்ரூ), ரோ ரெஸ்‌ 
ங்‌ பாயிண்ட்‌) - உண்மை 
லையிடம்‌, சுழி நிலையிடம்‌: 
தட்டுகள்‌ இரண்டும்‌ வெறுமை 
யாக இருக்கும்பொழுது காணப்‌ 
படூம்‌ நிலையிடம்‌. (இய) 
ற௦15௦1 (பாய்சன்‌) - நஞ்சு: 
வினையூக்கிச்செயலை அழிக்‌ 
கும்‌ பொருள்‌. (உ௰) 
ற௦180ஈ9 (பாய்சனிங்‌) - நச்சுக்‌ 
கலபபு: உணவுப்‌ பொருள்‌ 
களில்‌ நஞ்சு சேர்தல்‌. வேடுப்‌ 
பொருள்கள்‌ மூலமோ விழுந்து 
இறக்கும்‌ உயிரிகள்‌ மூலமோ 
உண்டாவது. இவ்வுணவை உட்‌ 
கொள்ளும்பொழுது உயிருக்கு 
ஊறு ஏற்படும்‌. உணவில்‌ நச்சுக்‌ 
கலப்பு பற்றிய செய்திகள்‌ 
அடிக்கடிச்‌ செய்டுத்தாள்களில்‌ 
வந்த வண்ணம்‌ உள்ளன. 
(உ௰) 


0௦942 (பாய்ஸ்டர்‌) - நேர்‌ 
நிலை: இஃது உடலின்‌ 
இருக்கை நிலையைக்‌ 


குறிக்கும்‌. இதனைக்‌ காப்பது 
இயக்குத்தசைகளான எலும்புத்‌ 
தசைகள்‌. நிற்றல்‌, நடத்தல்‌, 
உட்காருதல்‌, ஓடுதல்‌ முதலிய 
எல்லா நிலைகளையும்‌ கட்டுப்‌ 
படுத்துவது இயக்குத்தசை களே. 
எடுப்பான தோற்றத்திற்கு இது 
இன்றியமையாதது. (உய) 
2௦121 6௦] (போலார்‌ பாடி) - 


(முனை அணு: நுண்ணிய 
உயிரணு. ஒருமய நிறப்புரி 
களைக்‌ கொண்டிருப்பது. 
ஆனால்‌, அணுக்கணியம்‌ 


இராது. ஓனையணு ஆக்கத்‌ 
இன்‌ போது தோன்றுவது. 
(உய) 
2௦(2:6௦ஈ03 (போலார்‌ பாண்ட்‌) - 
முனைப்பிணைப்பு: இது ஓர்‌ 
இணைப்பிணைப்பு. இல்‌ 
பிணையும்‌ மின்னஏறுக்கள்‌ 
இரு  அணுக்களுக்வையே 
சமமாகப்‌ பலர்ந்து கொள்ளப்‌ 
படுவதில்லை. (வேது) 
உச 20 யிஙு (போலரை 
சபிலிட்டி) - முனைப்படூடுறன்‌: 
எளிதாக மின்னணு முலல்‌ 
முனைப்படுதல்‌. அயனிகளில்‌ 
எிர்‌ மின்னேறறத்திலோ 
அளவிலோ உயர்வு இருக்கு 
மானால, முனைப்படு இறனி 
லும்‌ உயர்வு இருக்கும்‌. (இய) 
0௦21128000 (போலரைசேஷன்‌) 
- முனைப்படூதல்‌: (1) குறுக்‌ 


5௦1 


கலையில்‌ அதிர்வுகள்‌ கட்டுப்‌ 
படுத்தப்படுவதால்‌, ஒரு தளத்தி 
லேயே அதிர்வு தோன்றுதல்‌. 
காட்டாக, மின்காந்தக்‌ கிர்‌ 
வீச்சு, குறுக்கலை இயக்கமே 
(2) ஓல்டா மின்கலத்தில்‌ ஏற்‌ 
படம்‌ குறை. இல்‌ துத்த 
நாகதிலிருந்து வெளியாகும்‌ 
நீர்வளிக்‌ குமிழிகள்‌ செப்புத்‌ 
தகட்டில்‌ குவிஒன்றன. இத 
னால்‌ கம்பிவழியாகச்‌ செல்லும்‌ 
மினனோட்டம்‌ தடைப்படுதல்‌. 
இதைப்போக்க உயிர்வளி 
அளிக்கக்‌ கூடிய முனைப்படி 


நீக்வயைப்‌ (டிபோலரைசா) 
பயன்படுத்த வேண்டும்‌. 
உயிர்வளி, நீர்வளியோடு 


சேரும்பொழுது நீர்‌ உண்‌ 
டாகும்‌. 81-டு. மாங்களீஸ்‌ (14) 


ஆக்சைடு. (இய) 
றிக்‌ ॥/90%1 போலரசைடு 
லைட்‌) முனைப்படு ஒளி: புல 


வரை ஒளி, இல்‌ மின்புலமும்‌ 
காந்தபுலமும்‌ ஒற்றைத்‌ தளங்‌ 
கரக்கு வரையறை செய்யப்‌ 


படுகின்றன புல ஒளியாக்கி 
(போலராம்‌ 5) மூலம்‌ இந்த 
ஒளியை உண்டாக்கலாம்‌. 
(இய) 

2010918004 (போலரோ 
இராபி) - முனைப்படூவரை 


வியல்‌: இது ஒரு பகுப்பு முறை. 
இஒல்‌ மின்னோட்டம்‌ மின்‌ 
னழுத்தத்தின்‌ சார்பலனாக 
(பங்ஷன்‌) அளக்கப்படுகிறது. 
(இய) 


உரி 


[2141] 





ஐ௦1௦ஈ1/௱ - பொலோனியம்‌: ௦ 


கஇுரியக்கத்தனிமம்‌. யுரேனியத்‌ 
தாதுக்களில்‌ ஒறிதளவுள்ளது. 


இதற்கு 30க்கு௪ மேற்பட்ட 
ஓரிமங்கள்‌ (ஐசோடோப்புகள்‌) 
உண்டு; எல்லாம்‌ ஆல்பா துகள்‌ 
களை உமிழ்பவை. செயற்கை 
நிலக்களில்‌ மின்‌ வெப்ப 
ஆற்றல்‌ ஊற்றாகப்‌ பொ-310 
பயன்படுகிறது. (வேது) 


£௦1/8 (போலன்‌) - மகரந்தத்‌ 


தூள்‌:  - பூக்குந்தாவரங்களின்‌ 
நுண்‌ ஏிதலகத்திலிருந்து 
விடுபடும்‌ சிதல்போன்ற பகுதி. 
2 அல்லது 3 உயிரஎறுக்கள்‌ 
கொண்டது. இதை மகரந்த 
மணி என்றும்‌ கூறலாம்‌. 
மகரந்தச்‌ சேர்க்கை முறைக 
கேற்றவாறு, மகரந்த மணிகள்‌ 
தகைவு பெறறுள்ளன. பூச்ி 
களால்‌ கொண்டு மெல்லப்‌ 
படுபவை ஒட்டுத்‌ தன்மை 
கொண்டவை. காற்றினால்‌ 
மகரந்தச்‌ சேர்க்கை அடைபவை 
இலேசான மகரந்தத்‌ தூளை 
உண்டாக்குபவை. ஒவ்வொரு 
மணியிலும்‌ ஆண்‌ பாலணுக்‌ 
கள்‌ உண்டு. இவை ஆண்‌ 
பாலணுத்‌ தாவரத்‌ தலைமுறை 
யினைக்‌ குறிப்பவை. (உய) 
(891061 (போலன்‌ 
பாஸ்கட்‌) - மகரந்தக்கூடை: 
தேனீக்களின்‌ பின்கால்களில்‌ 
உள்ள குழிவான வெளிப்‌ 
பகுதி. இதில்‌ மகரந்தத்‌ தூள்கள்‌ 
எடுத்துச்‌ செல்லப்படுகின்றன. 
(உ௰) 





மகரந்தத்தூள்பை: மகரந்தத்‌ 
தூள்‌ உண்டாகும்‌ அறை. 
பூக்குந்தாவரங்களில்‌ காணப்‌ 
படுவது. இப்பைகள்‌ மகரந்தப்‌ 
பையை உண்டாக்குகின்றன. 
(உயி) 


2௦1/2 106௪ (போலன்‌ டியூப்‌) - 
மகரந்தத்‌ குழல்‌: மகரந்தச்‌ 
சுவரின்‌ குழாய்ப்‌ புற வளர்ச்சி. 
இதன்‌ வழியே பாலணுக்கள்‌ 
சலுக்குள்‌ செல்கின்‌ றன . 
டேயி) 

ற௦1/% (போலக்ஸ்‌) - முதல்விரல்‌: 
நான்குகால்‌: விலங்குகளின்‌ 
முன்‌ புறத்துறுப்புகளின்‌ முன்‌ 
விரல்‌. மனிதனிடம்‌ இது கட்டை 
விரல்‌. (உயி) 

உரக (பா ஷன்‌) - 
மகரந்தச்சேர்க்கை:' மகரந்தப்‌ 
பையிலுள்ள மகரந்தத்தூள்‌., 
தல்முடியை அடைதலுக்கு 
மகரந்தச்‌ சேர்க்கை என்று 
பெயர்‌. இந்நிகழ்ச்சி கருவுறு 
தலுக்கு முந்தியது. (உயி) 

ஒ௦யளிள, களா ௦1 (பாவி 
னேஷன்‌,. ஏஜண்ட்ஸ்‌ ஆஃப்‌) - 
மகரந்தச்‌ சேர்க்கைக்‌ காரணிகள்‌: 
(1) நீர்‌ மகரந்தச்‌ சேர்க்கை 
(அய்ட்ரோபிலி) - வேவிட 
னேரியா (2) காற்று மகரந்தச்‌ 
சேர்க்கை (அனிமோபிலி) - 
நெல்‌ (3) விலங்கு மகரந்தச்‌ 
சேர்க்கை (ூபிலி) - ரோஜா 
(0 வெளவால்‌ மகரந்தச்‌ 
சேர்க்கை (சிராப்டிரிபிலி) 
௮.௮.36 


(5) பறவை மகரந்தச்‌ 
சேர்க்கை பேோர்ணிதோபிலி) - 
பாம்பாக்ஸ்‌ (6) நத்தை 
மகரந்தச்‌ சேர்க்கை (மெலாக்‌ 
கோபிலி) (7) பூச்‌சி மகரந்தச்‌ 
சேர்க்கை (எண்டமோபிலி) - 


அத்தி. 


2௦11112110, வக521101௦ஈ ௦ 


(பாலினேஷன்‌, இளொூயபிகே 
ஷன்‌ ஆஃப்‌) - மகரந்தச்சேர்க்கை 
வகைப்பாடு: (0 மலரா மக 
ரந்தச்‌ சேர்க்கை (இளைஸ்டோ 
கமி) - வயோலா, இது தன்‌ 
மகரந்தச்‌ சேர்க்கையே. ஆகவே, 
தற்கருவுறுதல்‌ நடைபெறும்‌ 
(2) மலரும்‌ மகரந்தச்‌ 
சேர்க்கை (சேஸ்மோகமி) இயல்‌ 
பானது. (3) தன்‌ மகரந்தச்‌ 
சேர்க்கை (ஆட்டோகமி). இது 
நேரிடையாகவும்‌ மறைமுக 
மாகவும்‌ நக. -பெறுவது. எ-டு 
டிரைபோலியம்‌ ஆர்வென்ஸ்‌ 
(4) அயல்‌ மகரந்தச்‌ சேர்க்கை. 


(அலோகமி): (1) தன்னியல்‌ 
மகரந்தச்‌ சேர்க்கை (இளைஸ்‌ 
டோகமி) (4) வேற்றயல்‌ மக 


ரந்தச்‌ சேர்க்கை (செனோகமி) 
(4) கலப்பினமாக்கல்‌. (அய்பீ 
ரைடைசேஷன்‌). 


2ி்யாசு/ா, மோம்பகாகக ௦4 


(பாலினேஷன்‌,. கண்ட்ரைவன்‌ 
சஸ்‌ ஆஃப்‌) - அயல்‌ மகர்‌ 

சேர்க்கைக்குரிய வழிகள்‌: 
(1) ஒரு பால்‌ தன்மை டடிக்‌ 
ளினி): தென்னை (2) இரு 
பருவம்‌ (டைக்கோகமி) - 
கொத்துமல்லி (3) மகரந்தமுன்‌ 


2௦1 


545 2௦! 





முதுர்சி (புரோடேண்ட்ரி) - 
செம்பருத்தி. (4) சலக முன்‌ 
முதிர்ச்சி (புரோட்டோகணி) - 
சோளம்‌ (5) தன்மலடூ (செல்ப்‌ 
ஸ்டெரைலிட்டி) - 
(6) அவயல்மகரந்த 
(போலன்‌ பிரீபொட்டன்்‌௪) - 
அவரை (7) தற்தடுப்பு (கெர்க்‌ 
கோகமி) -- நித்தியகல்யாணி 
(8) சல்தண்டு வேறுபடு நிலை 
(ஹெட்டிரோஸ்டைலிசம்‌) 
ஆக்சாலிஸ்‌. (உய) 


உயரகி ௦2 பாலினேஷன்‌ 
ட்ராப்‌) - மகரந்தத்துளி: சர்க்‌ 
கரைப்‌ பாய்மத்துளி. உறையில்‌ 
விதையில்லாத தாவரங்களின்‌ 
நுண்‌ துளை வழியே சுரக்கப்‌ 


படுவது. மகரந்தத்தூள்‌ களை 
ஈர்க்கப்‌ பயன்படுவது. (உயி) 

உய பொலினியம்‌) - 
மகரந்தத்திரள்‌: ஒரு தனி அலகாக 
சாடுத்துச்‌ செல்லப்படுவது. 
(உ௰) 


2௦0400 பொல்லூஷன்‌) - 
மாசாதல்‌: மனிதச்‌ செயல்களால்‌ 
இயற்கைச்‌ சூழலின்‌ இயற்‌ 
பியல்‌, வேஇியல்‌, உயிரியல்‌ 
பண்புகளில்‌ ஏற்படும்‌ விரும்பத்‌ 
தகாத மாற்றம்‌. (உயி) 

உய ரா (பொல்‌ 
லூஷன்‌ கன்ட்ரோல்‌) - மாகக்‌ 
கட்டுப்பாடு: மாசாதலை 
முயன்று குறைத்தல்‌. தொழிற்‌ 
சாலைக்‌ கழிவுகளைக்‌ கட்டுப்‌ 
படுத்தச்‌ சட்டங்கள்‌ உள்ளன. 


தவிரப்‌ புகையிலா எரிபொருள்‌ 
களை உண்டாக்கலாம்‌. இல 


தொற்று நோய்க்‌ கொல்லி 
களைத்‌ தடைசெய்யலாம்‌. 
(உய) 

௦௦ 1/௮010௩௦ப9 1:11:11 


(பாலியடல்பஸ்‌ ஸ்டேமன்ஸ்‌) - 
பல முடிமகரந்தம்‌: பா. 813௱௦ஈ, 
பா ௦ (உ௰) 

ஐ௦நுவா்‌௦ப5 போலியாண்ட்ரஸ்‌) 
- பலதாள்‌ மகரந்தம்‌: பூத்தளத்‌ 
தில்‌ தனித்தனியே அமைத்‌ 
துள்ள பல மகரந்தத்‌ தாள்‌ 
களைக்‌ கொண்ட மகரந்தம்‌. 
(உயி) 


உுுெ்பக [1000௪ (பாலியான்‌ 
தஸ பிளவர்‌) - பலகாம்புப்‌ பூ: 
கலப்பினத்தாவரங்களில்‌ ஒரு 
காம்பிலுள்ள பல பூக்கள்‌. 
(உயி) 

உ௦ிறு௦ு /ா (ாலியார்க்‌ 
சைலம்‌) - பலகிளை மரவியம்‌: 
(உயி) 


றர ௮%௦1216 (பாலிகார்ப 
னேட்‌) - பலகார்பனேட்டூ: இது 
வெப்ப அமைவு பிளாஸ்டிக்குப்‌ 
பின்‌ ஆகும்‌. இதில்‌ அமைப்‌ 
பலகுகள்‌, கார்பனேட்டு படி 
மூலிகள்‌ வழியாக இணைந்‌ 
துள்ளன. (வேதி) 

௦௦0௨8 018111 (பாலிகார்‌ 
பல்லரி பிஸ்டில்‌) - பல தல்‌ 
இலைச்‌ சூலகம்‌: பல சூல்டுலை 
களைக்‌ கொண்ட லகம்‌. 


இவை பூத்தளத்தில்‌ இணைந்‌ 


௦! 


546 றவ! 





தும்‌ இணையாமலும்‌ இருக்க 
லாம்‌. (உயி) 

உலை 518 (பாவிடிப்சியா) - 
மிகு நீர்வேட்கை: அஇக அளவு 
நீர்‌ உட்கொள்ளல்‌. (உ௰) 

உ௦ுளக்ரூார பாலிஎம்பிரா 
யாணி) - பலகருத்தோற்றம்‌: ஒரு 
கலில்‌ ஒன்றிற்கு மேற்பட்ட 
கருதோன்றுதல்‌. (உயி) 

ற௦1/௦512 - பாலியெஸ்டர்‌: ஒரு 
தொகுப்பிழை: டெர்லின்‌, 
டெக்ரான்‌. (ஷே) 

௨௦09௨௨ (பாலிஜீன்‌) - பன்ம 
மரபணு: புறமுத்திரையில்‌ றிய 
விளைவுள்ள மரபணு.(உபி) 

உர பாலிகன்‌) - பல 
கோணம்‌: பலபக்கங்களை க்‌ 
கொண்ட கோணம்‌. (இய) 

௦1௨௦௦1 (பாலஹிட்ரான்‌) - 
பன்முச: பலகோண பக்கங்‌ 
களைக்‌ கொண்ட திண்மம்‌. 
(இய) 

நடுர்நுமாரம்‌ பாலிஹையிரிட்‌) - 
பல கலப்பினம்‌: மரபுப்பண்பு 
களில்‌ வேறுபடும்‌ பெறறோருக் 
ஒடையே நடைபெறுங்கலப்பு. 
(உ௰) 

ற (பாலிமர்‌) - பல்படி: 
எனிய மூலக்கூறுகளின்‌ நீள்‌ 
வரிசை கொண்ட சேர்மம்‌. ஒரே 
செயல்நிலை வாய்பாடு. 
ஆனால்‌ அதிக மூலக்கூறு எடை 
கொண்டது. (வேதி) 


உருறள௦ 
பாலவிமெரிக்‌ காம்பவுண்ட்‌) - 
பல்படிச்‌ சேர்மம்‌: ஒரே எடை 
வீதமும்‌ ஆனால்‌ வேறுபட்ட 
மூலக்கூறு எடையும்‌ கொண்ட 


௦௱0௦வப 


ஒரே வேடுத்தனிமங்களின்‌ 
சேர்மம்‌. (வேடு) 

௦௦௫௪880101 (பாலிமெரை 
சேஷன்‌) - பல்படியாக்கல்‌: ஒரு 
சேர்மத்துன்‌ பலமூலக்கூறுகள்‌ 
இனைந்து உருவாகும்‌ ஒரு 
பெரிய மூலக்கூறு பல்படி. 
இவ்வாறு இணையும்‌ வினை 
பல்படியாக்கலாகும்‌. எ-டு. 
பாலி எத்திலீன்‌. இடல்‌ ஏறத்‌ 
தாழ 1,200 கார்பன்‌ அணுக்கள்‌ 
சந்மிலித்‌ தொடராக அமைந்‌ 
துள்ளன. (வேடு) 

உ௦ட௱ு௦ூொா//௱ பாலிமார்பிசம்‌) 
- பல்லுருத்தோற்றம்‌: ஒழேவகை 
உயிரில்‌ வேறுபட்ட வடிவங்கள்‌ 
இருத்தல்‌. இந்நிலை மரபுக்‌ 
காரணிகளாலோ சூழ்நிலைக்‌ 
காரணிகளாலோ ஏற்படாலம்‌. 
(உயி) 


கக்கா ப என்‌ (பாலி 

யூக்ளியோடைட்ஸ்‌) - பல்‌ 

நியூக்ளியோடை்கள்‌: இவை 
நியூக்ளியோடைடுகளின்‌ 


பல்படிகளாகும்‌. இவை இரு 
வகையாகும்‌. (1) ஆர்‌ என்‌ ஏ 
இடல்‌ ரிபோஸ்‌ சர்க்கரையும்‌ 
யுரா௫இல்‌, அடினைன்‌, 
கானைன்‌, சைட்டோடன்‌ 


ஆகிய படிமூலிகளும்‌ உள்ளன. 


547 2்‌ெ 





(2) டி என்‌ ஏ: இஇுல்‌ டீ ஆக்கரி 
போஸ்‌ சர்க்கரையும்‌ தைமின்‌, 
கானைன்‌, அடினைன்‌, சைட்‌ 
டோன்‌ ஆகிய படிமூலிகளும்‌ 
உள்ளன. இரட்டை நியூக்ளி 
யோடைடுகளும்‌ ஒற்றை நியூக்‌ 
எரியோடைடுகளும்‌ ஏனைய 
இருவகைகள்‌. (உய) 

£௦1/2 (பாலிப்‌) - குழாய்‌ உடலிட்‌ 
குழாலி. வாழ்க்கைச்‌: சுற்றின்‌ 
ஒரு நிலை. இதில்‌ குழாய்‌ 
வடிவத்தில்‌ உடல்‌ இருக்கும்‌. 
ஒரு முனையில்‌ உணர்விரல்‌ 
களால்‌ வாய்‌ சூழப்பட்டிருக்கும்‌. 
மற்றொருமுனை நிலையான 
பரப்பில்‌ இணைந்திருக்கும்‌. 
உறுப்பு மூலம்‌ இனப்பெருக்கம்‌. 
பா. ர்ர0்‌௦202, ௨0 ப53. 

2௦/0 621106 (பாலிபெப்டைடு) - 
பல்பெப்டைடு: இது மூன்றுக்கு 
மேற்பட்ட அமினோகாடிகளைக்‌ 
கொண்ட தொடர்‌. ஒவ்வொன்‌ 
றும்‌ தனக்கு அடுத்துள்ளதோடு 
பெய்டிக்‌ பிணைப்பு மூலம்‌ 
சேர்ந்திருக்கும்‌. (வேத) 

க க போவிபெட்டலஸ்‌) 
- அல்லி இணையாத: ஒன்றி 
லிருந்து மற்றொன்று தனித்‌ 
திருக்கும்‌. பல அல்லிகளைக்‌ 
கொண்ட அல்லிவட்டம்‌. ஒ. 
9௨௭௦ஜ௦1௮/0ப5 (உ௰) 

உருக (பாலிபேக) - பன்ம 

ங்கல்‌: தொடர்பில்லாத பல 
ஓம்புயிர்களை உண்ணும்‌ 
திறன்‌. (உயி) 


௦௦01 
டாண்ட்‌) - பன்மப்பல்லமைவு: 
இடல்‌ வாழ்நாள்‌ முழுதும்‌ 
பற்கள்‌ மாற்றீடு செய்யப்படும்‌. 
சிதையும்‌ பொழுது அதற்குப்‌ 
பதில்வேறு ஒன்று உண்டாகும்‌ 
- தவளை, பல்லி. (உயி) 


(பாலிபையோ 


மற (பாலிபிளாய்டு) - 
பன்மம்‌: இயல்பான ஒற்றைப்‌ 
படை நிறப்புரிகளைவிட 
இரண்டு மடங்குக்கு மேலும்‌ 
நிறப்புரிகளைக்‌ கொண்டிருத்‌ 
தல்‌. (உ௰) 

2௦1/58002105 (பாலிசேக்‌ 
கரைட்ஸ்‌) - பன்மச்சர்க்கரைடூ: 
சர்க்கரையின்‌ பல 
ஒடுக்கப்‌ 
பெறப்படும்‌ இயற்கை மாப்‌ 
பொருள்கள்‌. (உயி) 
£2ூ௦1/520௨1005 - (பாலிசெப்ப 
லஸ்‌) புல்லிகள்‌ இணையாத: 
புல்லிகள்‌ ஒன்றிலிருந்து மற்‌ 
றொன்று தனித்திருக்கும்‌ புல்லி 


வட்டம்‌. ஒ. 08௦862810ப5. 
(உ௰) 
2ஐூு8௦௱௭௦ (பாலிசோமிக்‌) - 


பன்மநிறப்புரி: இரும உயிரியில்‌ 
இரு தடவைக்கு மேல்‌ ஒரு 
நிறப்புரி இருத்தல்‌. (உ௰) 
௦1/82 எர (பாலிஸ்பெர்மி) - 
பன்மவிந்து செல்லுகை: கருவுறு 
தலின்‌ பொழுது முட்டையில்‌ 
பல விந்துகள்‌ நுழைதல்‌. எ-டு. 
பறவைகள்‌. (உய) 


2௦1 





டரா - பாலிநன்‌: தொகுப்‌ 
பிழை. பை, பெட்டி, அடைப்‌ 
பான்‌ முதலியவை செய்யப்‌ 


பயன்படுதல்‌. (ஹேதி) 
5௦1/௪ (பாலிடின்‌) - பன்ம 
நிறணியப்புரி: பல இரண்டாம்‌ 


நிலை நிறணியப்‌ புரிகளைக்‌ 
கொண்டது. (உமி) 


௦171௦௦௦098 (பாலிடோகஸ்‌ - 
பன்மப்பெருக்கி: ஒரு பிறப்பில்‌ 
பலவற்றை உண்டாக்கும்‌ 
நிலை. (உ௰) 


2௦1/ப118 (பாலியூரியா) - பெரு 
சிறுநீரிழிவு: நீர்தத இறுநீர்‌ 
அதிகம்‌ சுரத்தல்‌. (உயி) 

2௦டு வார (பாலிவேலண்ட்‌) - 


பல்‌ இணைடிறனுள்ளன இணை 
திறன்‌ பல கொண்ட (வேதி) 
மடய (பாலிவாட்டர்‌) - 
பன்மநீர்‌: பிறழ்நீர்‌. செறிவு, 
பாகுநிலை முதலிய பண்பு 
களில்‌ இயல்நீரைவிட வேறு 
பட்டது. (ஷே) 

ற௦ஈ6 (போம்‌) - பூத்திரள்‌ கனி: 
தல்‌ இணை இழ்ச்‌ சூல்பையி 
லிருந்து உண்டாவது. எ-டு. 
ஆப்பிள்‌ பா. 1£பர. (உயி) 


ற௦௱/0ப11ப1௪ (போமிகல்சர்‌) - 
ளர்ப்பு: பழங்களை 
வளர்க்குங்‌ கலை. (உயி) 


2௦௦௯௦ (போமாலஜி) - தனி 
வளர்ப்பியல்‌: கனி வளர்ப்பதை 


ஆராயுந்துறை. (உய) 





டீ 
க ப/:12 211] (பான்ஸ்‌ 
வெரோலி) - மூளைப்பாலம்‌: 


அடிப்பக்கமாக அமைந்துள்ள 
மூளையின்‌ பகுதி. பெரு 
மூளையையும்‌ சறுமூனையை 
யும்‌ இணைப்பது. பா. படம்‌ 
வ (உயி) 


ஐ௦ஐய/200ஈ (பாபுலேஷன்‌) - 
1. மக்கள்தொகை: ஒரு நாட்டி 
லுள்ள மக்கள்‌ எண்ணிக்கை. 
2. உயிரித்தொகை: உயிர்களின்‌ 
தொகுதி. (உய) 

9௦2 ய/2110௩ ஸூராக௱ா!௦க யா 
ஷன்‌ டைனமிக்ஸ்‌) - உயிரித்‌ 
தொகை இயக்கவியல்‌: னு 
மற்றும்‌ தாவரத்‌ தொகைகள்‌ 
பற்றித்‌ தணி உயிரிகள்‌ எண்‌ 
ணிக்கையில்‌ தோன்றும்‌ ஏற்ற 
இறக்கங்கள்‌, அவற்றைக்‌ கட்டுப்‌ 


படுத்துங் காரணிகள்‌ 
ஆகியவை பற்றி ஆராயுந்‌ 
துறை. (உ௰) 


$02ப1/8110௩ ௨11௦௦௩ (பாபு 
லேஷன்‌ எக்ஸ்புளோஷண்‌) - 
மக்கள்‌ தொகை மீப்பெருக்கம்‌: 
மக்கள்‌ தொகை வரம்பு மீறிப்‌ 


பெருகுவதாகும்‌. மக்கள்‌ 
தொகைப்‌ பொருக்கத்தைக்‌ 
கட்டுப்படுத்தினால்‌ தான்‌ 


இந்தியா முன்னேற முடியும்‌. 
மருத்துவ நிலையில்‌ சூடும்ப 
நலத்‌ இட்டம்‌ இவிரமாகச்‌ செயற்‌ 
படுத்தப்படுகறது. கல்வி நிலை 
யில்‌ மக்கள்‌ தொகைக்‌ கல்வி 
(பாப்புலேஷன்‌ எடுகேஷன்‌) 
பரவுவதற்கு வழிவகை செய்யப்‌ 


௦ 


பட்டு, அது மறைமுகமாகக்‌ 
கல்வித்‌ திட்டத்திலும்‌ அறிமுகப்‌ 
படுத்தப்பட்டுள்ளது. (உயி) 
£ூ௦ெப181௦0 சொல! (பாப்பு 
லேஷன்‌ ஜெனிடிக்ஸ்‌) - உயிரித்‌ 
தொகை மரபியல்‌: ஒரே 
சிறப்பினத்தைச்‌ சார்ந்த உயிரி 
கள்‌ தொகுதியில்‌ ஏற்படும்‌ 
மரபுரிமை மாறுபட்டின்‌ 
பரவலை ஆராயுந்துறை. 
உயிரிய லார்‌ ஆல்டேன்‌ இடுல்‌ 
வல்லுநர்‌. (உயி) 

$ாலலவியாு (போர்டுலின்‌) - 
பீங்கான்‌: கடின வெண்ணிறப்‌ 
பொருள்‌. $னக்களிமண்‌, 
பெல்ஸ்பார்‌, லிகா ஆகியவை 
சேர்ந்த கலவை சுடப்படுவதால்‌ 
இடைப்பது பீங்கான்‌. மண்‌ 
பாண்டம்‌ செய்வஷிலும்‌ 
வெப்பத்தடைப்‌ பொருள்‌ செய்‌ 
விலும்‌ பயன்‌ படுவது. (வேதி) 
௦1௦ (போர்‌) ௪. துளை: 
வியர்வைச்‌ சுரப்பியின்‌ மிக 
நுண்ணிய துளை. (உயி) 
20112௨ (பொரிபெரா) - இறப்‌ 
(புழை, புரை உடலிகள்‌: 
இடம்பெயரா தநீர்வாழ்விகள்‌. 
5,000 வகைகள்‌. ஒற்றை உடற்‌ 
குழியில்‌ பல துளைகள்‌ உண்டு. 
உப்பு நீரிலேயே காணப்படும்‌ - 
கடற்பஞ்சுகள்‌. (உ௰) 
2௦ா௦0௨ஊரு/ (போரோகமி) 
துளைக்கலப்பு: கருவுறுதலில்‌ 
நுண்துளை வழியாகச்‌ சூலை 
மகரந்தக்‌ குழல்‌ அடைதல்‌. 
(உ௰) 


549 (51௪1: 





௦௦120௦0182 - பார்பாய்ஸ்‌: டால்பின்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தது. நீனம்‌ 
1.2 - 2.4 மீ. உடல்‌ வரித்தடை 
உள்ளது. குறுகிய மூஞ்சு. 
ஊன்‌ உண்பது, கூட்டமாக 
வாழ்வது. எண்ணெயும்‌ 
தோலும்‌ அளிப்பது. (உய) 


[218174:1| /:],! (போர்ட்டல்‌ 
வெயின்‌) - வாயில்‌ சிரை: 
குறிப்பிட்ட இரு பகுதிகளின்‌ 
தந்துகி வலைப்பின்னலை 
இணைக்கும்‌ சிரை. பா. 922116 
£௦ருவ/ ஷூ. (உ௰) 


[6151:1) 117 னி: 1: போடட்டிவ்‌ 
லென்ஸ்‌) - நேர்க்குறி வில்லை: 
நேர்க்‌ குறி (1) குவியத்‌ 
தொலைவு உள்ள வில்லை 
அல்லது எதிர்க்குறித்‌ இற 
னுள்ள () குவி வில்லை. 
(இய) 

205114 78/5 (பா௫ட்டிவ்‌ ரேஸ்‌) 
-. நேர்க்குறிக்கதிர்கள்‌: நேர்‌ 
மின்னோட்டமுள்ள அயனி 
ஓட்டம்‌. அரிய வளியில்‌ மின்‌ 
னிறக்கத்தினால்‌ பெறப்‌ 
படுவது. (இய) 

0௦5110ஈ (பா௫ிட்ரோன்‌) - நேர்‌ 
மின்னேற்றி (64: மின்னணு 
வின்‌ எஜிர்த்துகள்‌. அதைப்‌ 
போன்ற பொருண்மையும்‌ 
சுழற்சியங்கொண்டது. ஆனால்‌ 
நேர்மின்னேற்றம்‌ கொண்டது. 
நேர்மின்னணுக்கள்‌ விண்கதுர்‌ 
பொழிவுகளில்‌ காணப்படு 
ன்றன. ஒருவகைப்‌ பீட்டா 
சதைவினாலும்‌ இவை உண்‌ 


0௦% 





டாக்கப்படுகின்‌ றன. ஒரு 
மின்னணுவை எ௫ர்‌ நோக்கும்‌ 
பொழுது இவை அழிக்கப்‌ 
படுஒன்றன. நேரியன்‌ என்றுங்‌ 
கூறலாம்‌. (வேதி) 

£ூஐஐ11011யஈ௩ பாடட்ரோனியம்‌) 
- நேர்மின்னியம்‌: நேர்‌ அணுவும்‌ 
மின்னணுவும்‌ இணைந்த 
நிலைப்பிலாச்‌ சேர்க்கை: 
முதலணுக்களாகச்‌ இதைவது. 
(இய) 

0௦81028021 பலர, பார்வ! ௮௭௮ 
வேே8 (போஸ்ட்கேவல்‌ வெயின்‌ , 
இன்பீரியர்‌ வீனாகாவா) - ழ்ப்‌ 
பெருஞ்சிரை: உடலின்‌ இழப்‌ 
பகுதியிலிருந்து குருதியைத்‌ 
திரட்டி இதயத்தின்‌ வலது 
அறையில்‌ இறக்கும்‌ பெரிய 
ஓரை. (உ௰) 


0௦51011106 60% (போஸ்ட்‌ ஆபீஸ்‌ 


பாக்ச்‌) - அஞ்சல்‌ நிலையப்‌ 
பெட்டி: மின்‌ தடைகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌ பெட்டி. 


இவற்றை மின்‌ சுற்நொடு 
இணைக்கலாம்‌. மின்னழுத்த 
மானியாக அல்லது வீட்ஸ்‌ 
டோன்‌ மின்‌ கற்றியாகப்‌ பயன்‌ 
படுதல்‌. (இய) 

உ௦8121101 (போஸ்ட்டீரியர்‌) 
முன்‌: 1. விலங்கின்‌ கடைப்‌ 
பகுதி. மனிதனின்‌ முதுகுப்‌ 
புறம்‌. 2. தண்டுப்‌ (ஓ; 
நோக்கிய. (உயி) 

0௦1851 - பொட்டாஷ்‌: பொட்டா 
சியம்‌ கூட்டுப்‌ பொருள்களில்‌ 


ஒன்று. எ-டு. பொட்டாடியம்‌ 
அய்டிராக்சைடு, கார்பனேட்‌. 
(வேதி) 


௦18869 அபரா - பொட்டாஷ்‌ 


படிகாரம்‌: அலுமினியம்‌ பொட்‌ 
டா௫ுயம்‌ சல்பேட்‌. (வேதி) 


0௦185௩ ஈக - பொட்டாஷ்‌ 


காத்கைப்‌ பொன்‌: வெண்‌ 
காக்கைப்‌ பொன்‌. மஸ்கோ 
வைட்‌, பொட்டா௫யம்‌ 
அலுமினோ ஏிலிகேட்டின்‌ 
தனிம வடிவம்‌. மின்‌ பொருள்‌ 
உற்பத்தியில்‌ பயன்‌ படுதல்‌. 
தவிர வண்ணக்‌ குழைவில்‌ 
நிரப்பியாகவும்‌ பயன்படுதல்‌. 
(வேது) 


ஐூ18591பர. - பொட்டாசியம்‌: 6 


கார உலோகம்‌, வெண்ணிறம்‌, 
மென்மையானது. யொட்டா 
இயம்‌ அய்டிராக்சைடை நீராற்‌ 
பகுக்கக்‌ இடைக்கும்‌. உயிர்வாழ 
இன்றியமையாதது. எல்லா 
உயிர்ப்‌ பொருள்களிலும்‌ 
உள்ளது. உலோகக்‌ கலவைச்‌ 
செய்யவும்‌ ஒளி மின்கலங்கள்‌ 
செய்யவும்‌ பயன்‌ படுவது. 
இதன்‌ உப்புகள்‌ உரங்கள்‌. 


(வேதி) 


2௦18551பர 6௦௱/0௨ - பொட்டா 


சியம்‌ புரோமைட$;ண மா: 
புரோமின்‌ சேர்ந்த சூடான 
எரிசோடாக்‌ கரைசலை நிறை 
வுற்றதாக்கிப்‌ பெறும்‌ வெண்‌ 
ணிறப்‌ படிகம்‌, கரைசலை 
உலர்த்தி மீண்டும்‌ வீட்டுக்கரி 


யூடன்‌ ௬டாக்கப்‌ புரோமேட்டு 
புரோமைடாக ஒடுங்கும்‌. வலித்‌ 
தணிப்பி, புகைப்‌ படக்கலை 
யில்‌ பயன்படுவது. (வேதி) 
ற0₹295/ப௱ ௦/௦7812 ச 
பொட்டாசியம்‌ குளோரேட்டூ: 
10210.. நேர்த்தியான வெண் 
ணிறக்குச்ெகள்‌, சூடான அடர்‌ 
பொட்டா௫ுயம்‌ அய்டிராக்சைடு 
கரைசல்‌ வழியே குளோரின்‌ 
வளியைச்‌ செலுத்தக்‌ இடைக்‌ 
கும்‌. ஆக்சிஜன்‌ ஏற்றி. 
இ$ப்பெட்டிகள்‌ செய்யவும்‌ 
வாணவேடிக்கைப்‌ பொருள்‌ 
களிலும்‌ பயன்‌ படுவது. (வேதி) 
2௦1898 /பாரா நேகா! - பொட்டா 
சியம்‌ சயனைடூ: (6011! வெண்‌ 
ஷணிறப்‌ படிகம்‌. கொடியநஞ்சு. 
அகம்‌ நீர்‌ கொள்ளக்கூடியது. 
நீரில்‌ கரைவது. மின்முலாம்‌ 
பூசவும்‌ பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ பிரிக்கவும்‌ 
பயன்‌ படுவது. (ஷே) 
ற௦1558/பா 0! (61) கொச்சி - 
பொட்டாசியம்‌ இரு குரோமேட்‌: 
டே. இச்லிச்‌ சிவப்புப்‌ 
படிகம்‌. ஆக்ஜன்‌ ஏற்றி. தவிரச்‌ 
சாயத்‌ தொழில்‌ உற்பத்தியிலும்‌ 
கண்ணாடித்‌ தொழிவிலும்‌ 
பயன்‌ படுதல்‌. (வேதி) 

ற௦ பற ர்றுளொ௦ப்ப் ச 
பொட்டாசியம்‌ அய்டிராக்சைடூ: 
601. எரி பொட்டாஷ்‌. நீர்‌, கரி 
ஈராக்சைடு ஈர்க்கும்‌ வெண்‌ 
ணிறப்‌ பொருள்‌. பொட்டா 
யம்‌ சூனோரைடு கரைசலை 


0௦1 





மின்னாற்‌ பருக்கக்‌ இடைக்கும்‌. 
மென்குளியல்‌ சவர்க்காரங்கள்‌ 
செய்யப்பயன்‌ படுவது. (வேதி) 


ற018981பா 100109 - பொட்டா 


சியம்‌ அயோடைடூ: 61. நீரிலும்‌ 
ஆல்ககாலிலும்‌ கரையக்‌ கூடிய 
வெண்ணிறப்‌ படிகம்‌. சூடான 
தும்‌ செறிவு மிக்கதுமான எரி 


பொட்டாஷ்‌ கரைசலுடன்‌ 
அயோடினைச்‌ சேர்க்கப்‌ 
பொட்டா௫யம்‌ அயோடேட்டு 


கிடைக்கும்‌. இதை உலர்த்தி 
வீட்டுக்‌ கரியுடன்‌ ஆடாக்க 
அயோடேட்டு அயோடைடாகக்‌ 
குறையும்‌. புகைப்படக்‌ கலை 
யில்‌ பயன்படுவது. (வேதி) 


2௦1855(ப௱ நள௱ாவாடக1ம - 


பொட்டாசியம்‌ பர்மாங்கனேட்டு: 
0. கரிய ஊதாநிற ஊ௫ 
வடிவப்‌ படிகம்‌, நீரற்றது. 
உலோகப்‌ பளபளப்புள்ளது. 
மாக்னேட்டை மின்பகுளி 
உயிர்வளி ஏற்றம்‌ செய்யக்‌ 
(எல்க்ட்ரோவிடிக்‌ ஆக்கி 
டேஷன்‌) இடைக்கும்‌ தொற்று 
நீக்கு. உயிர்வளி ஏற்றி. கரிம 
வேதி இயலில்‌ பேயர்‌ வினை 
யாக்க (பேயர்ஸ்‌ ரீயேஜண்ட்‌) 


(வேதி) 


0189 ப௱ ஈ!(ர212 - பொட்டா 


சியம்‌ நைட்ரேட்டு: (140, வெடி 
யுப்பு. ஜூ) போன்ற படிகம்‌. 
வெண்ணிறம்‌. நீர்‌ கொள்‌ 
ளாதது. சூடானதும்‌ நிறை 
வுள்ளதுமான பொட்டாடூயக்‌ 
குளோரைடு கரைசலுடன்‌ 


௦1 





சோடியம்‌ நைட்ரேட்டைச்‌ 
சேர்க்கக்‌ இடைக்கும்‌. வெடி 
குழல்‌ தூள்‌, நைட்ரிகக்‌ காடி, 
வாணவேடிக்கைப்‌ பொருள்‌ 
கள்‌ ஆகியவை செய்யப்‌ 
பயன்படுவது. (உயி) 


2018859/பா௱ 8001ப௱ 1சாமக(ச - 
பொட்டாசியம்‌ சோடியம்‌ 
டார்ட்டரேட்டரண வெண்ணிறப்‌ 
படிகம்‌: கரையக்கூடிய உப்பு. 
ரொட்டித்தூள்‌ (பேக்கிங்‌ 
பவுடர்‌) செய்யப்பயன்‌ படுவது. 
(வேதி) 

2௦12851பா 5ஒப(0%21௦ _ 
பொட்டாசியம்‌ சல்பேட்‌: (50, 
நிறமற்ற சாய்சதுரப்‌ படிகங்கள்‌. 
பொட்டாடியம்‌ குளோரைடில்‌ 
கந்தகக்காடியைச்‌ சேர்க்கக்‌ 
இடைக்கும்‌. படிகாரம்‌, கடினக்‌ 
கண்ணாடி, உரம்‌ ஆகியவை 
உண்டாக்கப்‌ பயன்‌ படுவது. 
(வேதி) 

201858 எ்௦0/ாகக - 
பொட்டாசியம்‌ தயோசைனேட்‌ 
[ீ0ெ: நீர்‌ கொள்பொருள்‌, 
நிறமற்றது. மருந்துகளும்‌ 
சாயங்களும்‌ செய்யப்‌ பயன்‌ 
படுவது. (வேதி) 

20161/2/ (பொட்டன்ஷியல்‌) - 
இயல்நிலை. ஒ. 51219 


நாக! ளா (பொட்டன்‌ 
ஷியல்‌ எனர்ஜி) - நிலை 
யாற்றல்‌: தன்‌ நிலை, வடிவம்‌ 
ஆகியவற்றைப்‌ பொறுத்து, ஒரு 
பொருளில்‌ தேங்கி இருக்கும்‌ 


ஆற்றல்‌. எ-டு. தொட்டிறநீர்‌. 
(இய) 


[111110 (பொட்டண்‌' 


ஷியோமீட்டர்‌) - மின்னழுத்த 
மானி: மின்னழுத்த வேறு 
பாட்டை அளக்குங்கருவி. 
(இய) 


உள்ள (போட்டோமீட்டர்‌) - 


நீர்‌ அளவுமானி: வெட்டிய 
தண்டு நீரில்‌ வைக்கப்படும்‌ 
பொழுது. அது ஏற்கும்‌ நீரை 
அளக்குங்‌ கருவி. (உய௰) 


ஐ௦யறு (பவுல்ட்ரி) - கோழி 


வளர்த்தல்‌: கோழி முட்டைகளில்‌ 
புரத ஊட்டம்‌ அடிகம்‌ உள்ள 
தால்‌, இதைப்‌ பெறக்‌ கோழி 
களை வளர்ப்பது நல்லது. 
ஆதாயமுள்ள தொழில்‌. இத்‌ 
தொழிலில்‌ தனியார்‌ பலர்‌ 
ஈடுபட்டுப்‌ பெரும்‌ அளவில்‌ 
ஆதாயத்துடன்‌' நடத்தி வருகின்‌ 
றனர்‌. அனைவரும்‌ உட்கொள்‌ 
வது முட்டை. (உ௰) 


௦ ஈாகிபாலு (பவுடர்‌ 


மெட்டலர்ஜி) - தூள்‌ உலோக 
வியல்‌: உயர்‌ வெப்ப 
நிலைகளில்‌ பல வடிவங்களில்‌ 
தூள்‌ உலோகங்கள்‌ அல்லது 
கலவைகள்‌ அமைக்கப்படுதல்‌. 


(வேதி) 


ற௦௪௪ள (பவர்‌) - இறன்‌: (1) 


ஒருவினாடி நேரத்தில்‌ செய்யப்‌ 
படும்‌ வேலை. அதாவது, 
வேலை செய்யப்படும்‌ விரைவு. 





6-3. 2 - இறன்‌ 1//- வேலை. 
7 - காலம்‌. சார்பிலா அலகு 
எர்க்கு / வினாடி. நில ஈர்ப்பு 
சார்ந்த அலகு செ.மீ. இராம்‌/ 
வினாடி. நடைமுறை அலகு 
வாட்‌ (2) ஆற்றல்‌. (இய) 


6௦௭81 8/0001 (பவர்‌ ஆல்க 
காஸ்‌) - ஆற்றல்‌ ஆல்ககால்‌: 
ஆல்ககாலுடன்‌ பெட்ரோலைச்‌ 
சேர்த்துச்‌ செய்யப்படும்‌ 
கலவை. உந்துவண்டி எந்இதிரங்‌ 
கள்‌, ஏவுகணை எந்திரங்கள்‌ 
ஆகியவற்றின்‌ எரிபொருள்‌. 
(இய) 

00௦1... 199001098  (பவர்‌ 
ரிசோர்சஸ்‌) - ஆற்றல்‌ வளங்கள்‌: 
நீர்‌, நிலக்கரி, மின்சாரம்‌ 
முதலியவை. இவை பெருந்‌ 
தொழில்‌ வளங்களாகும்‌. (இய) 

றாக5௨௦்ா/ப௱  - பிரரியோ 
டைமியம்‌: 8£ வெள்ளிநிற 
உலோகம்‌, அரியது, மென்மை 
யானது. இயற்கையில்‌ 
மானோசைட்டாகவும்‌ பாஸ்டன 
சைட்டாகவும்‌ கிடைப்பது. 
கம்பியாக்கலாம்‌, தகடாக்கலாம்‌. 
கண்ணாடித்‌ தொழில்‌, கரிப்‌ 


வற்றில்‌ பயன்படுவது. (ஷேதி) 
மாஊ௱ (பீரான்‌) - இறால்‌: ஏறிய 
நண்டு வகை விலங்கு. கடலில்‌ 


வாழ்வது. நீளம்‌ 5- 2 செ.மீ. 
உண்ணக்கூடியது. ஈரிணை 





553 (17: 





உணரிகளும்‌ ஐந்ந$ணை கால்‌ 


களும்‌ உண்டு. இணையான 
வயிற்று ஒட்டுறுப்புகளும்‌ 
உண்டு. உணவுச்‌ இறப்புக்‌ 


காரணமாக இதன்‌ வளர்ப்பை 
அரசு ஊக்குவிக்வறது. (உயி) 


நாவா ஸு (ப்ரான்‌ பிஷரி) - 


இறால்‌ வளர்ப்பு: இந்தியாவின்‌ 
பல பகுதிகளிலும்‌ சிறப்பாக 
நடைபெறுவது. குறிப்பாகக்‌ 
கேரளத்தில்‌ அறுவடைக்குப்‌ 
பின்‌ நெல்வயல்களில்‌ இறால்‌ 
வளர்க்கும்‌ முறை நவம்பர்‌ 
முதல்‌ ஏப்ரல்‌ முடிய நன்கு 
நடைபெறுவது. ஏறத்தாழ 
4,400 ஹெக்டேர்‌ பரப்புள்ள 
வயல்கள்‌ இதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. ஒவ்‌ 
வொரு ஹெக்டேர்‌ நிலத்திலும்‌ 
ஏறத்தாழ 500 - 2,000 ஓ.ஐ. 
இறால்‌ இடைக்கிறது. இறாலின்‌ 
இளம்‌ உயிர்கள்‌ வளர்க்கப்‌ 
பட்டுப்‌ பிடிக்கப்படுகின்றன. 
ஜப்பானில்‌ ஒரு ஹெக்டேர்‌ 
நிலத்தில்‌ 6,000 இ.ஓஇ. இறால்‌ 
இடைக்கிறது. இந்தியாவில்‌ 
இவ்வளர்ப்பு வளரவேண்டிய 
ஒருதுறை. (உ௰) 
றாலபா0560092  (பிராக்கனோ 
ஸ்கோப்‌) - பார்வைநோக்க: 
விளையாட்டு ஒளிக்கருவி. ஓர்‌ 
உருளும்‌ பெட்டியில்‌ அடுத்தடுத்‌ 
துள்ள படங்கள்‌ மறிப்பதால்‌ 


உண்டாகும்‌ இயக்கவிளை 
வினால்‌ நோக்கப்படுவது. 
இய) 


01௭ 


| 2:11 1 இப்ப 11:11] 
வேக (பிரிகேவல்‌ வெயின்‌, 
சுப்பீரியர்‌ வீனகாவா) 4 
மேற்பெருஞ்சிரை: இரட்டைச்‌ 
சிரை. உடலிலிருந்து இதயத்‌ 
திற்குக்‌ குருதியைக்‌ கொண்டு 
வருவது. பா. 905103/61 4௭), 
202 ௦8/2. 


ா6ப10112192 (பிரிசிபிடேட்‌) - 
ழ்படிவு: தயிர்போன்ற 
கரையாப்பொருள்‌. வேது 
வினையினால்‌ ஒரு கரைசலில்‌ 
உண்டாவது. எ-டு. நீர்த்த 
அய்டிரோகுளோரிகக்‌ காடியில்‌ 
உரிய வெள்ளி நைட்ரேட்டுக்‌ 
கரைசலைச்‌ சேர்க்க வெள்ளிக்‌ 
குளோரைடூ வீழ்படியும்‌. வீழ்‌ 
படிவு உண்டாகுஞ்செயல்‌ வீழ்‌ 
படிதல்‌ ஆகும்‌. (இய) 
020121211௦ (பிரிசிபிடேஷன்‌) 
- வீழல்‌: இது சழ்நிலைக்‌ 
காரணிகளில்‌ ஒன்று. எல்லா 
வாழிடங்களிலும்‌ உயிரினங்‌ 
களுக்கு நீர்‌ தேவை. நிலை 
யான ஊற்றுகள்‌, ஓடைகள்‌, 
குளங்கள்‌ முதலிய நீர்‌ நிலை 
யுள்ள வாழிடங்களில்‌ நீர்‌ எப்‌ 
பொழுதும்‌ இடைக்கும்‌. மலை, 
பாலை முதலிய பகுதிகளில்‌ 
வீழலால்‌ மட்டுமே நீர்‌ 
இடைக்கும்‌. இஇல்‌ மழை, பனி, 
உறைபனி முதலியவை இடம்‌ 
பெறுகின்றன. இம்மூன்றில்‌ 
பனிமட்டுமே அதிகம்‌ பயன்‌ 
படுவதாகும்‌. அடுத்து 
மழையைக்‌ கூறலாம்‌. (இய) 


554 நாடி 





றா6000181 (பிரிகாஷியல்‌) - 
முன்வளர்ச்ரியுள்ள (1) முட்டை 
பொரித்ததும்‌ பறவைக்குஞ்சு 
கள்‌ செயல்கிறம்‌ பெறுதல்‌. 
(2) இலைகள்‌ தோன்‌ றுவதற்கு 
முன்னே பூக்கள்‌ தோன்றுதல்‌. 
உயி) 

ா500010ப8 (ப்ரிகாஷியஸ்‌) - 
முன்‌ முஇிர்ச்ரியுள்ளன ஓல 
படிநிலை வளர்ச்சிகள்‌ 
முன்னரே நடைபெறுதல்‌. உள 


முஇர்ச்டி, பூத்தல்‌, காய்த்தல்‌ 
முதலியவை. (உ௰) 


றா602110ஈ (பிரிடேஷன்‌) - இரை 
கொல்லல்‌: ஓங்கம்‌ மானைக்‌ 
கொன்று இன்னல்‌. (உய) 


0ா6081015 (பிரிடேட்டர்ஸ்‌) - 
இரைக்கொல்லிகள்‌: ஒருவிலங்கு 
மற்றொரு விலங்கை இரை 
யாகக்‌ கொள்ளுதல்‌. புலி 
மானைக்‌ கொல்லுதல்‌. (உயி) 


மாவாகாரு (பிரிக்னன்‌ 9) - 
கருப்பேறு: விந்து முட்டையோடு 
சேர்வதால்‌ சரற்படும்‌ கருவளர்‌ 
நிலை. (உயி) 

0ா6]1ப010௨ (பிரிஜடிஸ்‌) - சார்‌ 
பெண்ணம்‌: பிறரைப்‌ பற்றிய 
ஏந்தனைவயப்படாத மனப்‌ 
பான்மை. பொதுவாக, இது 
வெறுப்பு கலந்த உளப்‌ 
பாங்கையே குறிக்கிறது. குறிப்‌ 
பாக ஆதிரியருக்கு இவ்வெண் 
ணம்‌ ஒருபொழுதும்‌ இருத்தலா 


காது. (௧க.உள) 


டாட 555 றா 





ஊாஊாலப்‌(& (பிரிமேக்கில்லா) - காற்று வெளியழுத்த அடிப்‌ 
தாடை முன்‌ எலும்பு: இரட்டைப்‌ படையில்‌ உணவுப்‌ பொருள்‌ 
படல எலும்பு. மேல்‌ தாடையின்‌ களை வேகவைக்கும்‌ சமையல்‌ 
முன்‌ பகுதியைக்‌ தோற்று கருவி. (உயி) 


விப்பது. பாலூட்டிகளில்‌ 01288ப12 08002 (பிரஷர்‌ காஜ்‌) 
வெட்டுப்பற்களைத்‌ தாங்குவது. ட அழுத்த அளவி: அழுத்தத்தை 
(டேயி) அளக்கும்‌ கருவி. (இய) 


ப மன்ற ஜான்ன கடை | 5100௨ (பிரிக்க்‌) - கூர்முள்‌: 
நான்குவகைப்‌ 
ட்‌ ஒரு தாவரத்தின்‌ மேற்பகுதி 
பற்களுள்‌ ஒன்று. பா. 19910. யிலிருந்து உண்டாகும்‌ பாது 
றாவ ப618 (பிரிபியுபிஸ்‌) - இடுப்பு காப்புப்‌ புற வளர்ச்சி. புறத்‌ 
முன்‌ எலும்பு நீட்சி: ஊர்வன தோல்‌ “தோற்றமுடையது.- 
வற்றில்‌ இடுப்பு முன்‌ எலும்பி சப்பாத்திமுள்‌. (உயி) 
லுள்ள சிறிய சூழாய்‌ போன்ற | ருரு 01! (பிரைமரி செல்‌) - 


உறுப்பு. டேயி) முதல்மின்‌௧லம்‌: ஓல்டா மின்‌ 
றாக 211/5 (பிரிசர்‌ கலம்‌. எ-டு தானியல்‌ மின்கலம்‌ 
வேட்டில்ஸ்‌) - பாதுகாப்புப்‌ | முதலியவை. ஒ.8900008ர 091. 


பொருள்கள்‌: பொதுவாகச்‌ சல (இய) 
ரதத கான்‌ த நாராக ௦005. (பிரைமரி 
யா காள்ள ச ப்‌ ர ன படா 
படும்‌ பொருள்கள்‌. இறந்த சலர்சல்‌ இதல்‌ நிறங்கன்‌? 
தாவரங்களையும்‌ விலங்கு த ழதனுல்‌ நிறத்‌ தொகுதி: த்க்‌ 
்‌ கலக்க வெள்ளை 
களையும்‌ ச. பார்‌ உணச்‌இயை அளிக்கும்‌. 
ட ட டன 5 ஓவப்பு, பச்சை நீலம்‌ ஆ 
4 ப யவை அம்மூன்று நிறங்கள்‌. ஒ. 
ன எர... ப $900௩0வறு ௦01005 (ஓய) 
91௦/௪. (உயி) கு 9௦0 ன 
நாககபாக (பிரஷர்‌, - அழுத்தம்‌: | பாத “டுதத்திலை வளர்ச்‌ 
அலருப்‌ பரப்பின்‌ (1 செமீ 1 டு ௩ ர்ச்‌ ர 
செயி மீது ஏற்படும்‌ இறுக்கம்‌ உண்டாகும்‌ வள .. இது 
ம்‌ தாவர உறுப்புகளை நீள 
24. - அழுத்தம்‌ ॥ - உயரம்‌ வாட்டில்‌ வளர்ப்பது. 
9- அடர்த்து, ஒ. பரப 88000 010477. (உயி) 


மாபா 6௦0௭ (ரஷா ஈகா 18805 (பிரைமரி டி௰யு) 
குக்கர்‌) - அழுத்தச்சமைப்பி: | - முதல்‌ $திக: ஆக்கு 


றா 


556 றா 





இிசுவிலிருந்து 
(உயி) 


உண்டாவது. 


நாங்கு கொற 
வைண்டிங்‌) - 
சுருள்‌ சுற்று 
அல்லது தூண்டு சுருளிலுள்ள 
உட்பாட்டுப்பக்கச்சுற்று. (இய) 
நாண (பிரைமேட்ஸ்‌ - 
முதல்நிலை உயிரிகள்‌: பாலூட்டி 
கள்‌ வரிசையைச்‌ சார்ந்தவை. 
மனிதன்‌ உட்படக்‌ குரங்குகள்‌, 
மனிதக்‌ குரங்குகள்‌ ஆகியவை 
அடங்கிய வரிசை. (உயி) 
நாாாரஈ0 (பிரைமிங்‌) ௮ 
மீயெழுச்சி£? கொடு கலவையி 
விருந்து விரைவாகவும்‌ வீறுட 
னும்‌ நீர்கலந்து ஆவி வெளி 
வருதல்‌. நீராவியுடன்‌ நீர்‌ 
கலந்து செல்வதால்‌, நீராவி 
யின்‌ வெப்ப அளவு குறையும்‌. 
நீரில்‌ அதிக அளவு கரிமச்‌ 
சேர்மங்கள்‌, காரம்‌, தொங்கல்‌ 
மாசுகள்‌ முதலியவை இருத்தல்‌ 
இதற்குக்‌ காரணமாகும்‌. நீரைச்‌ 
€ராகச்‌ தஐடாக்கியும்‌ செடல்‌ 
தோன்றுவதைத்‌ தடுத்தும்‌ 
இதைத்‌ தவிர்க்கலாம்‌. (இய) 
உரி௱ாயிவ! (பிரிமார்டியல்‌) - 
முதலில்‌ தோன்றிய: (உ௰) 
உய்ய (பிரிமோர்டியம்‌) - 
முதல்‌ தோன்றி: முதிராத்‌ 
தாவரம்‌. இது உயிரணு, இசு 
அல்லது உறுப்பாக வளர்வது. 
எ-டு. இலை முன்தோன்றி, 
பின்‌ இலையாக வளர்தல்‌. 


(உய) 


(பிரைமரி 


நாய்‌ 26185 (பிரின்சபல்‌ 
ஆக்ஸ்‌) - முதன்மை அச்சு: பா. 
00034௦ 21௨. (இய) 

£ா1101081) 10008 (பிரின்சபல்‌ 
போகஸ்‌) - முதன்மைக்‌ குவியம்‌: 
பா. ௦0௨௦ 126. (இய) 


மா ௦ி002்‌ கச (பிரின்சபல்‌ 
பிளேன்‌) - முதன்மைத்தளம்‌. 
ஒரு வில்லையின்‌ ஒளி 
யச்சுக்குச்‌ செங்குத்தாகவுள்ள 
தளம்‌. ஒளிமையத்தின்‌ வழி 
யாகச்‌ செல்வது. (இய) 
நாய்‌ ஐலாம்‌ (பிரின்சபல்‌ 
பாயிண்ட்‌) - முதன்மைப்‌ 
புள்ளி: ஒரு தடித்த வில்லையின்‌ 
முதன்மை ஆச்சல்‌ இருபுள்ளி 
களில்‌ ஒன்று. (இய) 
நாராக பாம்ப பிரிண்டட்‌ 
சர்குயிட்‌) - அச்சுப்படுவுச்‌ சுற்று: 
இது ஒரு கம்பி மின்‌ சுற்று. 
மெல்லிய ஒரு செப்புத்‌ தகட்டில்‌ 
இச்சுற்றின்‌ வடிவம்‌ படிவு 
செய்யப்பெற்று ஒரு பலகை 
யில்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌. 
பா. 01901234௦0 மொ! (இய) 
றா॥ா௩௦ப1 (பிரிண்டவுட்‌) - அச்சுப்‌ 
பாடு: இது அச்சியற்றியினால்‌ 
தாளில்‌ அச்‌சிடப்படுவது. நிகழ்‌ 
வரைபட்டியல்கள்‌ , படம்‌ 
முதலியவை. (இய) 
றா8௱ (பிரிசம்‌) - முப்பட்டகம்‌: 
முப்பட்டைக்‌ கண்ணாடி. 
முக்கோண அடிகளைக்‌ கொண் 


லடையச்‌ செய்யவும்‌ வெள்‌ 


௦ 


557 றா௦ 





ளொளியை பார்வை நிற 
மாலையாகச்‌  தறலடையச்‌ 
செய்யவும்‌ தலைகீழ்‌ உரு 
வத்தை நேராக்கவும்‌ பயன்‌ 
படுவது. (இய) 

மாசமா (புராபபிலிட்டி) - 
நிகழ்தகவு: ஒரு குறிப்பிட்ட 
நிகழ்சி ஏற்படக்‌ கூடிய 
வாய்ப்பு. (இப) 

றா (புராப்ளம்‌) - இக்கல்‌: 
எனில்‌ தர்க்க இயலாத ஓர்‌ 
இடர்‌. கற்றல்‌ அல்லது 
வாழ்க்கை பல இக்கல்கள்‌ 
நிறைந்தது. இதற்குத்‌ தீர்வு 
காண்பதே உளவியலின்‌ நோக்‌ 
கம்‌. இம்முறை இீர்வுகாண்‌ 
முறை (புராப்ளம்‌ சால்விங்‌ 
மெத[)) என்று பெயர்‌ பெறும்‌. 
அறிவியல்‌ முறையிலும்‌ இது 
ஏறப்பிடம்‌ பெறுவது. பா. 
5027௦ ஈள்௦0 (இய) 


026௦650186 (புரோபோடிஸ்‌) - 
(1) குழல்வாய்‌. புறத்தே உள்ள 
வாயுறுப்பு, நீண்டு சுருண்‌ 
டுள்ளது. எ-டு, வண்ணத்தப்‌ 
பூச்ியில்‌ தேனை உறிஞ்சும்‌ 
உறுப்பு. (2) யானையின்‌ 
கிக்கை. (உயி) 

0௦ (புரக்கேம்பியம்‌) - 
முன்‌ அடுக்கம்‌: முன்‌ வளர்இிசு. 
வேர்‌, தண்டு ஆலியவற்றின்‌ 
முனை வள௱ர்தசுக்களால்‌ 
தோற்றுவிக்கப்படுவது. (உயி) 

010050பொடி (புரஜேர்‌) - செய்‌ 
முதை (1) ஒரு நிகழ்வரையில்‌ 


வழக்கமாக நடைபெறுஞ்‌ 
செயல்‌. இது கணிப்பொறிக்குக்‌ 
குறிப்பிட்ட வேலை செய்யுமாறு 
கட்டளைகளைப்‌ பிறப்பிக்க 
வல்லது. (2) ஆய்வு செய்வதற்‌ 
குரிய வழிமுறை (இய) 


0௦0958 (புராசஸ்‌) - (1) செயல்‌ 
முறை கணிப்பொறியைப்‌ 
பயன்‌ படுத்துக்‌ கட்டளைத்‌ 
தொகுதி வழியாகத்‌ தகவல்‌ 
களைப்‌ பகுத்தல்‌. (2) ஒரு 
பொருளைத்‌ தயாரிக்கும்‌ முறை 
- ஈயஅறைமுறை (3) எலும்பு 
முள்‌: எலும்பு நீட்டு, ஒ. 
ரள (ப.த) 


01௦0௦65907 (புராசெசர்‌) - செயல்‌ 
முறையாக்கி: செயல்முறைப்‌ 
படுத்தி. மைய முறையாக்கு 
அலகு. எ-டு. நுண்செயல்‌ 
முறையாக்கி. (இய) 

ா௦பேோ௱க்காம்‌. எனா (புரோ 
கம்பண்ட்‌ ஸ்டெம்‌) - நிலம்படர்‌ 
தண்டூ: பா. 1/2 18௱ (உயி) 


0௦0108 ப௱। (புரக்டோடியம்‌) - 
பிற்குடல்‌: பின்‌ புறத்தேயுள்ள 
குடல்‌ பா. படம்‌ பொடா்று 
கொல. (உய) 


0ா௦0ப0௮1 089,811 925 (புரடியூசர்‌ 
கேஸ்‌, ஏர்கேஸ்‌) - விளை வ 
எரிபொருள்‌: மிக வெப்ப 
முள்ள நிலக்கரியின்‌ மீது 
றிது நீராவியையும்‌ காற்றை 
யும்‌ செலுத்திப்‌ பெறப்படுவது. 
இஇுல்‌ கரிஓராக்சைடு 25%, கரி 
ஈராக்சைடு 5%, அய்டிராக்சைடு 


றா௦ 





12% இருக்கும்‌. நைட்ரஜனும்‌ 
கலந்திருக்கும்‌. (வேதி) 
றா௦0ப0218 (புரயேசர்ஸ்‌) - 
விளை உயிரிகள்‌: இவை 
கதிரவன்‌ ஆற்றலை உணவின்‌ 
ஷேடியலாற்றலாக மாற்றும்‌ 
பசுந்தாவரங்கள்‌. சூழ்நிலையில்‌ 
ஒரு வலுவான காரணி. (உ௰) 
0௦00௦1 (புராடக்ட்‌ி) - விளை 
பொருள்‌: வேது வினையில்‌ 
உண்டாகும்‌ புதிய கூட்டுப்‌ 
பொருள்‌. மக்னீசியத்தைக்‌ 
காற்றில்‌ எரிக்க மக்னீடுயம்‌ 
ஆக்சைடு உண்டாகும்‌. (வேதி) 
மா௦2ப௦114107 (புரடக்டிவிட்டி) - 

நன்‌: ஓர்‌ உயிரி 
தன்வயப்படுத்தும்‌ ஆற்றல்‌. 
(உ௰) 


றா௦௦ம்0ு௦ (புரோஎம்பிரியோ) 
சை முன்கரு: விதைத்தாவரங் 
களில்‌ கருவளர்ச்டியின்‌ முதல்‌ 
நிலை. (உயி) 

றா௦யாகே! (புரோபண்டல்‌) - 
நீரடி ஆழ்நிபப்பகுத... ஐர 
ஏரியில்‌ 1௦ மீட்டர்‌ ஆழத்திற்குக்‌ 
8முள்ள பகுதி. இங்கு ஒளி 
இல்லை. இங்குள்ள உயிரிகள்‌ 
வேற்றூட்ட வாழ்விகளே. எ-டு. 
பூஞ்சை, மெல்லுடலிகள்‌, பூச்‌ 
களின்‌ வேற்றிளரிகள்‌. இவை 
குறைந்த உயிர்வளியைக்‌ 
கொண்டே வாழ்க்கை நடத்து 
பவை. தவிர, வெப்ப நிலையும்‌ 
பி எச்‌ மதிப்பும்‌ குறைவாகவே 
இருக்கும்‌. ஒ. |1801ல! (உய) 


558 








றா௦9101118 (புரோளொட்டிஸ்‌) - 
நாமுதலிகள்‌: நாடாப்புழுவின்‌ 
கண்டங்கள்‌: பிரியக்‌ கூடியவை. 
(உமி) 


தா௦ பப்‌ (புரோகிராம்‌) - 
() நிக நிரல்‌: அழைப்‌ 
ட உள்ளது 2) நிகழ்‌ 
வரை: குறிப்பிட்ட மொழியில்‌ 
எழுதப்பெறுங் கட்டளைத்‌ 
தொகுதி. கணிப்பொறி புரிந்து 
கொள்ளும்‌ அளவுக்கு 
அதனைப்‌ பெயர்ப்பு செய்ய 
லாம்‌. கணிப்பொறியின்‌ 
மென்னியம்‌. (ப.து.) 


டா௦ரொக௱ச (புரோகிராமர்‌) - 
நிகழ்வரைவாளர்‌; கணிப்‌ 
பொறிக்கு வேண்டிய நிகழ்‌ 
வரைகளை உருவாக்குபவர்‌. 
2. நிகழ்ச்சி அமைப்பாளர்‌: 
வானொலி, தொலைக்காட்டு 
ஆகியவற்றில்‌ பரபபுவதற்குரிய 
நிகழ்ச்ச்களை நிரல்படுத்து 
பவர்‌. (இய) 

மா௦9259 46 0௦5 (புராரடவ்‌ 
வேவ்ஸ்‌) - முன்னேறு அலை 
கள: இவை பரவும்‌ பொழுது 
துகளில்‌ உண்டாகும்‌ அதர்‌ 
வியக்கம்‌ இதர துகன்களுக்கு 
ஊடகத்தின்‌ வழியே பரவுவறெது. 
அலை. இயக்கம்‌ அதிர்வு 


அது 
தொடர்ந்து ஒரே இசையில்‌ ஒரு 
துகளிலிருந்து மற்றொரு 
துகளுக்குப்‌ பரவுகிறது. அடுத்‌ 
தடுத்த துகள்கள்‌ தொடர்ந்து 


௦௦ 


அதிர்வதால்‌, அது பரவ முடி 
றது. எ-டு. நீரலைகள்‌ (இய) 
0ஈ௦/601 20004 - நட்டம்‌ 20004: 
ஐகேஸ்‌ (10256) என்பது ஓர்‌ 
அனைத்துலக அறிவியல்‌ கல்வி 
மன்றம்‌, ௮அகம. இட்டம்‌ 20004 
என்பது இது வகுத்துள்ள அரிய 
அறிவியல்‌ கல்வித்‌ இட்டமாகும்‌. 
பள்ளி அறிவியல்‌ கல்விக்குத்‌ 
தெம்பூட்டவும்‌ (தற்பொழுது 
நலிந்த நிலையிலுள்ளது) 
சமுதாயத்திற்குப்‌ பயனுள்ள 
தாகச்‌ செய்யவும்‌ தொழில்‌ 
நுட்பம்‌, அறிவியல்‌ ஆகிய 
இரண்டிற்குமிடையே நல்லுறவு 
ஏற்படுத்தவும்‌ இது முழுமூச்சாக 
முனைந்துள்ளது. இது துணி 
வான முயற்‌; மூன்று கட்டங்‌ 
களில்‌ செயற்படுத்தப்பட 
வுள்ளது. (1993) (௧.உ௨ள) 
2ா0]௪௦11௦ (புராஜக்டைல்‌) -- வீழ்‌ 
பொருள்‌: எறியப்படும்‌ அல்லது 
வீழ்த்தப்படும்‌ பொருள்‌. வீழி. 
பா. 5௮5105 (இய) 
0ா௦12௦41௦ஈ௩  (புரஜக்ஷன்‌) - 
( டட நம்‌ விருப்‌ 
உளவெழுச்ச்‌ 
ணம்‌ பிறரிடம்‌ இருப்‌ 
பன வாக எண்ணிச்செயற் 
படல்‌. தகைக்‌ கேட்டின்‌ 
வகை விளைவு, (2) ஷ்ல்‌ 
(ப.து.) 
0101௦௩ 1100௦5 


(புர' டெக்னிக்ஸ்‌) - 
வெளிப்பாட்டு நுணுக்கங்கள்‌: 


மைத்தடங்கள்‌, படங்கள்‌, வடி 


றா௦%81/0168 


11011] 10:1:] 





வங்கள்‌ முதவியவற்றைப்‌ பயன்‌ 
படுத்தி, ஆளுமையை ஆராயும்‌ 
முறைகள்‌. இம்முறைகளில்‌ 
பயன்படுவனவற்றைத்‌ தத்தம்‌ 
ஆளுமைப்‌ பண்புகளுக்கேற்ற 
வாறு ஒவ்வொருவரும்‌ 
பொருள்‌ கொள்வர்‌. (க.உள) 

(புரோகேரி 
யோட்ஸ்‌) - முன்நல்லுயிரிகள்‌: 
படலஞ்சூழா உயிரிகள்‌: குச்‌ 
யங்கள்‌ (பாக்டிரியாக்கள்‌) 
நீலப்‌ பசும்பாடு முதலிய ஓரணு 
உயிரிகள்‌ ஒற்றை நிறப்புரி 
உள்ளவை. இவற்றின்‌ உறுப்பி 
களில்‌ ஆர்கனேல்ஸ்‌) உட்கருப்‌ 
படலம்‌ (நியூக்ளியர்‌ மெம்ப 
ரின்‌) இல்லை. இதுவே இவற்‌ 


நிற்குப்‌ பெயர்க்காரணமாய்‌ 
அமைந்தது.  ஒ.  பெ1ர019 
(உ௰) 

றா௦ஈ௦4ஈ - புரோலேக்கின்‌: 
மூளையடி முன்சுரப்பியினால்‌ 
சுரக்கப்படும்‌ பால்தோற்றத்‌ 
தூண்டி. பாலூட்டிகளில்‌ 


பாலைச்‌ சுரக்கச்‌ செய்வது. 
(உயி) 


௪/௭ (புரோமரிஸ்டம்‌) -- 


முதல்‌ வளர்திசு, முதல்வளரியம்‌: 
முனை வளர்இசுவின்‌ கடை 
முனை. வீறுடன்‌ பிரியவல்லது. 
உருவியல்‌ வேறுபாடடைதல்‌ 
தோன்றாத நிலை. (உயி) 

(புரோமெட்டா 
பேஸ்‌) - முதல்நடுநிலை: 
நடுநிலைத்தட்டில்‌ நிறப்புரிகள்‌ 
திரளுதலுக்கும்‌ உட்கருப்படலம்‌ 


றா௦ 







மறைவதற்குமிடையே 
நிலை. (உயி) 


றா௦௱/ப௱ - புரோமீத்தியம்‌: 
£௱. கதிரியக்கத்தனிமம்‌. புவி 
யில்‌ இயற்கையாகக்‌ இடைப்ப 
இல்லை. யுரேனியம்‌ பிளவின்‌ 
மூலம்‌ செயற்கையாக உண்‌ 
டாக்கலாம்‌. இதன்பயன்கள்‌ 
அதன்‌ கதிரியக்கப்‌ பணபுகளில்‌ 
உள்ளன. (வேதி) 

மானா. (புரமோட்டர்‌) - 
உயர்த்தி: தானே வலுக்குறை 
ஊக்டியாக உள்ள பொருள்‌. 
ஆனால்‌ ஏனைய வினையூக்கி 
யின்‌ ஊக்கத்தைப்‌ பெரு 
மனவுக்கு உயர்த்துவது. பா. 
08(1214/51, 0061௦2101. (வே) 


மாவா ப௱. (புரோமைசிலி 
யம்‌) - முன்னோடிப்‌ பூஞ்சிழை: 
சில பூஞ்சிழையணுக்கள உண்‌ 
டாக்கும்‌ குறுவய கருக்குழல்‌. 
இதில்‌ வேறுபட்ட தனைய 
ஒதெல்கள்‌ வளர்தல்‌. (உயி) 


உள்ள 


உவ (புரோனேஷன்‌) - 
குப்புறல்‌: குப்புறப்படுத்தல்‌. ஓ. 
5$பஜா2ி0ா (உயி) 

நாைாா05 (புரோநெப்ராஸ்‌) - 
முதல்சிறுநீரகம்‌: முதுகெலும்பி 
களின்‌ பழமையான றுநீரகம்‌. 
(உயி) 


பலாஞன்‌ (புரோறியூக்கிளி 
யஸ்‌) - முன்னோடி உட்கரு: 
முட்டையணுவை அடைந்த 
வுடன்‌ விந்தணுவிலுள்ள ௧௬. 
(உயி) 

௮.௮.37 


560 


0௦௦1 (புரூப்‌) - (1) மெய்ப்பு - 
மெய்ப்பித்தல்‌. ஆய்கபினால்‌ 
அல்லது சான்றினால்‌ உறுதி 
செய்தல்‌. (2) மயக்கந்தரும்‌ குடி 
யங்களில்‌ எத்தனால்‌ அடக்கத்‌ 
தன்‌ அளவு . (3) அச்சுப்படி: 
அச்சுப்பிழை இருத்துவடி 
ஓன்ள படி. (ப.து) 

ஜா௦ர கிபயர (புரப்பகுலம்‌) - 
முதல்‌ பெருக்கம்‌: ஏறிய இனப்‌ 
பெருக்கக்‌. இளை. தாயிட 
மிருந்து பிரிந்து புதிய தாவர 
மாக வளரவல்லது. (உயி) 

00492 (புசோபேஸ்‌) லை 
முதனிலை: இழைப்பிரிவின்‌ 
முதல்‌ நிலை. கர்‌ நடுக்கோட்‌ 
டில்‌ நிறப்புரிகள்‌ அமையும்‌ 
வரை உள்ள நிலை. பா. 
ஈர்‌ (உ௰) 

மா௦01251104 (புரோபிளாஸ்‌ 
டிட்ஸ்‌) - முதல்கணிகங்கள்‌: 
வளர்திசுக்களிலுள்ள நிறமற்ற 
முதிராக்‌ கணிகங்கள்‌. பா. 
135185 (உ௰) 

£700110080107 (புரோபிரியோ 
செப்டாம்‌) - நிலைபெறுவாய்‌: 
நிலையையும்‌ இயக்கத்தையும்‌ 
அறியும்‌ உணர்நரம்பு முனை 
கள்‌. மண்புழுவின்‌ நுண்ணிய 
உணர்‌ உறுப்பு. (உமி) 

மாஷா (புரோசென் 
செப்பலான்‌) - முன்மூளை: 
மணமறி நீட்ிகள்‌. பெரு 
மூளை, அரைத்திரளை ஆஇய 
வற்றை உண்டாக்கும்‌ நரம்புக்‌ 
குழாய்‌. (உயி) 


உரு 


நா (1/8) 00% புராப்‌ 
(பில்லர்‌) ரூட்‌) - தூண்வேர்‌: 
ஒரு வேற்றிடவேர்‌. மண்ணும்‌ 
தண்டும்‌ சேருமிடத்‌இல்‌ 
உள்ளது. தண்டுக்குக்‌ கூடுதல்‌ 
தாங்குதல்‌ அளிப்பது. எ-டு. 
ஆலவிழுது. (உயி) 


உஊாஷவிகா!& ன ட. 
- முன்‌ இயக்கு பொருள்கள்‌: 
இயக்கிகள்‌. ஏவுகணை 
எந்திரம்‌ இயங்கத்தேவையான 
வேகப்‌ பொருள்கள்‌, இவை 
எரி பொருள்‌, எரிய வைக்கும்‌ 
பொருள்‌ என இருபொருள்‌ 
களானவை. இவை கெட்டி 
நிலையிலோ நீர்மநிலையிலோ 
இருக்கும்‌. அய்டிரசன்‌, அனி 
லின்‌, பெட்ரோல்‌ முதலியவை 
உயர்வகை எரிபயொருள்கள்‌. 
உயர்வகை சரிய வைக்கும்‌ 
பொருள்கள்‌ உயிர்வளி, 
நைட்ரிகக்காடி முதலியவை 
ஆகும்‌. 

இயக்கி - எரிபொருள்‌ * எரிய 
வைக்கும்‌ பொருள்‌ (உயிர்வளி 
அல்லது உயிர்வளியுள்ள 
கூட்டுப்பொருள்‌) . (வேடு) 
ா௦910பபற (புரோஸ்டோமி 
யல்‌) - முன்வாய்‌: மண்புழுவில்‌ 
வாயைச்‌ சுற்றியுள்ள உணர்‌ 
மடல்‌, உதடாகப்‌ பயன்படுவது. 
(உயி) 

ா௦518192 பெரம்‌ (புராஸடேட 
இளொண்ட்‌) - முன்பரவு சுரப்பி: 
எறுநீர்‌ அகற்றியைச்‌ தழ்ந்‌ 
தள்ள சுரப்பி. ஆஅண்பாலூட்டி 


561 றா௦ 





களில்‌ உள்ளது. இதன்‌ சுரப்பி 
லுள்ள நொதி விந்தணுக்‌ 
களைத்‌ தூண்டிச்‌ செயல்படச்‌ 
செய்கிறது. (உ௰) 


0௦10 (புரோடண்ட்ரி) 
சண்ணு முன்‌ முதிர; 
(1) பெண்‌ பாலணுக்களுக்கு 
முன்‌, ஆண்பாலணுக்கள்‌ உண்‌ 
டாதல்‌. (2) தல்முடிக்கு முன்‌ 
மகரந்தப்பை முதிர்ச்சி அடை 
தல்‌. 90100/17. (உயி) 

றா௦1201149 ௦௦211198 (புரடக்டிவ்‌ 
கோட்டிங்ஸ்‌) - காப்புப்‌ பூச்சுகள்‌: 
அரிமாணத்தைத்‌ தடுப்பவை. 
வகை: (1) கனிமப்‌ புறப்பரப்புப்‌ 
பூச்சு (2) கரிமப்‌ புறப்பரப்புப்‌ 
பூச்சு. உலோகத்கிற்கு அழ 
கூட்டவும்‌ மெருகேற்றவும்‌ பயன்‌ 
படுதல்‌. (வேத) 

0015010146 ₹2$ஊாக்‌2ா௦௦ 
(புரடக்டிவ்‌ ரெசம்பளன்ஸ்‌) - 
பாதுகாப்பு ஒற்றுமை: ஓல 
விலங்குகள்‌ தங்கள்‌ பகைவர்‌ 
களிடமிருந்து தங்களைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ளச்‌ தசழ்‌ 
நிலையை ஒத்த நிறத்தைப்‌ 
பெற்றிருத்தல்‌. எ-டு. இடையன்‌ 
பூச்சி, குச்சிப்பூச்ி. (உயி) 

றா௦வா (புரோட்டீன்‌) - புரதம்‌: 
கரி, நீர்வளி, வெடிவளி, உயிர்‌ 
வளி முதலிய தனிமங்களைக்‌ 
கொண்ட கரிமச்‌ சேர்மம. 
அமினோ காடிகளாலானது. 
முன்கணியத்தின்‌ இன்றி 
யமையாப்‌ பகுதி. உயிரை 
வளர்ப்பது. இறைச்9, பருப்பு 


றா௦ 


6௦ 





முதலிய உணவுப்‌ பொருள்‌ 
களில்‌ உள்ளது. (உயி) 


ா௦1வா ஷு ௦௨515 (புரோட்டீன்‌ 
ஏந்தஏஸ்‌) - புரதத்தொருப்பு: 
பகுதி உறுப்பான அமினோ 
காடியிலிருந்து உயிரணுக்கள்‌ 
புரதம்‌ உருவாக்கும்‌ முறை. 
இதனைக்‌  கட்டுப்படுத்துவது 
டிஎன்‌ஏ. (உ௰) 

றா௦1௨01/615 (புரோட்டியோலி 
சிஸ்‌) - புரதப்பருப்பு£ புரதங்‌ 
களை நீராற்பகுக், அவை 
அமினோகாடிகளாகும்‌. (உயி) 


விப (புரோதேலஸ்‌) முதல்‌ 
தண்டகம்‌: கருப்பயிர்‌, பெரணி 
யில்‌ இது இதலினால்‌ உண்‌ 
டாக்கப்படுவது. இதயவடிவத்‌ 
திலும்‌ பசுமையாகவும்‌ மெலிந்‌ 
தும்‌ தட்டையாகவும்‌ இருக்கும்‌. 
நிலைப்பளிக்க வேரிகள்‌ 
உண்டு. ஆணியம்‌, பெண்ணி 
யம்‌ என்னும்‌ இருவகைப்‌ பால்‌ 
இனப்பெருக்க உறுப்புகள்‌ 
உண்டு. கருப்பயிர்த்‌ தலை 
நயை உண்டாக்குவது. பா. 
வோட (உயி) 


றா௦௦௮0 (புரோதொரேக்ஸ்‌) - 
முன்‌ மார்பு: கணுக்காலிகளில்‌ 
மார்பின்‌ முன்பகுதி. (உய) 


ஜாரா. புரோதிராம்பின்‌: 
திராம்பினின்‌ முன்னோடி. 
கல்லீரலில்‌ உண்டாவது. (உயி) 
£॥011912 (புரோட்டிஸ்டா) - 


எல்லை உயிரிகள்‌: விலங்கு 


களுக்கும்‌ தாவரங்களுக்கும்‌ 
இடைப்பட்ட எல்லைக்‌ கோடாக 
உள்ள ஓரணு உயிரிகள்‌ 
கொண்ட பெருந்தொகுதி. 
எ-டு. குச்சியங்கள்‌, நீலப்பசும்‌ 
பா. பூஞ்சை. தனி உயிரியல்‌ 
உலகத்திற்காக உருவாக்கப்‌ 
பட்ட சொல்‌. (உயி) 


1007019819 (புரோட்டோ 


கார்டேட்ஸ்‌)), - முன்னோடி 
முதுகுத்‌ தண்டுடையன: €ஹன 
முதுகுத்தண்டு உயிரிகளின்‌ 
தொகுதிப்பெயர்‌. இவற்றில்‌ 
அடங்குவன: தலை முதுகுத்‌ 
தண்டு உயிரிகள்‌, தொடக்கு 
நிலை முதுகுத்தண்டு உயிரி 


கள்‌, வால்‌ முதுகுத்தண்டு உயிரி 
கள்‌. (உயி) 


ஐர௦௦9க௫ு (புரோட்டோகமி) - 


முதல்கலப்பு: உட்கருக்கள்‌ சேரா 
மல்‌, பாலணுக்கள்‌ இணைதல்‌. 
(உயி) 


௦4௦0904074 (புரோட்டோகைனி) 


- பெண்அணு முதல்முடுர்ச்சி: 
(1) ஆண்‌ பாலணுவிற்கு முன்‌ 
பெண்‌ பாலணு வளர்தல்‌. 
(2) பூக்களில்‌ மகரந்தத்திற்கு 
முன்‌ தசுல்முடி முறர்ச்டி 
அடைதல்‌. ஐ. றா013ஈ00.. (உய) 


௦1௦ (புரோட்டான்‌) ௮ 


முன்னணு: நேர்மின்னேற்ற 
நிலைத்த அடிப்படைத்துகள்‌. 
எல்லா அணுக்களின்‌ உட்‌ 
கருவின்‌ ஆக்கப்பகுதி. இதன்‌ 
பொருண்மை 1.67 % 1057 


$ாு 


றா௦ 





ஓ.ல. மின்னேற்றம்‌ 16 % 101? 
கூலும்‌. நேர்‌ஏற்ற அணு 
என்றுங்‌ கூறலாம்‌. (வேதி) 
மா ஈபாம்ள (புரோட்டான்‌ 
நம்பர்‌) - முன்னணு எண்‌: 
அனு எண்‌. உட்கருவிலுள்ள 
முன்னஷுக்களின்‌ எண்‌ 
ணிக்கை. (வேதி) 
மாளா (புரோட்டோனிமா) 
ன முன்னிழை: இளைத்த இழை. 
மா௫ச்சிதல்‌ முளைத்து உண்‌ 
டாக்குவது. இந்த அரும்புகளி 
லிருந்து மாசித்தாவரம்‌ 
தோன்றுவது. ஓஒ. 01/08. 
(உயி) 
ா0100188௱ (புரோட்டோ 
பிளாசம்‌) - முன்கணியம்‌: 
உயிரணுவின்‌ இழுதுபோன்ற 
பொருள்‌. உயிரியின்‌ இயற்‌ 
பியல்‌ அடிப்படை, கண்‌ 
ணறைக்கணியம்‌  (சைட்டோ 
பிளாசம்‌), உட்கரு, கண்‌ 
ணஊறைச்‌ சுவர்‌, கண்ணறைப்‌ 
படலம்‌ முதலிய பகுதிகளைக்‌ 
கொண்டது. பா. வே. (உ௰) 


ழா0400188ரட 0 வாகார்‌௨ ௦4 
(புரோட்டோபிளாசம்‌, மூவ்‌ 
மெண்ட்ஸ்‌ ஆஃப்‌) - முன்கணிய 
இயக்கங்கள்‌: இவை மூவகைப்‌ 
படும்‌: (1) குற்றிழை இயக்கம்‌ 
(இலியரி மூவ்மெண்ட்‌): மயிரி 
ழைகளால்‌ நடைபெறுவது. 
எ-டு. இெமிடோமோனாஸ்‌. 
(2) அமீபா இயக்கம்‌ (அமீபாய்டு 
மூவ்மெண்ட்‌): இது சேற்றுப்‌ 
பூச்சைகளில்‌ காணப்படுவது. 


(3) நீரோட்ட இயக்கங்கள்‌ 
(ஸ்டீமிங்‌ மூவ்மெண்ட்ஸ்‌) : இது 
காற்றோட்டம்‌ (சர்குலேஷன்‌), 


சுழலோட்டம்‌ (ரொட்டேஷன்‌) 
என இருவகைப்படும்‌. முன்ன 
தில்‌ நீரோட்டம்‌ ஒழுங்கற்று 
இருக்கும்‌. எ-டு. டிரேடன்ஸ்‌ 
யொ என்னும்‌ நிலத்தாவரத்‌ 
தின்‌ மகரந்த மயிரிழைகளிலும்‌ 
வெள்ளரியின்‌ புறத்தோல்‌ 
மயிரிழைகளிலும்‌ காணப்படு 
வது. பின்னது முதிய உயி 
ஏணுக்களில்‌ மட்டும்‌ காணப்‌ 
படுவது. உயிரணுவைச்‌ சுற்றி 
லும்‌ ஒரு தனித்த தொடர்ச்ச 
யாண ஓட்டம்‌ இருக்கும்‌. எ-டு. 


எலோடியா, வேலி௫னேரியா. 
(உ௰) 

ா01001881 (புரோட்டோ 
பிளாஸ்ட்‌) - முன்‌ கம்‌: கண்‌ 


ணறைச்‌ சுவர்‌ நீங்கெய தாவரக்‌ 
கண்ணறையின்‌ முதல்‌ கணி 
யம்‌. (உயி) 


ஜ₹010109114 (புரோட்டோதீரியா) 


- முட்டையிடும்‌ பாலூட்டிகள்‌: 
பாலூட்டிகளில்‌ €ழ்‌ நிலையில்‌ 
உள்ளவை. முட்டையிடுபவை. 
எ-டு. பிளாட்டிபஸ்‌. (உய) 


2ா010208 (புரோட்டோசோவா) - 


முதல்தோன்றிகள்‌: ஓரணு 
கொண்ட நுண்ணிய கண்‌ 
ணறையே (செல்லே) எல்லா 
வேலைகளையும்‌ செய்கிறது. 
முன்தோன்றிகள்‌ என்றுங்‌ 
கூறலாம்‌. எ௭டுூ. அமீபா, 
பரமே௫யம்‌, பிளாஸ்மோடியம்‌. 
(உயி) 


றா௦ 


564 


[2 





நாளாம்‌ 10ப/ப6 (புரோவெண்ட்‌ 


ரிகுலஸ்‌) - அரைவைப்பை: 
இரைப்பையின்‌ முன்சுரப்புப்‌ 
பகுதி. உட்சுவர்களில்‌ அழுத்த 
மான வட்டத்தட்டுகள்‌ அல்லது 
பற்கள்‌ இருக்கும்‌. (உ௰) 

மாவட்‌! (புரோவைட்டமின்‌) 
௪... முன்னோடி உயிரியன்‌ 
(வைட்டமின்‌) . (உயி) 

ற5$8௱௦௱ஈ (சாமென்‌) - மணல்‌ 
வாழ்வி: கடற்கரையிலும்‌ ஏரியி 
லும்‌ மணல்‌ துகள்களுக் 
இடையே வாழும்‌ உயிரி - பா௫ு. 
(உம) 

25$8௱௱௦ுர்‌!1ச (சாமோபைல்‌) - 
மணல்நாடூந்தாவரம்‌. (உயி) 

5௦0016 (சாமோபைபட்‌) - 
மணல்‌ வாழ்தாவரம்‌: மணலில்‌ 
மட்டும்‌ வாழுந்தாவரம்‌. (உமி) 

5௦526 (சாமோஇயர்‌) - 
மணல்வாழ்‌ தாவரக்கூட்டம்‌: 
மணல்‌ வளரிடத்தில்‌ வாழ்ந்து 
அவ்விடத்திலேயே நிலைக்கும்‌ 
தாவரத்தொகுது. (உயி) 

28600௦ 8610 சூடோ ஆஜிய்‌) - 
போலிக்காடி: காடியில்லாத சேர்‌ 
மம்‌. ஆனால்‌, காடியாக மாற 
வல்லது. (வேதி) 

09800௦ பட சூடோபல்ப்‌) - 
போலிக்குமிழம்‌: ஓல ஆர்க்‌ 
இட்டுச்‌ செடிகளில்‌ கணு 
விடைப்‌ பகுதி பருத்துக்‌ குமிழ்‌ 
போல்‌ தோன்றுதல்‌. (உயி) 

256000௦080 (சூடோகார்ப்‌) - 
போலிக்கனி£ சூலகம்‌ தவிர்த்த 


பகுதிகளிலிருந்து உண்டாகும்‌ 
கணி. எடு. முந்திரிப்பழம்‌. 
டேயி) 

0860000016 (சூடோடீல்‌ - 
போலிஉடற்குழி: நடுப்படை 
யோடு முழுதும்‌ சேராத உடற்‌ 
குழி. (உ௰) 


£6வம௦ 6020121120 (சூடோ 
கோபுலேஷன்‌) - போலிப்‌ 
புணர்ச்சி: தன்‌ நிறமொத்த 


பூவைப்‌ பூச்சி எனக்‌ கருதி, 
அதனை ஆண்‌ பூச்‌ புணர 
முயலுதல்‌. விளைவு அயல்‌ 
மகரந்தச்‌ சேர்க்கை ஏற்படுதல்‌. 
நிறமட்டுமல்லாமல்‌ வடிவமும்‌ 
மணமும்‌ புணருவதற்குக்‌ 
காரணம்‌. (உய) 
089000௦989 (சூடோகமி) - 
போலிக்கலப்பு: ஆண்பாலணு 
வின்‌ தூண்டலினால்‌ முட்டை 
வளர்ந்து டஇய உயிர்‌ உண்‌ 
டாதல்‌. இதன்‌ உட்கரு முட்டை 
யின்‌ உட்கருவோடு சேர்வ 
இல்லை. ஓல உயரினத்‌ தாவரங்‌ 
களிலும்‌ இழைப்புழுக்களிலும்‌ 
இக்கலப்புண்டு. (உ௰) 
ழ8௦0000ாமாகாஉ கூடோமெம்‌ 
பரின்‌) - போலிப்படலம்‌: (உய) 


0820௦ சே!ப௱ (சூடோ 

மை$லியம்‌) - போலிப்‌ பூஞ்‌ 
சிழை: மீண்டும்‌ மீண்டும்‌ 
அரும்புதல்‌ நடைபெறுவதால்‌, 
உயிரணுக்கள்‌ தளர்ச்சியாகத்‌ 
தொடர்களில்‌ இணைந்திருத்‌ 
தல்‌. எ-டு. ஈஸ்டு. (உயி) 


034 


08௦ப2028சட்்றாாக கடோ 
பாரங்கைமா) - போலிப்பஞ்சுத்‌ 
இசு: வெட்டுப்பகுதியில்‌ 
பார்க்கப்‌ பஞ்சுத்தசு போன்று 
தென்படும்‌ இழைத்தொகுதி. 
தளர்ச்சியாக இழைகளால்‌ 
பின்னப்பட்டிருக்கும்‌. (உயி) 


2ஐ5ப00௦209/பர சூடோபோடி 
யம்‌) - போலிக்கால்‌: அமீபா 
முதலிய ஓரணு உயிரிகள்‌ 
தங்கள்‌ உணவைப்‌ பற்ற 
அல்லது நகரத்‌ தற்காலிகமாக 
உண்டாக்கும்‌ முதல்கணிய 
(புரோட்டோபிளாச) நீட்டுகள்‌ . 
(உ௰) 


28௦பமேறபறக (சூடோபியூபா) - 
போலிக்கூட்டுப்புழு: ஓய்வு நிலை 
யிலுள்ள பூச்சியின்‌ இளம்‌ 
உயிரி. கூட்டுப்புழுவை ஒத்தது. 
உண்மைக்‌ கூட்டுப்புழு 
நிலைக்குமுன்‌  இருதடவை 
தோலுரிப்பது. எஈடு. விட்டில்‌ 
பூச்சி. (உம) 
£5ட/ - பிஎஸ்‌எல்வி: போலார்‌ 
சேட்டிலைட்‌ லாஞ்ச்‌ வெடுஒஇள்‌ 
முனைவெளி நிலா ஏவுகலம்‌. 
1994 - 95 இல்‌ இதனை 
இந்தியா கற்றுவழியில்‌ விடும்‌. 
ய) 
ற்காக 15 (சைக்கோ 
அனலி௰ிஸ்‌) - உளப்பகுப்பு: 
மாந்த நடத்தையின்‌ போக்கை 
உறுதிசெய்வடுல்‌ நனவிலி 
நோக்கங்களின்‌ இன்றியமை 
யாமையை வலியுறுத்தும்‌ உள 


565 [212] 





வியல்‌ கொள்கை, உளக்‌ 
கோளாறுகளைப்‌ போக்கும்‌ ஓர்‌ 
உளமருத்துவ முறையுமாகும்‌. 
இதை உருவாக்கியவர்‌ 
ஓக்மண்டு பிராய்டு (1856 - 
1936) ஆவார்‌. (௧க.உள) 


290௦10௦094 (சைக்காலஜி) - 
உளவியல்‌: மணித நடத்தையை 
ஆராயுந்துறை. பல வகைப்‌ 
படும்‌. 

[4:) 4417211212] 60ப௦21(௦௩வ 
(சைகாலஜி, எடுகேஷனல்‌) - 
கல்வி உளவியல்‌: கற்றல்‌, 
கற்பித்தல்‌ ஆகிய செயல்கள்‌ 
திறமையுடன்‌ நடைபெற உள 
வியல்‌ விதிகளைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ நடைமுறை உளவி 
யல்‌ பிரிவு. 

உ, $3௦பு 
சைக்காலஜி, பாக்கில்டி) - புல 
உளவியல்‌: பல தொடர்பற்ற 
புலங்களின்‌ தொகுப்பு உள்ளம்‌ 
என்பது பண்டைய உளவியல்‌ 
கொள்கை, இது தற்காலிக 
உளவியல்‌ கொள்கையினால்‌ 
புறக்கணிக்கப்பட்டதாகும்‌. 

080010 0), 0658 01௦௦1 ௦1 
-... முழுதுமறி உளவியல்‌ 
கொள்கை: உளச்செயல்களின்‌ 
உண்மை இயல்புகளை அறிய, 
அவற்றை முழுமையாக அறிய 
வேண்டும்‌. மாறாகப்‌ பகுத்துத்‌ 
துண்டு துண்டாக ஆராயக்‌ 
கூடாது என்னும்‌ உளவியல்‌ 
கொள்கை. 


566 


௦ூ 





ம்‌ 

மலூள்‌௦௦0ூ, 800214 (சைக்கா 
லஜி சோஷியல்‌) - சமுக 
உளவியல்‌: சமூகக்‌ குழுக்கள்‌ 


தோன்றிச்‌ செயற்பட இன்றி 
யமையாத காரணங்கள்‌, சமு 
தாயத்‌ தொடர்பினாலும்‌ செல்‌ 
வாக்கினாலும்‌ தனிமனித 
வளர்ச்சி நடத்தைத்‌ தாக்குதல்‌ 
ஆவை பற்றி ஆராயும்‌ 
உளவியற்பிரிவு. 

உவன்‌ (சைக்கோதரபி) 
- உளப்பண்டுவம்‌: உளநோய்‌ 
களைப்‌ போக்கும்‌ முறை. இந்‌ 
நோய்கள்‌ உளக்கோளாறு 
களால்‌ ஏற்படுபவை. அறி 
துமில்‌, கருத்தேற்றம்‌, மருந்து 


முதலியவை உளநோய்களைப்‌ 


போக்கப்‌ பயன்‌ படுபவை. 
(மரு) 
ஷூ 0ரப்‌16 ௦109818௱5 
(சைக்ரோபிலிக்‌ ர்கானி 
சம்ஸ்‌) _ - குறைவெப்பநிலை 
ம்பிகள்‌: 20 செ.க்குக்‌ €ழ்‌ 
வாழும்‌ நுண்ணுயிரிகள்‌. 
(உயி) 


2121109௦1௦ 804/ (டெரிடலெஜி) - 
பெரணி இயல்‌: பெரணிகளை 
ஆராயுந்துறை. (உயி) 

16112௦1194 (டெரிடோ 
பிலிஸ்ட்‌) - பெரணிவிரும்பி. 
(உயி) 

[41120 20) 
பைட்டா) - பெரணிகள்‌: இவற்‌ 
றிற்குக்‌ குறிப்பிடக்‌ கூடிய 
இலை, தண்டு, வேர்‌ என்னும்‌ 


(டெரிடோ 


உறுப்பு வேறுபாடு உண்டு. 
இவ்வுறுப்புகளில்‌ மரத்‌இகவும்‌ 


பட்டைத்தகவும்‌ இருக்கும்‌. 
இலைகள்‌ ஒளிச்சேர்க்கை 
நடத்துபவை. இலைகளின்‌ 


அடியில்‌ இதல்கள்‌ இருக்கும்‌. 
இவற்றின்‌ வாழ்க்கைச்‌ சுற்றில்‌ 
தலைமுறை மாற்றம்‌ உண்டு. 
(உயி) 

ஜனா - டெரின்‌: வண்ணத்துப்‌ 
பூச்சிகளின்‌ இறகுகளிலுள்ள 
நிறமிகள்‌. (உயி) 

211015 (டிலோடஸ்‌) - இ 
தொகுதி அல்லது இறகு உண 
டாகும்‌ முறை. (உமி) 

81010ஈ8(0 8$51100ஈட - தாலமி 
வானவியல்‌: ஓழு மூன்றாம்‌ 
நூற்றாண்டில்‌ பெர்காவைச்‌ 
சார்ந்த அப்போவினியஸ்‌ 
முதன்‌ முதலாக முன்மொழிந்து, 
அலெக்சாண்டிரியாவைச்‌ 
சார்நத ொடியஸ்‌ தாலமியால்‌ 
(10௦ - 178 பி) நிறைவு 
செய்யப்பெற்ற வான நூல்‌ 
துறை. விண்ணகத்துன்‌ மையம்‌ 
புவி என்பது இதன்‌ மையக்‌ 
கருத்து. இது தவறு. கதஇிரவண்‌ 
மையம்‌ என்பதே உண்மை 
யான கருத்து. (வானி) 

ஐல!௩ - புயலின்‌: உமிழ்நீர்‌ 
நொதி. ஸ்டார்ச்சைச்‌ சர்க்கரை 
யாக்குவது. (உயி) 

92119௬ (டயலிசம்‌) - மிருஉமிழ்‌ 
த்ப்பெருக்கு: உமிழ்நீர்‌ அதக 
மாகச்‌ சுரத்தல்‌. (உய) 


9 





ஓய (டைக்ஸஸ்‌) - இளநிலை 
மடிவ்‌: பா. 4ம்‌. (உயி) 


ப / (பியூபர்ட்டி) - பருவ 


முதிர்ச : பால்‌. முஜர்ச்9 
யடைதல்‌. 

றய (பயூப்ஸ்‌ - முதிர்ச்சி 
மயிர்கள்‌: முதர்ச்சியின்‌ 


பொழுது பிறப்புறுப்புகளைச்‌ 
சுற்றி மயிர்கள்‌ முளைத்தல்‌. 
(உயி) 

ஓய வாடிபு ௨ (பியூபிக்‌ 
ஓம்பைஏஸ்‌) - இடுப்பு மூட்டூ: 
இடுப்பு முன்னெலும்புகள்‌ சேர்‌ 
வதால்‌ உண்டாவது. இடுப்பு 
வளையத்தின்‌ நடுக்€ீழ்க்கோட்‌ 
டில்‌ அமைவது. பா. நபட்‌6, 
வூஹ்டுூ6 (உய) 


ர்‌ (பியூபிஸ்‌) - இடுப்பு முன்‌ 
னெலும்பு: மனிதனிடத்து இடுப்‌ 
பெலும்பின்‌ பகுதி. இடுப்‌ 
பெலும்பின்‌ முன்‌ வளைவை 
உண்டாக்குவது. (உயி) 
றய616 ௬ம்‌ காம்‌ ர்‌ு - 
பொதுநல்வாழ்வும்‌ வாழ்வு 
நலமும்‌: மருத்துவமனை, குடி 
நீர்‌ வசதி, கழிப்பிட வசதி, 
ஊடியபோடுதல்‌ முதவியவற்‌் 
றிற்கு அரசு ஏற்பாடு செய்து 
இவற்றை மேம்படச்‌ செய்கிறது. 
தனிநல்வாழ்வும்‌ வாழ்வு 
நலமும்‌ இவற்றோடு பின்னிப்‌ 
பிணைந்தவை. (உயி) 
ஓரி) (கமிங்‌) - பைச்சிதல்‌ 
ஏதநல்‌: பைச்தெல்கள்‌ 


567 ஐய! 





வலுவந்தமாக வெளியேறுதல்‌. 
(உயி) 


றப/ஸு (புல்லி) - கப்பி: ஓர்‌ 
அச்சில்‌ தங்குதடையின்றிச்‌ 
சுழலக்கூடிய ஓர்‌ உருளை கப்பி 
யாகும்‌. இது நிலைக்கம்பி. 
இயங்கு கப்பி என இருவகைப்‌ 
படும்‌. முன்னஇல்‌ எந்திர 
இலாபம்‌ 1. பின்னல்‌ எந்திர 
இலாபம்‌ 2. கப்பிகள்‌ சேர்ந்தது 
கப்பித்தொகுதி ஆகும்‌. இதுவும்‌ 
ப்பித்‌ தொகுதி, 
இயங்குகப்பித்‌ தொருது என 
இருவகைப்படும்‌. பொதுவாக, 
இவை நீர்‌ இறைக்கவும்‌ பளுத்‌ 
தூக்கவும்‌ பயன்‌ படுபவை. 
(இய) 


யில 8௩௦ 6௦14 (புல்லி அண்ட்‌ 
பெல்ட்‌) - கப்பியும்‌ பட்டையும்‌: 
ஒரு தண்டிலிருந்து மற்றொரு 
தண்டிற்குத்‌ இருப்பு விசை 
யினைச்‌ செலுத்தும்‌ எந்திர 
ஏற்பாடு. (இய) 

உரொகரு கரகர (பல்மனரி 
ஆர்ட்டரி) - நுரையீரல்தமனி: 
உயிர்வளியற்ற குருதியை இதய 
வலது ஜேறையிலிருந்து நுரை 
யீரலுக்கு எடுத்துச்‌ செல்லுங்‌ 
குழாய்‌. (உயி) 


உயாரறோா ஏலா (பல்மனரி 
வெயின்‌) - நுரையீரல்‌ ரை: 
இரட்டைச்சரை. உயிர்வளிக்‌ 
குருதியை நுரையிலிருந்து 
இடது மேலறைக்கு எடுத்துச்‌ 
செல்வது. (உ௰) 


றய 


றப சோடு (பல்ப்‌ கேவிட்டி) - 


பற்கூழ்க்குழி: பல்லின்‌ மைய 
உள்ளகம்‌; தந்தனியால்‌ சூழப்‌ 
பட்டது. இதில்‌ இழுது போன்ற 
இணைப்புத்தசு உண்டு. இத்‌ 
திசுவில்‌ குருதிக்குழாய்கள்‌, 
கொழுநீர்க்குழாய்கள்‌, நரம்பு 
கள்‌ ஆகஇியவை அமைந்திருக்‌ 
கும்‌. (உயி) 

ஐப(5க8 (பல்சார்ஸ்‌) - துடிமீன்‌ 
கள்‌: துடிக்கும்‌ விண்மீன்கள்‌. 
புதிதாகக்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டவை. 1967இவிருந்து 
ஆராயப்படுபவை. பல்சேட்டிங்‌ 
ஸ்டார்‌ என்பதன்‌ சுருக்கம்‌. 
(வானி) 


00189 (பல்ஸ்‌) - நாடித்துடிப்பு: 
இதயத்துடிப்பை ஒட்டித்‌ தமனிச்‌ 
சுவர்கள்‌ விரிவதால்‌ உண்‌ 
டாகும்‌ துடிப்பு. இதை மணிக்‌ 
கட்டிலும்‌ கணைக்‌ காலிலும்‌ 
உணரலாம்‌. நோய்‌ நிலைமை 
அறிய மருத்துவருக்கு மூலமாக 
உள்ளது. இதயம்‌ ஒருநிமிடத்‌ 
துக்கு 72 தடவைகள்‌ துடிக்‌ 
கிறது. எனவே, நாடித்துடிப்பும்‌ 
ஒருநிமிடத்துக்கு 22 
(2) துடிப்பு: ஒரு மின்சுற்றி 
லுள்ள மின்னழுத்த அல்லது 
மின்னோட்ட மாறுபாடு? 
குறுகிய நேரமே இருப்பது. இது 
மின்காந்த அலையிலும்‌ இருக்க 
லாம்‌. எ-டு. இலேசர்‌ ஒளி. 
இத்துடிப்புக்குத்‌ துல்லியமாக 
வரையறுக்கப்பட்ட வீச்சு 
உண்டு. (ப.து) 


568 


பபறக 






£ய1565 (பல்சஸ்‌) - பருப்பு ப 
வகைகள்‌: உணவாகப்‌ பயன்‌ 


படுபவை: புரதச்‌ சத்து 
மிக்கவை. பருப்பு விதைத்‌ 
தாவரங்களிலிருந்து இடைப்‌ 


பவை. (உயி) 


ஐய//படி (பல்விலஸ்‌) - கால்‌ 
திண்டு: பூச்ஏிக்காலின்‌ நகங்‌ 
களுக்கிடையே உள்ள இறு 
இண்டு. (உய) 

(பல்வினியூல்‌) - 
சிற்றதைப்பு: ஏற்றிலையின்‌ 
அடியில்‌ காணப்படும்‌ 
மிகச்சிறிய உப்பல்‌. (உய) 


உயிர்பக (பல்வினஸ்‌) 4 
அதைப்பு: இலைக்காம்பிற்குக்‌ 
8ீமுள்ள மெத்தை போன்ற 
உப்பல்‌. (உயி) 


இயரப/ 


ஐயா! (பியூமைஸ்‌) - நுரைக்கல்‌ 
பாறை: துளையுள்ள எரி 
மலைப்பாறை. (பு. அறி) 

ஐப௱ழ (பம்ப்‌) - எக்க: ஓரிடத்தி 
லிருந்து  மற்றோரிடத்திற்கு 
நீர்மம்‌ செல்ல ஆற்றல்‌ அளிக்‌ 
கும்‌ கருவியமைப்பு. எடு. 


மைய விலகு. இறைக்கும்‌ 
குழாய்‌. (இய) 

யக (பியூபா) - கூட்டுப்புழு: 
பூச்சிகளின்‌ வாழ்க்கைச்சுற்றில்‌ 
மூன்றாம்‌ நிலை. இது ஓய்வு 
நிலைப்பருவம்‌. உணவு உண்‌ 
பதை நிறுத்தத்‌ தகுந்த 


இடத்தைத்‌ தேடிக்களையில்‌ 
ஒட்டிக்கொண்டு கம்பளிப்புழு 


று 


தன்னைச்சுற்றி ஒரு கூடுகட்டிக்‌ 
கொள்ளும்‌. ஒட்டிக்‌ கொண்ட 


பின்‌ ஐந்தாவது தடவையாகத்‌ 


தோலுரிக்கும்‌. உருமாற்றம்‌ 
கொண்டபின்‌ ஐந்தாவது 
தடவையாகதச்‌ தோலுரித்து 


உருமாற்றம்‌ நடைபெறுவதால்‌, 
இப்பருவம்‌ இறந்தது. எ-டு. 
வண்ணத்துப்பூச்சி. பா. 
ரிகா (உயி) 

பஜ!) (பியூபில்‌) - கண்மணி, 
பாவை: கண்ணின்‌ கருவிழிப்‌ 
படலத்திலுள்ள துளை. ஒளி 
உட்செல்வதைக்‌ கட்டுப்படுத்து 
வது. (உயி) 


உய! (ப்மோர்‌ லைன்‌) - தூய 


கர ல்வழி: ஒன்றுக்கு 
மற்றொன்று ஒத்தமையும்‌ ஓரகப்‌ 
பாலணுத்‌ தணி உயிர்கள்‌ 


தோன்றுதல்‌. இதனால்‌ தூய 
கால்வழியே தொடர்ந்து உண்‌ 
டாகும்‌. (உயி) 


இய!0௦21௦ (ப்யூரிமிகேஷன்‌) - 


தூய்மையாக்கல்‌: தாதுவி 
லிருந்து பிரித்தெடுத்த உலோ 
கத்தைத்‌ தூய்மை படுத்தும்‌ 


முறை. பொதுவாக, இது 
மின்னாற்‌ பகுப்பு முறையில்‌ 
தூய்மை செய்யப்படுகிறது. 
ஒடுக்கல்‌ முறையில்‌ பிரிக்கப்‌ 
பட்ட துத்தநாகம்‌ மின்னாற்‌ 
பகுப்பு முறையில்‌ தூய்மை 
செய்யப்படுகிறது. மின்பகுளி 
துத்தநாகச்‌ சல்பேட்டுக்‌ கரை 
சல்‌. நேர்முனையில்‌ தூய்மை 
யற்ற துத்தநாகமும்‌ எதிர்முனை 


2பாடஜ௦5911415௱, 


மயா 





யில்‌ தூய 


துத்தநாகமும்‌ 
தொங்கவிடப்படும்‌. மின்சுற்று 
மூடிய நிலையில்‌, தூய துத்த 


நாகம்‌ எர்மின்வாயில்‌ 
படியும்‌. அதாவது, நேர்மின்‌ 
வாயில்‌ தொங்கவிடப்பட்ட 
தூய்மையற்ற துத்தநாகம்‌ 
கரைந்து, அதிலுள்ள அணுக்‌ 
கள்‌ எதிர்மின்வாயிலுள்ள 
தாயதுத்தநாகத்தோடு சேர்‌ 
இன்றன. (வேட) 


உபா - பியூரைன்‌: பேரு, 


வெண்ணிறப்படிகம்‌. கரிம 
நைட்ரஜன்‌ காரம்‌. உயிர்‌ வளி 


யுடன்‌ சேர்ந்து றுநீரக்காடியை 
உண்டாக்கும்‌. அடினைன்‌, 
குவானைன்‌ முதலிய வேடுப்‌ 
பொருள்கள உண்டாகக்‌ 
கருவாக இருப்பது. (உயி) 
பாபா] ரிடா25 (பர்க்கின்‌ 
யையர்ஸ்‌)  - _யர்க்இன்‌ 


இழைகள்‌: எறப்புமிக்க இதயத்‌ 
தசை இழைகள்‌ கொண்ட 
இரள்‌. இதயக்க&ழறைகளின்‌ 
நடுக்கோடு நெடுகக்‌ காணப்‌ 
படுபவை. மின்தூண்டல்‌ 
துடிப்புகளைப்‌ பெற்றுச்‌ சுருக்க 
அலைகளைக்‌ கழேறைச்‌ சுவர்‌ 
கள்‌ வழியாக அனுபபுவது. “பா. 
2809 2%2௩. (உயி) 

ராக 
(பர்ப்படிவிசம்‌, ஹார்மிசம்‌) - 
நோக்கக்கொள்கை அல்லது 
கார்மிக்கொள்கை: எல இலக்கு 
களை நடத்தை உண்டாக்குவது 
என்னும்‌ உளவியல்‌ 


[111 


570 3௦ 





கொள்கை. இயல்பூக்கங்கள்‌ 
நடத்தையின்‌ அடிப்படைகள்‌ 
என்று இக்கொள்கை கருது 
இறது. (க.உள) 


2068 (பஸ்‌) - ரீழ்‌: மடிந்த வெள்‌ 
ளணுக்களே €ழ்‌. உடவில்‌ ஏற்‌ 
படும்‌ புண்‌ அல்லது வெட்டுக்‌ 
காயத்தில்‌ ங்குதரும்‌ குச்சியங் 
கள்‌ நுழையும்‌ பொழுது, 
அவறந்நுடண்‌ எதிர்த்துப்‌ 
போராடி வெள்ளணுக்கள்‌ 
மடிகின்றன. (உயி) 


ஐப51ப16 (பஸ்டியுல்‌) ்‌ 


(1) பூஞ்சிதல்‌ தொகுதி: 
பூச்சைகளின்‌ தல்களையும்‌ 
அவற்றின்‌ நுண்பூஞ்சிழை 
களையும்‌ கொண்ட தொகுதி. 
(2) பரு: 8ழுள்ள பரு. (உயி) 
ற ப1214011௦1 (பியூட்ரிபிகேஷன்‌) 
௮ அழுகல்‌: புரதப்பொருள்‌ 
குச்சியங்களினால்‌ சிதைதல்‌. 
அம்மோனியாவை விடத்‌ இய 
மணமுள்ள அமைன்கள்‌ உண்‌ 
டாகின்றன. (உயி) 
20) நரா! னக - 
உட பாலி வினைல்‌ 
குளோரைடூ: பிளாஸ்டிக்கு 
வகைகளில்‌ இது மிகப்பய 


னுள்ளது. ஆல்ககால்‌, 
குளோரின்‌ ஆகியவற்றி 
லிருந்து இது செய்யப்படுகிறது. 
குழாய்கள்‌, கைப்பைகள்‌, 
விளையாட்டுப்‌ பொருள்கள்‌, 
காலணிகள்‌ முதவியவை 


செய்யப்‌ பயன்படுதல்‌. (வேதி) 


2ரஈ௦0௦/018 (பிக்னோ 
கொனிடியா) - கடற்ரிலந்திகள்‌: 
கடல்‌ கணுக்காலிகள்‌. உடலை 
விடக்‌ கால்கள்‌ நீளமானவை. 
(உ௰) 


8/00516. (பிக்னோ௫ிஸ்‌) 4 
நுண்சுருக்கம்‌: உயிரணுவைச்‌ 
சாயமேற்றும்‌ பொழுது, அதன்‌ 
உட்கரு சுருங்கி நெருங்கிய 
தொகுதியாதல்‌. (உயி) 


27/9050/16 (பைக்கோஸ்டைல்‌) - 
வால எலும்பு: பறவைவாலின்‌ 
எலும்பு. (உயி) 


ஜு (பைக்மோமீட்டர்‌) 
- இடர்த்திமானி: நீர்மத்துன்‌ 
பெருகெண்ணையும்‌ அடர்த்தி 
யையும்‌ கண்டறியுங்‌ கருவி. 
(இய) 

ஜப (பைலோரஸ்‌) - குடல்‌ 
வாய்‌: இரைப்பைக்கும்‌ முன்று 
குடலுக்கும்‌ இடையிலுள்ள 
சந்திப்பு. அல்லது குடலை 
நோக்கிய இரைப்பைத்‌ இறப்பு. 
இது இயங்கு தசையாலான 
வளையம்‌. இரைப்பையி 


லிருந்து உணவு குடலுக்குச்‌ 
செல்ல உதவுவது. (உயி) 


ரர்‌068 (பையோரியா) - 
பற்£ீழ்வடிவு: பல்லீறுகளும்‌ சுழி 
களும்‌ நோய்க்குள்ளாதல்‌. 
இதனால்‌ பல்லில்‌ €ழ்வடிந்து 
பல்‌ தளர்ச்€யுறும்‌. ஏழ்நாற்றம்‌ 
அடித்தல்‌ அறுவறுக்கத்‌ தக்கதாக 
இருக்கும்‌. (உயி) 


ஜா 


571 


ரா 





ஜாலாபம்‌ (பிரமிட்‌) - க௯ம்பகம்‌: 
பல பக்கங்களைக்‌ கொண்ட 


அடியுடன்‌ கூடிய இண்மம்‌. 
இய) 
ஜாவா (பைரினோகார்ப்‌) 
- இதலுறை: பூஞ்சையின்‌ 
குடுவை வடிவக்‌ கனியுறுப்பு 
(புரூட்‌ பாடி) . (உயி) 
ான௦(05 (பைரினாய்ட்ஸ்‌) - 
சல பாடுகளின்‌ பசுங்‌ 
கணிகங்களில்‌ காணப்படும்‌ 
அஇக மறிப்பாற்றல்‌ கொண்ட 
ஏறிய கோளவடிவப்‌ பொருள்‌ 
கள்‌. ஸ்டார்ச்‌ சேமிப்பு. (உயி) 
பொட - பைரிடின்‌: பெரி. 
அனுவறுக்கத்தக்க மணமுள்ள 
நிறமற்ற நீர்மம்‌. நிலக்‌ 
கரித்தார்‌, எலும்பெண்ணைய்‌ 
ஆகியவற்றில்‌ உள்ளது. கரைப்‌ 
பான்‌, வினையயூக்கி, உப்பீனி 
ஏற்றி (ஹேலஜன்‌ கேரியர்ஸ்‌) 
(வேதி) 
ஜாலெச - பைரிடாக்கின்‌: 
வைட்டமின்‌ பி. பி தொகுதி 
வைட்டமின்‌ களில்‌ ஒன்று. 
(உயி) 
ஜுிமொ௨.. - பைரிமிடின்‌: 
நைட்ரஜன்‌ ஊட்டமுள்ள எளிய 
கரிம மூலக்கூறு. இது வளைய 
அமைப்புடையது. இவ்‌ 
வமைப்பு இதன்‌ மூலங்களான 
சைட்டோடுன்‌, தைமின்‌, யூரா 
எல்‌ ஆகியவற்றிலும்‌ தயமினி 
லும்‌ அடங்கியுள்ளது. இம்மூலங்‌ 
கன்‌ உட்கருக்காடிகளின்‌ இயை 
புறுப்புகள்‌. (வேக) 


ஹுா112 - பைரைம்‌: இரும்புத்தாது. 
இரும்புச்சல்பைடு ₹ல$2 
(வேதி) 


௦ 6160410 61160 (பைரோ 
எலக்டிரிக்‌ எபக்ட்‌) - தழல்மின்‌ 
விளைவு: சல படிகங்களைச்‌ 
சமமற்ற நிலையில்‌ சூடாக்கும்‌ 


பொழுது அல்லது குளிர்‌ 
விக்கும்‌ பொழுது மின்னேற் 
றங்களை உண்டாக்குதல்‌. 
(இய) 

௦02101 - பைரோகேலால்‌: 
ளெ), கரையக்கூடிய 


வெண்ணிறப்‌ படிகம்‌. வலு 
வுள்ள ஒடுக்கி. காரக்கரைச 
லால்‌ விரைவாக உயிர்வளியை 
உறிஞ்சுவது. புகைப்படக்‌ கலை 


யில்‌ பெருக்கவும்‌ உயிர்‌ 
வளியை மதிப்பிடவும்‌ பயன்‌ 
படுவது. (வேதி) 

9௦010௦5116 1981 (பைரோக்‌ 
னாஸ்டிக்பெர்ட்‌) செந்தழல்‌ 
ஆய்வு: கண்னன்‌ இச்சுடர்‌ 
மூலம்‌ ஆய்ந்து பார்த்தல்‌. 
(வேது) 


ஜு௦டு$ பைரோலிஎஸ்‌) - 
செந்தழல்‌ பருப்பு: மீ உயர்‌ 
வெப்ப நிலைகளுக்கு உட்‌ 
படுத்தி, வேதிப்பொருள்களைச்‌ 
தைத்தல்‌. (வேதி 
ரா0ன (பைரோமீட்டர்‌) - 
ந்தழல்‌ மானி: கதிர்வீச்சு 
விதிகளைப்‌ பயன்படுத்தித்‌ 
தொலைவிலிருந்து மீவெப்ப 
நிலைகளைப்‌ படிவு செய்யுங்‌ 


ஜா 









கருவி. இக்கருவிகொண்டு 
அளத்தலுக்குச்‌ செந்தழல்‌ 
அசாவியல்‌ (பைரோமெமட்ரி) 
என்று பெயர்‌. (இய) 


உரால்டரு. (பெரோமெமட்ரி) - 
செந்தழல்‌ அளவை: செந்தழல்‌ 
மானியைக்‌ கொண்டு கதர்‌ 
வீச்சு உமிழும்‌ உயர்வெப்ப 
நிலைகளை அளப்பது. (வேட) 
௦0௦116 ௮/5 (பைரோ 
போரிக்‌ அலாய்ஸ்‌) - €ப்பொறி 
உலோகக்‌ கலவைகள்‌: தேய்க்கும்‌ 
பொழுது தீப்பொறிகளை 
உமிழ்பவை. (வேதி) 


£71050006 (பைரோஸ்கோப்‌) - 
செந்தழல்நோக்கி:  கஜர்வீச்சு 
வெப்பத்தின்‌ செறிவை 
அளக்கப்‌ பயன்‌ படுங்கருவி. 


(இய) 


ஜ்ஊா (பைத்தான்‌) மலைப்‌ 
பாம்பு: மிகப்பெரிய நச்சற்ற 
பாம்பு. தன்‌ இரையைச்‌ சுற்றி 
வளைத்து நெருக்கிக்‌ கொன்று 
விழுங்கும்‌. விலங்கு காட்‌ 
யகங்களில்‌ பார்வைப்‌ 
பொருள்‌. (உயி) 


ஹுயா/க (பையூரியா) -டீழ்நீரிழிவு: 
ிறுநீரில்‌ சீழ்‌ சேர்ந்து வருதல்‌. 
யி) 
ஹூர்யிய௱ (பைக்இடியம்‌) - முடி 
ரிகனி: குறுக்கு வட்டப்பிரிவி 
னால்‌ பொதிகை பிளநது, 
அதன்‌ சுற்றுறையின்‌ மேல்‌ 
பகுதி மூடியாகும்‌. இம்மூடி 


572 


ப 





பிரிந்து விழுனெறபொழுது. 
. விதைகீள்‌ வெளியேறும்‌. எ-டு 
போர்டுலகா. பா. 1பர, 1405 ௦1 


(உய) 
௦0 


 - 688 - குழ வரிசை: 
வானொலி அதிர்வெண்‌ 
வரிசை; 36-46 ஜைகா 
ஹெர்ட்ஸ்‌. (இய) 

9-83ு/௪ (இயூ என்சைம்‌) - 
குயூநொதி: ளைக்கும்‌ நொடு. 
அமினோபெக்டின்‌ தொகுப்‌ 
பின்பொழுது, 6 இணைப்பு 
கள்‌ தோன்றக காரணமாக 
இருப்பது. (ஷே) 

908021 (குவாட்ரட்‌) - நாற்சதுரத்‌ 
தொகுதி: ஒரு சதுரமீட்டர்‌ 
அளவுள்ள தாவரத்தொகுது. 
இதன்‌ இயைபை இங்கொன் 
றும்‌ அங்கொன்றுமாக ஆராய, 
அப்பகுதியில்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
படுவது. (உயி) 

0ப307818 (குவாட்ரேட்‌) - சதுரத்‌ 
தொங்கெலும்பு: இரு நிலை 
வாழ்விகள்‌, பறவைகள, ஊர்‌ 
வன ஆடுயவற்றில்‌ காணப்‌ 
படுவது &ீழத்தாடை தொங்க 
உதவுவது. (உமி) 
0ப201810)ப021 (குவாட்ரேட்டோ 


ஜீகல்‌) - நாற்சதுர எலும்பு: எல 


முதுகெலும்பிகளில்‌ மேல்‌ 
தாடையின்‌ முன்‌ எலும்பு. 
(உமி) 


90௮ 


573 


9ப2 





0ப௨01/6605 (குவாட்ரிசெப்ஸ்‌) - 
நாத்தலைத்தசை: முதுகெலும்பி 
களின்‌ தொடைத்தசை. கால்‌ 
வரை நீளுவது. பா. 01085, 
116825 (உயி) 
பெரு விவா1 (குவாட்ரி 
வேலண்ட்‌) - நான்கு இணை 
திறன்கொண்ட. (ஷே) 
பரப (குவாட்ருபெட்‌) - 
நாற்கால்‌ லங்கு: நான்கு 
கால்களைக்‌ கொண்ட விலங்கு 
- மான்‌, மாடு, தவளை, 
ஓணான்‌ (உயி) 


பபெ20ம்‌பற!6 ௦1 (குவாட்ரபிள்‌ 
பாயிண்ட்‌) - நானிலை: வெப்‌ 
பம்‌, அழுத்தம்‌ ஆலியவற்றின்‌ 
தனித்தறிலை. இதில்‌ இரு பகுதி 
தொகுதியின்‌ நான்கு நிலை 
கள்‌ சமநிலையில்‌ இருக்கும்‌. 
(இய) 

0ப21(18014 காக /5 (வாலி 
டேட்டிவ்‌ அனலிடுஸ்‌) - பண்‌ 
(இயல்‌) பறிபருப்பு: செயல்‌ 
முறை வேஷியியலின்‌ பிரிவு. 
இதன்‌ நோக்கம்‌ ஒரு மாஇரியின்‌ 
ஆக்கப்பகுதிகளை இனங்கண்‌ 
டறிதல்‌ அல்லது அடையாளங் 
கண்டறிதல்‌. (வேதி) 

பெ2!(20146௦ 0௫27801615 (குவாலி 
டேட்டிவ்‌ கேரக்டா்ஸ்‌) - இயல்பறி 
பண்புகள்‌: அலஃவப நிலையில 
ஒரு கூட்டதஇன்‌. பண்புகளை 
ஆராய்வது. (க.உள) 


00௮1121146 72118(101 (குவாலி 
டேட்டிவ்‌ வேரியேஷண்‌ ) - பண்பு 


மாறுபாடு: தொடர்பற்ற மாறு 
பாடு. இதில்‌ ஒரு பண்பு இரண்‌ 
டிற்கு மேற்பட்ட தனித்த வடிவங்‌ 
களைக்‌ கொண்டது. மனிதக்‌ 
குருதிப்‌ பிரிவுகள்‌, மெண்டல்‌ 


பட்டாணிப்‌ பண்புகள்‌, ஓர்‌ 
உயிரியத்‌ தொகுதியில்‌ ஒரு 
பெரும்‌ மரபணு, இரண்டிற்கு 
மேற்பட்ட இணையமாற்று 
வடிவங்களைப்‌ பெற்றிருக்கும்‌ 
பொழுது இது பொதுவாகத்‌ 
தோன்றும்‌. (உயி) 
0081185006 (குவாண்டசோம்‌) 
- சிப்பப்புரி: பசுங்கணிகத்தில்‌ 
காணப்படும்‌ துகள்‌, மின்னணு 
நோக்கியில்‌ தெரிவது. இது 
ஒளிச்சேர்க்கைக்கு உதவுவது. 
(உயி) 
பெகார(21144 வாவு515 
(குவான்‌ டிடேட்டிவ்‌ அனலி 
எஸ்‌) - அளவறிபகுப்பு: தனி 
மங்களைக்‌ கண்டறிந்தபின்‌, 
ஒரு கரிமப்பொருளின்‌ மூலக்‌ 
கூறு அமைப்பை அறியும்‌ 
அடுத்தநிலை. ஒரு சேர்மத்தில்‌ 
இருக்கும்‌ பல தனிமங்களின்‌ 
அளவை மஇப்பிடுதல்‌ இல்‌ 
நடைபெறுூறது. அதாவது 
எடை மூலம்‌ பொருளின்‌ 
சதவீத இயைபு அறியப்‌ 
படுறது. இதுவும்‌ செயல்‌ 
முறை வேடுயிபலின்‌ பிரிவே. 
(வேடு) 
0021118116 0181201615 
(குவாண்டிடேட்டிவ்‌ கேரக்‌ 
டர்ஸ்‌) - அளவறிபண்புகள்‌: ஒரு 


0ப௮ 





குழ்நிலைத்‌ தொகுதியிலுள்ள 
கூட்டத்தின்‌ இயல்புகளைப்‌ 
புறவய நிலையில்‌ ஆராய்வது. 
தொகை, செறிவு, அஇர்வெண்‌் , 
மிகுமை, ஓங்கல்‌ ஆூயவை 
இந்த ஆராய்ச்டியில்‌ ஆய்‌ 
பொருள்களாகும்‌. (வேத) 
பெ (12110௪ 42112110 
(குவாண்டிடேட்டிவ்‌ வேரி 
யேஷன்‌) - அளவுமாறுபாடூ: 
பொதுவான தொடர்ச்டுயுள்‌ ள 
மாறுபாடு. இதில்‌ ஒரு பண்பு 
சராசரி மதிப்புடையது. ஒரே 
உயிரியத்‌ தொகையின்‌ உறுப்‌ 
பினிகள்‌ இம்மஇுப்பிலிருந்து 


வேறுபட்ட படிநிலைகளைக்‌ 
காட்டுவது. மனிதனிடத்து 
தோல்நிறம்‌, உயரம்‌, பல 
மரபணுக்களின்‌ வினையின்‌ 


விளைவாக அது ஏற்படுவது; 
ஏறிய விளைவுடையது. ஒ. 
0ப௮/421/௪ பலா(1௦ஈ. (உயி) 

பெயரா - குவாண்டம்‌, சிப்பம்‌: 
ஒப்பம்‌ - அளவு, துளி, ஒரு 


வினை நிகழ்‌ முறையில 
உறிஞ்சப்படும்‌ அலலது 
விடுவிக்கப்படும்‌ ஆறறலின்‌ 


திட்டமான அளவு, ஒளியன்‌ 


(போட்டான்‌) மின்‌ காந்தக்‌ 
கழுர்வீச்டின்‌ இப்பம்‌ ஆகும. 
(இய) 


பபகாம்பாு 61600௦ பேரவாப05 
(குவாணடம எலக்ட்ரோ டின 
மிமஸ்‌) - ஏப்ப மின்‌ இயக்க 
வியல்‌: ஒப்ப விசை இபல்‌ நோக 
லல மின்னேற்றப்‌ பொரு 


574 


பக 





ளோடு மின்காந்தக்‌ கர்‌ வீச்சு 

எவ்வாறு வினைப்படுகறது 

என்‌ பதையும்‌ மின்‌ காந்தக்‌ கஇர்‌ 

வீச்சுப்‌ பண்புகளையும்‌ 

ஆராயுந்துறை. (இய) 

பொ்பரு ][பாற (குவாண்டம்‌ 
ஜம்ப்‌) - ரிப்பத்தாவல்‌: ஒரு ப்ப 
நிலையிலிருந்து மற்றொரு 
ஓிப்பநிலைக்கு ஒரு தொகுதி 
யில்‌ ஏற்படும்‌ மாற்றம்‌. எ-டு 
அணு அல்லது மூலக்கூறு. 
(இய) 

பபகார்பா ஈ6௦2ா(08 (குவாண்‌ 
டம்‌ மெக்கானிக்ஸ்‌) - இப்ப 
விசை இயல்‌: ஒப்பக்‌ கொள்கை 
மிலிருந்து உருவான விசை 
இபல்‌. மூலக்கூறுகள்‌, அலுக்‌ 
கள்‌ ஆலியவற்றின பண்புகளை 
விளக்கப்பயன்‌ படுவது. (இய) 

பெகா்ப௱ ஈபாம்ள (குவாண்டம்‌ 
நம்பர்‌) - ஏப்ப எண்‌: ஒப்ப 
நிலை அளவுககுட்பட்ட ஆற்றல்‌, 
கோண உந்தம்‌ முதலியவறறின்‌ 
மடுப்பைக்‌ குறிக்கும்‌ எண்‌. 
(இய) 

பெரியா 5:20 (குவாண்டம 
ஸடேட்‌) - ஏப்ப நிலை: இப்ப 
எண்களால்‌ விளக்கமுறும்‌ 
ஓபபத்‌ தொகுஇயின்‌ நிலை 
(இய) 

பெவோாபர 5181151105 (டுிவாண்‌ 
டம்‌ ஸ்டேடிஸ்டிக்ஸ) ப்பப்‌ 
புள்ளி இயல்‌: மரபுவழி வரிசை 
இபலைவிடச்‌ ப்ப வரிசை 

இயலின்‌ விஇகளுக்குட்படும்‌ 


பல 


துகள்‌ தொகுதியினைப்‌ புள்ளி 
இயல்‌ நிலையில்‌ ஆராயுந்‌ 
துறை. (இய) 

பெராபற 1௦0/௪ (குவாண்டம்‌ 
ஓயரி) - இப்பக்‌ கொள்கை: 
1900இல்‌ மாக்ஸ்பிளாங்‌ (1858 
1947) என்பார்‌ வகுத்த 
கொள்கை. வெப்பப்‌ பொருள்‌ 
களிலிருந்து கரும்பொருள்‌ 
கஇர்வீச்சு வெளியாவதை இது 
விளக்குறெது. இக்கொள்கைப்‌ 
படி ஆற்றல்‌ இப்பங்களாக 
வெளிப்படுகிறது. ஒவ்வொரு 
ஓப்பமும்‌ 9 க்கு சமமான 
ஆற்றலைக்‌ கொண்டுள்ளது. (௫ 
* பிளாங்‌ மாறிலி. * - கதிர்வீச்சு 
அதிர்வெண்‌: பிளாங்‌ மாறிலி. % 
- கதிர்வீச்சு அதிர்வெண்‌) 


இக்கொள்கை தற்காலக்‌ கொள் 
கையான ப்ப விசை இயல்‌ 
தோன்ற வழிவருத்தது. பொரு 
ளுக்கும்‌ கதிர்வீச்சுக்குமிடையே 
நடைபெறும்‌ வினையினை 
இது ஆராயகறத! மேலும்‌. இது 
மாக்ஸ்வெல்‌ மின்காந்தக்‌ 
கொள்கை, வழிவழி விசை 
இயல்‌ ஆயயேவற்றை விளக்கு 
றெது. (இய) 

பகலா! (குவாரண்டைன்‌) - 
தொற்றுத்‌ தடுப்பு: ஓரிடத்தி 
லிருந்து மற்றோரிடத்திற்குத 
தேவை இல்லாத உயிரிகள்‌ 
செல்வதைத்‌ தடுக்கும்‌ நட 
வடிக்கை. (உய) 

பெகாகாபாகச 180 (குவாரண்‌ 
டைன்‌ ப்ளாக்‌) - தொற்றுத்‌ 





575 03 









தடுப்புக்‌ கொடி: தொற்றுத்‌ 
தடுப்புக்‌ கப்பலில்‌ பறக்குங்‌ 


கொடி. கரும்புள்ளியுள்ள 
மஞ்சள்‌ நிறங்கொண்டது. 
கப்பலில்‌ எவருக்கேனும்‌ 
தொற்றுநோய்‌ இருக்குமானால்‌, 


இக்கொடி பறக்க விடப்படும்‌. 
(உயி) 


0ப216 (குவார்க்‌) - கருது கோள்‌ 
துகள்‌; கற்பனைத்துகள்‌. 
அடிப்படைத்துகளின்‌ கட்டுப்‌ 
பொருளாக முன்‌ மொழியப்‌ 
பட்டுள்ளது. (இய) 

பெவங்கா[வள (குவார்ட்ன்‌ பீவர்‌) 
- மலேரியா காய்ச்சல்‌: பிளாஸ்‌ 
மோடியம்‌ மலேரியே என்னும்‌ 
நுண்ணுயிரியினால்‌ உண்‌ 
டாக்கப்பட்டு, அனோபிலஸ்‌ 
கொகவினால்‌ பரப்பப்படுவது. 
மருந்து குயினைன்‌. (உயி) 

பெலா2 - குவார்ட்ஸ்‌, கல்மம்‌: 
ஏலிகாவின்‌ (510,) இயற்கைப்‌ 
படிகவடிவம்‌. அறுகோணப்‌ 
படிகங்கள்‌. (வேத) 

பப2ா12 6100% (குவார்ட்ஸ்‌ 
ளொல்‌) - கல்மக்கடிகாரம்‌: 
கல்மப்படிகத்துன்‌ அழுத்த அடிப்‌ 
படையில்‌ வேலை செய்வது. 
ஒவ்வொரு கல்மப்படிகத்‌ 
திற்கும்‌ இயல்பு அதிர்வெண்‌ 
உண்டு. இது அளவையும்‌ 
வடிவத்தைபும்‌ பொறுத்தது. 
இக்கடிகாரங்கள்‌ தற்பொழுது 
அதிகம்‌ பயன்படுபவை. (இய) 

பெ (ட (குவார்ட்ஸ்‌ லேம்ப்‌) 
- தல்ம விளக்கு: பாதரச ஆவி 





002 


ப 





விளக்குகள்‌. இதன்‌ ஒளி 
ஊடுருவும்‌ உறை படிகக்கல்லா 


லானது. சாதாரணக்‌ கண்‌ 
ணாடி உறிஞ்சும்‌ புற ஊதாக்‌ 
கதிர்களையும்‌ வெளிப்படுத்த 
வல்லது. (இய) 


002589 (குவாசர்ஸ்‌) - தோற்ற 
மீன்கள்‌; விண்‌ மீன்கள்‌ போன்று 
தோன்றுபவை. குவாச ஸ்டெல்‌ 
லார்‌ ஆப்ஜக்ட்‌ என்பதன்‌ 
சுருக்கம்‌. விண்மீன்‌ மண்டலத்‌ 
இற்கு அப்பால்‌ உள்ளவை. 
கதிர்வீச்சுக்கு மூலமாக இருப்‌ 
பவை. இதுவரை அறியப்பட்ட 
பொருள்களில்‌ மிகு தொலை 
விலுள்ளவை. அதிகச்‌ செம்‌ 
பெயர்ச்சியும்‌ மிக்க ஒளியும்‌ 
கொண்டவை. (இய) 


0066 (குயின்‌) - அர: எறும்பு, 
தேனி, கறையான்‌ முதலிய 
சமூகப்‌ பூச்சிகளின்‌ தலைவி. 
இனப்பெருக்கம்‌ செய்யக்கூடிய 
பெண்‌. (உயி) 


பெர (காமி ஸு 
பற்றுத்தணிப்பு: கெய்கர்‌ 
ணன்‌ பற்றல்‌ மீண்டும்‌ 
ஏற்படாதவாறு தடுத்து மின்‌ 
னேற்றத்தை நீக்குதல்‌. (இய) 
பெரா 014 16௮ கொயிஞ்‌ 
இங்‌ அஃஃப்‌ ஸ்டீல்‌) - எஃகுத்‌ 
தணிப்பு: காய்ச்சிய எஃகை 
விரைவாகக்‌ குளிரச்‌ செய்ய, 
நீரில்‌ அல்லது எண்ணெயில்‌ 
ப்‌ (வேது) 

௮.௮.3 


பெபேஉ (குழ 


பெ2511௦௱ச!(6 (கொடனயர்‌) - 


வினாத்தொகுப்பு: ஏறு வினாக்‌ 
களைக்‌ கொண்ட பட்டியல்‌. 
உளவியல்‌, கல்வி, சமூகம்‌ 
ஆகியவை குறித்த இக்கல்‌ 
களாக வினாக்கள்‌ இருக்கும்‌. 
இவ்‌ வினாக்களுக்கு ஒருவர்‌ 
அரிக்கும்‌ விடைகளிலிருந்து 
இச்சிக்கல்களுக்குரிய தகவல்‌ 
களை அறியலாம்‌. அல்லது 
விடையளிப்போரின்‌ கவர்ச்‌ஒ 
கள்‌, பான்மைகள்‌, ஆளுமைப்‌ 


பண்புகள்‌ பற்றியும்‌ அறிய 
இயலும்‌. பொதுவாக, இது 
ஆராய்ச்ித்‌ தகவல்கள்‌ இரட்டும்‌ 
முறையினைக்‌ குறிக்கும்‌. 
(ப.து) 

பெண) - குயிட்சால்‌: மைய 
அமெரிக்காவைச்‌ சார்ந்த 


பறவை. பொன்‌ பசு நிற 
முள்ளது. நீண்ட வால்‌ இறகு 
கள்‌ உண்டு. (உய) 


(1) ஒழுங்கு 


வா்சை: புகைவண்டி நிலையம்‌ 


முதலிய இடங்களில்‌ நேர்‌ 
வரிசையில்‌ ஒருவர்பின்‌ ஒருவர்‌ 
நின்று பயணச்டட்டுகளைப்‌ 


பெறுதல்‌. (2) தங்கு வரிசை; 
கணிப்பொறி நினைவகத்தி 


லுள்ள தகவல்‌ பின்தங்கு 
வரிசை. பிஃ்போ' நெறி 
முறையில்‌ செயலாக்கப்‌ 


படுவது. முதலில்‌ வருவதே 
முதலில்‌ போக வேண்டும்‌ 
என்னும்‌ நெறிமுறை இது. 
(ப.து) 


பெ! 


577 


9 - 4/2] 





011௦ 1௨ குயிக்லைம்‌) - சுட்ட 
சுண்ணாம்பு: 0௨0. கால்ியம்‌ 
ஆக்சைடு. (வேடு) 


பப/2828ா1 (கொயிசெண்ட்‌) - 
ஒடுக்கறிலை: ஓர்‌ உயிரி இயக்க 
மற்று ஓய்ந்திருக்கும்‌ உண்ணா 


நிலை. எ-டு. கூட்டுப்புழு. 
(உ௰) 
பெ!/25௦0% சரச), மக 


(கொயிசெண்ட்‌ சோன்‌, சென்‌ 
டர்‌) - ஒடுக்கநிலை மண்டலம்‌: 
வேர்முனை வளர்திசுவின்‌ 
முன்‌ முனைப்பகுடு இப்பகுடு. 
இப்பகுதியில்‌ கண்ணறைப்‌ 
பிரிவுகள்‌ நடைபெறுவ 
தில்லை. (உயி) 


யெ குயில்‌) - இறகு: பா. 
6௦ர்போ ரவா (உயி 

பெருச - குயின்கைடு 
ரோன்‌: பே! (01) ப1,0, பசும 
படிகம்‌. ஒளிப்படக்‌ கலையிலும்‌ 
இர்‌ உயிர்வளி ஏற்றியாகவும்‌ 
(ஆண்டி ஆக்கிடண்ட்‌) பயன்‌ 
படுதல்‌. (வேத) 

பெர!௦ 8010 (குயினிக்‌ ஆட்‌) - 
குயினிகக்காடி: ஏின்கோனா 
பட்டையிலிருநது பெறப்படும்‌ 
காடி. (வேடு) 


பரம - குமினிடைன்‌: 
டே, ,0, நிறமற்ற படிகக்‌ 
காரமம்‌ (ஆேல்கலாயிடு) . 
குயினைனுடன்‌ மாற்றியப்‌ 
பணபுடையது. மருந்துகளில்‌ 
பயன படல்‌. (வேதி) 


[111110] ௮ குயினைன்‌: 
௦௦ 1, . 31,0. மிகக்கசப்‌ 
பான படிகக்‌ காரமம்‌. 


நிறமற்றது, மணமற்றது. இன்‌ 
கோனா மரப்பட்டையிலிருந்து 
பெறப்படுவது. மலேரியா 
விற்குப்‌ பலனளிக்கும்‌ மருந்து 
(வேதி) 

01௦11௨ - குபினோலைன்‌: 
ச்‌! - உப்பீனி, நிறமற்றது. 
நிலக்கரித்தாரில்‌ உள்ளது. 
கரைப்பானாகவும்‌ சாயங்கள்‌ 
செய்யவும பயன்‌ படுதல்‌. 
(வேது) 

9ய௦ஈ௨5 - குமிவோன்கள்‌: நறு 
மணச்‌ சேர்ம வரிசை. இவற்‌ 
றின்‌ மூலக்கூறுகளில்‌ ஒரே 
பென்சன்‌ உட்கருவுள்ள இரு 
அணுக்கள்‌ உயிர்வளி அணுக்‌ 
களால்‌ படுலீடு செய்யப்படு 
ன்றன. இதனால்‌ கார்‌ 
போனைல்‌ தொகுடு உண்டா 


தல்‌. (வேட) 


பொடபவகிசாம்‌. (குயின்குவா 
லண்ட்‌) - ஐந்து இணைஞிறன்‌ 
கொண்ட. (வேது) 


9 - பா்‌ குயு யூனிட்‌) - சுய 
அல: சேமிப்பு எரிபொருள்‌ 
களின்‌ வெப்ப ஆற்றலை 
அளக்கப்‌ பயன்படும்‌ அலகு (5 
1.055%1041 ஜில்கள்‌) (இய) 

9 - 99/06 (குயு வேலிபு) - கூயூ 
மப்பு: அணு உலையில்‌ வெளி 
யாகும்‌ ஆற்றலின்‌ அளவு. 
(இப) 


9 - 14814 


578 (80 





ப - 4246 (குயு வேவ்‌) - கூயூ 
அலை: மேற்பரப்பலை. இடை 
மட்ட அசைவுண்டு. அடர்த்தி 
அல்லது விறைப்பு எண்ணைப்‌ 


(ரிஜிடிட்டி மாடுலஸ்‌) 
பொறுத்து, அதன்‌ நேர்‌ விரைவு 
அமைதல்‌. (இய) 


ட்‌ 


20125, ர்நுொ௦0ா௦012 (ரேபிஸ்‌, 
அய்ட்ரோபோமியய) - வெறி 
நாய்க்கடி, நீரச்சம்‌: நச்செத்தி 
னால்‌ (வைரஸ) உணடாகும்‌ 
கொடிய நோய்‌. மூளையைத்‌ 
தாக்குவது. தகுந்த ஊடிமுறைப்‌ 
பண்டுவம்‌ (14 ஊடி) இல்லை 
சன்றால்‌ இறப்பு நிகழும்‌. 
இதற்குப்‌ பண்டுவம்‌ கண்டறிந்‌ 
தவர்‌ லூயி பாஸ்டர்‌. (உயி) 

1206 (மேஸ) - இனம்‌: ஒரு 
வகைத்தாவர இனம்‌. (உ௰) 

[2080256 - இரரிமேஸ்‌: இது 
ஒருநொதி. ஒளிநிறை 
பொருளை ஒளி குறை 
பொருளாக்குவது. (உயி) 

(200௨, ௭௱ற6 இர?ம்‌, 
எம்பிள்‌) - தனி நுனிவளர்‌ 
கொத்து: முடிவற்ற பூக்கொத்‌ 
இன்‌ ஓர்‌ எளியவகை. காம்‌ 
புடைய பல பூக்கள்‌ இதில்‌ 
அச்சின்‌ ழிருந்து மேல்‌ 
அமைந்ஜஇருக்கும்‌. முஇுயபூக்கள்‌ 
அடியிலும்‌ ஏறிய பூக்களும்‌ 
மொட்டுகளும்‌ நுனியிலும்‌ 


அமைந்திருக்கும்‌. எ-டு. முள்‌ 


ளங்கி, புலநகக்கொன்றை. 
(உ௰) 

£308௩௦56 [11125 ேோ௦௨ 
(ழெஓமோஸ்‌ ன்‌ பிளார 


சென்ஸ்‌): நெடூம்பூக்‌ கொத்து: 
பா.॥ா!0ா6508006. (உயி) 
(20201௦ 8௦10 - இரமிகக்காடி: 
தார்தாரிகக்‌ காடியின்‌ ஒளிக்‌ 
சூறை வடிவம்‌. கொடிமுந்துபிய்‌ 
பழத்தில்‌ உள்ளது. (வே௫) 
₹302159211௦1 (இமசீமை 
சேஷன்‌) - ஒளிக்குறை சேர்ம 
மாக்கல்‌: ஒளிறிறை சேர்மத்தை 
ஒளிகுறைசேர்ம மாககுதல்‌. 
இச்செயல்‌ வஷேதிமுறைகளால்‌ 
நடைபெறுூறைது. (ஷே) 
201118 (ரேலல்லா) - இரண்டா 


மச்சு:  இறகுக்கூட்டிலையில்‌ 
இரண்டாம்‌ நிலையிலுள்ள 
அச்சு. (உயி 


12௦115 (ரேஇஸ்‌) - காம்பு: (1) கூட்‌ 


டிலையின்‌ காமபு. இழில்‌ 
ஒற்றிலைகள்‌ இருக்கும்‌. 
(2) கோதுமைப்‌ பூக்கொத்‌ 


தன்‌ மையஅச்‌௬. (உ௰) 


[30 - ரேடூ: அலகுச்சொல்‌. இச 
முதலியவற்றால்‌ வெளியிடப்‌ 
படும்‌ கஇர்வீச்‌ிலிருந்து உண்‌ 
டாகும்‌ ஆற்றலை அளக்கும்‌ 
அளவு. (இய) 

(302, 8010 0916001௦0௩ 8௦ 
ர2ாிஈ9 (ரேடியோ டிடக்ஷன்‌ 
அண்ட்‌ ரேஞூடுங்‌) - ரேடார்‌, 


[்‌: 11] 


வானொலியால்‌ இடமறிதலும்‌ 
எல்லை காணலும்‌: இது ஒரு 
மின்னணுக்‌ கருவியமைப்பு. 
வானவூர்இ, செயற்கை நிலாக்‌ 
கள்‌ முதலியவற்றின்‌ இருப்‌ 
பிடத்தை அறியவும்‌, 
தொலைவு, நிலநேர்க்கோடு 
(லேட்டிடியு) ஆகியவற்றை 
அசாக்கவும்‌ பயன்படுவது. 
வானொலி அஇிர்‌ வெண் 
ஆற்றலை அனுப்பி, எதி 
ரொளிப்பதன்‌ மூலம்‌ இச்‌ 
செயல்கள்‌ நடைபெறுகின்றன . 
சோனார்‌, இலேசர்‌, மேசர்‌ 
போன்று இது ஒரு தலைப்‌ 
பெழுத்துச்‌ சுருக்கம்‌. (இய) 

£க0121 வேரு (ரேடியல்‌ 
ஓமட்டரி) - ஆரச்சமச்சீர்‌: ஒரு 


பொது மையத்தை சுற்றியமைந்‌ 
துள்ள ஒத்த பகுதிகளை 
எச்செங்குத்துக்‌ கோட்டில்‌ 


வெட்டினாலும்‌, அவற்றை இரு 
சம பகுதிகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 
எ-டு. செம்பருத்தி, நட்சத்திர 
மீன்‌. பா. ஷு௱௱ஸ்று. உயி) 


ா2012- ரேடியன்‌: அலகுச்சொல்‌. 
ஆர  நீளத்திற்குச்‌ சமமான 
நீளங்கொண்ட வட்டவில்‌, வட்ட 
மையத்தில்‌ தாங்கும்‌ கோணம்‌. 
2௩ ரேடியன்கள்‌ ஈ 360”. ஈரேடி 
யன்‌ - 180. 1 ரேடியன்‌ - 
57.29”. (இய) 


241248 (ரேடியேட்டா) - ஆரச்சமச்‌ 
கள: அடிப்படை ஆரச்சமச்‌ 
€ருடைய விலங்குகள்‌. எ-டு. 


579 [80 





குழிக்குடலிகள்‌, சில கடற்பஞ்சு 
கள்‌, முட்தோலிகள்‌. (உய) 


₹2012410ஈ (ரேடியேஷன்‌) - கதிர்‌ 
ச்‌: அலையாகவோ துகள்‌ 
களாகவோ ஆற்றல்‌ செல்லுதல்‌. 
எ-டு. ஒளிவீச்சு. ஆல்பா கதர்‌ 
கள்‌, பீட்டாகதஇர்கள்‌. பா. ௮]றர௨. 


(இய) 


£801211௦ஈ 66115 (ரெடியேஷன்‌ 
பெல்ட்ஸ்‌) - கதிர்வீச்சு வளையங்‌ 
கள்‌: - :புவியைச்சுற்றியமைந்‌ 
துள்ள இரு வளையங்கள்‌. பா. 
லா ரிகா ௧3ல்‌ ௦௪6 (இய) 


7801211001 நா£85பா௪ (ரேடி 
யேஷன்‌ பிரஷர்‌) - கடிர்வீச்‌ 
சழுத்தம்‌: ஒரு பரப்பின்மீது மின்‌ 
காந்தக்‌ கதிர்வீச்சு விழும்‌ 
பொழுது உண்டாகும்‌ அழுத்‌ 
தம்‌. (இய) 

£2012107 (ரேடியேட்டர்‌)- குளிர்‌ 
விப்பான்‌: உந்து (மோட்டார்‌) 
எந்திரங்களில்‌ இணைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌ இறிய தொட்டி 
போன்ற அமைப்பு. நீர்‌ நிரப்பப்‌ 
பட்டிருக்கும்‌. சூடேறும்‌ 
எந்‌இரத்தைக்‌ குளிர்விக்கப்‌ 
பயன்படுவது. (இய) 


183102! (ரேடிகல்‌) - (1) படிமூலி: 
ஒரு தனி அணுபோல்‌ நடக்கும்‌ 
அணுத்தொகுதி. ஒரு சேர்மத்‌ 
திலிருந்து மற்றொரு சேர்மத்‌ 
இற்குச்‌ செல்லும்போது மாறா 
இருப்பது. பா. 6856 (வேத) 
0. வேர்வருடுலை: தரைமட்ட 


120 


80 





இலையிலிருந்து 
இலைகள்‌ மேல்‌ உண்டாதல்‌. 
பார்ப்பதற்கு நேரடியாக வேரி 
லிருந்து வருவதுபோல்‌ இருக்‌ 


கொத்தாக 


கும்‌. எ-டு. முள்ளங்கி 


கத்தாழை. (உய௰) 

7201௦19 (ரேடி௫ள்‌) - முளைவேர்‌: 
விதைமுளைக்‌ கருவின்‌ பகுதி. 
விதை முளைக்கும்போது முதல்‌ 
வேராகத்‌ தரையில்‌ வளர்வது. 
(உ௰) 


(2௨01௦ (ரேடியே) 4 
(1) வானொலி: கட்டுப்பாட்டு 
நிலையங்களிலிருந்து மின்‌ 
காந்த அலைகளாக வரும்‌ 
நிகழ்ச்சிகளைப்‌ பெறும்‌ கருவி 
அல்லது கருவித்‌ தொகுதி. 
இடல்‌ தொலை வரைவி, 
தொலைபே௫, தொலைக்‌ 
காட்டு, ரேடார்‌ ஆலியவை 
அடங்கும்‌. (2) கதிர்‌ அல்லது 
கதிர்‌ ச்சு. (இய) 

201020110௪ (ரேடியோஆக்டி 
விட்டி) - ரியக்கம்‌: சல 
தனிமங்கள்‌ தாமாகச்‌ இதைந்து 
மின்னேற்றக்‌ கதிர்களை வெளி 
விடுவதற்குக்‌ கதுரியக்கம்‌ 
என்று பெயர்‌. ரேடியம்‌, 
தோரியம்‌, யுரேனியம்‌ முதவி 
யவை க௲ரியதக்கத்‌ தனிமங்‌ 
கள்‌. இந்நிகழ்ச்சியைக்‌ கண்‌ 
டறிந்தவர்‌ பெக்கரல்‌. (இய) 

801௦ 681601 கொபி (ரேடியோ 
கார்பன்‌ டேட்டிங்‌) - கதிரியக்கக்‌ 
கரிக்‌ ப்பு பா. கேங்‌ 
921109) (இய) 


801௦ 8861401௦00 (ரேடியோ 
அஸ்ட்ரானமி) - ததிரிய வானி 
யல்‌ (0 விண்பொருள்கள்‌ 
வெளிவிடும்‌ மின்காந்தக்‌ 
கதிர்வீச்சைப்‌ பெற்றுப்‌ பகுத்து 
ஆராயுந்துறை. (2) ரேடார்‌ 
மூலம்‌ நடைபெறும்‌ வானியல்‌ 
ஆராய்ச்சி. (இய) 


₹301௦ ௦௦8001 (ரேடியோ பீக்கன்‌) 
- கரிய விளக்கம்‌: இசை பறியப்‌ 
பயன்படும்‌ குறியாடுகளைச்‌ 
செலுத்துங்‌ கருவி. (இய) 

[801௦010100 (ரேடியோ 
பயாலஜி) - கதிரிய உயிரியல்‌: 
உயிரிகளில்‌ கடுர்வீச்ின்‌ 
விளைவுகளை ஆராயுந்துறை. 
உயிரியவின்‌ ஒரு பிரிவு. (உயி) 

2010 சாங்க. (ரேடியோ 
கெமிஸ்ட்ரி) - கதிரிய 
யியல்‌: கதிரியக்க ஓரிமங்களை 
(ஐசோடோப்புகளை) ஆராயத்‌ 
துறை. (வேதி) 

18010 6௦0858 (ரேடியோ 
காம்பஸ்‌) - கீதிரியக்காட்டி: கம்பி 
யிலாத்‌ தொடர்பை ஆடராயுங்‌ 
கருவி. (இய) 


12010 இரலாம்‌ (ரேடியோ 
எலிமண்ட்‌) - கீதிரியத்‌ தனிமம்‌: 
கதிர்வீச்சு ஓரிமம்‌ (ரேடியோ 
ஐசோடோப்‌), எ-டு. சோடி 
யம்‌-24 அயோடின்‌ -131. 
(இய) 


8010 ரசபுபலாரு (ரேடியோ 
பிரிகொயன்௪ு) - கதிரிய 


[20 


581 [20 





வானொலி 


அதிர்வெண்‌: 
மின்காந்தக்‌ குர்வீச்சு அதர்‌ 
வெண்‌ எல்லை 10 ஒஇலோ 


ஹெர்ட்ஸ்‌ முதல்‌ 100000 
மெகா ஹெர்ட்ஸ்‌ வரை. (இய) 

₹801௦0 நள(௦5 (ரேடியோ 
ஜெனிடிக்ஸ்‌) ஆ கதிரிய 
மரபணுவியல்‌, மரபியல்‌: கால்‌ 
வழியில்‌ கஇர்வீச்சு விளைவு 
கள்‌ ஏற்படுத்தும்‌ மாற்றங்களை 
ஆராயுந்துறை.  உயிரியலின்‌ 
ஒரு பிரிவு. (உயி) 

8010018004 (ரேடியோ௫ரபி) - 

ரிய வரைவியல்‌: எக்ஸ்‌ கஇர்ப்‌ 
படிப்பிடிப்பு. (இய) 

₹801௦ 150106 (ரேடியோ 
ஐசோடோப்‌) - கதிரிய ஓரிமம்‌: 
நிலையான தனிமத்தின்‌ 
ஓரிமம்‌. (வேதி) 

801௦018118 (ரேடியோலேரியா) - 
ஆரக்காலிகள்‌: காலி - காலை 
உடையது. கடல்வாழ்‌ முன்‌ 
தோன்றிகள்‌ வரிசை. ஆரமுறை 
யில்‌ அமைந்த போலிக்‌ கால்‌ 
களைக்‌ கொண்டவை. (உயி) 


[801010081௦ (ரேடியோ லொக்‌ 
கேஷன்‌) - கடிரிய இடமறிதல்‌: 
தொலைவிலுள்ள பொருள்‌ 
களை ரேடார்வழி அறிதல்‌. 
ய) 

80101004/ (ரேடியாலஜி) - கதிரி 
யல்‌: மருத்துவத்துறையில்‌ 
பயன்படுமாறு கஇரியக்கத்தை 
யும்‌ கஜிர்வீச்சையும்‌ ஆராய்தல்‌. 
(உமி) 


1801004515 (ரேடியோலி௫ஓஸ்‌) - 
யப்‌ பகுப்பு: காமாகதிர்கள்‌, 
எக்ஸ்‌ கதிர்கள்‌ முதலியவை 
அடங்கவே உயர்‌ஆற்றல்‌ கதர்‌ 
வீச்சால்‌ ஏற்படும்‌ வேடுச்‌ 
சிதைவு. (இய) 
£80100௦16 (ரேடியோ மீட்டர்‌) - 
கதிரியமானி: வெளியாகும்‌ கர்‌ 
வீச்சாற்றலை அளக்கப்‌ பயன்‌ 
படுங்கருவி. (இய) 
£201௦௱௭1/6 கெ (ரேடியோ 


மெட்ரிக்‌ டேட்டிங்‌) - கதிரியக்கக்‌ 
காலக்‌ கணிப்பு. பா. 2௨60 
ளெ. (இய) 


ட்‌ க ரல போண்‌) - 
ய ஓஒ லிமானி: கஇர்‌ வீச்‌ 
வட ஒலி உண்டாக்கப்‌ 
பயன்படுங்கருவி: கம்பியிலாத்‌ 
தொலைபேடி. (இய) 


[201௦850034 (ரேடியோ 
ஸ்கோப்பி) - ததிர்நோக்கல்‌: 
எக்ஸ்‌ கதிர்களைக்‌ கொண்டு 
ஆராய்தல்‌. (இய) 

₹801080106 (ரேடியோ சாண்டி) 
- ததிரிய அளவி: காற்று மேல்‌ 
வெளியில்‌ காற்று, ஈரநிலை, 


அழுத்தம்‌, வெப்பநிலை ஆலிய 
வற்றை அளக்கும்‌ வானிலைக்‌ 


கருவி. (இய) 


8010 121௦018013 (ரேடியோ 
டெலிலராபி) - கதிரிய வரை 
வியல்‌: கம்பியிலா வரைவு. 
(இய) 

£8010121650008 (ரேடியோ 
டெலஸ்கோப்‌) - கடரியத்‌ 


120 





தொலைநோக்கி: வானொலி 
அதஇர்வெண்களின்‌ மின்‌ 
காந்தக்‌ கதிர்வீச்சை அளக்கவும்‌ 
கண்டறியவும்‌ பயன்படும்‌ 
தொலைநோக்கி. (இய) 

20101௭ (ரே யோதெரபி) 
- கஇிரியப்‌ பண்டுவம்‌: எக்ஸ 


கதிர்‌ முதலியவை அடங்கிய 
கதிர்வீச்சினால்‌ நோய்நீக்க, 
மருத்துவத்தில்‌ பயன்படும்‌ 
முறை. (உ௰) 


[801௦ 4/௪ (ரேடியோ வேவ்‌) - 
வானொலி அலை: குரலை. 
ஒரு கடத்தியில்‌ மின்னோட்‌ 
டத்தைத்‌ இருப்பி உண்டாக்கப்‌ 
படும்‌ மின்காந்த அலை. ஒவி 
பரப்பிலும்‌ ஓளிபரப்பிலும்‌ 
பயன்படுவது. ஒரு நொடியில்‌ 
300,000,000 மீட்டர்‌ விரைவில்‌ 
செல்வது (3 % 10: ம்‌ இதை 
அனுப்ப ஊடகம்‌ தேவை 
யில்லை. (இய) 


18010 004 (ரேடியோ 
விண்டோ) - கதிரியச்‌ சாளரம்‌: 
வானொலி அதிர்வெண்‌ 
ணிலுள்ள மின்காந்த நிற 
மாலைப்‌ பகுது. (இய) 


£201ய௱ - ரேடியம்‌: ௨. வெண்‌ 
ணிறக்‌ கதுிரியக்கத்தனிமம்‌. 
1898இல்‌ ஒபயூரி என்பவரால்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டது. காற்‌ 
றுடன்‌ விரைந்து உயிர்வளி 
ஏற்றம்‌ அடைவது. நீருடன்‌ 
சேர்ந்து நீர்வளியைக்‌ கொடுப்‌ 
பது. உலோகக்‌ கலவைகள்‌, 


562 780 





வானொலிக்‌ குழாய்கள்‌, ஒளி 
மின்கலம்‌ முதலியவை செய்பப்‌ 
பயன்படுவது. (ஸே) 

(80105 (ரேடியஸ்‌) - (1) ஆரம்‌: 
ஒரு வட்டத்துன்‌ மையப்புள்ளிக்‌ 
கும்‌ அதன்‌ வெளிக்‌ கோட்டிற்கு 

£ள குறுவிய தொலைவு. 
2) ஆர எலும்பு: முன்கையி 
லுள்ள இரு எலும்புகளில்‌ 
ஏறியது. (ப.து) 

₹801ப8 ௦7ர்‌ 0பர21ப௪ (ரேடியஸ்‌ 
ஆஃப்‌ கர்வேச்சர்‌) - வளை 
வாரம்‌: பா. 60௦௦ ஈரமா. 
(ய) 

[80108 ௦14 ரக (ரேடியஸ்‌ 
ஆஃப்‌ கைரேஷன்‌) - சுழற்சி 
ஆரம: இண்‌ பொருள்‌ ஒரு 
நிலையான அச்சமைப்‌ பற்றிச்‌ 
சுழலும்போது, சுழற்‌ அச்சுக்‌ 
கும்‌ பொருளின்‌ நிறைமுழுதம்‌ 
செறிந்ததாகத்‌ தோன்றும்‌ 
புள்ளிக்கும்‌ இடையேஉள்ளா 
தொலைவு சுழற்டு ஆரம்‌ (9) 
ஆகும்‌. (இய) ' 

[80076 (ரேடோம்‌) - உணரிமூடி: 
நுண்ணலை எஉணரிகளைப்‌ 
(மைக்ரோவேவ்‌ ஆண்‌ 
டென்னா) பாதுகாக்கும்‌ உறை. 
(இய) 

72000 - ரேடான்‌: 8ஈ. கழித்‌ 
தொகுதியினைச்‌ சார்ந்த கஇரி 
யக்கத்‌ தனிமம்‌. நிறமற்ற 
ஓரணுவுள்ள (மானோ 
ஆட்டாமிக்‌) வளிநிறைத்‌ 
தனிமம்‌. ரேடியம்‌ எதைவதால்‌ 


[20 


583 


8 





உண்டாவது. கதிர்வீச்சுப்‌ 
பண்டுவத்தில்‌ பயன்படுவது. 
ஐய) 


1831௨ (ரேடுலா) - அராவு நாக்கு: 
தோட்ட நத்தையின்‌ நாக்கு. 
இல்‌ குறுக்கு வரிசைப்‌ பற்கள்‌ 
நிறைய உள்ளன. வாள 
மைப்பைக்‌ கொடுப்பதால்‌, 
இலைகளைத்‌ தூள்‌ செய்யப்‌ 
பயன்படுதல்‌. (உ௰) 

18111819 (ரேபினேட்‌) - நயநீர்மம்‌ 
அல்லது எண்ணெய்‌: கரைப்‌ 
பான்‌ பிரிப்பு மூலம்‌ கரையக்‌ 


கூடிய பகுதிகள்‌ எல்லாம்‌ 
நீக்கப்பட்ட எண்ணெய்‌. 
(வேத) 

ர811108௪ - ரேபினோஸ்‌: 
டேன்‌,,0,, 511,0. மெலிடோஸ்‌. 
நிறமற்ற  படிகவடிவமுள்ள 


சர்க்கரை. பீட்ரூட்டுச்‌ சர்க்கரை 
யில்‌ உள்ளது. (வேதி) 


ரவி (ரெயின்‌) - மழை: காற்று 
வெளி ஈரம்‌ சுருங்கி நீர்த்துளி 
களாக விழுவது (இய) 

வாட (ரெயின்பவ்‌) - வான 
வில்‌: நீர்த்துளிகளில்‌ ஒளியின்‌ 
முழுஅ௬ மறிப்பினாலும்‌ விலக 
லாலும்‌ நிறப்பிரிகையாலும்‌ 
கதிரவனுக்கு எதிராகக்‌ காலை 
அல்லது மாலையில்‌ விண்‌ 
ணில்‌ உண்டாகும்‌ ஏழு 
வண்ண விளைவு அல்லது 


நிறமாலை. தரையிலிருந்து 
பார்க்கப்பெரிய அரைவட்டம்‌. 


விண்ணிலிருந்து 
முழுவட்டம்‌. 
ர21ஈ12!! (ரெயின்பால்‌) - மழைப்‌ 
பொழிவு: புவிப்பரப்பின்‌ மேல்‌ 
நீர்ம நிலையில்‌ நீர்வடிவதை 
மழை என்றோம்‌. இது நீர்‌ 
வடிதலின்‌ மிகப்பொதுவான 
வடிவமாகும்‌. இதன்‌ வகைகள்‌: 
(ப்‌ வெப்ப இயக்கமழை 
(2) மலையமைப்பு சாம்‌ மழை 
(3) புயல்‌ அல்லது வளிமுக 
மழை. மழைப்பொழிவு 
இடத்திற்டெமும்‌ பருவத்தற்குப்‌ 
பருவமும்‌ மாறுபடும்‌. (இய) 
ரு 9806 (ரெயின்‌ காஜ்‌) - 
மழை அளவுமானி: குறிப்பிட்ட 
இடத்தில்‌ மழை வீழ்ச்சியைப்‌ 
பதிவு செய்யுங்‌ கருவி. (இய) 
ஈவா ஊி௪௦௩ - இராமன்‌ 
விளைவு: ஓர்‌ உடகத்தின்‌ வழி 
யாக ஒற்றைநிற ஒளி செல்லும்‌ 
போது, அது தன்‌ முதல்‌ அலை 
நீளங்களாகவும்‌ பெரிய அலை 
நீளங்களாகவும்‌ (இராமன்‌ 
வரிகள்‌) இதறுதல்‌. ஒரு 
நீர்மத்தின்‌ மூலக்கூறு ஆற்றல்‌ 
அசளாவை ஆராயப்பயன்‌ 
படுவது. பல அறிவியல்‌ துறை 
களில்‌ பயன்படுவது. இந்த 
விளைவைக்‌ கண்டறிந்த 
தற்காக 1930இல்‌ இராமனுக்கு 
நோபல்‌ பரிசு வழங்கப்பட்டது. 
1954இல்‌ பாரத இரத்தினம்‌ 
என்னும்‌ மிக உயர்ந்த பட்டமும்‌ 
அளிக்கப்‌ பெற்றது. இவர்‌ 


நோக்க 


ரவா 





இந்திய அறிவியலின்‌ தந்‌ைத. 

(இய) 

ஈரா... (ரேமண்டம்‌) - 
உமிழ்ச்சிதல்‌: பெரணிகளின்‌ 
இலை, காம்பு, தண்டு ஆதிய 
வற்றில்‌ காணப்படும்‌ மெல்லிய 
மாநிறச்‌ செதில்‌. (உயி) 

£க௱ப5 (ரேமஸ்‌) - இளைப்பு: ஓர்‌ 
உறுப்பின்‌ புறவளர்ச். இது 
எலும்பின்‌ முள்ளாகவோ, 
நரம்பு நீட்சியாகவோ இறகின்‌ 
சுணையாகவோ இருக்கும்‌. 
(உ௰) 

[8௦ (ரேண்டம்‌) - வரம்‌ 
பற்றது. இங்கொன்றும்‌ 
அங்கொன்றுமாக. (இய) 

₹310௦1ஈ/2211௦7 , ரேண்டமை 
சேஷன்‌) - வரம்பற்றதாக்கல்‌: ஓர்‌ 
ஆய்வில்‌ முழு வரம்பற்ற நிலை 
களுக்கு ஆய்வு அலகுகளை 
ஒதுக்குதல்‌, இயல்பாக வரம்‌ 
பற்ற எண்களைப்‌ பயன்படுத்தி 
இதனைச்‌ செய்யலாம்‌. (இய) 

மெல ௩1௦461 (ரேனி நிக்கல்‌) - 
கடற்பஞ்சு நிக்கல்‌: 11. சோடியம்‌ 
அய்டிராக்சைடு சேர்ந்த நிக்கல்‌. 


அலுமினிய௰க்‌ கலவையில்‌ 
அலுமினியத்தைக்‌ கரைத்து 
இதனைப்‌ பெறலாம்‌. 
கொழுப்புகளில்‌ அய்டி 
ரஜனைச்‌ செலுத்துவதில்‌, இது 
வினையூக்கியாகப்‌ பயன்‌ 
படுவது. (வேதி) 


8120ப11'6 1௨4 - ரெளலட்டூ (லா) 


ச்‌ 


உ ஒரு கரைசலின்‌ சார்பு 








ஆவியழுத்தக்‌ குறைவு, அஇல்‌ 
கரைந்துள்ள கரைபொருளின்‌ 
மோல்‌ பின்னத்திற்குச்‌ சமம்‌. 
(வேதி) 
ஈ8ராச (ரேபே) - வினளிம்பு: 
(1) இணைந்த சூலிலிருந்து 
விதையுறையில்‌ வளரும்‌ செங்‌ 
குத்துத்‌ தழும்பு. ஆகவே விதை 
விளிம்பு (2) நகரக்‌ கூடிய 
செம்பாடு உயிரிகளின்‌ இறப்பி 
களிலுள்ள பிளவு. (உய) 


£2ர1028 (ரேபைட்ஸ்‌) - ஊரி 
வடிவப்படிகங்கள்‌: ஏல தாவரங் 
களின்‌ குழாய்த்‌ திரள்களில்‌ 
காணப்படும்‌ கால்டுய ஆக்ச 
லேட்டுப்‌ படிகங்கள்‌. தாவர உள்‌ 
குடும்பங்களை வேறுபடுத்தி 
அறியப்‌ பயன்படுபவை. ரூபை 
யாய்டி குடும்ப இலைகளில்‌ 
இப்படிகங்கள்‌ உள்ளன. 
ஆகவே, ரூபியே௫ குடும்பத்தின்‌ 
மற்ற இரு உள்‌ குடும்பங்களான 
ஏன்கோனாய்டி, கட்டர்டாய்டி 
ஆதியவற்றிலிருந்து இப்படிகங்‌ 
களால்‌ ரூயையாய்டி குடும்பம்‌ 
வேறுபடுத்தி அறியப்படுகிறது. 
(உயி) 


[219 98748 (ரேர்‌ எர்த்ஸ்‌) - 
அருமண்கள்‌: அரும்‌ புவித்தனிம 
ஆக்சைடு. (வேது) 

127618011008 (ரேர்பேக்ஷன்ஸ்‌) - 
துகள்‌ நெடிழ்வுகள்‌: ஓர்‌ ஒலி 
அலையில்‌ இம்மிகள்‌ நெருக்க 
மில்லாமலிருக்கும்‌ பகுஇகள்‌. 


ம்‌) 


1816 088௪8 (ரேயர்‌ கேசஸ்‌) - 
அருவளிகள்‌: வேறுபெயர்கள்‌. 
வினைகுறைவளிகள்‌, பெரும்‌ 
பேற்று வளிகள்‌. ஈலியம்‌, 
நியான்‌, ஆர்கன்‌, இரிப்டான்‌ 
செனான்‌., ரேடான்‌. (வேட) 


2௪ ோடிகாம்‌. (ரேட்கான்ஸ்‌ 
டண்ட்‌) - தகவுமாறிலி£ நேர்‌ 
விரைவு மாறிலி. ஒப்பு வினைத்‌ 
தகவு (0. ஒரு வேஇிவினைக்‌ 
குரிய தகவு வெளிப்பாட்டின்‌ 
தகவுப்‌ பொருத்த மாறிலி. 
(ஜய) 

216 01 ₹8201100 (ரேட்‌ ஆஃப்‌ 
ரீஆக்ஷன்‌) - வினைத்தகவு: 
ஓரலகு நேரத்தில்‌ ஒரு வேதி 
வினையில்‌ செலவழியும்‌ 
வினைப்படுபொருளின்‌ அள 
வையாகும்‌. (வேதி) 


[21119 850816 (பேட்டிங்‌ ஸ்கேல்‌) - 
மடுப்பீட்டளவு: ஒரு நேர்க்‌ 
கோட்டில்‌ உரிய இடத்தில்‌ குறி 
யிடல்‌ மூலம்‌, ஒரு பண்பு ஒரு 
வரிடம்‌ உள்ள அளவைக்‌ 
காட்டும்‌ முறை. (இய) 
[2102118211 (ரேஷனலை 
சேஷன்‌) - ஏதுகாட்டல்‌: 
ஒன்றைச்‌ செய்தபின்‌, அதைச்‌ 
சரிஎன நிலைநாட்ட காரணங்‌ 
காட்டல்‌. (௧க.உள) 


2) (ரே) - கதிர்‌: (1) கஇர்வீச்‌ன்‌ 
பகுதி (2) கஷிர்மீன்‌: தட்டை 
வடிவம்‌. செவுள்களும்‌ குருத்‌ 
தெலும்புக்கூடும்‌ உள்ளன. 
(3) மீன்களின்‌ துடுப்பு 


585 79௮ 





களுக்கு வலுவூட்டும்‌ ஆரக்கதிர்‌ 
கள்‌. (உய௰ஐ) 

(8௦1 -ரேயான்‌: செயற்கைக்‌ ௧இர்‌ 
இழை. மரக்கூழிவிருந்து 
தயாரிக்கப்படுவது. விஸ்கோஸ்‌ 
ரேயான்‌, அசெட்டேட்‌ ரேயான்‌ 
என இருவகைப்படும்‌. விலை 
குறைவு. பளபளப்பு. ஆகவே, 
துணிகள்‌ செய்யப்‌ பயன்படு 
கிறது. (வேதி) 

£9201201 (ரீஆக்டண்ட்‌) வ 
வினைப்படுத்தி: வேதிவினை 
யில்‌ ஈடுபடும்‌ பொருள்‌. எ-டு. 
கந்தகக்காடி , வினையூக்கி. 
(வேதி) 

620110 (7ஆக்ஷன்‌) - வினை: 
வேதிவினை. எ-டு. மக்ணீஷி 
யம்‌ காற்றில்‌ எரிதல்‌. (ஷேதி) 

₹62014௦ (116 (ரீஆக்ஷன்‌ டைம்‌) 
- வினைநேரம்‌: ஓர்‌ உயிரியில்‌ 
ஏற்படும்‌ தூண்டலுக்கும்‌ 
அத்தூண்டலால்‌ உண்டாகும்‌ 
துலங்கலுக்கும்‌ இடையே உள்ள 
நேரம்‌. மறிவினை வில்கள்‌ 
வினை நேரத்தை இறும 
அளவுக்குக்‌ குறைப்பவை. 
மறிவினை இல்லாத்‌ தூண்டல்‌ 
கள்‌ மெதுவாக நடைபெறு 
பவை. துடிப்பு மெதுவாகச்‌ 
செல்வதே இதற்குக்‌ காரணம்‌. 
(உ௰) 

680107 (ரிஆக்டர்‌) - அணுஉலை: 
தொடர்வினை நடைபெறும்‌ 
கருவியமைப்பு. (உ௰) 


920109 (ரீடிங்‌) - (1) படித்தல்‌: 
எழுதுதலைப்‌ போன்று மற்‌ 


768 





றோர்‌ அடிப்படைத்திறன்‌, இது 
எல்லா வகைப்பட்ட கற்றல்‌ 
செயல்களுக்கும்‌ உதவுவது. 
முழுமனிதனை ஆக்குவது 
படிப்பு என்கிறார்‌ பேகன்‌. 
பயில்வோரிடம்‌ படிக்கும்‌ பழக்‌ 
கத்தை உண்டாக்குவது மிக 


இன்றியமையாதது. அறிஞர்‌ 
அண்ணா இறந்த படிக்கும்‌ 
பழக்கம்‌ உடையவர்‌. “கன்னி 


மேராவைக்‌ கரைத்துக்‌ குடித்த 
வர்‌” என்றும்‌ அவரைச்‌ இறப்‌ 
பித்துக்‌ கூறுவர்‌. (2) அளவீடு: 
கணக்&டூு அமைய முதன்மை 
யாக இருப்பது. (ப.து) 
£6206015 (ரீயேஜண்ட்ஸ்‌) - 
வினையாக்கிகள்‌: குறிப்பிட்ட 
வேதி வினைகளை உண்டாக்‌ 
கும்‌ பொருள்கள்‌. ஷேஷியியல்‌ 
ஆய்வுகளில்‌ பயன்படுபவை. 
எ-டு. குளோரின்‌. (வே௫) 

65/ 9858 (ரியல்‌ கேஸ்‌) - மெய்‌ 
வளி: திட்டமான அளவு மூலக்‌ 
கூறுகளைக்‌ கொண்ட வளி. 
(இய) 

891 ஈ௱206 (ரியல்‌ இம்மேஜ்‌) - 
மெய்யுரு: மெய்ப்பிம்பம்‌. (இய) 

£80811 (ரீகல்‌) - நினைவுகூரல்‌: 
முன்‌ கற்றவைகளை மீண்டும்‌ 
நினைவுக்குக்‌ கொண்டு 
வருதல்‌. பயனுள்ளதாகக்‌ 
கற்றல்‌ அமைய, இது மிக இன்றி 
யமையாதது. (௧க.உள) 

7608012016 (ரெசப்டகிள்‌) - 
பூத்தளம்‌ பா. 1/213௱ப5 (உயி) 





566 866 





16082107 (ரெசப்டார்‌) - உணர்‌ 
வாய்‌: தூண்டல்களைப்பெற 
உதவும்‌ புலருறுப்பு. ஒ. 919010. 
(உயி) 


760965514௪ 81௪/2 (ரெசடவ்‌ 
அலீல்‌) - இடூங்கெ இணை 
மாறறு: ஒத்த கருவணு 
நிலையில்‌ (ஹோமோசைகஸ்‌) 
மட்டுமே வெளிப்படும்‌ இணை 
மாற்று. ' வேற்றுக்‌ கருவணு 
நிலையில்‌ (ஹெட்டிரோசை 
கஸ்‌) மற்ற ஓங்கு இணை மாற்றி 
னால்‌, அதன்‌ வெளிப்பாடு 
ஒடுக்கப்படுகறது. ஒ. ௦/2. 
(உயி) 


£6201018] (ரெ௫பியண்ட்‌) - 
பெறுறி: தருநியிடமிருந்து. 
உடல்‌ உறுப்பு அல்லது இசுக்‌ 
களைப்‌ பெறும்‌ தனி உயிரி. 
(உய) 


6010100௦21 01088 (ரெ௫புரோசல்‌ 
ராஸ்‌) - பரிமாற்றக்‌ கலப்பு: 
பெற்றோரின்‌ பாலினால்‌ குறிப்‌ 
பிட்ட பண்பின்‌ மரபுரிமை 
பாதிக்கப்படுகறதா என்பதை 
ஆய்வது. இருவழிகளில்‌ இக்‌ 
கலப்பு செய்யப்படுவது. 
ஆய்வுக்குரிய பண்பு ஒரு 
கலப்பில்‌ பெண்ணினாலும்‌ 
இரண்டாங்‌ கலப்பில்‌ ஆணி 
னாலும்‌ நிறைவேற்றப்படுவது. 
இந்நடவடிக்கை, எப்பண்புகள்‌ 
பாவிணை மரபணுக்களால்‌ 
கட்டுப்படுத்தப்‌ படுகின்றன 
என்பதை விளக்கும்‌. (உயி) 


ம்‌ 





£90011 (ரீகாயில்‌) - பின்னுந்தம்‌: 
இவ்விசையால்‌ ஏவுகணை 
இயங்குகிறது. வெடிகுழல்‌ 
இயங்கும்போது அதை உதறச்‌ 
செய்யும்‌ விசையே பின்னுந்தம்‌ 
ஆகும்‌. இறுக மூடப்பட்ட 
அறையில்‌ எரிகலவையை 
எரித்து, இதனை உண்டாக்க 
லாம்‌. இஃது உந்தம்‌ சார்ந்தது. 
நியூட்டன்‌ 3 ஆம்‌ இயக்கவிது 
அடிப்படையில்‌ அமைந்தது. 
பா. 10061 2௦2 ப1610. (இய) 
₹90181 880 (ரெக்டல்‌ சேக்‌) - 
கழிவாய்ப்பை: கழிகுடலின்‌ 
விரிந்த முன்பகுடி. (உயி) 
[62009110௦1 (ரெககினிஷன்‌) 4 
நினைவுணரல்‌: இன்று நிகழ்ந்‌ 
தவை முன்னரே நுகர்ந்தவை 
என்னும்‌ உணர்வு. (க.உள) 
₹௨௦௦௱ம்ாாக! 04 ரீகாம்பினட்‌ 
டிஎன்‌ஏ) - மீள்கூடு டிஎன்‌ஏ: 
மரபாக்க நுணுக்கத்தால்‌ வேறு 
பட்ட மூலங்களிலிருந்து 
சேர்க்கப்பட்ட மரபணுக்களைக்‌ 
கொண்ட டிஎன்‌ஏ. (உயி) 
760௦01௧110 (ரீகாம்பி 
னேஷன்‌) - மீள்கூடுகை: மர 
பணுக்கள்‌ மீண்டும்‌ தொகுதி 
யாகப்‌ பிரிதல்‌. இந்நிகழ்ச் 
ஒழுங்காக குன்றல்‌ பிரிவில்‌ 
நடைபெறுவது. மாறுபாட்டைக்‌ 
கால்வழியில்‌ உண்டாக்க இது 
றந்தவழி. (உயி) 
£௪௦1/ம ஒராா!$ (ரெக்டிபைடு 
ஸ்பிரிட்டு) - தூய்மைப்‌ படுத்திய 





587 [௦6 





ஸ்பிரிட்டூ: எத்தனால்‌. இது 
பெருமளவில்‌ நொதித்தல்‌ 
மூலம்‌ உற்பத்தி செய்யப்‌ 
படுவது. பகுத்து வடித்தல்‌ 
மூலம்‌ தூய்மை செய்யப்படு 
கிறது. இதனால்‌ எத்தனாலும்‌ 
நீரும்‌ சேர்ந்த கலவை இடைத்‌ 
தல்‌. இதில்‌ 95%க்கு மேலும்‌ 
எத்தனால்‌ இருக்கும்‌. (வேதி) 
£2௦1பஈ (ரெக்டம்‌) - கழிகுடல்‌: 
பெருங்குடலின்‌ கழிவு தங்கும்‌ 
முனைப்பகுது. (உயி) 

£6ூ 61000 601ழப590165, 8805 
(ரெட்‌ பிளட்‌ கார்பசல்ஸ்‌, 
ஆர்பிஓஸ) - இவப்புக்‌ குருதி 
யணுக்கள: மென்மையான 
மேற்பரப்பும்‌ தட்டுவடிவமும்‌ 
கொண்டவை. ஈமோகுளோ 
பின்‌ என்னும்‌ இரும்பூட்டம்‌ 
இதில்‌ உள்ளது. குருஇயில்‌ ஒரு 
கன மில்லி மிட்டருக்கு 5 
மில்லியன்‌ உள்ளவை. உயிர்‌ 
வளியைக்‌ கொண்டு செல்‌ 
பவை. (உயி) 


163 0055 (ரெட்இிராஸ்‌) - 
செஞ்சிலுவைச்‌ சங்கம்‌: துயர்‌ 
உற்றோருக்குத்‌ தொண்டு செய்‌ 
யும்‌ அனைத்துலக நிறுவனம்‌. 
இதன்‌ இளை அமைப்பே 
இளையோர்‌ செஞ்சிலுவைச்‌ 
சங்கம்‌; தொண்டாற்ற பள்ளி 
களில்‌ உள்ளது. (க.உள) 


ர60111127 (ரெக்டிபையர்‌) - 


 ஒருதிசையில்‌ மட்டுமே 
அதிக அளவு மின்னோட்‌ 


20 


டத்தைச்‌ செல்லவிடும்‌ கருவி 
யமைப்பு. (இய) 
190 1280 (ரெட்‌ லெட்‌) - ரயச்‌ 
செந்தூரம்‌ (௦,0,): ஒளிர்வான 
மாநிறத்தூள்‌. கண்ணாடித்‌ 
தொழிவில்‌ நிறமியாகவும்‌ 
உயிர்வளி ஏற்றம்‌ செய்யும்‌ 
பொருளாகவும்‌ பயன்படுதல்‌. 
(வேதி) 
7200 021 (ரிடாக்ஸ்‌ செயின்‌) 
- ஏற்ற - இறக்கத்தொடர்‌: உயிர்‌ 
வளி ஏற்ற - இறக்க முறை. 
இதில்‌ ஒரு பொருள்‌ உயிர்வளி 
ஏற்றம்‌ பெறுகிறது. மற்‌ 
றொன்று ஒடுக்கப்படுகிறது. 
(வேதி) 
63௦110 89811 (ரெட்யூ9ிங்‌ 
ஏஜண்ட்‌) - இடுக்குகாரணி: 
ஒடுக்கி. மற்றப்பொருள்களில்‌ 
ஒடுக்கலை உண்டாக்கும்‌ 
பொருள்‌. (ஷேதி) 
£20ப௦110ஈ (ரிடக்ஷன்‌) - ஒடுக்கல்‌, 
இறக்கம்‌: வறுக்கப்பட்டதாது 
(துத்தநாக ஆக்சைடு) தூள்‌ 
கல்கரியுடன்‌ சேர்ந்து சூடாக்கப்‌ 
படுகிறது. இப்போது கல்கரி 
துத்தநாக ஆக்சைடைத்‌ துத்த 
மாகக்‌ குறைக்கிறது. உயிர்வளி 
நீங்குகிறது. இங்குக்‌ கல்கரி 
ஒடுக்கி. 


க்‌ 
துத்தநாக ஆக்சைடு 4 கரி ----- 
துத்தநாகம்‌ * கார்பன்‌ மோனாக்‌ 
சைடு ஃ 
2௦௩௦ 24௦௦ 


6116011119 121௦9௨0006 


ரள 





பொதுவாக, இச்செயலில்‌ ஒரு 
சேர்மத்இுலிருந்து உயிர்வளி 
நீங்குகிறது அல்லது நீர்வளி 
அதனோடு சேர்டறெது. (வேத) 





£60ப௦1100 0141510௩ (ரிடக்‌ 


டிவிஷன்‌) - இடூங்கல்‌ பிரிவு: 
குன்றல்‌ பிரிவின்‌ முதல்பிரிவு 
இதில்‌ முதல்‌ நிலை - |, 
நடுநிலை - |, பிரிநிலை - [, 
ஆகியவை அடங்கும்‌. இதனால்‌ 
உட்கருக்‌ கஇுரின்‌ ஒவ்வொரு 
முனையிலும்‌ சேரும்‌ நிறப்புரி 
கள்‌ ஒருமயமாக (ஒற்றைப்படை 
யாக) இருக்கும்‌. (உயி), 


ாளிராஈர (ரிபைனிங்‌) - தூய்மை 


யாக்கல்‌ (1) ஒரு பொருளி 
லிருந்து மாசுகளை நீக்கல்‌ 
(உலோகப்‌ பிரிப்பு (2) கலவை 
யிலிருந்து ஒரு பொருளைப்‌ 
பிரித்தல்‌. (வேதி) 

(ரிப்ளக்‌ 
டிக்‌ டெலஸ்கோப்‌) - மறிப்புத்‌ 
தொலை நோக்க: தொலை 
நோக்கியில்‌ ஒருவகை. (இய) 


6112011௦01, 1805 ௦7 ணி மரி 
ஷன்‌ லாஸ்‌ ஆஃப்‌) - மறித்‌ 
தல்‌ விதிகள்‌: (1) படுகதிர்‌ 


செங்குத்துக்‌ கோடு மறிப்புக்‌ 
கதிர்‌ ஆதிய மூன்றும்‌ ஒரே சம 
தளத்தில்‌ இருக்கும்‌. செங்‌ 
குத்துக்‌ கோட்டுக்கு எஜர்ப்‌ 
புறத்தில்‌ படுகஇரும்‌ மறிப்புக்‌ 
கஇரும்‌ இருக்கும்‌. (2) படு 
கோணம்‌ மறிப்புக்‌ கோணத்‌ 
தஇற்குச்‌ சமம்‌. மறிப்பு - எதி 
ரொளிப்பு (இய) 


21 


ரர்‌ 








£2112010 (ரிப்ளக்டார்‌) - மறிப்பி: 
ஒரி, ஒலி முதிலய வீசாற்றலை 
(ரேடியண்ட்‌ எனர்ஜி) மறிக்குங்‌ 
கருவி. (இய) 

£2119% (ப்ளக்ஸ்‌) - மறிவினை: 
இது தூண்டலுக்கேற்ற 
துலங்கல்‌ உண்டாகும்‌ வினை. 
பொதுவாக, மூளையின்‌ தலை 
யீடு இல்லாமல்‌ நடைபெறுவது. 
எடு. உமிழ்நீர்‌ கரத்தல்‌, 
௯ ணிமைந்தல்‌. மூளையால்‌ 
நிறைவேற்றப்படும்‌ மறிவினை 
மூளை மறிவினை. பொது 
வாக, மறிவினை இயற்கை 
மறிவினை, செயற்கை மறி 
வினை கான இருவகைப்படும்‌. 
செயற்கை மறிவினை கற்றல்‌ 
மறிவினை அல்லது ௬ட்டுறு 


மிஷினை 
௩. கைவிரல்‌ தோல்‌ 
2. உணர்ச்சி நரம்பு 
3. தண்டுவடமுடிச்சு 
4. நரம்பணுச்சாம்பல்‌ 
நிறப்பொருள்‌ 
5. செய்டி நரம்பு 
6. கைவிரல்‌ தசை 





மறிவினை (கண்டிஷண்ட்‌ 
ரிப்ளக்ஸ்‌) என்று கூறப்பெறும்‌. 
இது செயற்கைத்‌ தூண்டலால்‌ 
உண்டாவது: பெருமூளைப்‌ 
புறணியில்‌ தோன்றுவது. இதை 
ஆய்வு நிலையில்‌ நிறுவி, ஒரு 
புது உடல்துறையையே உரு 
வால்கியவர்‌ உருசிய உடல்நூல்‌ 
அறிஞர்‌ பாவ்லவ்‌ (1894 - 
1936) ஆவார்‌. (உயி) 


210 (ரிபார்மிங்‌) - ராக்‌ 


கல்‌ நேர்த்தொடர்‌ அய்டிரோ 
கார்பன்களை வளையச்‌ சேர்ம 
மாக்குதல்‌. பிளாட்டின வினை 
யூக்கியைப்‌ பயன்படுத்தி அதிக 
அழுத்தத்தில பண்படா 
எண்ணெயை வெப்பப்படூம்தி 
இவ்வினையை நிகழ்த்தலாம்‌. 
எ-டு. மீத்தைல்‌ பென்சனை 
கெப்டேனிலிருந்து உற்பத்தி 
செய்தல்‌. நீராவிச்‌ சுழல்‌ 
தோற்றமும்‌ (ஸ்டீம்‌ ரிபார்மிங்‌) 
உண்டு. (வேதி) 


6118011119 1616560006 (ரிப்ராக்‌ 


டிங்‌ டெலஸ்கோப்‌) - ஒளிவிலகு 
தொலைநோக்கி: தொலை 
நோககஷியில்‌ ஒருவகை. (இய) 


£21180110ஈ, 1865 ௦7 (ாரிப்ராக்‌ 


ஷன்‌, லாஸ்‌ ஆஃப்‌) - ஒளி 
விலகல்‌ விஇிகள்‌: (1) படுகஷிர்‌, 
செங்குத்துக்கோடு, விலகுகதர்‌ 
ஆலய மூன்றும்‌ : ஒரே 
சமதளத்தில்‌ இருக்கும்‌. செங்‌ 
குத்துக்‌ கோட்டுக்கு எஜிர்ப்‌ 
புறத்தில்‌ படுகஇிரும்‌ விலகு 
கஇிரும்‌ இருக்கும்‌. (2) படு 


16 


கோணத்தின்‌ சைனும்‌ விலகு 
கோணத்தின்‌ சைனும்‌ எப்‌ 


பொழுதும்‌ மாறா வீதத்தி 
விருக்கும்‌. வீதம்‌ ஊடகங்களின்‌ 
ஒளிநிறத்தைப்‌ பொறுத்து. 
இய) 


7611201400 01 8003 (ரிப்ரேக்‌ 
ஷன்‌ ஆஃப்‌ சவுண்‌ பூ. 5 ஒலி 
விலகல்‌: ஒலி அலைகளின்‌ 
முகப்பு வளைந்து செல்வதற்கு 
ஒலிவிலகல்‌ என்று பெயர்‌. 
வெவ்வேறு அடர்த்தியுள்ள இரு 


ஊடகங்களைப்‌ பிரிக்கும்‌ 
தளத்தை ஒலி அலைகள்‌ 
கடக்கும்போது, இவ்விலகல்‌ 
ஏற்படுது.  இந்நிகழச்டி 


ஏற்படக்காரணங்கள்‌: (1) ஒலி 
ஓர்‌ ஊடகத்திலிருந்து மற்றோர்‌ 
ஊடகத்இுற்குச்‌ செல்லுதல்‌ 
(2) காற்றுவீசல்‌ (3) வேறு 


பட்ட காற்றுவெப்பநிலை. 
(இய) 
1211201149 1ஈ06% (ரிப்ரேக்டிவ்‌ 


இண்டக்ஸ்‌) - ஒளி விலகல்‌ 
எண்‌: ஓர்‌ ஊடகத்திலிருந்து 
மற்றோர்‌ ஊடகத்திற்கு ஒளிக்‌ 
கஇர்‌ செல்லும்போது, படு 
கோணத்தின்‌ சைனுக்கும்‌ 
விலகுகோணத்தின சைனுக்கு 
முள்ள வீதமே விலகல்‌ எண்‌. 
ஏல பொருள்களின்‌ விலகல்‌ 
எண்‌: இரெளன்‌ கண்ணாடி: 
1.53. பணிக்கட்டி 1.31. வைரம்‌ 
2.417. (இய) 


9130100107 (ரிப்ராக்டிவிட்டி) 
ஒளி விலகுநிறன்‌: தன்‌ மேற்‌ 


590 94 





பரப்பில்‌ நுழையும்‌ ஒளிக்‌ 
கதிரைத்‌ இரிபடையச்‌ செய்யும்‌ 
ஊடகத்தின்‌ அளவு. (இய) 

21180100௦1 (ரிப்ரெக்டோ 
மீட்டர்‌) - விலகல்‌ எண்‌ 
மானி: ஒரு பொருளின்‌ ஒளி 
விலகல்‌ எண்ணைக்‌ கண்‌ 
டறியப்பயன்‌ படுங்‌ கருவி. 
(இய) 

(6118010007 (ரிப்ராக்டரி) - 
விலக்க: (1) தூண்டல்‌, நோய்‌ 
முதலியவற்றிற்குத்‌ தடையாக 
இருப்பது. (2) உயர்வெப்ப 
நிலைக்குத்‌ தடையாக இருக்கும்‌ 
பொருள்‌. உலைகளின்‌ சுவர்‌ 
கள்‌ கட்டப்‌ பயன்படுங்‌ கற்கள்‌ 
முதலியவை. எ௭டு இ$க்களி 
மண்‌, படோலமைட்டு, பாக்‌ 


சைட்டு. (ப.து) 


61[192கா1 (ரிப்ரிஜெரண்ட) - 
குளிரூட்டி: குளிர்விக்கும 
பொருள்‌. எ-டு. நம உயிர்‌ 
வளி, அம்மோனியா, ௬ந்தக 
ஈராக்சைடு. (இய) 

£21110212110ஈ (ரிப்ரிஜிரேஷன்‌) - 
குளிராக்கல்‌: செம்பழுப்பாகக்‌ 
காய்ச்சிய இரும்பை நீரில்‌ 
அமிழ்த்துக. உடன்‌ நீரின்‌ 
வெப்பநிலை உபரும்‌: இரும்பு 
வெப்பம்‌ இழக்கும்‌. இந்நெறி 
முறையின்‌ அடிப்படையில்‌ 
குளிராக்கல்‌ நடைபெறுவிறது. 
குளிராக்கயிலுள்ள நீர்மம்‌ 
தொடர்ந்து ஆவியாவதால்‌, 
அதில்‌ வெளியிலுள்ள வெப்ப 
நிலையை விட, உள்‌ வெப்ப 


94 


நிலை குறைவாக இருக்கும்‌. 
நீர்மம்‌ ஆவியாகும்பொழுது, 
சுற்றுப்புறத்திலுள்ள வெப்‌ 
பத்தை இது உட்கவர்கிறது. 
(இய) 

₹9119212107 (ரெஃப்ரிஜிரேட்டர்‌) 
-... குளிராக்க: குளிரூட்டி. 
குறைந்த வெப்பநிலையினை 
உண்டாக்கி, அதனை நிலைக்க 
வைக்குங்‌ கருவி. வீடுகளிலும்‌ 


மருந்தகங்களிலும்‌ பொருள்‌ 
களைக்‌ குளிர்ச்சியாக வைக்க 
உதவுவது. (இய) 


₹௪9௦1212101 (ரிஜெனரேஷன்‌) 
- மீட்பாக்கம்‌: (0) மறுபிறப்பு 
(2) இழந்த பகுதிகளை மீட்டல்‌. 
இது உயர்வகைத்‌ தாவரங்‌ 
களிலும்‌ இல விலங்குகளிலும்‌ 
காணப்படுவது. மரத்தில்‌ 
இளையை வெட்ட, வெட்டிய 
இடத்திற்கருகில்‌ துளிர்‌ உண்‌ 
டாக்‌ இளைக்கும்‌. கடற்பஞ்சு, 
நீரி (அய்டிரா) முதலிய விலங்கு 
களும்‌ இவ்வாற்றல்‌ கொண் 
டவை. (உயி) 
1802 (ரெக்மா)- முறிகனி; 
ஒருவகைப்‌ பெட்டகக்‌ கனி. 
ஜெரானியம்‌. பா. 1/பர்‌, 1805 ௦7. 
(உயி) 


வாகா (ரியென்போர்ஸ்‌ 


மெண்ட்‌: வலுவாக்கல்‌: 
கற்றலின்‌ பொழுது துலங்கலை 
வலுப்படூத்தல்‌. ஆய்வின்‌ 


பொழுது விரும்பிய செயலைச்‌ 
செய்யப்‌ பரிரளித்தல்‌ நேரிடை 


யான வலுப்படுத்தலாக இருக்‌ 


£€1211410, 


[ஏ] 





கும்‌. தண்டனை இதற்கு நேர்‌ 
எதுரிடையானது. (௧.௨௪) 
ர9121142 (ரிலேட்டிவ்‌) (1) ஒப்பு - 
ஒப்படர்த்தி (2) சார்‌: சார்புக்‌ 
கொள்கை. ஒ. 2ம501019 (இய) 


618115 சோக (ரிலேட்டிவ்‌ 
டென்௫ட்டி) - ஒப்படர்த்தி, 
அடர்த்தி எண்‌: குறிப்பிட்ட 


வெப்பநிலையில்‌, ஒரு பொரு 
ளின்‌ அடர்த்திக்கும்‌ நீரின்‌ 
அடர்த்திக்குமுள்ள வீதம்‌ 
அல்லது ஒரு க.செ.மீ. பொரு 
ளின்‌ எடைக்கும்‌ ஒரு க.செ.மீ. 
நீரின்‌ எடைக்குமுள்ள வீதம்‌. 
இது வெறும்‌ எண்‌. எ-டு. நீரின்‌ 
அடர்த்தி எண்‌ 1. பாதரசம்‌ 
13.6. இது பொருள்களுக் 
கேற்ப மாறுபடுவது. ஒ. ஙு 
(இய) 


௨12114 ஈப௱ப்பிடு (ரிலேட்டிவ்‌ 


ஹியுமிடிட்டி) - ஒப்பு ஈரநிலை: 
ஈ॥ ஒரே வெப்பநிலையிலும்‌ 
அழுத்தத்திலும்‌, காற்றின்‌ நிறை 
வான எஈரநிலைக்கும்‌ காற்றி 
லுள்ள ஈர நிலைக்குமுள்ள 
வீதம்‌. இது நூற்று விழுக்‌ 
காட்டில்‌ தெரிவிக்கப்படுவது. 
இதனைக்‌ கண்டறியப்‌ பயன்‌ 
படூங்‌ கருவி ஈரநிலைமானி. 
இதை ஆராயுந்துறை ஈரறிலை 
அளவியல்‌. இதன்‌ அடிப்படை 
யில்‌ பனி, மறைபனி, மூடுபனி, 
உறைபனி முதலியவை உண்‌ 
டாதல்‌. (இய) 

112077 ௦1 
(ரிலேட்டிவிட்டி, தியரி ஆஃப்‌) - 


ப்‌ 





சார்புக்‌ கொள்கை: அழியாப்‌ 


புகழ்பெற்ற இயற்பியல்‌ 
கொள்கை, ஜன்ஸ்டின்‌ உரு 
வாக்கியது. நியூட்டன்‌ விசை 
இயலின்‌ இரிபுகளை விளக்க, 
இயக்கத்தொடர்பான பல 
கொள்கைகள்‌, முன்மொழியப்‌ 
பட்டன. அவை மீவுயர்‌ சார்பு 
இயக்கம்‌ பற்றியவை, அவற்றில்‌ 
இரண்டு ஐன்ஸ்டின்‌ உருவாக்கி 
யது. 

1905 இல்‌ சறப்புக்‌ கொள்கை 
(ஸ்பெஷல்‌ தியரி) உருவாக்கப்‌ 
பட்டது. அது முடுக்கம்‌ பெறா 
நிலைகளைச்‌ சார்ந்தது. அதன்‌ 
சுருக்கம்‌. 6 ௦? (2 - ஆற்றல்‌ ஈ 
: பொருண்மை 6 5 ஓளி 
விரைவு) . 

1915 இல்‌ பொதுக்கொள்கை 
(ஜெனரல்‌ தியரி) உருவாக்கப்‌ 
பட்டது. இதில்‌ முடுக்கம்‌ பெற்ற 
தொகுதிகளைச்‌ சேர்த்தஇினால்‌, 
ஈர்ப்பாற்றலை அவர்‌ பகுத்தறிய 
முடிந்தது. அவர்‌ விண்ண 
கத்தை (யுனிவர்ஸ்‌) நாற்‌ 
பருமக்‌ கால ௪... இடத்‌ 
தொடர்ச்சியாகக்‌ (போர்‌ 
டைமன்சியல்‌ ஸ்பேஸ்‌ டைம்‌) 
கருதுகிறார்‌. இதில்‌ ஈர்ப்புப்‌ 
புலத்தை உண்டாக்கு 
மளவுக்குப்‌ பொருண்மை, 
இடத்தை வளைக்வறைது. நியூட்ட 
னும்‌ ஜன்ஸ்டினும்‌ ஈர்ப்பாற்ற 
லுக்குத்‌ தந்துள்ள விளக்கங்‌ 
களிலுள்ள சிறுவேறுபாடு 
களும்‌, அவர்தம்‌ இரு கொள்கை 
களையும்‌ ஆய்ந்து பார்க்க 
௮.௮.39 


அறிவியலாருக்கு ஒருவழி 
வகுத்தன. காட்டாக, நியூட்டன்‌ 
விசை இயல்படி புதன்‌ என்னும்‌ 
கோளின்‌ இயக்கம்‌ முரண்‌ 
பட்டது. ஆனால்‌, இதை 
ஐன்ஸ்டின்‌ சார்புக்‌ கொள்கை 
தெளிவாக விளக்குலறது. 
அவர்‌ முன்னரே உணர்ந்த 
வாறு, கதிரவன்‌ அருகே 
செல்லும்‌ ஒளிக்கதிர்கள்‌, அதன்‌ 
ஈர்ப்புப்‌ புலத்தால்‌ வளை 
இன்றன என்பது ஆய்வினால்‌ 
உறுதி செய்யப்பட்டுள்ளது. 
கதிரவன்‌ மறைவின்‌ போது 
செய்த ஆய்வுகள்‌ இதைப்‌ 
பண்பளவில்‌ உறுதிசெய்‌ 
துள்ளன. ஆகப்‌ பொதுக்‌ 
கொள்கை என்பது எர்ப்பாற்‌ 
றலைப்‌ பற்றிய நடைமுறைக்‌ 
கொள்கைகளில்‌ ஒன்று. 
அந்நடைமுறைக்‌ கொள்கை 
களின்‌ பலகருத்துக்கள்‌ இக்‌ 
கொள்கைக்குப்‌ பொதுவாய்‌ 
அமைந்துள்ளமை ஒரு தனிச்‌ 
சிறப்பு. எவ்வகை ஆய்வு 
மின்றித்‌ தம்‌ உய்த்துணர்வி 
னால்‌ மட்டுமே இவர்‌ இக்‌ 
கொள்கையை உருவாக்கியது 
மேலும்‌ ஒருதனிச்‌ சிறப்பு. அறி 


வியல்‌ வரலாற்றில்‌ இக்‌ 
கொள்கை ஓர்‌ எல்லைக்கல்‌ 
ஆகும்‌. (இய) 


ரஜ (ரிலே. - இடைமாந்நீடு: 
வலுக்குறை மின்னோட்டத்தி 
னால்‌ வலுமிகு மின்னோட்‌ 
டத்தைக்‌ கட்டுப்படுத்துங்‌ கருவி. 
தாமியங்கு கருவிகளிலும்‌ 


6 


உயர்த்திகளிலும்‌ பயன்படுதல்‌. 
(இய) 

ா9௱ -ரெ ம்‌: அலகுச்சொல்‌. மனித 
உடலில்‌ கஇரியக்க விளைவு 
களை அளக்கும்‌ அலகு. (இய) 


[ஊ!15000௦ (ரெமினி 
சென்ஸ்‌) - நினைவு நிலைப்‌ 
பாற்றல்‌: கற்ற சல நாட்களான 
பின்‌, மறுபயிற்டி ஏதுமின்றிக்‌ 
கற்ற பொருள்கள்‌ உள்ளத்தி 


லிருக்குமாறு தோன்றும்‌ 
ஆற்றல்‌. (க.உ௭) 
ரஊா012௪ வார (ரெமோட்‌ 


செங்‌) - தொலையறிதல்‌: 
தொலையுணர்தல்‌. இது ஒரு 
பயனுறு அறிவியல்‌. பல 
நன்மைகளை. மனித குலத்‌ 
திற்கு அளித்து வருவது. அவை 
வானிலை முன்னறிவிப்பு, 
கணிவளங்காணல்‌ முதலியவை 
ஆகும்‌. செய்திகள்‌ வானொலி 
அல்லது ரேடார்‌ மூலம்‌ இரட்டப்‌ 
படுலிறது. (இய) 


722! நரா! வேச (ரீனல்‌ 
பொர்ட்டல்‌ சிஸ்டம்‌) - ஏிறுநீர& 
வாயில்‌ மண்டலம்‌: இது இரை 
வழியாகும்‌. இஇல்‌ இறுநீரக 
வாயில்‌ ஓரைகள்‌ அடங்கி 
உள்ளன. இச்ிரைகள்‌ வாலி 
லுள்ள அல்லது பின்புறத்‌ 
துறுப்புகளிலுள்ள தந்துககளி 
லிருந்து குருதியைச்‌ றுநீர 
கத்திலுள்ள  தந்துககளுக்கு 
எடுத்துச்‌ செல்பவை, குருதி, 
பின்‌, இறுநீரகச்‌ இரைகள்‌ 


[05/௮1 


ா 





வழியாகச்‌ இறுநீரகத்தை விட்டு 
இதயத்திற்கு வருகிறது. (உயி) 


£ஊா110௱ (ரெனிபாம்‌) - சிறுநீரக 


வடிவம்‌, அவரைவிதை வடிவம்‌: 
இலைப்‌ பரப்பு இவ்வடிவத்தில்‌ 
இருத்தல்‌. எ-டு செண்டீலா. பா. 
1821 8826. (உயி) 


2ஈ௩1ஈ- ரெனின்‌: சிறுநீரகம்‌ உண்‌ 


டாகும்‌ வளராக்வி. குருதி 
மழுத்தத்தை உயர்த்துவது. 
ஆங்வயோடென்டன்‌ என்னும்‌ 
வேடுப்‌ பொருளை உண்டாக்கு 
வதால்‌, அப்பொருள்‌ குருதி 
யழுத்தத்தை உயர்த்துதல்‌. 
(உ௰) 


£ஊா!ஈ - ரென்னின்‌: இரைப்பை 


நீர்‌. நொடு, பாலிலுள்ள 
புரதத்தை உறையச்‌ செய்யிறது. 
(உயி) 

(ரெப்பலண்ட்‌) - 
விரட்டி: சுவையற்றதும்‌ அரு 
வருக்கத்தக்கதுமான வேடுப்‌ 
பொருள்‌. கொசு முதலிய நோய்‌ 
நுணணங்களை விலக்கப்‌ 


பயன்‌ படுவது. (வேதி) 


ரகா) 6௦௨ (ரிபிளே௫ங்‌ 


போன்‌): மாற்றீட்டு எலும்பு: 
குருத்தெலும்பு. (உயி) 
201103 (ரெப்ளிகா) - மறு 


பகர்ப்பு: ஓர்‌ உயிரியல்‌ மாதிரி 
யின்‌ மெலிந்ததும்‌ விளக்க 
மானதுமான நகல்‌. பிளாஸ்‌ 
டிக்கும்‌ கரியும்‌ சேர்ந்த 
படலத்தை மேற்பரப்பில்‌ 


ரஷ 


594 


95 





தெளித்துப்‌ பெறலாம்‌. இப்‌ 
பகர்ப்புகள மின்னணு நுண்‌ 
ணோக்கிப்‌ பணியில்‌ பயன்‌ 


படுவது. (உயி) 


₹621/081101 (ரிப்ளிகேஷன்‌) - 
மறுபகர்ப்பாக்கல்‌: நகலாக்கல்‌. 
மரபணுப்பொருளின்‌ துல்லிய 
படிகளை எடுக்கும்‌ நுட்பம்‌. 
இதைக்‌ கொண்டு டிஎன்‌ஏ, 
ஆர்‌ என்‌ஏ ஆடியவற்றின்‌ நகல்‌ 
களை எடுக்கலாம்‌. (உயி) 
₹ஜா258௦0 (ரெப்ரஷன்‌) - 
ஒடுக்கல்‌: ஒருவகை உளவியல்‌ 
பாதுகாப்பு. தான்‌ ஏற்க 
இயலாத எழுச்சிப்‌ பட்டறிவு 
கள்‌, நினைவுத்‌ இரட்டுகள்‌ 
ஆகயவற்றைத்‌ தனியாள்‌ 
நினைவுள்ளத்திலிருந்து நீகக, 
நனவிவி உள்ளத்திற்கு மாற்று 
தல்‌. கவலை, அச்சம்‌ முதலிய 
வடிவங்களில்‌ தனியாளினால்‌ 


இச்செயல்‌ உணரப்பட்டு 
நடதுதை மாற்றம்‌ பெறும்‌. 
(க.உள) 


ர6ா௦0ப௦11௦1 (ரிபுரடக்ஷன்‌) - 
இனப்பெருக்கம்‌: ஆண்‌ அணு, 
பெண்‌ அணுவுடன்‌ சேர்வதால்‌ 
கருவணு உண்டாகி உயிர்‌ 
தோன்றுதல்‌. இது எல்லா 
உயிர்க்கும்‌ பொதுவான ஓர்‌ 
அடிப்படை முறை. பொதுவாக, 


இது இருவகைப்படும்‌: 
(1) பாலினப்பெருக்கம்‌ / 
கலவி இனப்பெருக்கம்‌ 


(2) பாலிலா இனப்பெருக்கம்‌ 
/ கலவியிலா இனப்பெருக்கம்‌. 


மீட்பு: ஒன்றை மீண்டும்‌ உரு 


வாக்கல்‌ ஒலிமீட்பு. பா. 
3 820௮௭௨0௭00 ப0101, 504] 
[901000௦10௩ (ய.து) 


[22 ॥!112 (ரெப்டீலியா) - ஊர்வன: 
நிலத்தில்‌ வாழும்‌ முது 
கெலும்பிகள்‌ , மாறுவெப்ப 
நிலை விலங்குகள்‌. உடல்‌ புறத்‌ 
தோல்‌ செடில்களால்‌ மூடப்பட்‌ 
டிருக்கும்‌. ஊர்பவை. காடு. 
பாம்பு, முதலை, ஆமை, 
ஓணான்‌, பல்லி (உ௰) 

£2।ு॥ (ரென்‌) - பிரியன்‌: 
கூம்புத்தாவரங்கள்‌ முதலிய 
வற்றில்‌ காணப்படும்‌ காடிப்‌ 
பொருள்‌ தொகுதியில்‌ ஒன்று - 
கற்பூரத்தைலம்‌. (உயி) 

6851813706 (ரெஏஸ்டன்ஸ்‌) - 
தடுப்பாற்றல்‌: (1) நோய்த்‌ 
தொற்றிகளுக்கும்‌ ஒட்டுண்ணி 
களுக்கும்‌ எதிராக ஏற்படும்‌ 
ஆற்றல்‌. (2) நோய்க்‌ கொல்லி 
களின்‌ நச்சு விளைவுகளைத்‌ 
தாக்குப்பிடிக்கும்‌ இறன்‌ பா. 
16௦1110 19515130௦9. (உய) 

₹6901ப(10௩ (ரெசலூஷன்‌) - 
பகுத்தல்‌: இரு ஒளி ஓரகச்‌ ஏரி 
களாக (ஐசோமர்கள்‌) ஒளி 
கூறை சேர்மத்தைப்‌ பிரித்தல்‌. 
(வேதி) 

₹௦9௦19 நள  (ரிசால்விங்‌ 
பவர்‌) - பருப்புத்திறன்‌: ௮௬௨௫ 
லுள்ள பொருள்களின்‌ தனித்‌ 
தனி உருக்களைத்‌ தோற்று 
விக்கும்‌ ஒளிக்கருவியின்‌ 
துறமையளவு. (இய) 


[88 


₹980081௦9 8ம்‌ (யாாா0 (ரெசோ 
னன்ஸ்‌ அண்ட்‌ சிர்‌ யூனிங்‌) ௮ 


ஒத்ததர்வும்‌ ர்வியைவும்‌: 
வானொலிச்‌ செலுத்தி அல்லது 
பெறுவியைக்‌ குறிப்பிட்ட அதர்‌ 
வெண்ணில்‌ இயங்கச்‌ செய்வ 
தற்கு அஇர்வியைவு (டியூனிங்‌) 


என்று பெயர்‌. அதாவது, 
அதற்குக்‌ குறிப்பிட்ட அதர்‌ 
வெண்ணிற்கேற்ப, ஒத்ததிர்வு 


(ரெசொனன்ஸ்‌) ஏற்படுமாறு 
செய்யப்படுகிறது. ஒவ்வொரு 
வானொலிப்‌ பெட்டியிலும்‌ 
அதிர்வியைவுப்‌ பகுதி ஒன்‌ 
றுண்டு. இதற்கு மின்றிலைம 
மும்‌ (இண்டக்டன் ஸ்‌) 
குறிப்பிட்ட அளவுண்டு. ஒரு 
மாறுமின்னேற்பி இதனோடு 
தொடராகவோ பக்கமாகவோ 
இணைக்கப்‌ பட்டிருக்கும்‌. 
கம்பிச்சுருளின்‌ மின்‌ நிலைமம்‌ 
நிலையானது.  மினனேற்பி 
யின்‌ ஏற்புத்திறன்‌ மாறக்‌ கூடி 
யது. தேவைப்படும்‌ நிலையத்தி 
லிருந்து வரும்‌ அலைகளுக்‌ 
கேற்ப, மின்னேற்பியில்‌ தகுதி 
வாய்ந்த ஏற்புத்திறனை 
அடையும்பொழுது, மின்சார 
ஒத்ததிர்வு ஏற்படுகிறது. 
இவற்றை எல்லாம்‌ ஒரு வாய்‌ 
பாடு மூலம்‌ குறிப்பிடலாம்‌. 


1 
1 “2112 


1- அதிர்வெண்‌ ட- மின்‌ நிலைமம்‌, 
- ஏற்புத்திறன்‌) 


28௨1௦0 ஊவா 


765 





பல்வேறு அலைகள்‌, அலை 
வாங்கியை அடைந்து மின்‌ 
தூண்டலை ஏற்படுத்தினாலும்‌, 
நமக்கு வேண்டிய ஒரே ஒரு 
நிலையத்தின்‌ அதிர்வை மட்டும்‌ 


பெற இயலும்‌. பின்‌ இந்த 
அலையானது படிகத்தினால்‌ 
திருத்தப்படுகிறது; கேட்கும்‌ 


நிலை பெறுூறைது. (இய) 


8250ப1௦௨ 500 - ரிசோர்ஸ்‌ 800: 


சோவியத்து ஒன்றியம்‌ ர்‌ 
குலைந்தபின்‌ 1992 இல்‌ உரு 
யாவில்‌ தனியார்‌ நிறுவனம்‌ 
ஏவிய முதல்‌ வாணிபச்‌ 


செயற்கை நிலா. (இய) 


[௦521121101 (ரெஸ்பிரேஷன்‌) - 


மூச்சுவிடுதல்‌: இஇல்‌ உயிரிக்கும்‌ 
சகூழ்நிலைக்குமிடையே உயிர்‌ 
வளியும்‌ கரி ஈராக்சைடு 
பரிமாற்றம்‌ செய்யப்படு 
கின்றன அல்லது குருஇக்கும்‌ 
இசுக்களுக்குமிடையே நடை 
பெறும்‌ வளிமாற்றம்‌. குறிப்‌ 
பாக, இது இசுக்களில்‌ நடை 
பெறும்‌ உயிர்வளி மாற்றம்‌ 
(ஆக்சிடேஷன்‌) ஆகும்‌. இடல்‌ 
உள்மூச்சு, (இன்ஸ்பிரேஷன்‌) 
வெளிமூச்சு (எக்ஸ்பிரேஷன்‌) 
என்னும்‌ இரு செயல்கள்‌ 
உள்ளன. (உய) 

(ரெஸ்பி 
ரேட்டரி செயின்‌) - மூச்சுத்‌ 
தொடர்வினை: காற்றுப்பருகு 
மூச்சுவிடுதலின்‌ (ஏரோபிக்‌ 
ரெஸ்பிரேஷன்‌) இறுத நிலை 
யிலுள்ள உயிரிய வேதி ஒடுக்க 


ட்‌ 


596 89 





ஏற்ற வினை வரிசை. இதனால்‌ 
ரப்‌ சுழற்டியிலிருந்து பெறப்‌ 
பட்ட மின்னணுக்கள்‌ மூலக்‌ 
கூறு உயிர்வளிக்குச்‌ செல்வ 
தால்‌ நீர்‌ உண்டாகிறது. தவிர, 


இஒவ்வினையில்‌ உணவி 
விருந்து ஆற்றலும்‌ சேமிக்கப்‌ 
படுகிறது. (உ௰) 

[௦80181௦017 ஊரு (ரெஸ்பி 


ரேட்டரி ஆர்கன்‌) - மூச்சுறுப்பு: 
நுரையீரல்‌. கரி ஈராக்சைடும்‌ 
உயிர்வளியும்‌ பரிமாற்றம்‌ 
செய்யப்படும்‌ இடம்‌. (உயி) 


£2501121007 ஜரா (ரெஸ்பி 

ரேட்டரி பிக்மெண்ட்‌) - மூச்சு 
நொடு: உயிர்வளியுள்ள நிறக்‌ 
கூட்டுப்‌ பொருள்‌. (உயி) 


£29012100 00௦121 (ரெஸ்பி 
ரேட்டரி கோஷண்ட்‌) - மூச்சு 
ஈவு: மூச்சுவிடுதலின்பொழுது 
செலவழிந்த உயிர்வளிப்‌ பரும 
னுக்கும்‌ உண்டாகும்‌ கரி ஈராக்‌ 
சைடு பருமனுக்குமுள்ள வீதம்‌. 
இது வழக்கமாக 0.8 (உய) 
£9500156 (ரெஸ்பான்ஸ்‌) - 
துலங்கல்‌: சூழ்நிலையில்‌ ஏற்‌ 
படும்‌ மாற்றத்திற்கேற்பத்‌ 
தூண்டலால்‌ உண்டாகும்‌ 
வினை. இது மறிவினை சார்ந்‌ 
தது. தூண்டல்‌ - துலங்கல்‌ 
இல்லையேல்‌ உயிர்‌ இயக்கம்‌ 
இராது. வளர்சிதை மாற்றம்‌, 
உயிர்த்தல்‌ முதலியவை 
போன்று இதுவும்‌ ஓர்‌ 
அடிப்படைச்‌ செயலே. (உ௰) 


624 (ரெஸ்ட்‌) - (1) ஓய்வு: 
வேலையினால்‌ உடல்‌ தளர்ச்சி 
ஏற்படும்பொழுது, அஇவிருந்து 
நீங்கு இருத்தல்‌. தளர்ச்க்குச்‌ 
சிறந்த மருந்து ஓய்வே. ஆற்றல்‌ 
செலவழிவதால்‌ ஊட்டமுள்ள 
சுவைநீரும்‌ அருந்தலாம்‌. (உயி) 
(2) அசையாநிலை: பொருளின்‌ 
நிலைத்த நிலை. (இய) 

[91810211௦1 (ரிடார்டேஷன்‌) ஸர்‌ 
முடூக்கம்‌ (-): இயங்குகின்ற 
பொருள்‌, தடை ற்படும்‌ 
பொழுது, விரைவுத்தளர்ச்9ி 
அடைூறது. புவியிலிருந்து 
மேல்நோக்கி எறியப்படும்‌ எப்‌ 
பொருளும்‌ புவிஈர்ப்பு விசையி 
னால்‌ விரைவுத்‌ தளர்ச்சி 
அடையும்‌. இதை எட௫ர்முடுக்கம்‌ 
என்கின்றோம்‌. ஒ. 800919- 
(210ஈ. (இய) 


ளா. (ரிடண்ஷன்‌)  - 
நினைவிலிருத்தல்‌: நினைவு 
நிலை சார்ந்தது. பெற்ற செய்தி 
யினை மறைநிலையில்‌ நீண்ட 
காலம்‌ இருத்தி வைத்தல்‌. 
மீளாக்கம்‌ (ரிபுரடக்ஷன்‌) , 
நினைவுணரல்‌, மீண்டும்‌ மீண்‌ 
டும்‌ செய்தல்‌ ஆகிய நினைவுக்‌ 
குறிப்புகள்‌ தொடர்பான 
செயல்களை உற்றுநோக்கியே 
இதனை மடிப்பிட வேண்டும்‌. 
இது செறிவாக இருந்தால்தான்‌ , 
கற்றல்‌ செம்மையாக அமையும்‌. 
(க.உள) 


ரஎ1பே(219 (ரெட்டிகுலேட்‌) - 
வலைப்பின்னல்‌ நரம்பமைஷ 


(8 


597 ₹94 





மா முதலிய தாவரங்களில்‌ நடு 
நரம்பு பல நரம்புகளை உண 
டாக்குகறது. இவை இலைப்‌ 
பரப்பில்‌ பலதிசை களிலும்‌ 
பரவி, வலைப்பின்னல்‌ போல்‌ 
அம£மைந்இருக்கும்‌. பா. 42௮10 
(உயி) 


£911௦01ப௱ (ரெட்டிகுலம்‌) - (1) 
வலைப்பின்னல்‌: வலை 
போன்ற அமைப்பு. (2) வலைப்‌ 
பை: பசுவின்‌ இரண்டாம்‌ 
இரைப்பை. (உயி) 

₹911%3 (ரெட்டினா) - விழித்திரை: 
விழியின்‌ மூனறு இரைகளில்‌ 
ஒன்று. உணர்‌ கண்ணறைகள்‌ 
கொண்டது. உருஉண்டாகும்‌ 
நரம்புத்திரை. பா. 99. (உயி) 

௭0 (ரெட்டார்ட்‌) - வாலை: 
நீர்மத்தைக்‌ காயச்‌) வடிக்கும்‌ 
கருவியமைப்பு. (வே௫) 


₹61100165௨௮0 (ரெட்ரோ 
இரஷண்‌) - பின்னடைவு: ஒரு 
விலங்கு தன்‌ வளர்ச்சியில்‌ 
பின்னோக்கிச்‌ செல்லுதல்‌. 
(உயி) 

11111: 7:11 1 (ரெவெர்‌ 
பேரேஷன்‌) - எஜிர்முழக்கம்‌: ஓர்‌ 
அறையில்‌  உணடாக்கப்படும்‌ 


வன்னொலி அலைகள்‌ சுவர்‌ 
களில்‌ மோடு மீண்டும்‌ குறைந்த 
வீசகடைய அலைகளாக 
ஒன்றன்பின்‌ ஒன்றாகக்‌ கேட்‌ 
போரின்‌ காதை அடையும்‌. 
இறுஇயாக இவை வலுவிழந்து 
கேட்க இயலாத அளவுக்கு 


மாறும்‌. இந்நிலையில்‌ அறை 
யில்‌ பேசுவதைப்‌ புரிந்து 
கொள்ள இயலாது. இதுவே 
எஇர்முழக்கம்‌.  இசையரங்கு 
களிலும்‌ இரையரங்குகளிலும்‌ 
ஓரளவுக்கு இந்நிலை இருந்‌ 
தால்‌, ஒலி இனிமை இருக்கும்‌. 
(இய) 


£வு௭௨2100ு 1பாஈக06 (ரெவர்‌ 
பரேட்டரி பர்னாஸ்‌) - ஸிர்‌ 
வெப்பஉலை: தாதுவிலிருந்து 
உலோகத்தைப்‌ பிரித்தெடுக்கும்‌ 
உலை. (வேத) 

ர02516015 02106 (ரெவர்சி 
பிள்‌ சேஞ்‌) - மீள்மாற்றம்‌: ஒரு 
தொகுதியின்‌ அழுத்தம்‌, 
பருமன்‌ முதலிய பண்புகளில்‌ 
ஏற்படும்‌ மாற்றம்‌. இஇுல்‌ 
மாற்றம்‌ முழுவதும்‌, நடுநிலை 
யில்‌ தொகுதி இருக்கும்‌. (வேதி) 
[2151616 620110 (ரெவர்சி 
பிள்‌ ரீஆக்ஷன்‌) - மீள்மாறு 
வினை: முதல்‌ நிலையிலிருந்து 
மாறுநிலைக்கும்‌ மாறு நிலையி 
லிருந்து முதல்‌ நிலைக்கும்‌ 
உட்படும்‌ வேதிவினை. எ-டு. 
நைட்ரஜன்‌ - அய்டிரஜன்‌ 
அம்மோனியா. 


143. 20) (வே) 


ாஊ௨8101 (ரெவர்ஷன்‌) - மீள்‌ 
தோன்றல்‌: பலதலைமுறை 
களுக்குப்பின்‌ மூதாதைப்‌ 
பண்புகள்‌ கால்வழியில்‌ மீண்‌ 


டூம்‌ ஏற்படுதல்‌. (உயி) 


891. 





ரவ௦1ப1உ (ரெவல்யூட்‌) - வெளி 


மடிவு: பா.வ. (உய) 


ரரிஊா/ப௱ - ரீனி௰ம்‌: ௪. அரிய 
மாறுநிலை உலோகம்‌. காற்றில்‌ 
உயிர்வளி ஏற்றத்திற்குச்‌ இறிது 
தடை அரிப்பது. வெப்ப 
இரட்டைகள்‌ செய்யப்‌ பயன்‌ 
படுதல்‌. தவிர, உலோகக்‌ 
கலவைகளிலும்‌ பயன்‌ படுவது. 
(வேதி) 

£ர௨௦௦259 (ரியோபேஸ்‌) - மின்‌ 
னோட்ட மூலி: மின்சாரத்தைத்‌ 
தூண்டத்‌ தேவையான குறை 
யளவு வலிமை. (வேட) 


£௫௨௦1௦947 (ரியாலஜி) - பாய்ம 
வியல்‌: பாய்ம ஓட்டத்தை 
ஆராயுந்துறை. (இய) 
£ர6௨௦9121 (ரியோஸ்டட்‌) - மின்‌ 
தடைமாற்றி: இது மின்தடையின்‌ 
அளவைத்‌ தேவைக்கேற்ப 
மாற்றியமைக்குங்‌ கருவி. மின்‌ 
கடத்தாப்‌ பொருளால்‌ செய்யப்‌ 
பட்ட ஓர்‌ உருளையின்‌ மீது 
மெல்லிய நிக்ரோம்‌ கம்பி 
ஒழுங்காகச்‌ சுற்றப்பட்டிருக்கும்‌. 
ஒரு முனை நிலையான மின்‌ 
தொடர்பு கொண்டது. கம்பிச்‌ 
சுருளில்‌ தேவையான இடத்தில்‌ 
இணைப்பு கொள்ள வழுக்கி 
ஒன்றுள்ளது. ஆதலால்‌, தடை 
யாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ கம்பி 
யில்‌ எவ்விடத்திலும்‌ மற்றொரு 
இணைப்பை உருவாக்க 
இயலும்‌. எனவே, தடையின்‌ 
அளவை மாற்ற இயலாது. 


(இய) 


598 ரர்ப்‌ 





ரர. (ரீயம்‌) - நீர்க்கோவை: 
கண்ணிலிருந்தும்‌ மூக்கிலிருந்‌ 
தும்‌ நீர்வடிதல்‌. (உயி) 
ஈர்போவ6 (வள (ருமாட்டிக்‌ 
பீவர்‌) - €ல்வாதக்‌ காய்ச்சல்‌: 
கொடிய நோய்‌. இதய வீக்கம்‌, 
€ல்வாதம்‌, காய்ச்சல்‌ இதன்‌ 
அறிகுறிகள்‌. (உயி) 
ரரி (ரமேட்டிசம்‌) - 
€ல்வாதம்‌, மூட்டூப்பிரிப்பு: 
தசைகளிலும்‌ மூட்டுகளிலும்‌ 
வலியும்‌ விறைப்பும்‌ இருத்தல்‌. 
(உய) 
௦ பறா21010 கண்ர்‌ (ருமாட்‌ 


டாய்டு ரிடிஸ்‌) - லேழற்சி 
மூட்டழந்சி: நாட்பட்ட மூட்டு 
வீக்கம்‌. (உயி) 


£ஈல08 (ரெக்ஸ்‌) - முறிவு: 
குறிப்பாகக்‌ குருதிக்‌ சூழாய்‌ 
முறிதல்‌. (உய) 

ஈர 02640 - ஆர்‌ எச்‌ (பேக்டர்‌) 
காரணி: வழக்கமாக மனிதக்‌ 
குருஇயில்‌ இருக்கும்‌ எதிர்ப்பி 


கள்‌. மகப்பேற்றின்‌ போது இய 


விளைவுகளை உண்டாக்கு 
பவை. இக்காரணியைக்‌ 
கொண்டவர்கள்‌ ஆர்‌எச்‌ 


நேரிடையானவர்கள்‌. கொள்‌ 
ளாதவர்கள்‌ எதிரிடையான 
வர்கள்‌. இந்தியாவில்‌ 97% 
நேரிடையானவர்களும்‌ 83% 
எதிரிடையானவர்களும்‌ உள்ள 
சர்‌. (உயி) 


ரர்பா6௦0௦ஈ த 


இந்தியப்‌ 


ரினியோடான்‌: 
பெருங்கடலில்‌ 


ரர 


599 ௦ 





வாழும்‌ மிகப்பெரிய சுறா. 
உயி) 


£ர்ர்ர்௦0ன௦8 (ரினோசெராஸ்‌) - 
ஒற்றைக்கொ ம்பன்‌: காண்டா 
மிருகம்‌. தடித்த தோலுள்ள 
பெரிய விலங்கு. தாவர 
உண்ணி. மூக்கிற்குமேல்‌ 
நேரான கொம்பு ஒன்றுண்டு. 
ஒல சமயங்களில்‌ இரண்டு 
மிருக்கும்‌. இச்சொல்‌ மறை 
மலையடிகளால்‌ பயன்படுத்தப்‌ 


படுவது. (உயி) 





ஒற்றைக்கொம்பன்‌ 


ாட்ஊா௦௦௪௭௦5 686/௨ (ரினோ 
செராஸ்‌ பீட்டில்‌) - ஒற்றைக்‌ 
கொம்பு வண்டூ: நீளம்‌ 5 செ.மீ. 
பளபளப்பானது. வந்த ௧௬ 
நிறம்‌. தலையிலிருந்து மேல்‌ 
நோக்கிய கொம்பு நீட்டு ஒன்று 
காணப்படும்‌. (உயி) 
ரர்ப்ி௦00/ (ரினாலஜி) ௮ 
மூக்கிய்‌: மூக்கின்‌ உள்‌ 
ளமைப்பு, வேலை, அதில்‌ ஏற்‌ 
படும்‌ நோய்கள்‌ ஆகியவற்றை 
ஆராயுந்துறை. (உய) 


௦5௦௦0௪ (ரினோஸ்கோப்‌) - 
மூக்குநோக்கி: மூக்கை ஆராயுங்‌ 
கருவி. (உயி) 

[512௦19 (ரைசாய்டூ) - வேரி: வேர்‌ 
போன்ற பகு; ஒற்றைக்‌ கண்‌ 
ணறையாலானது. தாவரத்‌ 
திற்குத்‌ தாங்குதல்‌ அளிக்கவும்‌ 
நீரையும்‌ ஊட்டப்பொருளையும்‌ 
உறிஞ்சவும்‌ பயன்படூதல்‌. -- 
பெரணியின்‌ கருப்பயிர்‌. 
பியுனேரியா. (உயி) 


1200௨ (ரைசோம்‌) - மட்டக்‌ 
மழெங்கு: ஒல தாவரங்களில்‌ 
தண்டு குறுலியும்‌ தடித்தும்‌ 
சதைப்‌ பற்றுள்ளதாகவும்‌ 
இருக்கும்‌. இது தரையில்‌ இடை 
மட்டமாகவே வளரும்‌. எனவே, 
இதற்குக்‌ இடைமட்டத்‌ தண்டு 
என்று பெயர்‌. இது ஒரு தரை 
£ழ்த்தண்டாகும்‌. எ-டு. இஞ்சி, 
மஞ்சள்‌, பெரணி. (உயி) 

2௦ (ரைசோமார்ப்‌): 
வேர்உரு: நாய்க்குடைபில்‌ 
காணப்படுவது. நுண்பூஞ்சைத்‌ 
தஇரட்சி. உணவுப்‌ பொருள்‌ 
களைக்‌ கடத்திப்‌ பரவுதலுக்கு 
உதவுதல்‌. (உயி) 

1200௦6 (ரைசோயோர்‌) - 
வேர்த்தாங்க: செலாஜினெல்லா 
வில்‌ மட்டும்‌ காணப்படுவது. 
வேர்போன்றுள்ளது. வேர்‌ மூடி 
இல்லை. இடுலிருந்து உண்மை 
வேர்‌ உண்டாதல்‌. (உ௰) 

ர௦ பபற - ரோடியம்‌: 3. வெண்‌ 
ஷிற உலோகம்‌. பிளாட்டினத்‌ 


600 [ர 





70௦ 
தோடு சேர்ந்து உலோகக்‌ 
கலவையாகப்‌ பயன்படுவது. 


அறிவியல்‌ கருவிகள்‌ செய்ய 
வும்‌ பயன்படுவது. (வேதி) 

ர௦ 007018 (ரோடோபைபட்டா) - 
செம்பாரிகள்‌: உயர்ந்த வகைப்‌ 
பாசிகள்‌. செந்நிறமி இருத்தல்‌ 
சிறப்பு. இந்நிறம்‌ பைக்கோ 
எரிதஇரின்‌, பைக்கோசயனின்‌ 
என்னும்‌ இரு நிறமிகளைக்‌ 
கொண்டது. (உய) 

ர5௦0௦2௭௩  - ரோடாப்சின்‌: 
விழித்திரைக்‌ கோல்களிலுள்ள 
நிறமி. அந்தக்‌ கருக்கல்‌ 
பார்வைக்கு இது தேவை. 
(உய) 

16 (ரிப்‌): விலா எலும்பு: வளைந்‌ 
ததும்‌ இரட்டை இரட்டையாக 
உள்ளதுமான தொடர்வரிசை. 
மனிதனிடம்‌ 13 இணைகள்‌ 
உள்ளன. முன்‌ பக்கம்‌ 
மார்பெலும்போடும்‌ பின்பக்கம்‌ 
முள்‌எலும்புகளோடும்‌ சேர்ந்து 
இயங்குபவை. முதல்‌ 7 இணை 
எலும்புகள்‌ மார்பெலும்போடு 
நேராகச்‌ சேர்பவை. இவை 
உண்மை விலா எலும்புகள்‌. 8, 
9, 10 ஆகிய இணைகள்‌ 
குருத்து எலும்பு மூலம்‌ 
இணைந்தவை. இவை பொய்‌ 
விலா எலும்புகள்‌. 11, 12 
ஆகிய விலா எலும்புகள்‌ முன்‌ 
பக்கம்‌ இணையாமல்‌ நிற்கும்‌. 
இவை தொங்கு விலா எலும்பு 
கள்‌. பா. படம்‌ 516512100. (உ௰) 


£6௦ரிலாஈ - ரிபோபிளேவின்‌: 
உயிரியன்‌: பி23. நீரில்கரையக்‌ 
கூடியது. உயிரணு வளிஏற்றத்‌ 
இற்குக்‌ காரணமான உடண்‌ 
நொதியின்‌ ஒரு பகுதி. பி 
தொகுதியைச்‌ சார்ந்தது. (உயி) 

116059 - ரிபோஸ்‌: ஒற்றைச்‌ 
சர்க்கரை. பேோ,௦, ஆர்‌ என்‌ ஏ 
வின்‌ பகுதி. 

£1608006 - ரிபோசோம்‌: அஇக 
அளவில்‌ எல்லாக்‌ கண்ணறை 
களிலுமுள்ள றிய உறுப்பி 
அல்லது நுண்ணுறுப்பு. புரதத்‌ 
தொகுப்பு நடைபெறும்‌ இடம்‌. 
(உயி) 

£16080௱9 8118 - ரிபோசோம்‌ 
ஆர்‌என்‌ஏ: ரிபோசோமில்‌ 
காணப்படும்‌ ஆர்சன்‌ஏ. (உயி) 

[1211௦16/௦ 8௦18 - ரிரினோ 
லெயிகக்‌ காடி: ௦, 1, பெ 
௦011. மஞ்சள்‌ நிற நீர்மம்‌, 
விளக்கெண்ணெயில்‌ உள்‌ 
ளது. கொ.நி. 227 செ. சவர்க்‌ 
காரம்‌ செய்யப்‌ பயன்படுவது. 
(வேது) 

[10915 - ரிக்கட்ஸ்‌: உயிரியன்‌ டி 
குறைவினால்‌ ஏற்படும்‌ குறை 
நோய்‌. (உயி) 


[501 ஈ௦ங்‌!8 (ரிகர்‌ மார்டிஸ்‌) - 


இறப்பு விறைப்பு: மனிதன்‌ 
இறந்தபின்‌ தசைகள்‌ 
விறைத்துக்‌ கடினமாதலே 


இறப்பு விறைப்பு. இது நிகழ்ந்த 
பின்‌ கைகால்களை மடக்க 


119 


02 





இயலாது. இறந்த வாயை மூட 
இயலாது. எனவேதான்‌, மனி 


தன்‌ இறந்தபின்‌ கைக்கட்டு, 
கால்கட்டு வாய்க்கட்டு, போடப்‌ 
படுகிறான்‌. தசைநார்களில்‌ 
அடினோசைன்‌ 
முப்பாஸ்பேட்டூ தீர்வதால்‌, 
இந்நிலை ஏற்படு தல்‌. (உயி) 

£।ஈ9 (ரிங்‌) - வளையம்‌: ஒரு மூலக்‌ 
கூறிலுள்ள அணுக்களின்‌ 
மூடிய தொடர்‌. (வேடு) 

ர) ோாழ௦பாம்‌ (ரிங்‌ காம்‌ 
பவுண்ட்‌) - வளையச்‌ சேர்மம்‌: 
வேஷிச்‌ சேர்மத்தின்‌ மூலக்கூறில்‌ 
ஏல அல்லது எல்லா அணுக்‌ 
களும்‌ மூடிய வளையத்தோடு 
இணைந்திருக்கும்‌. இத்தகைய 
சேர்மம்‌ வளையச்‌ சேர்மமாகும்‌. 
(வேதி) 

[உ (ரிப்பிள்‌) 1. அலை 
2. அலையாக்கின: அலைகளை 
உருவாக்குங்கருவி. (இய) 

14௪75 (ரிவர்ஸ்‌) - ஆறுகள்‌: ஓடும்‌ 
நீரே ஆறு. இவை வற்றும்‌ 
ஆறுகள்‌, வற்றாத ஆறுகள்‌ என 
இருவகைப்படும்‌. இவை இள 
நிலை, முதிர்நிலை, மூப்பு 
நிலை என மூன்று நிலை 
களைக்‌ கொண்டவை. ஆற்று 
அரிப்பினால்‌ பள்ளத்தாக்கு 
கள்‌, நீர்‌ வீழ்ச்சிகள்‌ முதலி 
யவை உண்டாகின்றன. 
(பு.அறி) 

ர்க, ரூ ரப 8010 - 
ஆர்‌என்ஏ, ரிபோ நியூக்கிளிகக்‌ 


காடி: இஃது உட்கருக்காடிகளில்‌ 
ஒன்று. ஒரு புரியில்‌ உள்ளது. 
இடல்‌ பெண்டோஸ்‌ சர்க்கரை 
ரிபோஸ்‌, பாசுவரிகக்காடி, 
வேற்று வளைய நான்கு படி 
மூலிகள்‌ ஆகிய பகுதிகள்‌ 


உள்ளன. இது, முதன்மையாக, 


கண்ணறைக்‌ கணியத்தில்‌ 
காணப்படுவது. புரதத்தொகுப்‌ 
பிற்குக்‌ காரணமானது. 


டிஎன்‌ஏ கட்டுப்பாட்டில்‌ வேலை 
செய்வது. இதன்‌ மூன்று 


வகைகளாவன: ம. தூது 
ஆர்‌என்‌ஏ 32, ரிபோசோம்‌ 
ஆர்‌என்‌ஏ 3. மாற்றும்‌ 


ஆர்எண்‌ஏ. பா. 014/4. (உயி) 


௦25119 (ரோஸ்டிங்‌) - வறுத்தல்‌: 


உலோகத்தைப்‌ பிரித்தலுக்கு 
முன்‌, தாது காற்றில்‌ சூடாக்கப்‌ 
படுதல்‌. இதனால்‌ அதிலுள்ள 
மாசுகள்‌ நீங்குவதால்‌, அடுத்த 
நிலையை மெற்கொள்ள எளி 
தாகும்‌. ஆகவே, இது உலோகப்‌ 
பிரிப்பு முறைகளில்‌ ஒன்று, 
எ-டு. இரும்பின்‌ சல்பைடு 
தாதுவை வறுக்க, அதிலுள்ள 
கந்தகம்‌, கரி எஈராக்சைடு, 
சவ்வீரம்‌ ஆகிய மாசுகள்‌ ஆவி 
யாக நீங்கும்‌. இதனால்‌ அடுத்து 
ஓடுக்கல்‌ எளிதாக நடைபெறும்‌. 


துத்த சல்பைடு * ஆக்டிஜன்‌ வட்டு 


துத்த ஆக்சைடு * கந்தக 
ஈராக்சைடு 


225430, 5, 22௦0426801 


௦ 


00% 





துத்தக்‌ கார்பனெட்டு பன்‌ துத்த 
ஆக்சைடு ஆ கார்பன்டை 


ஆக்சைடு. 


2௦௦, -*--2 2௦4 ௦௦,1 


௦௦௦1 (ரோபப்‌) - தொலை 
இயக்கி: 1. கணிப்பொறியால்‌ 
இயங்கும்‌ எந்திரம்‌. அலுப்பு 
சலிப்பு இல்லாமல்‌ வேலை 
களைத்‌ இரும்பத்திரும்ப இதன்‌ 
மூலம்‌ செய்யலாம்‌. தவிர, 
வண்ணத்தெளிப்பு பற்ற 
வைத்து இணைத்தல்‌ முதலிய 
கடின வேலைகளும்‌ இதன்‌ 
மூலம்‌ நடைபெறுபவை. 
2. நிகழ்வரை அமைத்து 
எந்‌இரங்களைக்‌ கட்டுப்படுத்து 
வது 3. உற்பத்தித்‌ துறையில்‌ 
சரக்குகளையும்‌ பொருள்களை 
யும்‌ கையாளுந்‌ தானியங்‌ 
கருவித்‌ தொகுதி 4. ஒரு 
செயற்கைக்‌ கோள்‌ 5. நடக்கும்‌ 
பேசும்‌ கற்பனை எந்திர 
மனிதன்‌. (தொ..நு) 

£௦௦௦1106 (ரோபட்டிக்ஸ்‌) ௮ 
தொலை இயக்குவியல்‌: 
முன்னறே உறுதி செய்யப்‌ 
பெற்ற செயல்களை நிறை 
வேற்றக்‌ கணிப்பொறியால்‌ 
கட்டுப்படுத்தப்பெறும்‌ எந்திரங்‌ 
களை ஆராயுந்துறை. எ-டு. 


உந்துவண்டியில்‌ உலோ 
கத்தைப்‌ பற்றவைத்து இணைத்‌ 
தல்‌, கோளின்‌ மண்‌ 


ணியல்பைப்‌ பகுத்துப்‌ பார்த்‌ 
தல்‌. தங்களின்‌ மண்‌ நன்கு 


பகுத்துப்‌ பார்க்கப்‌ பெற்‌ 
றுள்ளது. ஒ. ரே0ா1௦5 
(தொ.றநு) 


1௦0619 5௨/4 - ரோசல்‌ (சால்ட்‌) 


உப்பு (டட்ார09: பொட்‌ 
டாஇயம்‌ சோடியம்‌ டார்ட்ரேட்‌. 
வெண்ணிறப்‌ படிகம்‌. நீரில்‌ 
கரைவது. மின்ன ழுத்தப்‌ பண்பு 
கள்‌ உண்டு. ரொட்டித்‌ தொழி 
லில்‌ பயன்படுவது. (வேத) 


£௦0% (ராக்‌) - பாறை: நிலத்‌ 


தோற்றங்களில்‌ ஒன்று. வகைக 
ளாவன: 1. நெருப்புப்பாறை. 
தொன்மைவாய்ந்தது. பாறைக்‌ 
குழம்பு உறைந்து தோன்றுவது. 
இதிலிருந்து ஏனைய இரு 
பாறைகள்‌ தோன்றின்‌ - 
இரானைட்‌ பாறை. 2. படிவுப்‌ 
பாறை. இதைவுறும்‌ றுகற்கள்‌, 
பெருமணல்‌, மண்‌, களிமண்‌ 
முதலியவை படிந்து இறுகு 
வதால்‌ தோன்றுவது - கரிமப்‌ 
பாறை 3. உருமாறு பாறை: 
வெப்பம்‌, நீரோட்டம்‌, நில 
அசைவு, அதிக அழுத்தம்‌ 
முதலியவை காரணமாக 
நெருப்புப்‌ பாறைகளும்‌ படிவுப்‌ 
பாறைகளும்‌ உருமாறி வேறு 
உருவத்தை அடைகின்றன - 
சுண்ணாம்புக்கல்‌ உருமாறிச்‌ 
சலவைக்‌ கல்லாதல்‌. (பு.அறி) 


௦014 வ! ராக்‌ இரிஸ்டல்‌) - 


பாறைப்படிகம்‌: ஒலிகாவின்‌ 
(510,) தூய இயற்கைப்‌ படிக 
வடிகம்‌. (வேதி) 


00% 603 [௦0 





பீச்சும்குழல்‌ இருக்கும்‌. இவ்‌ 
வறையில்‌ எரிபொருள்‌ எரியும்‌ 
பொழுது மீயழுத்தத்துடன்‌ 
வளிகள்‌ உண்டாகும்‌. இவை 
குறுங்குழலின்‌ வழியாக வெளி 
யேறுவதால்‌ உருவாகும்‌ பின்‌ 
னோக்கு இறுக்கு விசைக்கு 
இணையாக  எஜர்த்திசையில்‌ 
உண்டாகும்‌ முன்னோக்கு 
இறுக்குவிசை அதை முன்‌ 
நோக்கிச்‌ செல்லுமாறு செய்‌ 
யும்‌. நீயூட்டனின்‌ மூன்றாம்‌ 
இயக்க விதியின்‌ அடிப்படை 
யில ஏவுகணை இயங்குவது 
பா. 78001 (இய) 


[00% 82/1 (ராக்‌ சால்ட்‌) - பாறை 
உப்பு, இந்துப்பு: சோடியம்‌ 
குளோரைடின்‌ கனிமவடிவம்‌ - 
இயற்கையாகத்‌ தோன்றுவது, 
ஒளிவிடக்‌ கூடியது. (வேடு) 

௦0 (ராட்‌) - கோல்‌: ஒளியுணர்‌ 
வுடைய கண்ணறைவகை 
இரண்டில்‌ ஒன்று. விழித்திரை 
யில்‌ காணப்படுவது. மங்கிய 
ஒளியில்‌ பார்வை தெரிவதோடு 
தொடர்புடையது. பா. 006, 
[எ118. (உயி) 


10084 (ராக்கெட்‌) - ஏவுகணை: 
அறிவியல்‌ முறையில்‌ நன்கு 
திருத்தி அமைக்கப்பட்ட 
வாணமே ஏவுகணை. தலை, 
உடல்‌, வால்‌ என்னும்‌ மூன்று 
பகுதிகளைக்‌ கொண்டது. 
தலையில்‌ முகப்பெடை 
இருக்கும்‌. உடலின்‌ மேல்‌ 
பகுதியில்‌ சுழலி முதலிய கட்டுப்‌ 
பாட்டுக்‌ கருவிகளும்‌ €ழ்ப்பகுதி 
யில்‌ எரிபொருள்‌ தொட்டி 
களும்‌ இருக்கும்‌. வாலில்‌ மின்‌ 
உந்தி, விசையாழி, நிலைப்புச 
சிறகுகள்‌, தகடுகள்‌, பீறிடும்‌ 
குழாய்‌ முதலிய பகுதிகள்‌ இருக்‌ 
கும்‌. முதன்மையாகச்‌ 
செயற்கை நிலாக்களை 
ஏவவும்‌ காற்று மேல்‌ வெளி 
ஆராய்ச்சிக்கும்‌ பயன்படுவது. 
(ய) 

100491 ஜா௦றப15101 (ராக்கெட்‌ 
புரபல்ஷன்‌) - ஏவுகணை முன்‌ 

ய்க்க்ம்‌ ஏவுகணையின்‌ எரி 
யறையில்‌ பின்புறம்‌ மட்டுமே 





ஏவுகணை முன்னியக்கம்‌ 
்‌. உடல்‌ 


2. வால்பகுதிக்குழாய்‌ 
3. எரிபொருள்‌ எரிதல்‌ 


4. எரி அறை 


௦௨15 (ரோடண்ட்ஸ்‌) னே 
கொறிப்பிகள்‌: கொறிக்கும்‌ 
விலங்குகள்‌; பாலூட்டிகளு 
மாகும்‌. தொடர்ந்து வளரக்‌ 
கூடிய உளிபோன்ற சுரண்டும்‌ 


700 


(0௦1. 





பற்கள்‌ 4 உண்டு. இவற்றில்‌ 2 
மேல்தாடையிலும்‌ 2 &ழ்த்தாடை 
யிலும்‌ இருக்கும்‌. எ--டு. 
அணில்‌, எலி. (உயி) 

1௦0௨11௦196 (ரோடண்டிசைடு) - 
கொறிப்பிக்கொல்லி: கொறிக்‌ 
கும்‌ விலங்குகளைக்‌ கொல்லும்‌ 
நச்சு. (உயி) 

1௦8 (ரோ) - 1, மீன்முட்டை: 
கருப்பைப்‌ படலத்தில்‌ தொகுதி 
யாக உள்ள மீன்‌ முட்டைகள்‌. 
2. செம்மான்‌: நன்றாக ஓடக்‌ 
கூடிய அழகிய மான்‌. (உயி) 

ர௦௦ஈ192ஈ லு - ராண்டஜன்‌ 
(ரேஸ்‌) கதிர்கள்‌: பா. % - [8)5. 
(இய8 

£௦வர்‌92ா - ராண்ட்ஜன்‌ (8) 
அலகுச்சொல்‌. அயணிவய 
மாகும்‌ கதஇர்வீச்சலகு. (இய) 

௦௦௩ ௦04௦811075 (ரூட்‌ 
மாடிபிகேஷன்ஸ்‌) - வேர்‌ மாற்‌ 
றுருக்கள? இயல்பான வேலை 
களைத்தவிரச்‌ சேமிப்பு முதலிய 
சிறப்பு வேலைகளைச்‌ செய்ய 
வேர்‌ தன்‌ உருவில்‌ மாற்ற 
மடைதலுக்கு வேர்‌ மாற்றுரு 
என்று பெயர்‌. இதில்‌ ஆணி 
வேரும்‌ வேற்றிட வேரும்‌ தம்‌ 
உருவில்‌ மாற்றமடைகின்‌ றன. 
1. ஆணிவேர்‌ மாற்றுருக்கள்‌ (டேப்‌ 
ரூட்‌ மாடிபிகேஷன்‌): 1. கூம்பு 
வடிவம்‌ (கோனிகல்‌) - கேரட்டு 
2. கஇுர்வடிவம்‌ (பியுசிபாம்‌) - 
முள்ளங்கி 3. கூர்வடிவம்‌ 
(நேபிபாம்‌) - பீட்டு. 





வேர்‌ மாற்றுருக்கள்‌ 

1. பீட்‌ இழங்கு - ஆணிவேர்‌ 
2. தண்ணீர்‌ விட்டான்‌ ஒஇிழங்கு 

- வேற்றிடவேர்‌, சேமிப்பு 
3. ஆல விழுது - தூண்வேர்‌ 
4. தாழை - முட்டுவேர்‌ 
5. மரத்தாழை - 
தன்வயமாக்குவேர்‌ 
6. கண்டல்‌ - 1) மூச்சுவேர்‌. 


॥. வேற்றிடவேர்‌ மாற்றுருக்கள்‌ 
(அட்வெண்டிஷியஸ்‌ ரூட்‌ 
மாடிபிகேஷன்ஸ்‌) 1. கொத்து 
வேர்‌ (பே௫குலேட்டட்ரூட்‌) - 
தண்ணீர்‌ விட்டான்‌ இழங்கு. 
2. முடிச்சு வேர்‌ நோடுலோஸ்‌ 


ர 


806௧7 


ரூடி) - மாங்காய்‌ இஞ்சி. 
3... அங்கை வடிவவேர்‌ 
(பாமேட்டட்‌ சூட்‌) - ஏப 
னேரியா. 4. மணிமாலை 
வடிவவேர்‌ (மோனோலிபாம்‌ 
ரூட்‌) - டயஸ்கோரியா 5. தூண்‌ 
வேர்‌ (புராப்‌ ரூட்‌) - ஆல்‌ 
விழுது. 6. பற்றுவேர்‌ (இிளைம்‌ 
பிங்‌ ரூட்‌), - மரத்தாழை. 
7. மூச்சுவேர்‌ (ரெஸ்பிரேட்டரி 
ரூட்‌) - கண்டல்‌. 8. ஒளிச்‌ 
சேர்க்கை வேர்‌ (போட்டோடின்‌ 
தடிக்ரூட்‌) - டேனியோபில்லாம்‌ 
9. முட்டுவேர்‌ (ஸ்டில்ட்‌ ரூட்‌) - 
தாழை. 

ஈகா, ௬௦௨10௨ 541115 
(ராண்ஜன்‌ சேட்டிலைட்‌) - 
ரோசட்‌: ஜெர்மன்‌, பிரிட்டன்‌ 
கூட்டு முயற்டுயால்‌ உருவா 
நசாவிளால்‌ 1990 ஹுன்‌ 
திங்களில்‌ ஏவப்பட்டது. விண 
கத்தை ஆராயும்‌ முன்னோடி 
நிலா; காக்ஸ்‌ கஇுர்களைக்‌ 
கொண்டு ஆராய்வது. அதலால்‌ 
அதற்கு சாக்ஸ்‌ கடர்‌ கண்‌ 
ணென்று பெயர்‌. ஒ. 406. 
(இய) 


10899 ஈ9121- ரோல்‌ உலோகம்‌: 
உருகக்‌ கூடிய உலோகக்‌ 
கலவை. 50% பிஸ்மத்‌, 28% 
காரீயம்‌ மற்றும்‌ வெள்ளீயம்‌ 
கொண்டது. குறைந்த உருகு 
நிலை 100? செ, $ப்பாது 
காப்புக்‌ கருவிகளில்‌ பயன்‌ 
படுதல்‌, 


. அல்லது 


£0856116 


[௦ 





98596119 (ரொசெட்‌) - ரோஜா 
வடிவ இலைக்கொத்து: மையம்‌ 


வளர்‌ புள்ளியி 
விருந்து வரும்‌ இலைக்கோவம்‌. 
வழக்கமாக மண்ணுக்கு 
நெருக்கமாக இருப்பது. (உயி) 
கா (ரோசட்‌ 
பிளாண்ட்‌) - ரோஜா வடிவத்‌ 
தாவரம்‌ மண்மட்டத்தில்‌ குறுகிய 
தண்டிலிருந்து வெளிநோக்கிச்‌ 
செல்லும்‌ இலைகளைக்‌ 
கொண்ட தாவரம்‌. மேய்தல்‌, 
மிதத்தல்‌, இடநெருக்கடி ஆடிய 
இடர்களிவிருந்து இத்தாவரம்‌ 
தன்னைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்ள இவ்வளரியல்பு உதவு 
றது. ஈஈ“டு. வாழை, டெப்‌, 
டேன்டிலியன்‌. 


£௦9ப௱ (ரோஸ்டிரம்‌) - அலகு, 


முகறை. (உயி) 


£01850009 (ரோட்டாஸ்கோப்‌) - 


சுழல்‌ விரைவு நோக்கி: எந்திர 
விரைவு இயக்கத்தை உற்று 
நோக்கப்‌ பயன்‌ படுங்கருவி. 


(இய) 


£0121101 ௦1 6௦2 (ரொட்டேஷன்‌ 


ஆஃப்‌ இராப்‌) - பயிற்சுழற்ரி: 
மாற்றுப்‌ பயிரிடல்‌, ஒரே 
பயிரைச்‌ சாகுபடி செய்வதால்‌ 
நிலத்திலுள்ள உப்புகள்‌ ஜீர்ந்து 
அதன்‌ வளம்‌ நீங்கும்‌. இவ்வாறு 
வளம்‌ நீங்வெ நிலம்‌ களைத்த 
நிலமாகும்‌. இதைப்‌ போக்க 
மாற்றுப்‌ பயிரிடல்‌ இறந்த 


₹௦1 





முறை. நமது நிலத்தில்‌ முதல்‌ 
பருவம்‌ ஒரு பயிரும்‌ (கடலை) 
அடுத்த பருவம்‌ வேறு பயிரும்‌ 
(பயிறு) சாகுபடி செய்தால்‌ 
நல்ல பலன்‌ இடைக்கும்‌ (உயி) 


[01௦1 (ரோட்டார்‌) - சுழலி: மின்‌ 
உந்தி (மோட்டார்‌), மின்‌ 
இயக்கி (டையனமோ), மின்‌ 
இயற்றி (ஜெனரேட்டர்‌) ஆகிய 
வற்றின்‌ சுழலும்‌ பகுதி. இது 
ஒரு கவரகமே நூர்மேச்சர்‌) ஒ. 
51210 (இய) 

படட - ரப்பர்‌: மரப்பாலி 
லிருந்து செய்யப்படும்‌ கடின 
மீள்பொருள்‌. இயற்கைப்‌ பல்‌ 
படிகளில்‌ (பாலிமர்ஸ்‌) ஒன்று. 
செயற்கையாகவும்‌ பெறலாம்‌. 
இடுலுள்ள மூலக்கூறுகள்‌. 
மீட்டு உடையவை. தயோகால்‌, 
நியோப்ரின்‌, ப்யுட்டைல்ரப்பர்‌, 
நைட்ரல்ரப்பர்‌ முதலியவை 
செயற்கை ரப்பர்கள்‌. (ஷே௫) 
இதன்‌ வகைகள்‌: 1. இயற்கை 
ரப்பர்‌: இது ரப்பர்‌ மரப்பாலி 
லிருந்து செய்யப்படுவது. 
இடல்‌ ஐசோப்ரின்‌ (01) 
உள்ளது. 2. செயற்கை ரப்பர்‌: 
செயற்கையாகச்‌ செய்யப்படு 
வது. இது மேலும்‌ பலவகைப்‌ 
படும்‌. (1) தயோகால்‌: அக 
அளவு நெகிழ்வுடையது. எண்‌ 
ணெய்‌ எடுத்துச்‌ செல்லும்‌ 
குழாய்கள்‌ செய்ய (1|)நியோப்‌ 
ரீன்‌உ மின்‌ காப்புறைகள்‌ செய்ய 
(1) பியூட்டைல்‌ ரப்பர்‌: 
பேருந்துப்‌ பகுதிகள்‌ செய்யவும்‌ 


606 


ர்ய்ா 








காடிக்‌ கொள்கலங்கள்‌ செய்ய 

வும்‌ பயன்படுதல்‌. (14) நைட்ரல்‌ 

ரப்பர்‌: பல வகைக்‌ குழாய்கள்‌ 
செய்யவும்‌ வானவூர்இப்‌ பருஇ 
கள்‌ செய்யவும்‌ பயன்‌ படூதல்‌. 
(வேத) 

£ய6101ப௱ - ரூபிடியம்‌: 86. காரக்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்த அரிய 


உலோகத்தனிமம்‌. காரலைட்‌ 
டில்‌ பொட்டசியத்தோடு சேர்ந்து 
காணப்படுவது. லிபிடோ 


லைட்டில்‌ லித்தியத்தோடு சேர்ந்‌ 
திருப்பது. ஒளி மிண்கலங்‌ 
களிலும்‌ வெற்றிடக்‌ குழாய்‌ 
களிலும்‌ பயன்‌ படுவது. (வேது) 

ஈர (ரூபி) - சிவப்புக்கல்‌: 0, 
விலை உயர்ந்த கல்‌. நிறம்‌ 
அதிலுள்ள குரோமியத்தி 
னாலாகும்‌. மணிக்கல்லாகவும்‌ 
இலேசர்களிலும்‌ பபன்படூதல்‌ 
(வேத) 

ரபி ா((5) ரூடிமெண்ட்ஸ்‌) - 
1. வளர்ச்சியற்ற உறுப்பு 2. பம 


னற்ற உறுப்பு 3. தொடக்கப்‌ 
பகுதி 4. மூலக்கோட்பாடூகள்‌. 
(ப.து) 


ரப (ரூமன்‌) - அசைபை: 
அசைபோடும்‌ விலங்குகளின்‌ 
முதல்‌ இரைப்பை. இங்கு 
விழுங்கிய உணவு சேமித்து 
வைக்கப்படுகிறது. பின்‌ பு 
அரைத்து  விழுங்கப்படுமிறது 
(உ௰) 

பாபா (ரூமினண்ட்ஸ்‌) - 


அசைபோடும்‌ விலங்குகள்‌: 


பப 


607 


பப்ப 





குளம்பு, கொம்பு, அசைபை 
முதலிய உறுப்புகள்‌ கொண்ட 


விலங்குகள்‌ . 
பசு. உயி) 
[பால்‌ (ரன்‌ஓனேட்‌) - பல்‌ 
விளிம்பு: இலைவிளிம்பின்‌ ஒரு 
வகை. கூரிய பற்கள்‌ நுனி 
நோக்கி இருக்கும்‌. எ-டு. 
குப்பை மேனி பா. 192 ஈவா 

(உய) 


ரபஙாள (ரன்னர்‌) - ஓட: மண்‌ 
பரப்பு நெடுகக்‌ இடைமட்டமாக 
வளருந்‌ தண்டு. டஇய தாவரங்‌ 
களைக்‌ கக்கமொட்டுகளி 
லிருந்தும்‌ முனை மொட்டுகளி 
விருந்தும்‌ உண்டாக்குபவை. 
(டேயி) 

£ப519 (ரஸ்ட்ஸ்‌) - துருப்பூஞ்சை 
கள்‌: பொருளாதாரச்‌ சிறப்புடை 
யவை. பக்க&ீனியா (உயி) 


£ப51119 (ரஸ்டிங்‌) - துருப்பிடித்‌ 
இரும்பின்‌ நீரேறிய 
ஆக்சைடு. உ,௦.. 1,0. 
ஈரக்காற்றில்‌ படும்போது இரும்‌ 
பின்‌ மேற்பரப்பில்‌ உண்டாவது 
துரு (ரஸ்ட்‌). இதைத்‌ தடுக்க 
வண்ணம்‌ பூசவேண்டும்‌. இது 
ஒரு வேடிச்‌ செயல்‌. (வேதி) 
ரபர்‌ (ரட்‌) - பால்‌ வேட்கை: ஆண்‌ 
விலங்குகளில்‌ ஏற்படும்‌ பருவ 
காலப்‌ பால்தூண்டல்‌, குறிப்‌ 
பாகக்‌ கலைமானில்‌ ஏற்படு 
வது. (உயி) 
ஈராறு - குத்தினியம்‌: 11ப. 
பினாட்டினத்‌ தொகுதியைச்‌ 


எ-டு. ஆடு, 


சார்ந்த உலோகம்‌, கடின 
மானது, நொறுங்கக்‌ கூடியது. 
எளிதில்‌ உருகாதது. மின்‌ 
தொடர்புகளிலும்‌ அணிகலன்‌ 
களிலும்‌ பயன்படுவது. வளி 
களை உறிஞ்சும்‌ வீறுள்ள 
வினையூக்கி. (வேதி) 
ஈபாள100 - ரூதர்போர்டு: 7௬. 
அலகுச்சொல்‌. ரூதர்போர்டு 
(1871 - 1937) பெயரால்‌ 
அமைந்தது. கதிரியக்கச்‌ இதை 
வின்‌ அலகு. ஒரு வினாடிக்கு 
ஒரு மில்லியன்‌ இதைவுகள்‌ 
உண்டாதல்‌. (இய) 
ப191107010௦௦07 - ரூதர்போர்டு 
(டயரி) கொள்கை: இக்‌ 
கொள்கை அணு பற்றியது. 
அணுவின்‌ நுண்ணிய 
அமைப்பைக்‌ கண்டறிந்த 
பெருமை இவரையே சாரும்‌. 
இவர்‌ கொள்கைப்படி ஒவ்‌ 
வொரு அணுவிலும்‌ ஒரு ௧௬ 
வுண்டு. அது நேோர்மின்னேற்ற 
முடையது. சாதிர்மின்னேற்ற 
முடைய துகள்கள்‌ மையமாகச்‌ 
கற்றிவருகின்றன. அணுவின்‌ 
கருவிலுள்ள முன்னணுக்‌ 
களின்‌ (புரோட்டோன்ஸ்‌) நேர்‌ 
மின்னேற்றமும்‌ அதைச்‌ சுற்றி 
வரும்‌ துகள்களின்‌ மின்‌ 
னணுக்களின்‌ (எலக்ட்ரான்ஸ்‌) 
எதிர்‌ மின்னேற்றமும்‌ சமம்‌. 
எனவே. ஓர்‌ அணு நடுறிலை 
மின்னேற்றம்‌ பெற்றுள்ளது. 
அணுவின்‌ நிறை முழுவதும்‌ 
கருவினாலேயே ஏற்படுகிறது. 


608 





ஓவர்‌ முன்னணுக்கள்‌, மின்‌ 
னணுக்கள்‌ பற்றி விளக்கினார்‌, 
ஆனால்‌, மின்னணுக்கள அணு 
வில்‌ அமைந்த இடங்களையோ 
அமைந்துள்ள வகைபற்றியோ 


நுட்பமாக விளக்கவில்லை. 
இய) 

பப்பு ரூட்டின்‌: சிறிய குருதிக்‌ 
குழாய்கள்‌ சதைவதைத்‌ தடுக்‌ 
கும்‌ மருந்து. (உயி) 

ர - ரை: 1. 
2. ரொட்டி, ஒயின்‌ முதலி 
யவை செய்யப்‌ பயன்படுூந்‌ 
தானியவகை. (உ௰) 


5 


8800121895 - சேக்கரேஸ்‌: நீராற்‌ 
பகுப்பினால்‌ சுக்ரோஸ்‌ 
இரட்டைச்‌ சர்க்கரையை 
ஒற்றைச்‌ சர்க்கரையாக்கும்‌ 
நொதி. சுக்ரோஸ்‌ டெக்ஸ்ட்ரோ 
சாகவும்‌ லெவுலோசாகவும்‌ 
மாறுதல்‌. (உயி) 


980012710௪. - சர்க்கரைடூ: சர்க்‌ 
கரை. (உ)௮) 


58000211௨8 (சேக்கரிமீட்டர்‌) 
- சர்க்கரைமானி: சர்க்கரையை 
ஆய்ந்தறியப்‌ பயன்படுங்கருவி. 
(உய) 

58001௨  - சேக்ரைன்‌: 
௦,4,50,1114. மிக இனிப்புள்ள 
வெண்ணிறப்படிகம்‌. டூலினி 
லிருந்து தயாரிக்கப்படுவது. 
௮.௮.40 


தவனப்புல்‌. 


கலோரிமநஇிப்பில்லை. 
கரைக்கு மாற்று. (வேது) 

88008௭௦௱௮ (சேக்ரோமீட்டர்‌) 
- சர்க்கரைச்‌ செநிவுமானி: 
சர்க்கரைக்‌ கரைசல்களின்‌ 
செறிவினை அளக்கும்‌ நீர்‌ 
மானி. (உபி) 

$800ப1ப8 (சேக்குலஸ்‌) - செவிப்‌ 
பை: உட்செவியின்‌ அடிப்பகுதி. 
பை - அறை வழியினால்‌ 
செவிப்பறையோடு இணைந்‌ 
துள்ளது. (உயி) 

5806ப1ப5 701பா0ப8 (சேக்குலஸ்‌ 
ரொட்டண்டஸ்‌) - வடடபபை:? 
பின்‌ சிறுகுடல்‌, நடுப்பெருங்‌ 
குடல்‌, குடல்பை ஆகியவற்றின்‌ 
சந்திப்பில்‌ உள்ள வட்டப்யை. 
இதில்‌ திட்டமான இிறப்பிகள்‌ 
உள்ளதால்‌, அவை உணவை 
நடுப்பெருங்குடல்‌ அல்லது 
குடல்‌ பைக்கு மட்டுமே செல்ல 
விடும்‌. (உயி) 

8800ப1ப$ 98800108ப8 (சேக்கு 
லஸ்‌ வேஸ்குலோசஸ்‌) ௮ 
குழாய்ப்பை: மூளையின்‌ மெல்‌ 
லிய அடிவிரிவு. ஆழ்கடல்‌ மீன்‌ 
களில்‌ நன்கு வளர்ந்துள்ளது. 
(உமி) 

88021 168 (சேக்ரல்‌ ரிப்ஸ்‌) - 

மருங்கு எலும்புகள்‌: 

தவளையில்‌ இரிகமுள்‌ எலும்‌ 
பின்‌ மருங்குகளிலுள்‌ ள 
குறுக்கு முட்கள்‌. (உ௰) 

580121 421௭86  (சேக்ரல்‌ 


வொர்ட்டிபிரே) - இரிக (மூவக) 


சர்க்‌ 





முள்‌ எலும்புகள்‌: அடிமுதுகு 
முள்‌ எலும்புகளுக்குக்‌ €ழ்த்‌ 
தொடர்ந்துள்ள 3 அல்லது 4 
முள்‌ எலும்புகள்‌. இவை 
சேர்ந்து இணைஜரிகத்தை 
(சன்சேக்கரம்‌) உண்டாக்கு 
இன்றன. (உய) 


கய (சேக்ரம்‌) - இரிகம்‌: 
மூவகம்‌. முதுகெலும்பில்‌ 
இடுப்புப்‌ பகுதிக்கும்‌ வால்‌ 
பகுதிக்கும்‌ இடையிலுள்ள 
எலும்பு. (உய) 


$எ1வா!ஈ - சேஃபரினின்‌: தாவரத்‌ 
இசுக்களை ச்‌ சாயமேற்றப்‌ பயன்‌ 
படும்‌ சாயம்‌. (உய) 


$911015 ௮ சேஃப்ரோல்‌: 
நெ,பெடே ரேர்‌ . மசூ 
சள்‌ நிறப்படிகம்‌. சவர்க்காரங்‌ 
களிலும்‌ மணமூட்டும்‌ பொருள்‌ 
களிலும்‌ பயன்‌ படுதல்‌. (உய) 


591௦04214௦ (சேஃப்டி வால்வு) - 
காப்புத்திறப்பி: கொதிகலத்தில்‌ 


இது நீராவி அழுத்தத்தைக்‌ 
கட்டுப்‌ படுத்துவது. நீராவி 
அழுத்தம்‌ அதிகமாகும்‌ 


பொழுது, இஇலுள்ள சுருள்‌ 
வில்‌ தளர்ந்து, இரு மூடிகளும்‌ 
தாமாக. இறப்பதால்‌, நீராவி 
வெளியேறி அழுத்தங்‌ குறை 
யும்‌. (இய) 

$29111819 (சேலடேட்‌) - இம்பு 
நு இலைப்‌ பரப்பு அம்புத்‌ 
தலை போன்று இருக்கும்‌, 
அதன்‌ இருமடல்ஒள்‌ €ழ்நோக்கி 


609 551 





அமைந்திருக்கும்‌. எ-டு. 


சேஜிடேரியா. (உ௰) 

88 - சலமாந்தர்‌: 
வாலுள்ள இருநிலை வாழ்வி. 
15 செ.மீ. நீனளமுள்ளது. 
இங்கற்றது. ஈரமுள்ள மென்மை 
யான உடல்‌. இதன்‌ இளரி புறச்‌ 
செவுள்‌ பெற்று நீரில்‌ வாழ்வது. 
முதிரி நிலத்தில்‌ வாழ்வது. 
(உ௰) 

88 80/௧௦ (சால்‌ 
அம்மோனியாக்‌) - நவச்சாரம்‌: 
அம்மோனியம்‌  குளோரையடு. 
ஈயம்‌ பூசவும்‌ சாயத்தொழி 
லிலும்‌ பயன்படுதல்‌. (வேத) 


5௮/௫ (சலைனிட்டி) - கரிப்பு: 
கடல்நீரின்‌ உப்படக்க அளவு. 
(வே) 


வற (சலைனோமீட்டர்‌) 
- உப்புச்செறிவுமானி: உப்புக்‌ 
கரைசல்களின்‌ செறிவை 
உறுஇசெய்யப்‌ பயன்படும்‌ ஒரு 
வகை நீர்மானி. அக்கரைசல்‌ 
களின்‌ அடர்த்தியை அளப்பதன்‌ 
மூலம்‌ செறிவை உறுதிசெய்ய 
லாம்‌. (வேக) 


88145 (சலைவா) - உமிழ்நீர்‌: 


உமிழ்நீர்ச்சுரப்பி சுரப்பது. 
881807 கச்‌ (சலைவரி 
இளொண்ட்ஸ்‌) - உமிழ்நீர்ச்‌ 


சுரப்பிகள்‌: வாய்க்‌ குழியிலுள்ள 
சுரப்பிகள்‌. வாயை உமிழ்‌ நீர்‌ 
ஈரமாக வைப்பதால்தான்‌ நாம்‌ 
பேசமுடிகிறது. இதிலுள்ள 


ஷ்‌ 





டயலின்‌ என்னும்‌ நொதி 
ஸ்டார்ச்சைச்‌ சர்க்கரையாக்கு 
இறது. (உ௰) 

$21 5008 - சால்‌ சோடா: 112,000, 
1011,0. சோடியம்‌ கார்பனேட்டு 
டெக்கா ஹைடிரேட்டு. சலவைச்‌ 
சோடா. (வேதி) 

521 - உப்பு: கார - காடி வினை 
யால்‌ உண்டாகும்‌ சேர்மம்‌. 


இவ்வினைக்கு நடுநிலை 
யாக்கல்‌ என்று பெயர்‌. இதில்‌ 
காரமும்‌ காடியும்‌ ஒன்றை 
மற்றொன்று தைத்துக்‌ 
கொள்இன்றன. 

உப்பின்‌ வகைகளாவன: 
ம. இயல்பான உப்புகள்‌? 
பொட்டாசியம்‌ குளோரைடு 
2. காடியுப்புகள்‌ண சோடியம்‌ 


இருகார்பனேட்டு. 3, கார 
உப்புகள்‌: காரக்‌ காப்பர்‌ கார்ப 
னேட்‌. 4. கலப்பு உப்புகள்‌: 
சோடியம்‌ பொட்டா௫யம்‌ 
சல்பேட்டு. 5. இரட்டை உப்பு 
கள்‌? பொட்டாஷ்‌ படிகாரம்‌ 
6. அணைவு உப்புகள்‌: பொட்‌ 
டாசியம்‌ பெரோசயனைடு. 

$211 02109 (சால்ட்‌ கேக்‌) - உப்புத்‌ 
துண்டு: தொழிற்சாலைச்‌ சோடி 
யம்‌ சல்பேட்‌. (உ௰) 

581/1 918௦5 (சால்ட்‌ இளாண்‌ 
ட்ஸ்‌) - உப்புச்‌ சுரப்பிகள்‌: கடல்‌ 
பறவைகள்‌ ஊடு பரவலைச்‌ 
சரிசெய்யத்‌ தங்கள்‌ தலையில்‌ 
கொண்டுள்ள ஓரிணை சுரப்பி 
கள்‌. இவை உப்புகளைச்‌ சுரப்‌ 
பவை. (உ௰) 


ஒபரா 


8514-0௪ - (சால்ட்‌ பெட்டர்‌) - 


வெடியுப்பு:010, பொட்டா௫ியம்‌ 
நைட்ரேட்டு. காற்றிலுள்ள நீரை 
ஈர்க்கும்‌ பொருள்‌. 
௯ரைவது. கரிம வேடு இயலில்‌ 
பயன்படுவது. (வேதி) 


$2௨௱22 (சமாரா) - ரறகுக்கனி: 


ஒருவிதையுள்ள பிளவுநாக்‌ 
கனி. கனியுறை ஒறகாக மாறி 
யுள்ளது - தணக்கு, வேம்‌ 
பாடம்‌. (உயி) 

- சமாரியம்‌: 8ஈ. 
வெள்ளிநிறத்‌ தனிமம்‌. 
ஏனைய லாந்தனாய்டுகளுடன்‌ 
சேர்ந்துள்ளது. உலோகவியல்‌, 
கண்ணாடித்தொழில்‌ அணுத்‌ 
தொழில்‌ ஆகியவற்றில்‌ பயன்‌ 
படுவது. (ஷே) 


830 போ (சேண்ட்‌ டியூன்ஸ்‌) 


ன மணல்மேடூகள்‌: காற்று கடத்‌ 
தும்‌ பொருள்கள்‌ படிவதால்‌ 
ஏற்படுபவை. இவை குறுக்கு 
மணல்மேடு, நெடுக்கு மணல்‌ 
மேடு என இருவகைப்படும்‌. 
(பு.அ) 


58௦10௩ ௦௦௦௦ யா0 (சேண்ட்‌ 


விச்‌ காம்பவுண்டு) - இடை 
யீட்டூச்‌ சேர்மம்‌: இத்தொகுஇயில்‌ 
மாறு நிலைத்‌ தனிமத்தின்‌ ஓர்‌ 
அணு, இரு ஒரு போக்கு 
பென்€ன்‌ வகசையங்களோடு 
சேர்க்கப்படுகிறது. எ-டு. 
பெரோ?€னும்‌ அதன்‌ ஒப்புருக்‌ 
களும்‌ (அனலாக்ஸ்‌) . (வேதி) 


882 (சேப்‌) - சாறு: உயிர்ப்பான 


பாய்மம்‌. கணிமங்களும்‌ சர்க்‌ 


522 


617 52 





கரையும்‌ சேர்ந்தது, மரவியக்‌ 


குழாய்களிலும்‌ (மைலம்‌) 
பட்டையக்‌ குழாய்களிலும்‌ 
(புளோயம்‌) நுண்‌ குமிழி 


யிலும்‌ காணப்படுவது. (உயி) 

58 (சேப்ளிங்‌) - நூற்று: 
நட்டுப்‌ பயிரிடுவதற்மாக நாற்‌ 
றங்காலில்‌ வளர்க்கபபடுவது. 
உபி) 


5௮௦1621100 (சேப்போகரிபி 
கேஷ்‌) - சீவர்க்காரமாதல்‌: 
இஃறு ஒரு வேழிவினை. இடல்‌ 
கஸ்தர்‌ நீராற பருக்கப்பட்டு 
அப்டிராக்சைடாக மாறுவின 


றது. (வேது) 


$22018 - சேப்போனின்கள்‌: 
தாவரஙகளிலிருநது பெறப்‌ 
படும்‌ குளுகோ62 டூமளா. 


நீருடன்‌ சேர்ந்து நுரை கொடுக்‌ 
கும்‌. நுரைகமும்‌ பொருளாக 
வும துப்புரவுப்‌ பொருளாகவும்‌ 
பயன்‌ படுதல்‌. (உயி) 
524௭. (சேஃபைர்‌) - நீல 
கல்‌: ஒளி ஊடுருவககூடிய 
நீலமான கூருநதக்‌ கல்லின்‌ 
(2,0)  இயற்கைப்‌.. படிக 
வடிவம்‌. கொபாலட்டூம்‌ மற்ற 
உலோகங்களும்‌ ிறிதளவு 
இருப்பதால நீல நிறம பெற்‌ 
றுளளது. விலை உயர்ந்த கல. 
(வேடு 
5$ஜொகசோ!” (சேப்ரிமியா) - 
சாற்றுச்சோகை: குருஇயில்‌ மட்சூ 
குச்ியங்களின்‌ விளை 


பொருளகள்‌ இருத்தல்‌. (உயி) 


5௦001௪ (சேப்ரோபைட்‌) - 


சாறுண்ணி: மட்குப்பொருளில்‌ 
வாழமின்ற உயிரி - நாய்க்‌ 
குடை. பூஞ்சணம்‌. ஒ. 021881௦ 
(உயி) 


52ற1/009, ௨ பாஈப௱ (மேப்வுட்‌, 
அல்பர்னம்‌) - சாற்றுக்கட்டை: 
உள்பட்டைக்கும்‌ வைரக்‌ 
கட்டைக்கும்‌ இடையிலுள்்‌ ள 
புதி. மரவியத்தின்‌ (சலம்‌) 
மென்மையான வெளிப்புறப்‌ 
பகு. பா. 1000. (உ௰) 


8281000210 (சார்கோகார்ப்‌) - 


தசைஉறை: கற்கலியளில்‌ 
சதைப்பற்றுள்ள க றறறை. 
(உபி) 


52816006 (பர்மயோடு) - தசையம்‌: 
முனதோவறியின்‌ (புரட்ட 
சோவய) முன்‌ கியம்‌ 
(புரடடோபிளாசம்‌). (உயி) 

581001 ஊ௱௨ (சாரஈகோலெம்மா) 
-- தசைப்படலம்‌: குறுக்புவரித்‌ 
தசை இழைஃபச்‌ சூழ்ந்துள்ள 
மெலிந்த படலம்‌. (உயி) 

5910008005 (சராயமோபேகஸ) 
தசை உண்ணும்‌ எ-டு. புலி. 
(உபி) 

5876010997 (சார்காலஜி) - தசை 


டயல்‌: தலசப்பகுஇிகவின்‌ 
உள்ளமைப்பை ஆராயுந்‌ 
துறை. (உயி) 


5810001/85௱ சோர்கோபிளாசம்‌) 
- தசைக்கணியம்‌: தசைஇழை 
களிலுள்ள முன்கணியம்‌. 


(உ௰) 


587 





531000188௦ ர பேோப௱ 
(சார்கோபிளாஸ்மிக்‌ ரெட்டி 
லம்‌) - தசைக்கணிய வலைப்‌ 
ன்னல்‌: வரித்தசைகளில்‌ 
காணப்படும்‌ இறிய குழல்‌ 
களின்‌ வலைப்பின்னல்‌. இது 
உட்கவரும்‌ கால்சிய அயனிகள்‌ 
தசைச்‌ சுருக்கத்தை உண்டாக்கு 
இன்றன. (உயி) 

5210 (சார்‌ஃட்‌) - அணிகனிமம்‌: 
ஒரு கனிமவகை: மிகக்கடின 
மானது. ஆழ்ந்த இவப்பு 
நிறமுடையது. (வேத) 

$2ா௮ி12-- சார்டைன்‌: எறிய கடல்‌ 
மீன்‌. பாதுகாக்கப்பட்ட 
உணவுக்‌ குவளைகளில்‌ 
அடைக்கப்படுவது. (உயி) 

5816(119 (சேட்டிலைட்‌) ன 
துணைக்கோள்‌: துணைநிலா. 
இது இயற்கை நிலா, செயற்கை 
நிலா என இருவகைப்படும்‌. 
திங்கள்‌ புவியின்‌ இயற்கை 
நிலா. புவி முதலிய கோள்‌ 


களை வலம்‌ வருபவை 
செயற்கை நிலாக்கள்‌. 
பணியின்‌ அடிப்படையில்‌ 


அவை முக்கியமாக மூன்று 
வகைப்படும்‌. 

1. செய்தித்தொடர்பு நிலாக்‌ 
கள்‌: உலக அளவில்‌ செய்தி 
களை அறிதல்‌, படர்ந்து கொள் 
ளுதல்‌. இன்று வெற்றிதரும்‌ 
வகையில்‌ நடைபெறுவது. 
டெல்ஸ்டார்‌, இன்சட்‌. 
2. வானிலை நிலாக்கள்‌? 
உலக அளவில்‌ வானிலைச்‌ 


செய்திகளை அறிந்து பலர்ந்‌ 


தளித்தல்‌. இதுவும்‌ இன்று 
நன்கு நடைபெறுகிறது. 
டிராஸ்‌, இன்சட்‌. 3. ஆராய்ச்‌ 
நிலாக்கள்‌: விண்வெளியை 


விரிவாக ஆராயும்‌ நிலாக்கள்‌ 
டிஸ்கவரர்‌, வேன்கார்டு, அப்‌ 
பல்லோ, ரோசட்‌. எல்லா 
வகைக்‌ கருவிகளும்‌ ஒரு 


செயற்கை நிலாவில்‌ 
அமைந்து, அது இறந்த 
ஆய்வுக்கூடமாக வான 


வெளியில்‌ விளங்குவது தனிச்‌ 
சிறப்பு. அதிலுள்ள கருவிகள்‌ 
எல்லாம்‌ தாமே இயங்கச்‌ 
செய்திகளைத்‌ இரட்டிப்‌ புவிக்கு 
அனுப்புபவை. 


ஒரு கணக்கு: 1957 - 1991 வரை 


35ஆண்டுக்கால வான வெளி 
வரலாற்றில்‌ 2400க்கு மேற்பட்ட 


செயற்கை நிலாக்கள்‌ 
ஏவப்பட்டுள்ளன. இவற்றில்‌ 
70க்கு மேற்பட்ட நிலாக்கள்‌ 


மனிதனை ஏற்றிச்‌ சென்றன. 
12 அமெரிக்க வீரர்கள்‌ 
திங்களில்‌ நடந்துள்ளனர்‌. 
20க்கு மேற்பட்ட வானவெளி 
வீரர்கள்‌ புவியை வலம்‌ 


வந்துள்ளனர்‌. (இய) 


881916 0 - துணை டிஎன்‌ஏ: 


டிஎன்‌ஏவின்‌ ஒரு பகுதி. (உயி) 


$91ப78160 0௦100 (சாச்சுரேட்டட்‌ 


கலர்‌) - நிறைவுறுநிறம்‌: 


வெள்ளை நிறத்தால்‌ மாசுறாத 
தூயறிறம்‌. (இய) 


613 





அப்பல்லோ 





அமெரிக்க நிலாக்கள்‌ 


614 


[222 





821 


615 


50௪ 





$21ப2163 0௦௱0௦பார்‌ (சாச்சு 
ரேட்டட்‌ காம்பவுண்டு) ப நிறை 
வுறு சோமம்‌ கட்டவிழ்‌ இணை 
தறன்களில்லாத கரிமச்‌ 
சேர்மம்‌. இடல்‌ பஸீட்டூச்‌ 
செயலினால்‌ அணுக்கள சேர்‌ 
தல்‌ நடைபெறுஒின்றன. 
(வேத) 


831ப2160 801ப1101 (சாச்சு 
ரேட்டட்‌ சொல்லுஷன்‌) ௮ நிறை 
வுறு கரைசல்‌ குறிப்பிட்ட 
வெப்ப நிலையிலும்‌ அழுத்தத்‌ 
திலும்‌ பெரும அளவு கரை 
பொருள்‌ கரையக்கூடிய கரை 


சல்‌ (ஷேக்‌) 


52பாரு (சேட்டன்‌) - சனி: 
வியாழன்‌, யுரேனஸ்‌ ஆலய இரு 
கோள்களுக்கடையே சுற்று 
வழியமைந்த கோள்‌, வளை யங்‌ 
களைக்‌ கொண்டுள்ளது தனிச்‌ 
எறப்பு. அமெரிக்கக்‌ கோள்‌ 
துருவி பயனியர்‌ ॥, வாயேஜர்‌ |, 
॥ ஒஜியவை இக்‌ கோளை 
ஆராய்துள்ளன. 17 நிலாக்கள்‌ 
உண்டு. அவற்றில்‌ பெரியது 
டைட்டான்‌. (வானி) 


594 1194 (சா பிஷ்‌) - வாள்மீன்‌: 
ஏல வெப்ப மண்டலக்‌ குருத்‌ 


தெலும்பு மீனின்‌ பொதுப்‌ 
பெயர்‌. தட்டு வடிவ உடல்‌, 
உடலில்‌ வாள்‌ உறுப்பு, 


இவ்வுறுப்பு மண்டை ஓட்டின்‌ 
சல்லடைப்‌ பகுஇயின்‌ நீட்‌ 
யாகும்‌. இவ்வுறுப்பினால்‌ 
இம்மீனுக்கு இப்பெயர்‌, (உயி) 


57 சாபிளை) - வாள்‌ ஈ: 
உண்மையான ஈ அன்று. வாள்‌ 


போன்ற முட்டையிடும்‌ 
உறுப்புள்ளதால்‌, இதற்கு இப்‌ 
பெயர்‌. இந்த உறுப்பு தாவரத்‌ 
திசுவைத்‌ துளைத்து, அதுல்‌ 
முட்டையிட உதவுகிறது. எ-டு. 
கடுகு ஈ. (உயி) 

$020185 (ஸ்கேபீஸ்‌) - சொறி 
ஏிரங்கு: அரிப்புண்ணியால்‌ 
ஏற்படும்‌ அதிகம்‌ தொற்றக்‌ 
கூடிய தோல்நோய்‌. கந்தகக்‌ 
களிம்பு மருந்து தடவலாம்‌. 
ஊியும்‌ போட்டுக்‌ கொள்ள 
லாம்‌. (உயி) 


50௮18௭ பெலாபு (ஸ்கேலாற்‌ 
குவாண்டிட்டி) - அளவுசார்‌ 
அளவு: இசை இறப்பாகக்‌ 
கொள்ளப்படாத அளவு. 


தொலைவு எடுத்துக்காட்டு. ஐ. 
4௮௦4௦ பலா. 

80812 (ஸ்கேல்‌) - 1. அளவுகோல்‌: 
ஆய்வுக்கூடக்கருவி 2. சநில்‌: 
மீன்‌. பூக்கள்‌ ஆகியவற்றில்‌ 
காணப்படுவது. (ப.து) 


802/6 10ஈ210 (ஸ்கேல்‌ 
பார்மேஷன்‌) - செடல்‌ படிதல்‌: 
கொுிகலன்களில்‌ நீரைக்‌ 


காய்ச்சும்‌ பொழுது, கரைந்‌ 
துள்ள கார்பனேட்டு கரையாக்‌ 
கார்பனேட்டாகக்‌ கொதிகலன்‌ 
களில்‌ அடியில்‌ சேறுபோன்று 
படிலிறது. இவ்வாறே பிறமாசு 
களும்‌ படிலன்றன. விளைவு 
கள்‌! செதில்‌ அரிதல்‌ கடத்து, 


ஆகவே, எரிபொருள்‌ செலவு 
2. கலன்‌ உருகல்‌ 3. கலனைச்‌ 
செஇில்‌ அரித்தல்‌. போக்க வழி: 
கடின நீரைத்‌ தகுந்த வழியில்‌ 
மாற்றல்‌. (இய) 

$0801பரு - ஸ்கேண்டியம்‌: 5௦ 


இலேசான எடையுள்ள 
தனிமம்‌. 800க்கு மேற்பட்ட 
கனிமங்களில்‌ இறிதள 


வுள்ளது. மீச்செறிவு ஒளிகளில்‌ 
பயன்படுவது. (வேது) 
508!ஈ9 (ஸ்கேனிங்‌) - அலகிடு 
தல்‌, வரி வரைவு செய்தல்‌: 
மின்னணுத்‌ துப்பாக்கியி 
லிருந்து வரும்‌ மின்னணுக்‌ 
கதிர்கள்‌ இடவலமாகவும்‌ 
மேலுங்‌8ழாகவும்‌ படத்தின்‌ மீது 
விழுகின்றன. இந்நிகழ்ச்சி 
அலஒிடுதலாகும்‌. (இய) 
5ஊொராற 0150 (ஸ்கேனிங்‌ 
டிஸ்க்‌) - அலூடும்‌ வட்டு, வரி 
வரைவுத்‌ தட்டு: இதனை 
றிப்காவு என்பார்‌ 1884இல்‌ 
கண்டறிந்தார்‌.  உருவினைப்‌ 
பல இணைக்க கூறுகளாக இது 
பிரிக்கிறது. இதன்‌ வேலையை 
இப்பொழுது எதிர்மின்‌ கதிர்க்‌ 
குழாய்‌ செய்கிறது. (இய) 
5௦௦ ௱!/௦2080006 
(ஸ்கேனிங்‌ மைக்ராஸ்கோப்‌) - 
அலகிடும்‌ நுண்ணோக்கி. (இய) 


5815801181 (ஸ்கேன்‌ சோரியல்‌) - 


சறுவத்ந்கேற்ற தகைவுள்ள: 
அணில்‌. (உயி 


5கே(121:110 


$08/810௦ 


5011 





80806 (ஸ்கேப்‌) - தண்டுக்காம்பு: 


ஒருதனிப்பூ அல்லது பூக்‌ 
கொத்தின்‌ இலையிலாத்தண்டு 
எ-டு. டேண்டிலயன்‌ பூக்‌ 
கொத்து. (உய) 


$082ப18 (ஸ்கேப்புலா) - தோள்‌ 


பட்டை எலும்பு: தோன்‌ வளை 
யத்திலுள்ள இரு எலும்புகளில்‌ 
ஒன்று. மற்றொன்று கழுத்துப்‌ 
பட்டை எலும்பு. (உயி) 
(ஸ்கேட்டரிங்‌) - 
சிதறல்‌: பருப்பொருள்‌ வழி 
யாகச்‌ செல்லும்‌ பொழுது ஒரு 
கதிர்வீச்சுக்‌ சுற்றை பரவுதல்‌, 
முதல்‌ இசையில்‌ செல்லும்‌ 
ஆற்றலைக்‌ குறைப்பது. இது 
மூன்று செயல்களின்‌ சேர்க்கை 
யாக அமையலாம்‌: ஒளிமறிப்பு, 
உட்கவரல்‌, விளிம்பு வளைவு. 
(இய) 

7 (ஸ்கேவள்சர்‌) - 
தோட்டி: இறந்த விலங்குகளை 
யூம்‌ மட்கும்‌ பொருள்களையும்‌ 
கழிவுகளையும்‌ உண்ணும்‌ 
விலங்கு. இதனால்‌ துப்புரவு 
வேலை நடைபெறுஒறது. 
எ-டு. பன்றி, காகம்‌, ஓநாய்‌. 
(உயி) 


80௨௦௦11192 - லைட்‌: டங்ஸ்டன்‌ 


தாது. (வேத) 


501119 0859 - ஷிஃப்‌ காரம்‌: 


நறுமண அமைனுக்கும்‌ ஆல்டி 
கைடுக்கும்‌ இடையே நடை 
பெறும்‌ குறுக்கல்‌ வினையி 


ஒர 


617 50] 





னால்‌ தோன்றுங் கூட்டுப்‌ 
பொருள்‌. (ஷேதி) 

$௦1111'87௦௨021- ஷிஃப்‌ வினை 
யாக்கி: ஆல்டிகைடுகளையும்‌ 
8ட்டோன்களையுங்‌ கண்டறியப்‌ 
பயன்படும்‌ வேஇப்‌ பொருள்‌. 
(வேதி) 


80(20௦80 (ஷோகார்ப்‌) - பல்‌ 
பிளவுறுகனி: இது ஒரு 
வெடிகனி. வழக்கமாக, இடுல்‌ 
இரண்டிற்கு மேற்பட்ட சலக 
இலைகள்‌ இருக்கும்‌. இவ்‌ 
விலைகள்‌ எறுகனிகளாகப்‌ 
பிளவுறுகன்றன. ஒவ்வொரு 
சிறு கனியிலும்‌ ஒருவிதை 
இருக்கும்‌. ஆமணக்கில்‌ கனி 
உறைதெறித்து விதை வெளி 
வரும்‌. எ-டு. துத்தி, கொத்து 
மல்லி. (உயி) 

80112௦9௦10 (ஒஷோகோனி) - 
பல்பிளவுறுதல்‌: முன்‌ தோன்றி 
யில்‌ நடைபெறும்‌ கலவி இலா 
இனப்பெருக்கம்‌. எ-டு. அமீபா 
(உருமாறி) . (உயி) 


801120537௧ (ஷோபைட்டா) - 
பிளவுறுதாவரங்கள்‌: பிளவுறல்‌ 
மூலமே பெருகுந்‌ தாவரங்கள்‌. 
எ-டு. குச்ஏியங்கள்‌, நீலப்‌ பசும்‌ 
பா௫கள்‌. (உயி) 

$௦௱பர2'6 501ப11௦ஈ - சுல்லட்‌ 
கரைசல்‌: பொட்டாடயம்‌ அயோ 


டைடும்‌ துத்தகுளோரைடும்‌ 
அயோடினும்‌ சேர்ந்த கரைசல்‌, 


செல்லுலோசை ஆய்ந்தறியப்‌ 
பயன்படுவது. (ஷேதி) 
50190௦ (சயன்ஸ்‌) - அறிவியல்‌: 


இயற்கையின்‌ இயல்பை 
ஆராயுந்துறை. முறையான 
அறிவுள்ள துறை அனைத்தும்‌ 
அறிவியலே. இது இயற்க 
அறிவியல்கள்‌, உயிரிய அறிவி 
யல்கள்‌, சமூக அறிவியல்கள்‌ 
என மூன்று வகைப்படும்‌. 
முதல்‌ வகையில்‌ இயற்பியல்‌, 
வேதியியல்‌ முதலியனவும்‌ 
இரண்டாம்‌ வகையில்‌ விலங்கி 
யல்‌, தாவரவியல்‌ முதலியன 
வும்‌ மூன்றாம்‌ வகையில்‌ சமூக 
அறிவியல்‌, உளவியல்‌ முதலி 


யனவும்‌ அடங்கும்‌. உற்று 
நோக்கலும்‌ ஆய்வுகளும்‌ 
அறிவியலுக்கு அடிப்படை 


யானவை. அறிவியல்‌ முறை 
அதனை வளர்ப்பது. அறிவியல்‌ 
பயிற்ியினால்‌ உண்டாவது 
அறிவியல்‌ மனப்பான்மை 
அல்லது பார்வை. (ப.து) 

80191111௦6 ஈ௮ிர௦0 (சயண்டிபிக்‌ 
மெத்தேடு) - அறிவியல்‌ முறை: 
அறிவியல்‌ இிக்கலுக்குத்‌ தீர்வு 
காணும்முறை. இஇல்‌ க்கல்‌ 
கள்‌ (புராப்ளம்ஸ்‌) இன 
மறியப்பட்டு அவற்றிற்குரிய 
தகவல்கள்‌ (டேட்டா) இிரட்டப்‌ 
படுகின்றன. அவற்றைக்‌ 
கொண்டு தற்காலிக முடிவு 
மேற்கொள்ளப்படூகிறது. இது 
கருதுகோள்‌ (அய்ப்பாஇ௫ஸ்‌) 


50] 


618 





ஆகும்‌. உற்றுநோக்கல்‌ ஆய்வு 
கள்‌ மூலம்‌, இம்முடிவு சரி 
யாக்கப்பட்டு இறுதியாக விதி 


அல்லது கொள்கையாக 
வகுக்கப்படுகின்றது. ஒரு 
எிக்கலுக்குத்‌ தீர்வுகாண இம்‌ 
முறை எல்லாத்‌ துறைகளிலும்‌ 
பயன்படுகிறது. (ப.து) 

80000 இயன்‌) - ஓட்டூ: ஒரு 
தாவரத்திலிருந்து பிரிக்கப்படும்‌ 
மொட்டு அல்லது தண்டகம்‌ 
(தண்டு * இலை. இது 
அரும்புதல்‌ அல்லது ஒட்டுதல்‌ 
மூலம்‌ புதிய தாவரமாக 
வளரவல்லது. எடு. எலு 
மிச்சை. மா. (உயி) 


501௦014712 (சியோபைபட்‌) - நிழல்‌ 


வாழ்வி: நிழலில்‌ நன்கு 
வளரும்‌ தாவரம்‌. சூரோட்‌ 
டன்ஸ்‌. (உ௰) 

5016161௦01 (ஸ்கிளிரன்‌ 


கைமா) - கடுந்திக: வன்ட௫சு. 
இது ஒருவகை நிலைத்திசு. 
இதன்‌ உயிரணுச்சுவர்கள்‌ தடிம 
னாக முன்கணியம்‌ பயன் படுவ 
தால்‌, இதன்‌ அணுக்கள்‌ உயி 
ரற்றவை. இதில்‌ நார்த்திசவும்‌ 
கல்லணுக்களும்‌ உள்ளன. 
இவை தாவரங்களுக்கு வலு 
வளிக்க வல்லவை. இத்இிசு 
விற்குக்‌ கடினத்தன்மை இருப்ப 
தால்‌ இதனை கடுமம்‌ எனலாம்‌. 
(உயி) 
$01910110 6084 (ஸ்ிளிரோட்டிக்‌ 
கோட்‌) - விழிவெளிப்படலம்‌: 
கண்ணில்‌ மூன்று போர்வை 


கள்‌ உள்ளன. அவற்றில்‌ முதல்‌ 
போர்வை இவ்வெளிப்படல 


மாகும்‌. ஏனைய இரண்டு 
விழியடிக்கரும்‌ படலம்‌, விழித்‌ 
திரை. இது கடினமான 


போர்வை. ஆகவே, இதைக்‌ 
கடும்‌ படலம்‌ எனலாம்‌. இப்‌ 


படலம்‌ கண்ணுக்கு முன்னே 
விழிவெண்படல மாடியுள்ளது. 
இது கண்ணுக்குப்‌ பாதுகாப்‌ 
பளிப்பது. (உ௰) 


50121001ப௱ (ஸ்ளிரோடியம்‌) - 


கடியம்‌: எர்காட்‌ முதலிய 
பூரூசைகளின்‌ தங்குபொருள்‌. 
நுண்பூஞ்சிழைத்‌ தொகுதி. 
(உயி) 


5012101௦0௪ (ஸ்ளோடோம்‌) - 
கடியத்துண்‌ டம்‌: அச்சுச்சட்டத்தை 
உருவாக்கும்‌ முதுகெலும்பி 
களின்‌ உடல்‌ கண்டம்‌ 
ஒவ்வொன்றின்‌ பகுதி. (உயி) 

80018) (ஸ்கோலக்ஸ்‌) - குமிழ்த்‌ 
தலை: நாடாப்‌ புழுக்களின்‌ 
தலைப்‌ பகுதி. உறிஞ்ுகள்‌, 
கொக்க வட்டம்‌ என்னும்‌ இரு 
முக்கிய பகுதிகளைக்‌ 
கொண்டது. (உயி) 

5001010109 ௨6 (ஸ்கார்பியாய்டு 
சைம்‌  - தேள்வடிவப்‌ 
பூக்கொத்து: இது ஒரு முடிவுள்ள 
ளைப்‌ பூக்கொத்து. முதல்‌ 
காம்பிற்கு இரண்டாங்‌ காம்பு 
வலமிருத்தல்‌. மூன்றாங்க 
காம்பு இரண்டாங்‌ காம்பிற்கு 
இடமிருத்தல்‌. மூன்றாங்‌ காம்‌ 
பிற்கு நான்காம்‌ காம்பு வல 


5 


மிருத்தல்‌. இவ்வமைப்பு முறை 
மாறி மாறித்‌ தொடரும்‌. மாறி 
மாறியுள்ள களைகள்‌ ஒடுங்கு 
வதால்‌. இவ்வளைவு நிலை 
கூற்படுறது. எ-டு. ஈலியோ 
டிராபியம்‌. இதனை வளையப்‌ 
பூக்கொத்து என்றும்‌ கூறலாம்‌. 
பா. ராரிாச50810௨ (உய) 


$01210ஈ (ஸ்கார்பியன்‌) - தேள்‌: 
எாகாலி வகுப்பு. நீளம்‌ 
10-30 செ.மீ. தலையும்‌ மார்பும்‌ 
இணைந்த முன்னுடல்‌. உடலில்‌ 
முன்புறம்‌ ஓரிணை பெரிய 


இடுக்கிகள்‌ உண்டு. தவிர, 
இதன்‌ உடலில்‌ இரண்டாம்‌ 
இகைஊ  ஒட்டுறுப்பும்‌ நான்‌ 


விணைக்‌ கால்களும்‌ உண்டு. 
உணரிகள இல்லை. வளையத்‌ 
தாலான வயிறு. வளைந்த 
வால்‌ பின்னுடலில்‌ இடையுட 
லில்‌ முடியும்‌. வால்‌ முனையில்‌ 
கொடுக்குளளது. (உ௰) 


50001 (ஸ்கவுட்‌) - சாரணியம்‌: 
இதுவும்‌ அனைத்துலக அளவி 
ஓள்ள தொண்டு நிறுவனம. 
பேடன்‌ பவுல்‌ அவர்களால்‌ 
நிறுவப்பெற்றது. குருளையர்‌, 
சாரணர்‌, சாரணியர்‌, 
துரிசாரண சாரணியர்‌ எனப்‌ 
பல பிரிவுகள்‌ உண்டு. பள்ளி 
களில்‌ அமைக்கப்பெற்று நல்ல 
தொண்டு செய்வது. (க.உள) 

50௦1 (ஸ்குரூ) - திருகு: சாய்தள 
அடிப்படையில்‌ அமைந்த 


கருவி. எந்திர லாபம்‌ அதிக 
முள்ளது. ஆகவே, செய்யப்‌ 


5001 


5௦ 





படும்‌ வேலையும்‌ அதிகம்‌. எ-டு. 


திருகு உயர்த்தி. பேருந்து 
களின்‌ டபயர்களைப்‌ பழுது 
பார்க்க அவற்றைச்‌ இறிது 
உயர்த்தி நிறுத்தப்‌ பயன்‌ 
படூவது. (இய) 


50614 08ப068 (ஸ்டரூகாஜ) - 


தருருமானி: இருகுநெறி முறை 
யில்‌ வேலை செய்யுங்கருவி. 
இதனால்‌ மெல்லிய கம்பி, ஈயக்‌ 
குண்டு முதலியவற்றின்‌ குறுக்‌ 
களவையும்‌ மெல்லிய கண்‌ 
ணாடித்‌ தட்டின்‌ தடிமனையுங்‌ 


கண்டறியலாம்‌. இல்‌ இரு 
புரிகளுக்கு இடையிலுள்ள 
தொலைவு புரியிடைத்‌ 
தொலைவு (பிட்ச்‌) ஆகும்‌. 
மீச்ிற்றளவை - புரியிடைத்‌ 
தொலைவு சீ தலைக்கோல்‌ 


மொத்தப்‌ பிரிவுகள்‌. (இய) 





திருகுமானி 
(ஸ்கோரடம்‌) ௮ 
விரைப்பை: மனிதன்‌ உட்படப்‌ 
பெரும்‌ பான்மையான 
பாலூட்டிகளில்‌ இடுப்புப்‌ பகுஇ 


ஒயபேோ 


620 





யில்‌ உள்ள தோல்பை. இதில்‌ 
விரை உள்ளது. (உய) 


8௦0௬ (ஸ்கம்‌) - நுரைமாக: 
உருகிய உலோகங்களில்‌ மிதக்‌ 
கும்‌ மாசுகள்‌. (வேதி) 

$போரு - கர்வி: உணவில்‌ உயிரி 
யன்‌ ௪ குறைவினால்‌ உண்‌ 
டாகுங்‌ குறைநோய்‌, நெல்லிக்‌ 
காய்‌, நாரத்தை முதலிய 
உணவுகளை உட்கொள்ள இது 
நீங்கும்‌. பா. ஈரகாரா5. (உயி) 

பேயா ஸஸ்கூட்டல்லம்‌) - 
கேடயம்‌: 1. பறவைக்‌ காலின்‌ 
செதில்‌. 2. பூச்்‌டியின்‌ மேற்புற 
மார்புமுட்கள்‌. 3. நெல்விதை 
முளைக்கும்‌ போது அதன்‌ 
மெலிந்த விதையிலை, முளை 
சூழ்தசையிலிருந்து உணவுப்‌ 
பொருளை உறிஞ்சிப்‌ பாது 
காப்பு இலையாக மாறும்‌. 
இப்பகுதியே கேடயம்‌ (உய) 

868 (39) - கடல்‌: உப்பு நீர்த்‌ 
தொகுதி, 75% நிலமேற்பரப்பு 
இதனாலானது. (உ௰) 

898 80082 (8 ஆடர்‌) - 
கடல்குழல்மீன்‌: மெலிந்த மீன்‌ 
நீண்டது. உடல்‌ கடினத்‌ தட்டு 
களால்‌ மூடப்பட்டுள்ளது. 
(உயி) 

868௨ 6160௮௫ (௬8 எலிபெண்ட்‌) 
- கடல்யானை: யானைசீல்‌. 
(உ௰) 

868 10186 (௬8 ஹார்ஸ்‌) - கடல்‌ 
குதிரை: குதிரை ஒத்த தலை 
இருப்பதால்‌ இதற்கு இப்பெயர்‌. 
வாலுள்ள சிறிய மீன்‌, நீரில்‌ 


செங்குத்தாக மிதப்பது. கழுத்‌ 
தையும்‌ உடலையும்‌ கடினத்தட்டு 
கள்‌ மூடியுள்ளன. வால்‌ 
துடுப்பில்லை. பல வகைகளில்‌ 
ஆண்‌ தன்‌ வயிறு அல்லது 
வாலுக்கருகில்‌ ஒரு பை கொண்‌ 
டுள்ளது. இப்பையில்‌ பெண்‌ 
இடும்‌ முட்டை கொண்டு 
செல்லப்படும்‌. (உய) 

8599 100 (௩9௪ லையன்‌) - 
கடலரிமா? பெரிய 8ல்‌. இதன்‌ 
புறச்செவிகளும்‌ பின்துடுப்பு 
களும்‌ முன்னோக்கி அமைந்‌ 
துள்ளன. வட பிக்‌ பெருங்‌ 
கடலில்‌ வாழ்வது. (உயி) 

868 81816 (௪ இனேக்‌) - 
கடற்பாம்பு: கடலில்‌ வாழும்‌ 
ஏறியபாம்பு, நஞ்சுள்ளது. 
(உயி) 

868 பாம! (௬8 அர்ச்ன்ட) - 
கடல்‌ முள்ளெலி: ஏறிய கடல்‌ 
விலங்கு. இதனை மூடியுள்ள 
ஓட, கூரிய முட்களுடையது. 
(உயி) 

562 6606 (6 வீட்ஸ்‌) - 
கடற்பாசிகள்‌: பல கண்ணறை 
யுள்ள பெரிய பா௫கள்‌ (உய) 

5621 - 9ல்‌ மீன்‌ உண்ணும்‌ 
பாலூட்டி. இதன்‌ தோலுக்கும்‌ 
எண்ணெய்க்கும்‌ வேட்டை 
யாடப்படுவது. இதற்குக்‌ கட 
லரிமா என்னும்‌ பெயரு 
முண்டு. (உய) 

865(100%80/ (ல்‌ ரூக்கரி) - 8ல்‌ 
வளர்ப்பகம்‌: ல்கள்‌ உண்டாகு 
மிடம்‌. (உ௰) 


ஒட்‌ 





8902060068 01805 (செபே 
யஸ்‌ இளாண்ட்ஸ்‌) - கொழுப்புச்‌ 
சுரப்பிகள்‌: பாலூட்டிகளின்‌ 
சுரப்பிகள்‌. இவற்றின்‌ சுரப்பு 


மயிரைப்‌ பளபளப்பாக 
வைப்பது. (உயி) 
5௪௦0௯010  811901 - பெக்‌ 


விளைவு: வேறுபட்ட இரு 
உலோகக்‌ கம்பிகள்‌ சேர்ந்த 
சந்திகளை வெவ்வேறான 
வெப்ப நிலைகளில்‌ வைத்‌ 
தால்‌, அவற்றின்‌ சுற்றில்‌ மின்‌ 
னோட்டம்‌ நிஒழ்கறது. இவ்‌ 
வெப்ப மின்னோட்ட நிகழ்ச்‌ 
ஏிக்குச 8பெக்கு விளைவு 
என்று பெயர்‌. இதனை முதன்‌ 
முதலாக 1826இல்‌ €£பெக்கு 
சான்பார்‌ கண்டறிந்தார்‌. (இய) 


8௭0௦௦8 (செயோரியா) - 
கொழுப்பு வடிதல்‌: கொழுப்புச்‌ 
சுரப்பிகளிலிருந்து கொழுப்பு 
மிகுதியாக ஒழுகுதல்‌. (உயி) 

$96ப௱ (பம்‌) - கொழுப்புச்‌ 
சுரப்பு: கொழுப்புச்‌ சுரப்பி 
களினால சுரக்கப்படுவது. இது 
மயிரையும்‌ தோலையும்‌ உய 
விடுறது. (உயி) 

8௭௦௦0 (செகண்ட்‌) - வினாடி, 
நொடி: அலகுச்சொல்‌. காலத்‌ 
தின்‌ எளிய அடிப்படை அலகு. 
ஒரு நிமிடத்துக்கு 60 வினாடி. 
60 - ஒரு மணி, (இய) 

890008 ஜ9ஈப்ப!யார (செகண் 
ட்ஸ பெண்டுலம்‌) - வினாடி 
ஊசல்‌: 2 வினாடி அலைவு 


நேரமும்‌ 100 செ.மீ. நீளமுள்ள 
ஊசலே வினாடி ஊசல்‌. இதை 
நொடி ஊசல்‌ என்றுங்‌ 
கூறலாம்‌. ஒ. 0ா£0ப!ப௱ (இய) 


560000 ௦81 (செகண்டரி 


செல்‌) - இரண்டாம்‌ நிலை 
மின்கலம்‌: துணை மின்கலம்‌. 


5௦௦௦1020/0010018 (செகண்டரி 


கலர்ஸ்‌) - இரண்டாம்‌ நிலை 
நிறங்கள்‌: முதன்மை நிற 
இணை களை கலப்பதால்‌ 
தோன்றும்‌ நிறங்கள்‌. ஓ. 
ரண ௦01005, (இய 


$௭௦௦1080/ 910174, 860007 


ராடு (செகண்டரி 
குரோத்‌, செகண்டரி தஇிக்கனிற்‌) 
- இரண்டாம்‌ நிலை வளர்ச்சி: 
இரண்டாம்‌ நிலை அலலது பக்க 
ஆக்கு இசுக்களிலிருந்து உண்‌ 
டாகும்‌ வளர்ச்‌. இருவிதை 
இலைத்‌ தாவரங்களுக்கே 
உரியது. இரண்டாம்‌ நிலைத்‌ 
தடிப்பு என்றும்‌ பெயர்‌ ஒ. 
உறு 90 (உயி) 


$9௦௦0கோு/50ப5( 0181801815 - 


இரண்டாம்‌ நிலைப்‌ பால்‌ 
பண்புகள்‌: பால்‌ தொடர்புடைய 
விலங்குப்‌ பண்புகள்‌. இவை 
இனப்பெருக்க மண்டலத்தோடு 
தொடர்புடையவை அல்ல. 
எ-டு. மீசை முளைத்தல்‌, முலை 
உண்டாதல்‌, ஆண்‌ தவளையின்‌ 
கலவித்இண்டு, (உயி) 


8௦ - செக்ரிட்டின்‌: ஒறு 


குடவிலுள்ள பிரன்னர்‌ சுரப்பி 


622 


[1114] 





களால்‌ சுரக்கப்படும்‌ பெப்டைடு 
வளர்தூண்டி. கணையறநீர்‌ 
௬ரப்பைத்‌ தூண்டுகிறது. (உயி) 

8920791101 (செக்ரிஷன்‌) - சுரப்பு: 
உயிரணு உண்டாக்கும்‌ நீர்மப்‌ 
பொருள்‌. குறிப்பிட்ட 
வேலையைச்‌ செய்வது. எ-டு 
ஸ்டார்ச்ச செரிக்க உமிழ்நீர்‌ 
உதவுகிறது. (உயி) 

5901100 (செக்ஷன்‌) - வெட்டு 
பகுதி: நுண்ணோக்கியில்‌ 
வைத்துப்‌ பார்க்க வெட்டப்படும்‌ 
திசுவின்‌ சிறியதுண்டு. (உம) 

்‌ (செடேட்டிவ்‌), - 
தணிப்பி: தணிப்பு மருந்து. 
படபடப்பு, நடுக்கம்‌ முதலிய 
வற்றைக்‌ குறைக்கும்‌ மருந்து. 
(மரு) 

5உரொளர்கரு ர0005 (செடி 
மெண்டரி ராக்ஸ்‌) - படிவுப்‌ 
பாறைகள்‌: பாறைகளில்‌ ஒரு 
வகை. படிவுகள்‌ குவிவதால்‌ 
உண்டாவது. (பு.அறி) 

880௦2110௦1  (செடிமெண்‌ 
டேஷன்‌) - வண்டல்‌ படிதல்‌: 
மைய விலக்கியினாலோ 
ஈர்ப்பினாலோ தொங்கல்‌ 
படிதல்‌, துகள்களின்‌ சராசரி 
அளவை மதிப்பிடப்‌ படிதல்‌ 
விரைவு பயன்படும்‌. இந்‌ 
நுணுக்கம்‌, பெரு மூலக்கூறு 
களின்‌ சார்பு மூலக்கூறு நிறை 
களைக்காண, மீமைய விலக்கி 
உதவியுடன்‌ பயன்படுகிறது. 
(வேது) 


5890211495 


8990 (6ஃட்‌) - 1. விதை: கருவுற்ற 
கலே விதை. இது ஒரு விதை 
இலைத்தாவரங்களுக்கும்‌ இரு 
விதையிலைத்‌ தாவரங்களுக்கு 
மட்டுமே உரியது. பொதுவாக, 
ஒரு விதையில்‌ விதையுறை. 
விதையிலை, முளைக்கரு என 


மூன்று பகுதிகள்‌ உண்டு. 
துளையுள்ள விதையுறை 
விதைக்குப்‌ பாதுகாப்பளிக்‌ 


றது. கருவோடு இணைந்த 
விதையிலைகள்‌ முளைக்குங்‌ 
கருவிற்கு உணவளிக்கின்‌ றன . 
முளைவேர்‌ வெளிவர விதைத்‌ 
துளை உதவுகின்றது. முளைக்‌ 
குருத்தும்‌ முளை வேரும்‌ 





1. முளைக்குருத்து 

2. முளைவேர்‌ 

3. விதை இலை 

4. விதையிலை மேல்தண்டு 
5. விதை ஓலைக்&ழ்தண்டு 
6. அச்சு 


52௦0 


கருவில்‌ அமைந்துள்ளன 
முளைக்குருத்து தரைக்குமேல்‌ 
தண்டாகவும்‌ முளைவேர்‌ 
தரைக்குக்‌£ழ்‌ வேராகவும்‌ 
வளர்பவை. நெல்‌, ஆமணக்கு 
முதலிய விதைகளில்‌ கூடுதலாக 
ஒரு தசை உண்டு. இது 
முளைகழ்தசை. இதில்தான்‌ 
உணவுச்‌ சத்து சேமித்து 
வைக்கப்பட்டுள்ளது. விதை 
முளைக்கும்போது, விதை 
யிலைகள மூலம்‌ அது பயன்‌ 
படுத்தப்படுகிறது. பாச, மாசி 
பெரணி முதலிய பூக்காத்‌ 
தாவரங்களுக்கு விதைகள்‌ 
இல்லை. மாறாகச்‌ இதெல்கள்‌ 
(ஸ்போர்ஸ) உண்டு. இவை 
விதைகளுக்கு முன்னோடி 
௬ளாக உள்ளவை. 32. நுண்‌ 
படிகம்‌: ஒரு கரைசல்‌ வீழ்படிய 
அல்லது இணமமாக நீர்மம்‌ 
அல்லது வளியுடண்‌ சேர்க்கப்‌ 
படுஞ்‌ ஒறிய படிகம்‌. (ப.து). 
9990 0081 (ட்‌ கோட்‌) - 
விதையுறை: இத வெளியுறை 
உள்ளுறை என இருவகைப்‌ 
படும்‌. லு.றயின்‌ புறப்‌ 
பகுதியே அவெளியுறை; அகப்‌ 
பகுதி உள்ளூறை. ஒ. 10(90ப- 
ஈம்‌ (௨௮) 

89690 18 0ர4158௦1 (9ஃட்‌ 
பாம்‌ ஆர்கனைசேஷன்‌) - 
விதைப்‌ பண்ணைத்‌ இட்டம்‌: 
வேளாண்மையில்‌  விளைச்‌ 
சலைப பெருக்க மிக அடிப்‌ 
படைபானவைவை மூன்று: 1.மண்‌ 


8604 


820௧148110 


5௮] 





2. உரம்‌ 3. தகுதியுள்ள விதை. 


இம்மூன்றில்‌ மிக முக்கிய 
மானது விதை. 1966 ஆம்‌ 
ஆண்டு இயற்றப்பட்ட 
விதைச்சட்டப்படி இது செயற்‌ 
படுகிறது. இதல்‌ விதைப்‌ 
பண்ணை, அடிப்படை விதைப்‌ 
பண்ணை, துறை விதை 
நிலையம்‌ ஆய மூன்றும்‌ 
அமைந்து உழவர்களுக்குத்‌ 
தகுதியான விதைகளை 
அளித்து வருகின்றன. (உயி) 
(செக்மெண்ட்‌) - 
துண்டம்‌: ஒறுதுண்டு அல்லது 
வட்டு. கண்டம்‌ என்றுங்‌ 
கூறலாம்‌. (உயி) 

(செக்மெண்‌் 
டேஷன்‌) - துண்டமாதல்‌: பா. 
வாட. யி) 


8601602110 (செக்ரிகேஷன்‌) - 


தனித்துப்பிரிதல்‌: மரபணு 
வியலில்‌ இரு இணைமாற்று 
கள்‌ ஒன்றிலிருந்து மற்‌ 
நறொன்று பிரிதல்‌. இவை 
ஒவ்வொன்றும்‌ இரட்டை நிறப்‌ 
புரிகளில்‌ ஒன்றை எடுத்துச்‌ 
செல்லும்‌. இந்நிகழ்ச்‌9 குன்றல்‌ 
பிரிவில்‌ நடைபெறுூறது. 
அப்போது ஒற்றை மய முஇர்ந்த 
கருவணறுக்கள்‌ (விந்தணுவும்‌ 
முட்டையும்‌ ) உண்டாகின்றன. 
(உய) ) 


5811101004 (செயிஸ்மாலஜி) - 


புவிநடக்க இயல்‌: நில நடுக்‌ 
கங்களைப்‌ பற்றி ஆராயுந்‌ 
துறை. (பு.அறி) 


89! 


5 





5215௦௱353/ (செய்ஸ்மோ 
னேஸ்டி) - நடுக்க இயக்கம்‌: பா. 
135010 ௱ுஊஊ௭௱௨65. (உயி) 

5215௱௦௱௪௨ (செயிஸ்மோ 
மீட்டர்‌) - புவிநடுக்கமானி: நில 
அஇர்வுகளைப்‌ ப௫வு செய்யுங்‌ 
கருவி. (பு.௮றி) 

8618801007 (செலினாலஜி) - 
தஇங்களியல்‌: இங்களை அறி 
வியல்‌ அடிப்படையில்‌ ஆராயும்‌ 
வானியல்‌ பிரிவு. இத்துறை 
வானவெளி ஆஆராய்ச்இயால்‌ 
நன்கு வளர்ந்துள்ள து. 
(வானி) 

5811 - 886௩னா* (செல்‌ஃப்‌ 
அபேஸ்மெண்ட்‌) - தன்னடக்கம்‌: 
தன்னினும்‌ உயர்ந்தோர்‌ எனக்‌ 


கருதபபடுவோர்‌ முன்னிலை 
யில்‌ பணிவுடன்‌ நடக்கத்‌ 
தூண்டும்‌ இயல்பூக்கம்‌. 
(க உள) 

5611 - 8598211101 (செல்‌ஃப்‌ 
அபொஷன் 2 தன்முனைப்‌ 


பாற்றல்‌: தன ஃ நக்கீழ்‌ உள்ளோ 
டன்‌ சேர்நது। செயற்படுகை 
பில்‌ தான்‌ மேல்‌ நின்று 
நினைத்து, அவர்கள்‌ மீது 
ஆிக்கம்‌ செலுததத்தூண்டும்‌ 
இயல்பூக்கம்‌. (க.உள) 
8618ஈ1/ப௱ - செலீனியம்‌ : 86. 
நான்கு வேற்றுருக்களில்‌ 
உள்ள உலோகம்‌. அவை 
யாவன: 1. உருவமற்ற செந்‌ 
நிறத்திரள்‌ 2. உருவமற்ற 
கறுப்புநிழக்‌ கண்ணாடி 
அ. அ.41 


விச்ிலி 


போன்ற இரள்‌. 3. 
சிவப்பு நிறமுள்ள படிகங்‌.மள்‌. 
4. சாம்பல்‌ நிறப்படிகங்கள்‌. 
கண்ணாடித்‌ தொழிலில்‌ நிறம்‌ 


நீக்கியாகவும்‌ வினையூக்கி 
யாகவும்‌ பயன்படுதல்‌. ஒளி 
மின்‌ கருவிகளிலும்‌ பயன்‌ 
படுதல்‌. (வேக) 


56114 - 161111281௦ (செல்‌ஃப்‌ 


பெர்டலைசேஷன்‌) - தற்‌ 
கருவுறுதல்‌: மரபுவழியில்‌ ஒரே 
மூலத்திலிருந்து பெறப்பட்ட 
இரு பாலணுக்களுக்கிடையே 
ஏற்படூங்கலப்பு, வழக்கமாக, 
இது ஒரே தனி உயிரியில்‌ 
ஏற்படுவது. தாவரங்களிலும்‌ 
விலங்குகளிலும்‌ மிக அரிதாக 
நடைபெறுவது. எ-டு. நிலக்‌ 
கடலை, மண்புழு, பரமேடயம்‌, 


இதைத்‌ தற்கலப்பு என்றும்‌ 
கூறலாம்‌. (உயி) 

511427௦115 1854 (செலி 
வானஃப்‌ டெஸ்ட்‌) - செலி 
வானஃப்‌ ஆய்வு: கரைசலில்‌ 
பிரக்டோஸ்‌ இருப்பதைக்‌ 


கண்டறியும்‌ ஆய்வு. (உயி) 


566 (செமன்‌) - விந்து: விரை 


களும்‌ துணை ஆண்‌ உறுப்பு 
களும்‌ சுரக்கும்‌ பாய்மம்‌. இடுல்‌ 


விந்தணுக்களும்‌ ஊட்டப்‌ 
பொருள்களும்‌ உள்ளன. 
(உயி) 

5ப௦௦ப/2ாண வி (செமி 


சர்குலர்‌ கனால்‌) - அரைவட்டக்‌ 
குழல்‌: பா. 881 (உயி) 


625 





$ா!/௦௦10ப௦101 (செமிகண்டக்‌ 
டர்‌) - அரைகுறைக்கடத்தி: ஓலி 
கான்‌ அல்லது ஜெர்மானியம்‌. 
படிகத்திண்மம்‌. மின்கடத்தும்‌ 
இறன்‌ எளிஇல்‌ கடத்திக்கும்‌ 
காப்புப்‌ பொருளுக்கும்‌ இடைப்‌ 
பட்டது. மின்னணுவியலில்‌ 
பெரும்புரட்சி ஏற்படுத்திய 
படிகம்‌. (இய) 

5ாபாவ! 7௪௦௨618019 (செமினல்‌ 
ரெசப்டகள்‌) - விந்து ஏற்பகம்‌: 
பெண்‌ இனப்பெருக்க மண்ட 
லத்திலுள்ள பை. பயன்படும்‌ 
வரை இல்‌ விந்தணுக்கள்‌ 
சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. 
(உயி) 


5! 89101௪ (செமினல்‌ 
வெடிகள்‌) - விந்து கொள்‌ 
ளாகம்‌ ஆண்‌ இனப்பெருக்க 
மண்டலத்திலுள்ள பை. பெண்‌ 
ணிடம்‌ செல்லும்‌ வரை இஇல்‌ 
விந்தணுக்கள்‌ சேமித்து 
வைக்கப்படுகன்றன. (உயி) 

$9௱ப்‌ா!121௦ப5(ப6ப/௪5 (செமினி 
பெரஸ்‌ ட்யூபூல்ஸ்‌) - விந்தணுக்‌ 
குழலிகள்‌: விரையில்‌ நேர்த்இ 
யாகச்‌ சுருண்டு அமைந்துள்ள 


குழலிகள்‌. இவற்றில்‌ 
விந்தஷஹக்கள்‌ உண்டா 


வல்நன. மனிதனிடம்‌ ஒவ்‌ 
வொன்றும்‌ 15 மிமீ குறுக்கள 
வும்‌ 50 செமீ நீளமும்‌ உள்ளது. 
விந்துகுழவில்‌ விந்தணுவை 
இது சேர்க்கிறது. (உயி) 

பப்‌ 1:11 ளை 1:17:11] 
(செமிபர்மியபிள்‌ மெம்பரன்‌) 


- அரைகுறை ஊடூருவு படலம்‌: 
சல மூலக்கூறுகளை மட்டும்‌ 
தன்‌ வழியே செல்ல விடும்‌ 
படலம்‌. எ-டு, செல்லோபேன்‌ 


தாள்‌. (இய) 


891198062109 (செனசென்ஸ்‌) - 
மூப்படைவு: வயது ஆக ஆக 
உள்ளமும்‌ உடலும்‌ இயல்பாக 
மாற்றம்‌ அடைதல்‌. (உயி) 

582101 (சென்சேஷன்‌) - 
புலணுணர்தல்‌: ஒருபுலன்‌ 
தனக்குப்‌ பொருத்தமான 
தூண்டலினால்‌ தாக்குறுவதால்‌ 
உண்டாகும்‌ உடன்‌ உணர்வு. 
(உய) 

56156 ௦02 (சென்ஸ்‌ ஆர்கன்‌) 
- புலன்‌ உறுப்பு: தூண்டலுக்குத்‌ 
துலங்கலை உண்டாக்கும்‌ 
உறுப்பு - ஐம்பொறிகள்‌. பா. 
9௮7, 9/6. (உ௰) 

89/௦1 (செண்டிமெண்ட்‌) - 
பற்று: ஆள்‌. பொருள்‌ அல்லது 
கருத்துப்பற்றிய உணர்ச்சி 
களின்‌ தொகுப்பு. பொதுவாக, 
விருப்பு, வெறுப்பு ஆலிய 
இரண்டையும்‌ பற்று உள்ளடக்‌ 
ஜியது. சூழ்நிலைப்‌ பட்டறிவிற்‌ 
கேற்ப உயர்வது. (௧க.உள) 

588221 (செப்பல்‌) - புல்லி: 
பூவிதழ்களில்‌ ஒருவகை, பா. 
எவ! (உயி) 

822815 (செப்சிஸ்‌) - புரை 
உண்டாதல்‌: 6ழ்‌ உண்டாக்கும்‌ 
குச்சியங்கள்‌ உடலில்‌ தொற்றி 
நிவை ஏற்படுத்துதல்‌. (உயி) 


5௦௦ 626 ்‌ 881 





$ஊறரப௱ (செப்டம்‌) - தீடுப்பு: 
பிரிசுவர்‌. இருகுழி அல்லது 
அறைகளுக்கிடையே உள்ள 
- தடுப்பு. இதயம்‌ மேலறை &ழறை 
யாகவும்‌ இடதறை வலதறை 
யாகவும்‌ தடுப்பினால்‌ பிரிக்கப்‌ 
பட்டிருத்தல்‌. (உய) 
560ப௦51121100 (செக்கொயஸ்ட 
ரேஷன்‌) - அயனிமுடமாதல்‌: 
ஒரு கரைசலிலுள்ள அயனி 
யோடு அணைமம்‌ (காம்ப்‌ 
ளக்ஸ்‌) தோன்றுவதால்‌, அந்த 
அயனி தன்‌ இயல்பான 
செயலை இழத்தல்‌. அயனி 
முடமாக்ககள்‌ இங்கு நீக்கும்‌ 
பொருள்களே. (வேக) 

961௪ (சியர்‌) - தாவரத்தொடரி: 
தாவர உயர்‌ வரிசை. இடல்‌ 


நுரையீரல்‌ குழிகள்‌ முதலிய 
வற்றைக்‌ கரையிடுந்திசு. (உயி) 
521212 (சொர்ரேட்‌) - பல்‌ 

ளிம்பு: இலையில்‌ முனை 
நோக்கி முக்கோணபம்பற்கள்‌ 
அமைந்திருத்தல்‌. எ-டு. குப்பை 
மேனி. பா. /924௱௮0ஈ (உயி) 


5௨ப1812 (செருலேட்‌) - நுண்‌ பல்‌ 
ளிம்பு: இலையில்‌ முனை 
நோக்கி நுண்ணிய பற்கள்‌ 
அமைந்திருத்தல்‌. பா. [1987 
வ உயி) 
$8£யஈ (€ரம்‌) - தெளியம்‌: தெளி 
வான நீர்மப்‌ பாய்மம்‌. அல்லது 
உறைந்த குருதியிலிருந்து 
பிரிந்த கணிமம்‌ (ப்ளாஸ்மா). 
இது வெளிறிய மஞ்சள்‌ நிற 


ட்‌ ்‌ நீர்மம்‌. பைபிரினோஜன்‌ 
ஒவ்வொரு தாவரச்‌ சமுதாயமும்‌ நீங்கெது. மற்ற வகையில்‌ இது 
தான்‌ வாழுமிடத்தில்‌ மாற்றங்‌ அமைப்பில்‌ கணிமத்தை 


களை உண்டாக்குவது. இம்‌ 
மாற்றங்கள்‌ இல நிலைகளை 
உறுதி செய்பவை. பா. 
8000655100 (உயி) 


ஒத்தது. ஊட்டச்‌ சத்தையும்‌ 
எஇுர்ப்புப்‌ பொருள்களையும்‌ 
எதுர்ப்பிகளையும்‌ எடுத்துச்‌ 
செல்வது. (உயி) 

5658௦1 6௦16 (செசமாய்டு 
போன்‌) - என்‌ வடிவ எலும்பு: 
ஒறிய முட்டை வடிவ எலும்பு. 
தசை நாணில்‌ உண்டாவது. 
பா. ஜ24௦218 (உயி) 


565519 (செசைல்‌) - 1. இயக்க 
மற்ற, இடம்பெயராத: கடல்‌ 
அனிமோன்கள்‌- 2. காம்பற்ற - 
ஓக்‌ இலை. (உயி) 

582126 (8ட்டே)- 1. முள்ளிகள்‌: 


வளைய உடலியான மண்புழு 


82101007/ (செராலஜி) - தெளிய 
இயல்‌: எதிர்ப்புப்‌ பொருளியல்‌. 
எதிர்ப்பி, எஇர்ப்புப்‌ பொருள்‌ 
ஆகியவற்றின்‌. வினைகளை 
ஆராயுந்துறை. இப்பொருள்‌ 
கள்‌ தெளியத்தில்‌ (£ரம்‌) 
உள்ளன. (உயி) 

561188 (6ரிஸ்‌) - 1. தொடர்‌ 
2. வரிசை: (ப.து) 


58006 ராமா (செரஸ்‌ 
மெம்பரன்‌) - தெளியப்படலம்‌: 


581 







வில்‌ இடப்பெயர்ச்‌சக்காகப்‌ 
பயன்படும்‌ பகுதிகள்‌. இயக்கத்‌ 
இன்‌ பொழுது தரையில்‌ 


பிடிப்பை உண்டாக்கப்‌ பயன்‌ 
படுபவை. இவை மயிர்போன்ற 
முட்கள்‌; கைட்டின்‌ என்னும்‌ 
பொருளாலானவை. நடுவில்‌ 
பருத்தும்‌ முனைகளில்‌ கூர்மை 
யாகவும்‌ சற்று வளைந்தும்‌ 
இருக்கும்‌. அவற்றுடன்‌ தசை 
கள்‌ இணைந்துள்ளன. இத்‌ 
தசை இயக்கங்களினால்‌ இம்‌ 
முட்கள்‌ முட்குழிக்குள்‌ செல்ல 
வும்‌ வெளியே வரவும்‌ எல்லாத்‌ 
இசைகளில்‌ அசையவும்‌ முடி 
இன்றன. இவை விழுகின்ற 
பொழுது, முட்குழியில்‌ 
புதியவை முளைக்கின்றன. 
2. சிதல்காம்பு: மா௫களின்‌ இதல்‌ 
பயிர்க்காம்பு. இது பொடுகை 
யினைத்‌ தாங்குவது. இக்காம்பு 
முதிர்ச்சி அடைந்ததும்‌, விரை 
வாக நீண்டு ஓதல்களை வெளி 
யேற்றுமளவிற்கான உயரத்‌ 
இற்குப்‌ பொடுகையைக்‌ 
கொண்டு வருகிறது. (உயி) 
561110 (செட்டிங்‌) - இறுகுதல்‌: 
ஒமெண்டு என்னும்‌ படிகாரை 
நீரை உட்கவர்ந்து கெட்டிப்‌ 
பொருளாதல்‌. இக்காரையி 
னுள்ள சேர்மங்களின்‌ நீரேற்ற 
வினையும்‌, இவ்வினையைத்‌ 
தொடர்ந்து கால்இயம்‌ சிவிகேட்‌ 
சேர்மங்கள்‌ இதைவடைவதும்‌ 
இதற்குக்‌ காரணங்களாகும்‌. 


(வேதி) 


627 





55% 





561806 (6வேஜ்‌) - சாய்க்கடை: 
கழிவுநீர்‌ செல்லும்‌ வழி. நல்ல 
வாழ்‌ நலத்திற்கு நல்ல 
சாய்க்கடைத்திட்டம்‌ இன்றி 
யமையாதது. (உயி) 

58% (செக்ஸ்‌) - பால்‌: ஆண்‌, 
பெண்‌ என்னும்‌ தனி உயிர்‌ 
களை வேறுபடுத்திக்‌ காட்டும்‌ 
பண்புகளின்‌ தொகுப்பு. (உயி) 

5620 800681 (செக்ஸ்‌ அப்பீல்‌) - 
பால்கவர்ச்சி: பொதுவாக, ஆண்‌ 
பெண்ணைக்‌  கவருந்திறன்‌, 
விலங்குகளிடத்து இதற்குப்‌ பல 
அமைப்புகள்‌ உள்ளன. நிறம்‌, 
மணம்‌, உறுப்பு முதலிய 
வற்றைக்‌ கூறலாம்‌. (உயி) 

56% 68!! (செக்ஸ்‌ செல்‌) - 
பாலணு: ஆண்‌ அணு (விந்து) . 
பெண்‌ அணு (முட்டை). (உயி) 

56) ௦௦8006 (செக்ஸ்‌ 
குரோமசோம்‌) - பால்‌ நிறப்புரி 


கள்‌: இது பாலை ஆணா 
பெண்ணா என்று உறுதி 
செய்வது. (உயி) 

56% பெரவாஙாக!/0 (செக்ஸ்‌ 


டிடர்மினேஷன்‌) - பால்‌ உறுதி 
செய்தல்‌: ஒரு இறப்பினத்தில்‌ 
ஆண்களும்‌ பெண்களும்‌ 
சமமாக இருக்கும்‌ பொழுது, 
பால்‌ உறுஇசெய்தல்‌ மரபணு 
வழி அமைந்ததாகும்‌. இல 
சமயங்களில்‌ ஒற்றை இணை 
இணைமாற்றுகள்‌ பாலை 
உறுதிசெய்தல்‌. வழக்கமாக 
முழுநிறப்புரிகளே - பால்‌ 


ஒ€% 


நிறப்புரிகளே - பாலை உறுதி 
செய்பவை. (உயி) 


5லட விவ பா 4 40 
(செக்ஸ்‌ டிஸ்டிரிபுயூஷன்‌ இன்‌ 
பிளவர்‌) - பூவில்‌ பால்பரவல்‌: 
இது பல வகைப்படும்‌. 1. இரு 
பால்பூ (பைசெக்சுவல்‌, ஹெர்‌ 
மாபுரோடைட்‌) பூவரசு. 2. ஒரு 
பால்பூ யூனிசெக்சுவல்‌): மக 
ரந்தம்‌ மட்டும்‌ இருத்தல்‌. ஆண்‌ 
பூக்கள்‌ - ஆமணக்கு, கலகம்‌ 
மட்டும்‌ இருத்தல்‌. 
வெள்ளரி. 3. 
(மனோஷியஸ்‌): ஆமணக்கு 
4. ஈரில்லப்பூ (டைமிஷீ 
யஸ்‌): தென்னை. 5. கலவைப்‌ 
பூ (பாலிகேமஸ்‌): மா. 6. நிறை 
வுள்ளபூ (கம்ப்ளீட்‌): செம்‌ 
பருத்தி 7. நிறைவற்ற பூ 
(இன்கம்ப்ளீட்‌) : விளிமேட்டிஸ்‌. 
(உ௰) 

86116 (செக்சைன்‌) - வெளிப்‌ 
புறப்படலம்‌: மகரந்த மணியின்‌ 
வெளிப்படலத்தின்‌ (எக்சைன்‌) 
புறஉறை. இம்மணிக்கு 
உட்படலமும்‌ (இண்டைன்‌) 
உண்டு. (உயி) 

5600 ௦௦ செக்ஸ்‌ 
ஆர்மான்ஸ்‌) - பால்தூண்டிகள்‌: 
ஆண்ட்ரஜன்களும்‌ ஆஸ்ட்‌ 
ரஜன்களும்‌. (உயி) 

56% (1181 (செக்ஸ்‌ ஒட்டன்‌) - 
பால்கவர்‌ நங்கை: தன்னுடைய 
பால்‌ கவர்ச்சியைத்‌ தவறான 
முறையில்‌ பயன்‌ படுத்தும்‌ 
இளம்பெண்‌. (உ௰) 


பெண்பூ 
ஒரில்லப்பூ 


026 


86% 
56) 11112௦ ர்ர்வார்காசச 
(செக்ஸ்லிங்‌கடு இன்கெரி 
டன்ஸ்‌) - பாலிணை மரபு 
வழிப்பண்பு: இது பால்வழி 
மரபுரிமையாகும்‌. இதற்குரிய 


காரணி பால்‌ நிறப்புரியாகும்‌. 
(உயி) 

56% [28/8158! (செக்ஸ்‌ ரிவர்சல்‌) 
- பால்மாற்றம்‌: இதனை அலி 
மாற்றம்‌ என்றும்‌ கூறலாம்‌. 
ஆண்‌ பெண்ணாகவும்‌ பெண்‌ 
ஆணாகவும்‌ மாறுவதற்குரிய 
பண்புகள்‌ தோன்றுதல்‌. (உயி) 


5லம்வார்‌ (செக்ஸடண்ட்‌) - உயர 
மானி: அணுக இயலாக்‌ 
கதிரவன்‌ முதலிய விண்‌ 
பொருள்களை அளக்கப்‌ பயன்‌ 
படும்‌ கருவி. (இய) 

58021 01347 (செக்சுவல்‌ பிளே) -- 
பால்‌ விளையாட்டு: ஒரே 
இனத்தைச்‌ சார்ந்த ஆணும்‌ 
பெண்ணும்‌ சேர்தல்‌. இஇல்‌ 
விந்தணு, பெண்‌ இனப்‌ 
பெருக்க மண்டலத்தை அடைவ 
தில்லை. எ-டு. தவளை. (உயி) 

56021 160100ப௦110 (செக்சு 
வல்‌ ரிபுரடக்ஷன்‌) - பாலினப்‌ 
பெருக்கம்‌: ஆண்‌ பெண்‌ 
ணாூய இரு பாலணுக்களும்‌ 


சேர்வதால்‌, புதிய உயிர்கள்‌ 
தோன்றும்‌ முறை. உயிரின்‌ 
அடிப்படைச்‌ செயல்களில்‌ 
ஒன்று. (உயி) 

560081) பாம (செக்சுவல்‌ 
யூனியன்‌) - பால்‌ சேர்க்கை 


8௮ 


அல்லது கலவி: ஒரே இனத்தைச்‌ 
சார்ந்த ஆணும்‌ பெண்ணும்‌ 
தற்காலிகமாகக்‌ கூடுதல்‌. இஇல்‌ 
விந்து பெண்‌ இனப்பெருக்க 


மண்டலத்திற்குச்‌ செல்லுதல்‌. 
(உயி) 

580௦7௭ (ஷேடோ) - நிழல்‌: ஒளி 
ஊடுருவாப்பொருள்‌ ஒளியைத்‌ 
தடுக்கும்‌ போது, ஒரு பரப்பில்‌ 
உண்டாகும்‌ இருட்டு. ஒளிமூலம்‌ 
புள்ளியாக இருக்குமானால்‌, 
நன்கு உறுதிசெய்யப்பட்ட 
வெளிக்கோட்டினை நிழல்‌ 
கொண்டிருக்கும்‌. மூலம்‌ குறிப்‌ 
பிட்ட அளவு இருக்குமானால்‌, 
நிழலில்‌ இரு தெளிவான பகுதி 
கள்‌ இருக்கும்‌. ஒன்று முழு 
நிழல்‌ மற்றொன்று அரைநிழல்‌. 
கோள்‌ மறைவில்‌ இந்நிகழ்ச்சி 
யுள்ளது. (இய) 

ஒர] (ஷேடோயிங்‌) - 
நிழலிடல்‌: மின்னணு நுண்‌ 
நோக்கலுக்காக அப்‌ 
பொருளைத்‌ தயார்‌ செய்யும்‌ 
முறை. (இய) 

உல ஷார்ல்‌) - சுறா? பெரிய 
கடல்மீன்‌, நீளம்‌ 13.5மீ. பெருந்‌ 
தீனி வேட்கையுள்ளது. இட்ட 
மான கறுப்பு - சாம்பல்‌ நிறத்‌ 
தோல்‌. மீன்‌ உண்ணி, 
மனிதனையும்‌ தாக்க வல்லது. 
உயி) 

5௪2/௦ - (ஷீவ்‌) - கப்பி: நிலை 
இயலில்‌ பயன்படும்‌ உருளை. 
பா. யிஷ (இய) 


1 | 





51611 (ஷெல்‌) - இட: மீன்‌ அல்‌ 


லது ஆமையின்‌ கடின வெளிப்‌ 
புற உறை. (உயி) 


561120 (ஷெல்லாக்‌) - அரக்கு: 


பெண்‌ அரக்குப்பூச்சி உண்‌ 
டாக்கும்‌ பின்‌. இது இசைத்‌ 
தட்டுகள்‌ செய்யவும்‌. நகை 
வெற்றிடங்களை நிரப்பவும்‌ 
பயன்படுகிறது. (உ௰) 


8121201210 (ஷெரடைசங்‌) 4 


துத்தநாகம்‌ பூசல்‌: காற்றில்‌ 
லாமல்‌ துத்தநாகத்தூளை 
வெப்பப்படுூத்துத்‌ துத்தநாகப்‌ 
பூச்சு பூசுதல்‌. இம்முறையைப்‌ 
புனைந்தவர்‌ ஷெராடு. வில்‌ 
சுருள்கள்‌, இருகாணிகள்‌ 
முதலியவை செய்ய இம்முறை 
பயன்படுதல்‌. இவை அரிமானத்‌ 
தடையுள்ளவை. (வேத) 


கரு (ஷின்‌) - முன்னங்கால்‌: 


1. முழங்காலுக்குக்‌ &ீழுள்ள 
காலின்‌ முன்பகுதி 2. மாட்‌ 
டிறைச்சியின்‌ கால்‌ £ழ்ப்பகுதி. 
(உயி) 


51 5௦6 (ஷின்‌ போன்‌) - 


முன்னங்கால்‌ எலும்பு: கணுக்‌ 
கால்‌ எலும்பு. (உயி) 


840165 (ஷிங்கள்ஸ்‌) - நரம்‌ 


பழற்சி: இது ஒரு நோய்‌ 
நிலைமை. உணர்‌ நரம்புகளை 
நச்சியம்‌ தாக்குவதால்‌ ஏற்படு 
வது. நரம்புகள்‌ நெடுூகக்‌ 
கொடிய வலியும்‌ கொப்புளங் 
களும்‌ உண்டாகும்‌. (உயி) 


5௦ 


(4 





500% பப௪ (ஷாக்‌ வேவ்‌) - 
அதிர்ச்சி அலை: ஒரு பாய்மத்தில்‌ 


உண்டாவது. உயரழுத்தமும்‌ 
வெப்பநிலையுமுள்ள மிகக்‌ 
குறுகிய பகுதி அல்லது மண்‌ 
டலம்‌. ஒரு நிலையான 
பொருளின்‌ மீது மீவொலி 
நிலையில்‌ பாய்மம்‌ அல்லது 
வீழ்பொருள்‌ ஒன்று செல்கின்ற 
பொழுது, இந்நிகழ்ச்சி நடை 
பெறுகிறது. மின்னல்‌ தாக்கு, 
குண்டுவெடிப்பு முதலிய 
அலைக்கழிவுச்‌ செயல்களாலும்‌ 
இவ்வலை உண்டாகும்‌. (இய) 
5000௩ (ஷூட்‌, - தண்டகம்‌: 
தண்டும்‌ இலையும்‌ சேர்ந்த 
பகுதி. தாவர உடல்‌ அச்சின்‌ 
மேல்பகுதி. தரைக்கு மேல்‌, நில 
ஈர்ப்பை எஇர்த்து வளர்வது. 
தண்டு, இலை, பூக்கள்‌, 
ஆலயெவை அடங்கியது. இது 
தண்டகத்‌ தொகுதி. (வேர்த்‌ 
தொகுதி) அச்ின்‌ &€ழ்ப்பகுதி. 
இது நில ஈர்ப்பு நோக்கி 
வளர்வது. இதில்‌ ஆணிவேர்‌, 
இரண்டாம்‌ வேர்‌, மூன்றாம்‌ 
வேர்‌ முதலியவை உள்ளன. 


(உயி) 


811011 ௦1௦11 (ஷாட்‌ சர்குயிட்‌) - 
இட்டச்சுற்று: இஃது இயல்பு மீறிய 
சுற்று. பக்க இணைப்பு, தொடர்‌ 
இணைப்பு ஆகிய இரண்டிலும்‌ 
ஏற்படுவது. காப்பிடப்பட்ட 
கம்பிகள்‌ உறை நீங்கிய இடத்‌ 
தில்‌ சேருவதால்‌ உண்டாகும்‌ 
மின்னோட்ட வழி, உருஒி 


5௦% ஒவர்‌ 


51௦ய10/2 


களைப்‌ பயன்படுத்தல்‌, கம்பி 
களைக்‌ காப்பிடுதல்‌ ஆகிய 
வற்றின்‌ வாயிலாகத்‌ தடுக்க 
லாம்‌. இதன்‌ குறைகளாவன: 
1. தீ நேர்ச்ச உண்டாதல்‌ 
2. வீணாக மின்சாரம்‌ செல 
வழிதல்‌. பா. ரொபே4 (இய) 


(ஷார்ட்‌ டே 
பிளாண்ட்‌) - குறும்பொழுது 
தாவரம்‌: இது பூப்பதற்குப்‌ பகல்‌ 
ஒளி குறைவாக இருக்க 
வேண்டும்‌. இந்த ஒளியின்‌ கால 
அள வைக்‌ குறைப்பதன்‌ மூலம்‌ 
இத்தாவரத்தை விரைவில்‌ 
பூக்கச்‌ செய்யலாம்‌. எ-டு. புகை 
யிலை (உயி) 

018/2 (ஷோல்டர்‌ 
கர்டில்‌) - தோள்வளையம்‌. பா. 
£60101வ! 01016 (உயி) 


உளர (ஷரிம்ப்‌) - இறாலின்‌. 


உயிர்‌: - ஏறியது. நீண்ட 
வாலுண்டு. சிறந்த உணவு. 
(உயி) 


உளப்‌ (ஷண்ட்‌) - தடம்‌ மாற்றி: 


ஒரு பகுதியை மற்றொரு பகுதி 
யோடு பக்க இணைப்பில்‌ 
சேர்த்து அச்சுற்றில்‌ மின்னோட்‌ 
டத்தைச்‌ செலுத்துதல்‌. ஆக 
மின்னோட்ட மானியுடன்‌ பக்க 
இனை ப்பில்‌ இணைந்த 
குறைந்த தடை, இம்மானியின்‌ 
எல்லையை மாற்ற இயலும்‌. 
இத்தடையே தடம்மாற்றி. (இய) 


514656 081 இயாமீஸ்‌ கேட்‌) - 


சியாமிய பூனை: குறுயெ மயி 


4 





ருடைய பூனை. நீலக்‌ கண்கள்‌. 

தோல்‌ செம்மஞ்சள்‌ நிறம்‌. 

நகங்கள்‌ கரிய சாம்பல்‌ நிறம்‌. 
வாலுண்டு. (உ௰) 

ஒொ666 15 (இயாமிஸ்‌ 
டிவின்ஸ்‌) - சியாமிய இரட்டை 
யர்‌: ஓரு தனி உயிரணு வி 
லிருந்து உண்டாகிய இருதனி 
உயிர்கள்‌. பிறப்பிலிருந்து ஒரு 
தசைக்‌ கயிற்றினால்‌ 
பிணைக்கப்பட்டிருந்தவை. இச்‌ 
சீன இரட்டையர்‌ காலம்‌ (1811 
- 74). இது போன்று பிறக்கும்‌ 
குழந்தைகளுக்கு இப்பெயர்‌ 
வழங்குவது நடைமுறையில்‌ 
உள்ளது. (உயி) 

515119 (ஃப்லிங்‌) - கால்வழி: 
ஒரே கலப்பிலிருந்து உண்‌ 
டாகும்‌ இரண்டு அல்லது மூன்று 
கால்வழிகள்‌ - சகோதரர்களும்‌ 
சகோதரிகளும்‌. (உயி) 

5165 (இஃப்ஸ்‌) - கால்வழியன்கள்‌: 
மரபுவழி ஒத்த பெற்றோருக்‌ 
இடையே ஏற்படும்‌ கலப்பினால்‌ 
உண்டாகும்‌ தாவரங்கள்‌. (உயி) 

ஒ10272811116 (சைடீரியல்‌ டைம்‌) 

- விண்மீன்‌ அளவு நேரம்‌: விண்‌ 

மீன்களைக்‌ கொண்டு 

அளக்கும்‌ நேரம்‌. (வானி) 


5106 16801107 (சைடூரீஆக்ஷன்‌) 
- பக்க னை: முதன்மை 
வினை போலவே நடக்கும்‌ 
வேதிவினை. வரையறுக்கப்‌ 
பட்ட அளவுக்கு நடைபெறுவது. 
(வேத) 


631 ஓக 





91821112 - ரிடரைட்டூ: இரும்ப்த்‌ 
தாது. . இருப்புக்‌ கார்பனேட்டு 
அடங்கியது. (வேதி) 

8102105011௦16 (டரோஸ்போர்‌ ) 
-_  இரும்புக்கோளம்‌: புவி 
மையத்திலுள்ள இரும்பு உள்ள 
கம்‌. (பு.அறி) 

5125 றா௦௦௦58 (€மென்ஸ்‌ 
புராசஸ்‌) - €ீமன்முறை: எஃகு 
உருவாக்கும்‌ இறந்த உலை 
முறை. இதன்‌ வாயிலாக அதிக 
எஃகு உற்பத்தி செய்யப்படு 
ஒஇறது. இவ்வுலையில்‌ வார்ப்‌ 
பிரும்பு, பழைய  எல்குப்‌ 
பொருட்கள்‌, ஹேமைட்டூ ஆகி 
யவை சேர்ந்த கலவை இடப்‌ 
படுகிறது. வெப்ப மீட்பு முறை 
யினால்‌ இரும்பிலுள்ள கரி, 
, ஹேமடைட்டால்‌ உயிர்வளி 
ஏற்றம்‌ பூேக்ஜன்‌ ஏற்றம்‌) 
அடைகிறது. சஇலிகான்‌, பாசு 
வரம்‌, மாங்கனீஸ்‌ ஆகியவை 


களும்‌ உயிர்‌ வளி ஏற்ற 
மடைந்து, உலை உட்புறம்‌ 
பூசப்பட்டுள்ள கலவையுடன்‌ 


சேர்ந்து கசடாகின்றன. இக்‌ 
கசட்டினை நீக்கி, ஸ்பீகெல்லி 
சன்‌ என்னும்‌ உலோகக்‌ 
கலவையை அத்துடன்‌ சேர்க்க 
எஃகு இடைக்கும்‌. இது வார்ப்பு 
களிலிடப்பட்டு வடிவங்களாக 
எடுக்கப்படுகிறது. பெடுமர்‌ 
முறையைக்‌ காட்டிலும்‌ இம்‌ 
முறையே இறந்தது. ஏனெனில்‌, 
இடுல்‌ மென்மையான எஸ்கு 
இடைக்கிறது. (வேதி) 


16 


632 810 





51௫௨ சாக (சவ்‌ எலி 
மெண்ட்ஸ்‌) -. சல்லடைக்‌ கூறு 
கள்‌: சல்லடைக்‌ குழாய்களை 
உறையில்‌ விதையுள்ள தாவரங் 
கள்‌ உண்டாக்குபவை. (உய) 


5126 பட்சி (சவ்‌ ட்யூப்‌) - 
சல்லடைக்‌ குழாய்‌: சல்லடைக்‌ 
கூறுகளால்‌ உருவாவது. இதன்‌ 
வழியாக உணவு செல்கிறது. 





கண்ணின்‌ குறைகள்‌ 

மேல்‌ இட்டப்பார்வை 

&ழ்‌ எட்டப்‌ பார்வை 

்‌. தவறாக விழும்‌ குவிமையம்‌ 

2. சரியாக விழும்‌ குவிமையம்‌ 

3. குழி வில்லை 

4. குவி வில்லை 

திரட்‌ 1௦9 சைட்‌, லாங்‌) - 

எட்டப்பார்வை: விழிக்கோளம்‌ 
சுருங்குவதால்‌, அருகிலுள்ள 
பொருள்களிலிருந்து வரும்‌ 
ஒளிக்குவியம்‌ விழித்‌ 
திரைக்குப்‌ பின்‌ விழுறெது. 
இதனால்‌ அருகிலுள்ள 
பொருள்‌ மட்டும்‌ பார்க்க 
முடியும்‌, இதைப்‌ போக்கக்‌ 


குவிவில்லையைப்‌ பயன்‌ படுத்த 
வேண்டும்‌. (இய) 


819/4, 8ர௦ர்‌ (சைட்‌, ஷார்ட்‌) - 
ட்டப்பார்வை? விழிக்கோளம்‌ 
முன்னும்‌ பின்னும்‌ நீண்டு 
விடுவதால்‌, தொலை பொருள்‌ 
களிலிருந்து வரும்‌ ஒளிக்‌ 
குவியம்‌ விழித்திரைக்கு முன்‌ 
விழுகிறது. இதனால்‌ தொலை 
பொருள்களைப்‌ பார்க்க முடிவ 
தில்லை. இதைப்‌ போக்கக்‌ 
குழிவில்லையைப்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌. (இய) 


519 சைன்‌) - குறி: ஓர்‌ எண்‌ 
எதுரிடையானதா (-) நேரிடை 
யானதா (7) என்று தெரிவிப்‌ 
பது. குறியில்லாத எண்‌: 
நேரிடை எண்ணாகவே கருதப்‌ 


பெறும்‌. ஒ. 8௦௦1. (இய 


5191௮1 ௫இக்னல்‌) - குறிகாட்டி: 
போக்கு வரத்தைக்‌ கட்டுப்படுத்த 
வுள்ள அமைப்பு. பெரு நகரங்‌ 
களில்‌ சாலைகள்‌ சந்திக்கு 
மிடத்தில்‌ உள்ளது. 2. குறிபாடூ: 
ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்‌ 
இற்குச்‌ செலுத்தப்படும்‌ செய்த. 
எ-டு. இருநிலைக்‌ குறித்‌ 
தொகுதி, மோர்ஸ்‌ குறித்‌ 
தொகுது. (இய 

51] 96168க40ா (க்னல்‌ 
ஜெனரேட்டர்‌) - குறிபாடு 
இயற்றி: அலைவடிவப்‌ பிறப்பி. 
இய) 


ஓ] 








1121 41112 (சைலண்ட்‌ 
இல்லர்ஸ்‌) - அமைடுக்‌ கொல்லி 
கள்‌: பூச்சிக்‌ கொல்லிகள்‌, 
ஒவ்வோராண்டும்‌ இம்மருந்தை 
5,00,000 பேர்‌ உட்கொள்‌ 
இன்றனர்‌. 10,000 பேர்‌ மருத்து 
வம்‌ பயனளிக்காமல்‌ இறக்‌ 
இன்றனர்‌. (உயி) 

5111௦2 - லிகா: கடினக்‌ கண்‌ 
ணாடி போன்ற கனிமம்‌. பல 
வடிவங்களில்‌ உள்ளது. மண்‌ 





வகைகள்‌, படிகக்கல்‌, மண்‌. 
(வேது) 

811௦4 961 - லிகா (ஜெல்‌) 
இழுமம்‌: ஒளி புகக்கூடிய நுண்‌ 
துளைப்பொருள்‌. நீலமும்‌ 
வெள்ளையும்‌ கலந்தது. அதக 
மேற்பரப்புடையது. நாற்றம்‌ 


நீக்கியாகவும்‌, வளி உறிஞ்சி 
யாகவும்‌ பயன்படுதல்‌. (வேதி) 
8111௦212 - இலிகேட்‌: உலோக 
அயனியையும்‌ அரிய இலிகான்‌ 
- உயிர்வளிக்கூட்டுப்‌ பொரு 
ளையுங்‌ ,கொண்ட வேதிப்‌ 
பொருள்‌. எ-டு. அலுமினியம்‌ 
ஒலிகேட்‌. (வேதி) 


$111௦212 ஈரரஊ2/5 - இலிகேட்‌ 
கனிமங்கள்‌: பாறை தோற்று 
விக்கும்‌ கனிமத்தொகுஇ. புவி 
வெளிப்புற ஓட்டில்‌ அதிக 
முள்ளது. எல்லாக்‌ கணிம௰ங்‌ 
களிலும்‌ மூன்றில்‌ ஒரு பங்குள்‌ 
ளது. ஆறு தொகுதிகள்‌. எ-டு. 
பைலோகுிலிகேட்‌ - காக்கைப்‌ 
பொன்‌, களிமண்‌ கனிமங்கள்‌. 


(வேது) 


633 நரி 


511௦௦1 - டிலிகன்‌: 81. அஇகங்‌ 
கிடைக்கும்‌ அலோகம்‌. இரு 
வேற்றுருக்கள்‌ உள்ளன: உருவ 
மற்றது. படிகமுள்ளது. உருவ 
மற்றது மென்மையானது, 
மாநிறமானது, நீருள்ளது. 
மின்‌ அரிஇல்‌ கடத்தி. படிக வடி 
வம்‌ கடினமானது, சாம்பல்‌ நிற 
முடையது. பளபளப்பானது. 
மின்‌ எளிஇல்‌ கடத்த. இலிகன்‌ 
அரிமான எஃகு, கண்ணாடி, 
காந்தங்கள்‌, உயிர்வளி நீக்கு (டீ 
ஆக்சிடைசர்‌) ஆடியவை உரு 


வாக்கப்‌ பயன்படுகிறது. 
(வேத) 

8111௦0 08010௨ - $ிலிகன்‌ 
கார்பைடு: 50. நிறமற்றது. 


வணிகச்‌ ஒலிகன்‌ கார்பைடு 
தூய்மையற்றதாக இருப்பதால்‌, 
கருத்தமாநிறங் கொண்டது. 
வைரத்திற்கடுத்த கடினத்‌ 
தன்மை கொண்டது. துப்புரவுத்‌ 
தேய்ப்புப்‌ பொருள்‌. உலோகப்‌ 
பரப்புகளுக்கு மெருகேற்றப்‌ 
பயன்படுவது. (வேத) 

811000 றா௦௦655 - டலிகன்‌ 
(புராசஸ்‌) முறை: நீர்வளி 
(அய்டரஜன்‌) உண்டாக்கும்‌ 
முறை. சிலிகனில்‌ சோடியம்‌ 
அய்டிராக்சைடைக்‌ சேர்க்க, 
இவ்வளி ஒடைக்கும்‌. (வேதி) 

$1112௦ஈ௨ - ரிலிகோன்‌: கரிமச்‌ 
சிலிகன்‌ சேர்மங்களில்‌ ஒன்று. 
வெப்பத்திற்கும்‌ நீருக்கும்‌ தடை 
யளிப்பது. உயவிடு பொருளாக 
வும்‌ மெருகுப்‌ பொருளாகவும்‌ 
பயன்படுகிறது. (வேக) 


1] 


ஓர 





ஓ1|12௦௩151௩0 (லிகனைஇங்‌ப்‌ - 
லிகன்‌ முலாம்பூசுதல்‌: உயர்ந்த 
வெப்பநிலையில்‌ உலோகத்தில்‌ 
ஓலிகனைப்‌ பரவச்செய்தல்‌. 
(வேதி) 

$11100ஈ 6௨/08 - லிகன்‌ 
ஆக்சைடூ: ௮10, இரு வேற்றுருக்‌ 
ட கள்‌ உண்டு. படிகமுள்ளது. 
படிகமற்றது. இரண்டும்‌ நீரில்‌ 
கரைந்து காடிகளைக்‌ கொடுக்‌ 
கும்‌. கண்ணாடி செய்யவும்‌ 
சிமெண்டு (படிகாரை) செய்ய 
வும்‌ பயன்படுகிறது. (வேதி) 

5111௦1 912௦! - ரிலிகன்‌ (ஸ்டீல்‌) 
எல்கு: சலிகன்‌ 0.5 - 4.5% 
கொண்ட எஃகு. மின்மாற்றிச 
சுருள்கள்‌ செய்யப்‌ பயன்‌ 
படுதல்‌. (வேதி) 

5110051565 (இல்கோடுஸ்‌ - 

லிகோ அழற்9: லிகா 
தூசியை உட்கொள்வதால்‌ ஏற்‌ 
படும்‌ நோய்‌, பொதுவாகச்‌ 

._ சுரங்கத்‌ தொழிலாளிகளிடம்‌ 
காணப்படும்‌ - நாட்பட்ட நுரை 
யீரல்‌ நோய்‌. (உயி) 

410012) ௨1/9௨ (இலிகுலா, 
இலிகுவா) - நீள்கனி: விதை 
கள்‌ பொய்ச்சுவரோடு இணைந்‌ 
துள்ளவை. இந்தச்‌ சுவருக்குக்‌ 
8ீழே கனிபிளவுறும்‌. இச்சுவர்‌ 
நீங்குவதில்லை. கடுகு, 
முள்ளங்கி (உயி) 

வங இல்வர்‌) - வெள்ளி: 80 
பளபளப்பான வெண்ணிற 
உலோகம்‌. தகடாக்கலாம்‌, கம்பி 


- யாக்கலாம்‌. மின்சாரத்தையும்‌ 


வெப்பத்தையும்‌ எளிடுல்‌ 
கடத்துவது. உலோகமாகவும்‌ 
உலோகத்‌ தாதுவாகவும்‌ இடைத்‌ 
தல்‌. சல்பைடு, சல்பைடுதாது 
அர்ஜண்டைட்டு. குளோரைடு 
தாது கொம்பு வெள்ளி. 
நாணயங்கள்‌, பாண்டங்கள்‌, 


அணிகலன்‌ முதலியவை 
செய்யப்‌ பயன்படுகிறது. 
(வேது) 

[12 மாளா/6 - (ல்வர்‌) 


வெள்ளிப்‌ புரோமைடூ: 98 
வெளிறிய மஞ்சள்‌ நிற வீழ்‌ 
படிவு. கரையக்கூடிய புரோ 
மைடை வெள்ளிநைட்ரேடுக்‌ 
கரைசலுடன்‌ சேர்த்துப்‌ பெற 
லாம்‌.  ஒளிப்படத்தொழிலில்‌ 
பயன்படுதல்‌. (வேதி) 


8114 1௦810௦- வெள்ளி (9ல்வர்‌) 


அயோடைடூ: /091 வெளிறிய 
மஞ்சள்‌ நிற வீழ்படிவு, 
வெள்ளி நைட்ரேட்டுக்‌ கரை 
சலுடன்‌ கரையக்‌ கூடிய 
அயோடைடு கரைசலைச்‌ 
சேர்த்துப்‌ பெறலாம்‌. ஒளிப்படத்‌ 
தொழிவில்‌ பயன்படுலறது. 
(வேது) 


512 ஈசர்‌ (இல்வர்‌ நைட்‌ 


ரேட்டு) - வெள்ளி நைட்ரேட்டூ: 
20140.. சாய்‌ சதுரப்‌ படிகங்கள்‌; 
நிறமற்றவை, நீரற்றவை. நீரில்‌ 
கரையக்கூடியவை. நீர்த்த நைட்‌ 
ரிகக்‌ காடியில்‌ வெள்ளியைக்‌ 
கரைத்து ஆவியாக்கிப்‌ படிக 
மாக்க, இப்பொருள்‌ இடைக்‌ 


வற 


கும்‌. சலவையகத்தில்‌ துணி 
மணிகளுக்குக்‌ குறியிடவும்‌ 
மயிர்ச்சாயமாகவும்‌ பயன்‌ படல்‌. 


(வேத) 
உ௱டிஉ ஈ௮௱௦ாம. ௦0 
(சிம்பிள்‌ ர்மோனிக்‌ 
மோஷன்‌) - தனிச்சரிசை இயக்‌ 
கம: இயங்கும்‌ பொருள்‌ 
ஒன்றின்‌ முடுக்கம்‌, எப்போதும்‌ 
ஒரு குறிப்பிட்ட புள்ளியை 
நோக்கியும்‌, அப்புள்ளியி 
லிருந்து உள்ள தொலைவிற்கு 
நேர்வீதத்திலும்‌ இருந்தால்‌, 
அவ்வியக்கம்‌ சீரிசை இயக்கம்‌ 


என்று பெயர்பெறும்‌. எ-டு 
தனிஊசலின்‌ அலைவுகள்‌. 
(இய) 

ஒற!உ ௱கம்ராக (ம்பிள்‌ 


மெஷின்‌) - தனி எந்திரம்‌: ஒரு 
கருவியில்‌ ஓரிடத்தில்‌ செயற்‌ 
படூம்‌ விசை, வேறோரிடத்துல்‌ 
அளவும்‌ இசையும்‌ மாறச்‌ 
செயல்படுமானால்‌, அது தனி 
எந்திரம்‌. எ-டு. நெம்புகோல்‌, 
கப்பி, சாய்தளம்‌, செயற்படுத்‌ 
தும்‌ விசை திறன்‌. திறனால்‌ 
இயற்றப்படும்‌ விசை எடை. 


காடை 
எந்திர இலாபம்‌ “ திறன்‌ 
ப்ப 
55 இய) 
ஊரை!6 றளபெப!பரு ௫ம்பிள்‌ 
பெண்டுலம்‌) - தனிஜசல்‌: 


முறுக்கற்ற மெல்லிய நூலில்‌ 
பளுவாகத்‌ தொங்க விடப்பட்‌ 
டிருக்கும்‌ குண்டு. இது தக்கை 


635 


ஒரு 





யின்‌ அடியில்‌ தொங்குமிடம்‌ 
தொங்கு புள்ளி. குண்டின்‌ 
மையம்‌ அலைவுப்புள்ளி. இவ்‌ 
விரு புள்ளிகளுக்கு இடையி 
லுள்ள தொலைவு ஊசலின்‌ 
நீளம்‌. 


82 - சைன்‌: இது ஒரு நிலை 


எண்‌. குறிப்பிட்ட கோணத்தின்‌ 
எதுர்ப்‌ புயத்திற்கும்‌ கர்ணத்‌ 
திற்குமுள்ள வீதம்‌. 1 - 90 
பாகைகளுக்குச்‌ சைன்களை 
அட்டவணையிலிருந்து அறிய 
லாம்‌. (இய) 


166௦0 (இங்கிள்‌ பாண்டு) 


5 


[௨0 


- இற்றைப்‌ பிணைப்பு: இரு 
தனிமங்களுக்க௮டையே உள்ள 
உடன்‌ பிணைப்பு. இஇல்‌ இரு 
மின்னணுக்கள்‌ சேர்கின்றன. 
(வேதி) 

01855 (ண்டர்டு 
இளொஸ்‌) ,- உருக்கு இணைத்த 
கண்ணாடி: தூளாக்கிய கண்‌ 
ணாடியை உருக்கி இணைத்து 
செய்யப்படும்‌ துளையுள்ள 
கண்ணாடி. எடையறிபகுப்பில்‌ 
வீழ்படிவுகளை  வடிக்கட்டப்‌ 
பயன்படுதல்‌. (வேதி) 


5/2 இண்ட்ரிங்‌) - உருக்கி 


இணைத்தல்‌: உலோகம்‌, பீங்‌ 
கான்‌ முதலியவற்றைத்‌ தூள்‌ 
செய்து அவற்றின்‌ உருகு 
நிலைக்குக்‌ 8ழ்வெப்பப்படுத்த 
அவை உறையும்‌. உருக்க 
இணைந்த கண்ணாடிகள்‌ 
(சிண்டெர்டு இளாஸ்‌) ஆய்வுக்‌ 


வா 


636 


ஒ1(8 





கூடத்தில்‌ வடிக்கட்டப்‌ பயன்‌ 


படும்‌ துளையுள்ள பொரு 
ளாகும்‌. (வேடு) 
81ப5 (சைனஸ்‌) - அறை, குழி, 
வழி: மூக்குவழி. இரைக்குழி. 
(உயி) 
உப 48௭௬௦5ப5 (சைனஸ்‌ 
வீனோசஸ்‌) - ரரைஅறை: 
மீனில்‌ இதயத்தின்‌ முதல்‌ அறை; 
மெலிந்த சுவருடையது. (உயி) 
ஒஈப5௦18 (சைனுசாய்டு - 
குழியம்‌: ஓர்‌ உறுப்பிலுள்ள 
சிறிய குருதிக்குழாய்‌. அல்லது 
குருதி நிரம்பிய இடைவெளி. 
உயி) 


51௩௦ (சைபன்‌) - வடிகுழாய்‌: 
(1) ப. வடிவமுள்ள வளைந்த 
குழாய்‌. உயரத்திலுள்ள ஒரு 
கலத்திலிருந்து €முள்ள ஒரு 
கலத்திற்கு நீர்மத்தை மாற்றப்‌ 
பயன்படுகிறது. நீர்மக்‌ காற்‌ 
றழுத்தம்‌ இதல்‌ பயன்படுகிறது. 
நீருற்று கழுவு பீங்கானில்‌ 
இந்நெறிமுறையுள்ளது. (இய) 

51 பார்டி - எஸ்ஜஐ (யூனிட்ஸ்‌) 
அலகுகள்‌ அறிவியல்‌ ஆய்வு 
களுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்‌ 
டிருக்கும்‌ அனைத்துலக அலகு 
முறை. இஇல்‌ ஏழு அடிப்படை 
அலகுகள்‌ உள்ளன: ஆம்பியர்‌, 
காண்டலா, கெல்வின்‌, இலோ 
இராம்‌, மீட்டர்‌, மோல்‌, வினாடி. 
இவ்வலகுகளைக்‌ கொண்டு 
ஏனைய இயற்பியல்‌ அளவு 
களையும்‌ வழியலகுகளாகப்‌ 


பெறலாம்‌. ஆக, அலகுகள்‌ 
அடிப்படையலகுகள்‌, வழியலகு 
கள்‌ என இருவகைப்படும்‌. பா. 
௦836 பார்‌ (இய) 

51219 (சை9ங்‌) - பசையூட்டல்‌: 
எழுதுவதற்குப்‌ பயன்படுந்‌ 
தாள்‌, நீர்மத்தை உறிஞ்சக்‌ 
கூடியதாக இருக்கக்‌ கூடாது. 
அதற்காக இல்‌ ஜெலாட்டின்‌ 
என்னும்‌ பசைப்பொருள்‌ 
தாளில்‌ துளைகளை அடைப்‌ 
பதற்காகப்‌ பூசப்படுகிறது. 
இம்முறைக்குப்‌ பசையூட்டல்‌ 
என்று பெயர்‌. (வேதி) 

52101௪ - ஸ்கேட்டோல்‌: 6,141. 
கரையக்கூடிய வெண்ணிறப்‌ 
படிகம்‌. வீறுள்ள மணமுண்டு. 
நறுமணப்‌ பொருள்கள்‌ 
செய்யப்‌ பயன்படுவது. (வேதி) 


5%616181 ௩ப5015 (ஸ்கெலிடல்‌ 

மசல்‌): எலும்புத்‌ தசை: வேறு 
பெயர்கள்‌, வரியுள்ள தசை. 
இயக்கு தசை. சட்டகத்‌இன்‌ 
எலும்புகளை அசையச்‌ செய்‌ 
வது. மைய நரம்புமண்டலத்‌ 
தின்‌ கட்டுப்பாட்டிலுள்ளது. 
(உயி) 


5(816000 (ஸ்கெலிடன்‌), - 
எலும்புக்கூடு, சட்டகம்‌: 
தாங்குதலுக்காக விலங்குகளுக் 
குள்ள சட்டகம்‌. இது புற 
எலும்புக்கூடு, அக எலும்புக்கூடு 
என இருவகைப்படும்‌. பொது 
அக்கதை முன்னது முதுகு 
எலும்பிலிகளுக்கும்‌ பின்னது 


ஓ] 


முதுகு எலும்பிகளுக்குமுண்டு. 
இதில்‌ தலை, உடம்பு, புறத்‌ 
துறுப்புகள்‌ என்னும்‌ உடல்‌ 
பிரிவிற்கேற்ப எலும்புகள்‌ 
அமைந்திருக்கும்‌. (உய) 

51/15 (ஸ்டல்ஸ்‌) - இறன்கள்‌: 
பயில்வோரின்‌ ஆற்றல்கள்‌. 
இவை கற்றலுக்கு அடிப்படை 
யானவை. படித்தல்‌, எழுதுதல்‌, 
எண்துறன்‌ ஆகியவை அடிப்‌ 
படைத்‌ திறன்கள்‌. கைத்‌ 
தொழிலும்‌ ஓர்‌ அடிப்படைத்‌ 
இறனே. புனைதல்‌, கண்டு 
பிடித்தல்‌, வரைதல்‌ முதலிய 
பயில்வோரின்‌ திறன்களை 
வளர்ப்பதே கல்வியின்‌ றந்த 
நோக்கம்‌. ஒ. ஊடு (உள) 

ஓ. 180101 (எஸ்‌. பேக்டர்‌) - 
சிறப்புக்காரணி: குறிப்பிட்ட ஒரு 
செயலுக்கு மட்டும்‌ தேவைப்‌ 
படும்‌ தனிப்பட்ட நுண்ணறிவுக்‌ 
காரணி. (க.உள) 

8/4 (ஸ்இன்‌) - தோல்‌: உயிரி 
களுக்கு இயற்கைப்‌ போர்வை 
யாக உள்ளது. இது புறத்தோல்‌, 
அகத்தோல்‌ என இரு பகுதி 
களாக உள்ளது. இவ்விரு 
வகைத்தோல்களிலும்‌ மேலும்‌ 
பல பகுதிகள்‌ உள்ளன. ஜம்‌ 


பொறிகளில்‌ பரப்பால்‌ 
பெரியது தோல்‌. உள்ளுறுப்பு 
களைப்‌ பாதுகாக்கிறது. 


உடலின்‌ வெப்பநிலையைச்‌ 
சரிசெய்கிறது. வியர்வையைக்‌ 
கழிவாக வெளியேற்றுகிறது. 
(உயி) 


ஓப 
(எலும்பு)க்கூடு: தலை எலும்புச்‌ 
சட்டகம்‌. மண்டைலஓட்டு எலும்பு 
களையும்‌ முக எலும்புகளையும்‌ 
கொண்டது. (உயி) 


810126- ஸ்கைலேப்‌: விண்ணாய்‌ 


518 





(ஸ்கல்‌ - தலை 


வகம்‌. அமெரிக்கா ஏவிய 
பெரிய புவிநில நிலா. (இய) 


ஒடு 14846 (ஸ்கை வேவ்‌) - 


வானலை அயன வெளியி 
லிருந்து எதிரொளிக்கப்பட்டு, 
ஒரு புள்ளியை அடையும்‌ 
வானொலி அலை. நேராகச்‌ 
செலுத்தியிலிருந்து வருவ 
தன்று. (இய) 


5180 (ஸ்லேக்‌) - கசடூ: உலையில்‌ 


உலோகத்தாதுக்களைப்‌ பிரிக்‌ 
கும்போது உண்டாகும்‌ கழிவு. 
இது இளக்கியினால்‌ உண்‌ 
டாவது. இரும்பு அதன்‌ 
தாதுவிலிருந்து பிரிக்கப்படும்‌ 
போது, அத்தாதுவுடன்‌ கல்கரி, 
சுண்ணாம்புக்கல்‌ ஆகிய இரண்‌ 
டூம்‌ சேர்க்கப்படுகின்றன . இவற் 
றில்‌ கல்கரி ஒடுக்கி. சுண்‌ 
ணாம்புக்கல்‌ இளக்கி. இதனால்‌ 
உருகிய இரும்பின்‌ மேல்‌ கசடு 
மிதக்கும்‌. இரும்பு .ஒரு இறப்‌ 
பின்‌ வழியாகவும்‌ கசடு மற்‌ 
றொரு இறப்பின்‌ வழியாகவும்‌ 
வெளியேறும்‌. (வேதி) 


51882 (லீப்‌) - உறக்கம்‌: துயில்‌. 


வெளித்‌ தூண்டல்களுக்குத்‌ 
துலங்கல்‌ குறைவாக உள்ள 
நிலை, உடலுக்கும்‌ உள்ளத்‌ 


1 :] 


636 


௮௦ 





தற்கும்‌ இயற்கை ஓய்வு 
உறக்கமே. கனவில்லா உறக்க 
மில்லை. இது பற்றி நன்கு 
ஆராய்ச்‌சசெய்யப்பட்டுள்ளது. 
(உ௰ி) 


ஒ2௦ற ராணா (லீப்‌ 
மூவ்மெண்ட்ஸ்‌) - உறக்க 
அசைவுகள்‌ பா. ஈறு 
(உயி) 

51622011ர 5/101855 (ஸ்லீப்பிங்‌ 
எக்னஸ்‌) - உறக்கநோய்‌: 
ஆப்பிரிக்க நோய்‌, டிரிப்பன 


சோம்கள்‌ மூளையில்‌ தொற்றி 
உறக்கத்தை 
(உயி) 


510119 நார்‌ சிலைடிங்கு 
ரோத்‌) - நழுவு வளர்ச்சி: ஒரு 
வகைத்‌ தாவர வளர்ச்சிக்‌ 
கோலம்‌. காட்டாகப்‌ பல புறத்‌ 
தோல்‌ கண்ணறைகளில்‌, பெரு 
கும்‌ ஒரு கண்ணறைச்சுவர்‌ 
மற்றொரு கண்ணறைச்‌ சுவர்‌ 
நெடுக நழுவுகிறது. அடுத்‌ 
தடுத்துள்ள கண்ணறைகள்‌ 
வளர்ச்சிக்கு இடங்கொடுக்க 
இது நடைபெறுகிறது. ஆக, 
அண்டைக்‌ கண்ணறைகள்‌ 
சிதைவுறாமல்‌ வளர்ச்‌ நடை 
பெறுகிறது. ஒ. ரான்பகப்6 
௦, வூறை!3506 ௦ம்‌. 
(உயி) 

மாறு (ஸ்லரி) - பசைத்தொங்கல்‌: 
சேறு. நீர்மத்தல்‌ தொங்கும்‌ 
திண்மத்துகள்களின்‌ மெல்லிய 
பசை. (வேதி) 


உண்டாக்கல்‌. 


பட்டய 
இண்ஸ்டடைன்‌) - 
இரைப்பைக்கும்‌ 


11:11] (ஸ்மால்‌ 
சிறுகுடல்‌: 
பெருங்குட 
லுக்கும்‌ இடையிலுள்ளது. 
உணவு செசரித்தலும்‌ உறிஞ்ச 
லும்‌ நடைபெறுவது. (உய) 
ஒ௱௪!பஈத (ஸ்மெல்டிங்‌) - உருக்‌ 
கல: ஊதுலையில்‌ ஓர்‌ உலோ 
கத்தை அதன்‌ தாதுவிலிருந்து 
பிரித்தெடுக்கும்‌ முறைகளில்‌ 
ஒன்று. இடல்‌ வெப்பம்‌ பயன்‌ 
படுகிறது. தாது வறுக்கப்பட்ட 
பின்‌, இந்நிகழ்ச்‌௪ நடைபெறு 
கிறது. செம்பு அதன்‌ சல்பைடு 
தாதுவிலிருந்து இம்முறையில்‌ 


பிரித்தெடுக்கப்‌ படுகிறது. 
(வேதி) 
5௦03 (ஸ்மாக்‌) - புகைபனி: 


இதில்‌ தடித்த கரும்புழுஇயும்‌ 
புகைக்கரி படிந்த கந்தகமும்‌ 
இருக்கும்‌. சாதகக்‌ காற்று வெளி 
நிலைகளில்‌ தொழிற்சாலை 
நகரங்களின்‌ காற்றை மாசு 
படுத்துவது. நுரையீரல்களைப்‌ 
பாஇப்பது. (இய) 

8௦6 (ஸ்மோக்‌) - புகை: 
வளியிலுள்ள நேர்த்தியான 
தஇண்மத்துகள்களின்‌ தொங்க 
லாகும்‌. நிலக்கரிப்புகை 
முதன்மையாகக்‌ கரித்துகள்‌ 
களாலானது. (இம 

8௦௦17 ஈம5016 (ஸ்மூத்‌ மசல்‌): 
மென்தசை: இயங்குதசை. உள்‌ 
ளுறுப்புத்தசை. பா. $1691914| 
ராப5016. (உயி) 


கப 639 508] 





விலகலின்‌ இரண்டாம்‌ விஇ. 
(இய) 

5112 - எல்‌ என்‌ ஜி: இயற்கை 
வளிமாற்று. பா ட்‌ (வேடு) 
5௩௦110 (ஸ்னோரிங்‌): குறட்டை 
விடூதல்‌: உள்நாக்கு அஇர்வதால்‌ 
இஃது உண்டாகிறது. உறங்கும்‌ 
பொழுது வாயினால்‌ மூச்சுவிடு 


$௱பர5 (ஸ்மட்ஸ்‌) - கரிப்பூட்டை: 
ஒட்டுண்ணிப்‌ பூஞ்சைகள்‌. 
நெற்பயிரில்‌" மணிகளுக்குப்‌ 
பதிலாகக்‌ கரிய சிதல்களை 
உண்டாக்குபவை. இந்நோய்‌ 
கரிப்பூட்டைநோய்‌ எனப்படும்‌. 
(உயி) 


8௩8! (ஸ்நெயில்‌) - ்‌ நத்தை: 


நிலக்காற்றை உண்டு வாழ்வது. ்‌ 

ல்‌ ட , வதால்‌ டைபெறுவி 
நன்கு வளர்ந்த சுருள்‌ ஓடு ல இது ந றது 
உண்டு. இல வகைகள்‌ 


8௩௦௭ (ஸ்னோ) - பனி: காற்று 
வெப்பநிலை நீரின்‌ உறை 

, நிலைக்குக்‌ €ழ்‌ இருக்கும்‌ 
போது, காற்று நீராவி, படிக 
மாக உறைகிறது. இதுவே பனி. 
ஓ. 800, ளே. (இய) 


உண்ணக்‌ கூடியவை. (உயி) 

$௱கரிரு (ஸ்நெலரி) - நத்தை 
வீளாரபபகம: உண்ணக்கூடிய 
நத்தைகளை வளர்க்குமிடம்‌. 
(உயி) 

812185 (ஸ்னேக்ஸ்‌) - பாம்புகள்‌: 
ஊர்வன வகுப்பைச்‌ சார்ந்‌ 
தவை. பலவகைகள்‌. ஒறப்பாக 
நச்சுள்ளவை, நச்சற்றவை என 
இருவகைப்படும்‌. பெரியவை 
மலைப்பாம்பும்‌ அரச நாகமும்‌. 
(உயி) 

311௪22119 (ஸ்னீடுங்‌) - தும்மல்‌: 
இச்செயலில்‌ குரல்வளை 
திறந்திருக்கும்‌. ஆழ்ந்த உள்‌ படல்‌ 
மூச்சும்‌ வலுவறற வெளிமூச்சும்‌ | 898 (சோப்‌) - சவர்க்காரம்‌: உயர்‌ 
இருக்கும்‌. பாஇ மூக்கு வழி கொழுப்புக்‌ காடியின்‌ கார 

யாகவும்‌ பாதி வாய்‌ வழியாக உப்பு. கழுவவும்‌, துப்புரவு 


8௦௦ (ஸ்னோஸ்டாம்‌) : 
பனிப்புயல்‌: காற்று வெளியின்‌ 
உயர்பகுஇகளில்‌ உள்ள காற்று: 
விரைந்து குளிர்ச்சிஅடையும்‌. 
இப்பொழுது அங்குள்ள நீராவி 
யானது நேரடியாக உறைந்து 
பனிப்படிகங்கள்‌ ஆஇின்றன. 
இவையே பனிப்புயலுக்கு வழி 
வகுப்பவை. (இய) 


வும்‌ காற்று செல்லும்‌. (உயி) செய்யவும்‌ பயன்படுதல்‌. 
$ா8॥'5 1௨ - சினெல்‌ (லா) (வேதி) 

விடு: எவ்வகை இரு ஊடகங்‌ | 80222 - ஈர (சோப்‌ மேக்‌இங்‌) 
களுக்கும்‌ படுகோண சைன்‌ ட சவர்க்காரம்‌ செய்தல்‌: பெரு 
வீதமும்‌ விலகுகோண சைன்‌ மளவில்‌ சவர்க்காரம்‌ இரு 


வீதமும்‌ மாறா எண்‌. இது ஒளி முறைகளில்‌ செய்யப்படுகிறது. 


௧௦௨ 


5௦6 





கொடுத்தல்‌ முறை: இஇல்‌ தாவர 


எண்ணெய்களும்‌ விலங்குக்‌ 
கொழுப்புகளும்‌ 10% 
எரிசோடாக்‌ கரைசலுடன்‌ 
சேர்க்கப்பட்டு, இரும்புத்‌ 


தொட்டிகளில்‌ தடாக்கப்படும்‌ 
பொழுது சவர்க்காரம்‌ இடைக்‌ 
ஒிறது. 

கொழுப்பு * சோடாக்‌ கரைசல்‌ 





௨. இளிசரால்‌ * சவர்க்‌ 
காரம்‌. 
& - வெப்பம்‌. 
(2) குளிர்முறை: இடல்‌ உயர்‌ 
கொழுப்பு எண்ணெய்களுடன்‌ 
10% சரிசோடாக்‌ கரைசல்‌ 
சேர்க்கப்பட்டு இடைவிடாமல்‌ 
நன்கு இளரப்படுகறது. குளிர்‌ 
நிலையில்‌ வினை இராக 
நிகழ்ந்து, சவர்க்காரம்‌ 
தனித்துப்‌ பிரிஒறது. (வேது) 

50018] 4௦2/1180௪ (சோஷியல்‌ 
ஹெரிடேஜ்‌) - சழூக மரபு: 
சமுதாயத்தில்‌ வழிவழியாக 
வந்துகொண்டிருக்கும்‌ அறிவு, 
கலை, நிறுவனங்கள்‌, பழக்க 
வழக்கங்கள்‌ முதலியவற்றைத்‌ 
தன்னுள்‌ அடக்கியது. (க.உள) 

500! ஈவ/க வபர்‌ (சோஷி 
யல்‌ மால்‌அட்ஜஸ்ட்மெண்ட்‌) - 
சமூகத்தகைக்கேடு: சமூகச்‌ சூழ்‌ 
நிலையுடன்‌ ஒவ்வாததும்‌ 
அதற்கு எதுரிடையானதுமான 
நடத்தையைக்‌ குறிப்பது. இது 
தனியாள்‌ வளர்ச்க்குத்‌ தீங்கு 
பயப்பது. (க.உள) 

௮.௮,42 


5001௮) 


50941! 0௦0005110௩ (சோஷியல்‌ 


அப்போசிஷன்‌) ௮ சமூக 
ரப்பு இது வெறுப்பின்‌ 
அடிப்படையில்‌ ஏற்படுவது: 


சமூகத்தின்‌ எல்லா நிலை 
களிலும்‌ உண்டு. குடும்பம்‌, 
நாடு, குழு முதலிய எல்லா 
நிலைகளிலும்‌ இது தலைகாட்டு 
இறது. இது போட்டி, 
போராட்டம்‌ என இருவகைப்‌ 
படும்‌. போட்டி இருவரிடையே 
அல்லது இரு குழுக்களிடையே 
ஏற்படுவது. போராட்டம்‌ 
கடுமையான எர்ப்பு. 6ற்றம்‌, 


அச்சம்‌, வெறுப்பு முதலிய 
மனவெழுச்சிகளின்‌ அடிப்‌ 
படையில்‌ அமைந்திருக்கும்‌. 


இது தனியாட்களுக்கிடையே 
யும்‌ குழுக்களுக்கிடையேயும்‌ 
நடைபெறுவது. (௧க.உள) ர 
$11ப09156 (சோஷியல்‌ 
ஸ்டஇள்‌) - சமூகப்போராட்டம்‌: 
இதுவும்‌ வெறுப்பின்‌ அடிப்‌ 
படையில்‌ உண்டாவதே. சாதி. 
ஏழ்மை , சார்பெண்ணங்கள்‌ 
முதலியவை வெறுப்பிற்குக்‌ 
காரணங்கள்‌. சமூகப்‌ போராட்‌ 
டங்களில்‌ கடுமையானது நாடு 
களிடையே எழும்போர்‌. சமூகப்‌ 
போராட்டங்களின்‌ காரணங்‌ 
களைக்‌ கண்டறிந்து. 
அவற்றைக்‌ கட்டுப்படுத்துவதே 
கல்வியின்‌ முதன்மையான 
பொறுப்பும்‌ கடைமையுமாகும்‌. 
இதனைச்‌ செய்யத்‌ தவறின்‌ 
தனியாளும்‌ சமூகமும்‌ ஒழுக்கம்‌ 


5௦2௦ 


5004 





ஓதைந்து அழிய வாய்ப்புண்டு. 
(க.உஸ 


$001907 (சொசைட்டி) - சமூகம்‌: 
பல குழுக்களையும்‌ நிலையங்‌ 
களையும்‌ நிறுவனங்களையும்‌ 
உள்ளடக்கிய பரந்த சமுதாயம்‌. 
க. உ௭) 


5001009081 (சோஷியோடூராம்‌) 
- சமூக விளக்கப்படம்‌: சமூக 
அறிவியல்‌ முறைகளினா 
லறிந்த தொடர்புகளை ஒரு 
படமாக வரையலாம்‌. இதுவே 
சமூக விளக்கப்படம்‌. இது 
வகைப்படுத்தப்பட்ட தகவல்‌ 
களைக்‌ கொண்டது. (௧.உள) 


80௦௦ற௨0௫ு/ (சோஷியோமெட்ரி) 

. - சமூக அளவியல்‌: குழுக்களில்‌ 
காணப்படும்‌ மனப்பான்மை 
களையும்‌ தொடர்புகளையும்‌ 
அளந்தறியப்‌ பயன்படும்‌ முறை 
களை விளக்கும்‌ பிரிவு. 
(க.உள) 


8002 - சோடா: வேடுப்பொருள்‌. 
இருவகைப்படும்‌. சலவைச்‌ 
சோடா: சோடியம்‌ கார்பனேட்‌. 
சமையல்‌ சோடா: சோடியம்‌ இரு 
கார்பனேட்‌. தவிரச்‌ சோடா 
எனுஞ்‌ சொல்‌ பின்வருவன 
வற்றையும்‌ குறிக்கும்‌. சோடியம்‌ 
ஆக்சைடு, சோடியம்‌ அய்டி 
ராக்சைடு. 


8002 88 - சோடா சாம்பல்‌: 
நிறமற்ற சோடியம்‌ கார்பனேட்‌, 
1௨00௦, (வேது) 


:1121:1]1141- 


சோடாலைம்‌: 
கால்சியம்‌ 


மாநிறத்திண்மம்‌. 
ஆக்சைடுடன்‌ சோடியம்‌ அய்டி 
ராக்சைடைச்‌ சேர்க்க, இப்‌ 
பொருள்‌ இடைக்கும்‌. உலர்த்த 


யாகவும்‌ கரி ஈராக்சைடை 
உறிஞ்சவும்‌ பயன்படுகிறது. 
(வேதி) 


8001பர 21பார்24௨ - சோடியம்‌ 


அலுமினேட்‌: 11,810... வெண்‌ 
ணிறத்‌ இண்மம்‌. நிறம்‌ நிறுத்தி. 


கண்ணாடி உற்பத்இுயிலும்‌ 
பயன்படுதல்‌. (வேடு) 
5$0வோர்சே - சோடாமைட: 
நிலவிய. மெழுகு போன்ற 
பொருள்‌, வெண்ணிறம்‌, 
இரும்புக்கலத்தில்‌ 300 - 400 
செ.இல்‌ வெப்பப்படுத்திய 


சோடிய உலோகத்தஇின்‌ மீது, அம்‌ 
மோனியா வளியைச்‌ செலுத்த, 
இப்பொருள்‌ கடைக்கும்‌. 

21484 24, ௮ 244141 ப, 


சோடியம்‌ * அம்மோனியா -- 
சோடாமைடு * அய்ட்ரஜன்‌. 
காஸ்ட்னர்‌ கெல்னர்‌ முறை 
யிலும்‌ வெடிமருந்து தொழி 
லிலும்‌ பயன்படுவது. (வேதி) 


5002142187 - சோடா (வாட்டர்‌) நீர்‌: 


கரி ஈராக்சைடு அழுத்தத்தில்‌ 
கரைந்த நீர்‌. இறப்பதின்‌ மூலம்‌ 
அழுத்தத்தை நீக்க, வளியின்‌ 
கரைதிறன்‌ குறைவதால்‌, நுரை 
ஏற்படுகிறது. (வேதி) 


5௦0 


642 


500 





5௦01 - 


சோடியம்‌: 114. 
வெள்ளிபோன்ற வெண்ணிற 
உலோகம்‌. சோடியம்‌ குளோ 
ரைடு, பொட்டாடுயம்‌ குளோ 
ரைடு, பொட்டாசியம்‌ புளோ 
ரைடூ ஆகியவை சேர்ந்த உரு 


இய கலவையை மின்னாற்‌ 
பகுப்பதன்‌ மூலம்‌ இப்பொருள்‌ 
இடைக்கும்‌. நீருடனும்‌ உப்பீனி 
களுடனும்‌ சேர்ந்து, விரைந்து 
வினையாற்றும்‌. ஒடுக்கியாக 
வும்‌ வினையூக்கியாகவும்‌ 
பயன்படுதல்‌. (வேது) 


5001பரா வ1பார்ர219 - சோடியம்‌ 
அலுமினேட்‌: 112,810. வெண்‌ 


3 34 
ணிறத்‌ இண்மம்‌. நிறம்‌ நிறுத்து. 
கண்ணாடி உற்பத்தியிலும்‌ 
பயன்படுதல்‌. (வேதி) 


59001பரா 2210௪ - சோடியம்‌ 
அசைடூ: 11811. நிறமற்ற படிகம்‌. 
வெடிமருந்துகளில்‌ பயன்‌ 
படல்‌. (வேதி) 


8001ப௱ 820216 - சோடியம்‌ 
பென்சோயேட்‌: 04,0000. 
வெண்ணிறத்தூள்‌. நீரில்‌ கரை 
வது. உணவுப்‌ பாதுகாப்புப்‌ 
பொருளாகவும்‌ நச்சுத்தடை 
யாகவும்‌ பயன்படுதல்‌. (வேத) 


80010 610216௦212 - சோடியம்‌ 
இரு கார்பனேட்டு: 1௮/0௦, 
வெண்ணிறத்திண்மம்‌, சோடி 
யம்‌ கார்பனேட்டின்‌ குளிர்க்‌ 
கரைசலில்‌ கரி ஈராக்சைடைச்‌ 
செலுத்த, இப்பொருள்‌ இடைக்‌ 
கும்‌. 


சோடியம்‌ கார்பனேட்டு * கரி 
ஈராக்சைடு * நீர்‌ 
சோடியம்‌ இருகார்பனேட்‌. 
880௦, 4 060)%௩170௦ 
21/௨1026, 


ஆப்பச்சோடா. நுரைக்கும்‌ 
பானங்களில்‌ பயன்‌ படுதல்‌. 
அமிலநீக்கி. (வே௫இ) 


8001பர ௦816018219 - சோடியம்‌ 
கார்பனேட்டூ: 118,0௦0, சலவைச்‌ 
சோடா. ்‌ வெண்ணிறப்‌ 
பொருள்‌. சால்வே முறையில்‌ 
இது உற்பத்தி செய்யப்‌ 
படுகிறது. எரிசோடா, கண்‌ 
ணாடி, சவர்க்காரம்‌ முதலி 
யவை செய்யப்பயன்படுவது. 


(வேதி) 


8001ப௱ ௦4(/07212 - சோடியம்‌ 
குளோரேட்டு: 118010. கரையும்‌ 
படிகம்‌, நிறமற்றது. நச்சுத்‌ 
தடை. உயிர்வளி ஏற்றி 
(ஆக்சடைசங்‌ ஏஜண்ட்‌) . வெடி 
மருந்துகளில்‌ பயன்படுவது. 
(வேது) ு 

$001ப௱ ள்‌௦109 - சோடியம்‌ 
குளோரைடூ: 11801. சாதாரண 
உப்பு. வெண்ணிறக்‌ கனசதுரப்‌ 
படிகம்‌. நீரற்றது. முதன்மை 
யாகக்‌ கடலிலிருந்து இடைப்‌ 
பது. உணவின்‌ இன்றி 
யமையாப்‌ பகுஇப்பொருள்‌. 
எரிசோடா, குளோரின்‌, சோடி 
யம்‌ கார்பனேட்டு முதலிய 
பொருள்கள்‌ செய்யப்‌ பயன்‌ 


படுவது. (வேதி) 


5௦00 





$0ய1ப மேலாய்‌ - சோடியம்‌ 
சயனைடூ: 115011. நிறமற்ற 
இண்மம்‌. சோடியம்‌ கார்ப 
னேட்டு, பண்படாக்‌ கால்இயம்‌ 
சயனமைடு ஆகியவற்றின்‌ 
கலவையைச்‌ சூடாக்கி, 
இப்பொருளைப்‌ பெறலாம்‌. 
வெள்ளி, பொன்‌ அஇய 
வற்றைப்‌ பிரித்தெடுக்கவும்‌, 
செம்பு முலாம்‌, பொன்முலாம்‌, 
வெள்ளி முலாம்‌ பூசவும்‌ பயன்‌ 
படுவது. (வேது) 

$0ய1பர ஈடுள்‌௦5ப்0௨ - சோடியம்‌ 
அய்டிராக்சைட: 14௧01. எரி 
சோடா. வெண்ணிறத்‌ இண்‌ மம்‌. 
பாதரச மின்வாயைப்‌ பயன்‌ 
படுத்திச்‌ சோடியம்‌ குளோ 
ரைடை நீராற்‌ பகுக்க, இப்‌ 
பொருள்‌ ஒடைக்கும்‌. சாயங்‌ 
கள்‌, சவர்க்காரங்கள்‌, மருந்து 
கள்‌ முதலியவை செய்யப்‌ 
பயன்படுவது. (வேதி) 
50௦01பரூ ுூழ௦0்‌/0116 - சோ 
யம்‌ அய்ப்போ சுளோரைட்டூ: 
14200. நிலைப்பிலாத படிகம்‌. 
வெண்ணிறம்‌. நீர்க்கரைசலாக 
வைக்கப்பட்டுள்ள து. நச்சுத்‌ 
தடை. உயிர்வளி ஏற்றி. (வேடு) 
5001ப௱!கஊ௱ர (சோடியம்‌ லேம்ப்‌) 
- சோடிய விளக்கு: சோடியம்‌ 
ஆவியில்‌ எரியும்‌ விளக்கு. 
(இய) 


8018போ ஈர்மகஉ - சோடியம்‌ 
நைட்ரேட்டூ: 14110.. வெடியுப்பு. 
வெண்ணிறக்‌ கன சதுரப்‌ 
படிகம்‌. சோடியம்‌ அய்டிராக்‌ 


643 


504 


சைடுடன்‌ நீர்த்த நைட்ரிகக்‌ 
காடியைச்‌ சேர்த்து நடுறிலை 
யாக்கி, இதனைப்‌ பெறலாம்‌. 
இயற்கையில்‌ இலிவெடியுப்‌ 
பாகக்‌ இடைத்தல்‌. உரம்‌ 
நைட்ரேட்டுகள்‌, நைட்ரிகக்‌ காடி 
ஆகியவற்றிற்கு. ஊற்றாக 
உள்ளது. (வே௫) 
5001பா 081607819 - சோடியம்‌ 
பர்பொரேட்டுண 1180,414,0. 
கரையக்கூடிய வெண்ணிறப்‌ 
படிகம்‌. வெளுக்கவும்‌ தொற்று 
நீக்கியாகவும்‌ பயன்படுவது. 
(வேதி) 
5001ப௱ ற௮௦0/06 - சோடியம்‌ 
பெராக்சைடூ: 11௨,0, வெளிறிய 
மஞ்சள்‌ நிறத்திண்மம்‌. காற்றில்‌ 
பட வெண்ணிறமாகும்‌. அதிக 
அளவு சோடியத்தைச்‌ சூடாக்கி 
இதனைப்‌ பெறலாம்‌. மயிர்‌, 
கொம்பு, பட்டு முதலியவற்றை 
வெளுக்கும்‌ நீர்‌ செய்யப்‌ 
பயன்படுவது. (வேதி) 
5001ப௱ றப (சோடியம்‌ பம்ப்‌) 
- சோடியம்‌ எக்க: கண்ணறைப்‌ 
படலம்‌ நடுவே நரம்பணுக்கு 
வெளியே சோடியம்‌ அயனிகள்‌ 
செல்லுதற்குரிய விசை நுட்பம்‌. 
(உயி) 
8001ப௱ 0ரா௦01819 - சோடியம்‌ 
பைரோபொரேட்டு 1880, 
101,0): கரையக்கூடிய வெண்‌ 
ணிறப்‌ படிகம்‌. இயற்கையில்‌ 
பண்படா வெண்காரமாகக்‌ 
கிடைத்தல்‌. வெப்பப்படுத்தப்‌ 
- படிகநிரை இழக்கும்‌. உருக்கத்‌ 





500 


644 


5011 





தெளிவான ஒளிபுகும்‌ பொரு 


ளாகும்‌. நச்சுத்தடை. கண்‌ 
ணாடி, பீங்கான்‌ முதலியவை 
செய்யவும்‌ பயன்படுவது. 
(வேத) 

500/பர 5ப[றா21௪ - சோடியம்‌ 
சல்பேட்டு: 149,50.. வெண் 
ணிறப்படிகம்‌. அடர்கந்தகக்‌ 
காடியோடுூ சோடியம்‌ குளோ 
ரைடைச்‌ சேர்த்து தசடாக்க, 
இப்பொருள்‌ கிடைக்கும்‌. 
கண்ணாடி, தாள்‌ முதலியவை 
செய்யப்பயன்‌ படுவது. (வேதி) 

$001பரா 5ப[ஜ 102 - சோடியம்‌ 
சல்பைட: 118,5. மஞ்சள்‌ 
சவப்புநிறத்‌ இண்மம்‌. சாயங் 
கள்‌ உண்டாக்கவும்‌ தோலைப்‌ 
பதப்படுத்தவும்‌ பயன்படுவது. 
(வேதி) 

5091பர 5ப1றர!(௪ - சோடியம்‌ 
சல்பைட்‌: 148,580... வெண்‌ 
ிறப்‌ படிகம்‌. நீரில்‌ கரையக்‌ 
கூடியது. உணவுப்‌ பாதுகாப்புப்‌ 
பொருள்‌. ஒளிப்படத்‌ தொழிலி 
லும்‌ பயன்படுவது. (வேதி) 

$091பஈ 14/௦0/0219 - சோடியம்‌ 
தயோசைனேட்‌: 115011. நீர்‌ 
ஈர்க்கும்‌ பொருள்‌, நிறமற்றது. 
மருந்து செய்யப்பயன்படூதல்‌. 
(வேது) 

$001பஈ (/1௦5ப1ஜர21௦ - சோடி 
யம்‌ தயோசல்பேட்டு: 1/9,5.0, 
வெண்ணிறத்திண்மம்‌. தூளாக்‌ 
கிய கந்தகத்தோடு சோடியம்‌ 
சல்பைட்டின்‌ கொதி கரை 


சலைச்‌ சேர்க்க, இப்பொருள்‌ 

இடைக்கும்‌. ஒளிப்படத்‌ தொழி 

லில்‌ நிறம்‌ நிறுத்தி. (வேத) 
$8001/பரு200௦ய (உழ (சோடியம்‌ 

'வேப்பர்‌ லேம்ப்‌) - சோடியம்‌ 
ஆவிவிளக்கு: ஒளிர்வான மின்‌ 
னேற்றத்தை அளிக்கும்‌ 
விளக்கு. சோடிய ஆவி குழாயி 
லுள்ள இருமின்வாய்களுக் 
கிடையே குறைந்த அழுத்தத்தில்‌ 
மின்சாரத்தைச்‌ செலுத்தி, இந்த 
ஒளிர்வினைப்‌ பெறலாம்‌. 
வெண்ணிற ஒளியைக்‌ காட்டி 
லும்‌, மஞ்சள்‌ நிற ஒளி மூடு 
பனியால்‌ குறைவாக உறிஞ்சப்‌ 
படூவதால்‌, இது தெருவிளக்கு 
களில்‌ பயன்படுகிறது. (இய) 

59014 ௦௦81 (சாஃப்ட்‌ கோல்‌) - 
மென்னிலக்கரி: சுடருடன்‌ தடை 
யில்லாமல்‌ எரியும்‌ நிலக்கரி. 
(வேத) 

50111௦0॥ (சாஃப்ட்‌ அயர்ன்‌) - 
மென்னிரும்பு: ஆல்பா இரும்பு. 
குறைந்த ஊடுருவு ஆற்றலும்‌ 
சார்பு நிலையில்‌ நீண்ட அலை 
நீளமுமுள்ள அயனியாக்கும்‌ 
கதிர்வீச்சு. (வேது) 

5011 ர80121100 (சாஃப்ட்‌ ரேடி 
யேஷன்‌) - மென்‌ கதிர்வீச்சு: 
குறைந்த ஊடுருவும்‌ ஆற்ற 
லுள்ள அயணி வயக்‌ க$இிர்வீச்சு. 
நீண்ட அலையுள்ள எக்ஸ்‌ 
கதிர்கள்‌ தொடர்பாகப்‌ பயன்‌ 
படுவது. (இய) 

5011 5080 (சாப்ட்‌ சோப்‌) - மென்‌ 
சவர்க்காரம்‌: மூவகைக்‌ காடி 


50௦71 


௦1 





களின்‌ பொட்டாடிய உப்புக்‌ 
கலவை. அக்காடிகளாவன: 
ஸ்டீரிகக்காடி, பால்மிடிகக்காடி, 
ஓலிகக்காடி. (வே) 

5011421௦ (சாஃப்ட்வேர்‌) - மென்‌ 
னியம்‌: கணிமம்‌. கணிப்புக்‌ 
குட்பட்ட நிகழ்ச்சி. கட்டளைகள்‌ 
அல்லது நிகழ்வரைகள்‌ 
சேமிக்கப்பட்டுக்‌ கணிப்பொறி 
யில்‌ கையாளப்படுதல்‌. எ-டு. 
மென்தட்டு. (இய) 

50114276 ௨௦௦0 (சாஃப்ட்‌ 
வேர்‌ என்ஜினியரிங்‌) மென்‌ 
னியப்‌ பொறியியல்‌: கணிமப்‌ 
பொறியியல்‌. குறிப்பிட்ட வகை 
யில்‌ பயன்படுத்துவதற்காகக்‌ 
கணிப்பொறி நிகழ்வரைகளை 
உருவாக்குதலும்‌ வடிவமைத்‌ 
தலும்‌ பற்றி ஆராயுந்துறை. 
(இய) 

5011 சரன்‌ சாஃப்ட்‌ வாட்டர்‌) - 
மென்னீர்‌£ சவர்க்காரத்தைச்‌ 
சேர்க்க உடன்‌ நுரை கொடுக்‌ 
கும்‌ நீர்‌. கால்சியம்‌ மக்னீசியம்‌ 
ஆகியவற்றின்‌ இரு கார்ப 
னேட்டு உப்புகள்‌ கரைந்திருப்ப 
தால்‌, தற்காலிகக்‌ கடினத்‌ 
தன்மை நீருக்கு ஏற்படுகிறது. 
கொதிக்க வைத்தல்‌ மூலமும்‌ 
கால்சிய அய்டிராக்சைடைச்‌ 
சேர்ப்பதின்‌ மூலமும்‌ இதைப்‌ 
போக்கலாம்‌. நிலைத்த கடினத்‌ 
தன்மை, கால்சியம்‌, மக்னிசியம்‌ 
ஆகியவற்றின்‌ குளோரைடு, 
சல்பேட்டு உப்புகள்‌ நீரில்‌ 
கரைந்திருப்பதால்‌ ஏற்படுவது. 


சோடியம்‌ கார்பனேட்டு, பெர்‌ 
முடிட்டு மூலம்‌ இக்‌ கடினத்‌ 


தன்மையைப்‌ போக்கலாம்‌. 


(வேதி) 


501! சோயில்‌) - மண்‌: இது 


பயிர்கள்‌ வாழத்தகுஇயுள்ள 
புவியின்‌ ஓடு ஆகும்‌. இது 
இயற்கைத்‌ தேய்வினால்‌ உண்‌ 
டாவது. நீர்‌, காற்று, வெப்பம்‌ 
முதலிய இயற்கை ஆற்றல்‌ 
களால்‌ சிதைந்து பாறை மண்‌ 
ணாவதை இயற்கைத்‌ தேய்வு 


என்றோம்‌. தனிப்‌ பொரு 
ளன்று மண்‌. அதில்‌ பல 
பொருள்கள்‌ கலந்துள்ளன. 


அவற்றை இயைபு உறுப்புகள்‌ 
என்கிறோம்‌. கணி உப்புகள்‌, 
மட்கிய தாவர விலங்குப்‌ 
பொருள்கள்‌, குச்சியங்கள்‌ 
(பாக்டிரியங்கள்‌), நீர்‌, வெப்‌ 
பம்‌, காற்று, மணல்‌, களிமண்‌, 
குறுமண்‌ ஆகியவை அதிலுள்ள 
இயைபு உறுப்புகள்‌. இவை 
அனைத்தும்‌ கலந்ததே வள 
மான மண்‌. தோட்டமண்‌ வள 
மான மண்ணே. மண்ணில்‌ 
ஏிறந்தது குறுமண்‌. (உயி) 


5011 381101 (சாயில்‌ ஏரேஷன்‌) 


- மண்‌ காற்றோட்டம்‌: மண்ணில்‌ 
காற்று வந்து கொண்டும்‌ 
போய்க்கொண்டும்‌ இருக்க 
வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ 
மண்ணுக்கு உயிர்வளி (ஆக்கி 
ஜன்‌) இடைக்கும்‌; கரி 
ஈராக்சைடு வெளியேறும்‌. 
இதற்குச்‌ சிறந்த முறை புழுதி 


5௦/1 


501] 





உழுதல்‌. வேர்‌ வளர்ச்சிக்கும்‌ 
உயிர்கள்‌ மூச்சுவிடவும்‌ மண்‌ 
காற்று மிக இன்றியமையாதது. 
(உயி) 


5011 6015௨௩௮110 சோயில்‌ 
கன்சர்வேஷன்‌) - மண்வளப்‌ 
பாதுகாப்பு: மண்‌ அரிப்பைத்‌ 
தடுத்து, அதன்‌ அமைப்பை 
நிலைநிறுத்தி, மண்‌ 
வளத்தைப்‌ பேணுவதற்கு மண்‌ 
வளப்பாதுகாப்பு என்று பெயர்‌. 
இதற்குப்‌ பின்வரும்‌ முறை 
களை 'மேற்கொள்ளலாம்‌. 
(1) காற்றைத்‌ தடுத்து நிறுத்த 
மரங்களைப்‌ பயிரிடுதல்‌. 
(2) நிலங்களைத்‌ தரிசு 
போடாமல்‌ சாகுபடி செய்தல்‌ 
(3) மாற்றுப்‌ பயிரிடுதல்‌ 
(4) அடிக்கடி நீர்ப்பாய்ச்சுதல்‌ 
(5) எரு அடித்தல்‌. (6) புழுதி 
உழுதல்‌ (2) எருவிடுதல்‌ 
(8) பாள முறையில்‌ பயிரிடு 
தல்‌. (உயி) 


801! ௭௦51௦1 சாயில்‌ எரேஷன்‌) 
- மண்‌ அரிப்பு: இமைதரும்‌ 
அளவுக்கு மண்‌ அரிக்கப்‌ 
படுவதை மண்‌அரிப்பு என்இ 
றோம்‌. இது இயற்கை அரிப்பு, 
'விரைவு அரிப்பு என இரு 
வகைப்படும்‌. காற்று, நீர்‌, 
வெப்பம்‌ முதலியவை அரிப்பிற்‌ 
குரிய காரணிகள்‌. (உயி) 

5011௦80110 (சாயில்‌ ரீஆக்ஷன்‌) 
- மண்வினை: காடி, காரம்‌, 
நடுநிலை ஆகிய பண்புகளில்‌ 
ஏதேனும்‌ ஒன்றை மண்‌ 


பொருள்கள்‌ மண்ணிற்கு 
அளிக்கும்‌. இது அப்பொருள்‌ 
கள்‌ தரும்‌ எச்‌ அயனி, ஓளஎச்‌ 
அயனி ஆஒியவற்றைப்‌ பொறுத்‌ 
தது. பிஎச்‌ 7.0 ஆகவுள்ள 
கரைசல்‌ நடுநிலைக்கரைசல்‌ 
714 வரை காரத்தன்மை 
உயர்வினைக்‌ குறிக்கும்‌. 7-1 
வரை காடித்தன்மையின்‌ 
உயர்வைச்‌ சுட்டும்‌. இவற்றில்‌ 
இரண்டாவது அதிகமிருக்கும்‌ 
நிலம்‌ காரநிலம்‌. மூன்றாவது 


அதிகமிருந்தால்‌  காடிநிலம்‌. 
(உயி) 
50 160 (ோயில்‌ டபயர்டூ) - 


களைத்த நிலம்‌: ஒரு நிலத்தில்‌ 
மாறி மாறிப்‌ பயிர்‌ செய்யப்‌ 
படுவதால்‌, அதிலுள்ள உப்பு 
கள்‌ தீர்ந்துவிடும்‌. அது, தன்‌ 
வளத்தை இழக்கும்‌. ஆண்டு 
தோறும்‌ எருவிடுதல்‌, செயற்கை 
உரமிடல்‌ ஆகியவற்றினால்‌ இக்‌ 
களைப்பை நீக்கலாம்‌. (உயி) 


5011 கன (சோாயில்‌ வாட்டர்‌) - 


மண்நீர்‌: இது மூன்று வகைப்‌ 
படும்‌. (1) புவிஈர்ப்பு நீர்‌: இது, 


தொடர்ந்து வேர்களுக்குக்‌ 
இடைக்க மழை பெய்ய 
வேண்டும்‌. (2) நுண்துளை 


ஈர்ப்பு நீர்‌: இது மண்‌ இடை 
வெளிகளிலும்‌ மண்துகள்‌ 
களைச்‌ தழ்ந்தும்‌ உள்ளது. 
தாவரங்களுக்குப்‌ பெரிதும்‌ 
பயன்படுவது. (3) ஈரப்பசை 
நீர்‌. நுண்துளை ஈர்ப்பு நீர்‌ 
நீங்கியபின்‌ உள்ளநீர்‌. (உயி) 


50] 


647 50 





501 - சால்‌, கரையம்‌: நீர்மத்தி 
லுள்ள கூழ்மத்தொங்கல்‌. இடல்‌ 
இண்மத்துகள்கள்‌ தொடர்ச்டி 
யாகச்‌ இதறிக்‌ காணப்படும்‌ 
இழுமமாக (ஜெல்லாக) மாறு 
வது. (இய) 

50121 62!15 (சோலார்‌ செல்ஸ்‌) - 
கதிரவன்‌ மின்கலங்கள்‌: இவை 
அரைகுறைக்‌ கடத்திகள்‌ ஆகும்‌. 
கதிரவன்‌ கதிர்வீச்சுகளை 
மின்னாற்றலாக மாற்றுபவை. 
இக்கலங்களில்‌ கஜர்வீச்சுகள்‌ 
படும்போது, அவற்றின்‌ 
பொலிவுக்கேற்ப மின்னணுக்‌ 
களும்‌ மின்னோட்டங்களும்‌ 
உண்டாகின்றன. இவை 
இரைச்சலையோ கழிவையோ 
உண்டாக்குவதில்லை. இவற்‌ 
றிற்கு எரிபொருள்களும்‌ 
தேவை இல்லை. இவற்றில்‌ 
மின்னியக்கு விசை உண்டாக 
ஒளிக்கடுர்கள்‌ காரணமாக 
வுள்ளன. இலிகன்‌ மின்கலங்‌ 
கள்‌ ஒளிக்கதிர்கள்‌ படும்‌ 
போதும்‌, செலீனியம்‌ மின்கலங்‌ 
கள்‌ வெப்பக்‌ கதிர்கள்‌ படும்‌ 
போதும்‌, வேலை செய்‌ 
இன்றன. செயற்கை நிலாக்‌ 
களில்‌ அதிகம்‌ பயன்படு 
இன்றன. (இய) 


50127 6௦11056 (சோலார்‌ 
எக்னிப்ஸ்‌) - கதிரவன்‌ மறைவு: 
கதிரவனுக்கும்‌ நிலவுலூற்கும்‌ 
நடுவில்‌ திங்கள்‌ இருக்கும்‌. 
அதன்‌ நிழல்‌ நிலவுலகின் மேல்‌ 
விழும்பொழுது இம்மறைவு 


உண்டாகிறது. இது அறிவியல்‌ 
ஆய்விற்கு இடமளிப்பது. (இய) 


5021 எசு (சோலார்‌ 


எனர்ஜி) - கதிரவன்‌ ஆற்றல்‌: 
கதிரவன்‌ ஓர்‌ இயற்கை ஆற்றல்‌ 
மூலம்‌. அதன்‌ உட்பகுதி 
மீவெப்ப நிலையில்‌ இருக்கும்‌. 
அணுக்கருச்‌ சேர்க்கை முறை 
யில்‌ ஒவ்வொரு வினாடியும்‌ 
4.3 மில்லியன்‌ டன்‌ நிறை 
யுள்ள பொருள்‌ ஆற்றலாக 
மாறி, 3.8% 10” ஒலோ வாட்‌ 
ஆற்றல்‌ உண்டாகிறது. இவ்‌ 
வாற்றல்‌ மின்காந்தக்‌ கர்‌ வீச்சு 
கஸாகத்‌ தொடர்ந்து வெளிப்படு 
ஒிறது. இது கஇிரவன்‌ மின்‌ 
கலங்கள்‌, அடுப்புகள்‌ ஆடிய 
வற்றில்‌ பயன்படுகிறது. (இய) 
50137 ௨2118 (சோலார்‌ 
ஹீட்டிங்‌) - வன்‌ வெப்ப 
மூட்டல்‌: வீடு அல்லது தொழிற்‌ 
சாலையில்‌ கதிரவன்‌ 
ஆற்றலால்‌ வெப்பம்‌ பெறுதல்‌. 
இதற்குக்‌ கதிரவன்‌ அடுப்பு 
அல்லது வெப்பமூட்டியைப்‌ 
பயன்படுத்துதல்‌. (இய) 


50127 68161 (சோலார்‌ €ட்டர்‌) - 


கதிரவன்‌ அடுப்பு: கதிரவன்‌ 
ஆற்றலால்‌ இயங்குவது. குழி 
ஆடியால்‌ ஒளிமறிக்கப்பட்டு, 
வெப்பம்‌ பெறப்படுகிறது. கதர 
வன்‌ போக்குக்குத்‌ தகுந்தவாறு, 
வெப்பம்‌ பெற ஆடியை மாற்ற 
வேண்டும்‌. (இய) 


80181 ஜா௦ாயாள02 (சோலார்‌ 


புராமினன்ஸ்‌) - கதி ரவன்‌ 


50 







முனைப்பு: கதிரவன்‌ முகடு. 
பகலவனின்‌ மேல்‌ நிறவெளி 
யில்‌ தற்காலிகமாகத்‌ தோன்றும்‌ 
வளி முகில்‌. சுற்றுப்புறத்தைக்‌ 
காட்டிலும்‌ குறைந்த வெப்ப 
நிலையும்‌ அதிக அடர்த்இயுங்‌ 
கொண்டது. ஒளிர்வான நீட்டு 
யாக உற்று நோக்கப்படுவது. 
(இய) 

50137 89/18 (சோலார்‌ சிஸ்டம்‌) 
- கஇிரவன்‌ மண்டலம்‌: குரவன்‌ 
ஒரு விண்மீன்‌. இதுவும்‌ 
இதனைச்‌ சார்ந்த 9 கோள்‌ 
களும்‌ அடங்கிய தொகுதியே 
கதிரவன்‌ மண்டலம்‌. கோள்‌ 
களாவன: செவ்வாய்‌, புதன்‌, 
வியாழன்‌, வெள்ளி, சனி, 
நிலவுலகு, யுரேனஸ்‌, நெப்டி 
யூன்‌, புளுட்டோ. இத்தகைய 
வானவெளிப்‌ பொருள்களை 
ஆராயுந்துறை வானவியல்‌ 
(அஸ்ட்ரானமி) ஆகும்‌. 

5012௭ வு, ராரா ௦ 
(சோலார்‌ சிஸ்டம்‌ ஆரிஜின்‌ 
ஆஃப்‌) - கதிரவன்‌ மண்டலத்‌ 
தோற்றம்‌: இதனை இரு 
கொள்கைகள்‌ விளக்கு 
இன்றன. ஒன்று புகைமக்‌ 
கொள்கை. மற்றொன்று ஓதக்‌ 
கொள்கை. முன்னது காண்ட்‌, 
லேப்லாஸ்‌ முதலியோரால்‌ 
வெளியிடப்பட்டது. பின்னது 
ஜீன்‌, ஜெபர்சன்‌ முதலியோரால்‌ 
முன்‌ மொழியப்பட்டது. (இய) 

580181 410 (சோலார்‌ விண்ட்‌) - 
கதிரவன்‌ காற்று: கதிரவன்‌ முடி 





50102 


5018௨॥110 1 


501 
வட்டத்திலிருந்து கோளிடை 
வெளிக்குச்‌ செல்லும்‌ மின்‌ 
னேற்றத்‌ துகள்களின்‌ 


தொடர்ந்த புற ஓட்டம்‌. துக்ள்‌ 
கள்‌ பெரும்பாலும்‌ முன்‌ 
னணுக்களாலும்‌ மின்னணுக்‌ 
களாலும்‌ ஆனவை. கஇிரவன்‌ 
காந்தப்புலத்தால்‌ துகள்கள்‌ 
கட்டுப்படுத்தப்படுபவை. (இய) 
(சால்டர்‌) - பற்றாக: 
உலோகப்‌ பரப்புகளை 
இணைக்கப்‌ பயன்‌ படும்‌ 
உலோகக்‌ கலவை. இது மென்‌ 
பற்றாக, கடினப்‌ பற்றாக, 
பற்றவைப்புப்‌ பற்றாசு என 
மூன்று வகைப்படும்‌. (இய) 


(சால்டரிங்‌ 
அயண்‌) - பற்றாசுக்‌ கோல்‌: பற்ற 
வைக்கும்‌ கருவி. (இய) 


50121019 (சொலினாய்டு) - வரிச்‌ 


சுற்று: காப்பிட்ட செப்புக்‌ கம்பி 
ஒன்றை ஓர்‌ உள்ளகத்தின்‌ மேல்‌ 
அடுத்தடுத்துச்‌ சுற்றுவதாகும்‌. 
மின்காந்தம்‌ செய்ய இது 
தேவை. தேனிரும்பை உள்ளக 
மாகக்‌ கொண்ட வரிச்சுற்றே 


மின்காந்தம்‌. கம்பிச்‌ சுற்று 
களை அகமாக்கல்‌, காந்த 
வடிவத்தை மாற்றல்‌, மின்‌ 


னோட்ட வலிமையை ஒழிக 
மாக்கல்‌ ஆகிய செயல்களால்‌ 
காந்த ஆற்றலை மிகுதியாக்க 
லாம்‌. (இய) 


8011௦94106 (சோலினோசைட்‌) 


- சுடரணு. (உயி) 


801 
80114 (சாலிட்‌; - இண்மம்‌: 
கெட்டிப்பொருள்‌. துகள்கள்‌ 
மிக நெருக்கமாக இதில்‌ 


இணைந்திருக்கும்‌. இது வடிவ 
மாற்றத்தை எடர்ப்பது. இண்ம 
நிலையில்‌ இருப்பது. (இய) 


(/॥ 


வரிச்சுற்று 
1. இரும்பு 
3. சுருள்‌ 
3. மின்கல அடுக்கு 


50151109 (சால்ஸ்டைஸ்‌) - கதிர 
வன்‌ நிற்றல்‌: சம இராப்பகல்‌ 


நாட்களுக்கி௮டையே அமைந்த 
கதிரவன்‌ வட்ட நடுவழியி 
லுள்ள இரு புள்ளிகளில்‌ 


ஒன்று. இப்பொழுது விண்‌ 
நடுக்கோட்டில்‌ வடக்கே 
கதிரவன்‌ அஇகத்தொலைவில்‌ 
இருப்பதற்குக்‌ கோடைக்‌ கதிர 
வன்‌ நிற்றல்‌ என்றும்‌ தெற்கே 
இருப்பதற்கு மாரிக்‌ கதிரவன்‌ 


நிற்றல்‌ என்றும்‌ பெயர்‌. 
(வானி) 

50112 (சொலூட்‌) - கரை 
பொருள்‌, கரையம்‌: கரைப்‌ 


5௦9] 





பானில்‌ கரைந்து கரைசலைக்‌ 
கொடுக்கும்‌ பொருள்‌. 


உப்பு * நீர்‌ --: உப்புக்‌ 
கரைசல்‌. 
இடுல்‌ கரைபொருள்‌ உப்பு. 


கரைப்பான்‌ நீர்‌. கரைசல்‌ 
உப்புக்கரைசல்‌. 
501ப%110/ (ோலுபிலிட்டி) - 


கரைடிறன்‌: குறிப்பிட்ட வெப்ப 
நிலையில்‌ 100 இராம்‌ கரைப்‌ 
பானை நிறைவுள்ள கரைச 


லாக்குவதற்குத்‌ தேவையான 
கரைபொருளின்‌ ராமின்‌ 
எடை. (வேதி) 


801ப11௦॥ (சொலூஷன்‌) - கரை 


சல: கரைப்பானும்‌ கரை 
பொருளும்‌ சேர்ந்த ஒருபடித்‌ 
தான கலவை. குறிப்பிட்ட 
வெப்பநிலையில்‌ கரைப்‌ 
பானில்‌ கரைய வேண்டிய 
அளவுக்குக்‌ கரைபொருள்‌ 
கரைந்து, அதில்‌ : கொஞ்சம்‌ 
தங்குமானால்‌ அது நிறைவுறு 
கரைசல்‌. தங்காவிட்டால்‌ நிறை 
வுறாக்‌ கரைசல்‌. கரை 
பொருளைப்‌ பொடி செய்து 
நீரில்‌ போடுதல்‌, குலுக்கல்‌, 
வெப்பமாக்கல்‌ ஆகிய செயல்‌ 
களால்‌ கரைசலை விரைவாக 
வும்‌ நன்கும்‌ உண்டாக்கலாம்‌. 

கரையபொருள்‌ * கரைப்பான்‌ 
”. கரைசல்‌ 


உப்பு * நீர்‌ --2 உப்புக்கரைசல்‌. 


(வேத) 


5௦ 





5014 றா00688 - சால்வே 
(புராசஸ்‌) முறை: அம்மோனியா 
சோடாமுறை. சோடியம்‌ கார்ப 
னேட்டை உருவாக்கும்‌ 
தொழில்முறை. (வேக) 

501452 சோல்வேட்‌) -- கரைவை: 
இதில்‌ கரைபொருளும்‌ 
கரைப்பானும்‌ இிட்டமாகச்‌ 
சேர்ந்திருக்கும்‌. (வேதி) 

5௦00௮0/௦1 சோல்வேஷன்‌) - 
கரைவை நாட்டம்‌: கரைப்பானி 
லுள்ள மூலக்கூறுகளைக்‌ 
கரைசலிலுள்ள அயனிகள்‌ 
கவர்தல்‌. (வேத) 

501214 (சால்வண்ட்‌) - கரைப்‌ 
பான்‌: நீர்மம்‌. இடுல்‌ கரை 
பொருள்‌ கரையக்‌ கரைசல்‌ 
உண்டாதல்‌. நீர்‌ அனைத்துக்‌ 
கரைப்பானாகும்‌. கரை பொரு 
ளுக்கேற்ற கரைப்பானும்‌ 
உண்டு. காட்டாகக்‌ கந்தகத்தைக்‌ 
கார்பன்‌ இரு சல்பைடுதான்‌ 
கரைக்கும்‌. (வேது) 

50௫௦1/515 சால்வோலி௫இஸ்‌) - 
கரைப்பான்‌ பகுப்பு: ஒரு சேர்‌ 
மத்திற்கும்‌ கரைப்பானுக்கும்‌ 
இடையே நடைபெறும்‌ வினை 
யில்‌ சேர்மம்‌ கரைதல்‌. (வேஇ) 

5018 (சோமா) - உடம்பி: மூலக்‌ 
௧௬ அணுக்கள்‌ (ஜெம்செல்ஸ்‌) 
நீங்கிய உயிரியின்‌ உடல்‌. 
உயி) 

5௱2100188௱ (சோமட்டோ 
பிளாசம்‌) - உடம்பிக்கணியம்‌: 
உடம்புக்‌ கண்ணறைகளின்‌ 
முதல்கணியம்‌. (உயி) 


650 


5 





801210016பா6 (சொமட்டோ 
புளூர்‌) - தோலுறுபடலம்‌: புறப்‌ 
படையும்‌ இடைப்படையின்‌ 
புறப்படலும்‌ இணைவதால்‌ 
உண்டாவது. (உயி) 
50௱!(6 (சோமைட்‌ - இடைக்‌ 
கண்டம்‌: உடல்‌ கண்டம்‌ அல்லது 
வளையம்‌. (உயி) 
5றொலாம்யிறா  (சோம்னாம்‌ 
புலிசம்‌) - துபில்நடை: தானாக 
இயங்கும்‌ நரம்புத்தளர்ச்சி 
நிலை. இந்நிலை உள்ளவர்‌ 
கள்‌ உறக்கத்தில்‌ நடப்பார்கள்‌. 
எல்லாச்‌ செயல்களையும்‌ செய்‌ 
வார்கள்‌. ஆனால்‌, விழித்த 
பின்‌, அவர்களுக்குத்‌ தாம்‌ 
செய்த செயல்கள்‌ நினைவுக்கு 
வாரா. சேக்ஷ்பியர்‌ நாடகங்‌ 
களில்‌ இந்‌ நிலை மாந்தர்‌ 
வருகின்றனர்‌. (உயி) 
82 - சோனார்‌: ரேடார்‌ 
போன்று தலைப்பெழுழத்துச்‌ 
சுருக்கச்சொல்‌. இதன்‌ பொருள்‌ 
ஓலியால்‌ வழி யறிதலும்‌ 
எல்லை காணலும்‌ ஆகும்‌. இது 
ஒரு கருவி மட்டுமல்லாது 
நுணுக்கமும்‌ ஆகும்‌. இக்கருவி 
நீருக்குக்‌ முள்ள பொருள்‌ 
களை எதிரொலித்தல்‌ முறை 
யில்‌  கண்டறிஒறது. இந்‌ 
நிகழ்சியில்‌ உயர்‌ அதிர்வெண்‌ 
ணுள்ள ஒலித்துடிப்பு பொரு 
ளுக்கு அனுப்பப்‌ படுகிறது. இது 
பொருளில்‌ பட்டு எதிரொலித்து 
மீண்டும்‌ கருவியை அடை 
இன்றபோது, வழியறிதலும்‌ 


511) 


ஒபெ 





எல்லை காணலும்‌ ஒருசேர 
நடைபெறுகின்றன. துடிப்பு, 
பொருளை அடைந்து, மீண்டும்‌ 
கருவியை அடைய ஆகும்‌ நேரம்‌ 
பொருளின்‌ ஆழத்தைக்‌ குறிக்‌ 
கும்‌. (இய) 

801௦1/5156 (சோனாலி௪ஸ்‌) - 
ஒலிப்பகுப்பு: மீ ஒலிக்கதர்‌ 
வீச்சால்‌ மூலக்கூறுகளைச்‌ 
தைத்தல்‌. (இய) 

800௪12 (சோனாமீட்டர்‌) - 
ஒலிமானி: இழுத்துப்‌ பொருத்‌ 
தப்பட்ட கம்பிகளின்‌ அதிர்வு 
களைப்‌ பற்றி அறிய உதவும்‌ 
கருவி. ஓர்‌ உள்ளீடற்ற பெட்டி, 
மரத்தாலானது. நீளம்‌ மீ. 
இதன்‌ ஒருமுனையில்‌ கொக்கி 
யும்‌ மறுமுனையில்‌ கப்பி 
ஒன்றும்‌ இருக்கும்‌. இவற்றிற்‌ 
இடையே முக்கோண வடிவ 
முள்ள மரத்துண்டுகள்‌ இருக்‌ 
கும்‌. கொக்கியிலிருந்து இவை 
வழியே கப்பிமூலம்‌ கம்பி 
சென்று அதனடியில்‌, தன்‌ 
முனையில்‌ எடையுடன்‌ தொங் 
கும்‌. (இய) 

50161021 - சார்பிடால்‌: பெ, 
(றி, பெர்‌. வெண்‌ 
ணிறப்‌ படிகம்‌. நீரில்‌ கரையக்‌ 
கூடியது, பல அய்டிரிக ஆல்க 
கால்‌. டெக்ஸ்ரோஸ்‌ சர்க்கரை 
யிலிருந்து பெறப்படுவது. சர்க்‌ 
கரை மாற்று. தொகுப்புப்‌ பிடி 
யன்கள்‌ (ரெ௫ின்ஸ்‌) செய்யவும்‌ 
பயன்படுவது. (வேதி) 


8010918 (சேரோ௫ுஸ்‌) - கூட்டுக்‌ 
கனி: சொறிக்கனி. பல்இரள்‌ 
கனி. பூக்கள்‌ நெருங்கியமைந்த 
பூத்தொகுஇுியிலிருந்து உண்டா 
வது. எல்லாக்‌ கனிகளின்‌ கனி 


உறைகளும்‌ இணைவதால்‌, 
இக்கனி பார்ப்பதற்கு ஒரே கனி 
போன்று பொய்த்தோற்ற 
மளிக்கும்‌. எ-டு. பலாப்பழம்‌ 
அன்னாடிப்பழம்‌, நுணாப்‌ 
பழம்‌. பா. 14, (உயி) 


80105 (சோரஸ்‌) - டிதல்கொத்து: 


பெரணியிலுள்ள இனப்‌ 
பெருக்க உறுப்பு, இதலகங்‌ 
களைக்‌ கொண்டது. சிதலகங் 
கள்‌ சூல்‌ ஒட்டில்‌ இருக்கும்‌. 
(உயி) 


80யம (சவுண்டு) - இலி: புலன்‌ 


உணர்வு. காற்று அல்லது 
ஏனைய ஊடகத்தினால்‌ செலுத்‌ 
தப்படும்‌ அதிர்வுகள்‌ அடங்கியது 
ஒலி. இவை மாறி மாறி நெருக்‌ 
கங்களர்கவும்‌ நெடுழ்வுகளாக 
வூம்‌ அமையும்‌. அழுத்த அலை , 
என்று ஒலி கூறப்பெறுவது. 
இது நெட்டலை வடிவமாகும்‌. 
இடன்‌ பண்புகளாவன,. எடுப்பு 
(பிட்ச்‌) உரப்பு (லவுட்னஸ்‌), 
பண்பு (குவாலிட்டி). இதன்‌ 
விரைவு இதனைச்‌ செலுத்தும்‌ 
ஊடகத்தைப்‌ பொறுத்தது. 
காற்றில்‌ 0” செ. இல்‌ இதன்‌ 
விரைவு 331.3 மீட்டர்‌ 
வினாடி”; நீரில்‌ 25” செ. இல்‌ 
1498 மீட்டர்‌ வினாடி” *; கண்‌ 


50% 


508 





ணாடியில்‌ 20” செ இல்‌ 5,000 
மீட்டர்‌ வினாடி". (இய) 

50121 60180100 (சாக்ஸ்லெட்‌ 
எக்ஸ்ட்ரேக்டர்‌) - சாக்ஸ்லெட்டூ 
பிரிப்பான்‌: ஒரு பொருளின்‌ 
கரையும்‌ பகுதியைப்‌ பிரிக்கப்‌ 
பயன்படும்‌ கண்ணாடிக்‌ கருவி. 
(வேதி) 

50802 (ஸ்பேஸ்‌ - இடம்‌: 
பொருள்களை அடைத்துக்‌ 
கொள்ளும்‌ பகுதி. 2. இடை 
வெளி: தட்டச்சு, அச்சு 3. வெளி: 
காற்றுவெளி, இறந்த வெளி, 
வெற்று வெளி, வான வெளி. 
(ப.து) 


50806 806 (ஸ்பேஸ்‌ ஏஜ்‌) - வான 


வெளிக்‌ காலம்‌: 1957ல்‌ 
உருசியா தன்‌ முதல்‌ புட்‌ 
னிக்கை ஏவியதிலிருந்து 
தொடங்கிய காலம்‌. வான 


வெளி வரலாற்றில்‌ ஒரு பொற்‌ 
காலம்‌. பல அருளஞ்செயல்கள்‌ 
நடைபெற்ற காலம்‌. அவற்றில்‌ 
ஒன்று மனிதன்‌ புவியை வலம்‌ 
வந்ததும்‌ தங்களில்‌ காலடி 
எடுத்து வைத்ததும்‌ ஆகும்‌. 
(ப.து) 

8080601811 (ஸ்பேஸ்‌ இராப்ட்‌) - 
வானவெளிக்‌ கலம்‌: பூவியையும்‌ 
தங்களையும்‌ சுற்றிவருவது. 
சனி முதலிய பிற கோள்களுக் 
கும்‌ செல்வது, பொதுவாகப்‌ 
புவியைச்‌ சுற்றிவரும்‌ நிலாக்‌ 
களில்‌ மனிதன்‌, நாய்‌ முதலிய 
உயிரிகள்‌ இருக்கும்‌. வான 
வெளிக்‌ கப்பலும்‌ இதுவே - 


வாஸ்தோக்‌, 
அப்பல்லோ. (ப.து) 


ஜெமினி, 


50806 0150061165 (ஸ்பேஸ்‌ 


டிஸ்கவரீஸ்‌) - வான வெளிக்‌ 
கண்டுபிடிப்புகள்‌: 1. வான்‌ 
ஆலன்கறர்‌ வீச்சு வளையங்கள்‌ 
புவியைக்‌ கூழ்ந்துள்ளன. 
(எக்ஸ்புளோரர்‌ ல 1) 
2. ஞூாயிற்றின்‌ கதிர்வீச்சுகள்‌ 
காற்றுவெளியில்‌ காந்தப்‌ புயல்‌ 
களையும்‌ முனை ஒளிகளையும்‌ 
உண்டாக்குகின்றன. 3. இங்‌ 
களைக்‌ சுற்றிக்‌ கதிர்வீச்சு 
வளையம்‌ இல்லை, அயன 
வெளி உண்டு (உலூனிக்‌) 
4. அளந்தறியக்கூடிய கோள்‌ 
இடைக்‌ காந்தக்‌ களம்‌ உள்ளது. 
5. புவி பேரிக்காய்‌ வடிவத்தில்‌ 
உள்ளது. 6. வான வெளியில்‌ 
வெப்பநிலை மிகுதியாக 
இல்லை. 7. மனிதன்‌ வான 
வெளி நிலைகளைத்‌ தாங்கி 
வான வெளிச்‌ செலவை மேற்‌ 
கொள்ள இயலும்‌. 8. காற்று 
வெளியின்‌ மேல்‌ எல்லை 
3000க.மீ. வரை பரவி உள்‌ 
ளது. (புட்னிக்‌) 9. 3500 இ.மீ. 
உயரத்தில்‌ நமக்கு நன்கு 
பழக்கமான நைட்ரஜன்‌ ஆக்‌ 
சைடு உள்ளது. 10. அயனி 
வெளியில்‌ வானொலி அலை 
கள்‌ செல்வதற்குரிய வழிகள்‌ 
அமைந்துள்ளன. (ப.து) 


5206117915 (ஸ்பேஸ்‌ பஸ்ட்ஸ்‌) - 


வானவெளி முதல்‌ நிகழ்ச்சிகள்‌: 


அமெரிக்கா உருஓயா: 1. 1957 


508 





அக்‌ 4: உருசியா முதல்‌ புட்னிக்‌ 
ஏவப்பட்டது. 2: 1957 நவ. 3: 
புட்னிக்‌ 2இல்‌ முதல்‌ வான 
வெளிவிலங்கு இலய்க்கா 
அனுப்பப்பட்டது. 3, 1959 
ஜூன்‌ 2: இங்கள்‌ நிலாவான 
உலூனிக்‌-1 உருசியாவால்‌ 
வெற்றிதரும்‌ வகையில்‌ ஏவப்‌ 
பட்டது. 4. 1961 ஏப்‌.12: 
உருசியா முதன்முதலில்‌ 
ககாரினை வானவெளளிக்கு 
வாஸ்தோக்‌ கப்பலில்‌ அனுப்பி 
யது. 5. 1963 ஜூன்‌ 16: 
உருசியா முதல்‌ வீராங்கனை 
வேலண்டினா தெரஷோவா 
வாஸ்தோக்‌ 6இல்‌ அனுப்பப்‌ 


பட்டார்‌. 6. 1965 ஜூன்‌3; 
ஜெமினி 4இல்‌ சென்ற 
அமெரிக்க எட்வர்டு ஓயிட்‌ 


கப்பலை விட்டு வெளியேறி 
முதன்‌ முதலில்‌ வானவெளி 
யில்‌ நடந்தார்‌. 7. 1969 
ஜூலை 16: இங்களில்‌ முதன்‌ 
முதலில்‌ நெயில்‌ ஆம்ஸ்டாங்‌ 
ஜூலை 21இல்‌ காலடி எடுத்து 
வைத்தார்‌. 8. 1987 டிச.3: 
உருசிய வான வெளி வீரர்‌ யூரி 
ரோமனென்கோ 360 நாள்‌ 
வானவெளிச்‌ கூழ்நிலைத்‌ 
தாங்காற்றல்‌ பஇவுக்குறிப்பை 
முறியடித்தார்‌. இக்குறிப்பு 
உருசிய வானவெளி வீர 
ராலேயே ஏற்படுத்தப்பட்டது. 
ஆக, 1957 முதல்‌ 1987 வரை 
31 ஆண்டுகளில்‌ வானவெளி 
வரலாற்றில்‌ நடைபெற்ற 
அருஞ்செயல்கள்‌. இவை 


653 


$02 





இந்தியா: 1, 1975 ஏப்‌.19: 
இந்தியா முதல்‌ செயற்கை நிலா 
ஆரியபட்டா உருசியாவிலி 


ருந்து ஏவப்பட்டது. 2. 1981 
ஜூன்‌ 19இல்‌ இந்திய முதல்‌ 
செய்தித்‌ தொடர்பு நிலா ஆப்‌ 
பிள்‌ பிரான்சிலிருந்து விடப்‌ 
பட்டது. 3. 1981 ஜூலை 24: 
ரோடினி இந்தியாவிலிருந்து 
முதன்‌ முதலில்‌ ஏவப்பட்டது. 
4, 1984 ஏப்ரல்‌ 3: ரகேஷ்‌ 
சர்மா முதல்‌ இந்திய வான 
வெளி வீரரானார்‌. இரு 
உருசிய வானவெளி வீரர்‌ 
களுடன்‌ சோயஸ்‌ டி - 11இல்‌ 
சென்றார்‌. ஆக, 1975 முதல்‌ 
1984 வரை 10 ஆண்டுகளில்‌ 
இந்தியாவின்‌ வானவெளி 
அருஞ்செயல்கள்‌' இவை. பா. 
014௭ 80809 எி015. (ப.து) 


50820 151007 (ஸ்பேஸ்‌ இஸ்ட்ரி) 
௪. வானவெ வரலாறு: 
1957லிருந்து 1994 வரை 38 
ஆண்டுகள்‌ செயல்நிலை வர 
லாறு உண்டு. இக்கால 
கட்டத்தில்‌ பல அரிய செயல்கள்‌ 
நடந்துள்ளன. பா. 8080811515. 
(ப.து.) 

50806 ௱ (ஸ்பேஸ்‌ மேன்‌9: 
வானவெளி மனிதன்‌: வேறு 
பெயர்கள்‌, வானவெளி வீரர்‌, 
வானவெளிப்‌ பயணி, இவர்‌ 
களில்‌ மகளிரும்‌ அடங்குவர்‌. 
இவர்கள்‌ ஓரிருவரைத்‌ தவிர 
ஏனையோர்‌ வானவெளிக்குச்‌ 
சென்று திரும்பியவர்கள்‌. காட்‌ 


502 


503 





டாகக்‌ ககாரின்‌ முதல்‌ வான 
வெளி வீரராக இருந்தாலும்‌ 
பிறிதொரு சமயம்‌ கடைசியாகத்‌ 
கப்பலிலிருந்து தரையில்‌ 
இறங்கும்‌ பொழுது அவர்‌ 
இறக்க நேர்ந்தது. (ப.நு) 
5080௪ மிள4ா* (ஸ்பேஸ்‌ 
பிளாட்பாம்‌) -_வான வெளி 
மேடை: வேறு பெயர்‌ வான 
வெளி நிலையம்‌. ஓர்‌ உற்று 
நோக்கும்‌ ஆய்வுக்‌ கூடம்‌. 
புவியை வலம்‌ வருவது. எ-டு. 
உருசிய உலூனிக்‌. (ப.து) 
5080௦ 010156 ன்‌ ரோப்‌) - 
வான வெளித்‌ துருவி: வான 
வெளி நிலைமைகளையும்‌ 
நிகழ்ச்சிகளையும்‌ ஆராயும்‌ 
நிலா. எாடு. அமெரிக்கப்‌ 
பயனியர்‌, உருசிய உலூனிக்‌. 
(ப.து) 


5ழ8௨062 றா௦ம/ஊ5 (ஸ்பேஸ்‌ 
ன - வான வெளிச்‌ 
க்கல்கள்‌: இன்றியமையா 


தவை பின்‌ வருமாறு. 1. எரி 
பொருள்‌ எடை 2. எரிபொருள்‌ 
விரைவு 3. ஈர்ப்பும்‌ விரைவும்‌ 
&. கலத்தைக்‌ கட்டுதல்‌. 5. ஏவு 
தலும்‌ இலக்கை அடைதலும்‌ 
6. இருத்தப்பாடும்‌ இருத்தக்‌ 
கேடும்‌ 7. வழிப்படுத்தலும்‌ செல 
வும்‌ 8. வழியறிதலும்‌ உற்று 
நோக்கலும்‌ 9. கலத்தைச்‌ 
செலுத்துதல்‌ 10. நுட்ப ஏற்பாடு 
கள்‌ 11. உணவு 12. எடை 
13. எடைமிகுது 14. எடை 
யின்மை 15. விண்கொள்ளி 


16. கதிர்‌ வீச்சுகள்‌ 17. வான 
வெளி நோய்கள்‌. இவற்றிற்‌ 


கெல்லாம்‌ இீர்வுகாணப்பட்டு 
2400க்கு மேற்பட்ட நிலாக்கள்‌ 
வெற்றி தரும்‌ வகையில்‌ ஏவப்‌ 
பட்டுள்ளன. (ப.து) 


50806 [6562701 (ஸ்பேஸ்‌ ரிசர்ச்‌) 


- வானவெளி ஆராய்ச்சி: வான 
வெளியைப்‌ பல நிலைகளில்‌ 
ஆராய நடைபெறும்‌ ஆராய்ச்‌. 
மனிதன்‌ வான வெளிப்‌ 
பயணத்தை மேற்கொள்ள 
எடையின்மை முதலிய வான 
வெளி நிலைமைகளையும்‌ 
உயிர்வாழ்வதற்கேற்ற கோள்‌ 
நிலைமைகளையும்‌ முதலில்‌ 
ஆராய வேண்டும்‌. ஆகவே, 
இவ்வாராய்ச்‌சியால்‌ மேற்கூறிய 
நிலைமைகள்‌  உற்றுநோக்க 
லாலும்‌ ஆய்வாலும்‌ இர ஆராயப்‌ 
படுகின்றன. அதற்கு ஏவுகணை 
களும்‌ செயற்கை நிலாக்களும்‌ “ 
பெரிதும்‌ பயன்படுகின்றன. 

சிறப்புகள்‌: 1. புதுமைகளை 
யும்‌ புத்தம்புது கண்டுபிடிப்பு 
களையும்‌ உருவாக்கியுள்ளது. 
2. செறிந்த நுணுக்கங்களை 
யும்‌ முறைகளையும்‌ எழச்‌ 
செய்தது. 3. எல்லாவகைச்‌ 
சிக்கல்களுக்கும்‌ இர்வுகாணும்‌ 
விடிவெள்ளி. &. பல அறிவியல்‌ 
துறைகளும்‌ விரைந்து வளர 
வாய்ப்பளித்துள்ளது. 5. வான 
வெளி நன்கு ஆராயப்பெற்‌ 
றுள்ளது.-பல புது உண்மைகள்‌ 
வெளியாடியுள்ளன. (ப.து) 


508 





50202 508104 (ஸ்பேஸ்‌ 
சயன்ஸ்‌) - வான வெளி அறி 
வியல்‌: இயற்பியல்‌, வேஇிஇயல்‌, 
உயிரியல்‌, கணக்கு அஇய 
அடிப்படை அறிவியல்களின்‌ 
அடிப்படையில்‌ உருவாடிய 
பயனுறு அறிவியலும்‌ தொழில்‌ 
நுட்ப அறிவியலுமாகும்‌. வான 
வெளி வெற்றிக்கு இவ்வறி 
வியலே முதற்காரணமாகும்‌. 
இஇல்‌ வானவெளி இயற்பியல்‌, 
வேதிஇயல்‌, உயிரியல்‌, மருத்‌ 
துவம்‌, தொழில்‌ நுட்ப இயல்‌ 
முதலிய துறைகள்‌ அடங்கும்‌. 
(ப.து) 

80205 801116 (ஸ்பேஸ்‌ ஷட்டில்‌) 
- வான வெளி ஓடம்‌: ஏவுகணை 
போன்று செல்வதும்‌ வான 
வூர்தி போன்று இறங்குவது 
மான மிக முன்னேறிய வான 
வெளிக்‌ கலம்‌. வானவெளி 
நிலையத்திற்கு மனிதரையும்‌ 
பொருள்களையும்‌ கொண்டு 
செல்வது. எ-டு. உருசியா 
பரான்‌, அமெரிக்க எண்டவர்‌. 
(ப.து) 

8080௨ 5014 (ஸ்பேஸ்‌ ச்யூட்‌) - 
வாண வெளி உடை வான 
வெளி நிலைமைகளைத்‌ தாக்‌ 
குப்பிடிக்க வான வெளி வீரர்‌ 
கள்‌ அணியும்‌ உடுப்பு, புவியி 
லுள்ள இயல்பான சூழ்நிலமை 
கள்‌ வான வெளியில்‌ இல்லா 
மையே இவ்வுடுப்பு அணிவதற்‌ 
குக்‌ காரணமாகும்‌. (ப.து) 

58 $ு/91605 (ஸ்பேஸ்‌ 
சிஸ்டம்ஸ்‌) - வான வெளி ஏற்‌ 


655 


502 





பாடுகள்‌: வான வெளிக்‌ கலத்‌ 
தில்‌ அமைந்துள்ள இன்றி 
யமையா ஏற்பாடுகளாவன: 
1. உயிரிய ஏற்பாடு: உயிர்நல 
முடன்‌ இயங்கக்‌ காரணமானது. 
2. மீட்பு ஏற்பாடு: கலம்‌ மீண்டும்‌ 
புவியை அடைவதற்குரிய ஏற்‌ 
பாடு. 3. வழிப்படுத்து ஏற்பாடு? 
வரையறுக்கப்பட்ட வழியில்‌ 
கலத்தைச்‌ செலுத்துவதற்குரி 
யது. 4. கருவிஏற்பாடு: பல 
வகை உற்று நோக்கல்களைப்‌ 
படிவு செய்வது. (ப.க) 

502806 16047௦1000 (ஸ்பேஸ்‌ 
டெக்னாலஜி) - வான வெளித்‌ 
தொழில்‌ நுட்ப இயல்‌: வான 
வெளித்‌ தொழில்‌ நுணுக்க 
இயல்‌. ஏவுகணைகளை 
அமைத்தல்‌, அவற்றைக்‌ 
கொண்டு செயற்கை நிலாக்‌ 
களை ஏவுதல்‌, அவற்றைப்‌ பின்‌ 
வழியறிதல்‌, மீண்டும்‌ புவியில்‌ 
இறக்குதல்‌ முதலியவை பற்றி 
ஆராயுந்துறை. வான வெளி 
ஆராய்ச்ஒயால்‌ நன்கு வளர்ந்‌ 
துள்ள உயரிய தொழில்‌ நுணுக்‌ 
கச்‌ செறிவு மிக்க துறை. (ப.து) 


50208 118020 (ஸ்பேஸ்‌ 
டிராஜடி) - வான வெளிக்‌ 
கொடுமை: வானவெளித்‌ துயர 
நிகழ்ச்சி. 1986 ஜனவரி 29இல்‌ 
அமெரிக்க வானவெளி ஓட 
மான சேலஞ்சரில்‌ ஆறு வான 
வெளி வீரர்களும்‌ ஒரு வீராங்‌ 
கனையும்‌ (பள்ளி ஆ௫ரியை) 
சென்றனர்‌. ஏவுகணை இளம்‌ 


508 


503 





பிய 75 வினாடிகளுக்குப்‌ பின்‌ 
நடுக்காற்றுவெளியில்‌ அது 
வெடித்துத்‌ இதப்பிழம்பாகியது. 
எழுவரும்‌ இறந்தனர்‌. இவர்கள்‌ 
தேசிய வீரர்கள்‌ என அமெ 
ரிக்கா அறிவித்துச்‌ இறப்பு செய்‌ 
தது. வான வெளித்‌ துயர 
நிகழ்ச்சிகளில்‌ மிகக்‌ கொடுமை 
யானது இதுவே. இதற்குச்‌ 
சேலஞ்சர்‌ கொடுமை என்று 
பெயர்‌. 


1967 ஜூன்‌ 27இல்‌ அப்பல்லோ 
கொடுமை நடைபெற்றது. 
இதில்‌ மூன்று அமெரிக்க வான 
வெளிவீரர்களான இிரிசம்‌, 
ஒயிட்‌ ஆகியோர்‌ 


சாஃப்‌, 


இறந்தனர்‌. 


1967 ஏப்ரல்‌ 24&இல்‌ நடை' 


பெற்ற சோயஸ்‌ கொடுமையில்‌ 
உருசிய வான வெவளளிவீரர்‌ 
கோமரவ்‌ கொல்லப்பட்டார்‌. 
மேலும்‌ 1971 ஜூன்‌ 30இல்‌ 
சூறபட்ட சோயஸ்‌ கொடுமை 
யில்‌ மூன்று உருடிய வான 
வெளி வீரர்களான டோப்ரோ 

,_வால்ஸ்கி, வால்கவ்‌, பாட்சா 
யவ்‌ ஆகியோர்‌ இறந்தனர்‌. 
(பது) 

5080 181/6! (ஸ்பேஸ்‌ டிராவல்‌) 
- வான வெளிப்‌ பயணம்‌: வான 
வெளிக்‌ கலம்‌ வாயிலாகப்‌ 
புவியைச்‌ சுற்றியும்‌ இங்களைச்‌ 
சுற்றியும்‌ நடைபெறும்‌ செலவு. 
மணிதன்‌ புவியைச்‌ சுற்றியுள்‌ 
ளான்‌. தங்களில்‌ காலடி 
எடுத்து வைத்துள்ளான்‌. கருவி 

௮.௮.43 


நிலாக்கள்‌ செவ்வாய்‌ முதலிய 
கோள்களை ஆராய்ந்துள்ளன. 
கனவாய்‌ இருந்த வான 
வெளிப்‌ பயணம்‌ இன்று நன 
வாடியுள்ளது. (ப.து) 





மடல்கொதது 
்‌. ஆண்‌ பூ, 2 பெண்‌ பூ 
3ு.யாளை 


5ற801% (ஸ்பேடிக்ஸ்‌) - மடல்‌ பூக்‌ 


கெ ரத்து: முடிவில்லாத பூக்கொத்‌ 
தின்‌ வகை. முழுப்பூக்கொத்தும்‌ 
ஒரு பெரிய பூவடிவச்‌ செதிலில்‌ 
பொருந்து இருக்கும்‌. இதற்குப்‌ 
பாளை அல்லது மடல்‌ என்று 
பெயர்‌. எ-டு தென்னை. பா. 
|ாரி௦2508106 (உய) 


5212110௩ (ஸ்பேலேஷன்‌) - 


அணுத்தகர்ப்பு: ஒரு வகை 
அணுக்கருவினை.: இஇுல்‌ 
வினைப்படும்‌ அணுக்கருக்கள்‌ 
முன்னணுக்களாகவும்‌ அல்‌ 
லணுக்களாகவும்‌ இதையும்‌. 


(இய) 


52211 (ஸ்பேலிங்‌) - அணு 


உதிர்வு: வெப்பத்‌ தாங்கும்‌ 


806 





ஒ08 
பொருள்கள்‌ செயற்படும்‌ 
பொழுதும்‌ பேணுதலின்‌ 
பொழுதும்‌ அவற்றின்‌ உள்‌ 
கட்டமைப்பு துகள்களாக 


மாறிவிழுதல்‌. வெப்பதாங்கும்‌ 
பொருள்கள்‌ கரடுமுரடாக 


இருப்பின்‌, இந்த உதிர்வு 
குறையும்‌. (இய) 
றக ஸஸ்பாசம்‌) - தசை 


வலிப்பு: நடுங்குதசைச்‌ சுருக்‌ 
கம்‌, தானாகவே நடைபெறு 


வது. (உயி) 

ஐஐ (ஸ்பேட்‌) - கோளி: இப்பி 
யின்‌ கோள வடிவக்‌ குற்றிழை 
அடுக்கு (உயி) 

ஒழ2யி௪ (ஸ்பேத்‌) - பாளை: பா. 
$0301% (உயி) 

$021ப18 (ஸ்பேட்டுலா) - அள்ளி: 
அள்ளுமடல்‌. அகன்ற மழுங்கல்‌ 
முனைப்‌ பரப்புள்ள கரண்டி. 
உணவு, மருந்து முதலியவை 
கலக்கப்பயன்‌ படுவது. (மரு) 

$81ப184௦ (ஸ்பேட்டுலேட்‌) - மடல்‌ 
வடிவம்‌: இலை தன்‌ முனையில்‌ 
அகன்றும்‌ அடியில்‌ குறுஇயும்‌ 
இருத்தல்‌. (உ௰) 

82  (ஸ்பான்‌) - முட்டைத்‌ 
தொகுதி: தவளை முதலிய 
விலங்குகளால்‌ இடப்பட்டு, 
நீரில்‌ மிதக்கும்‌ நுரை போன்ற 
முட்டைக்‌ குவியல்‌. (உயி) 

$020181151(ஸ்பேஷலிஸ்ட்‌) -ு 
வல்லுநர்‌: ஒரு துறையில்‌ தேர்ந்‌ 
தவர்‌. எ-டு. இதய நோய்‌ வல்லு 
நர்‌. (ப.து) 


$06018112211௦1 


(ஸ்பெஷலை 
சேஷன்‌) - வல்லுமை பெறல்‌: 
1. தனிச்‌ இறப்பு பெறுதல்‌. 
2. குறிப்பிட்ட சூழலுக்கு ஓர்‌ 
உயிரி தன்‌ தகவை உயர்த்திக்‌ 
கொள்ளுதல்‌. (ப.து) 


$260165 (ஸ்பிஷிஸ்‌) - சிறப்பி 


னம்‌: பா. 1ஐா௦௱டு (உயி) 


5060185 ॥௨௱6 (ஸ்பீஷிஸ்‌ நேம்‌) 


௫ சிறப்பினப்பெயர்‌: சிறப்பினத்‌ 
தால்‌ அமையும்‌ பெயர்‌. பேரினத்‌ 
தால்‌ அமையும்‌ பெயர்‌ பேரினப்‌ 
பெயர்‌ (ஜெனரிக்‌ நேம்‌). ஒரு 
தாவரத்தை அல்லது விலங்கை 
எளிதில்‌ இனங்கண்டறிய பேரி 
னப்‌ பெயரைவிடச்‌ சறப்பினப்‌ 
பெயரே இன்றியமையாதது. 
எ-டு. அய்பிஸ்கஸ்‌ ரோசா 
சைனன் ஸ்‌. இஇல்‌ முன்னது 
பேரினப்பெபயர்‌. பின்னது 
ஏறப்பினப்‌ பெயர்‌. இது இரு 
பெயரொட்டுபண்புத்‌ தொகை 
போன்ற சொல்‌. (உயி) 


80601112 91வ107 (ஸ்டெசிபிக்‌ 


இிராவிட்டி) - ஒப்பெடை: பா. 
121/௪ மொடு (இய) 


82601116 ௬௨3௩ (ஸ்பெடுபிக்‌ ஃ&8ட்‌) 


- வெப்ப எண்‌: ஒரு ராம்‌ 
பொருளை 1?செ.க்கு உயர்த்து 
வதற்குத்‌ தேவையான வெப்பத்‌ 
திற்கும்‌ ஒருகிராம்‌ நீரை 1” 
செ.க்கு உயர்த்துவதற்குத்‌ 
தேவையான வெப்பத்திற்கு 
முள்ள வீதம்‌. இது ஒரு எண்‌. 
இது பொருள்களுக்குத்‌ தகுந்த 


506 


50௨ 





வாறு மாறுபடும்‌. நீரின்‌ வெப்ப 
எண்‌ 1. செம்பு .094. (இய) 


860106 125191௮௭௦௨ (ஸ்பெ௫ி 
பிக்‌ ரெ௫ிஸ்டன்ஸ்‌) - மின்தடை 
எண்‌: ஒரு மீட்டர்‌ நீளமும்‌ ஒரு 
சதுர மீட்டர்‌ குறுக்குப்‌ பரப்பு 
முள்ள உலோகக்‌ கம்பியின்‌ 
மின்தடை, அதன்‌ மின்‌ தடை 
எண்‌ (£) ஆகும்‌. (இய) 

1:12 17211/1:11:1 (ஸ்பெக்ட்ரோ 
மீட்டர்‌) - 1. ஒளிவிலகல்‌ மானி: 
இது ஒருவகை நிறமாலை 
நோக்கி. ஒளி விலகல்‌ எண்‌ 
களைத்‌ துல்லியமாக அளக்கப்‌ 
பயன்படுவது. எ-டு. ஓளி வில 
கல்‌ எண்‌: கண்ணாடி 1.5. 
வைரம்‌ 2.5. 3. நிறமாலை 
மானி: ஒரு ஒளிமூலத்தின்‌ 
நிறமாலையினைப்‌ பகுத்தறி 


யப்‌ பயன்படுங்‌ கருவி. (இய) 





நிறமாலை நோக்க 
்‌. பிளவு 
2. இணையாக்‌இ 
3. முப்பட்டகம்‌ 
4. தொலை நோக்க 


5060110600 


50601 ப௱ 


526 பேப௱ 


(ஸ்பெக்ட்ராஸ்‌ 
கோப்‌) - நிறமாலை நோக்க: 
நிற மாலையைப்‌ பெறவும்‌ 
உற்றுநோக்கவும்‌ பயன்படுங்‌ 
கருவி. (இய) 

(ஸ்பெக்ட்ரம்‌) - 
நிறமாலை: இது ஒரு பின்‌உரு. 
முப்பட்டகத்தால்‌ உண்டாக்கப்‌ 
படும்‌ நிற எல்லை. குறிப்பிட்ட 
நிலைமைகளில்‌ ஓர்‌ உறுப்பி 
னால்‌ உறிஞ்சப்படும்‌ அல்லது 
உமிழப்படும்‌ மின்காந்தக்‌ கதர்‌ 
வீச்சு எல்லை. இது தூய நிற 
மாலை. மாசு நிறமாலை. 
தொடர்நிறமாலை, வரி நிற 
மாலை. கதிரவன்‌ நிற மாலை 
எனப்பல வகைப்படும்‌. (இய) 
(ஸ்பெகுலம்‌) - 
நோக்கி: 1. உடலின்‌ குழிகளைக்‌ 
காணப்‌ பயன்‌ படுங்கருவி. 
2. ஆடி 3. பளபளப்பான 
உலோகத்தால்‌ செய்யப்பட்ட 
மறிப்பான்‌. (ப.து) 


50660 (ஸ்பீடு) - விரைவு: ஒரு 


வினாடியில்‌ பொருள்‌ கடக்கும்‌ 
தொலைவு. அலகு மீ/வி. 
கடந்த தொலைவு 
விரைவு ்‌்‌ எடுத்துக்‌ கொண்ட 
நேரம்‌. 
பா. 42௦0 (இய) 


8$06600௱௦௦ (ஸ்பீடோமீட்டர்‌) - 


விரைவுமானி: இயக்கத்தில்‌ 
இருக்கும்‌ ஓர்‌ ஊர்தியின்‌ விரை 


வைக்‌ காட்டப்‌ பயன்‌ படூுங்‌ 


509 


659 


லர்‌ 





கருவி. ஊர்திகளில்‌ பொருத்தப்‌ 
பட்டிருக்கும்‌. (இய) 


ம 110110 ஒன ஈு8்‌௦2௦2 
(ஸ்பெர்ம்‌, ஸ்பெர்மடோ 
சோவான்‌) - விந்தணு: பால்‌ 
இனப்பெருக்கத்தில்‌ பங்கு 


பெறும்‌ ஆண்‌ அணு. (உயி) 
ஒஎ௱ரு (ஸ்பெர்மரி) - விரை: 
ஆண்‌ கருச்சுரப்பி. விந்தணுக்‌ 


களை உருவாக்குவது. 
விரையை விந்தகம்‌ அல்லது 
விந்துச்‌ சுரப்பி எனலாம்‌. 
உயி) 


ஒழ 2ாா௩2(60௨ (ஸ்பெர்மதக்கா) - 
விந்துக்‌ கொள்ளகம்‌: பெண்‌ 
பூச்சிகளில்‌ : விந்து சேமித்து 
வைக்கப்படும்‌ பை. (உயி) 


5210020104 (ஸ்பெர்மட்டோ 


ஜெனி) - விந்துத்‌ நோ்றம்‌: 
விந்து தோன்றும்‌ முறை. விந்‌ 
தாக்கம்‌ என்றுங்‌ கூறலாம்‌. 
(உயி) 


562௦06 (ஸ்பெர்மட்டோ 
போர்‌) - விந்தணுத்தொகுதி: 
வழக்கமாக, ஒரு படலத்தில்‌ 
அமைந்துள்ள விந்தணுக்‌ 
களின்‌ குவியல்‌. (உயி) 

52/00] (ஸ்பெர்ழடோ 
பைட்டா) - விதைத்‌ தாவரங்கள்‌: 
உறையிலோ உறையில்லா 
மலோ விதைகளை வெளிப்‌ 
படுத்தும்‌ தாவரங்கள்‌. முன்‌ 
னவை விதையுறைத்‌ தாவரங்‌ 
கள்‌ (தென்னை). பின்னவை 


விதையுறை இலாத்தாவரங்கள்‌ 
(சைக்கஸ்‌). இரண்டும்‌ பூக்குந்‌ 
தாவரங்கள்‌. (உயி) 
52௨௭௱3101063 (ஸ்பெர்மடோ 
ரியா) - விந்தொழுக்கு: தானா 
கவே விந்து வெளியேறுதல்‌. 
இது ஒரு இயற்கை வெளிப்‌ 
பாடே. அளவுக்கு மீறும்‌ 
பொழுது மருத்துவரை அணுகு 
வது நல்லது. (உயி) 
50821௦0981௦515 (ஸ்பெர்‌ 
மடோஜெனி௪ஸ்‌) - விந்தணுத்‌ 
தோற்றம்‌: விரையில்‌ விந்தணுக்‌ 
கள்‌ தோன்றும்‌ முறை. இ௫ல்‌ 
விந்தணுக்கள்‌ தோன்றும்‌ முதல்‌ 
நிலையும்‌ (ஸ்பெர்மட்டோ 
சைட்டோ ஜெனி௪ஸ்‌) இரண்‌ 
டாம்‌ நிலையும்‌ (ஸபெர்மியோ 
ஜெனிஸ்‌) அடங்கும்‌. (உயி) 
5083102010 (ஸ்பெர்மடோ 
சாய்டு) - ஆண்‌ அணு: பா. 
வார்2௦2010 (உயி) 
56121௦2081 (ஸ்பெர்‌ மெடா 


சூவன்‌) - விந்து: இயங்கும்‌ 
ஆண்‌ இனப்பெருக்கவணு. 
(உயி) 


52௭012 (ஸ்பிரோமீட்டர்‌) - 
கோளமானி;: ஒரு பரப்பின்‌ 
வளைவைக்‌ கண்டறியூுங்‌ 
கருவி. முக்காலி வடிவத்துிலி 
ருக்கும்‌. நடுவில்‌ ஒரு இருகு 
சுழலும்‌. இத்திருகின்மேல்‌ 
அளவுகள்‌ குறித்த தட்டு 
இருக்கும்‌. வளைந்த பரப்பின்‌ 
குவி அல்லது குழிபகுஇியில்‌ 


50 


படிவது தஇிருகின்‌ கூரிய 
முனையே. எடுக்கும்‌ அளவுகள்‌ 
மூலம்‌ வளைவை உறுதி 


செய்யலாம்‌. வாய்பாடு. [5 (4 
5)/20- ஆரம்‌, !- நீளம்‌, 
(- உயரம்‌). (இய) 





1. அளவுகோல்‌ 
2. செ.மீ/மிமீ அளவுகோல்‌ 
3. இருகு 
றன்‌ (ஸ்பிங்டர்‌) - சுருக்கு 
தசை: பா. ௱ப5016 (உயி) 
5ர்புொொ௦ரொவ (ஸ்பிக்மோ 
ஓராம்‌) - துடிப்புப்‌ பஷ: 
துடிப்பு வரைவி பஇயும்‌ 
வரைவு. (உயி) 
ஒறாடு௱௦0ொ8றர்‌ (ஸ்பிக்மோ 
இராப்‌) - துடிப்பு வரைவி: 
இதயத்துடிப்பைப்‌ பதுவு செய்‌ 
யுங்கருவி. அதாவது, தமனியில்‌ 
ஏற்படும்‌ துடிப்பின்‌ விசை, 
வடிவம்‌, இயக்கம்‌ ஆலயவை 
பற்றி ஆராய்வது. (உயி) 
$01ு/௦1௦094 (ஸ்பிக்மாலாஜி) 
துடிப்பியல்‌: இதயத்துடிப்பு 
களை ஆராயுந்துறை. (உயி) 





660 80! 
1011011117 (ஸ்பிக்மோ 
மீட்டர்‌) - துடிப்புமானி: இதயத்‌ 
துடிப்பை அளக்குங்கருவி. 
(உயி) 
1211111161 214120: (ஸ்பிக்மோ 
போண்‌) - துடிப்பொலிமானி. 
இதயத்துடிப்பை ஒலியாக 


மாற்றுங்‌ கருவி. (உயி) 

5மாருொ௦5000௨ (ஸ்பிக்மோஸ்‌ 
கோப்‌) - துடிப்பு நோக்கி: இதயத்‌ 
துடிப்பைத்‌ தெரியுமாறு செய்‌ 
யுங்கருவி. (உயி) 

உராய ஸஸ்பிக்மஸ்‌) 
துடிபபு: தமனித்துடிப்பு அல்லது 
இதயத்‌ துடிப்பு. (உயி) 

51427 (ஸ்பைடர்‌) - இலந்தி: 
பூச்சிவகை. (உயி) 

515 (ஸ்பைக்‌) - கதிர்‌: நெடும்‌ 
பூக்கொத்தின்‌ ஒருவகை. இதல்‌ 
காம்பிலாப்‌ பூக்கள்‌ €ழிருந்து 


மேல்‌ அமைந்திருக்கும்‌ - 
நாயுருவி. (உயி) - 
8றாவ வாவ (ஸ்பைனல்‌ 


கனால்‌) - தண்டுவட வழி: முது 
கெலும்பில்‌ முள்ளெலும்புகள்‌ 
வழியாகத்‌ தண்டுவடம்‌ செல்லு 
வதற்குரிய வழி. (உயி) 

ஒவ! 60/1 (ஸ்பைனல்‌ 
காலம்‌) - முதுகெலும்பு: பா. 
௦௮0௦01௨. (உ௰) 

8218! 6018 (ஸ்பைனல்‌ கார்டு) 
ஸ்‌ தண்டுவடம்‌: முதுகெலும்பில்‌ 
செல்லும்‌ நாண்‌. முதுகெலும்பு 
களின்‌ முக்கிய நரம்பச்சு. 


| 


661 51 





மூளை நீங்கிய நரம்பு மண்டீ 


லம்‌. மறிவினைக்கு நிலைக்‌ 
களம்‌. (உயி) 


8றாாவி ஈகா (ஸ்பைனல்‌ 
நர்வ்ஸ்‌) - தண்டுவட நரம்புகள்‌: 
நரம்புகளில்‌ ஒருவகை. (உயி) 

82101௪ (ஸ்பிண்டில்‌) - கதிர்‌: 
கண்ணறைப்பிரிவில்‌ உண்டா 
கும்‌ ஓர்‌ உறுப்பு. (உயி) 

52116 (ஸ்பைன்‌) - முள்‌: 1. இது 
தாவரங்களிலும்‌ விலங்குகளி 
லும்‌ காணப்படுவது. தாவரங்‌ 
களில்‌ இளை அல்லது முள்ளா 
கும்‌. மீன்களில்‌ கூரிய முட்கள்‌ 
இருக்கும்‌. முள்ளுக்கு அடுத்த 
பகுதி சிறுமுள்‌ ஆகும்‌. 2. முது 
கெலும்பு. (உயி) 

ஏடான (ஸ்பின்னரெட்‌) - 
பின்னி: பட்டு பின்னுவதற்‌ 
காகச்‌ சிலந்தியின்‌ வயிற்றி 
லுள்ள இரட்டை ஓட்டுறுப்பு. 
தாவரத்தில்‌ வலை பின்னவும்‌, 
முட்டைக்‌ கூட்டை உண்டாக்க 
வும்‌, பிடித்த இரையைச்‌ சூழ்ந்து 
கொள்ளவும்‌ பயன்‌ படுவது. 
(உயி) 

$011801௪ (ஸ்பிரகள்‌) - மூச்சு 
வாய: பூச்சி மூச்சுக்‌ குழலின்‌ 
வெளித்‌ இறப்பு. மூச்சுவிடப்‌ 
பயன்படுவது. (உயி) 

$ற1:2! 42146 (ஸ்பைரல்‌ வால்வ்‌) 
ன சுருள்‌ நிறப்பி: மென்‌ படலச்‌ 
சுருன்வடிவ மடிப்பு. எல்லா 
மீன்களின்‌ குடலில்‌ காணப்‌ 
படுவது. உணவு செல்வதைத்‌ 


தாமதப்படுத்திச்‌ சுரத்தலுக்கும்‌ 
உணவு உறிஞ்சப்படுதலுக்கு 
முரிய பரப்பை அதிகமாக்கு 
வது. (உ௰) 


ஒட்பிப ட (ஸ்பெரில்லம்‌) - 
சுருளியம்‌: சுருள்வடிவக்‌ குச்சி 
யம்‌. ஒரு வகை நுண்ணியிரி. 
(உயி) 


ஜர்‌ ஸஸ்பிரிட்டு) -- சாராயம்‌: இது 
மெத்தனால்‌ கலந்த சாராயம்‌. 
(மெத்திலேட்டேட்‌ ஸ்பிரிட்டு), 
வடித்துப்‌ பகுத்த சாராயம்‌ 
(ரெக்டிபைடிஸ்பிரிட்‌) என 
இருவகைப்படும்‌. முன்னல்‌ 
மெத்தில்‌ ஆல்ககால்‌, எத்தில்‌ 
ஆல்ககால்‌ ஆஇஒிய இரண்டும்‌ 
1:10 என்னும்‌ வீதத்தில்‌ இருக்‌ 
கும்‌. இஃது ஓர்‌ ஆய்வக எரி 
பொருள்‌. பின்னது. எத்தில்‌ 
ஆல்ககாலைப்‌ பலமுறை 
காய்ச்சி வடிக்கக்‌ இடைப்பது. 
இது 95% ஆல்ககால்‌. இதைச்‌ 
சுட்ட சுண்ணாம்புடன்‌ சேர்த்து 
மேலும்‌ வடித்துப்‌ பகுக்கக்‌ 
இடைப்பது. தனி ஆல்ககால்‌. 
(அப்சல்யூட்‌ ஆல்ககால்‌) . 


இது நீரற்றது. பொதுவாக, 
எத்தில்‌ ஆல்ககால்‌ கரைப்‌ 
பானாகவும்‌ பெட்ரோலுடன்‌ 
சேர்த்துத்‌ இறன்‌ ஆல்ககால்‌ 
செய்யவும்‌ மருந்துகள்‌ செய்ய 
வும்‌ பயன்படுவது. (வேது) 
8௦ - ஸ்பைரோகைரா: 
சுருளி. இழையுள்ள பசும்பாசி. 
தண்ணீரில்‌ காணப்படுவது. 


50 


662 


80௦ 





சுருள்‌ வடிவப்‌ பசுங்கணிகம்‌ 
இருட்‌ பது சிறப்பு. (உயி) 

ஒடிவாரோ௦௦௦௦16 (ஸ்பிளான்‌ 
குனோசீல்‌) - உட்குழி: உடற்‌ 
குழியின்‌ பின்பகுதி. இடைப்‌ 
படை இரண்டு படலங்களாகப்‌ 
பிளவுற்றதால்‌ தோன்றிய 
உடற்குழி. (உய) 

521௦6ஈ (ஸ்பீளின்‌) - மண்ணீரல்‌: 
இரைப்பையின்மேல்‌ பகுஇயி 
லுள்ள மென்மையான குழாய்‌ 
உறுப்பு. குருதியமைப்பை 
மாற்றுவது. அதாவது, நாட்பட்ட 
சிவப்பணுக்களை அழிக்கிறது. 
புதிய வப்பணுக்களை உண்‌ 
டாக்குகிறது. குருதிச்‌ சேமிப்‌ 
பகம்‌. தவிர, வெள்ளணுக்‌ 
களையும்‌ கணிமத்தையும்‌ 
(ப்ளாஸ்மா) உண்டாக்குகிறது. 
(உ௰) 


800196 (ஸ்பான்ஜ்‌) - கடற்பஞ்சு: 
இடம்பெயரா நீர்‌ வாழ்வி. 
புரையுடலி (பொரிபெரா) 
வகுப்பைச்‌ சார்ந்தது. குவளை 
வடிவப்பையாகும்‌ உடல்‌ மேல்‌, 
ஒரு துளையுள்ளது. தவிர, 
உடல்முழுதும்‌ துளைகள்‌ 
அல்லது புரைகள்‌ காணப்படு 
கின்றன. உடலின்‌ உள்ளே ஒரே 
ஒரு குழியுள்ளது. ஒத்தி 
எடுக்கவும்‌ துடைக்கவும்‌ பயன்‌ 
படுகிறது. பல கடற்பஞ்சுகளின்‌ 
கூட்டில்‌ காணப்படும்‌ கொம்புப்‌ 
பொருளுக்கு ஸ்பான்ஜின்‌ 
என்று பெயர்‌. (உயி) 


5ா1வா2௦ப5 
(ஸ்பாண்டேனியஸ்‌ ஜென 
ரேஷன்‌) - தான்‌ தோன்றுதலை 
முறை. பா. 80100216518 (உயி) 


[௪[:111:17:141211) 


$20ஈ18௭௦௦ப5 ளான 
(ஸ்பாண்டேனியஸ்‌ மூவ்‌ 
மெண்ட்‌) - தன்னியக்கம்‌: 


தானே , நடைபெறும்‌ அசைவு. 
(உயி) 

500301 ப௱ (ஸ்பொரான்‌ 
ஜியம்‌) - சிதலகம்‌: ஏதல்கள்‌ 
உண்டாகும்‌ பை. பூக்காத்தாவர 
இனப்பெருக்க உறுப்பு. (உயி) 

501௦ (ஸ்போர்‌) - சில்‌: ஓரணு 
அமைப்புடைய பகுதி. பாலிலா 
இனப்‌ பெருக்க உறுப்பினால்‌ 
உண்டாவது. பூக்காத்‌ தாவரங்‌ 
களுக்கே உரியது. பூக்குத்‌ 
தாவரங்களில்‌ இது விதை. 
ஆகவே, விதைக்கு முந்தியது 
தல்‌. (உயி) 


*$ற019 ஈ௦ஈ௦ ௦௨1, 80000/15 


(ஸ்போர்‌ மதர்‌ செல்‌, ஸ்போரோ 


சைட்‌) - இதல்‌ தாயணு, 
தலணு: குன்றல்‌ பிரிவினால்‌ 
ஒருமயச்‌ இதல்கள்‌ நான்‌ 


இினையளிக்கும்‌ கண்ணறை. 
யி) 

8001823௱ (ஸ்போரிடெசம்‌) - 
சிதல்கொத்து: இதல்தொகுதி. 
இத்தொகுதியிலுள்ள ஒவ்‌ 
வொரு அணுவும்‌: முளைக்க 
வல்லது. (உய) 

5001008710 (ஸ்போரோகார்ப்‌) - 
தலியம்‌: கடினச்சிதலைக்‌ 


80௦ 


663 


$றா 





கொண்ட உறுப்பு. நீர்ப்பெரணி 


களில்‌ காணப்படுவது. ஒ. 
$0௦ா3ா0/ப௱ (உ௰) 


ஒழ0ா௦00/9% (ஸ்போரோடஸ்ட்‌) - 
சிதல்கூடு: எதலின்‌ கடின உறை 
- மிளனாஸ்மோடியம்‌, மானோ 
சிஸ்டிஸ்‌. (உயி) 


800081 (ஸ்போரோஜெஜனி) - 
சிதல்தோற்றம்‌: ஏதல்‌ தோன்று 
தலும்‌ பின்‌ அது கருவணு 
வாகப்‌ பிளவுறுதலும்‌. இலி 
ருந்து சிதல்‌' உண்டாதலும்‌ இந்‌ 
நிகழ்ச்சியில்‌ அடங்கும்‌. 
ஒதலாக்கம்‌ என்றுங்‌ கூறலாம்‌. 
(உயி) 

50ா௦0௦11/ய (ஸ்போரோ 
கோனியம்‌) - சிதல்மம்‌: மா 
களில்‌ காணப்படும்‌ கருப்பயிர்த்‌ 
தலைமுறை. கருவணுவி 
லிருந்த; உண்டாவது. இதற்கு 
அடி, பொதிகை, 
என்னும்‌ மூன்று 
உண்டு. பாலணுப்‌ பயிர்த்‌ தலை 
முறையில்‌ ஒட்டுண்ணியாக 
வாழ்வது. (உ௰) 

501௦01௦016 (ஸ்போரோபோர்‌) - 
சிதல்‌ தாங்க: எல பூஞ்சைகளில்‌ 
காணப்படும்‌ காம்பு. இது 
சதல்களை உண்டாக்குவது. 
(உ௰) 

80௦1001071 ' (ஸ்போரோபில்‌) -- 
சிதல்‌ இலை: ஓதல்‌ உள்ளது 
சதலகம்‌. இச்சுதலகத்தைக்‌ 
கொண்டிருப்பது இதல்‌ இலை. 
(உயி) 


8010010716 (ஸ்போரோபைபட்‌) - 
தல்‌ தாவரம்‌: ஓதல்‌ பயிர்‌. 
பெரணிமுதலிய தாவரங்களின்‌ 
வாழ்க்கைச்‌ சுற்றில்‌ இது சதல்‌ 
தாவரத்‌ தலை முறையை உண்‌ 
டாக்குவது. இத்தலை முறை 
ஓங்குதலை முறையாகும்‌. 
இடுல்‌ தாவரமே உண்மையான 
பெரணி, பா. 0௨௱௨(0றாடு/௪ 
யி) 


5ற0ப!211௦1 (ஸ்போருலேஷன்‌) 


-. இதல்‌ உண்டாதல்‌: ஓதல்‌ 
தோற்றுவிக்கப்படுதல்‌. (உயி) 
$ஜா81ஈ௩ (ஸ்ரெயின்‌) - சுளுக்கு: ஓர்‌ 
இணைப்பைச்‌ சூழ்ந்துள்ள 
மென்‌ இசுக்களுக்கு ஏற்படும்‌ 
காயம்‌. இதனால்‌ நிறமாற்றம்‌, 
வலி, வீக்கம்‌ முதலியவை 
ஏற்படும்‌. அயோடக்ஸ்‌ முதலிய 
வலி நீக்குமருந்தைத்‌ தடவ 

லாம்‌. (உயி) 


ஒழபாட்‌ (ஸ்பன்௪ுல்க்‌த - 
மட்டப்பட்டூ£ கூட்டுப்‌ புழுப்‌ 
பருவம்‌ தாண்டி முதிர்ந்த 
நிலையில்‌, பட்டுப்பூச்சி வெளி 
வந்தவுடன்‌, அதன்‌ கூட்டி 
லிருந்து எடுக்கப்படும்‌ நூல்‌. 
தரத்தில்‌ மிகக்‌ குறைந்தது. 
(உயி) 


8றப£ (ஸ்பர்‌) - கூரி: உடல்‌ சுவரில்‌ 


அசையக்கூடிய முள் நீட்டி. 
(உயி) 

உராார 68/8௦  ஸஸ்பிரிங்‌ 
பாலன்ஸ்‌) - வில்‌ தராசு: 


பா.9313௭09, 80 (இய) 


ஒறப 





வான வெளி வரலாற்றில்‌ 
1957இல்‌ உருசியா முதன்‌ 
முதலில்‌ ஏவிய செயற்கை 
நிலா. பா. படம்‌ 8216॥16 (இய) 


கபெலாச (ஸ்கோயமா) - செடிலி 
- செதில்‌ போன்ற பகுதி. (உயி) 


&0ப௮௦52! (ஸ்கோயமோசால்‌) 
செடுலி எலும்பு தலை 
எலும்புச்‌ சட்டகத்தின்‌ பக்கத்தி 
லுள்ள இரட்டை எலும்புகளில்‌ 
ஒன்று. (உயி) 

$0ய1!! (ஸ்குயில்‌) - பூண்டூ: 
அல்லி இன வகையின்‌ உலர்ந்த 
பூண்டு. (உயி) 

$பெபள்ரவ! ஸஸ்குரல்‌) - அணில்‌: 
விரைந்து ஓடக்கூடியது. 
மரத்தில்‌ வாழ்வது. வால்‌ 
அடர்ந்தது. விதைகளைக்‌ 
கொறிப்பது. (உயி) 

$0ப12 ரு ஸஸ்குரல்‌ 
மங்க) - அணில்‌ குரங்கு: 
பொன்னிற மயிருள்ள சிறிய 
தென்னமரிக்கக்‌ குரங்கு. (உயி) 

$4801/10/ (ஸ்டெபிலிட்டி, - 
நிலைப்பு: உறுதிநிலை: பா. 
பெிர்ப௱. (இய) 

$1201//267 (ஸ்டெபிலைசர்‌) - 
நிலைநிறுதீதி: 1. வானூர்டுக்கு 
நிலைப்பளிிக்கும்‌ கருவி. 
2- வேதி மாற்றத்தை நிறுத்தச்‌ 
சேர்க்கப்படும்‌ பொருள்‌. 
அதாவது, எதிரிடை வினை 
யூக்கி. 3. மின்சாரத்தை ஒரே 
சீராக வைப்பது. (ப.து) 


664 


$றபரா% (ஸ்புட்னிக்‌) - புட்னிக்‌: 


512 





ஓ120516 ௨161 ப௱ ஸஸ்டேபிள்‌ 
ஈக்குவலிபிரியம்‌) - உறுடுச்‌ சம 
நிலை: பா. எயபற (இய) 


51891211௦1 (ஸ்டேக்னேஷன்‌) - 


கல்வித்‌ தேக்கம்‌: பள்ளியில்‌ 
சேர்ந்த குழந்தை படிப்பில்‌ 
தேவைப்படும்‌ தேர்ச்சியைப்‌ 


பெற்று அடுத்த ஆண்டு மேல்‌ 
வகுப்பிற்குச்‌ செல்ல இயலாத 
நிலை. இது அழிவுக்கு (வேஸ்ட்‌ 
டெஜ்‌) வழி வகுக்கும்‌. ஓரளவு 


இதைப்போக்க 1-3 ஆண்டு 
நிலைகளுக்கு ஆண்டுத்‌ தேர்ச்‌ 
இல்லை என்னும்‌ கொள் 


கையைக்‌ கல்வித்துறை கடைப்‌ 
பிடித்து வருகிறது. (௧.உள) 

[வாரா (ஸ்டெயினிங்‌) - சாய 
மேற்றல்‌: உயிரியல்‌ ஆய்வுகளில்‌ 
பயன்படுவது. வேறுபட்ட 
உறுப்புகளின்‌ மாறுபாட்டைக்‌ 
காண்பிக்கப்‌ பயன்படுவது. 
கறையேற்றல்‌ என்றுங்‌ கூற 
லாம்‌. ஆய்வு நுணுக்கங்களில்‌ 
ஒன்று. (உயி) 

5121116569 91891 (ஸ்டெயின்லஸ்‌ 
ஸ்மீல்‌) - கறுக்கா எஃகு: 12%: 
குரோமியம்‌ சேர்ந்த எஃகு 
துருப்பிடிக்காதது. வீடுகளிலும்‌ 
தொழிற்சாலைகளிலும்‌ பயன்‌ 


, படுவது. (வேதி) 

51812011195 காம்‌ 912/891ஈ!:25 
(ஸ்டேலக்டைட்ஸ்‌ அண்ட்‌ 
ஸ்டேலக்மைட்ஸ்‌) - கூரை 


விழுதுகளும்‌ தரை விழுதுகளும்‌: 
கார்பனேட்டுப்‌ படிகங்களா 
லான கல்விழுதுகள்‌. கூரை 


518 


665 


519 





யில்‌ தொங்கியும்‌ தரையில்‌ 
நிலைத்தும்‌ காணப்படும்‌. இக்‌ 
காட்டு சுண்ணாம்புக்‌ கல்‌ குகை 
யில்‌ பார்ப்பதற்குரியது. (வேதி) 

512௪ (ஸ்டேமன்‌) - மகரந்தத்‌ 
தாள: தாவர ஆண்‌ இனப்‌ 
பெருக்க உறுப்பு, அவரை 
விதை வடிவ மகரந்தப்பையும்‌ 
அதைத்தாங்கும்‌ மகரந்த இழை 
யும்‌ இதில்‌ இருக்கும்‌. மகரந்தத்‌ 
தூள்‌ மகரந்தப்பையில்‌ உண்‌ 
டாகும்‌. (உயி) 

51௨, 1௩ 5ஊ1107௩ ௦4 (ஸ்டேமன்‌, 
இன்சர்ஷன்‌ ஆஃப்‌) மகரந்தச்‌ 
செருகல்‌: இது இருவகைப்படும்‌ 
1. அல்லி ஒட்டியவை (எபிபெட்‌ 
டலஸ்‌) 2. அல்லி ஒட்டாதவை 
(ப்ரீ) . உயி) 

கைள, 120 ௦4 (ஸ்டேமன்‌ 
லெங்த்‌ ஆஃப்‌) - மகரந்தத்தாள்‌ 
நீளம்‌: இது இரு வகைப்படும்‌: 
1. ஈரிணை மகரந்தத்தாள்‌ 
(டைடைமைஷ்‌) - தும்பை 
2. அல்நீள மகரந்தத்தாள்‌ 
(டெட்ராடைமைஸ்‌) - கடுகு. 
(உ௰) 

வோ, பார்‌ ௦4 (ஸ்டேமன்‌, 
யூனியன்‌ ஆஃப்‌) மகரந்தத்தாள்‌ 
ஒன்றிப்பு: இது நான்கு வகைப்‌ 
படும்‌. 1. ஒற்றைமுடி மகரந்தம்‌, 


(மொனால்டபஸ்‌) - பூவரசு. 
2. இரட்டைமுடி மகரந்தம்‌ 
(டையடல்பஸ்‌) ளைட்‌ 


டோரியா. 3.பல முடிமகரந்தம்‌ 
(பாலியடல்பஸ்‌) - பாம்பாக்ஸ்‌ 
4. குழாயமைமகரந்தம்‌ ( இன்‌ 


ஜெனிஷியஸ்‌)  - 
காந்இுப்பூ. (உயி) 


சூரிய 


ஓவா ௦௦6 (ஸ்டேமினோடு) - 
மலட்டு மகரந்தத்தாள்‌. இழையை 
மட்டுங்‌ கொண்டிருப்பது - 
அத்தித்தட்டு, அல்லது தெரியக்‌ 
கூடிய பகுதியாக இருப்பது - 
ஐரிஸ்‌. (உயி) 


5180028100 ௦81 ஸ்டாண்டர்டு ' 


செல்‌) - இட்ட மின்கலம்‌: 
ஓல்ட்டா மின்கலம்‌. இதன்‌ 
மின்னியக்கு விசை இட்ட 


நிலையாக எடுத்துக்கொள்ளப்‌ 
படுகிறது. (இய) 

5882 றாக55பாக (ஸ்டாண்‌ 
டர்டு பிரஷர்‌) - இட்ட அழுத்தம்‌: 
76 செமீ நீளமுள்ள பாதரசக்‌ 
கம்பத்தின்‌ அழுத்தம்‌. காற்று 76 
செமீ நீளமுள்ள பாதரசக்‌ கம்ப 
அழுத்தத்தையே தாங்கும்‌. இது 
அனைத்துலக அளவில்‌ ஒப்புக்‌ 
கொள்ளப்பட்ட மதிப்பு: 
101325 பா (ற௨) ஆகும்‌. (இய) 

ஏ13ர௦218 5௦01011௦0௩ (ஸ்டேண்‌ 
டர்டு சொல்லூஷன்‌) - இட்டக்‌ 
கரைசல்‌: பருமனறி பகுப்பில்‌ 
பயன்படும்‌ செறிவு தெரிந்த 
கரைசல்‌. (வேதி) 

180210 இப்ப பப 
(ஸ்டேண்டர்டூ டெம்பரேச்சர்‌) - 
திட்ட வெப்பநிலை: இது நீரின்‌ 
உருகுநிலை. 0” செ. அல்லது 
273.15 கெ. அனைத்துலக 
அளவில்‌ ஒப்புக்‌ கொள்ளப்‌ 
பட்ட மஇிப்பு. (இய) 


512 


666 ஒ13 





ராயா ௭௦  (ஸ்டேண்டிங்‌ 
இராப்‌) - உணவுப்பயிர்‌: குறிப்‌ 
பிட்ட காலத்தில்‌ ஒரு பகுதியி 


லுள்ள உயிர்த்‌ தொகையின்‌ 
ஊாட்டப்பகுதி. (உயி) 

512088 (ஸ்டேப்ஸ்‌) - அங்கவடி 
எலும்பு: உட்செவியிலுள்ள 
மூன்று சிறிய எலும்புகளில்‌ 
ஒன்று. பா. 827 (உயி) 

ஸ்டார்ச்‌: 


ஒரக்‌ - பன்மச்‌ 
சர்க்கரை, அரி, கோதுமை 
முதலியவற்றில்‌ அஇக 


* முள்ளது. ஸ்டார்ச்சும்‌ சர்க்கரை 
யும்‌ சேர்ந்தது மாப்பொருள்‌. 
உயி) 

$18701 512௨17 (ஸ்டார்ச்‌ ஷீத்‌) - 
ஸ்டார்ச்‌ உறை: தண்டில்‌ 
புறணிக்கடியிலுள்ள அடுக்கு. 
(உயி) 

5187 15% (ஸ்டார்‌ பிஷ்‌ - 
நட்சத்திரமீன்‌. விண்மீன்‌ வடிவ 
மீன்‌. நீரில்‌ வாழ்வது. 1100 
வகைகள்‌. மையத்தட்டில்‌ ஆரக்‌ 
கைகள்‌ இருக்கும்‌. புறச்சட்டகம்‌ 





கடினமானது; முள்‌ நிறைந்‌ 
தது, இடம்பெயர்ச்ச நீர்க்‌ 
குழாய்த்‌ தொகுதியினால்‌ நடை 
பெறுவது. ஒவ்வொரு ஆரக்கை 
யிலும்‌ பல இணைகுழாய்கள்‌ 
உண்டு. (உயி) 

51215 (ஸ்டார்ஸ்‌) - விண்மீன்கள்‌: 
மிகப்பெரிய வான வெளிப்‌ 
பொருள்கள்‌. பல சேர்ந்தது 
விண்மீன்‌ இரள்‌. வான வெளி 
யில்‌ எண்ணற்ற விண்மீன்கள்‌ 
உள்ளன. கதிரவனும்‌ 


விண்மீன்‌ பா. “0547 (இய) 


எகர - ஸ்டார்ட்‌ சொல்‌ 
சுருக்கம்‌. இது ஒரு இண்ம 
நிலைச்‌ சூழல்‌ நோக்கி. அல்லது 
சுழலி, திண்ம நிலை கோள 
அளவு ஆற்றல்‌ மாற்றி. இண்ம 
நிலை மின்னணுத்தொழில்‌ 
நுணுக்கத்தைப்‌ பயன்படுத்து 
வது. ஒரு பொருள்‌ சுழலும்‌ 
அளவை எங்கும்‌ அளப்பது. 


இய) 


5121127 (ஸ்டார்ட்டர்‌) - துவக்கி: 
1. குழாய்‌ விளக்கில்‌ மின்‌ 
சுற்றை மூடி ஒளி உண்டாக்கும்‌ 
குமிழ்‌ போன்ற அமைப்பு. 
2. தாமியங்கிகளில்‌ மின்‌ 
உந்திகள்‌ வரிசை. பெட்ரோல்‌ 
எந்திரம்‌ தானாக இயங்கி ஓடும்‌ 
வரை அதை முடுக்கப்‌ பயன்‌ 
படுவது. 2. துவக்குபவர்‌: விழா 
நிகழ்ச்சியைத்‌ தொடங்கி 
வைப்பவர்‌. (ப.து) 


14 





1941௦ 065 (ஸ்டேஷனரி 
வேவ்ஸ்‌) - நிலை அலைகள்‌: 
ஒரே அலைநீளமும்‌ ஒரே வீச்சு 
கொண்ட இரு அஇர்வுகள்‌ எ௫ர்‌ 
எ௫ர்த்‌ இசைகளில்‌ ஓர்‌ 
ஊடகத்தில்‌ பரவும்‌ போது 
தஇிலை அலைகள்‌ உருவா 
இன்றன. அலைவியக்கம்‌ 
முன்னேறுவஇல்லை. ஊடகத்‌ 
இல்‌ கணுக்களும்‌ நள்ளிடைக்‌ 
கணுக்களும்‌ உண்டாகின்றன. 
(இய) 

5121191105 (ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்‌) ர 
புள்ளி இயல்‌: நிகழ்தகவு 
அடிப்படையில்‌ எண்ணிலக்கத்‌ 
தருவாய்களிலிருந்து பெறப்‌ 
படக்‌ கூடிய உய்மானங்களை 
ஆராயுந்துறை. (கண) 


512116 உன்டு. (ஸ்டேடிக்‌ 
எலக்டிரிஇட்டி) - நிலை மின்‌ 
சாரம்‌? அசையா நிலையிலுள்ள 
மின்னேற்றங்கள்‌ உண்டாக்கும்‌ 
விளைவுகள்‌. (இய) 

$181108 (ஸ்டேட்டிக்ஸ்‌) - நிலை 
இயல்‌: அசையா நிலையிலுள்ள 
பொருள்களை ஆராயும்‌ விசை 
இயல்‌ பிரிவு. (இய) 


5121௦01251 (ஸ்டேட்டோ 
பிளாஸ்ட்‌) - நிலையரும்பு: 
்‌ நன்னீர்‌ பிரையோசோவான்‌ 


களில்‌ பாலில்லா முறையில்‌ 
உண்டாக்கப்படும்‌ உள்மொட்டு. 
(உயி) 
5181007941 (ஸ்டேட்டோடுஸ்ட்‌) - 
நிலையுறுப்பு: ஓபிலியா£லின்‌ 


667 512 


உணார்விரவில்‌ ஈர்ப்பை உணர 
வுள்ள உறுப்பு. (உயி) 


5181000162 (ஸ்டேட்டோசைட்‌) - 


நிலையணு: தாவரக்‌ கண்‌ 
ணறை. படியக்‌ கூடிய ஸ்டார்ச்‌ 
மணிகளைக்‌ கொண்டது. 
(உயி) 


$1210110 (ஸ்டேட்டோலித்‌) - 
நிலைமணி: நிலையணுக்களில்‌ : 
காணப்படும்‌ ஸ்டார்ச்‌ மணி 
களில்‌ ஒன்று. (உயி) 

518107 (ஸ்டேட்டார்‌) - நிலைப்பி;: 
ஒரு மின்னுந்தியின்‌ அல்லது 
மின்னணுக்கருவியமைப்பின்‌ 
அசையாப்பகுதி. ஒ. [0181 (இய) 

51820]/ 515712 116007 (ஸ்டெடி 
ஸ்டேட்‌ இயரி) - நிலைப்பு 
நிலைக்கொள்கை: விண்ணகம்‌ 
எப்பொழுதும்‌ நிலைப்பு நிலை 
யில்‌ உள்ளது. தொடக்கமோ 
முடிவோ அதற்ஒெல்லை 
என்னும்‌ கொள்கை. (வானி) 

8420 (ஸ்டீம்‌) - நீராவி: 
எந்திரத்தை இயக்கும்‌ ஆற்றல்‌. 
இது பலவகைப்படும்‌. 1. ஈர 
ஆவி: ஆவியாகாமல்‌ நீர்‌ இருக்‌ 
கும்‌ வரை இடைக்கும்‌ ஆவியில்‌ 
நீர்த்துளிகள்‌ இருக்கும்‌. இதுவே 
ஈர ஆவி. எல்லா ஆவியும்‌ 
நீருடன்‌ தொடர்புள்ள வரை ஈர 
ஆவியே. 2. உலர்‌ ஆவி: ஈர 
ஆவியை உலர்த்த இது இடைக்‌ 
கும்‌. நீர்‌ முழுவதும்‌ நீங்கியது. 
3. மீஉலர்‌ ஆவி: வளி விஇிக்குட்‌ 
பட்ட ஆவி. 4. குறிக்கோள்‌ 


516 


668 


5125 





ஆவி: மீ உயர்‌ வெப்பநிலையி 
லுள்ள ஆவி. ஆக, ஈரம்‌ நீங்கு 
வதைப்‌ பொறுத்து ஆவியும்‌ 


அதன்‌ வகையும்‌ 
இன்றன. (இய) 

5162 16 (ஸ்டீம்‌ எஞ்சின்‌) 
- நீராவி எந்திரம்‌: அழுத்தத்தில்‌ 
ஆவியைப்‌ பயன்படுத்தும்‌ 
வெப்ப எந்திரம்‌. இதல்‌ வெப்ப 
ஆற்றல்‌ எந்திர ஆற்றலாஒறது. 
இதைக்‌ கண்டறிந்தவர்‌ நியூ 
கோமன்‌. அமைத்தவர்‌ ஜேம்ஸ்‌ 
வாட்டு. (இய) 

516 ௦ (ஸ்டீம்‌ அயர்ன்‌) - 
நீராவி இரும்பு: அழுத்தப்படும்‌ 
பொருளில்‌ நீராவியைச்‌ 
செலுத்தும்‌ இரும்பு. (வேதி) 

512381 - ஸ்டீப்சின்‌: கணைய 
நொதி. கொழுப்பைக்‌ 
கொழுப்புக்‌ காடியாகவும்‌ 
கிளிசரிலாகவும்‌ மாற்றும்‌ 

._ நொதி. (உய) 

$162110 8010 (ஸ்டீரிக்‌ ஆ௫ட்‌) - 
கொழுப்புக்காடி: வேறுபெயர்‌. 
அக்டடிகாயிகக்காடி.  நிறமற்‌ 
றது. பல விலங்குகளிலும்‌ 
தாவரங்களிலும்‌ காணப்படு 
வது. மெழுகுவத்து, சவர்க்‌ 
காரம்‌ முதலியவை செய்யப்‌ 
பயன்படுூஒறது. (வேதி) 

51961 (ஸ்டீல்‌) - எல; இரும்பும்‌ 
கரியுங்கொண்ட உலோகக்‌ 
கலவைகளில்‌ இன்று. கரி 
எஃகு, உலோகக்‌ கலவை எஃகு, 
கறுக்கா எஃகு எனப்‌ பல வகை 
யுண்டு. பெடுமர்‌ உலையில்‌ 


வேறுபடு 


தயாரிக்கப்படுவது. வில்சுருள்‌ 
கள்‌, உலோகக்‌ கலவைகள்‌ 
முதலியவை தயாரிக்கப்‌ பயன்‌ 
படூவது. (வேதி) 

512819 (ஸ்டீலிங்‌) - கலத்தைச்‌ 
செலுத்துதல்‌: எற்றுந்தை ஓட்டு 
வது கப்பலையும்‌ வாஹூர்து 
யையும்‌ செலுத்துவது, அவ்‌ 
வளவு கடினமன்று. ஆனால்‌, 
வானவெளிக்‌ கலத்தைச்‌ 
செலுத்துவது என்பது மிகமிகக்‌ 
கடினமாகும்‌. வழியில்‌ ஏற்படும்‌ 
திரிபைத்‌ இருத்துவது முன்ன 
தில்‌ எளிது; பின்னல்‌ அரிது. 
வான வெளி வலவர்‌ உணரும்‌ 
முடுக்கங்களும்‌ அவர்தம்‌ நொடி 
நேரச்‌ செயற்பாடுகளும்‌ 
கலத்தைச்‌ செலுத்துஷிலுள்ள 
கடினத்திற்குக்‌ காரணமாகும்‌. 
ஆகவே, கலத்தைச்‌ செலுத்தப்‌ 
பொதுவாகப்‌ பயிற்சியும்‌ 
சிறப்பாக உடற்பயிற்டுயும்‌ 
வலவருக்குத்‌ தேவை. (இய) 

$160281௦ 0௦0 (ஸ்டெக்னோபாட்‌) 
- விரல்மூடு பறவை:” நான்கு 
விரல்களும்‌ விரலிடைத்‌ தோலி 
னால்‌ இணைக்கப்பட்ட பறவை 
- வாத்து. (உயி) 

51912 ஸ்டீல்‌) - மையத்திச: 
தாவரத்தண்டு அல்லது வேரி 
லுள்ள உருளைத்திசு. உட்‌ 
தோல்‌, சுற்றுவட்டம்‌ ஆதிய 
வற்றைக்‌ கொண்டது. (உயி) 

16 (ஸ்டெம்‌) - தண்டு: தரைக்கு 
மேல்‌ வளரும்‌ தாவரப்பகுஇி. 
இலை, இலைக்கோணம்‌, கணு 


ரா 


விடை முதலிய பகுதிகளைக்‌ 
கொண்டது. எஈர்ப்புக்கு எதிராக 
வளர்வது. ஒ. 1001 (உயி) 


வா, (ராக்‌ ௦4 (ஸ்டெம்‌ 
கைண்ட்ஸ்‌ ஆஃப்‌) - தண்டு 
வகைகள்‌: இது மூவகைப்படும்‌. 
1. தரைமேல்‌ தண்டூ (ஏரியல்‌ 
ஸ்டெம்‌): இது காற்றில்‌ வளர்‌ 
வது. நேராகவும்‌ விரைப்பாக 
வும்‌ இருக்கும்‌. எ-டு. பூவரசு 
2. நலிந்த தண்டு (வீக்‌ 
ஸ்டெம்‌) : நேராக நிற்க 
இயலாதது. ஆகவே, தரைமீது 
அல்லது பிற தாவரங்களின்‌ 
மீது படரும்‌. எ-டு. பிரண்டை 
3. தரை£€ழ்‌ தண்டு (இண்டர்‌ 
கிரவுண்ட்‌ ஸ்டெம்‌): தரைக்குக்‌ 
8ழ்‌ வளர்வது. எ-டு. உருளைக்‌ 
ஒிழங்கு. (உயி) 

4 ௱௦ய்‌/11021100௧5), வப்வ 
(ஸ்டெம்‌ மாடிபிகேஷன்்‌ ஸ்‌, 
ஏரியல்‌) - தரைமேல்‌ தண்டு மாற்‌ 
றுருககள: பாதுகாப்பு, பற்றுதல்‌ 
முதலிய றப்பு வேலைகளைச்‌ 
செய்யத்‌ தரைமேல்‌ தண்டு 
உருவில்‌ மாற்றமடைதல்‌. அம்‌ 
மாற்றங்களாவன: 1, இலைத்‌ 
தொழில்‌ தண்டு: பா. 020009; 
2. இலைத்‌ தொழில்‌ காம்பு 
(பில்லோகிளேட்‌): இது ஒரு 
வகை இலைத்தொழில்‌ தண்டே. 
இடுில்‌ தட்டையான தண்டு, 
இலை வேலையான ஐளிச்‌ 
சேர்க்கை நடைபெறக்‌ காரண 
மாயுள்ளது. இலைகள்‌ முட்‌ 
களாவதே அல்லது செதில்‌ 
களாவதே இதற்குக்‌ காரண 


512௱ 





மாகும்‌. எ--டூ. பார்க்கின்‌ 
சோனியா. 3. தண்டுப்‌ பற்றுக்‌ 
கம்பிகள்‌ (ஸ்டெம்‌ டெண்ட 
ரில்ஸ்‌): இவை மெல்லிய 
கம்பிச்சுருள்‌ போன்ற உறுப்பு 
கள்‌. தொடு உணர்ச்சி 
மிக்கவை. பிரண்டையில்‌ நுனி 
மொட்டும்‌ இனிப்புப்‌ பட்டாணி 
யில்‌ முழு இலையும்‌ பற்றுக்‌ 
கம்பியாகின்றன. 4. தண்டு 
முள்‌ (ஸ்டெம்‌ தார்ன்‌): இல 





தரைமேல்‌ தண்டு மாற்றுருக்கள்‌ 

£. சுற்றி - அவரை 

2. பற்றுக்கம்பி ஏறி - 
ஸ்மைலாக்ஸ்‌ 

3. கொக்க ஏறி - பா௫னியா 

4. முள்பற்றி - சொலேனம்‌ 

்‌ டிரிலோபேட்டம்‌ 


உற 


6 





தாவரங்களில்‌ உள்ள இயல்‌ 
பான உறுப்புகள்‌ முட்களாதல்‌. 
இலந்தையில்‌ இலையடிச்‌ 
செதில்களும்‌ காகதப்பூவில்‌ 
கோணமொட்டும்‌ முட்களாதல்‌. 
(உயி) 


4 ௦1௦2௦5, பாச்ச 
9௦பாம்‌ (ஸ்டெம்‌ மாடிபி 
கேஷன்ஸ்‌, அண்டர்‌கஇரவுண்ட்‌) 
- தரை£ழ்‌ தண்டு மாற்றுருக்கள்‌: 
இம்மாற்றத்தின்‌ முதன்மை 
யான நோக்கம்‌ உணவுச்‌ 
சேமிப்பே. இதன்‌ வகை 
களாவன: 1, ஒஇடைமட்டத்‌ 
தண்டு (ரைசோம்‌): தரைக்குக்‌ 
€ழ்க்‌ கிடைமட்டமாக வளர்வது, 
குட்டையானது, சதைப்‌ 
பற்றுள்ளது. தண்டிற்குரிய 
கணு, கணுவிடைகள்‌, செடுல்‌ 
இலைகள்‌ உண்டு. எ-டு இஞ், 
மஞ்சள்‌. 2. கூமிழ்க்கிழங்கு 
(காம்‌) : இதன்‌ தண்டு பருத்துக்‌ 
காணப்படும்‌. இதன்‌ நுனியில்‌ 
ஒரு பெரிய நுனிமொட்டு 
இருக்கும்‌. வேற்றிட வேர்கள்‌ 
உண்டு. எ-டு சேனைக்‌ கழங்கு, 


சேப்பங்கிழங்கு. 3. தண்டுக்‌ 
கிழங்கு (ஸ்டெம்‌ டியூபர்‌): 
தரைக்கீழ்க்‌ இளை நுனி 


உணவு சேமிப்பதால்‌, அது 
பருத்துக்‌ வழங்காகிறது. இடல்‌ 
பல கண்கள்‌ உண்டு. ஓவ்‌ 
வொரு கண்ணும்‌ ., ஒரு 
கணுவைக்‌ குறிக்கும்‌. இடல்‌ 
நுனிமொட்டுகளும்‌ காணப்‌ 
“படும்‌. சாதகச்‌ தழ்றிலையில்‌ 
விழங்கிலுள்ள மொட்டுகள்‌ 


வேற்றிட வேர்களுடன்‌ தரை 
மேல்‌ தண்டாக வளரும்‌. எ-டு 
உருளைக்கிழங்கு. 4. சூமிழம்‌ 
(பல்ப்‌): இதில்‌ தண்டு மிகக்‌ 
குறுகி இருக்கும்‌. ஒரு நுனி 
மொட்டும்‌ அதைச்‌ சுற்றிலும்‌ 
சதைப்பற்றுள்ள செ௫இல்‌ இலை 
களும்‌ இருக்கும்‌. அடிப்பகுதி 
யில்‌ வேற்றிட வேர்கள்‌ உண்டு. 
எ-டு. வெங்காயம்‌ (உயி) 





தரை8£ழ்த்‌ தண்டு மாற்றுருக்கள்‌ 

1. இடைமட்டத்தண்டு - இஞ்‌ 

2. குமிழ்க்‌ இழங்கு - 
சேப்பங்கிழங்கு 

3. தண்டுக்‌ இழங்கு -- உருளைக்‌ 


கிழங்கு 
4. குமிழம்‌ - வெங்காயம்‌ 


ச்‌ 


ஒன 


671 516 





5161, 1221 (ஸ்டெம்‌, வீக்‌) - 
நலிந்த தண்டூ: இதன்‌ பல வகை 
களாவன: 1, நிலம்‌ படர்‌ தண்டு 
(புராஸ்ட்ரேட்‌) - நெருஞ்சி. 
2. நுனி நிமிர்‌ நிலம்‌ படர்‌ 
தண்டு (டிகம்பண்ட்‌): றிது 
தொலைவில்‌ சென்று, பின்‌ 
அதன்‌ நுனிப்பகுதி நேராக 
நிமிர்ந்து வளரும்‌ - வெட்டுக்‌ 
காயப்பூண்டு. 3. ஒடுதண்டு 
(ரன்னர்‌): இதை ஓடி எனலாம்‌. 
தரையில்‌ ஓடும்‌ தண்டு - 
வல்லாரை. 4. தரை$€ழ்‌ ஓடி 
(சக்கர்‌): தரையின்‌ €ழ்‌ றிது 
தொலைவு சென்று, பின்‌ 
தரைக்கு மேல்‌ வரும்‌-இவந்தி 
5. விடுதண்டூ (ஸ்டோலன்‌) : ஓடு 
தண்டினைப்‌ போன்றது - 
ஸ்ட்ராபெரி. 6. குறு ஒடுதண்டு 
(ஆஃப்‌ செட்‌) : ஆகாயத்தாமரை. 
7. பின்னுகொடிகள்‌ (ட்வை 
னர்ஸ்‌): அவரை 8. ஏறிகள்‌ 


(இளைம்பர்ஸ்‌) - 1. வற்றுக்‌ 
கம்பி ஏறிகள்‌ (டெண்ட்ரில்‌ 
இளைம்பர்ஸ்‌) - பிரண்டை 
2. கொக்கி ஏறிகள்‌ (ஹூக்‌ 
இளைம்பர்ஸ்‌) - மந்தாரை 
9. முட்‌ சுற்றிகள்‌ (ஸ்டேக்‌ 
ளர்ஸ்‌) - தூதுவளை 10. வேர்‌ 


ஏறிகள்‌ (ரூட்‌ இளைம்பர்ஸ்‌) - 
வெற்றிலை. (உயி) 


௭௦ வ! (ஸ்டெனோ 
ச அந்கபு உப்புச்‌ சுருக்க 

லங்குகள: உப்புச்‌ செறிவைத்‌ 
தாங்கா விலங்குகள்‌. ஒ. பெறு 
்லிஉ (உயி) 


81௭௦20] (ஸ்டெனோபே&) 
அ சுருங்க உண்ணல்‌: இது ஓர்‌ 
உயிரின்‌ உண்ணுந்துிறன்‌. குறு 
இய எல்லையிலுள்ள நெருங்்‌ 
கிய தொடர்புடைய தாவர்ங்‌ 
களை உண்பது. (உ௰ி)) 


181000 (ஸ்டெனோபோடி 
யம்‌): சுருங்குகால்‌: இரு இளைக்‌ 
கால்‌. இதன்‌ புறப்பகுஇயும்‌ 
அகப்பகுஇயும்‌ நீண்டும்‌ குறுகி 
யும்‌ இருப்பதால்‌, நடப்பதற்கும்‌ 
உணவு உண்பதற்கும்‌ பயன்‌ 
படுவது. பா. ௦ஊ௱௦ப5 
3ஜ080806 ஒ. 9860002000௱ 
(உபி) 


வாள! (ஸ்டெனோ தெர்‌ 


மல்‌) - நிலைத்த வெப்பநிலை 
விலங்குகள்‌: உடல்‌ வெப்ப 
நிலையை நிலையாகக்‌ 


கொண்ட விலங்குகள்‌. எ-டு. 
பறவை, பசு. பா.4/21௱ 0100060 
ஊு௱38 (உயி) 


5160 (ஸ்டெப்‌) - பழி: ஒரு வேதி 
வினையின்‌ தொடக்க நிலை. 
இதில்‌ ஆற்றல்‌ ஒரு மூலக்கூறி 
லிருந்து மற்றொரு மூலக்‌ 
கூறுக்கு மாறலாம்‌. பிணைப்பு 
கள்‌ முறிபடலாம்‌ தோன்றலாம்‌. - 
மின்னணுக்கள்‌ மாற்றப்பட 
லாம்‌. 2. வழி: கணக்கு போடு 
வதில்‌ வழி 1, 2, 3 என்று அமை 
தல்‌. (ப.து) 

818610 (ஸ்டெரிட்‌) - கல்லணு: 
தண்டின்‌ பட்டைத்‌ இசுவிலும்‌ 
பஞ்சுத்‌ இசுவிலும்‌ காணப்படும்‌ 


512 





'கடினக்‌ கண்ணறை. இல பழங்‌ 
களிலும்‌ உண்டு எ-டு. பேரி 
வகைக்‌ கனி. (உ௰) 


516160081௫ ஸ்டீரியோ 
கெமிஸ்ட்ரி) - இண்மவேதியில்‌: 
மூலக்கூறுகளில்‌ அணுக்களின்‌ 
இட அமைவு பற்றி ஆராயுந்‌ 
துறை. (வேதி) 

, 8187620௪19 ஸ்டீரியோ மெரி 
சம்‌) - இண்ம ஓரகச்‌ சீரியம்‌: பா. 
18௦௱66௱ (வேதி) 

51216050006 (ஸ்டீரியோ 
ஸ்கோப்‌) - முப்பரும நோக்கி: 
ஒரு பொருளை இரு கண்‌ 
களினாலும்‌ பார்க்கும்போது, 
அது. பொருளின்‌ முப்பருனி 
லும்‌, இயற்கைத்‌ தன்மையிலும்‌ 
தெளியளவு தொலைவிலும்‌ 
தெரியும்‌. இவ்வடிப்பைடியில்‌ 
ஒளிப்படங்களைப்‌ பார்ப்‌ 
பதற்குப்‌ பயன்படும்‌ கருவியே 
முப்பரும்‌ நோக்கி. இல்‌ 
பொருளின்‌ இரு ஒளிப்படங்‌ 
கள்‌ ஒரே அட்டையில்‌ ஒட்டப்‌ 
பட்டு, இரு குவி வில்லைகள்‌ 
மூலம்‌ இரு கண்களினாலும்‌ 
பார்க்குமாறு அமைக்கப்பட்‌ 
டுள்ளது. இரு கண்களினாலும்‌ 
தனித்தனியே பார்க்கும்‌ 
பொழுது ஏற்படும்‌ தோற்றங்‌ 
களை இப்படங்கள்‌ காட்டும்‌. 


இக்கருவி ஓர்‌ இருகண்‌ 
நோக்கியே. இதனைத்‌ இண்மத்‌ 
தணிவு நோக்கி என்றுங்‌ 
கூறலாம்‌. (இய) 


அ.அ.44 


672 512 


இ 


8121600/06 (ஸ்டீரியோ டைப்‌) - 
வார்ப்பெண்ணம்‌: ஓர்‌ உறுப்பின 
ரின்‌ பண்புகளைக்‌ கொண்டு, 
அவர்தம்‌ குழுவே அத்தன்மை 
யது என்று தவறான முடிவுக்கு 
வருதல்‌. இது ஒரு வகைச்‌: 
சார்பெண்ணமே. (க.உள) 


512718ர12 (ஸ்டெரிக்மா) - சிதல்‌ 
காம்பு: சிதல்களைத்‌ தாங்கும்‌ 
விரல்‌ போன்ற நீட்டு - 
பூஞ்சைகள்‌. (உயி) 


51௭ ஈப௱ (ஸ்டெர்னம்‌) - 1. மார்‌ 
பெலும்பு: மார்புக்‌ கூட்டி 
லுள்ளது. இதில்‌ விலா எலும்பு 
களின்‌ முனைகள்‌ இணைதல்‌. 
2 மார்புத்தகடு: கைட்டினாலான 
கடினத்தகடு. பூச்சியின்‌ மார்பு, 
வயிறு ஆகிய உறுப்புகளின்‌ 


ஒவ்வொரு கண்டத்தின்‌ 
வயிற்றுப்‌ புறப்பாதுகாப்பு 
உறையாக அமைவது. (உயி) 
516112211௦ (ஸ்டெரிலை 
சேஷன்‌) - 1. நுண்ணமழித்தல்‌: 
வெப்பம்‌, வேடப்பொருள்‌ 


முதலியவை கொண்டு நுண்‌ 
ணுயிர்களை அழித்தல்‌. 3 மல 
டாக்கல்‌: ஆண்பெண்‌ இனப்‌ 
பெருக்க உறுப்புகளை 'நீக்‌இ 
இனப்பெருக்க ஆற்றல்‌ இல்லா 
மல்‌ செய்தல்‌. (உயி) 

812010 - ஸ்டெராய்டூ: ஓர்‌ அரிய 
கூட்டுப்‌ பொருள்‌. வளைய 
அமைப்புடையது - பித்தநீர்க்‌ 
காடி, கொலாஸ்டிரால்‌ (உ௰) 


519 673 51 


51010 - ஸ்டெரால்‌ ஒரு உயிரியின்‌ கண்‌ புள்ளி. 4. முடி: 
ஸ்டெராய்டு பொருள்‌. கொழுப்‌ மகரந்தத்‌ தூளைப்‌ பெறும்‌ 
பில்‌ கரைவது. எ-டு கொலாஸ்‌ சூல்தண்டின்‌ முனை. (உயி) 
டிரால்‌, எர்காஸ்டிரால்‌ (உயி) 51111 (ஸ்சடில்‌) - வாலை: ஆல்க 

8191௦50006 (ஸ்டெதாஸ்கோப்‌) காலைக்‌ காய்ச்சி வடிக்கப்‌ 
- மார்பாய்வி: இதயம்‌ நுரையீல்‌ பயன்படுங்கருவி. (வே) 
ஆஇியவற்றின்‌ நிலைமை | 547001 (ஸ்டில்ட்ரூட்‌) - ஊன்று 
பனைத்‌ தெரிவிக்கும்‌ கருவி, வேர்‌: தாங்குவேர்‌. வேற்றிட 
இதில்‌ மேற்குறித்த இருஉறுப்பு வேர்‌. பாண்டனஸ்‌, ரைசோ ' 
களின்‌ அசைவுகள்‌ ஒலித்‌ 
துடிப்புகளாக உணரப்படு 
இன்றன. இதனைப்‌ புனைந்‌ 
தவர்‌ வில்லியம்‌ ஸ்டோக்ஸ்‌ | 5140105 (ஸ்டிமுலஸ்‌) - தூண்‌ 

(1804 - ரல்‌. (உ௰) டல்‌: ஓர்‌ உயிரியல்‌ துலங்கலை 


உண்டாக்கும்‌ ணி. 
5110% 115601 (ஸ்டிக்‌ இன்செக்ட்‌) ட்‌ ல ன்‌ து டட 


ட குச்சிப்பூச்ச: பே௫ிலிடே இல்லை. வெப்பம்‌, குளிர்ச்டி 
என்த ருகுமபத்றை்‌ | முழலியவை தூண்டக்‌ 
்‌ ்‌ ்‌ ட சூடான பரப்பைத்‌ தொட்ட 
உடல்‌, நீண்ட குச்சி போன்றது. வுடன்‌ வெடுக்கென்று கையை 
சிறகற்றது. ்‌ நீண்ட உணர்‌! எடுப்பது துலங்கலாகும்‌. 
களும்‌ காலகளூம்‌ உண்ம: சுடுவது தூண்டல்‌. (உ௰) 
புலனுறுப்போ ஒலியுறுப்போ லை 
இல்லை. ய மணமுள்ள | 31779 (ஸ்டிங்‌) - கொட்டுதல்‌: தேள்‌ 
நீர்மம்‌, மார்புச்‌ சரப்புகளி தன்‌ கொடுக்கால்‌ கொட்டுவது. 
லருந்து பாதுகாப்பிற்காகச்‌ பா. 019 உயி) 
சுரக்கப்படுகின்றது. இது பாது | ஈர ஈர (ஸ்டிங்‌ றே - 
காப்பு நிறத்திற்கு எடுத்துக்‌ | கொடுக்குக்கதிர்‌ மீன்‌: வால்‌ 
காட்டாகும்‌. இந்நிறம்‌ மெலிந்து நீண்டது. நீண்ட 
கழ்நிலையை, ஒத்தது. காய்ந்த | முதுகெலும்பு வாள்‌ போன்றது. 
குச்‌ச்போன்றே தெரிவதால்‌, (உயி) 
செடியில்‌ இருக்கும்‌ போது, இது 
தன்‌ எதிரியாடிய பறவையிட 


போரா முதலிய தாவரங்களில்‌ 
காணப்படுவது. (உயி) 


5110௨ (ஸ்டைப்‌) - காம்பு: 1. பாசி 
ம்‌ ்‌ யில்‌ இலைப்‌ பரப்பிற்கும்‌ 
மிருந்‌ எளிதில்‌ ப்ப 3 ம 
ரன்‌ டே ட க்‌ பிடிப்பு உறுப்பிற்கும்‌ (ஹோல்டு 
பேஸ்ட்‌) இடையிலுள்ள பகுதி 
ஓதுக (ஸ்டிக்மா) - 1. பொட்டு: 2. நாய்க்‌ குடையில்‌ கனியுறுப்‌ 
முன்‌ தோன்றி என்னும்‌ ஓரணு பின்‌ காம்பு. (உயி) 


ர] 


“அ1[0ப16 (ஸ்டிபியூல்‌) - இலையடிச்‌ . 


செடல்‌: மாற்றுரு பெற்ற இலை. 
இலையடிக்‌ காம்பின்‌ புற 
வளர்ச்சி -- செம்பருத்தி. (உயி) 
5110 ப16 . ௦0 
(ஸ்டிபியூல்‌ மா பிகேஷன் ஸ்‌) 
- இலைபடிச்செடில்‌ மாற்றுருக்‌ 
கள்‌: இவற்றின்‌ பல வகை பின்‌ 
வருமாறு: 
1. தடையிலாப்‌ பக்க இலை 
யடிச்‌ செதில்கள்‌ (ப்ரீ லேட்டரல்‌ 
ஸ்டிபியூல்ஸ்‌) - செம்பருத்தி. 
3. ஒட்டிய இலையடிச்‌ செடுல்‌ 
கள்‌ (அட்னேட்‌ ஸ்டிபியூல்ஸ்‌) - 
ரோஜா. 
3. இலைச்‌ செதில்கள்‌ (லீஃப்‌ 
ஸ்டிபியூல்ஸ்‌) - கேசியா ஆரிகு 
லேட்டா. 
3. காம்பிடைச்‌ செடுல்கல்‌₹ 
(இண்டர்‌ பீட்டியோலர்‌ ஸ்டிபி 
யூல்ஸ்‌) -- கார்டீனியா. 
5. உறைச்‌ செடுல்கள்‌ (ஷீத்திங்‌ 
ஸ்டிபியூல்ஸ்‌) - மொரிண்டா. 
6. தண்டுகூழ்‌ செ௫ல்கள்‌ (அக்ரி 
யேஷியஸ்‌) - பாலிகோனம்‌. 
ம்‌ 2 சுரப்பிச்‌ செதில்கள்‌ 
(இளாண்டுலர்‌ ஸ்டிபியூல்ஸ்‌) - 
ஜட்ரோபா இளாண்டுலிபெரா 
8. செதிலச்‌ செதில்கள்‌ (ஸ்கேலி 
ஸ்டிபியூல்ஸ்‌) - ஆல்‌, பலா. 
9. பற்றுக்‌ கம்பிகள்‌ (டெண்ட்‌ 
ரில்ஸ்‌) - பிரண்டை. 
10, குறுமுட்கள்‌ (ஸ்பைன்ஸ்‌) - 
இலந்தை. (உய) 


51010/ணள்ரு 


519 





8100% (ஸ்டாக்‌) - %, அடி: 


ஓட்டைப்‌ பெறும்‌ செடியின்‌ 
8ழ்ப்பகுது. க மரத்தின்‌ 
முதன்மைத்‌ தண்டு. (உயி) ்‌ 

(ஸ்டாய்வியோ 
மெட்ரி) -- தனிம அளவை இயல்‌: 
தனிமங்கள்‌ சேர்மங்களை உரு 
வாக்கும்‌ அளவுகள்‌. (வேதி) 


510101 (ஸ்டோலன்‌) - பெருகு 


தண்டு: 1. தாவர அடியிலிருந்து 
வளரும்‌ தண்டு. மண்ணுக்குக்‌ 
8ீழ்க்‌ இடை மட்டமாக வளரும்‌. 
கணுக்களில்‌ வேர்விடும்‌, 
அரும்புவிடும்‌. எ-டு. கூஸ்பெரி, 


சேனைக்‌ இகிழங்கு வகை, 
2. குழிக்‌ குடலிகளில்‌ 
இளைத்த தண்டு போன்ற 


பகுதி. இதிலிருந்து புதிய 


உயிரிகள்‌ உண்டாகும்‌. (உயி) 


510௱8 (ஸ்டோமா) - இலைத்‌ : 


துளை: தாவரப்‌ புறத்தோல்‌ 
அடுக்குகள்‌ தொடர்ச்சியாக 
இரா. அவற்றில்‌ பல நுண்ணிய 
துளைகள்‌ காணப்படும்‌. 
இவையே இலைத்துளைகள்‌. 
இலைக்குக்‌ €ழ்ப்‌ பரப்பில்‌ 
அதிகமிருக்கும்‌. ஓர்‌ இலைத்‌ 
துளையின்‌ ஒவ்வொரு பக்கத்‌ 
திலும்‌ அவரை விதை வடிவ 
முள்ள ஒரு காப்பணு இருக்‌ 
கும்‌. இவ்வணுக்களில்‌ அணுக்‌ 
கணியம்‌, உட்கரு, பசுங்கணி 
கங்கள்‌ ஆகியவை உண்டு. 
இலைத்துளையைச்‌ சூழ்ந்‌ 
துள்ள அணுக்களில்‌ பச்சையம்‌ 
இல்லை. இத்துளை வழியாகக்‌ 


5௦ 


675 $[ர 





காற்று உள்வரும்‌. வெளிச்‌ 
செல்லும்‌. தவிர, இத்துளை ஒரு 
பெரிய மூச்சறையில்‌ இறக்‌ 
இறது. பா. படம்‌ 0ப20 வே! 
(உயி) 


ஏ10௱0 (ஸ்டமக்‌) - இரைப்பை: 
முதுகெலும்பிகளின்‌ வலு 
வான தசைப்பை, உணவு 
இங்கு இரைப்பை நீரிலுள்ள 
நொதிகளால்‌ செரிமானமும்‌ 
பாகு நிலையும்‌ அடைடூறது. 
(உயி) 

8௦௨0 ற௦1500  ஸஸ்டமக்‌ 
பாய்சன்‌) - இரைப்பை நஞ்சு: 
உண்ட பின்‌, உணவில்‌ கலந்த 
நஞ்சு, குடலுக்குச்‌ சென்று 
உயிரைக்‌ கொல்கிறது. (உயி) 

510௨௦௬ றய௱ழ்‌ (ஸ்டமக்‌ பம்ப்‌) - 


இரைப்பை எக்க: இது ஒரு 
பீச்சுகுழல்‌, இரைப்பைக்கு 
நீர்மத்தைச்‌ செலுத்துவது. 


அல்லது இரைப்பையிலிருந்து 
நீர்மத்தை இழுப்பது. (உயி) 

8101121115 (ஸ்டோமடிடிஸ்‌) - 
வாய்‌அழற்?: வாய்‌ வீக்கம்‌. 
ரிபோபிளேவின்‌ என்னும்‌ 
உயிரியன்‌ குறைவினால்‌ வாய்‌ 
ஓரங்களில்‌ புண்‌ ஏற்படூதல்‌. 
(உயி) 

$1002(0109]7 (ஸ்டொமாடலஜி) 
- வாய்‌ இயல்‌: வாய்‌ பற்றியும்‌ 
வாய்நோய்கள்‌ பற்றியும்‌ 
ஆராயுந்துறை. (உயி) 

51௦௱/மா௱ (ஸ்டோமியம்‌) - வாய்த்‌ 
துளை: பெரணி முதலிய 
பூக்காத்தாவரங்களில்‌ இதல்‌ 


பரவ உதவும்‌ உறுப்பு. நீரிழப்பு 
ஏற்படாமல்‌ இருக்கவும்‌ நோய்‌ 
நுண்ணங்கள்‌ நுழையாமல்‌ 
இருக்கவும்‌ செய்வது இதன்‌ 


ர4வ/றர்/வா 


வேலைகள்‌. பா. 
1ல௭. ்‌ 

1௦024௦ 086பர (ஸ்டொமோடி 
யம்‌) - முன்குடல்‌: உணவு வழி 
யின்‌ முன்பகுதி, உள்நோக்கிக்‌ 
குழிந்து உண்டாவது. (உயி) 

4௦6 சே! (ஸ்டோன்‌ செல்‌) - 
கல்லணு. பா. 519610 

ஏம வ1ஈ (ஸ்ட்ரெயின்‌) - (1) இரிபு: 
வில்‌ சுருளில்‌ தகைவினால்‌ 


ஏற்படுவது (2) சேர்வகை: 
கலப்பின மாக்கலால்‌ புதிய 
வகையை உண்டாக்கல்‌. 


(3) தோரிணி (ப. து) 

5121008056 (ஸ்ட்ரேட்டோபாஸ்‌) 
- வெப்பநிலையடுக்கு: வெப்ப 
நிலை பெருமநிலை அடையும்‌ 
உயரம்‌. (இய) 

5112105026 (ஸ்ட்ரேட்டோஸ்‌ 
பியர்‌) - அடூக்குவெளி: இது 
காற்று வெளியின்‌ ஒரு பகுதி. 
புவிக்குமேல்‌ 86-16 ஒ.மீ. 
வரையுள்ள பகுதி, இங்கு 
உயரம்‌ அஇகமானாலும்‌ வெப்ப 
நிலை வீழ்வடில்லை. (இய) 

ஏ21பாஈ (ஸ்ட்ரேட்டம்‌) - அடுக்கு: 
(1) உயிர்த்தசுவிலுள்ள அணு 
வடுக்கு (2) படிவுப்பாறையின்‌ 
படூகை. (உயி) 

க்சர்பாு ௦0௩ ஸஸ்டேட்டம்‌ 
கார்னியம்‌) - கடிய அடுக்கு: முது 


51 


676 இ 





கெலும்பிகளின்‌ புறத்தோலின்‌ 
வெளிப்புற அடுக்கு, இதன்‌ 
கண்ணறைகள்‌ உயிரற்றவை 


உலர்ந்தும்‌ தட்டையாகவும்‌ 
இருப்பவை. கடினப்புரதமான 
கெரட்டினைக்‌ கொண்டிருப்‌ 
பவை. (உயி) 


ஏரா 1) ௱௦!/ா ஸஸ்டீம்‌ 
லைன்‌ மோஷன்‌) - நீரோட்ட 
இயக்கம்‌: பொதுவாக, நீர்மம்‌ 
தன்று பாயும்‌ பொது, அதன்‌ 
ஒவ்வொரு புள்ளியிலுமுள்ள 
விரைவு மாறாத ஒன்று. 
ஒவ்வொரு துகளும்‌ அதற்கு 
முன்செல்லும்‌ துகளின்‌ வழி 
மிலும்‌ அதே நேர்‌ விரவுடனும்‌ 
செல்லும்‌. இந்த இயக்கம்‌ 
கட்டுப்பாட்டிற்குரியது. (இய) 
$165$ (ஸ்டெஸ்‌) - தகைவு: 
திரிபை உண்டாக்குவது. ஒ. 
வ (இய) 

5112௪ (ஸ்ட்ரயே) - தழும்பு 
வரிகள்‌: வயிறு விரைவாகப்‌ 
, பருப்பதால்‌, தோல்‌ விரிந்து 
வயிற்றிலும்‌ தொடையிலும்‌ 
தழும்புகள்‌ உண்டாதல்‌. கருப்‌ 
பேற்றில்‌ காணப்படுபவை. 
(உ௰) 

51112160 ௱ாயஷ0௦1௪ (ஸ்டயேடட்‌ 
மசல்‌) - வரித்தசை: இயக்குத்‌ 
தசை. பா. 59168] றப5019, 
(உயி) 

$1110ப1211௦1 (ஸ்ட்ரிடுலேஷன்‌) - 
€ச்சொலி எழுப்பல்‌: €ச்சொலி 
உண்டாக்கல்‌, ஆண்‌ பூச்சிகள்‌ 


தரையில்‌ தம்‌ உறுப்புகளைத்‌ 
தேய்த்து உண்டாக்கும்‌ ஒலி. 
வெட்டுக்கிளிகள்‌ தம்‌ பின்‌ புறத்‌ 
துறுப்புகளை முன்‌ இறகோடு 
தேய்த்து ஒலி உண்டாக்கும்‌. 
பாச்சைகள்‌ தம்முன்‌ இறகு 
களைத்‌ தேய்த்து ஒலி ஏற்படுத்து 
தல்‌. காதலாட்டத்தில்‌ பெண்‌ 
பூச்சிகளைக்‌ கவர இது பெரி 
தும்‌ உதவுவது. (உமி) 

5110201123 (ஸ்ட்ரோபிலா) - 
(1) திருகி: நாடாப்புழுவின்‌ 
வளையத்‌ தொடர்‌. இத்தொடர்‌ 
இழுது மீனிலும்‌ காணப்படு 
றது. (3) கூம்பு: ஓதல்‌ இலைத்‌ 
தொகுதியும்‌ அதில்‌ ஏதல்களும்‌ 
இருத்தல்‌ (3) கிர்‌: பெண்‌ 
பூக்கள்‌ கொண்ட இதல்‌ கதர்‌. 
(உயி) 

510005000௦ (ஸ்ட்ரோபோ 
ஸ்கோப்‌) - சுழல்பொருள்‌ 
நோக்கி: ஏரான இயக்கத்துடன்‌ 
விரைவாகச்‌ சென்று கொண் 
டிருக்கும்‌ பொருள்களை, 
அவை நிலையாக இருப்பது 
போல்‌ பார்க்கும்‌ கருவி. (இய) 

51 (ஸ்ட்ரோமா) - அடரி 
(1) பசுங்கணிகத்துில்‌ உள்ள 
துணுக்க அணுக்களுக்கிடையே 
உள்ள வெண்ணிற அடிப்‌ 
பொருள்‌. (2) பூஞ்சை நுண்‌ 
ணிழைகள்‌ தொகுதி. இல்‌ 
கனியுறுப்புகள்‌ உண்டாகும்‌ - 
இளேவிசெப்ஸ்‌ பர்ப்பூரியா. 
இது புற்களில்‌ நோய்‌ உண்‌ 
டாக்கும்‌ பூஞ்சை. .(3) சட்டக 


11 


677 


பட. 


வவ வ வப ப்‌ விடடத எவ பல வர டதி தாக வலம பல டத்‌ அட அத ட வண்ட வத டட 


மாக வேலை செய்யுந்‌ இச. 
சூல்பையின்‌ அல்லது. விரை 
மின்‌ இணைப்புத்திசுச்சட்டகம்‌. 
யி) 
உரியா ஸ்ட்ரான்ஷியம்‌ - 5 
வெண்ணிற உலோகம்‌. 
இயற்கையில்‌ கேலிசைட்டாக 
வும்‌ ஸ்ட்ரான்்‌ஷிய்யனேட்டாக 
வூம்‌ கிடைப்பது. மத்தாப்புத்‌ 
தொழிலிலும்‌ சர்க்கரையைத்‌ 
தூய்மைப்‌ படுத்தவும்‌ பயன்‌ 
படுவது. (உயி) 
ஒப்பான! *எ௱ய/க (ஸ்டக்ச்சரல்‌ 
பார்முலா) - அமைப்பு வாய்‌ 
பாடு: வேதி வாய்பாடு. ஒரு 
மூலக்கூறிலுள்ள அணுக்‌ 
களைக்‌ காட்டுவதோடு கூட, 
அதன்‌ அமைப்பையும்‌ தெரிவிப்‌ 
பது.- ஆகவே, அது மூலக்கூறு 


வாய்பாடுமாகும்‌. 
(1 
| 
ஏ. மே 1] 
| 
] 
இது மீத்தேன்‌ மூலக்கூறு 


அமைப்பு. 


ஏய ௦1பர௨ (ஸ்டக்சர்‌) - அமைப்பு: 
ஒரு பொருள்‌ அமையும்‌ வகை 
- மூலக்கூறு அமைப்பு (2) கட்‌ 
டமைப்பு: உயிரியின்‌ உட 
லமைப்பு. கட்டிடத்தின்‌ கட்டு 
மான அமைப்பு. (ப.க) 


(117712112-14 ௭௦ 
(ஸ்டக்சர்டூ புரோகிராமிங்‌) - 


கட்டமைப்புக்குட்பட்ட நிகழ்வரை 
யாக்கம்‌: இறன்‌ வாய்ந்த கணிப்‌ 
பொறி நிகழ்வரைகளை உரு 
வாக்கும்‌ வகை. பா. 
௦௦0௨௭௱௦ (இய) 


81416 (ஸ்டைல்‌) - (1) நடை 
(2) எழுத்தாணி (3) தடந்‌ 
சூல்‌ இலையின்‌ காம்புப்‌ பகுதி. 
சூல்பையையும்‌ சூல்முடியையும்‌ 
இணைப்பது. (ப.து) 

ஒ1உ ௦7 411௪ (ஸ்டைல்‌ ஆஃப்‌ 
லைஃப்‌) - வாழ்க்கை நடை: 
வாழ்வில்‌ மேம்பாட்டையும்‌ 
நிறைவையும்‌ அடையவும்‌, 
அஇல்‌ எழுஞ்சிக்கல்களுக்குத்‌ 
ர்வு காணவும்‌ ஒருவரால்‌ 
மேற்கொள்ளப்படும்‌ நடை 
முறைகள்‌. இவற்றின்‌ தன்மை 
ஒருவரது குழந்தைப்‌ பருவப்‌ 
பட்டறிவினால்‌ உறுதிசெய்யப்‌ 
படுவதாக ஆட்லர்‌ முதலிய 
உளவியல்‌ அறிஞர்கள்‌ கருது 
இன்றனர்‌. (௧.௨௭) 

14105 (ஸ்டைலஸ்‌) - ஏழுதுகூர்‌? 
(ப அறிய படிகத்துண்டு எ-டு. 
வைரம்‌. நறுவலில்‌ (இப்‌) 
பொருந்தியது. வினைல்‌ தட்டி 
லுள்ள காடிப்‌ பள்ளத்தைத்‌ 
தொடர்ந்து செல்வது. 
(2) எழுதுகோல்‌ போன்ற 
கருவி. எண்ணிலக்கக்‌ கருவியி 
லிருந்து (டிஜிடைசர்‌) கணிப்‌ 
பொறிக்குத்‌ தகவல்களை 
மாற்ற வல்லது. (இய) 


5யட்பிலாகா வர்க சேப்கிளேவி 


யன்‌ ஆர்ட்டரி) - காறை 


[114] 


678 


ஒப்‌. 





எலும்புக்‌ €ழ்த்தமனி: பெரிய 
இரட்டைத்‌ தமனிகளுக்கு உயிர்‌ 
வளி கலந்த குருதியை எடுத்துச்‌ 
செல்வது. (உயி) 


ஒப பேரவ௦௦ப5 115806 (சப்சூட்‌ 
டேனிஷியல்‌ டிச) - தோல்‌ 
8ழ்த்துக: தோலுக்கடியிலுள்ள 
இசு. கொழுப்பு நிரம்பியது. 
உணவு சேமிப்பது (உயி) 
5யடள!ஈ - சபரின்‌: தக்கைத்‌ 
திசுவில்‌ உண்டாகும்‌ கலவைப்‌ 
பொருள்‌. பண்பிலும்‌ வேலை 
யிலும்‌ குயூட்டினை ஒத்தது. 
வேரிலுள்ள காஸ்பேரியன்‌ 
பட்டைகளில்‌ காணப்படுவது. 
(உமி) 

$ய050110௦1 (சப்ஸ்கிரைபர்‌) -- 


உறுப்பினர்‌: தொலைபே௫ுத்‌ 
துறைக்குச்‌ செய்த்‌ 
தொகுதியைப்‌ பயன்படுத்திக்‌ 


கொள்ளக்கட்டணம்‌ செலுத்து 
பவர்‌. (தொழி) 

பட்‌ 8016 1 பா% பொர , அப்‌ 
(சப்ஸ்கிரைபர்‌ ட்ரங்க்‌ டயலிங்‌ 


எஸ்டிடி _ - உறுப்பினர்‌ 
தொலைபேசி இணைப்புச்‌ 
சுற்றல்‌. இது ஒரு தொலை 
பே௫ிப்பணி. இயக்குபவர்‌ 
இல்லாமல்‌ நெடுந்தொலைவி 
லுள்ளவர்களிடம்‌ தொடர்பு 


கொள்ள, உறுப்பினர்‌ தொலை 
பேடிக்கருவி முகப்பைச்‌ சுற்று 
தல்‌. இது நேரடிச்‌ செய்த்‌ 
தொடர்பாகும்‌. இதற்கென்று 
இப்பொழுது தனி வகை நிலை 


யங்கள்‌ உள்ளன. ஒரு தாட்டிற்‌ 
குள்ளும்‌ வெளி நாட்டிற்கும்‌ 


(ஐஎஸ்டி) இதன்‌ மூலம்‌ 
தொடர்பு கொள்ளலாம்‌. 
(தொ..நு) 


590121 (சப்ஸ்இரிப்ட்‌) - €ழ்க்‌ 
குறி: ஓர்‌. எண்‌ அல்லது 
எழுத்திற்குக்‌ 8ழ்‌ அச்டடப்படும்‌ 
சிறிய எழுத்து அல்லது எண்‌. 
00, இல்‌ (ரி ஈராக்சைடு) 2 
என்பது €ழ்க்குறி (இய) 

கயடிருசோ்யா௩. சேப்ஹைமினி 
யம்‌) - $ழ்ப்படலகம்‌: பெ௫ிடி 
யோமைமட்‌ பூஞ்சையின்‌ செவுள்‌ 
களிலுள்ள படலகத்திற்கும்‌ 
செவுள்‌இசுவிற்கும்‌ நடுவி 
லுள்ள இடையடுக்கு. (உ௰) 

5ம்‌ (சப்ளிமேஷன்‌) - ' 
(1) பதங்கமாதல்‌: ஒரு இண்‌ 
மத்தை வெப்பப்படுத்தி நேரடி 
யாக ஆவியாக்கல்‌. எ-டு. சடம்‌, 
அயோடின்‌. ஆவியைக்‌ குளிர்‌ 
விக்க வெப்பப்படுத்திய இண்‌ 
மம்‌ மீண்டும்‌ இடைக்கும்‌. 
கலவையைப்‌ பிரிக்கும்‌ முறை 
களில்‌ ஒன்று. பதங்கமாகு 
பொருள்‌ (சப்ளிமேட்‌) சூடம்‌. 
(2) மடைமாற்றம்‌: தன்‌ இயல்‌ 
பான இலக்கிலிருந்து சமூகத்தி 
னால்‌ ஒப்புக்‌ கொள்ளப்பட்ட 
வேறோர்‌ இலக்கை நோத்ஒ, ஓர்‌ 
இயல்பூக்கத்தை நல்வழிப்‌ 
படுத்துதல்‌. பாலூக்கம்‌ பற்றி 
உளப்பகுப்பாளர்களால்‌ முதன்‌ 
முதலில்‌ இச்சொல்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டது. (ப.து) 


11௨] 


679 


5ப6 





$பட-[ம௦வி சேப்லிட்டோரல்‌) - 
தககரபயாபப்கக (1) 20௦ 

ஆழம்‌ வரையுள்ள கடல்‌ 

து ஏரியில்‌ 6மீ ஆழம்‌ வரை 

யுள்ள பகுதி. இப்பகுதிகளில்‌ 


உயிரிகள்‌ வாழ்பவை. 
பமல, ஜ௦ரீபாகவ்‌ி! (உய) 


ஒப சசப்மரின்ஸ்‌) - 
நீர்மூழ்டுக்கப்பல்கள்‌: இவை மீன்‌ 
வடிவிலுள்ளவை. இவற்றி 
லுள்ள நிறைதொட்டியில்‌ நீர்‌ 
நிரப்ப நீரினுள்‌ செல்லும்‌. 
எடை அதிகமாவதால்‌, நீரில்‌ 
மூழ்கும்‌. தொட்டி நீரில்‌ இறுகய 
காற்றைச்‌ செலுத்த இவை 
மீண்டும்‌ நீரின்‌ மேலே வரும்‌. 
இவை புலனாய்வுக்கும்‌ 
கடலாராய்ச்சிக்கும்‌ பெரிதும்‌ 
பயன்படுபவை. (இய) 
ப$] ௦81! (சப்சிடியரி 
செல்‌) துணையணு. இது 
காப்பணுக்கு அடுத்துள்ள புறத்‌ 
தோலணு. தாவரத்திலுள்ளது 
(உய) 
பம 960165 (சப்ஸ்பீஷிஸ்‌) - 
உட்டிறப்பினம்‌. எறப்பினத்‌ 
இற்குக்‌ €ழுள்ள உயிர்த்‌ 
தொகுதி. (உயி) 
$ப9111ப11௦ஈ 122011௦1 (சப்ஸ்‌ 
டியூஷன்‌ ரீயாக்ஷண்‌) - பதிலீட்‌ 
வினை: இடப்பெயர்ச்‌௪ வினை. 
மீத்தேனிலுள்ள நீர்வளி 
அணுக்களைக்‌ கதிரவன்‌ ஒளி 
யில்‌, குளோரின்‌ அணுக்கள்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாக இடப்‌ 
பெயர்ச்சி செய்யும்‌. இதற்குப்‌ 


படிலீட்டூ வினை என்று பெயர்‌. 
இவ்விரு வளிகளும்‌ கஇரவன்‌ 
ஒளியில்‌ இவ்வினையில்‌ ஈடு 
பட்டுப்‌ பயனுள்ள வினைப்‌ 
பொருள்களைத்‌ தரும்‌. எ-டு. 
மெத்தில்‌ குளோரைடு, மெத்தி 
லின்‌ குளோரைடு, குளோர 
பாம்‌. மாற்றீட்டு வினை 
என்றும்‌ கூறலாம்‌. (வேதி) 
ஒப சசப்ஸ்ட்ரேட்‌ி, - 
(1) வினைப்படூவி: வினைப்‌ 
படும்‌ பொருள்‌. நொடுச்‌ செய 
லுக்குட்பட்டது (2) படிபொருள்‌: 
உயிரி வாழும்‌ அல்லது வளரும்‌ 
உயிரற்ற பொருள்‌. (வேடு) 
$ப00286100 (சக்சஷன்‌) - 
தொடர்வு: ஒரு பகுதியில்‌ 
தாவரங்களும்‌ விலங்குகளும்‌ 
குடியேறி நிலைத்த பின்‌, 
அவற்றின்‌ வாழ்க்கையில்‌ 
ஏற்படும்‌ முன்னேற்ற மாற்றங்‌ 
களின்‌ தொடர்ச்சி. பா. 86219 
(உயி) 


5௦011௦ 8019 (சக்‌சினிக்‌ ஆட்‌) 
- சக்ரினிகக்காடி: சர்க்கரைகள்‌ 
நொடுப்பதால்‌ உண்டாகும்‌ 
படிக இரு கார்பாக்சைலிகக்‌ 
காடி. பாச, பூப்பாசி முதலிய 
வற்றிலுள்ளது. கஇரப்ஸ்‌ சுழற்சி 
யில்‌ சக்சினேட்‌ பங்கு 
குறிப்பிடத்தக்கது. (வேதி) 

500005 612110ப5 (சக்சஸ்‌. 
எண்டரிகஸ்‌) - குடற்சுரப்பு: ஒறு - 
குடலில்‌ சுரக்கப்படுவது. செரித்‌ 
தல்‌ நொதிக்கலவையைக்‌ 
கொண்டது. (உயி) 


506 


ஓய 





50௦12 (சக்சர்‌) - உறிஞ்சிவாழ்வி: 
தரை$€ழ்‌ தண்டு. ஒருநிலையில்‌ 
மண்ணுக்கு மேல்வந்து புதிய 


தாவரத்தை உண்டாக்குவது. 
தான்‌ நிலைப்பு பெறும்வரை 
இது தாய்த்‌ தாவரத்திலிருந்து 
ஊட்டம்‌ பெறுவது. எடு, 
வல்லாரை, புளியாரை. (உயி) 
ஒப01089 - சுக்ரோஸ்‌: கரும்புச்‌ 
சர்க்கரை. ஓர்‌. இரட்டைச்‌ 
சர்க்கரை. குளுக்கோஸ்‌, பிரக்‌ 


டோஸ்‌ ஆகியவற்றிலிருந்து 
உண்டாவது. (உயி) 


5ப௦1௦0 01255பா5 (சக்ஷன்‌ 
பிரஷர்‌) - உறிஞ்சமுத்தம்‌: 
உறிஞ்சுவதால்‌ ஏற்படும்‌ 
அழுத்தம்‌. (இய) 


கபர்‌1௦௦211௦0௩ (சுபோகேஷன்‌) - 
மூச்சுத்திணறல்‌: பா 85ரழப௨. 
(உயி) 


பரா (ஷுகர்‌) - சர்க்கரை: 
பே... சுக்ரோஸ்‌ அல்லது 
கரும்புச்‌ சர்க்கரை. நிறமற்ற 


படிகம்‌. இனிப்புச்‌ சுவை. நீரில்‌ 
கரையும்‌. கரும்பு, பீட்டுக்கிழங்கு 
முதலியவற்றிலிருந்து தயார்‌ 
செய்யப்படுவது. இனிப்புகள்‌ 
செய்யவும்‌ பயன்படுவது. 
(உயி) 

50027 8010 (ஷுகர்‌ ஆட்‌) - 
சர்க்கரைக்காடி: ஒற்றைச்‌ சர்க்‌ 
கரையிலிருந்து உயிர்வளி 
ஏற்றத்தால்‌ உண்டாகும்‌ 
அமிலம்‌. (வேடு) 


ஒப0025110 


5ப1றஈ211௦௱ 


5$ப92 ௨௦௦௦௦1 (ஷுகர்‌ ஆல்க 


கால்‌) - சர்க்கரைச்‌ சாராயம்‌: 
ஒற்றைச்சர்க்கரையை ஒடுக்கிப்‌ 
பெறுவது. (வேதி) 
(சஜெஷன்‌) - 
கருந்தேற்றம்‌: கூறப்படும்‌ செய்தி 
உண்மையைச்‌ 
னது அறியாமல்‌, பிறர்‌ 
கருத்துகளை அப்படியே ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ போக்கு. பொது 
வாக, இது குழந்தைகளிடத்துக்‌ 
காணப்படுவது. இது தற்கருத்‌ 
தேற்றம்‌. ர்மறைக்‌ . 
கருத்தேற்றம்‌ என இருவகைப்‌ 
படும்‌. (க.உள) 


$ப10௮ சப05 - சல்பா மருந்து 


கள்‌: சல்பனாமைடு தொகுதி 
யுள்ள கரிமக்கூட்டுப்‌ பொருள்‌ 
கள்‌ சேர்ந்த கலவை. குச்சிய 
நோய்களைக்‌ குணப்படுத்தப்‌ 


பயன்படுவது. (வேடு) 


தய] பெலா!பொச - சல்பா 
கொன்டைன்‌: சல்பனணாமைடு. 
வயிற்றுப்போக்கை நீக்கும்‌ 
மருந்து. (வேதி) 


$ப!ஜர21௦ - சல்பேட்‌: கந்தகக்காடி 


உப்பு. இது கனிம உப்பாகும்‌. 
எ-டு. துத்தநாகச்‌ சல்பேட்‌ 
(வேடு) 

(சல்பேஷன்‌) - 
சல்பேட்டாக்கல்‌: சல்பைடை 
உயிர்வளி ஏற்றம்‌ செய்வதன்‌ 
மூலம்‌, ஒரு கூட்டுப்பொருளைச்‌ 
சல்பேட்டாக மாற்றுதல்‌. (வேத) 


5ய1 





5ப]ற(8௪ - .சல்பைடூ: கந்தகக்‌ 
கூட்டுப்‌ பொருள்‌. எ-டு. கரி 
இரு சல்பைடு. (வே) 
ஓப12116 - சல்பைட்‌: கந்தசக்காடி 
உப்பு. எ-டு. கால்சியம்‌ இரு 
சல்பைட்‌. (வேதி) 
ஒப! 4௦௦0 பற [சல்மைட்‌ 
உட்‌ பல்ப்‌) - சல்பைட்‌ மரக்கூழ்‌: 
தாள்‌ செய்வதில்‌ பயன்படும்‌ 
பொருள்‌. (வேத) 
பிறி - (சல்போபி 
கேஷன்‌) - கந்தக ஏற்றம்‌: கந்த 
கத்தையும்‌ அதன்‌ கூட்டுப்‌ 
பொருள்களையும்‌ உயிர்வளி 
ஏற்றம்‌ செய்து, சல்பேட்‌ உப்பு 
களைப்‌ பெறுதல்‌. மண்ணில்‌ 
இது குச்‌ஏயங்களினால்‌ நடை 
பெறுவது. (வேத) 
$ப1றஈ௦௱௨4107 (சல்போனே 
ஷன்‌), - சல்போனிகக்காடி 
யாக்கல்‌: ஒரு கரிமப்பொருளில்‌ 
சல்போனிகக்‌ காடித்‌ 
தொகுதியைச்‌ சேர்த்தல்‌ (வேதி) 
யரா (சல்பர்‌) - கந்தகம்‌: 
குறைந்த உருகுநிலை 
கொண்ட அலோகம்‌. மஞ்சள்‌ 
நிறம்‌. நொறுங்கக்கூடியது. 
மூன்று வேற்றுருக்களில்‌ 
உள்ளது. தொற்று நீக்கி, பூச்சிக்‌ 
கொல்லி, (வேதி) 
பற்பல. (சல்பர்‌ 
பேக்டீரியா) - கந்தகக்குச்சியங்‌ 
கள்‌: இழையுள்ளவை, தாமே 
ஊட்டம்‌ பெறுபவை. வேடுச்‌ 
சேர்க்கை செய்பவை. சல்பைடு 


சீ 


681 ஓய 





களை உயிர்வளி ஏற்றம்‌ 
செய்து ஆற்றலைப்‌ பெறு 
பவை. கரி. ஈராக்சைடிலிருந்து 
மாப்பொருளை உருவாக்கு 
பவை. எஈடு. பெஜியட்டோ. 
(உயி) 
5யஈ்பாலா (சல்புரேஷன்‌) - 
கந்தகமாக்கல்‌: ஒரு தனிமம்‌ 
அல்லது கூட்டுப்பொருளைக்‌ 
கந்தகத்தோடு சேர்த்தல்‌. (வே௫) 
ஒப்பா 8/௦00/0 (சல்பர்‌ டை 
ஆக்சைடு) - கந்தக ஈராக்சைடு: 
50, நிறமற்றவளி. தஇணற 
வைக்கும்‌ மணம்‌, சலவை 
செய்யவும்‌ ஆவியூட்டவும்‌ குளிர்‌ 
விக்கும்‌ பொருளாகவும்‌ பயன்‌ 
படூதல்‌. (வேது) 

5ய12ர்பா16 2014 (சல்பூரிக்‌ ஆ£ீட்‌) 
- தந்தகக்காடி, (4,50.. எண்‌ 
ணெய்‌ போன்ற நீர்மம்‌, நிற 


மற்றது. தொடுமுறையில்‌ 
வாணிப அளவில்‌ உற்பத்தி 
செய்யப்படுவது. கந்தக 


மூவாக்சைடு கந்தகக்காடியுடன்‌ 
உறிஞ்சுகூண்டுக்கு அனுப்பப்‌ 
படுகிறது. இதனால்‌ ஓலியம்‌ 
(1,5௦0 50) இடைக்கறெது. 
இத்துடன்‌ வேண்டிய அளவு 
நீரைச்‌ சேர்த்துக்‌ கந்தகக்‌ 
காடியைப்‌ பெறலாம்‌. நீர்நீக்கி, 


உயிர்வளி ஏற்றி, உரங்கள்‌ 
உற்பத்தி செய்யப்‌ பயன்‌ 
படுவது. (வேஇ) 

5ப[றர்யா௦ப5 8௦13 (சல்பூரஸ்‌ 


ஆசப்‌) - கந்தசக்காடி; 150... 
வீறற்றது. கந்தக மூவாக்சைடை 


111. 


682 


5 





நீரில்‌ கரைத்துப்‌ பெறலாம்‌. 
ஒடுக்கி. (வேதி) 

5ய[ந௬யா 111/250106 (சல்பர்‌ ட்ரை 
ஆக்சைடு) - கந்தக மூவாக்சைடூ: 
50, புகையக்கூடிய வெண் 
ணிறப்‌ பொருள்‌. பெரசச்‌ சல்‌ 
பேட்டைச்‌ சூடாக்‌கிப்‌ பெறலாம்‌. 
கந்தகக்காடி தயாரிக்கவும்‌ வளி 


களை உலர்த்தவும்‌ பயன்‌ 
படுவது. (வேட) 
பாவ்‌ 1 (சம்மேஷன்‌) - 


தொகையாக்கல்‌: (1) ஒரு நரம்பு 
அல்லது தசை கூடுமித்திற்கு 
வரும்‌ பல துடிப்புகள்‌ உண்‌ 
டாக்கும்‌ கூட்டு விளைவு. ஒரு 
தனித்துடிப்பு தாண்டலை உண்‌ 
டாக்க இயலாது. (2) கொடுக்கப்‌ 
பட்ட ஒரு தொகுஇயில்‌ ஒத்த 
விளைவுகளோடூ இரு பொருள்‌ 
கள்‌' வினையாற்றல்‌. (ப.து) 

$யா (சன்‌) - கதிரவன்‌: பகலவன்‌ 
குடும்பத்தின்‌ மையத்திலுள்ள 
விண்மீன்‌. ஆற்றல்‌ ஊற்று. 
புவிக்கும்‌ புவியிலுள்ள உயிர்‌ 
களுக்கும்‌ ஆற்றல்‌ அளிப்பது. 
ஒன்பது கோள்களும்‌ இதை 
மையமாகக்‌ கொண்டே சுழல்‌ 
கின்றன. (வானி) 

$பா௨ (சண்டியூ - கதிரவன்‌ 
மின்னி: நைட்ரஜன்‌ ஊட்டம்‌ 
பெறப்‌ பூச்சி உண்ணும்‌ 
தாவரம்‌. (உயி) 

5யா50018 (சன்ஸ்பாட்ஸ்‌) - 
கதிரவன்‌ புள்ளிகள்‌. 1610இல்‌ 
கலிலியோ இவற்றைக்‌ கண்‌ 
டறிந்தார்‌. 


இவை நகர்பவை. இந்நகர்ச்ட 
யிலிருந்து கதிரவன்‌ தன்னைத்‌ 
தானே சுற்றிக்‌ கொள்கறது 
என்னும்‌ உண்மையை இவர்‌ 
கண்டறிந்தார்‌. வோனி) 


5ப௦10001179 (சூப்பர்‌ கூலிங்‌) - 


க்குளிர்வு: குறிப்பிட்ட அழுத்தத்‌ 
தில்‌, உருகு வெப்ப நிலைக்குக்‌ 
€ீமுள்ள வெப்பநிலைக்கு ஒரு 
நீர்மம்‌ கெட்டியாகாமல்‌ குளிர்‌ 
தலுக்கு மீக்குளிர்வு என்று 
பெயர்‌. இதை ஆராயும்‌ துறை 
குளிரியல்‌ ஆகும்‌. (இய) 

$ப061 ே0௱பபெ௦வறு (கப்பர்‌ 
கண்டக்டிவிட்டி) - மீக்கடத்து 
இறன்‌: ஒல பொருள்களைத்‌ 
தனிச்‌ சுழி நிலைக்குக்‌ குளிர்‌ 
விக்கும்‌ பொழுது மின்தடை 
மறையும்‌. பெரிய மின்காந்தப்‌ . 
புலங்கள்‌ உண்டாக்கப்‌ பயன்‌ 
படுவது. (இய) 

ஒப0௦7 ரப (சூப்பர்‌ புளுூயிட்‌) - 

ப்பாய்மம்‌. உராய்வின்றி ஓடும்‌ 

நீர்மம்‌. இதற்கு இயல்பு மீறிய 
உயர்‌ கடத்தும்‌ இறன்‌ உண்டு. 
இத்திறனுக்கு மீப்பாய்மத்திறன்‌ 
என்று பெயர்‌. (இய) 


$பறஊ ரிபோ சூப்பர்‌ புளுயி 
டிட்டி - மீப்பாய்மத்திறன்‌: 
குறைந்த வெப்பநிலையில்‌ 


தடையில்லாமல்‌ ஓடும்‌ நீர்மத்‌ 
இன்‌ பண்பு. எ-டு. ஈலியம்‌. 
(இய) 

ஒப 0802 (சூப்பர்‌ ஜீன்‌) - 
மரபணு: மரபணுக்கள்‌ 


$பழ 


683 ஒபா 





நெருங்‌ஏ இணைவதால்‌ உண்‌ 
டாகும்‌: இரட்சி. இவை ஒரே 


அலகாக நடப்பவை. 
ஏனெனில்‌, அவற்றிற்கிடையே 
குறுக்குக்‌ கலப்பு மிக அரிதாக 
நடைபெறுவது. (உய) 
எண பாடு சூப்பர்‌ ஹீட்டிங்‌) 
வப்பமாக்கல்‌: அழுத்தத்தை 
மிகுஇியாக்குக்‌ கொகு வெப்ப 
நிலைக்கு மேல்‌ ஒரு நீர்மத்தின்‌ 
வெப்ப நிலயை உயர்த்துதல்‌. 
(இய) 
கபற (97 ர்உயவறு 
ை ப்ரீகுயன்‌ ௪) - யர்‌ 
த ர்வெண்‌: 3000 - 30000 
மெகா ஹெர்ட்ஸ்‌ எல்லையி 
லுள்ள வானொலி அதிர்‌ 
வெண்கள்‌. 1-10 செமீ அலை 


நீளங்களுக்கு இணை 
யானவை. (யி) 
ஒப! ரு. சுப்பீரியர்‌ 


ஓவரி) - மேற்சூல்பை: குல்பை 
யின்‌ நிலைகளிலும்‌ பூக்கள்‌ 
வேறுபடுகின்றன. வழக்கமாக 
மற்றப்‌ பூக்களைக்‌ காட்டிலும்‌ 
சூல்பை உயர்ந்த மட்டத்தில்‌ 
இருக்கும்‌. இவ்வாறு புல்லிகள்‌ 
அல்லிகள்‌ மகரந்தத்தாள்கள்‌ 
ஆகியவற்றோடு மேலிருக்கும்‌ 


தல்பை மேற்சூல்பையாகும்‌. 
இப்பையுள்ள பூ மேற்‌ 
சூல்பைப்பூ. (உய) 

ஒப ழார௦501216 சூப்பர்‌ 
பாஸ்பேட்‌) - ப்பாலபேட்‌ 
கால்டயம்‌ அய்டிரஜன்‌ பாஸ்‌ 
பேட்‌, கால்ஓயம்‌ சல்பேட்‌ 


ப ன்‌ ஆராயுந்துறை. 


சேர்ந்த கலவை. உரம்‌. கந்தகக்‌ 
காடியைக்‌ கால்சியம்‌ பாஸ்‌ 
பேட்டில்‌ சேர்த்துப்‌ பெறலாம்‌. 
(வேதி) 

$ப 650111 (கப்பர்‌ ஸ்கிரிப்ட்‌) - 
மேற்குறி: ஓர்‌ எண்‌ அல்லது 
எழுத்திற்கு மேல்‌ அச்டப்படும்‌ 
ஏறிய எழுத்து அல்லது எண்‌: 
22“இல்‌ 2 என்பது மேற்குறி. ஒ. 
5$ப050710% (இய) 

பயன்‌ கப (சூப்பர்சானிக்ஸ்‌) 
ஸர மீஒ லிடுயல்‌: மீ ஒலி அலை 

ஒவி 
விரைவுக்கு மேலுள்ள அலை 
மீஒவியலை ஆகும்‌. (இய) 

8பறாலி (சூப்பினேஷன்‌) - 
புறம்புரட்டல்‌: உள்ளங்கை 
மேலிருக்குமாறு முன்கையைக்‌ 
கொண்டுவருதல்‌. ஒ, ௦20 
(உயி) 


$பறற!ஊா(ு பார்டி (சப்ளி 

மெண்டரி யூனிட்ஸ்‌) - துணை 
யலருகள்‌: பருமனற்ற அலகு 
கள்‌. அடிவழியலகுகளுடன்‌ 
வழியலகுகளை உருவாக்கப்‌ 
பயன்படுத்தப்படுபவை. எ-டு. 
ரேடியன்‌. (இய) 


5ப11806 181௨0 (சர்பேஸ்‌ 
டென்ஷன்‌) - பரப்பு இழுவிசை: 
அனைத்துப்‌ பொருள்களிலும்‌ 
மூலக்கூறுகள்‌ உண்டு. அவற்‌ 
றிற்கடையே உள்ள கவர்ச்சி 
விசையே பரப்பு இழுவிசை. நீர்‌ 
மேற்பரப்பு இதில்‌ நீட்டிய 
மீட்‌௪ப்‌ படலம்‌ போல்‌ இருக்கும்‌. 


684 


ட்ப. 





[111 
எ-டு. நீர்மேல்‌ குண்டூசி 
மிதத்தல்‌. (இய) 

5ப7120124 (சர்பக்டண்ட்‌): பரப்பு 
இழுவிசைக்‌ குறைப்பி: 
மேற்பரப்பு இழுவிசையைத்‌ 


தாழ்த்தும்‌ பொருள்‌. 
சவர்க்காரம்‌. (இய) 

ஓபஙலுாாார (சர்வேயிங்‌)) - 
அளவையிடல்‌: நிலப்பரப்பைத்‌ 
துல்லியமாக அளந்து பதிவு 


எ-டு. 


செய்தல்‌, இதிலிருந்து படங்‌ 
களும்‌ திட்டவரைவுகளும்‌ 
குறிக்கப்படும்‌. சொத்துகளை 


அளந்து இடங்கண்டறியவும்‌ 
கட்டடங்களுக்குத்‌ இட்டப்பாடு 
அமைக்கவும்‌ அள வையிடல்‌ 
பயன்படுவது. (இய) 
ஒப902610ஈ (சஸ்பென்ஷன்‌) - 
தொங்கல்‌: ஒருதஇண்மத்தின்‌ 
அல்லது  நீர்மத்தன்‌ றிய 
துகள்கள்‌ நீர்மம்‌ அல்லது 
வளியில்‌ சிதறுதல்‌. ஒ. பரி 
(வேது) 


ஓப 0 18௦010 (சஸ்பென்‌ 
ஷன்‌ பீடிங்‌) - தொங்கல்‌ உண 
வளித்தல்‌. நுண்ணளவு உண 
வளிப்பு. ஒ. 011/80/16600, 1182 
19௦௨0110 (உ௰ி) 


505ழ6௩5௦: (சஸ்பென்சர்‌) - 
நாங்க: தற்காலிகக்‌ காம்பு 
போன்ற உறுப்பு. கருவுறு 
தலுக்குப்‌ பின்‌ ஊட்டமுள்ள 
முளைதழ்தசையில்‌ கருவைத்‌ 
தாங்குவது. உறையில்‌ விதை 
யுள்ள தாவரங்கள்‌, பெரணி 


கள்‌ (செலாஜினெல்லா) உறை 
யில்‌ விதையில்லாத்‌ தாவரங்்‌ 


கள்‌ (சளம்‌ பனை) ஆதிய 
வற்றில்‌ காணப்படுவது. (உயி) 
$ப4பாஉ (சுயூச்சர்‌) - (1) தையல்‌ 
வாய்‌: அடுத்தடுத்துள்ள பகுதி 
களுக்கிடையே ஏற்படும்‌ 
சந்திப்பைக்‌ குறிக்கும்‌ கோடு. 
தலைச்சட்டக எலும்புகளின்‌ 
இணைவாய்கள்‌, சூல்‌ இலை 
யின்‌ விளிம்புகள்‌ எடுத்துக்‌ 
காட்டுகள்‌. (2) தையல்‌: இழந்த 
உடல்‌ உறுப்பைத்‌ தைத்துச்‌ 
சேர்த்தல்‌ (3) தையல்‌ பொருள்‌: 
நைலான்‌, பட்டு, நூலிழை 
முதலிய தைப்புப்‌ பொருள்கள்‌. 
(உமி) 


914/21/01411௩9 (ஸ்வாலோயிங்‌) - 
உணவு விழுங்கல்‌: கவளம்‌ 
கவளமாக உணவு உட்‌ 
கொள்ளுதல்‌. (உயி) 


ஒவர 014 0665 (ஸ்வாமிங்‌ 
ஆஃப்‌ பீஸ்‌) - தேனீக்கள்‌ கூட்ட 
மாகச்‌ செல்லுதல்‌. ஓரிடத்தில்‌ 
தங்கள்‌ கூடுகட்டிய வாழ்க்கை 
முடிந்த பின்‌ வேறோர்‌ 
இடத்திற்கு அரசியும்‌ அத்துட 
னுள்ள மற்றத்‌ தேனீக்களும்‌ 
புடை சூழச்‌ செல்லுதல்‌. அங்குத்‌ 
தேன்‌ கூடு கட்டி வாழத்‌ 
தொடங்குதல்‌. (உயி) 
9௦240 (ஸ்வெட்டிங்‌) - வியர்த்‌ 
தல்‌: (ய வியர்வை வெளி 
யேறல்‌ (3) கொழுப்பகற்றல்‌: 
கொழுப்பு நீக்கும்‌ முறைகளில்‌ 


இரச 







உண்டாகிய வடிதுண்டி 
லிருந்து எண்ணெயையும்‌ 
குறைந்த உருகுநிலை மெழுகு 
களையும்‌ அகற்றல்‌. (உயி) 

$4/2௦1 0141௦ (ஸ்வெட்‌ 
இிளாண்ட்‌) - வியர்வைச்சுரப்பி: 
சுருண்ட குழாய்ச்‌ சுரப்பி. 
தோலில்‌ 
வியர்வையைச்‌ சுரப்பது. ஒரு 
கழிவுச்‌ சுரப்பி. (உயி) 


/௱ 51808227 (ஸ்விம்‌ பிளாடர்‌) 
௪ நீந்துபை: எலும்பு மீனில்‌ 
காணப்படும்‌ பெரியதும்‌ 
மெலிந்த சுவருள்ளதுமான 
குழி. நீந்த உதவுவது. (உயி) 

5110௦5 (ஸ்விச்சஸ்‌) 3 
சொடூக்கிகள்‌: மின்சுந்றை மூடித்‌ 
திறக்க உதவும்‌ கருவியமைப்பு 
களில்‌ ஒருவகை. (இய) 

ஒவ்‌ 115 (ஸ்வார்டு பிஷ்‌) - 
வாள்‌ மீன்‌: பெரிய கடல்‌ மீண்‌. 
நீளம்‌ 5மீ. மேல்‌ தாடை எலும்பு 
வால்போல்‌ நீண்டுள்ளது 
சிறப்பு. (உயி) 

59600/்பாட, 3/000ப5 
(சைக்கோனியம்‌ சைக்கோ 
னஸ்‌) - தலைக்கொத்துக்கனி. 
சாறுள்ளகனி. உட்குழிவான 
தலைப்‌ பூக்கொத்திவிருந்து 
உண்டாவது. எ௭டு. அத்தி. 
உயி) 

ஷு வா10186 இல்வேனிசைடு) -- 
பூண்டுக்கொல்லி: பெரிய 
தாவரங்களையும்‌ மரங்களை 
யும்‌ கொல்லும்‌ மருந்து. (உயி) 


685 


காணப்படுவது. -: 


ஷூ 








(02. 
பொட்டா௫யம்‌ 


குளோரைடு. (வேக) 


வச - இல்வைன்‌: 


இயற்கைப்‌ 


ஒரா010515 (சம்பயா௫ஸ்‌, - 
கூட்டு வாழ்வு. இஃது ஓர்‌ 
இணைந்த வாழ்வு. இரு தனி 
உயிரிகள்‌ இணைக்கமுடன்‌ 
வாழ்ந்து இரண்டும்‌ நன்மை 
பெறுதல்‌. பட்டாணி முதலிய 
தாவர வேர்‌ முண்டுகளில்‌ குச்சி 
யங்கள்‌ வாழ்ந்து தங்களுக்கு 
வேண்டிய மாப்பொருளைப்‌ 
பெற்று மாற்றாக நைட்ரேட்டு 
உப்பைத்‌ தாவரங்களுக்கு 
அளித்தல்‌ இதற்குச்‌ றந்த 
எடுத்துக்காட்டு. ஒ. 
௦௦றுா5வி5௱ (உயி) 

ஷு இம்பல்‌ - குறியீழ்‌: 
்‌. அணுவின்‌ பெயரை ஒன்று 
அல்லது இரண்டு எழுத்துகளில்‌ 
சுருக்கமாகக்‌ குறித்தல்‌. எ-டு, 
உயிர்வளி ௦ வெள்ளி &9. பா. 
8] (வேதி) (2) குறிப்பிட்ட 
அளவு அல்லது அலகைக்‌ 
குறிக்கும்‌ எழுத்து. 8 என்பது 
அடர்த்தியையும்‌ ஈ என்பது 
பொருண்மையையும்‌ குறிக்‌ 
கும்‌. (3) ஒரு மின்‌ சுற்று அல்லு 
தொகுதியில்‌ கட்டூத்‌ தொகுப்‌ 
பின்‌ வேலையைக்‌ குறிக்கப்‌ 
பயன்படும்‌ எளிமையாக்கப்‌ 
பட்ட வடிவம்‌ (இய) 

வு 102) இமெட்ரிகல்‌) - 
சமச்சீருள்ள: இரு சமபகுதி 
களால்‌ பிரிக்கக்கூடிய எவ்வுரு 
வத்தையும்‌ குறிக்கும்‌. இப்பகுதி 


ஷூ 


கள்‌ ஒன்று மற்றொன்றுக்கு 
ஆடிப்பிம்பமாக அமையும்‌. 
பொதுவாக, ஒரு சமச்€ருள்ள 
தள உருவம்‌ குறைந்தது ஒரு 
கோட்டைக்‌ கொண்டிருக்கும்‌. 
இக்கோடே சமச்ட£ர்‌ அச்சு. இவ்‌ 
வச்சு அதனை இரு ஆடிப்‌ பிம்‌ 
பங்களாகப்‌ பிரிக்கும்‌. (இய) 

ஷு ரு (ஒமெட்ரி) - சமச்சீர்‌: 
ஓர்‌ அடிப்படைக்‌ கருத்துச்‌ 
சொல்‌. தாவரப்‌ பூவும்‌ விலங்்‌ 
குடலும்‌ ஒரு தளத்தில்‌ அமைந்‌ 
இருக்கும்‌ முறை. முதன்மை 
யாக இது இருவகைப்படும்‌. 
(பி இருபக்கச்‌ சமச்சீர்‌ 
(பைலேட்ரல்‌ €மெட்ரி): ஒரு 
செங்குத்துக்‌ கோட்டில்‌ இரு சம 
பகுதிகளாக மட்டூம்‌ பிரிக்க 
லாம்‌. எா௭டு. புலி நகக்‌ 
கொன்றை, மீன்‌ (2) ஆரச்‌ 


ணு 





௮. இருபக்கச்சமச்சர்‌ 
ஆ. ஆரச்சமச்ர்‌ 


ஷு 515 


வூ 





(ரேடியல்‌ இமெட்ரி): 
சச்‌ செங்குத்துக்கோட்டிலும்‌ 
இரு சமபகுஇகளாகப்‌ பிரிக்க 
லாம்‌. எ-டு, வெங்காயம்‌, 


நட்சத்திர மீன்‌. (ப.து) 


சமச்சீர்‌ 


வூர்‌ (ம்பஇ) - பரிவு: 


பிறரின்‌ உணர்ச்சிகளையும்‌ 
மன வெழுச்‌சிகளையும்‌ தன 
தாக்கிக்‌ கொள்ளும்‌ நிலை. 
குழுக்களில்‌ காணப்படூம்‌ ஒரு 
பொது மனப்போக்கு. (க.உள) 


ற ர ங௦ப5 ஏவ 


(ிம்பதெடிக்‌ நர்வஸ்‌ இஸ்டம்‌) 
- பரிவு நரம்பு மண்டலம்‌: இது 
தானியங்கு நரம்பு மண்டலத்‌ 
இன்‌ ஒரு பிரிவு. இதன்‌ 
நரம்புகள்‌ இதயம்‌, நுரையீரல்‌ 
முதலிய உள்ளுறுப்புகளுக்குச்‌ 
சென்று அவற்றைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவின்றன. (உயி) 
(ம்டைஙிஸ்‌) - 
குருத்தெலும்பு மூட்டு: மூட்டு 
களில்‌ இறிதே அசையும்‌ மூட்டு. 
பா. 1, றப ஆஷுரா 
(உயி) 


வூடி பம்பிஸாஸ்ட்‌) - 
இணைப்புக்‌ கணிகம்‌: முன்‌ 
கணிகங்கள்‌ ஒன்றுடன்‌ மற்‌ 
ஜறொன்று இணைக்கப்பட்ட 
உயிர்த்தொகுஇி. தாவர உடல்‌ 
முழுவதும்‌ விரிந்துள்‌ ளது. 
கண்ணறைக்‌ கணிய 


இணைப்புகள்‌ கணிம இழை 
களால்‌ பின்னப்பட்டுள்ளன. 
இந்தக்‌ கணிகவழி தாவரத்தின்‌ 


ஸுரா 


687 


ஷா 





ஓர்‌. இன்றியமையாத கடத்து 
வழியாகும்‌. ஒ. 800185% (உய) 
ூாழ/85110 80 இம்பிளாஸ்‌ 
டிக்‌ குரோத்‌) - இணைப்புக்‌ 
கணிக வளர்ச்சி: இது ஒரு 
வகைத்தாவர வளர்ச்சி. இஇல்‌ 
அண்டைக்‌ கண்ணறைகள்‌ 
தொடர்பு கொண்டு ஒரே சமயத்‌ 
இல்‌ வளர்பவை. ஒ. 1ஈரப51/௪ 
௦, ௨/9 ரானிரிர்‌. உயி) 


வூுாழ௦பிவ] (சிம்போடியல்‌) - 
இலைக்கோண மொட்டு வளர்ச்சி: 
பக்க மொட்டுகளால்‌ இளைப்பு 
நடைபெறுவது. காரணம்‌ நுனி 
மொட்டு வளர்ச்சி நிற்பதே. 
இதனால்‌ பன்மக்‌ இளைப்பு 
உண்டாகும்‌. வரையறையுள்ள 
வளர்ச்‌ அல்லது இளைப்பு. 
இதனால்‌ நுனிவளராப்‌ பூக்‌ 
கொத்து உண்டாதல்‌. ஓ. 
௱௦ாா௦0௦41வ (உமி) 
ஏவொ ப்ரபா (சினன்டிரியம்‌) - 
ப மரந்தத்‌ தாள்‌ தொகுதி: 
* மகரந்தத்தாள்கள்‌ கற்றையாக 
இணைந்திருத்தல்‌. (உயி) 
205௦௨ (சனாப்ஸ்‌) - கூடல்‌ 
வாய்‌: வேறுபட்ட நரம்பியன்‌ 
களிலிருந்து  (றியூரான்ஸ்‌) 
உண்டாகும்‌ இரு நரம்பிழைகள்‌ 
சேருமிடம்‌ (உயி) 
$ர20518 னாப்‌சஸ்‌) -இணை 
சேர்தல்‌: ஒத்த இரு நிறப்புரிகள்‌ 
ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு 
பெற்றோரிடமிருந்து வந்து 
சேர்தல்‌. முஇர்ச்‌ நிலையாகிய 


இது 


தோற்றத்தில்‌ 
நடைபெறுூறது. (உயி) 
ஓூு௦வற௦ப5 15144 இன்கார்பஸ்‌ 
பிஸ்டில்‌) - இணைதல்‌ இலைச்‌ 


பாலணுத்‌ 


கலகம்‌: சூல்‌ இலைகள்‌ 
இணைந்த தலகம்‌. (உயி) 
ஹுாாவள்‌௦585 (இன்காண்ட்‌ 
ரோஸ்‌) - குருத்திணைவு: 
குருத்தெலும்பினால்‌ எலும்பு 
கள்‌ இணைதல்‌. (உயி) 
ஷூாரோ௦ா௦ப5 ரய டன்‌ 
கரனஸ்‌ கல்சர்‌) - ஒருமுக 
வளாப்பு: கண்ணறைகள்‌ 
வளர்ப்பு. உடலியல்‌, உயிரிய 
வேதி ஆராய்ச்சிகளில்‌ இவ்‌ 
வகை வளர்ப்பு அதிக மடிப்புள்‌ 
ளது. (உயி) 
வஷூாாா௦ஙுு இன்குரோனி) - 
ஒருமுக இயக்கம்‌. ஒரே சமயத்தில்‌ 
உடலின்‌ குறிப்பிட்ட பகுதி 
அல்லது பகுதிகள்‌ ஒரு முகமாக 
இயங்குதல்‌. எ-டு. பரமே௫யக்‌ 
குற்றிழை இயக்கம்‌. (உயி) 
ஷுா௦516 (இன்கைசஸ்‌) - 
நீர்மென்மையாதல்‌: கண்பின்‌ நீர்‌ 
மென்மையாதல்‌. (உயி) 
லுா௦௦06 (இன்கோப்‌) - மயங்கி 
விழுதல்‌: மூளை சட்டென்று 
குருதி சோகை அடையும்‌ 
பொழுது ஏற்படும்‌ மயக்க 
நிலைமை. (உயி) ' 


வுாாஷப்பய ற (இன்சைட்டியம்‌) - 
சேரியம்‌: பல்‌ உட்கருக்கள்‌ 
உள்ள முன்‌ கணியத்‌ தொகுதி. 


லூ 


688 


ஷூ 





இது தணி உயி 


ஆனால்‌, 
ரணுக்களாகப்‌ பிரிந்திராது. 
எ-டு. அஸ்காரிஸ்‌ (நாக்குப்‌ 
பூச்சி) உட்கருக்கள்‌. (உயி) 

௨5௦516 , (இன்டெஸ்‌ 
மோ௫ஸ்‌) - பந்தக இணைவு: 
கட்டக இணைவு. எலும்புகள்‌ 
பந்தகத்தால்‌ இணைக்கப்பட்‌ 
டிருப்பவை. (உயி) 

ஷா (சின்ட்ரோம்‌, - 
நோய்க்குறியம்‌: அறிகுறிகள்‌ 
ஒருங்கிணைதல்‌. உயிரியின்‌ 
இயல்பிறழ்‌ நிலைமையினை க்‌ 
காட்டுதல்‌. (மரு) 

ூு2௦௦1௦9/ (இன்‌ எக்காலஜி) - 
ஒருங்கு சேர்‌ சுழ்நிலை இயல்‌: ஓர்‌ 
இயற்கைச்‌ சமுதாயத்தின்‌ உயி 
ருள்ள பகுதியையும்‌ உயிரற்ற 
பகுதியையும்‌ ஒன்றோடு 
மற்றொன்று அவை கொள்ளும்‌ 
தொடர்புகளையும்‌ ஆராயுந்‌ 
துறை ஒ. 8016௦01094 (உயி) 

ஒறன௨515 (னர்‌எஸ்‌) - நீர்மப்‌ 
பிரிப்பு: ஜெல்‌ என்னும்‌ இழுமத்‌ 
திலிருந்து நீர்மத்தைப்‌ பிரித்தல்‌ 
(உயி) 

ஏாளி௱ (சனர்ஜிசம்‌, - 


ஒருங்குசேர்‌ விளைவினை: 
(1) கொடுக்கப்பட்ட தொகுதி 
யில்‌ ஒரே விளைவுகளைக்‌ 


கொண்ட இரு பொருள்கள்‌ 
வினையாற்றுதல்‌ எ-டு. மருந்து 
கள்‌, வளர்‌ ஊக்கிகள்‌. ஒ. 
வாரக0௦௩6௱ (2) குறிப்பிட்ட 
இயக்கத்தை 
௮.௮.4 


உண்டாக்கத்‌ 


தசைகள்‌ ஒருங்கிணைந்து 
செயற்படுதல்‌. (உயி) 
$ரர௭910 இனர்ட்‌) - வழியணு: 
மகரந்தத்‌ குழலை வழிப்‌ 
படுத்தும்‌ கருப்பையிலுள்ள 
அணுக்களில்‌ ஒன்று. (உயி) 
9 இன்கமி) - ஒருங்கு 
கலப்பு: கருவணு உண்டாக்க 
இரு பாலணுக்கள்‌ சேர்தல்‌. 
(உயி) 

$ர௱ராகர்‌ இன்டராப்ட்‌) - ஒருங்‌ 
கொட்டூ: பா. 9124. (உயி) 
ஓூ0ு181 ரிய இஇனோவியல்‌ 
புளுயிட்‌; - உயவிடூ நீர்‌ 
உயவிடுபடலம்‌ சுரக்கும்‌ நீர்‌. 
(உயி) 

ஷுா!வ! ௩ுாமாாஉ (இனோவி 
யல்‌ மெம்பரன்‌) - உயவிடூ 
படலம்‌: ஒரு மூட்டினைச்‌ 
சூழ்ந்துள்ள பொதிகையினைத்‌ 
தோற்றுவிக்கும்‌ படலம்‌. கடின 
இணைப்புத்‌ இசுவாலானது. 


இத்திசுவில்‌ அதிக அளவு 
வெண்ணிறக்‌ கொலேஜன்‌ 
இருக்கும்‌. (உயி) 


ரனா௦515 (இன்டெனா௫ஸ்‌) - 
நாண்‌ இணைவு: எலும்புகள்‌ 
தசைநாண்களால்‌ இணைக்கப்‌ 
படுதல்‌. (உயி) 

லூாம்ா௨515 (சன்ஸ்‌) ன 
சேர்க்கை: தொகுப்பு. எளிய 
பொருள்களிலிருந்து அரிய 
பொருள்கள்‌ உண்டாதல்‌. எ-டு 
ஸ்டார்ச்‌ தொகுப்பு, புரதத்‌ 
தொகுப்பு. (உயி) 


லூ 


689 


815 





வூ ரிமாக ்‌ 
பைபர்ஸ்‌) - சேர்க்கை இழைகள்‌: 


(சன்தடிக்‌ 


தொகுப்பிழைகள்‌. எ-டு. 
நைலான்‌, பிவி. (வேதி) 

ஷுாங்ல்‌ி௦ 988 இன்தடிக்‌ கேஸ்‌) 
- சேர்க்கை வளி: தொகுப்பு 
வளி. அய்டிரஜனும்‌ கரிஓராக்‌ 
சைடும்‌ சேர்ந்த கலவை. 
(வேதி) 

ஆற*!115 (இமிலிஸ்‌) - மேகநோய்‌: 
தொற்றக்கூடிய பால்‌ நோய்‌. ஒரு 
வகை நுண்ணுயிரியினால்‌ 
உண்டாவது. (மரு) 

வரார௨ இரின்ஞ்‌) - பீச்சுகுழல்‌: 
பாய்மங்களைச்‌ செலுத்தவும்‌ 
உறிஞ்சவும்‌ பயன்படும்‌ கருவி. 
(இய) 

ஷர) இரின்க்ஸ்‌) - குரல்வளை: 
பறவையின்‌ குரல்‌ உறுப்பு. 
(உயி) 

ஒ$/552100515 (எசார்கோடஸ்‌) - 
தசை இணைவு: இடைப்படும்‌ 


தசையினால்‌ எலும்புகள்‌ 
இணைக்கப்‌ பட்டிருத்தல்‌. 
(உமி) 


ஒ/512121105 (சஸ்டமேட்டிக்ஸ்‌) 
- முறைப்பாட்டில்‌: பா. 
12௦ (உய) 

916 (இஸ்டம்‌) - பல்பொருள்‌ 
சொல்‌. (1) தொகுதி - வேர்த்‌ 
தொகுதி, கப்பித்தொகுது. 
(2) மண்டலம்‌- எலும்பு மண்‌ 
டலம்‌ (3) முறை-- பெந்தம்‌ கூக்‌ 
கர்‌ முறை (4) ஏற்பாடு - கட்டுப்‌ 


பாட்டு ஏற்பாடு (5) அமைப்பு - 
அமைப்புக்‌ கட்டுப்பாடு (ப.து) 
916/6 210 (இஸ்டமிக்‌ ஆர்க்‌) 
- உள்பரவுகிளைத்தமனி: முஇய 
நாற்கால்‌ விலங்குகளில்‌ 
காணப்படும்‌ குருஇக்‌ குழாய்‌. 
முதுகுப்புறப்‌ பெருந்தமனிக்கு 
உயிர்வளிக்‌ குருதியை இதயத்தி 
லிந்து எடுத்துச்‌ செல்வது. 
(உயி) 
8512 நா௦ாக௱௱6€ (சிஸ்டம்ஸ்‌ 
ரோூராம்‌) அமைப்பு 
நிகழ்வரை: வீட்டுப்பணி அல்‌ 
லது மேற்பார்வைப்‌ பணியை 
நிறைவேற்றக்‌ கணிப்‌ 
பொறியைப்‌ பயன்படுத்துதல்‌. 
(இய) 


8515 வாடு/6/5 (எஸ்டம்‌ 
அனலிஏிஸ்‌) - அமைப்புப்‌ 
பகுபப: அலுவலகப்ப்ணி 
களைப்‌ பகுத்துக்‌ கணிப்‌ 


பொறிவாயிலாக நடைமுறை 
யாக்கல்‌. (இய) 


551205 818(4/51 (ஸ்டம்ஸ்‌ 
அனலிஸ்ட்‌) - அமைப்புப்‌ பருப்‌ 
பாளா: கணிப்பொறி மூலம்‌ 
அலுவலகப்‌ பணிகளை நடை 
முறைப்படுத்துபவர்‌. (இய) 

891016 (ிஸ்டோல்‌) - இதயச்‌ 
சுருக்கம்‌ இதயச்‌ சுழற்சியின்‌ 
சுருங்கு நிலை. இது இதய 
விரிவுக்கு எஇிரானது. இச்‌ 
சுருக்கம்‌ இதயக்‌ €ழேறைகள்‌ 
சுருங்குவதையே குறிக்கும்‌. ஓஒ. 
01851016 (உயி) 


85 


690 


1821 





01௦௦0 


590116 
(சிஸ்டோலிக்‌ பிளட்‌ பிரஷர்‌) - 


ா255பா5 


சுருங்குகுருதியமுத்தம்‌: எவ்‌ 
விசையுடன்‌ இடது ஒஜேறை 
சுருங்குகின்றதோ அவ்விசை 
வெளிப்புறத்‌ தமனிகளில்‌ 
அளக்கப்படுதல்‌. (உயி) 

5101௦ பாபா (சிஸ்டோலிக்‌ 
மர்மர்‌) - சுருங்கு முணுமுணுப்பு: 
இதயம்‌ சுருங்கும்பொழுது 
கேட்கப்படும்‌ இரைச்சல்‌. இரு 
பெரும்தமனிகள்‌ அடைப்‌ 
பாலும்‌ அல்லது மூவிதழ்‌ திறப்பு 
அடைப்பாலும்‌ உண்டாவது. 
(உயி) 


* 


$௭615 5௨/1 (டேபிள்‌ சால்ட்‌) - 
மேசையுப்பு, உணவுப்பு: பொது 
உப்பு. சோடியம்‌ குளோரைடு 
(11801). (வேக) 


1480௦௦ (டேக்கோமீட்டர்‌) - 
விரைவுமானி: எந்திரங்கள்‌, 
விசைப்படகுகள்‌, வானவூர்தி 
கள்‌ முதலியவற்றின்‌ விரைவை 
அளக்கப்பயன்படும்‌, கருவி. 
பேருந்திலும்‌ பொருத்தப்பட்‌ 
டிருக்கும்‌. (இய) 

18010/22701௨ (டேக்கிகார்டியா) - 
இதய மிகு விரைவு: இதயத்‌ 
துடிப்பு இயல்பு மீறிய விரை 
வில்‌ இருத்தல்‌, (உயி) 

$20101௦28 (டேக்கிபோனியா) 
- இரைத்தல்‌: விலங்குகளின்‌ , 
குறுகிய விரைந்த மூச்சு. (உயி) 


(2012 ௱ளாமார்‌. (டேக்டிக்‌ 
வமெண்ட்‌) - அமைவு 


பக்கம்‌. பா. 1415 (உயி) 


*201/ஙு/ (டேக்டி9ட்டி) வ்‌ 
ரமைவு: பல்படி மூலக்கூறின்‌ 
அமைப்பிலுள்ள ஒழுங்கமைவு. 
உயிர்களில்‌ உள்ளது போன்று 
இஃது ஒரு சமச்சீரே. பா. 
ஷுறா௱ளரு.. (வேதி) 

1௮00019 (டேட்போல்‌) - தலைப்‌ 
பரட்டை: தவளையின்‌ இளம்‌ 
உயிரி. தவளை வாழ்க்கை 
வரலாற்றில்‌ முட்டைக்கு அடுத்‌ 
துள்ள இயக்கப்பருவம்‌. புல்‌ 
பூண்டுகளில்‌ பற்றிக்கொள்ள 
தலையில்‌ இதற்குக்‌ கவ்வுறுப்பு 
உண்டு. புறச்‌ செவுள்கள்‌ 
முதலிலும்‌ உட்செவுள்கள்‌ 
பின்பும்‌ உண்டாகும்‌. முதலில்‌ 
பின்கால்களும்‌ முன்கால்கள்‌ 
பின்பும்‌ தோண்றும்‌. நுரை 
யீரல்கள்‌ உணவு வழியின்‌ அடி 
வளர்ச்சிகளாக வெளிப்படும்‌. 
உணவு புல்பூண்டு. வாயில்‌ 
ஓரிணை கடினத்தாடைகள்‌ 
உண்டு. ஆய்வகத்தில்‌ குருதி 
ஓட்ட ஆய்வுப்‌ பொருள்‌. பா. 
(வு௨ (உயி) 

ர்க்ரர௦518 (டேக்மோடுஸ்‌ - 
வளையச்சேர்க்கை: உடல்‌ வளை 
யங்கள்‌ இணைந்து வேலைத்‌ 
தொகுதிகளாதல்‌. (உம) 

1211 (டெயில்‌) - வால்‌: உடலின்‌ 


பின்னீட்டு. மலப்புழைக்குப்‌ 
பின்னுள்ள பகுதி. எல்லாத்‌ 
தண்டுவட உயிரிகளிலும்‌ 


18] 


691 122 





உண்டு. ஆனால்‌ தவளையிலும்‌ 


மனிதனிடமும்‌ 
விட்டது. (உயி) 
1211 (பெயிண்ட்‌) - பழுது மணம்‌: 
பதப்படுத்திச்‌ சேமித்த உணவி 
லுள்ள தேவையற்ற மணம்‌. 
(உயி) 
121௦ - டால்க்‌, தூள்‌: 1/0, 51, ௦,, 


மறைந்து 


(0). நீருள்ள மக்னீசயம்‌ 
சலிகேட்டு. மிக மென்மை 
யானது. வெண்ணிறப்‌ 


பொருள்‌. வழவழப்பாக இருக்‌ 
கும்‌. நிரப்பியாகவும்‌ பூசு 
பொருளாகவும்‌ தூசுநீக்கு 
பொருளாகவும்‌ பயன்படுதல்‌. 
(வேதி) 


1811 ௦11 (டால்‌ ஆயில்‌) - மர 
எண்ணெம்‌: மரக்கூழ்‌ செய்வ 
தில்‌, ஒரு துணை விளை 
பொருளாகக்‌ இடைப்பது. 
பிசுபிசுப்பானது. சவர்க்காரம்‌ 
செய்வதிலும்‌ வண்ணக்‌ 
குழைவு செய்வதிலும்‌ பயன்‌ 
படுதல்‌. (உயி) 

181104 (டேலேற) - கால்நடைக்‌ 
கொழுப்பு: விலங்குக்‌ கொழுப்பு. 
பல கிளசரிடுகளைக்‌ கொண் 
டது. (உயி) 

1 பளை 11/11 ப: * 
கோல்வனாமீட்டர்‌) டேன்ஜண்ட்‌ 
மின்னோட்ட மானி: எறிய நேர்‌ 
மின்னோட்டங்களை அளக்கப்‌ 
பயன்படூம்‌ கருவி. (இய) 


(டேங்கோ 
தொடுூவாய்‌: 


12௮10016060107 
ரெசப்டார்‌) : - 


தொடுஉணர்வு மிக்க புலன்‌ 
உறுப்பு - தோல்‌. (உயி) 

1816 8018 (டேனிக்‌ ௮இட்‌) - 
டேனிகக்காடி' வெண்ணிறப்‌ 
படிக வடிவமற்ற பொருள்‌. 
கசப்புக்‌ காய்களிலிருந்து 
பெறப்படுவது. (உயி) 

12?  (டேனிங்‌) - தோல்‌ 
பதனிடல்‌: கச்சா விலங்கு அதள்‌ 
களைத்‌ (ஹைட்ஸ்‌) தோலாக்கு 
தல்‌. (உயி) 

*வார்ாாக (டேனின்ஸ்‌) ன 
டேனின்கள்‌: தாவரத்தில்‌ தோன்‌ 
றும்‌ அரிய கரிமச்சேர்மங்கள்‌. 
(உயி) 

சார்பா - டாண்டலம்‌: 78 
மாறுநிலைத்‌ தனிமம்‌. எளிதில்‌ 
வேலை செய்வதற்கேற்றது. 
அரிமானத்தைத்‌ தடுப்பது. 
நீராழித்தகடுகளிலும்‌ அறுவை 
யிலும்‌ பல்மருத்துவத்திலும்‌ 
பயன்படுவது. (வேது) 

120௨1 (டேபல்‌) - இதழ்‌ ஒருமை: 
வடிவம்‌, அளவு, நிறம்‌ ஆகிய 
வற்றில்‌ ஒத்த புல்லி வட்டங்‌ 
களையும்‌ அல்லி வட்டங்களை 
யும்‌ கொண்ட பூ - டூலிப்பூ. 
(உயி) 

18006 16001010 (டேப்‌ ரிகார்டிங்‌) 
- நாடா ஒலிப்படுவு: நாடாவில்‌ 
ஒலிப்பதிவு செய்யப்படுவது. 
போல்ரசன்‌ என்பார்‌ எஃகின்‌ 
காந்தப்‌ பண்புகளை ஒலிப்‌ 
பஇிவிற்காக முதன்‌.முதலில்‌ 
பயன்படுத்தினார்‌. இது காந்த 


122 





ஆற்றலைத்‌ தேக்கி மீண்டும்‌ விட 
வல்லது. ஒலிப்‌ பதிவுப்‌ பொத்‌ 
தானைப்‌ போட்டவுடன்‌, ஒரு 
வட்டிலிருந்து மற்றொரு 
வட்டிற்கு, நாடாவானது ஒலிப்‌ 
பதிவு விரைவில்‌ ஒரு இசையில்‌ 
செல்கிறது. நாடாவைத்‌ தகுதி 
யான நிலையில்‌ நிற்க வைக்க 
இரு சுழலிகள்‌ இருக்கும்‌. 
இப்பொழுது அழிக்கும்‌ கருவி 
யும்‌ பதிவுக்‌ கருவியும்‌ 
நாடாவிற்கு அருகில்‌ தள்ளப்‌ 
படும்‌. அழிக்கும்‌ மின்‌ காந்தத்‌ 


தில்‌ எதிர்மின்னோட்டம்‌, 
விரைவாக மாறும்‌ காந்தப்‌ 
புலத்தை உண்டாக்குகிறது. 
முன்னரே பதிவானவை 


கலைக்கப்படுகன்றன. நுண்‌ 
பேசியிலிருந்து மின்னோட்டம்‌ 
ஒலிப்பஇுவு மின்காந்தத்திற்குப்‌ 
பெருக்கியின்‌ மூலமாக வரும்‌. 
கேள்‌ அதிர்வெண்‌ அலை 
களைக்‌ கொண்ட மின்னோட்‌ 
டம்‌, நாடாவிலுள்ள காந்தப்‌ 
பொருளைக்‌ காந்தமாக்கு 
கிறது. அதன்‌ காந்தத்‌ தன்மை 
ஒலிக்கேற்ப அமைந்திருக்கும்‌. 
பதிவு முடிந்ததும்‌ ஒரு பொத்‌ 
தானின்‌ உதவியால்‌, நாடா 
வின்‌ ஓட்டம்‌ நிறுத்தப்படும்‌. 
மற்றொரு பொத்தானின்‌ உதவி 
யால்‌ மீண்டும்‌ நாடா முதலில்‌ 
இருந்த இடத்திற்கு வரும்‌. (இய) 
18010029 (டேப்பியோகா) - மர 
வள்ளிக்கிழங்கு: குச்்‌சக்கிழங்கு. 
மைதாமா தயாரிக்கப்‌ பயன்‌ 
படுவது. (உய) 


19 1001 (டேப்‌ ரூட்‌) - ஆணிவேர்‌: 


லா 








முதல்‌ வேர்‌. இரு விதையிலைத்‌ 
தாவரங்களுக்குரியது. (உயி) 


120 யா (ப்பீட்டம்‌) - விரிப்‌ 


படூக்கு: (1) தெல்‌ தாய்‌ அணுக்‌ 
களைச்‌ தழ்ந்துள்ள உணவு 
மிக்க அடுக்கு. குழாய்த்‌ தாவரங்‌ 
களில்‌ காணப்படூவது. 
(2) விழித்திரையின்‌ நிறமி 
யடுக்கு. (உயி) 


1280௨2 8௦ (டேப்வோம்‌) - 


நா டாப்புழு: தட்டைப்புழு. ஓர்‌ 
ஒட்டுண்ணியுமாகும்‌. வாய்ப்‌ 
பகுதிகளோ செரித்தல்‌ மண்‌ 
டலமோ இல்லை. முது 
கெலும்பிகளின்‌ குடல்‌ சுவரில்‌ 


ஒட்டி வாழ்வது. (உயி) 


487 (டார்‌) - தார்‌? நிலக்கரியைச்‌ 


சிதைத்து வடிக்கக்‌ இடைப்பது. 
ஒட்டக்கூடிய கரும்பொருள்‌. 
இஃது ஓர்‌ அரும்‌ பொருட்‌ 
சுரங்கம்‌. பென்சீன்‌ முதலிய 
கரைப்பான்கள்‌ செய்யவும்‌, 
பினால்‌ முதலிய நச்சுத்‌ 
தடைகள்‌ செய்யவும்‌, ஆந்திர 
ஏன்‌ முதலிய சாயங்கள்‌ செய்ய 
வும்‌, கரிப்பிின்‌ சாலை போட 
வும்‌ பயன்படுகின்றன. (வேதி) 


*875815௦65 (டார்சல்‌ போன்ஸ்‌) 


- கணுக்கால்‌ எலும்புகள்‌: பா. 
1வ5ப5. (உ௰) 


187505 (டார்சஸ்‌) - கணுவம்‌: 


(1) முதுகெலும்பிகளின்‌ 
கணு வெலும்புத்‌ இரட்சி, 
(2) பூச்சி, சிலந்தி ஆகிய 


12 


வற்றின்‌ காலிலுள்ள ஐந்தாம்‌ 
கணு அல்லது புறக்கணு. (உயி) 
1வா*கா1௦ ௨010 - டார்டாரிகக்‌ காடி: 


இயற்கையாகக்‌ இடைக்கும்‌ 
கார்பாக்சிலிகக்‌ காடிப்‌ படிகம்‌. 
சமையல்‌ தூளிலும்‌ உணவுப்‌ 
பொருள்களிலும்‌ பயன்‌ 
படுவது. டார்டாரிலிருந்து 
பெறப்படுவது. (வேதி) 

12946 (டேஸ்ட்‌) - சுவை: விரும்பத்‌ 
தக்கதும்‌ தகாததுமான உணவு 
களை வேறுபடுத்தியறியும்‌ 
உயிரிகளின்‌ வேதி உணர்வு. 
சுவையை உணர்வது சுவை 
யரும்புகள்‌. (உயி) 

12512 6005 (டேஸ்ட்‌ பட்ஸ்‌) - 
சுவை அரும்புகள்‌: ஆறறிவு 
உயிராடிய மனிதனுக்கே சுவை 
யுணர்வு நன்கு வளர்ந்‌ 
துள்ளது. அவன்‌ சுவை உறுப்பு 
நாக்கு. இது தசையாலானது. 
இதன்‌ வேலை பொருள்களின்‌ 
சுவை அறிதல்‌. இஇிலுள்ள 
தசைப்படலத்தில்‌ பல காம்புகள்‌ 
உள்ளன. இவற்றிலுள்ள சுவை 
யணுக்களின்‌ இரட்சயே சுவை 
யரும்புகள்‌. ஒவ்வொரு அரும்‌ 
பும்‌ மொட்டு வடிவத்தில்‌ இருக்‌ 
கும்‌. இதிலுள்ள க$ர்வடிவச்‌ 
சுவையணுக்களே உண்மை 
யான சுவை உறுப்புகள்‌. இவை 
நாக்குத்‌ தொண்டை நரம்பின்‌ 
மூலம்‌ மூளையுடன்‌ தொடர்பு 
கொள்ஒன்றன. கரை நிலையி 
லுள்ள பொருள்கள்‌ சுவை 
யரும்புகளின்‌ துளைகளில்‌ 


1801௦! 8௱ 


18ப 





நுழைந்து தூண்டல்களை 
உண்டாக்குகின்றன. இத்‌ 
தூண்டல்கள்‌ சுவை நரம்பின்‌ 
வாயிலாக மூளையை அடையும்‌ 
போது, பொருள்களின்‌ 
வேறுபட்ட சுவையினை நாம்‌ 
உணர்டின்றோம்‌. நாக்கின்‌ 
நுணி இனிப்பையும்‌, அடி 
கசப்பையும்‌, பக்கங்கள்‌ 
புளிப்பையும்‌ உணர்கின்றன. 
உப்பையும்‌ துவர்ப்பையும்‌ 
எல்லாச்‌ சுவை யரும்புகளும்‌ 
உணரும்‌. ஒரு பொருள்‌ நீர்ம 
நிலையில்‌ இருந்தாலே, அதன்‌ 
சுவையினை நாக்கு உணர 
இயலும்‌. (உயி) 

(டாட்டோ 
மெரிசம்‌) - ஓரியம்‌? இஃது 
மாற்றியம்‌ என்னும்‌ ஓர்‌ ஓரகச்‌ 
சீரியம்‌ (ஐசோமரிசம்‌) ஆகும்‌. 
இதில்‌ ஓர்‌ ஓரகச்சீரி (ஐசோ 
மெர்‌) மற்றொன்றாக மாற 
வல்லது. இதனால்‌ இரு 
ஏரிகளும்‌ நடுநிலையில்‌ இருக்‌ 
கும்‌. இத்தகைய €ரிகளே 
ஓரிகள்‌ (டாட்டாமெர்ஸ்‌) எனப்‌ 
படும்‌. ஓர்‌ அய்ட்ரஜன்‌ (நீர்வளி) 
அணு இடம்‌ பெயர்வதால்‌ இஃது 
உண்டாூறது. (வேது) 


1ப4ாருா (டாட்டோனிம்‌) - 


கூறியது கூறுசொல்‌: ஏிறப்பினப்‌ 
பெயர்‌ அல்லது துணைச்‌ 
ஏறப்பினப்‌ பெயரில்‌ இரண்டு 
அல்லது மூன்றாம்‌ பகுதி 
பேரினப்‌ பெயர்போலவே 
இருத்தல்‌. ஏபஸ்‌ ஏபஸ்‌ ஏபஸ்‌. 


42% 


முதல்‌ பெயர்‌ பேரினப்‌ பெயர்‌. 
பின்‌ இரண்டும்‌: இறப்பினப்‌ 
பெயர்கள்‌. (உயி) 


12000616 (டேக்ஸ்‌ ஜீன்‌) - நோய்‌ 
மரபணு: ஜப்பான்‌ அறிவியலார்‌ 
1990 களில்‌ கண்டுபிடித்‌ 
துள்ளது. இது பிற்போக்கு 
நச்சியத்தின்‌ ஒரு பகுதி. மூட்டு 
வலியை உண்டாக்குவது. ஒரு 
புற்றுநோய்‌ மரபணு. இயல்‌ 
பான கண்ணறையைப்‌ புற்று 
நோய்க்கண்ணறையாக மாற்ற 
வல்லது. எலும்பழிவை உண்‌ 
டாக்குவது. நச்‌ஏயம்‌ பெருகக்‌ 
காரணமானது. (உயி) 
128 (டேக்சடெர்மி) - 
பாடஞ்செய்தல்‌: உள்ளுறுப்புகள்‌ 
நீங்கிய விலங்குகளின்‌ தோல்‌ 
களை முழுதுமாகவோ பகுதி 
யாகவோ உள்ளே பஞ்சு 
போன்ற பொருளை அடைத்து 
முழு உருவம்‌ கொடுத்தலுக்குப்‌ 
பாடஞ்‌ செய்தல்‌ என்று பெயர்‌. 
கரியின்‌ பாடம்‌, உயிர்$£ரிப்‌ 
பிள்ளைப்‌ போன்றே இருக்கும்‌, 
விலங்குக்‌ காட்சியகங்களில்‌ 
இது போன்று பாடஞ்செய்த 
பொருள்கள்‌ பல இருக்கும்‌. 
விலங்குகளைப்‌ பாடஞ்‌ செய்‌ 
தல்‌ ஒரு கலையாகும்‌. (உயி) 
12005 (டேக்ஸ்‌) - அமைவு இயக்‌ 
கம்‌: தூண்டல்‌ நோக்கி உயிரி 
முழுதும்‌ அசைதல்‌, எ-டு ஒளி 
அமைவியக்கம்‌. (உயி) 
18௦௱௦105 (டேக்சோமெட்‌ 
ரிக்ஸ்‌) - எண்சார்‌ வகைப்பாட்‌ 





18௦ 


130௦0௬ 


12% 








டியல்‌: பா. ரிப௱ச/௦வ] 6௦8௫ 
(உம) 


- டேத்சான்‌: அலகுச்‌ 
சொல்‌. வகைப்பாட்டின்‌ அலகு. 


(உயி) 


(டேக்சானமி) - 
வகைப்பாட்டியல்‌: வேறு பெயர்‌ 
முறைப்பாட்டியல்‌, வகைப்‌ 
படுத்தலின்‌ நெறிமுறைகளை 
யம்‌ நடைமுறைகளையும்‌ ஆரா 
யுந்துறை. இதன்‌ தந்தை 
ஸ்வீடன்‌ நாட்டு இயற்கை 
ஆராய்ச்சியாளர்‌ லின்னேயஸ்‌ 
(1707 - 1776) ஆவார்‌. இது 
தாவர வகைப்பாட்டியல்‌ 
விலங்கு வகைப்பாட்டியல்‌ என 


்‌ இருவகைப்படும்‌. பொதுவாக, 


ஓர்‌ உயிரியின்‌ உறுப்பமைவு, 
வேலை, வளர்ச்சி முதலியவற்‌ 
றிலுள்ள ஒற்றுமை வேற்றுமை 
அடிப்படையில்‌, அது வகைப்‌ 
படுத்தப்படுகிறது. 

அவ்வாறு வகைப்படுத்துவடல்‌ 
1, உலகம்‌ (கிங்டம்‌) 

த்‌. பெரும்பிரிவு (பைலம்‌) 

3. வகுப்பு (கிளாஸ்‌) 

4. வரிசை (ஆர்டர்‌ அல்லது 
பிரிவு (டிவிஷன்‌) 

5. குடும்பம்‌ (பேமிலி) 

6. பேரினம்‌ (ஜென்ஸ்‌) 

7. இறப்பினம்‌ (ஸ்பீஷிஸ்‌) 


எனப்‌ பல அலகுகள்‌ உண்டு. 
இவற்றிற்கெல்லாம்‌ அடிப்படை 
யாக இருப்பது சிறப்பினமே. 
எல்லா முக்கிய உருவியல்‌ 
பண்புகளிலும்‌ ஒன்றை மற்‌ 


198 


695 166 





நொன்று ஒத்தமையும்‌ தனி 
உயிரிகளைக்‌ கொண்டதே 
சறப்பினம்‌. ஓர்‌ உயிரியை 
இனங்கண்டறிய, அதன்‌ இறப்‌ 
பினப்‌ பெயரே மிக இன்றி 
யமையாதது. இன்று இத்துறை 
பல நிலைகளிலும்‌ நன்கு 
வளர்ந்துள்ளது. (உயி) 

192 (டி) - 1. தேயிஞஷை, 2. தேநீர்‌: 
தாவரபெயர்‌ தேயிலை மரம்‌. 
இதன்‌ உலர்ந்த மொட்டுகள்‌, 
இலைகள்‌ ஆயெவற்றிலிருந்து 
தேயிலை உற்பத்தி செய்யப்படு 
கிறது. (உயி) 

1920௮0 (டீபேக்‌) - தேயிலைப்பை: 
தேயிலைகள்‌ அடங்கியது. 
(உயி) 

492 6190ப14 (டீ பிஸ்கட்‌) - தேநீர்‌ 

்‌ மொறுக்கு: தேநீருடன்‌ சேர்த்து 
உண்ணப்படும்‌ பல்வகை 
மொறுக்குகள்‌. (உயி) 


192 02௨0 (டீ பிரட்‌) - தேநீர்‌ 


ரொட்டி: தேறநீரோடு சேர்த்து 
உண்ணப்படும்‌ ரொட்டியும்‌ 
ட பன்னும்‌. (உயி) 


122. 07921 (டீ பிரேக்‌) - தேநீர்‌ 
வேளை: வேலை செய்யும்‌ 
பொழுது தேநீருக்காகச்‌ செல்‌ 
லும்‌ நேரம்‌. (உயி) 

128 நாடு (டீ பார்ட்டி) - தேநீர்‌ 
விருந்து: சமூகநலக்‌ கூட்டத்தில்‌ 
வந்திருப்போருக்குச்‌ ஒற்‌ 
றுண்டியுடன்‌ தேநீரும்‌ வழங்கு 
தல்‌. (உயி) 


கண்ணீர்‌: 
கண்ணீர்ச்‌ சுரப்பியின்‌ சுரப்பு. 
இடுல்‌ புரைத்தடுப்பியாக உள்ள 
லைசோசைம்‌ என்னும்‌ நொகு 
யுள்ளது. (உயி) 


12௦0ஈ௦1ப॥௱ - டெக்னிடியம்‌: 7௦ 
மாறு நிலைத்தனிமம்‌. மாலிப்‌ 


16215 (டியர்ஸ்‌) - 


டினத்தை அல்லணுக்களால்‌ 
தகர்க்கச்‌ செயற்கையாகக்‌ 
கிடைப்பது. யுரேனியத்தைப்‌ 


பிளந்தும்‌ பெறலாம்‌. கஇரியக்‌ 
கத்‌ தன்மையுள்ளது. (வேதி) 


190111100௦ (டெக்னிக்‌) - நுட்பம்‌: 
நுணுக்கம்‌. செய்துகாட்டும்‌ 
முறை. கையாளுந்திறன்‌. ஒ. 
உர்வா. (ய.த) 

$௪0௦11௦1௦04/ (டெக்னாலஜி) - 
தொழில்‌ நுட்பவியல்‌: தொழில்‌ 
நுணுக்கவியல்‌. பயனுறு அறி 
வியல்‌. வாழ்க்கைப்‌ பயனை 
ஆராயுந்‌ துறை. நுட்பம்‌ 
பொருந்திய எத்துறையும்‌ 
வாழ்க்கைக்குப்‌ பயன்படு 
மானால்‌, அது தொழில்‌ நுட்ப 
வியலே. பரந்தும்‌ விரிந்து 
முள்ள துறை. இது பல வகைப்‌ 
படும்‌. தோல்‌ தொழில்‌ நுட்ப 
வியல்‌, அச்சுத்தொழில்‌ நுட்ப 
வியல்‌, தாள்‌ தொழில்‌ நுட்ப 
வியல்‌. (ப.து) 

1201௦1௦037 ாகாக1ள (டெக்னா 
லஜி டிரான்ஸ்பர்‌) - தொழில்‌ 
நுட்பமாற்றுகை: ஒரு துறையில்‌ 
உருவான கருத்துகளும்‌ புனை 
வுகளும்‌ அத்துறையோடு 


16 


தொடர்பில்லாத 
துறையில்‌ புதிய பொருள்களை 
உருவாக்கவும்‌ க்கல்களுக்குத்‌ 
தீர்வு காணவும்‌ பயன்படுதல்‌. 


மற்றொரு 


இதற்குச்‌ றந்த எடுத்துக்காட்டு. 
நுண்‌ மின்னணுவியல்‌ 
(மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்‌) 
இடிலுள்ள ஒருங்கணைப்புச்‌ 
சுற்று (இண்டகரேட்டட்‌ 


சர்குயிட்‌) வாணிபம்‌, பொழுது 
போக்கு, கல்வி, ஆராய்ச்‌, 
வானவெளி ஆராய்ச்‌ முதலிய 
துறைகளில்‌ வெற்றியளிக்கும்‌ 
வகையில்‌ பயன்‌ படுவது. 
வளரும்‌ நாடுகள்‌ வளர்ந்து 
வரும்‌ நாடுகள்‌ ஆகியவற்றிற்கு 
இது மிக இன்றியமையாதது. 
(ப.து) 

1601பா (டெக்டம்‌) - கூரை: நடு 


மூளையின்‌ முதுகுப்புறக்‌ 
கூரைப்பகுதி. இதுவே மீன்‌, 
தவளை ஆகியவற்றில்‌ முனைப்‌ 


பான மூளை. ஊர்வன, பறப்‌ 
பன ஆஇியவற்றிலும்‌ இன்றி 
யமையாதது. முனைப்பான 
இருபார்வை மடல்களை உண்‌ 
டாக்குவது. பாலூட்டிகளில்‌ 
பார்வை, செவி மறிவினை 
களோடு மட்டும்‌ தொடர்பு 
டையது. (உயி) 


18216 (டத) - பற்கள்‌: கடின 
வெண்ணிற உறுப்புகள்‌. முது 
கெலும்பிகளின்‌ வாயில்‌ 
அமைந்துள்ளவை. உணவை 
அரைக்கவும்‌ பொருள்களைப்‌ 
பற்றவும்‌, கடிக்கவும்‌, போரிட 
வும்‌ பயன்படுபவை. இவை 


16] 





வெட்டுப்பற்கள்‌, கோரைப்‌ 
பற்கள்‌, கடைவாய்‌ முன்‌ பற்கள்‌, 
கடைவாய்ப்‌ பின்பற்கள்‌ என 
நான்கு வகைப்படும்‌. இவற்றில்‌ 
சில மாற்றங்களும்‌ உண்டு. பாம்‌ 
பில்‌ கோரைப்பல்‌ நச்சுப்பல்லா 
கவும்‌ யானையில்‌ தந்தமாகவும்‌ 
மாறியுள்ளது. (உயி) 


1802 (டெக்மன்‌) - உறையன்‌: 


(1) விதை உள்‌உறை. (2) கரப்‌ 
பான்‌ வகைப்பூச்சிகளில்‌ தோல்‌ 
போன்ற முன்‌ இறகு. (உய) 


1212011105 (டெலி௫ரிக்ஸ்‌) - 


தொலை இடர்ப்பணி இயல்‌: 
பணியில்‌ ஈடுபடுபவருக்கு எவ்‌ 
வகை இடையூறுமின்றி, இடர்‌ 
மிகுபணியினைத்‌ தொலைக்‌ 
கட்டுப்‌ பாட்டுக்கருவிகள்‌ வாயி 
லாக நிறைவேற்றப்படுவதை 
ஆராயுந்துறை. எ-டு. வான 
வெளிக்கப்பலைப்‌ பழுது 
பார்த்தல்‌ பா. [0001. (தொழி) 


1216௦௦ ௱யா1/0211/௦0 (டெலிகம்‌ 


த்‌ தொடர்பு: குறிகள்‌, உருக்‌ 
கள்‌, ஒலிகள்‌ ஆகியவற்றைச்‌ 
செலுத்தும்‌ அல்லது பெறும்‌ 
முறை. இது ஒரு மின்காந்த 
முறை. எ-டு கம்பியிலாத்‌ தந்தி, 
வானொலி, தொலைக்காட்சி. 
(உயி) 


தகக - தொலைச்செய்‌ 


*216௦௦11௦1 (டெலிகண்ட்ரோல்‌) 


ய தொலைக்கட்டுப்பாடூ: 
தொலைத்தொடர்பு. மூலம்‌ 
கருவியினால்‌ நடைபெறும்‌ 
கட்டுப்பாடு. வான வெவளிச்‌ 


|] 


1௮| 





செய்தித்‌ தொடர்பில்‌ பயன்படு 
வது. வானொலித்‌ தொடர்பு 
வழியாகச்‌ செயற்கை நிலாக்‌ 
களைக்‌ கட்டுப்படுத்தல்‌; கோள்‌ 
களில்‌ இறங்கல்‌. லூனிக்கு - 


இங்களில்‌ இறங்கியது. 
(தொழி) 
11208 (டெலிஒராப்‌) - 


தொலைவரைவு: இஇல்‌ மின்‌ 
காந்தத்தின்‌ பயன்‌ உள்ளது; 
மின்‌ சுற்று மூடும்பொழுது, 
மின்காந்தம்‌ ஒலிப்பானின்‌ 
நெம்புகோலைத்‌ தன்‌ பால்‌ 
இழுக்கிறது. இப்பொழுது நெம்‌ 
புகோல்‌ ஒ£ழ்குமிழில்‌ மோது, 
“கிளிக்‌: எனும்‌ ஒலியை உண்‌ 
டாக்குதல்‌. மோர்ஸ்‌ சாவியின்‌ 
நெம்புகோல்‌ விடுபடும்போது, 
மின்சுற்று திறக்கிறது. ஒலிப்‌ 
பானின்‌ நெம்புகோல்‌ வில்‌, 
அதைப்பின்னோக்கி இழுக்‌ 
றது. இப்பொழுது நெம்பு 
கோல்‌ மேல்‌ குமிழில்‌ மோது மற்‌ 
றொரு “இளிக்‌: ஒலியை உண்‌ 
டாக்குகிறது. இவ்விரு ஒலி 
களுக்கிடையே நேரங்குறைந்‌ 
தால்‌ அது புள்ளி (.). அதிக 
மிருந்தால்‌ அது கோடு (5). 
தொலை வரைவு நிலையங்க 
ளில்‌ செய்‌இப்போக்கு வரத்துக்‌ 
குப்‌ பயன்‌ படுகிறது. இதில்‌ மின்‌ 
னாற்றல்‌ ஒலியாற்றலாஒறது. 
இது 1787இல்‌ பிரான்சு நாட்‌ 
டைச்‌ சார்ந்த லேமண்டூு என்ப 
வரால்‌ புனையப்பட்டது. (இய) 


1212176161 


191ஊ்று 


121601800௫ (டெலிஒராபி) - 


தொலைவரைவியல்‌: எண்‌, 
எழுத்து முதலியவற்றைக்‌ குறி 
யீடு செய்து அனுப்பும்‌ தொலை 
தொடர்பு முறை. செய்தியைப்‌ 
பதிவு செய்வது தொலை 
வரைவு. (இய) 

(டெலிமீட்டர்‌) - 
தொலைமானி: (1) இயற்பியல்‌ 
அளவை அளக்குங்‌ கருவி. 
எ-ஈடு வெப்பநிலை, அழுத்தம்‌. 
(2) தொலைவுகளை அளக்குங்‌ 
கருவி. (3) ஒளிப்படப்பிடிப்‌ 
பாளரின்‌ எல்லைக்‌ காணி. 


(இய) 


12/௭6 ஈ9 (டெலிமெட்ரிங்‌) - 


தொலை அளவாக்கல்‌: இதில்‌ 
செய்தித்‌ தொடர்பு முறைகள்‌ 
பயன்படுகின்றன. இவை 
அளவு முடிவுகளை ஒருமையத்‌ 
திற்குப்‌ பதிவு செய்வதற்காக 
வும்‌ பகுப்பதற்காகவும்‌ அனுப்பு 
பவை. பா. 19/௦௱ளர (தொழி) 
(டெலிமெட்ரி) - 
தொலை அளவை: தொலைவில்‌ 
எடூக்கப்பட்ட அளவீடுகளை 
வானொலி மூலம்‌ உரிய இடத்‌ 
திற்குச்‌ செலுத்துதல்‌. எ-டு. 
வானவெளிக்‌  கப்பல்களிலி 
ருந்து அளவீடுகளைப்‌ புவிக்கு 
அனுப்புதல்‌ அல்லது காற்று 
விரைவு, வெப்பநிலை, காற்ற 
முத்தம்‌ ஆலியவை பற்றித்‌ தானி 
யங்கு வானிலை நிலையம்‌ 
தான்‌ எடுக்கும்‌ அளவீடுகளை 


1] 


இம்முறை மூலமே பெறும்‌ இடங்‌ 
களுக்கு அனுப்புதல்‌. (தொ.நு) 
1218௱க4105 (டெலிமேட்டிக்ஸ்‌) - 


தொலைநுட்பவியல்‌: தொலை 
நுணுக்கவியல்‌. தொலைச்‌ 
செமய்‌இத்தொடர்பு முறைகள்‌. 


கணிப்பொறிகள்‌ ஆகியவற்‌ 
றின்‌ பொருளாதாரச்‌ இறப்‌ 
பையும்‌ சமுதாயச்‌ இறப்பையும்‌ 
ஆராயுந்துறை. இது ஒரு செய்த 
நுட்பவியலே. (தொழி) 
1௪1௦0100/ (டிலியாலஜி) நோக்க 
வியல்‌: அறிவியல்‌ முறையில்‌ 
எண்ணுதல்‌. இயற்கை நிகழ்ச்‌ 
சயை விளக்க இஇல்‌ முடிவு 
காரணமாகக்‌ கருதப்படுதல்‌. 
இதை முடிவியல்‌ என்றுங்‌ 
கூறலாம்‌. (இய) 


121200௦06௪ (டெலிபோன்‌) - 
தொலைபேசி: இடல்‌ மின்தூண்‌ 
டல்‌ நெறிமுறை பயன்படுகி 
றது. ஓரிடத்திலிருந்து மற்றோ 
ரிடத்திற்குக்‌ கேட்கக்கூடிய பேச்‌ 
சைக்‌ கொண்டு செல்வது. 
இஇுல்‌ பேச்சைப்‌ பெறுங்குழாய்‌ 
பேசுங்‌ குழாயாகவும்‌ உள்ளது. 
இதில்‌ ஒலி ஆற்றல்‌ மின்னாற்‌ 
றலாக, மீண்டும்‌ ஒலியாற்ற 
லாகிறது. இது. 1876 இல்‌ 
அமெரிக்காவைச்‌ சார்ந்த இர 
காம்‌ பெல்‌ என்பவரால்‌ புனை 
யப்பட்டது. (இய) 

1 ஓாார்‌ள (டெலிபிரிண்டர்‌) - 


தொலையச்சு:  செய்‌இகளைத்‌ 
தானே அச்சு இயற்றுங்‌ கருவி. 
செய்திகள்‌ ஓரிடத்திலிருந்து 


698 161 





மற்றோரிடத்திற்கத்‌ தொலை 
வரைவி மூலம்‌ இதற்கு அனுப்‌ 
பப்படுகின்றன. இரண்டு இடங்‌ 
களிலும்‌ தட்டச்சு பயன்படுத்தப்‌ 
படுறது. இது ஒரு தொலைத்‌ 
தொடர்பு முறை. (இய) 

1612606026 (டெலிஸ்கோப்‌) - 
தொலைநோக்கி: தொலை 
பொருள்களைப்‌ பெரிதாகப்‌ 
பார்க்க உதவுங்‌ கருவி. இடல்‌ 
இரு குவி வில்லைகள்‌ உண்டு. 
ஒன்று கண்ணருகு வில்லை; 
குறைந்த குவியத்தொலைவு 
கொண்டது. மற்றொன்று 
பொருளருகு வில்லை; அஇகக்‌ 
குவியத்‌ தொலைவு கொண் 
டது. பொதுவாக, இது நிலத்‌ 
தொலைநோக்கி, வானத்‌ 
தொலை நோக்கி என இரு 
வகைப்படும்‌. இது 1608இல்‌ 
நெதர்லாந்தைச்‌ சார்ந்த 
கேன்ஸ்‌ லிப்பர்ஷே சஎன்பவ 
ரால்‌ புனையப்பட்டது. பா. 
8010 11650006. (உயி) 


ரவ (டெலிவிஷன்‌) - 
தொலைக்காட்ட: வானொலி 
அலைகள்‌ வாயிலாக உருக்‌ 
களைச்‌ செலுத்துவதும்‌ பெறு 
வதுமாகய முறை. தொலைக்‌ 
காட்டுப்‌ புகைப்படப்‌ பெட்டியி 
லுள்ள ஒளிமின்னோட்டத்‌ 
திரையில்‌ செலுத்தப்பட வேண்‌ 
டிய காட்டு குவியுமாறு செய்யப்‌ 
படுகிறது. இத்திரையை மின்ன 
ணுக்கற்றை அலஒடுகிறது. 
புகைப்படப்பெட்டி உண்டாக்‌ 
கும்‌ மின்னோட்டத்தின்‌ செறிவு 


$ஒ1 


அலஒடப்படும்‌ 
யின்‌ ஒளிர்வுக்கு ஏற்றவாறு 
அமைகிறது. இவ்வாறு உண்‌ 
டாக்கப்பட்ட படக்குறியீடு ஊர்தி 
அலைக்குத்‌ தகுந்தவாறு பண்‌ 
பேற்றம்‌ (மாடுலேஷன்‌) செய்‌ 


திரைப்பகுஇி 


யப்படுகிறது. தனித்த ஒலிக்‌ 
குறியீட்டுடனும்‌ பட வரிகளுக்கு 
இடையிலுள்ள குறுகிய வெளி 
களில்‌ செய்து பொருந்துமாறும்‌ 
அது செலுத்தப்படுகிறது. 
பெறும்‌ அலை வாங்கியினால்‌ 
ஏற்கப்படும்‌ குறியீடுகள்‌ உரிய 
பண்பிறக்கம்‌ (டிமாடுலேஷண்‌) 
செய்யப்படுகிறது. இம்மாற்றம்‌ 
செய்யப்பட்ட குறியீடு எதிர்‌ 


மின்‌ கூர்க்‌ குழாயிலுள்ள 
மின்னணுக்‌ கற்றையைக்‌ 
கட்டுப்படுத்துகிறது. இக்‌ 


குழாயின்‌ இரையில்‌ படம்‌ மீண்‌ 





தொலைக்காட்சி 
காட்ச 


மாற்றி 

. அனுப்பும்‌ நிலையம்‌ 
பெருக்கி 

, அலை வாங்கி 

. நில இணைப்பு 

_ பெறும்‌ நிலையம்‌ 


டள உ டமேஇி ய 


(11-11 1/14-1 


*$6। 





டூம்‌ ரமைப்பு பெறுகிறது. இப்‌ 
பொழுது நாம்‌ காட்சியை ஒலியு 
டன்‌ பார்க்கறோம்‌. தொலைக்‌ 
காட்டு வண்ணக்காட்சு, கறுப்பு 
வெள்ளை கலந்த காட்டு என 
இருவகைப்படும்‌. இக்‌ காட்ட 
யைப்‌ புனைந்தவர்‌ ஜான்லாட 
பெயர்டூ (1888-1946) என்ப 
வராவார்‌. (இய) 


(டெலிரைட்டர்‌) - 
தொலை எழு: இது தொலை 
எழுது முறையாகும்‌. இதில்‌ 
செலுத்து முனையில்‌ உண்டா 
குல்‌ எழுத்தசைவு பெறும்‌ 
முனையிலும்‌ எழுது கருவி 
யின்‌ ஒத்த அசைவை உண்டாக்‌ 
குகிறது. (இய) 


1218) (டெலக்ஸ்‌) - தொலை 


அதிர்வச்சு: இது செவியுறு அஇர்‌ 
வெண் கொண்ட தொலையச்சு 
முறை. தொலைபேசிக்‌ கம்பி 
களில்‌ பயன்‌ படுவதற்காக 
அமைக்கப்பட்டது. விரைவுச்‌ 
செய்திகள்‌ அரசு அலுவலகங்க 
ளுக்கு மற்றும்‌ வாணிப அலு 
வலகங்களுக்கும்‌ இதன்‌ மூலம்‌ 
அனுப்பப்படுகின்றன. (இய) 


1911 பார்பரா - டெல்லூரியம்‌: 7௦ 


நொறுங்கக்கூடிய உலோகப்‌ 
போலி, வெள்ளிநிறம்‌. இயற்‌ 
கையாகவும்‌ பிற உலோகங்க 
ளோடு சேர்ந்தும்‌ உள்ளது. 
முதன்மையாகத்‌ தன்மையைக்‌ 
கூட்டும்‌ பொருளாகக்‌ கறுக்கா 
எஃஒிலும்‌ பிற உலோகங்களி 
லும்‌ பயன்படுவது. (வேதி) 


121 





11016௦0101 6009 (டிலோலெடி 
தல்‌ எல்‌) - முனைக்கரு முட்டை: 
ஒரு முனையில்‌ ௧௬ திரண்‌ 
டுள்ள முட்டை. (உயி) 

161௦06856 (டிலோபேஸ்‌) - 
முடிவுநிலை:  உயிரணுப்பிரி 
வின்‌ இறுதிநிலை. முனை 
களை அடைந்த நிறப்புரிகள்‌ 
நீண்டு வலைபோல்‌ அமைந்து, 
புதிய உட்கரு உண்டாதல்‌. உட்‌ 
கருப்படலமும்‌ உட்கருவட்டப்‌ 
பொருளும்‌ தோன்றுதல்‌. கதிர்‌ 
இழைகள்‌ மறைதல்‌. ஒவ்வொரு 
முனையிலும்‌ தாயணுவிலி 
ருந்து ஒரு சேயணு உட்கருவு 
டன்‌ உண்டாதல்‌. ஆக, ஓர்‌ உயி 
ரணு இரண்டாகப்‌ பிரிந்து 
வளர்தல்‌. இப்பிரிவு அல்லது 
பகுப்பு உயிர்‌ வளர்ச்சிக்கு மிக 
இன்றியமையாதது. பா. ஈ(1௦515 
உயி) 


181501 , (டெல்சன்‌) - முடிவுறு 
கண்டம்‌: ஓட்டுடலி வயிற்றின்‌ 
கடைசிக்‌ கண்டம்‌; தட்டையாக, 
ஒரு தகட்டை உண்டாக்குவது. 
(உயி) 


எனா - டெல்ஸ்டார்‌' தொலை 
மீன்‌ என்று பொருள்படும்‌. 
வானவெளிச்‌ செய்டுத்‌ 
தொடர்பு நிலா. அயல்‌ நாட்டுச்‌ 
செய்‌இத்‌ தொடர்புக்காக 1962 
ஜூலை 10இல்‌ அமெரிக்கா 
ஏவியது. பா. படம்‌ $816195 


ர ஊச1பா6 (டெம்பரேச்சர்‌) - 
வெப்பநிலை: ஒரு பொருளின்‌ 
குளிர்ச்‌ அல்லது தட்டின்‌ 


700 


0 





அளவு. வெப்பநிலைமானி 
யால்‌ அளக்கப்படுவது. செண்டி 
கிரெடிலும்‌ (செ) பாரன்‌€ட்டி 
லும்‌ (எஃப்‌) குறிக்கப்‌ 
பெறுவது. 

120௦181016 0061110161 (டெம்‌ 
பரேச்சர்‌ கோயபிஷியண்ட்‌) - 
வெப்பநிலை எண்‌: இது ஒரு 
மாறா எண்‌. ஓர்‌ இயற்பியல்‌ 
பண்பு, வெப்பநிலைக்கேற்ப 
எவ்வாறு மாறுகிறது என்பதை 
உறுதஇிசெய்வது. (இமு ' 

18 ஈ1பா6 80216 (டெம்பரேச்‌ 
சர்‌ ஸ்கேல்‌) - வெப்பநிலை 
அளவுகோல்‌: வெப்பநிலையை 
அளக்கும்‌ செய்முறை அளவு. 
நிலையான  வெப்பநிலைக 
ளால்‌ உறுஇசெய்யப்படுவது. 
எ-டு. செண்டி௰ரேடில்‌ மேல்‌ 
திட்டவரை 100”; நீரின்‌ கொதி 
நிலை. ஒழ்த்திட்ட வரை 0; 
பனிக்கட்டியின்‌ உருகுநிலை 
அல்லது நீரின்‌ உறைநிலை. 
(இய) 

வகார (டெம்பரமெண்ட்‌) 
- உளப்பாங்கு: உள்ளத்தியல்பு. 
ஒரு குறிப்பிட்ட மனவெழுச்‌ 
யே பெரும்பாலும்‌ ஒருவரிடம்‌ 
எழக்காரணமாயுள்லது. இது 
இயற்கையான  தென்றாலும்‌, 
நாளமிலாச்‌ சுரப்பிகளின்‌ 
சுரப்புகளால்‌ தாக்குறப்படு 
இன்றது என்றும்‌ கருதப்படு 
கிறது. (க.உள) 

1 (டெம்பரிங்தழ - 
தோய்த்தல்‌: எஃகைப்‌ பதப்படுத்‌ 


12 


16 





தும்‌ முறை. இல்‌ உறுதியான 


எஃகு செஞ்தூட்‌ டிற்குக்கீழ்‌ 
வெப்பப்படுத்தப்படுகிறது. பின்‌ 
மெதுவாகக்‌ குளிர வைக்கப்படு 
கிறது. இப்பொழுது இடைக்கும்‌ 
பொருள்‌ அஇிகக்கடினம்‌ 
இல்லாததாகவும்‌ உடையும்‌ 
தன்மை இல்லாததாகவும்‌ இருக்‌ 
கும்‌. (வேத) 

1211௨ (டெம்பிள்‌) - பொட்டூ: 
கன்ன எலும்புக்கு மேலும்‌ 
காதுக்கருகிலும்‌ நெற்றியின்‌ 
இரு பக்கத்திலுமுள்ள தட்டைப்‌ 
பகுதி. (உயி) 

*ஊாபரொ௦ப5 ௦0௦5, ௦௦026 
121 011536 (டெண்டனஸ்‌ 
கார்ட்ஸ்‌, கார்டி டெண்டனி) - 
நாண்வடங்கள்‌: இணைப்புத்‌ 
இசுவின்‌ விறைப்பான புரிகள்‌. 
இதய இட, வல €ழறைகளின்‌ 
௬ுவர்களிலுள்ள தசைகளுக்கு, 
ஈரிதழ்‌ இறப்பி, மூவிதழ்‌ இறப்பி 
ஆகியவற்றின்‌ &ீழ்ப்பக்கங்களி 
லிருந்து இப்புரிகள்‌ செல்‌ 


பவை. இஒழறை சுருங்கும்‌ 
பொழுது குருதி மேலறைக்கு 
வராமல்‌ பார்த்துக்‌ கொள்‌ 


பவை. (உயி) 


1800௦1 (டெண்டான்‌) - நாண்‌: 
தசையை எலும்போடூ இணைக்‌ 
குங்கயிறு. வெண்ணிற நார்த்‌ 
தன்மையுள்ள இணைப்புத்துசு 
இழைகளாலானது. (உயி) 

ர்‌ஊிள்‌!5 (டெண்டிரில்ஸ்‌) - 
பற்றுக்கம்பிகள்‌: மெல்லிய 
கம்பிச்சுருள்‌ போன்ற பகுதி 


ரச பரு - 


கள்‌, தொடுஉணர்ச்டி மிக்‌ 
கவை. பற்றுதலாகிய இறப்பு 
வேலையைச்‌ செய்ய* இலை 
யின்‌ மாறிய பகுதிகள்‌, பிரண்‌ 
டையில்‌ நுனிமொட்டும்‌, பாசி 
புளோராவில்‌ கோண மொட்‌ 
டூம்‌, பட்டாணியில்‌ இலையும்‌, 
இளிமேடிசில்‌ இலைக்காம்பும்‌ 
பற்றுக்‌ கம்பிகளாடியுள்ளன. 
(உயி) 


1௦17௨௦01௦௨ (பெண்டஇள்‌) - உணர்‌ 


ரல்‌: (1) மென்மையானதும்‌ 
மெலிந்ததுமான  நெஒுழ்ச்‌ஒ 
உடைய உறுப்பு. உணரவும்‌ 
பற்றிப்பிடிக்கவும்‌ இல முது 
கெலும்பிலிகளில்‌ உள்ளது. 
எ-டு. நீரி (அய்ட்ரா) (2) பூச்சி 
பிடிக்கும்‌ நீட்டு, சுரப்பி முனை 
யுள்ளது. எ-௭டு. கதிரவன்‌, 
மின்மினி. இது ஒரு பூச்சி 
யுண்ணுந்‌ தாவரம்‌. (உயி) 


1681010997 (டெரடாலஜி) - உருத்‌ 


திரிபியல்‌: உரு அல்லது தோற்‌ 
றம்‌ இரிவதைப்பற்றி ஆராயுந்‌ 
துறை. இத்திரிபு தாவரங்களி 
லும்‌ விலங்குகளிலும்‌ காணப்‌ 
படுவது. (உயி) 

டெர்பியம்‌: 76 
மென்மையான வெள்ளிதிறத்‌ 
தனிமம்‌. ஏனைய இலாந்த 
னாய்டுகளுடன்‌ சேர்ந்துள்ள 
திண்ம நிலைக்கருவிகளில்‌ 
மாசு பொருளாகப்‌ (டோபண்ட்‌) 
பயன்படுவது. (இய) 


1910 ப௱ (டெர்கம்‌) - முதுகுத்தகடு 


- கைட்டினால்‌ கடினமாகிய 


1 





தகடு. பூச்சியின்‌ வயிறு, மார்பு 

ஆகியவற்றின்‌ ஒவ்வொரு 

கண்டத்தின்‌ முதுகுப்புறப்‌ பாது 
காப்பு உறையைத்‌ தோற்றுவிப்‌ 
பது. பா. 21200, *19ஈபர. 

(உயி) 

12ஈம்ஈவ! (டெர்மினல்‌) - (1) 
முனை: மின்‌ சுற்றுப்‌ புள்ளி. 
இதனுடன்‌ கடத்தி ஒன்‌ை 
இணைக்கலாம்‌. (2) முனையம்‌: 
பல கட்டடங்கள்‌ தொகுதியாகக்‌ 
கருவியமைப்புகளுடன்‌ உள்ள 
இடம்‌. (இய) 

*1ளா௱்ரவ்பம்‌ (டெர்மினல்‌ பட்‌) - 
முனைமொட்டு: தாவரநுனி 
மொட்டு. (உ௰) 

1ஊா௱ர்ஈ2[ 1210210/ (டெர்மினல்‌ 


வெலாஇட்டி) - முடிவுறுநேர்‌ 


வரைவு: பாகியல்‌ பண்புள்ள ... 


நீர்மம்‌ ஒன்றில்‌ கடினக்‌ கோளம்‌ 
ஒன்றை நழுவவிடும்பொழுது, 
முடூக்குள்ள அதன்‌ விரைவு, 
நீர்மப்பாகியல்‌ பண்பினால்‌ 
தடுக்கப்பெற்று, மாறாப்‌ பரும 
நேர்விரைவைப்‌ பெறும்‌. மாறா 
இப்பரும நேர்விரைவே முடி 
வுறு அல்லது முற்றுறு நேர்‌ 
விரைவு ஆகும்‌. (இய) 
ர்ஏா௱ர்கார்பா (டெர்மிடேரியம்‌) - 
கரையான்புற்று: கரையான்‌ 
கூட்டமாக வாழுமிடம்‌, தரைக்கு 
மேலுங்கீழும்‌ இருக்கும்‌ (இய) 
1உா௱€ (டெர்மைட்‌) - கரையான்‌: 
உயரிய வகைச்‌ சமூகப்பூச்சி. 
இடல்‌ அர, போர்வீரர்கள்‌, 


702 


*251 





வேலையாட்கள்‌ என மூன்று 
பிரிவுண்டு. மரவூட்டமுள்ள 
பொருளை அரிப்பது. வேலைப்‌ 
பங்‌€ட்டுக்குட்பட்டது. ஓவ்‌ 
வொருவகையும்‌ ஒரு வேலை 
செய்யும்‌. தேனீக்கள்‌, எறும்பு 
கள்‌ ஏனைய இரண்டு சமூகப்‌ 
பூச்சிகள்‌. (உயி) 


12 வு 60௦யாம்‌ (டெர்னரி 
காம்பவுண்டு) - முத்தனிமச்‌ 
சேர்மம்‌: மூன்று தனிமங்களிலி 
ருந்து உண்டாகும்‌ கூட்டுப்‌ 
பொருள்‌ - சோடியம்‌ சல்பேட்‌ 


(480) (வே6) 


1210௨௪ - டெர்பின்‌: அரிய 
கொழுப்புத்‌ தொகுதியில்‌ 
ஒன்று. (வேது) 

142110010௩. - பெரிகாட்டன்‌: 


செயற்கை இழை. ஆடைகள்‌ 
செய்யப்பயன்‌ படுதல்‌. (வேதி) 
ர்சரர1100 (டெரிடரி) - ஆப்ரி 
எல்லை: உணவு உண்ணல்‌, 
கூடுகட்டுதல்‌, கலவி நிகழ்த்தல்‌ 
முதலிய செயல்களுக்காக ஒரு 
விலங்கு பாதுகாக்கும்‌ இடம்‌. 
(உயி) 
ணு! - பெரிலின்‌: தொகுப்‌ 
பிழைகளில்‌ பயன்படும்‌ ஒரு 
வகைப்‌ பால்யஸ்டரின்‌ 
வாணிபப்‌ பெயர்‌. (வேடு) 
16518 (டெஸ்டா) - விதைவெளி 
யுறை: விதையின்‌ புறவுறை. 
பா.129௱சா. (உயி) 
1951 (டெஸ்ட்‌) - று தேர்வு, 
இற்றாய்வு: (1) கல்வி மஇப்‌ 


1291 


16201 





பீட்டின்‌ இன்றியமையாப்பகுஇு. 
இது புறத்திண்மை வாய்ந்தது. 


அடைவுத்‌ தேர்வு, தனியாள்‌ 
தேர்வு, குழுத்தேர்வு, பரப்பறி 
தேர்வு எனப்‌ பலவகைப்படும்‌. 
(2) ஆய்வகத்தில்‌ முடிவு காணச்‌ 
செய்யப்படும்‌ சோதனை. இது 
பெரும்பாலும்‌ குறுகிய நேரம்‌ 


செய்வதாகவே அமையும்‌. எ௭டு. . 


சர்க்கரை ஆய்வு. (ப.து) 

125% 6088 (டெஸ்ட்‌ கிராஸ்‌) - 
ஆய்வுக்‌ கலப்பு: ஆய்ந்து பார்ப்‌ 
பதற்காகச்‌ செய்யப்படுவது. பா. 
0௮௦4 01055 (உயி) 

125115, 125110156 (டெஸ்டிஸ்‌, 
டெஸ்டிஏள்‌) - விரை: ஆண்‌ 
இனப்பெருக்க உறுப்பு. விந்‌ 
தணுக்கள்‌ இடுல்‌ உண்டாகின்‌ 
றன. (உயி?) 

1251 1ப௦௪ 627 (டெஸ்ட்‌ ட்யூப்‌ 
பேபி) ௮ ஆய்வுக்குழாய்க்‌ 
குழந்தை: முன்பு செயற்கை விந்‌ 
தேற்றத்தின்‌ மூலம்‌ குழந்தை 
பிறந்தது. தற்பொழுது ஆய்வ 
கத்தில்‌ முட்டை கருவுறச்‌ செய்‌ 
யப்பெற்றுக்‌ கருப்பையில்‌ பஇய 
வைக்கப்படுகிறது. இதிலிருந்து 
வளர்வதே பிறக்கும்‌ குழந்தை. 
சென்னையில்‌ இந்த ஆய்வு 
(1991) வெற்றிதரும்‌ வகையில்‌ 
நடந்துள்ளது. (உய) 

1918ப5 (டெட்டனஸ்‌) - இரவு: 
தாடைக்கட்டு. இளாஸ்டிரிடியம்‌ 
டெட்டனி என்னும்‌ நுண்ணுயி 
ரியினால்‌ உண்டாவது. தசை 
விறைப்பும்‌ இ௫வும்‌ இருக்கும்‌. 


இந்‌ நுண்ணுயிரி உண்டாக்கும்‌ 
நச்சு, தண்டுவடத்தைத்‌ தாக்க 
இயக்க நரம்புகளுக்குப்‌ பரவும்‌. 
(உய) 


19180 (டெட்ராடு) - நான்மி: 


நான்கு எண்ணிக்கை கொண் 
டது. இணை சேர்தலில்‌ ஒருங்‌ 


இணையும்‌ இரு நிறப்புரிகளின்‌ 
நான்கு நிறப்பொருள்கள்‌. 
(உயி) 


1211201018 (டெட்ராபிளாய்டு) - 


நான்மம்‌: இது  பாலணுவி 
லுள்ள நிறப்புரிகளின்‌ எண்‌ 
ணிக்கை. இயல்பான எண்‌ 
ணிக்கை. 2. இது இருமயம்‌, 
ஒன்றிருந்தால்‌ ஒருமயம்‌. இங்கு 
நான்கருப்பதால்‌ நான்‌ மயம்‌. 
பல இருந்தால்‌ 
பொதுவாக, இயல்பு எண்‌ 
ணிக்கை 2 என்றும்‌ இஇில்‌ 
பாதி ஈ என்றும்‌ குறிப்பிடப்படு 
வது வழக்கம்‌. (உயி) 


பன்மயம்‌. 


1242000 (டெட்ராபாடு) - நாற்‌ 


கால்‌ விலங்குகள்‌: நான்கு கால்‌ 


அடிகளைக்‌ கொண்டவை. 
எ--டு. முதலை, தவளை, 
அரிமா. (உயி) 

1611006 (டெட்ரோடு) - நான்‌ 
முனைவாய்‌: மும்முனை 
வாயைக்‌ காட்டிலும்‌ கூடுதலாக 
ஒரு தடுவாயைக்‌ (வரிட்‌) 
கொண்ட வெப்ப அயணித்‌ 


திறப்பி (தர்மியானிக்‌ வால்வு) . 


1294 (டெக்ஸ்ட்‌) - பஇிப்புச்செய்த: 


(1) கணிப்பொறியில்‌ அமைந்த 
செய்தி. அச்்‌டப்படுவது அல்‌ 


(241 


704 112 





லது அகர வரிசை வடிவத்தில்‌ 
காட்டப்படுவது. 2. அச்சியற்று 
வதற்கு ஆயத்தமாக நினைவகத்‌ 
தில்‌ சேமித்து வைக்கப்படும்‌ 
செய்தி. ஒ. 19858 (இய) 

1971 60110 (டெக்ஸ்‌ எடிட்டர்‌) - 
பதுப்புச்செய்திமாக்‌க பஇப்புச்‌ 
செய்தியைக்‌ கையாளும்‌ நிகழ்‌ 
வரை. எ-டு. சொல்‌ செயல்‌ 
முறையாக்‌கி. இது பஇப்புப்‌ 
பணிகளைச்‌ செய்வது. ஓ. 
098 6000. (இய) 

12)111625 (டெக்ஸ்டைல்ஸ்‌) - 
(1) நெசவியல்‌: நூற்பியல்‌, 
துகிலியல்‌. நூற்றல்‌, நூல்‌ 
பொருள்கள்‌ ஆகியவை பற்றி 


ஆராயுந்‌ துறை. (2) நெச 
வாலை நூற்பாலை. நூல்‌ 
நெய்யப்பட்டுத்‌ துணிகள்‌ 
செய்யுமிடம்‌. இத்‌ தொழில்‌ 
சிறந்த நுட்பமும்‌ பொருளா 
தாரச்‌ இறப்பும்‌ வாய்ந்தது. 
(தொ..நு) 


1910100655119 (டெக்ஸ்ட்‌ புராச 
எஸ்‌) - படிப்புச்‌ செய்தி செயல்‌ 
முறையாக்கம்‌: சொல்லைச்‌ 
செயல்முறைப்படுத்தல்‌. (இய) 

பட (தாலமஸ்‌) ன 
(1) மூளைத்தளம்‌ (2) பூத்தளம்‌. 
(உயி) 

[வரயா - தேலியம்‌: 71. மென்‌ 
மையான சாம்பல்நிற உலோ 
கம்‌. தகடாக்கலாம்‌. காரீயத்‌ 
தாதுக்களிலும்‌ காட்மியத்‌ தாதுக்‌ 
களிலும்‌ காணப்படுவது. அதிக 

௮1.அ.46 


நச்சுத்தன்‌மையுள்ளது. இதன்‌ 
கூட்டுப்‌ பொருள்கள்‌ ஒளிமின்‌ 
கலங்கள்‌ அகச்டவப்பு உணர்‌ 
கருவிகள்‌, குறைந்த உருகு 
நிலைக்‌ கண்ணாடிகள்‌ முதலிய 


வற்றில்‌ பயன்படுகின்றன. 


(வேதி) 

(ர வ11௦ 0114 (தேலோபைட்டா) - 
தண்டகத்தாவரங்கள்‌: இவற்றின்‌ 
உடல்‌ அமைப்பில்‌ இலை, 
தண்டு, வேர்‌ என்னும்‌ உறுப்பு 
வேறுபாடு இராது. உடல்‌ ஒரு 
கண்ணறை அமைப்பும்‌ பல 
கண்ணறை அமைப்பும்‌ 
கொண்டது. இனப்பெருக்கம்‌ 
பிளவு, இதல்கள்‌, பாலணுக்கள்‌ 
ஆகியவற்றால்‌ நடைபெறு 
இறது. எ-டு. காளான்‌, பாடு. 
(உயி) 

121105 (தேலஸ்‌) - தண்டகம்‌: 
எளிய தாவர உடல்‌. இலை, 
தண்டு, வேர்‌ என்னும்‌ உறுப்பு 
வேறுபாடும்‌ உண்மைக்குழாய்த்‌ 
இசுவும்‌ இரா. எ-டு. பாசி, மாசி. 
ஒ. ஜா01வ05. (உயி) 

(11608 (க்கா) - உறை: இதலுறை: 
உயி) 

ஷு இலிடோக) - கன்‌ 
னிப்பெருக்கம்‌: பூச்சிகளில்‌ 
காணப்படும்‌ ஒருவகை கன்னி 
இனப்பெருக்கமுறை. கலவி 
இல்லாமல்‌ பெண்கள்‌ பெண்‌ 
களையே இல்‌ உண்டாக்கும்‌. 
பா. 0௮121௦981௨56. (உயி) 

111௦௦0௦116 (இயோடலைட்‌) - தள 
மட்டமானி: இடைமட்டக்‌ 


705 


111: 





106 
கோணங்களையும்‌ நேர்‌ 
கோணங்களையும்‌ அளாக்குங்‌ 
கருவி. (இய) 

1ல்‌ கறக (தர்மல்‌ 


கெப்பாடட்டி) - வெப்ப ஏற்புத்‌ 
இறன்‌: ஒரு இலோடராம்‌ நிறை 
யுள்ள பொருளின்‌ வெப்ப 
நிலையை, ,  ஒருகெல்வின்‌ 
உயர்த்த, ஜூல்‌ அளவில்‌ 
தேவைப்படும்‌ வெப்ப ஆற்றல்‌, 
அதன்‌ வெப்ப ஏற்புத்திற 
னாகும்‌. (இய) 
1ர்வாறால! ௦௦பப௦படு. (தார்மல்‌ 
கண்டக்டிவிட்டி) - வெப்பம்‌ 
கடத்துதிறன்‌: ஓரலகு வெப்ப 
நிலை வாட்டம்‌ நிலவும்‌ போது, 
ஓரலகு குறுக்குப்‌ பரப்பின்‌ 
வழியே ஒருவினாடியில்‌ ஜூல்‌ 
அளவில்‌ கடத்தப்படும்‌ வெப்ப 
ஆற்றல்‌ ஒரு பொருளின்‌ வெப்‌ 
பங்கடத்து இறனாகும்‌. (இய) 
சாவ! 51255 குர்மல்‌ ஸ்டெஸ்‌) 
- வெப்பத்தகைவு: உலோகப்‌ 
பொருள்களாலான தண்டுகள்‌, 
வெப்பத்தினால்‌ விரிவடையும்‌ 
போது, ஒரு விசை உண்டாகி 
றது. பாலங்கள்‌ கட்டுவதில்‌ இவ்‌ 
வடிப்படை உள்ளது. இவ்விரி 
வினால்‌ உண்டாகும்‌ தகைவு 
வெப்‌! த்தகைவு ஆகும்‌. (இய) 


1௦ (தர்மியான்‌) - வெப்ப 
அயனி:  மின்னேற்றத்துகள்‌. 
வெண்சுடர்‌ பொருளினால்‌ 
உமிழப்படுவது. (இய) 


்‌ 1௨ம்‌! வ௨ (தர்மியானிக்‌ 

வால்வ்‌) - வெப்ப அயனித்‌ 
நறப்பி: ஒரு வெற்றிடக்குழாய்‌, 
இடல்‌ வெப்பமுறு எஇர்மின்‌ 
வாய்‌ இருக்கும்‌. இதிலிருந்து 
மின்னணுக்கள்‌ உமிழப்படும்‌. 
நேர்மின்வாய்‌ இவற்றைத்திரட்‌ 
டும்‌. இதன்‌ இடத்தை இப்பொ 
முது படிகப்பெருக்கி பிடித்‌ 
துள்ளது. (இய) 

10/05 (தெர்மியானிக்ஸ்‌) 
- வெப்ப அயனி இயல்‌: வெப்ப 
அயனிகளை  ஆராயுந்துறை. 
(இய) 

ளார்‌. (தெர்மிஸ்டர்‌) - 
வெப்ப அயனிக்கடத்தி: ஓர்‌ 
அரைகுறைக்‌ கடத்தி. (இய) 

126 - தர்மைட்டூ: அலுமினி 
யத்தூளும்‌ இரும்பு (111) ஆக்சை 
டூம்‌ சேர்ந்த கலவை. தடாக்க 
ஆக்சைடு ஒடுங்கும்‌. இவ்வினை 
வெளிவெப்பச்‌ சார்புடையது; 
உருகிய இரும்பு உண்டாகும்‌. 
(இய) 

(ப எப] (தர்மோ 
கெமிஸ்ட்ரி) - வெப்பவேதி 
யியல்‌: வெப்ப வினைகளை 
ஆராயுந்‌ துறை. (இய) 

121௦௦௦0016 (கர்மோகப்பிள்‌) 

- வெப்ப மின்னிரட்டை: வெப்ப 

மின்சார அடிப்படையில்‌ 

அமைந்த கருவி. வெப்ப நிலை 
களை அளக்கப்‌ பயன்‌ படுவது. 
வேறுபட்ட இரு உலோகக்‌ கம்பி 


12 


706 ப: 





கள்‌ சேர்ந்த இணைப்புகள்‌ 


வேறான வெப்பநிலையில்‌ 
இதில்‌ வைக்கப்படுகின்றன. 
இப்பொழுது அக்கம்பிகளின்‌ 
சுற்றில்‌ மின்னோட்டம்‌ நிகழ்‌ 
றது. இந்த அமைப்பே மின்னி 
ரட்டை. இஇில்‌ ஏற்படும்‌ மின்‌ 
னோட்டம்‌ வெப்ப மின்னோட்ட 


மாகும்‌. இந்நிகழ்ச்௫க்குச்‌ 
€பெக்கு விளைவு என்று 
பெயர்‌. (இய) 


1்எ௱௦மோோவாம்‌05 (தர்மோ 
டயனமிக்ஸ்‌) - வெப்ப இயக்க 


வியல்‌: வெப்பம்‌ முதலிய 
ஆற்றல்‌ வடிவங்களையும்‌, 
வெப்ப நிலை, அழுத்தம்‌, 
செறிவு முதலிய இயற்பியல்‌ 
அளவுகளிலுள்ள தொடர்‌ 
புள்ள மாற்றங்களையும்‌ 


ஆராயுந்துறை. (இய) 

(ர்ளற௦௱ன்‌ா (தெர்மோமீட்டர்‌) 
- வெப்ப நிலைமானி: கலிலி 
யோவால்‌ (1564 - 1642) 
1593 இல்‌ இது புனையப்பட்‌ 
டது. வெப்பநிலையை அளக்‌ 
கப்பயன்‌ படுவது. இதன்‌ பொது 
வகைகள்‌: 1. செண்டி௫ரேடு 
வெப்ப நிலைமானி. 2. பாரன்‌ 
ட்டு வெப்ப நிலைமானி. 
சிறப்புவகைகள்‌: 1. மருத்துவ 
வெப்பநிலைமானி 2. பெரும 
- றும வெப்பநிலைமானி. 


பொதுவாக, வெப்பநிலை 
மானியில்‌ பெருகும்‌ நீர்மம்‌ 
பாதரசம்‌. 


ர்வ ாஷறு (தர்மோனேஸ்டி) 
- வெப்ப அமைவு இயக்கம்‌ 


1௦5 


திசைச்‌ சாராத்‌ தாவர இயக்கம்‌: 
வெப்ப நிலை மாற்றத்தால்‌ 
ஏற்படும்‌ துலங்கல்‌, எடு. 
குரோகஸ்பூ. (உயி) 

மளா ௫(௦015௱ (தர்மோ 
பீரியாடிசம்‌, - வெப்பக்கால 
வியம்‌: சூழ்நிலைக்‌ காரணிக 
ளில்‌ இதுவும்‌ ஒன்று. சில தாவ 
ரங்கள்‌ வெளிப்படுத்தும்‌ 
நிகழ்ச்சி, குறைந்த வெப்ப 
நிலையும்‌ உயர்ந்த வெப்ப 
நிலையும்‌ மாறி மாறி வருவதற்‌ 
கேற்ற துலங்கள்‌ இதில்‌ இருக்‌ 
கும்‌. இத்தகைய தாவரங்கள்‌, 
குறைந்த இரவு வெப்ப நிலைக்‌ 
கும்‌ உயர்ந்த பகல்‌ வெப்ப 
நிலைக்கும்‌ உட்படுத்தப்படும்‌ 
போது, முன்னதாகவும்‌ நன்கும்‌ 
பூக்கின்றன. எ-டு. இரைசாத்‌ 
திமம்‌, தக்காளி. பா. ற101௦- 
0௦110015௱,ஈவ]624௦. (உயி) 


ர்்சாறா௦ாம்‌6 (தர்மோபிலிக்‌) - 


வெப்ப விரும்பி: தன்‌ வளர்ச்‌ 
சிக்கு வெப்பநிலையை நாடும்‌ 
தாவரம்‌. ஒ. 950/6, 
ரொ ॥16. (உயி) 

ர்‌12516 (தர்மோஸ்‌ 
பிளாஸ்க்‌) - வெப்பக்‌ குடுவை: 
பா. 0ர்ப/காரி85% 


11/௦0/1625 (தர்மோபைட்ஸ்‌) 


- வாழ்வு நிலையிலாத்‌ 
தாவரங்கள்‌: இவை ஆண்டுத்‌ 
தாவரங்கள்‌ அல்லது அழியக்‌ 
கூடிய தாவரங்கள்‌. விதை வடி 
வத்தில்‌ பாதகச்‌ தூழ்நிலை 
களைத்‌ தாக்குப்‌ பிடிப்பவை. 


ப்ட்‌ 


707 





இவை சாகுபடி நிலங்களிலும்‌ 


பாலைகளிலும்‌ காணப்படு 
பவை. (உயி) 

ரஊரா௦512ம (தர்மோஸ்டட்‌) - 
வெப்ப மாற்றி: குறிப்பிட்ட 


பாகை அளவுக்கு வெப்ப 
நிலையைச்‌ €ராக்கும்‌ கருவி. 
(இய) 

ளா 001 (ேர்மோட்ராபி 
சம்‌) - வெப்ப நாட்டம்‌: வெப்பத்‌ 
தூண்டலுக்குரிய தாவரத்துலங் 
கல்கள்‌. (உயி) 

1ஈ/கரராஉ - தையமின்‌: வைட்ட 
மின்‌ ஃபி1. நீரில்‌ கரையக்‌ கூடி 
யது. தானியங்களிலும்‌ கல்லீர 
லிலும்‌ உள்ளது. பா. 14485. 
(உயி) ்‌ 

பப்பா 560008 ரு 
(செகண்டரி இக்கனிங்‌) - 
இரண்டாம்‌ நிலைத்‌ தடிப்பு: பா. 
590௦08ர/ 010147. (உயி) 

10018 (இக்மோட்ரா 
பிசம்‌) - தொடுநாட்டம்‌: தொடு 
உணர்ச்சியான  தூண்டலுக்‌ 
கேற்ற துலங்கல்‌ - தொட்டாற்‌ 
சுருங்கி. (உயி) 

1ம்‌ மூள ௦2௦ ராகு 
(இன்‌ லேயர்‌ குரோமடோடரபி) 
- மென்படல்‌ நிறவரைவியல்‌: 
ஒரு வகை நிற வரைவு முறை. 
பா. ௦00821. (வேதி) 

101021 - தையோகால்‌: ஒரு 
செயந்கை ரப்பர்‌. பாலிசல்‌ 
பைடூ ரப்பர்‌. அஇக நெூழ்‌ 


வுடையது. எண்ணெய்‌, காற்று 


11௦ 
முதலியவற்றால்‌ தாக்குறாது. 
குழாய்கள்‌ . முதலியவை 
செய்யப்‌ பயன்படுகிறது. 
(வேடு) 


ரஈ/ொர்ர - தையோமின்‌: ௦, 1), 8, 
கறுப்பு மாநிறம்‌: தையமின்‌ 
வழிப்‌ பொருள்‌. நுண்ணோக்கி 
யில்‌ கரையொருள்‌. (வேதி) 

141௦5ப1ஜர21௨ - தையோசல்பேட்‌: 
சோடியம்‌ தையோசல்பேட்‌. 
தையோ கந்தகக்காடி உப்பு. பா. 
800/ப௱ 141௦5பற௱ல்‌ச (வேதி) 


ர்்்்௦0ு. இக்சோட்ராபி) - 
தொடூவேற்றுருமை: சில கூழ்மங்‌ 
கள்‌ பெற்றிருக்கும்‌ பண்பு. 
குலுக்கும்‌ பொழுது அவை நீர்ம 
மாகும்‌. குலுக்கல்‌ நின்றபின்‌, 
அவை மீண்டும்‌ படியத்‌ தொடங் 
கும்‌. கா-ட. வண்ணக்‌ குழம்பு 
(பெயிண்ட்‌) வேதி. 

11௦18016 பே௦்‌ (தொராிக்‌ டக்ட்‌) 
- மார்புத்‌ கொழுநீர்‌ நாளம்‌: 
முதுகுப்புற நீள்‌ வாட்டுக்‌ 
கொழு நீர்க்குழாய்‌. கொழுநீர்‌ 
மண்டலத்தின்‌ பெருங்‌ குழாய்‌. 
உடலின்‌ பல பகுஇகளிவிருந் 
தும்‌ கொழு நீரைத்திரட்டுவது. 
பாலூட்டிகளில்‌ குறுக்குத்‌ 
தட்டத்திற்குத்‌ (உதரவிதானம்‌) 
&ழ்த்தொடங்கி முதுகெலும்‌ 
பிற்கு முன்‌ சென்று கழுத்துக்‌ 
கடியில்‌ முதல்‌ இளைச்சிரை 
யோடு சேருகிறது. (உயி) 


1072010 *7120186 (தொரா௫க்‌ 
வெர்டிபிரே) - மார்பு முன்‌ 


(௦ 


708 


ப 





எலும்புகள்‌: மேல்‌ முதுகுப்பகுதி 
யில்‌ உள்ளவை. மனிதனிடத்து 
12 உள்ளன. பா. படம்‌. 080% 
டொ. (உயி) 

1௦18 (தொராக்ஸ்‌) - மார்பு: 
தலைக்கடுத்துள்ள உடற்பகுதி. 
இது நுரையீரல்களுக்கும்‌ இத 
யத்திற்கும்‌ பாதுகாப்பாக உள்‌ 
ளது. இல்‌ மார்புக்‌ கூடு 
அமைந்துள்ளது. இதன்‌ 
வழியே உணவு வழியின்‌ பகுதி 
யான உணவுக்‌ குழல்‌ செல்க 
றது. (உயி) 

1௦11யா - தோரியம்‌: 76. மென்‌ 
மையான கஇரியக்கத்‌ தனிமம்‌. 
வெண்ணிறம்‌. காற்றில்‌ படக்‌ 
கறுக்கும்‌. இதன்‌ முக்கிய தாதுக்‌ 
கள்‌. மோனசைட்‌, ஆர்க 
னெய்ட்‌, தோரைட்‌. (வேக) 

௦௩ (தார்ன்‌)- பெருமுள்‌: இது 
கூர்முள்‌. இளை குறைந்து மாறு 
வதால்‌ உண்டாவது. எடு. 
கருவை. பா. 5012 (உ௰) 

ராஷ்மி இரஷ்கோல்டு) - 


உறுத்துவாயில்‌: தசை, நரம்பு 
முதலிய உறுத்துஇசுக்களில்‌ 
துலங்‌ கலைத்‌ தொடக்க 


வேண்டிய குறைந்த அளவு 
தூண்டல்‌ செறிவு. (உயி) 
ராடி - இராம்பின்‌: ஒரு 
நொதி. கரையக்‌ கூடிய புரத 
பைபிரினோஜனை நார்பைபி 
ரினாகக்‌ குருஇக்கட்டின்‌ 
பொழுது மாற்றுவது. (உயி) 
மாணடி வு இராம்போசைபட்‌) 
- நராம்பணு: பா. ஐ1வி4 (உ௰) 


பாா௦ி௪ ௭/௨. டராட்டில்‌ 
வால்வ்‌) - தொண்டைத்திறப்பி: 
இஃது அகக்‌ கனற்சி எந்திரம்‌ 
புறக்‌ கனற்டி எந்திரம்‌ ஆடிய 
இரண்டிலும்‌ உள்ளது. அகக்‌ 
கனற்டு எந்இரத்தில்‌ இதன்‌ 
வேலை வெடிகலவையின்‌ 
கோற்று * பெட்ரோல்‌) அள 
வைத்‌ தேவைக்‌ கேற்றாற்‌ போல்‌ 
மட்டுப்‌ படுத்துவது ஆகும்‌. புறக்‌ 
கனற்சி எந்திரத்தில்‌ நீராவிக்‌ 
கலத்திலுள்ள அஇக அழுத்த 
நீராவி, நீராவிப்‌ பெட்டிக்குச்‌ 
செல்லத்‌ தானே இறந்து 
உதவுகிறது. (இய) 

*ஙாம5% இரஸ்ட்‌) - இறுக்கம்‌: 

1. இறுக்குவிசை. மொத்தப்‌ 
பரப்பின்மீது ஏற்படும்‌ அழுத்தம்‌ 
இறுக்கமாகும்‌. 

7:27 - இறுக்கம்‌. 

£- அழுத்தம்‌. &- பரப்பு. (இய) 
2. ஏவுகணை உண்டாக்கும்‌ 
முன்னியக்கு விசை. 

யிட - தூலியம்‌: £௱. 
மென்மையான வெள்ளி நிற 
உலோகம்‌, தகடாக்கலாம்‌, கம்பி 
யாக்கலாம்‌. ஏனைய இலாந்த 
னாய்களுடன்‌ சேர்ந்துள்ளது. 
(வேது) 

[மாசெ (தண்டர்‌) - இடி: மின்‌ 
னலை உருவாக்கும்‌ மின்‌ போக்‌ 
இல்‌ தோன்றும்‌ ஒலி. அழுத்த 
அலை உயர்வால்‌ நெருக்கங்‌ 
களும்‌ நெடுழ்வுகளும்‌ உண்‌ 
டாகும்‌. இவையே இடி ஒலியை 
எழுப்புபவை. (இய) 


709 [5 





பிப்‌ / 

110 தெலகாய்டு - 
பைமம்‌்‌ நுண்பை. பசுங்‌ 
கணிகங்களிலுள்ள ஒளிச்‌ 


சேர்க்கைப்‌ படலத்தொகுதியின்‌ 
அடிப்படை அலகு. தவிர, இது 
ஒளிச்சேர்க்கை செய்யும்‌ குச்சி 
யங்களிலும்‌ நீலப்பசும்பா௫ி 
களிலும்‌ அமைந்‌்இருப்பது. பா. 
1௨௮௨ (உயி) 

று - தைமின்‌: டிஎன்‌ஏ 
விலுள்ள நைட்ரஜன்‌ சார்‌ 


மூலம்‌. பிரிமிடின்‌ வளைய 
அமைப்பைக்‌ கொண்டது. 
(வேதி) 


(புரா - தைமஸ்‌: ஒரு நாள 
மிலாச்‌ சுரப்பி. கழுத்தின்‌ £ழ்ப்‌ 
பகுஇயிலும்‌ மார்பின்‌ மேல்பகு 
தியிலும்‌ இருக்குமாறு அமைந்‌ 
துள்ளது. குழந்தைப்‌ பருவத்‌ 
தில்‌ நன்கு வளர்ந்து, அதன்‌ 
பெரும்‌ அளவை முதிர்ச்சியின்‌ 
பொழுது எட்டுகிறது. இதற்குத்‌ 
தடுப்பாற்றல்‌ உண்டாக்கும்‌ 
இறன்‌ உண்டு. காரணம்‌ வெள்‌ 
ளணுக்களை  உண்டாக்குகி 
றது. உடலின்‌ வளர்ச்சியளவை 
அதிகமாக்குகிறது. இதன்‌ 
சுரப்புகள்‌ தைமின்‌, தைமோ 
பாய்டின்‌, தைமோடன்‌. (உயி) 

நாவா (தைரட்ரான்‌) 
எடிர்வாய்த்‌ இறப்பி: வளி 
நிரம்பிய இறப்பு அமைப்பு, 
வெப்பப்படுத்திய எஜர்மின்‌ 
வாயைக்‌ கொண்டது. மிக 
உயர்ந்த மின்னோட்டங்களைக்‌ 
கொண்டு செல்வது. (இய) 


11377௦10- தைராய்டூ:ண இது தொண்‌ 


டைச்‌ சுரப்பியாகும்‌. மூச்சுக்‌ 
குழலுக்கருகில்‌ உள்ளது: இரு 
மடல்களாலானது. இதன்‌ 
சுரப்பு தைராக்சைன்‌. இஃது 
உடல்‌ வளர்ச்சியையும்‌ வளர்‌ 
சிதை மாற்றத்தையும்‌ ஒழுங்கு 
படுத்துகிறது. அறிவு வளர்ச்‌ 
இக்கும்‌ நினைவாற்றலுக்கும்‌ 
காரணம்‌. இச்சுரப்பியின்‌ குறை 
நோய்கள்‌ கழலையும்‌ 
குருளைத்‌ தன்மையுமாகும்‌. 
உயி) 


(ர்நாரஏ$0 (தைரிஸ்டர்‌) - படிகத்‌ 
ரத்த: எதிர்வாய்த்திறப்பி 
போன்ற குறைகடத்தியமைப்பு. 
துண்ம நிலைக்‌ சொடுக்கி. 
சிவிகன்‌ கட்டுப்பாடு கொண்ட 
திருத்தி. (இய) 

[ர்ரா5ப5 இர்சஸ்‌) - நடூவகப்‌ 
பூங்கொத்து: இது ஒரு கலப்புப்‌ 
பூங்கொத்து. - துளசி. 

1101௮ (டிபியா) - கழ்க்கால்‌ உள்‌ 
எலும்பு: முழங்கால்‌ எலும்பு 


களில்‌ ஒன்று. மற்றொன்று 
&ீழ்க்கால்வெளி சலும்பு. 
உ௰) 


11081 21 (டைடல்‌ ஏர்‌) - அலைக்‌ 
காற்று: அமைஞியாக மூச்சுவிடும்‌ 
போது சுமார்‌ 500 ௧.செ.மீ. 
காற்று மாற்றம்‌ நுரையீரலில்‌ 
நடைபெறுூறது. இதுவே 
அலைக்‌ காற்று எனப்படும்‌. 
உயி) 


110 


710 


111௦ 





11825 (டைட்ஸ்‌) - ஏற்றவற்றங்கள்‌: 


புவிஈர்ப்பு விசைகளால்‌ 
கடலில்‌ நீர்மட்டம்‌ ஏறி இறங்கல்‌. 
(பு. அறி) 

௩ - டிஜஎஃப்‌ஆர்‌: டாட்டா 
அடிப்படை ஆராய்ச்சி நிறு 
வனம்‌. வானக்குமிழிகள்‌ மூலம்‌ 


காற்றுவெளியை ஆராய்ந்‌ 
துள்ளது. தேசிய வானக்குமிழி 
வாய்ப்பகத்தை உருவாக்கி 
யுள்ளது. (இய) 


186 (டைகர்‌) - புலி: கொடிய 
ஊன்‌ உண்ணும்‌ விலங்கு. 
பூனைக்‌ குடும்பத்தைச்‌ சார்ந்‌ 
தது. மஞ்சள்‌ நிறத்தோலில்‌ 
கறுப்பு வரிகள்‌ இருக்கும்‌. இது 
அழிந்து வருவதால்‌, பாதுகாக்க 
முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்‌ 
பட்டு வருகன்றன. மேற்‌ 
கொண்ட புலிக்காப்புத்‌ இட்டம்‌ 
(புராஜெக்ட்‌ டைகர்‌) பயனளித்‌ 


துள்ளது. (உயி) 
(9௪ 5ரவ% (டைகர்‌ ஷார்க்‌) - 
புலிச்சுறா: 5மீ நீளமுள்ள 


பெரிய சுறா. இரை வேட்கை 
மிக்கது. ஒளிர்வான கருப்பு 
மாநிறமும்‌ வெள்ளையுமுள்ள 


வரிகளைக்‌ கொண்டது. 
இந்தியப்‌ பெருங்கடலில்‌ 
காணப்படுவது. (உயி) 

பட்ச டிம்பர்‌) - மரம்‌: 
வேலைக்குப்‌ பயன்படும்‌ 
கட்டை. முற்றிய மரங்களே 
அறுக்கப்பட்டு மரவாடிக்கு 
வருகின்றன. மரத்தொழில்‌ 


சிறந்த வாணிபச்‌ இறப்புடை 


யது. தேக்கு மரம்‌ விலை 
உயர்ந்தது. மரம்‌ எரிபொருள்‌ 
மற்றும்‌ பலவேலைகளுக்குப்‌ 
பயன்படுவது. (உயி) 

116 (டைம்‌) - நேரம்‌: காலத்‌இன்‌ 
ஒரு பகுதி. இது உள்ளூர்‌ நேரம்‌, 
இட்ட நேரம்‌, இரீன்விச்சு நேரம்‌ 
என மூவகைப்படும்‌. (பு.அறி) 

(116, 062101 (டைம்‌ 
இரீன்விச்‌) - இரீன்விச்சு நேரம்‌: 
ஒஇரீன்விச்சு மைய வரைக்குரிய 
(மெரிடியன்‌) சராசரி கதிரவன்‌ 
நேரம்‌. அதாவது முதன்மை 
நெடுக்குக்‌ கோட்டில்‌ (லாஞ்சி 
டியுடு) கணக்கிடப்படும்‌ இட்ட 
நேரம்‌. இதை அடிப்படையாகக்‌ 
கொண்டு ஏனைய இடங்களில்‌ 
நேர அளவு,” அவ்வவ்விடங் 
களின்‌ நெநடுக்குக்கோட்டைக்‌ 
கொண்டூ கணக்கிடப்படுகிறது. 
காட்டாகக்‌ இரீன்விச்சு இட்ட 
நேரம்‌ பகல்‌ 12 மணி என்றால்‌ 
60 ஒழக்கு நெடுக்குக்‌ கோட்‌ 
டில்‌ மாலை 4 மணி இருக்கும்‌. 
ஓவ்வொரு நெடுக்குக்‌ கோடும்‌ 4 
நிமிடவேறுபாட்டைக்‌ கொண் 
டது. அவ்வாறெனில்‌, 60 
நெடுக்கோட்டு வேறுபாடு 4% 60 
இடம்‌ இழக்குப்‌ பாதிக்‌ கோணத்‌ 
தில்‌ இருப்பதால்‌, இரீன்விச்சு 
நேரத்திற்கு முன்னோக்கி 
மாலை 4 மணியாக இருக்கும்‌. 
இதே இடம்‌ மேற்குப்‌ பாதிக்‌ 
கோணத்தில்‌ இதே 60 
நெடுக்குக்‌ கோட்டில்‌ இருந்தால்‌, 
இரீன்விச்சு நேரத்திற்கு 4 மணி 


மா 





பின்நோக்கி 


இருக்கும்‌. 
அதாவது, காலை 8 மணியாக 
இருக்கும்‌. இழக்கே சென்றால்‌ 


நேரம்‌ குறையும்‌. மேற்கே 
சென்றால்‌ கூடும்‌. (பு.அறி) 

116, 1௦081 (டைம்‌, லோகல்‌) - 
உள்ளூர்‌ நேரம்‌: மைய 
வரையைக்‌ கதிரவன்‌ கடக்கும்‌ 
பொழுது அளக்கப்படும்‌ ஓரிடத்‌ 
தன்‌ நேரம்‌. இது இடத்திற்கிடம்‌ 
மாறுபடும்‌. இந்திய உள்ளிட 

- நேரமும்‌ இங்கிலாந்து உள்ளிட 
நேரமும்‌ ஒன்றாக இரா. பா. 
115, 513௭0௮௭0 (பு.அறி) 

ச கார (டைம்‌ ஷேரிங்‌) - 
நேரப்படிர்வு: ஒரே சமயத்தில்‌ 
பலர்‌ ஒரு கணிப்பொறியைப்‌ 
பயன்படுத்தல்‌. கணிப்பொறி 
மிக விரைவாகத்தகவல்களைத்‌ 
தருவதே இதற்குக்‌ காரணம்‌. 
இதனால்‌ பயன்‌ படுத்துவோரின்‌ 
தேவைகளை விரைவாக 
நிறைவு செய்ய இயலும்‌. (இய) 

பப 8௦ (டைம்‌, 
ஸ்டாண்டர்டு) - திட்ட நேரம்‌: 
ஒவ்வொரு நாடும்‌ தன்‌ நடுவே 
செல்லும்‌ நெடுக்குக்‌ கோட்டி 
லுள்ள ஓரிடத்தில்‌ உள்ளூர்‌ 
நேரத்தைக்‌ கணக்ஒட்டு, 
அதையே நாடு முழுதும்‌ பின்‌ 
பற்றும்‌. இதற்குத்‌ இட்டநேரம்‌ 
என்று பெயர்‌. இந்தியாவைப்‌ 
பொறுத்தவரை 82.5 
நெடுக்குக்‌ கோடு இட்ட 
நெடுக்குக்‌ கோடாகும்‌. அங்குக்‌ 
கணக்கிடப்படும்‌ நேரம்‌ இட்ட 


1 


நேரமாகும்‌. இந்நேரம்‌ 
நாட்டுக்கு நாடு வேறுபடும்‌. பா. 
1௦௭௦91100௨ (பு. அறி) 


ர (டின்‌) - வெள்ளீயம்‌: 8ஈ. 


எளிதில்‌ உருகக்கூடிய 
உலோகம்‌. மென்மையானது. 
கம்பியாக்கலாம்‌, தகடாக்கலாம்‌, 


காற்று, நீர்‌ பாதிக்காது. இரு 


புறவேற்றுருக்கள்‌ உண்டு. 
வெண்ணிற வெள்ளீயம்‌, 
சாம்பல்‌ நிற வெள்ளீயம்‌, 


வீட்டுப்பாண்டங்கள்‌ செய்யவும்‌ 
தகடுகள்‌ செய்யவும்‌ பயன்‌ 
படுவது. (வேஇ) 


11 ௦0ர்06 (டின்‌ குளோரைடு) 


- வெள்ளீயக்‌ குளோரைடூ: 8ஈ0, 
ஒளிபுகும்‌ இண்மம்‌. அய்டிரோ 
குளோரிகக்‌ காடியில்‌ வெள்‌ 
ளீயத்தைக்‌ கரைத்துப்‌ பெற 
லாம்‌. ஒடுக்கி, நிறம்‌ நிறுத்தி. 
(வேத) 


1ஈ 600186 (டின்‌ ஆக்சைடு) - 


வெள்ளீய (114) ஆக்சைடூ. 8௦, 
வெள்ளீயச்‌ சாம்பல்‌. நிறமற்ற 
படிகம்‌. நீரில்‌ கரையாதது. 
ஓடுகள்‌, கண்ணாடி, உலோகம்‌ 
ஆகியவற்றிற்கு மெருகேற்றப்‌ 
பயன்படுவது. (வேத) 


(ர ஒயிறர்/ம6 (டின்‌ சல்பைடு) - 


வெள்ளீயச்‌ சல்பைடு: 88, 
ஓவியப்‌ பொன்‌ என்று கூறப்‌ 
படுவது. நீரில்‌ கரையா மஞ்சள்‌ 
நிறத்‌ தூள்‌. அமிலம்‌ சேர்ந்த 
வெள்ளீய உப்புக்கரைசலில்‌, 
அய்டிரஜன்‌ சல்பைடைச்‌ 
செலுத்திப்‌ பெறலாம்‌. பொன்‌ 


11 





னிற வண்ணக்‌ குழைவு 


செய்யப்‌ பயன்‌ படுவது. (வேதி) 
(1ர௦பாச (டிங்சர்‌) - கறையம்‌: 
ஆல்ககாலில்‌ கரைந்த கரைசல்‌. 
அயோடின்‌ கறையம்‌ ட(டிங்ச்‌ 
ஆஃப்‌ அயோடின்‌) - நச்சுத்‌ 
தடையாகும்‌. (வேத) 
ப்ரா (டின்னிங்‌) - வெள்ளீய 
மேற்றல்‌: பித்தளை, வெண் 


கலம்‌, செம்பு ஆகியவற்றிற்கு 
மெல்லிய வெள்ளீயத்‌ தகடேற்‌ 


றல்‌. (வேதி) 
118௦5 - மிராஸ்‌: அமெரிக்கச்‌ 


செயற்கை நிலா. 
வானிலையை  அறியப்பயன்‌ 
பட்டது. (இய) 


115502 (டியூ) - இச: குறிப்பிட்ட 
வேலையைச்‌ செய்யுங்‌ கண்‌ 
ணறைகளின்‌ தொகுதி. சுருங்கு 
வதற்கும்‌, நரம்புத்‌ தூண்டல்‌ 
துலங்கலுக்கும்‌ நீர்ம அல்லது 
குருதி ஊட்டம்‌ செல்வதற்கும்‌ 
திசு காரணமாய்‌ உள்ளது. இது 
தாவரத்திசு விலங்குத்‌ (மனிதத்‌) 
திசு என இருவகைப்படும்‌, இவ்‌ 
வகை மேலும்‌ விரியும்‌. (உயி) 

115906 பெயர (டிடுயு கல்சர்‌) - 
திசுவளர்ப்பு: தகுந்த ஊடகத்தில்‌ 


கண்ணறைகள்‌, இசுக்கள்‌, 
உறுப்புகள்‌ ஆகியவற்றைப்‌ 
பேணல்‌. (உய) 

1159ப5) ராப௱கா சியூஸ்‌, 
ஹியூமன்‌) - வித்‌ சுக்கள்‌: 
உயிரணுக்களின்‌ தொகுதி 


இசுவாகும்‌. ஒரே அமைப்பும்‌ 


115 





வேலையும்‌ கொண்டது. 
தாண்டலுக்கேற்ற துலங்கலைத்‌ 
தெரிவிப்பது. 

நம்‌ உடலில்‌ 5 வகைத்இசுக்கள்‌ 
உள்ளன: (1) மேல்‌ படலத்திசு : 
(2) தசைத்இிக (3) தாங்குஇசு 

(4) நரம்புத்தசு (5) நீர்மத்இசு. 
. மேல்படலத்திசுக்கள்‌ (எபிதலி 
யல்‌): இது மேலும்‌ நான்கு 
வகைப்படும்‌ (1) வரிப்படலம்‌ 
(காலம்னார்‌) . ஓரடுக்காலானது 
ஸை இரைப்பை, வயிறு. 
(2) செடல்‌ படலம்‌ (ஸ்குவா 
மஸ்‌) : தட்டையனணுக்களா 
னவை - புறத்தோல்‌, வாய்‌, 
தொண்டை (3) குற்றிழைப்‌ 
படலம்‌ (ஒலியேட்டட்‌): அணுக்‌ 
கள்‌ முனைகளில்‌ மயிரிழைகள்‌ 
உண்டு. மூச்சுக்குழல்‌, மூளைக்‌ 
குழிகள்‌. (4) ௬ரப்பிப்‌ படலம்‌ 
(களாண்டுலர்‌): கூம்பு வடிவ 
அணுக்களாலானவை - கணை 
யம்‌, கல்லீரல்‌. 

1. தசைத்திசுக்கள்‌: வரித்தசை 
கள்‌, வரியிலாத்தசைகள்‌. 
சுருக்குத்‌ தசைகள்‌. 

11. தாங்குடிசுக்கள்‌ (சப்போர்‌ 
டிங்‌): உடலைத்‌ தாங்குவன. 
அதக அளவு உயிரணு வார்மம்‌ 
உண்டு. இது மேலும்‌ ஃ& வகைப்‌ 
படும்‌. (1) இணைப்புத்திசு 
(கனக்டிவ்‌ டிசு): வேறுபட்ட 
உறுப்புகளை இணைப்பது 
(2) நீள்‌ (எலாஸ்டிக்‌) : 
தமனிச்சுவர்கள்‌ (3) நார்த்திசு 
(பைப்ரஸ்‌): தசை நாண்கள்‌ 


115 713 114 











(௦) எலும்புத்தக: எலும்பும்‌ | 14. நரம்புதீதிசக்கள்‌ (நர்வஸ்‌): 


குருத்தெலும்பும்‌. நரம்பு, நரம்பியன்‌ (நியூரான்‌) 
நரப்பன்‌ (நியூரின்‌) முதலிய 
வற்றாலானது. 

4 2 டக்‌ நீர்மத்திசு (புளூயிட்‌) : குருதி 


(உயி) 
ப்காரமா - டைட்டானியம்‌: 7 


சாம்பல்‌ நிற மாறுநிலைத்‌ 
தனிமம்‌, இலேசானது. கம்பி 


டக 
டு ப 
௮ ஆ 


யாக்கலாம்‌. உயரிய இழு 

வலிமையும்‌ குறைந்த பெரு 

கெண்ணும்‌ கொண்டது. 

௮. மேல்‌ படலத்இசு தகம்‌ ட 2 

1. பத்திக்‌ கண்ணறை ஆக்சைடு தாது இரும்பு 

2. குற்றிழைக்கண்ணறை கப்பல்கள்‌, வானவூர்திகள்‌ 

3. செ௫ல்‌ கண்ணறை முதலியவை செய்யப்‌ பயன்‌ 
4. உட்கரு படுவது. (வேத) 

ஆ. இணைப்புத்‌ இசு 1 ார்பாா 41௦000௦- டைட்டானியம்‌ 

ட ஜிப்கம்‌ ஈராக்சைடூ: 12, வெண்ணிறத்‌ 


2. வெண்ணிழை 


3. இ ப்புத்இசுக்‌ கண்ணறை தூள்‌, நீரில்‌ கரையாதது. காடி 


களில்‌ மெதுவாக வினை 
யாற்றுவது. விரைவாகக்‌ 
காரங்களில்‌ கரைந்து டைட்ட 
னேட்டூகள்‌ என்னும்‌ உப்பைக்‌ 
கொடுப்பது. இயற்கையில்‌ 
அனடேஸ்‌, ரூட்டைல்‌ தாதுக்‌ 





ஹதச்ட்டு- ம்‌ களாகக்‌ இடைப்பது. பீங்கான்‌ 
ல்‌ 247 ்‌ ௦ ல்‌ பொருள்களுக்கு வெண் 
(ட மெருகேற்றவும்‌ மற்றும்‌ தாள்‌ 
* தொழிலிலும்‌ நெசவுத்‌ தொழி 
லிலும்‌ பயன்படூதல்‌. (வேதி) 

இ. குருத்தெலும்பு ்‌ 
1. குருத்தெலும்புக்‌ கண்ணறை பூய (டைட்ரேஷன்‌) - தகுதி 
ஈ. எலும்பு பாத்தல: தரம்பார்த்தல்‌. 
1. எலும்பு அடுக்கு பருமனறி நுணுக்கம்‌. இதில்‌ 
2. நுண்குழலி செறிவு தெரிந்த ஒரு கரைசல்‌, 


3. ஏவர்‌சியன்‌ குழல்‌ செறிவு தெரியாத ஒரு கரைச 


116 


10௪ . 





லோடு முடிவு நிலை தெரியும்‌ 
வரை சேர்க்கப்படுகிறது. இஃது 
இயற்பியல்‌ வேஇியியலில்‌ ஓர்‌ 
அடிப்படைச்‌ செயல்முறை. 


(இய) 


11076 (டிட்டர்‌) - செறிவு: (1) ஒரு 
கரைசலிலுள்ள ஒரு பொரு 
ளின்‌ செறிவைத்தகுதி 
பார்த்தல்‌ மூலம்‌ உறுஇசெய்தல்‌. 
(2) தெளியத்திலுள்ள (சீரம்‌) 
ஓர்‌ எதிர்ப்புப்‌ பொருள்‌ செறி 
வின்‌ அளவு. (உயி) 

140209 (டோட்ஸ்‌) - தேரைகள்‌: 
இருநிலை வாழ்வி வகுப்பைச்‌ 
சார்ந்தவை. (உ௰) 

1௦௦௦000௭௦1 - டோக்கோபெரால்‌: 
பா.ரா ட்‌. (வேத) 


1௦047 (டாடி) - கள்‌: தென்னையி 
லிருந்தும்‌ பனையிலிருந்தும்‌ 
இறக்கப்படும்‌ பானங்கள்‌. 
பனங்கள்ளுடன்‌ சுண்ணாம்பு 
சேர்ப்பதால்‌ இடைப்பது பதநீர்‌. 
கள்‌ ஒரு போதைப்‌ பொருள்‌. 
(உயி) 

10112௦ - டால்பி: வெண்ணையம்‌. 
வெண்ணெய்‌, சர்க்கரை ஆகிய 
இரண்டும்‌ சேர்ந்த கலவையி 


லிருந்து செய்யப்படும்‌ 
இனிப்பு. (உயி) 
7௦112' ॥220ம்‌ - டோலன்‌ 


வினையாக்கி: அணைவு அயனி. 
ர (4471).* இன்‌ கரைசல்‌. 
வெள்ளியாடி ஆய்வில்‌ பயன்‌ 
படுவது. இந்த ஆய்வு ஆல்டி 
கைடுகளையும்‌ ஆல்கைன்‌ 


களையும்‌ கண்டறியப்‌ பயன்‌ 


படுவது. (வேதி) 


ஞி 


101ய//௦ - டோலுடைன்‌ (0, 6, 


ர, [41): நறுமண அமைன்‌. 
மீத்தைல்‌ பினிலாமைன்‌ . 
மூன்று மாற்றுருக்கள்‌, நேர்‌, 
பின்‌, துணை டோலுடைன்‌. 
இவற்றில்‌ முதல்‌ இரண்டு நீர்மங்‌ 


_. கள்‌. மூன்றாவது வெண்ணிறப்‌ 


படிகம்‌. கொ. நி. 20௦ - 204 
செ. சாயங்கள்‌ செய்ய. (வேடு) 


1௦௦56 (டொமண்டோஸ்‌) -- 


மென்மமிரிழையுள்ளன இலைப்‌ 
பரப்பு மென்னிழைகளால்‌ 
செறிவாக மூடப்பட்டிருத்தல்‌ - 
வெர்பாஸ்கம்‌ பல்வெரு 
லெண்டம்‌. (உயி) 


10௦0120137) (டோமோடரமி) - 


தளவரைவியல்‌: இது ஓர்‌ நுணுக்‌ 
கம்‌. நோய்‌ .கண்டறிவதற்காகப்‌ 
பொருளின்‌ குறிப்பிட்ட தளம்‌ 
இடல்‌ எக்ஸ்‌ கஇர்களினால்‌ 
படம்‌ பிடிக்கப்படுதல்‌. (உயி) 


100௪2 (டோன்‌) - ரப்பு: 


1) ஒலிப்‌ பண்பு. இழுத்துக்‌ 
கட்டப்பட்ட கம்பியை ரப்பர்‌ 
சுத்தியால்‌ தட்டக்‌ கம்பி மேலும்‌ 
கமும்‌ அசையும்‌ மொத்தத்‌ 
தொலைவு வீச்சு எனப்படும்‌. ' 
வீச்சு அதிகமானால்‌ ஒலி அதிக்‌ 
மாகும்‌: குறைந்தால்‌ ஒலி குறை 
யும்‌. நேர்‌ வீதப்போக்குள்ள 
இந்த ஒலியே உரப்பு எனப்‌ 
படும்‌. 2) நிலையான நரம்புத்‌ 
தூண்டுகைமினால்‌, தசையின்‌ 


1௦ 


தொடர்ந்த பகுஇச்‌ சுருக்க 
மாகும்‌. நம்‌ உடல்‌ நேர்‌ 
நிலையைப்‌ பாதுகாக்கப்‌ பயன்‌ 
படுகிறது. (ப.து) 

1௦79 ப2 (டங்‌) - நாக்கு: சுவையுறு 
உறுப்பு; வாய்க்குழியில்‌ 
உள்ளது. இஇிலுள்ள சுவை 
அரும்புகள்‌ பல்‌ சுவையை 
நமக்குத்‌ தெரிவிக்கின்றன. பா. 
19519 ௦ப05 (உயி) 

1௦௦ (டோனோமீட்டர்‌) - 
இழுவிசைமானி: (1) ஒலியின்‌ 
எடுப்பை அளப்பது. (2) விழிக்‌ 
கோள நீர்ம அழுத்தத்தை அளப்‌ 
பது. (3) ஆவி அழுத்தத்தை 
அளப்பது. ஆக, ஒரு கருவி பல 
வேலைகளுக்குப்‌ பயன்‌ படு 
கிறது. (ப.து) 

*$௦0௦ழ186% (டோனோபிளாஸ்ட்‌) 
- பிரிகணிகம்‌: முன்‌ கணியத்தி 
லிருந்து (புரோட்டோபிளாசம்‌) 
நுண்குமிழியைப்‌ பிரிக்கும்‌ 
படலம்‌. கணிமப்‌ (பிளாஸ்மா) 
படல அமைப்புடையது. முன்‌ 
கணியத்திற்கும்‌ நுண்குமிழிச்‌ 
சாற்றிற்குமிடையே பாலமாக 
உள்ளது. உயி) 

1௦181! (டான்‌ இல்‌) - நாவடிச்சதை: 
வட்டத்திசுத்தொகுதி. வாயி 
லிருந்து தொண்டைக்குச்‌ 
செல்லும்‌ வழியில்‌ ஒவ்வொரு 
பக்கமும்‌ இருப்பது. (உயி) 

1௦16 (டான்சிலிடிஸ்‌, - 


நாவடி அழற்சி: நாவடிச்சதை 
வீக்கமடையும்‌ நிலை. (உயி) 


715 1௦ 





1௦௦1 (௫ல்‌ - தொழிற்கருவி: 


பணிக்கருவி. உளி, இருப்புளி, 
வாள்‌, வில்லை முடுக்கி முதலி 
யன. ஒ. 80வக/ப5, 04106, 
111 ய௱ார்‌. (தொழி) 

(0032 - டோபஸ்‌: நீல மஞ்சள்‌ 
நிறமுடைய கல்‌. இடல்‌ 
அலுமினியப்‌ புளோசிலிகேட்டு 
உள்ளது. விலை உயர்ந்தது. 
(வேது) 

1௦௦1) பாபக்‌ (டூத்‌ பிரஷ்‌) - 
பல்தூரிகை: பல்‌ விளக்கப்‌ 
பயன்படுவது. (உயி) 

100115 08519 (டூத்‌ பேஸ்ட்‌) - பற்‌ 
பசை: பல்விளக்கப்‌ பயன்படும்‌ 
பசைப்பொருள்‌. (உயி) 

7௭10௪1 820பப௱ - தாரிசெல்லி 
வெற்றிடம்‌: ஆய்வகத்தில்‌ 
அமைக்குந்‌ தொட்டிப்‌ பளு 
மானியில்‌, குழாயில்‌ பாதரச 
மட்டத்திற்கு மேலுள்ள , இடை 
வெளி. காற்று இல்லாததால்‌ 
தாரிசெல்லி வெற்றிடம்‌ எனப்‌ 
பெயர்‌ பெறுறெது. (இய) 

1௦12114 (டார்னேரியா) - ஒப்‌ 
பிளரி: அரைகுறை தண்டுடைய 
விலங்குகளின்‌ இளரி. தடை 
யின்றி நீந்துவது. இதற்கு 
மடிப்புப்‌ பட்டையுள்ள குற்‌ 
றிழைகள்‌ நீந்துவதற்குள்ளன. 
முட்தோலிகளின்‌ மருங்கிளரி 


(புளுடியஸ்‌) இறகூளரி . 
(பைபின்னேரியா) ஆலிய 
வற்றை இவ்விளரி ஒத்‌ 


துள்ளது. அரைகுறை 


1 


716 


1௦ 





தண்டுடையன 
தண்டுடைய 

முட்தோலிகளுக்கும்‌ இடையே 
உயிர்மலர்ச்சித்‌ தொடர்பு இருப்‌ 
பதற்கு வழி உள்ளது என்பது 
இதனால்‌ புலப்படுகிறது. (உயி) 


வாயிலாகத்‌ 
தொகுக்கும்‌ 


1௦060௦ (டார்பிடோ) - சுருட்டி? 
(1) குருத்தெலும்பு மீன்‌. இதன்‌ 
தலையிலுள்ள உறுப்பு மின்‌ 
அஇர்ச்ியை உண்டாக்கும்‌. 
(2) சுருட்டு வடிவமுள்ள 
தானே இயங்கும்‌ நீர்மூழ்கிக்‌ 
கப்பல்‌, பாதுகாப்பிற்காக வெடி 
மருந்து ஏற்றிச்‌ செல்வது. 
(ப.து) 

1௦7006 (டார்க்‌) - முறுக்கு விசை: 
இருப்புத்திறனை உண்டாக்கும்‌ 
விசை அல்லது விசைத்‌ 
தொகுதி. இது சுழற்சியை 
உண்டாக்கும்‌. (இய) 

ளா - டார்‌? அலகுச்சொல்‌.*உயர்‌ 
வெற்றிடப்புலத்தில்‌ பயன்படும்‌ 
அழுத்தத்தைக்‌ குறிப்பது. 
ஆகவே, அழுத்த அலகு. இது 
133.322 பாஸ்கல்கள்‌. (இய) 

101ப5 (டோரஸ்‌) - பூத்தளம்‌: பா. 
1௮5 உயி) 


1௦1810 (டர்ஷன்‌) - முறுக்கம்‌: 


ஒரு முறுக்கு அல்லது 
இரட்டையினால்‌ உண்டாக்கப்‌ 
படும்‌ இருகிய உருத்திரிபே 


முறுக்கமாகும்‌. முறுக்குச்‌ சட்டம்‌ 
என்பது ஒருவகைக்‌ கம்பிச்‌ 
சுருளாகும்‌. இஇல்‌ ஒருமுனை 
நிலையாக இருக்கும்‌. மறு 


முனையில்‌ முறுக்குவிசை 
(டார்க்‌) அளிக்கப்படும்‌. 
முறுக்குச்‌ சட்டங்கள்‌ உந்து 


வண்டிகளின்‌ தொங்குதொகுதி 
களில்‌ பயன்படுகின்றன. கம்பி 
களின்‌ இத்தகைய 
தன்மையைப்‌ பயன்படுத்தி 
அவற்றின்‌ விறைப்பு எண்ணை 
(ரிஜடிட்டி மாடுலஸ்‌) கணக்கிட 
இயலும்‌. (இய) 

1௦151௦0 6வ௮க4௦6௨ (ார்ஷன்‌ 
பாலன்ஸ்‌) - முறுக்குத்தராச: 


கம்பிகள்‌ முறுக்கமடைதலால்‌ 


முறுக்குகோணம்‌ உண்டா 
றது. இம்‌ முறுக்கு 
கோணத்தை ஏற்படுத்தும்‌ சிறிய 


விசைகளை அளக்க இத்தராசு 
பயன்படுகிறது. இத்தராசைப்‌ 


பயன்படுத்தி அறிவியலார்‌ 
காவண்டிஷ்‌, இருபொருள்‌ 
களுக்கடையே ஏற்படும்‌ ஈர்ப்பு 
விசையைக்‌ கணக்கிட்டார்‌. 
கூலும்‌ என்னும்‌ மற்றொரு 
அறிவியலார்‌ நிலை மின்‌ 
னோட்டத்‌ தொடர்பான 
இருமடிப்பெருக்க  விடஇயைச்‌ 
சரிபார்த்தார்‌. முறுக்க நெறி 
முறையிலேயே மின்னோட்‌ 


டத்தை நுட்பமாக அளக்கும்‌ 
ஆடி மின்னோட்ட மானிகள்‌ 
்‌ (மிரர்‌ கால்வனாமீட்டர) 
வேலை செய்கின்றன. (இய) 
70710155 (டார்டஸ்‌) - ஆமை: 
நிலத்தில்‌ ஊர்வது. பல்லில்லா 


முதுகெலும்பி. நகமுள்ள புறத்‌ 
துறுப்புகள்‌. மாடவடிவ ஓட்டில்‌ 


1௦ 


உடல்‌ அமைந்துள்ளது. 
தலையையும்‌ புறத்துறுப்பு 
களையும்‌ பாதுகாப்பிற்காக 


கூட்டின்‌ உள்ளே இழுத்து 
வெளியே நீட்டவல்லது. (உயி) 
1$9ஈபக ஈ௩௦0141௦241௦05 (டோரஸ்‌ 
மாடிபிகேஷன்ஸ்‌) - பூத்தள 
மாற்றுருக்கள்‌: இது" பல வழி 
களில்‌ தன்‌ உருவில்‌ மாற்ற 
மடைந்துள்ளது. (1) உருளை 
வடிவம்‌ (சிலிண்ட்ரிகல்‌) : 
மைக்£லியாவில்‌ நீண்டும்‌ 
உருண்டும்‌ உள்ளது. (2) கூம்பு 
வடிவம்‌ (கோனிகல்‌): அனோ 
னாவில்‌ நீண்டும்‌ கூம்பு போன்‌ 
றும்‌ உள்ளது. (3) குழாய்‌ வடி 
வம்‌ (டியூபுலர்‌): தாமரையில்‌ 
தட்டையான, உச்சியுள்ள 
விரிந்த பகுஇியாகியுள்ளது. 
இப்பகுஇயில்‌ பல இறு குழிகள்‌ 
இருக்கும்‌. இக்குழிகளில்‌ தல்‌ 
இலைகள்‌ தனித்தனியாகப்‌ 
பொருந்தி இருக்கும்‌. 
(0 கஇண்ணவடிவம்‌ (கப்‌ 
ஷேப்‌): காட்டுரோஜாவில்‌ ஆழ 
மான வட்டம்‌, மகரந்தம்‌ 
ஆஒியவை இருக்கும்‌. (5) வட்டு 
வடிவம்‌ (டிஸ்க்பாம்‌) : ஆரஞ்சு. 
(6) மகரந்தத்தாள்‌ தாங்கி 
(ஆண்ட்ரோபோர்‌): பூவட்டங்‌ 
களுக்கிடையே பூத்தளம்‌ நீண்‌ 
டிருத்தல்‌ - பா௫புளோரா. 
(2) தலகத்தாங்கி (கைனோ 
போர்‌): மகரந்தத்திற்கும்‌ சூலகத்‌ 
திற்கும்‌ இடையே நீண்டிருத்தல்‌ 
- கெப்பாரிஸ்‌ (8) மகரந்த - 
கூலகத்தாங்‌6: மகரந்தம்‌ சூலகம்‌ 


1௦14! [ஈரா ஈக! 


10110018௦3 


10% 





ஆஒிய இரண்டையும்‌ தாங்குதல்‌. 
- கைனன்டிராபிஸ்‌. (உயி) 


₹€11201102 
(டோட்டல்‌ இண்டானல்‌ ரிப்ளக்‌ 


ஷன்‌) - முழு அகமறிப்பு: படு 


கோணம்‌ மாறுதானக்‌ 
கோணத்தை விட பெரிதாக 
இருக்கும்போது உண்டாகும்‌ 


மறிப்பு முழு அகமறிப்பாகும்‌. 
இது ஏற்பட (1) முதலில்‌ ஒளிக்‌ 
கதிர்‌ அடர்மிகு ஊடகத்தின்‌ 
வழியாகவும்‌ (2) அதன்‌ படு 
கோணம்‌ அடர்மிகு ஊடகத்தின்‌ 
மாறுதானக்‌ கோணத்தைவிடப்‌ 
பெரிதாகவும்‌அமையவேண்டும்‌. 
இம்மறிப்பினால்‌ கானல்காட்ச, 
வைரம்‌ மின்னுதல்‌ முதலிய 
நிகழ்ச்சிகள்‌ நடைபெறு 
இன்றன. மறிப்பு - எதி 
ரொனிப்பு! (இய) 


(டோட்டிபொட்‌ 
டன்‌) - முழு ஆக்குநிறன்‌: பல 
உயிரணுக்கள்‌, முதிர்ந்த 
உயிரியை உண்டாக்கும்‌ எல்லா 
வகைத்‌ இசுக்களையும்‌ தோற்று 
விக்குந்திறன்‌. ஒவ்வொரு 
உயிரணுவும்‌ ஒரு இறப்பினத்‌ 
தின்‌ முழு மரபணுப்‌ 
பொருளைக்‌ கொண்டுள்ளது 
என்பதை இத்திறன்‌ விளக்கு 
கிறது. (உயி) 


109918 (டாக்‌சிமியா) - நச்சுச்‌ 


சோகை: குருதியில்‌ நச்சுப்‌ 
பொருள்கள்‌ கலத்தல்‌. (உயி) 


109௦21 (டாக்‌சிகண்ட்‌) - நச்சுப்‌ 


பொருள்‌: நச்சுத்தன்மை உண்‌ 


11806 


1௦% 


டாக்கும்‌ 
(வேதி) 
1௦0001௦074 (டாக்‌சகாலஜி) - 
நஞ்சியல்‌: நசூஏன்‌ இயல்பு 
அதன்‌ விளைவுகள்‌ ஆகஇியவை 
பற்றி ஆராயுந்துறை. வேதிப்‌ 
பொருள்களின்‌ ஊறுதரும்‌ 
விளைவுகளைப்‌ பண்பறி 
நிலையிலும்‌ அளவறி நிலை 
யிலும்‌ பகுத்தறிவது. மருத்‌ 
துவத்‌ துறை சார்ந்தது. (உயி) 

109 (டாக்சின்‌) - நஞ்சு: குச்சி 
யம்‌, பூஞ்சை முதலிய நோயூக்‌ 
ஒகளால்‌ உண்டாக்கப்படும்‌ 
வேதிப்‌ பொருள்‌. உயிர்க்‌ 
கொல்லிகளாகச்‌ செயற்கை 
யில்‌ தயாரிக்கப்படுவது. (உயி) 


வேதிப்பொருள்‌. 


11266௦ப18௨ (ட்ராபாகுலே) - 
தடுப்புகள்‌: ஓர்‌ உறுப்பைச்‌ 
சூழ்ந்துள்ள உறைநீட்சுகள்‌. 
எ-டு. மண்ணீரல்‌. (உயி) 

6/௦ (ட்ரேஸ்‌ 
எலிமண்ட்‌) - சுவடறிதனிமம்‌: 
நுண்தனிமம்‌. நுண்ணூாட்டம்‌ 
சிறிய அளவுள்ள தனிமம்‌. ஓர்‌ 
உயிரி நலமுடன்‌ இருக்கத்‌ 
தேவையான தனிமம்‌. அதா 
வது, உட்கொள்ளும்‌ உணவில்‌ 
சில பகுதிகளே இருக்கும்‌. 
எ-டு. தனிமம்‌ மாலிப்டினத்தி 
லுள்ள கூட்டுப்பொருள்‌ 
நைட்ரேட்‌ ரிடக்டேஸ்‌, தாவர 
வேர்களில்‌ நைட்ரேட்டை 
நைட்ரைட்டாக ஒடுக்குதல்‌ பா. 
௱3௦௦ஈப/ளம்‌ உய) 


118081 (ட்ரேசர்‌) - சுவடறிவி: ஒரு 


[|8:191-18 


13 









தனிமத்தின்‌ ஓரிமம்‌. விரவல்‌ 
முதலிய இயற்பியல்‌ முறை 
களையும்‌ வேஇவினைகளை 
யும்‌ ஆராயப்பயன்‌ படுவது. 
(வேத) - 
*2011119ப௦ 
டெக்னிக்‌) - சுவடறிநுட்பம்‌: 
வழியறியும்‌ முறை. வேதி 
நுணுக்கம்‌. (வே௫) 


(ட்ரேசர்‌ 


1780௨௨ (ட்ரேலியா) - மூச்சுக்‌ 


வெளிக்காற்றை உட்‌ 
செலுத்தும்‌ குழல்‌. இஃது 
உயிர்த்தலுக்கு இன்றியமை 
யாதது. இக்குழல்‌ இளைத்து 
நுரையீரல்களை உண்டாக்கு 
வது. உயர்வகை முதுகெலும்பி 
களிடமும்‌ மனிதனிடமும்‌ 
காணப்படுவது. இதன்‌ இறுடுக்‌ 


குழல;: 





நுரையீரல்கள்‌ 
. குரல்வளை 
. மூச்சுக்குழல்‌ 
. நுரையீரல்‌ 
. மூச்சுக்கிளைக்குழல்‌ 
. மூச்சுச்சிறு குழல்‌ 
- இறுதி மூச்சுச்‌ சிறு குழல்‌ 
. மூச்சுச்‌ிற்றறை 


ஷி க ரெ. படு 


118 


113. 





மூச்சுச்சிற்றறை 
களில்‌ (ஆல்வியோலி) முடி 
இன்றன. இச்டற்றறைகளில்‌ 
வளிமாற்றம்‌ நடைபெறுகிறது. 
(உயி) 

18011286 (ட்ரேகியே) - மரக்‌ 
குழாய்கள்‌: நீண்ட கடத்தும்‌ 
குழாய்கள்‌. தாவர மரத்திசுவி 
லுள்ளவை. (உயி) 

12012105 (ட்ரேலட்ஸ்‌) - நுண்‌ 
மரக்குழாய்கள்‌: நுண்கடத்இகள்‌. 
பெரணிகள்‌, உறையில்‌ விதை 
யில்லாத்‌ தாவரங்கள்‌ ஆகிய 
வற்றின்‌ மரத்தசுவை உண்‌ 
டாக்குபவை. உணவு சேமித்‌ 
தல்‌, நீரைக்கடத்தல்‌, தாவர 
உடலுக்குத்‌ தாங்குதல்‌ அளித்தல்‌ 
ஆஒியவை இவற்றின்‌ வேலை 
கள்‌. (உயி) 

1120110 0௨0௭ (ட்ரேங்‌ பேப்பர்‌) 
சுவடுவரைதாள்‌: மூலப்‌ 
படத்தைப்‌ படி எடுக்‌கப்‌ பயன்‌ 
படும்‌ ஒளி ஊாடுருவக்கூடிய 
தாள்‌. (வேது) 

(15411. 1:12: (211) 
(ட்ரேக்கங்‌ அண்ட்‌ ஆப்சர்‌ 
வேஷன்‌) - வழியறிதலும்‌ உற்று 
நோக்கலும்‌: வானவெளிக்‌ 
கலத்தை ஏவுகணையின்‌ இறுதி 
யடுக்கு வரை வழிப்படுத்தலாம்‌. 
செலவு முழுவதும்‌ வழியறிய 
லாம்‌. இதை வழியறிநிலை 
யங்கள்‌ மேற்கொள்ளும்‌. கலம்‌ 
இலக்கை அடையும்வரை 
வானொலியினால்‌ வழியறிய 


லாம்‌. (இய) 


களைகள்‌ 


11 வாபா 


வாக (ட்ரேமா) - செவுள்திசு: 


பெ௫ுடியோமை€ட்‌ பூஞ்சை 
களில்‌ செவுள்களின்‌ உட்இுசு. 
நுண்‌ பூஞ்சிழைகளால்‌ 
தளர்ச்சியாக அமைந்திருக்கும்‌. 
(உயி) 


120122 (ட்ரான்‌ குலைசர்‌) - 


அமைநியாக்‌ 5 விழிப்பைப்‌ 
பழுதுபடுத்தாமலும்‌ சோர்வு 
ஏற்படூத்தாமலும்‌ கவலையை 
யும்‌ நெருக்கடியையும்‌ குறைக்‌ 
கும்‌ மருந்து. இது இருவகைப்‌ 
படும்‌. (1) பெரு அமைதி 
யாக்ககள்‌ - உளஎதிர்ப்பிகள்‌, 
நரம்பு நிலைப்பிகள்‌ (2) அறு 
அமைகயாக்குகள்‌ - கவலை 
நீக்கிகள்‌ எ-டு. பென்சோ 
டையோடபைன்கள்‌. (மரு) 


1 வாகா (ட்ரான்‌இஸ்வரிப்‌ 


ஷன்‌) - பகர்ப்பு: நிறப்புரியி 
லுள்ள டிஎன்‌ஏவில்‌ மரபுச்‌ 
செய்தியுள்ளது. இது தூது 
ஆர்சன்‌ஏவில்‌ ஒரு தனிப்புரி 
யாக மாற்றப்படுவதே பகர்ப்பு 
ஆகும்‌. இச்செயல்‌ உயிரணு 
வின்‌ உட்கருவில்‌ நடைபெறு 
வது. பா. 11878ல4௦1. (உயி) 


1727150௦௦1 (டிரான்ஸ்டியூசர்‌) - 


மாற்றமைப்பி: ஒலி, ஒளி, 
வெப்பம்‌ முதலிய மின்சார 
மில்லாக்‌ குறிபாடுகளை மின்‌ 
குறிபாடுூகளாக மாற்றுங்‌ கருவி 
யமைப்பு. (இய) 

(ட்ரான்ஸ்‌ 
டக்ஷன்‌) - மாறிச்செல்லல்‌: ஒரு 
குச்சியத்திலிருந்து மற்றொரு 


12. 


114 





குச்‌சியத்திற்கு நச்சியம்‌ மூலம்‌ 


மரபுப்பொருள்‌ (டிஎன்‌ஏ) 
செல்லுதல்‌. இச்செயல்‌ 
இயற்கையில்‌ நடைபெறுவ 


தில்லை. மீள்சேர்க்கை டிஎன்‌ஏ 
நுட்பத்தில்‌ ஒரு வழிமுறை 
யாகும்‌. பா. 98ஈ46 
8௦௨0 உயி) 


1ரகா5௦௦ (ட்ரான்சக்ட்‌) - தாவர 
வளையம்‌: குறிப்பிட்ட பகுதயில்‌ 
தாவரச்‌சறப்பின அமைப்பில்‌ 
ஏற்படும்‌ மாற்றங்களை 
ஆராயும்‌ பகுத. (உய) 
காள ௦7 
(ட்ரான்ஸ்பர்‌ ஆஃப்‌ ட்ரெயி 
னிங்‌) - பயிற்சி மாறுகை: ஒரு 
துறையில்‌ அடைந்த பயிற்சி 
மற்றொரு துறையில்‌ பயிற்சி 
பெறலைப்‌ பாப்பது இஃது. 
உடன்பாட்டு மாற்றமாகவோ 
எஇர்மிறை மாற்றமாகவோ 
இருக்கும்‌. (க,உள) 
1121512856 - ட்ரான்ஸ்பெரேஸ்‌: 
ஒரு நொதி. இதனால்‌ ஏற்படும்‌ 
வினைகளில்‌ முழுத்‌ தொகுதி 
அல்லது படிமூலி (ரேடிகல்‌) கள்‌ 
ஒரு மூலக்கூறிலிருந்து மற்‌ 
நொரு மூலக்கூறுகளுக்கு 
மாற்றப்படுகின்றன. (உயி) 
1121 விய. (ப்ராணன்ஸ்பர்‌ 
ஆர்‌என்‌ஏ) - மாற்றியமைக்கும்‌ 
ஆா௭என்9: ரிபோசோம்களுக்கு 
அமினோகாடிகளை எடுத்துச்‌ 
சென்று தூது ஆர்‌ என்‌ ஏ மூலக்‌ 
கூறு நெடுக அவற்றை அமையச்‌ 
அ.அ௮.47 


வாரார்‌ 


1 வாவா 4 


செய்யும்‌ ஆர்‌என்்‌ஏ வடிவம்‌. 
இங்குப்‌ புரதம்‌ உண்டாக அவை 
பெப்டைடு பிணைப்புகளால்‌ 
இணைக்கப்‌ படுகின்றன. 113144 
- மாற்றியமைக்கும்‌ ஆர்‌என்‌ஏ. 
ு8/&- தூது ஆர்‌என்‌ஏ. (உயி) 


வாகான (ட்ரான்ஸ்பார்மர்‌) 


- மின்மாற்றி: எஇுர்மின்னோட்ட 


அழுத்தத்தை, அதிர்வெண்‌ 
மாற்றமில்லாமல்‌, கூட்டவோ 
குறைக்கவோ பயன்‌ படுங்‌ 
கருவி. இல்‌ முதல்சுருள்‌. 
துணைச்சுருள்‌ என இரு 


வகைச்சுருள்கள்‌ உண்டு. இச்‌ 
சுருள்களின்‌ கம்பிகள்‌ 
வெவ்வேறு தடிமனுள்ளவை. 
இது ஏற்றமின்மாற்றி (மின்‌ 
னஞழுத்தத்தை அஇகமாக்குவது) 
இறக்கமின்மாற்றி (மின்னழுத்‌ 
தத்தைக்‌ குறைப்பது) என 
இருவகைப்படும்‌. இது சிறிய 
அளவிலும்‌ பெரிய அளவிலும்‌ 
இருக்கும்‌. (இய) 

டிரான்டிஸ்டர்‌, 
படிகப்பெருக்க: ஜெர்மானியப்‌ 
படிகத்தை மையமாகக்‌ 
கொண்ட கருவியமைப்பு. இது 
ஒரு வழிக்கடத்தியாகும்‌. 
அதாவது  ஒருதிசையிலேயே 
மின்னோட்டத்தைக்‌ கடத்தும்‌. 
வானொலி, தொலைக்காட்டு, 
கணிப்பொறி ஆகியவற்றின்‌ 
மின்சுற்றுகளின்‌ அடிப்படை 
யாகும்‌. இது ஒரு முனை 
வழிக்கடத்தி, இரு முனை வழிக்‌ 
கடத்தி எனப்‌ பலவகைப்படும்‌. 
வானொலித்‌ திறப்பியினை 


11௮ 721 பர்‌: | 





(வால்வ்‌) நீக்கி, அதன்‌ வேலை | 18 51/௦ஈ வள (டிரான்‌ 
யினைச்‌ செய்வதாகும்‌. மின்‌ ஷன்‌ எலிமெண்ட்ஸ்‌) - மாறு 


னலைகளைப்‌ பெருக்குவது, நிலைத்தனிமங்கள்‌: தனிம 
உயர்ந்த மின்னலைகளை வரிசை அட்டவணையில்‌ 
உண்டாக்குவது, எஇர்மின்‌ மூன்று வரிசைகளிலுள்ள தனி 
னோட்டத்தை நேர்மின்னோட்ட மங்கள்‌. (1) ஸ்காண்டியம்‌ 
மாக மாற்றுவது ஆடியவை முதல்‌ துத்தநாகம்‌ வரை 
இதன்‌ முக்கிய வேலைகள்‌. (2) எட்ரியம்‌ முதல்‌ காட்மியம்‌ 
அறிவியலிலும்‌ தொழில்‌ வரை (3) இலேந்தனம்‌ முதல்‌ 
நுணுக்க இயலிலும்‌ ஒரு புரட்சி பாதரசம்‌ வரை. இவை எல்லாம்‌ 
உண்டாக்கிய படிகம்‌. (இய) பா. உலோகங்களே. இவற்றின்‌ 
1258. பண்புகள்‌: (1) இணைதிறன்‌ 


கள்‌: வேறுபடுபவை (2) பல 
கனிமக்‌ கலவைகளை உண்‌ 
டாக்குபவை (3) இவற்றின்‌ 
சேர்மங்கள்‌ நிறமுள்ளவை. 
(வேடு) 
பப 1௦ ௨21ப16 
(ட்ரான்‌சிஷன்‌ டெம்பரேச்சர்‌) - 
மாறு வெப்பநிலை: ஒரு பொரு 








தகி ளில்‌ திட்டமான இயற்பியல்‌ 
மாற்றம்‌ நடைபெறும்‌ வெப்ப 
படிகப்பெருக்கி நிலை. எ-டு. நீர்‌ ஆவியாதல்‌. 
்‌. நேர்முனைவகை (வேதி) 
ஜெர்மானியம்‌ டல 
2. எஇிர்முனைவகை 1௨5140 51816 (ட்ரான்‌சஷன்‌ 
ஜெர்மானியம்‌ ஸ்டேட்‌) - மாறுநிலை: குறுகிய 
3. உமிழி வாழ்வுடைய அதிக ஆற்றல்‌ 
4. அடி கொண்ட மூலக்கூறு, படிமூலி 
5. திரட்டி அல்லது அயனி. (வே) 
தாவிப்‌ போன்ட 11815116௦1 2012 (ட்ரான்‌சஷன்‌ 
நிலைமாரறல்‌, ற்ப சோன்‌) மாறுநிலை மண்டலம்‌: 
டிஎன்‌ஏ வில்‌ ன பியூரின்‌ குழாய்த்திசுத்‌ தாவரத்திலுள்ள 
பதிலீடுசெய்யப்படுதல்‌. ஓ. தண்டக உறுப்புகள்‌ இணை 


லாவ. (ப.து) வின்றன. மேலும்‌ இங்குக்‌ 


114 


க 





குழாய்த்தசு அமைப்பு, வேர்‌ 
குழாய்த்‌ திசு அமைப்புக்கும்‌ 
தண்டகக்‌ குழாய்த்‌ இசு 
அமைப்புக்கும்‌ இடைப்பட்டதாக 
இருக்கும்‌. (உயி) 

11 வி (ட்ரான்ஸ்லேஷன்‌) 
ம பெயர்ப்பு: தூது ஆர்‌என்‌ஏ 
வில்‌ பதிந்துள்ள மரபுச்செய்இ 
பெயர்க்கப்‌ பெற்றுப்‌ புரதமாக 
மாற்றப்படுதல்‌. புரத தொகுப்பி 
களில்‌ (ரிபோசோம்களில்‌) 
பகர்ப்பு நடைபெறுதல்‌. (உயி) 

118௮1௦௦210 (ட்ரேன்ஸ்‌ 
லொகேஷன்‌) - கடத்தல்‌: 
தாவரத்தின்‌ ஊட்டப்‌ பொருள்‌ 
கள்‌ அதன்‌ ஒரு பகுதியிலிருந்து 
மற்றொரு பகுஇுிக்குச்‌ செல்லு 
தல்‌. இதனை நொடுச்செயல்‌ 
ஊக்குவிப்பது. பா. 18780118- 
1௦ (உய) 


ளாம்‌ (டிரான்‌ இஸ்மிட்டர்‌) 
- செலுத்தி: செய்இத்தொடர்புக்‌ 
காக வானொலி அஇர்வெண்‌ 
மின்காந்த அலைகளை உண்‌ 
டாக்கிப்‌ பரப்பும்‌ கருவி 
யமைப்பு. (இய) 

வாபர்‌. (ட்‌ ரான்ஸ்மியு 
டேஷன்‌) - மாற்றுத்‌ தனிமமாக்‌ 
கல்‌ அணுக்‌ கருக்களைத்‌ 
துகள்களால்‌ தகர்ப்பதாலோ 
கதிரியக்கச்‌ இதைவினாலோ 
ஒரு தனிமத்தை மற்றொரு 
தனிமமாக மாற்றும்‌ முறை. 
(வேது) 


புர்‌11:17-12- 0 (டிரான்‌ஸ்பே 
ரண்ட்‌) - ஒளி செல்லக்‌ கூடிய. 
ஓ. வாபர்‌. (உயி) 


வாசரா (ட்ரான்‌ ஸ்‌ 


பிரேஷன்‌) - நீராவிப்போக்கு: 
தாவரங்கள்‌ தங்கள்‌ இலைகளி 
லுள்ள துளைகள்‌ வழியாக 
வேண்டாத நீரை வெளித்‌ 
தள்ளலே நீராவிப்போக்காகும்‌. 
இச்செயல்‌ தாவரத்தைச்‌ 
சுற்றியுள்ள வெப்ப நிலையைக்‌ 
குறைக்கிறது. உறிஞ்சும்‌ விசை 
யாக அமைந்து, அஇக நீர்‌ மர 
உச்டிக்குச்‌ செல்ல உதவுஒறது. 
மரங்கள்‌ எவ்வளவு உயரம்‌ 
வளர்ந்த போதிலும்‌ அதன்‌ 
உச்டுக்கும்‌ மற்றப்‌ பகுதிகளுக் 
கும்‌ நீர்‌ செல்ல முடிலறது. 
அஇக அளவு நீரை உறிஞ்சத்‌ 
தாவரங்கள்‌ தங்களுக்கு வேண்‌ 
டிய நீரைப்‌ பெறுகின்றன. 
உயிரணுச்‌ சாற்றைச்‌ செறி 
வடையச்‌ செய்து ஊேடுபரவு 
தலுக்கு உதவுகிறது. பா. 
11௨5௦௦21௦0. (உயி) 


6-1 ப:11-101:141211 (ட்ரான்ஸ்‌ 


பிளாண்டேஷண்‌) - (1) பதியஞ்‌ 
செய்தல்‌: மாற்றிப்‌ பொருத்தல்‌. 
இசு அல்லது உறுப்பை ஓர்‌ 
உயிரியிலிருந்து மற்றொரு 
உயிரிக்கு மாற்றிப்‌ பொருத்து 
தல்‌. எ-டு. இறுநீரகத்தை 
மாற்றிப்‌ பொருத்தல்‌. (2) நடவு? 
நாற்றைப்‌ பறித்து உழுத 
வயலில்‌ நடுதல்‌. (உயி) 


114 





113500 (ட்ரேன்ஸ்போர்ட்‌) - 
போக்குவரத்து: ஓரிடத்திலிருந்து 


மற்றோர்‌ இடத்திற்கு விரை 
வாகச்‌ செல்ல வழிவகை செய்‌ 
வது. இது நீர்ப்‌ போக்குவரத்து 
(கப்பல்கள்‌) நிலப்‌ போக்கு 
வரத்து (ஊர்திகள்‌) வானப்‌ 
போக்குவரத்து (வானூர்திகள்‌) 
எனப்‌ பலவகைப்படும்‌. (இய) 
ரவா5றப12 (டிரான்ஸ்பியூட்டர்‌) 
-  படிகப்பொறி:ண படிகப்‌ 
பெருக்கியிலிருந்தும்‌ (டிரான்‌ 
எஸ்டர்‌) கணிப்பொறியி 
லிருந்தும்‌ இப்பெயர்‌ உரு 
வானது. 1990 வாக்கில்‌ 
ஐந்தாந்‌ தலைமுறைக்‌ கணிப்‌ 
பொறிக்காகப்‌ பிரிட்டனில்‌ 
உருவாகிய ஆற்றல்‌ வாய்ந்த 
நுண்‌ செயல்முறையாக்கி 
(மைக்ரோ புராசசர்‌) (இய) 
ந்‌ வா யாகா/2 1௨15 
(ட்ரான்சுரானிக்‌ எலிமண்ட்ஸ்‌) 
- மீ அணுவெண்‌ தனிமங்கள்‌: 
கதிரியக்க வரிசைத்‌ தனிமங்‌ 
கள்‌. யுரேனியத்தைக்‌ காட்டிலும்‌ 
உயர்ந்த அணுவெண்களைக்‌ 
கொண்டவை. எ-டு. நெப்டூனி 
யம்‌, புளுட்டோனியம்‌. (வேதி) 
11௨96 றா௦0655 (ட்ரான்சஸ்‌ 
வெர்ஸ்‌ புராசஸ்‌) - குறுக்கு 
(ழள: முள்‌எலும்பின்‌ ஒவ்‌ 
வொரு பக்கத்திலுமுள்ள 
மருங்கு நீட்டு. பா. 110௨௦௦ 
4௮ாஸ்‌ா௨௦. (உயி) 


பர்‌: 2)112:11211] (ட்ரான்ஸ்வர்‌ 
ஷன்‌) - மாறியமைதல்‌: ஒரு 


723 1] 
சடுதிமாற்றம்‌. டிஎன்‌ஏவில்‌ 
பைரிமிடின்‌ மூலத்திற்காகப்‌ 


பியுரின்‌ மூலத்தை பதிலீடு 
செய்தல்‌. ஆகவே, இது பஇலீட்டு 
மாற்றம்‌. பா. 11875110. (உயி) 

1124௦௱12 (ட்ரைஆட்டாமிக்‌) - 
மூவணு கொண்ட: மூலக்கூறு, 
படிமூலி, அயனி ஆகியவை 
மூன்று அணுக்களைக்‌ கொண் 
டவை. (வேதி) 


11102 (ட்ரைஃப்‌) - குடிடுனம்‌: 
நெருங்கெய தொடர்புள்ள 
பேரினங்கள்‌. பல குடி இனங்‌ 
கள்‌ சேர்ந்து உட்குடும்பத்தைத்‌ 
தோற்றுவித்தல்‌. புற்கள்‌ 
போன்ற பெரிய குடும்பங்களை 
வகைப்படுத்தும்‌ பொழுது இது 
பயன்படுகிறது. ஓரை, 
ட்ரைடீ€$ ஆவினீ ஆகியவை 
பூயிடி உட்குடும்பக்‌ குடி 
இனங்கள்‌. (உயி) 

1115௦10909/7 (டிரிபோலஜி): உராய்‌ 

யல்‌: உராய்வு, உயவிடு 
பொருள்‌. உயவிடுதல்‌ 
ஆகியவை பற்றி ஆராயுந்துறை 
(இய) 


6181௦1 


1160௦ (ட்ரைபு 
ரோமோ எத்தனால்‌) - ப்பு 
ரோம எத்தனால்‌: ௦, ப்‌, 014. 
வெண்ணிறப்‌ படிகத்தூள்‌. 
கால்நடை மயக்க மருந்து. 
(வேஇ) 

॥1கோ6௦0/1/௦ 80/04 0015 
(ட்ரைகார்பாக்‌இலிக்‌ சட்‌ 


சைஒள்‌) - முக்கார்பாக்டிலிகக்‌ 


1 





காடிச்சுழற்ி: பா. 1௭ஸ்‌'உ 90௦. 
. (உயி) 


ப்ள ஸார்கா (ரை 
குளோரோ எத்தனால்‌) - 
மதனா எத்தனால்‌. 0௦, 
0. குளோரால்‌ ஆகும்‌. 
நிறமற்ற நீர்மம்‌, நீரிலும்‌ 
சத்தனாலவிலும்‌ ஈத்தரிலும்‌ கரை 
யும்‌. வலிறீக்கு மருந்து. (வேதி) 
ரன த (ட்ரை 
குளோரோ லீன்‌) - 
முக்குளோரோ எ லீன்‌: 0 
01, நிறமற்ற நீர்மம்‌. தொழிற்‌ 
சாலைக்‌ கரைப்பான்‌. மயக்க 
மருந்து. உலர்‌ சலவையில்‌ 
பயன்படல்‌. (வேதி) 
101/௦ வட்‌ (ட்ரை 
குளோரோ மீத்தேன்‌) ஸை 
முக்குளோரோ மீத்தேன்‌: ௦0௦... 


குளோரபாம்‌. நிறமற்ற நீர்மம்‌. 
சலவைத்தாளுடன்‌ எத்தனால்‌ 


அசெட்டோனைச்‌ சேர்த்துச்‌ 
சூடாக்கிப்‌ பெறலாம்‌. மயக்க 
மருந்து. (வேதி) 


11௦1௦௪ (ட்ரைகோம்‌) - தூவி: 
ஒரு கண்ணறை அல்லது பல 
கண்ணறையுள்ள புறவளர்ச்ச; 


புறத்தோலிலிருந்து இளம்பு 
வது. (உயி) 

*1120௦௱ா305 (ட்ரைகோ 
மொனாட்ஸ்‌) ௮ நீரிழை உயிரி 


கள்‌: ஈட்டி வடிவக்‌ கசை இழை 
கள்‌ உண்டு. முதுகெலும்பி 
களில்‌ உணவு வழியில்‌ தங்கிப்‌ 
பல கோளாறுகளை உண்‌ 


724 17 


டாக்குபவை. காட்டாக, 


இரை 
கோமோனாஸ்‌ குயுமினிஸ்‌ 
குடலில்‌ தங்கி நிற்கா வயிற்றுப்‌ 
போக்கை உண்டாக்குவது. 
புரோட்டோசோவா 
தோன்றிகள்‌) 
தொகுதியைச்‌ சார்ந்தவை. 
(உயி) 

1ம்‌ ஏவ (ட்ரைகஸ்பிட்‌ 
வால்வ்‌) - மூவிதழ்‌ இறப்பி: 
ணறுப்டல மடிப்புகளைக்‌ 
கொண்டது. இதய வலது 
மேலறைக்கும்‌ ஒழறைக்கும்‌ 
இடையே உள்ளது. வலது 
ஒழறை சுருங்கும்‌ பொழுது 
குருதி வெளியேறுமே ஒழியத்‌ 
இரும்ப வலது மேலறைக்குச்‌ 
செல்லாது. இதை இவ்வாறு 
செய்வது இத்திறப்பியே. ஓஒ. 
61ப5210 ஏச, 190௦05 
00105. (உயி) 

1711011212 - முக்கூட்டிலை: ஒரே 
புள்ளியிலிருந்து ஓளம்பும்‌ 
மூன்று தனிச்‌ சிற்றிலைகளைக்‌ 
கொண்ட கூட்டிலை - அவரை. 
(உயி) 

பரு (ட்ரைஹையபிரிட்‌) - 
முக்கலப்பின ம்‌: தனித்தனியாக 
வுள்ள மூன்று மரபுப்‌ பண்பு 
களில்‌ வேறுபடுகின்ற பெற்‌ 
நோரின்‌ கால்வழி. (உ௰ி) 

119 ௱ர்ரவ ஈ௨ங6 (ட்ரைகமினல்‌ 
நர்வ்‌) - முக்கிளை நரம்பு: 5 ௮ம்‌ 
மூளை நரம்பு. (உயி) 

111910214௦ (ட்ரைகளிசரைடு) 
அ முக்கிசரைடூ: இளெசராலின்‌ 


41 


725 11 





எஸ்தர்‌. இஇல்‌ எல்லா ஓஎச்‌ 
தொகுதிகளும்‌ எஸ்தராக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. பல கொழுப்புகள்‌ 
முக்களிசரைடுகளே. (வேக) 

11௦626 (ட்ரைலோபேட்‌ - 
மும்மடலுள்ள: மூன்று கதுப்பு 
கள்‌ உள்ள. (உயி) 

*111௦0ப18 ர (ட்ரைலாகுலர்‌) - 
மூவறையுள்ள: சூல்‌ மூன்று 
அறைகளைக்‌ கொண்டிருக்கும்‌. 
(உய) 

111910 (டீரைலாய்டூ) - மும்மம்‌: 
ஒற்றைமைய நிறப்புரிகளைப்‌ 
போல மூன்று மடங்கு நிறப்‌ 
புரிகளைக்‌ கொண்ட உயிரணு. 
(உயி) 

14௩2 (ட்ரைமர்‌) - முப்படி: ஒத்த 
மூன்று மூலக்கூறுகளைச்‌ 
சேர்ப்பதால்‌ உண்டாகும்‌ மூலக்‌ 
கூறு அல்லது சேர்மம்‌. (வேதி) 

111002 (ட்ரையோடு) ண்‌ மும்‌ 
(முனைவாய: மூன்று மின்வாய்‌ 
களைக்‌ கொண்டது. (இய) 

1110000241௮1௦  (ட்ரையடோமீத்‌ 
தேன்‌) -- மும்மீத்தேன்‌: ஐயோட 
பாம்‌. மஞ்சள்‌ நிறப்படிகம்‌. 
நீரில்‌ கரையாதது. எத்தனாலில்‌ 
கரையும்‌. நச்சுத்தடை. (வேதி) 

11௦1 (ட்ரையால்‌) - முக்கைடிரிக 
ஆலக்கால. மூன்று அய்டிராக்‌ 
செல்‌ தொகுதிகளைக்‌ கொண்ட 
சாராயம்‌. (வேது) 

றாக (ட்ரைபின்னேட்‌) - 
மூவிறகுக்‌ கூட்டிலை: மும்மடங்கு 


இறகஇிலை கொண்டது. அதா 
வது, முதல்காம்பு இரண்டாங்‌ 


காம்புகளையும்‌ இரண்டாங்்‌ 
காம்பு மூன்றாம்‌ காம்புகளை 
யும்‌ உண்டாக்கும்‌. இக்காம்பு 
களில்‌ இலைகள்‌ இருக்கும்‌, 
இதனைப்‌ பல்‌ கூட்டிலை 
என்றும்‌ கூறலாம்‌. எ-டு. 
முருங்கை. (உயி) 


11216 வாபி (ட்ரிபிள்‌ ஆண்டி 
ஜன்‌) - முந்நோய்‌ ஸ்ிர்ப்பி: 
மூன்று நோய்களுக்குரிய 
எதுர்ப்புகளைக்‌ கொண்டது. 
தொண்டை அடைப்பான்‌, 
கக்குவான்‌, இ௫வு. (உயி) 


1016 6௦௭0 (ட்ரிபிள்‌ பாண்ட்‌) - 
முப்பிணைப்பு: மூவினை மின்‌ 
னணுக்கள்‌ பங்கு கொள்ளும்‌ 
இரு அணுக்களிடையே உண்‌ 
டாகும்‌ உடன்‌ பிணைப்பு. மரபு 
வழியில்‌ மூன்று கோடுகளாகக்‌ 
காட்டப்பட்டிருக்கும்‌. [1- 2 ்‌- 
1 (வேதி) 

111016 ந௦1ர்‌ (ட்ரிபிள்‌ பாயிண்ட்‌) 
- முந்நிலை; வளி, நீர்மம்‌, 
திண்மம்‌ ஆகிய முந்நிலைப்‌ 
பொருள்களும்‌ சமநிலையில்‌ 
இருக்கும்‌ ஒரே நிலை. (வேதி) 


1121௦01851 (ட்ரிபிளோ 
பிளாஸ்ட்‌) - முப்படை: உடல்‌ 
மூன்று அடுக்குகளாலாகிய 
உயிரி. எ-டு. மண்புழு. 
புரோட்டோசோவா, கடற்பஞ்சு 
கள்‌. குழிக்குடலிகள்‌ மட்டும்‌ 
முப்படை இல்லாதவை. (உயி) 


ரா] 





101௦10 (டிரிபிளாய்டு) - மும்மம்‌: 
ஒற்றைப்‌ படை நிறப்புரிபோல்‌ 
மூன்று மடங்கு நிறப்புரிகளைக்‌ 
கொண்ட உயிரி. பா. 11௦/0. 
(உயி) 


11௨ - மரிப்டேன்‌: மும்‌ 
மீத்தைல்‌ பூட்டேன்‌. ஆற்றல்மிகு 
வானப்போக்கு வரவு எரி 
பொருள்‌. (வேதி) 

115௦ (ட்ரைசோமி) - மும்ம 
நிலை: இது ஒரு நிலைமை. 
இதில்‌ மூன்று ஓரக நிறப்புரி 
உருக்கள்‌ இருக்கும்‌. ஓ. 
ஈயா, ௦௦500, 
௦௦8013. (உயி) 

பர்பி - டிரைடியம்‌: 7. முப்‌ 
பொருண்மை கொண்ட 
நீர்வளியின்‌ கஇரியக்க ஓரிமம்‌. 
(வேடு) 

11100 - முரைடான்‌: டிரைடிய 
அணுவின்‌ உட்கரு. ஒரு முன்‌ 
னணுவையும்‌ இரு நடுநிலை 
யணுக்களையும்‌ ' கொண்டது. 
இதனை மூவணு எனலாம்‌. 
(வேதி) 

14ர்க] ரகாச (டிரிவியல்‌ நேம்‌) - 
ரிறுதிறப்பெயர்‌: தற்கால வேதி 
யியல்‌ தோன்றுவதற்கு முன்‌ 
பயன்பட்ட வேதிப்பொருளின்‌ 
இருபெயர்‌. எ-டு. சாக்கட்டி, 
நீலத்துத்தம்‌. (வேதி) 

11௦௦௪ (ட்ரோகேண்டர்‌) - 
ஆழிமுள்‌: ஆழி நீட்டு. நாற்கால்‌ 
விலங்குகளின்‌ தொடை 
எலும்பின்‌ மேல்‌ முனையி 


726 11௦ 


லுள்ள பல நீட்சிகள்‌. இவற்‌ 


றோடுூ பின்கால்‌ தசைகள்‌ 
இணைந்துள்ளன. (உயி) 


11௦01௦0016 (ட்ரோகோபோர்‌) - 


குஞ்சஇளரி: மெல்லுடலிகள்‌, 
வளைய உடலிகள்‌ முதலிய 
வற்றின்‌ இளமுயிரி. 


மயிரிழைக்‌ குஞ்சம்‌ உள்ளது. 

 வவிளரி இருப்பது இதனைக்‌ 
கொண்ட தொகுதிகளுக் 
இடையே உயிர்மலர்ச்‌ச உறவு 
இருப்பதைக்‌ காட்டுகிறது. ஒ. 
ப யாப/௨ (உ௰) 

11௦0146186! (ட்ராபிக்‌ லெவல்‌) : 
ஆற்றல்‌ மட்டம்‌: சூழ்நிலை இயல்‌ 
தொடர்பானது. பா. 10௦0 வி 
(உயி) 


11௦0௦௦1851 (ட்ராபோபிளாஸ்ட்‌) 
- மாறுநிலையணு: பாலூட்டி 
களின்‌ கருக்கோள முட்டை 
யின்‌ வெளிப்புறச்சுவரிலுள்ள 
அணுக்கள்‌. இம்முட்டையின்‌ 
ஒரு பகுதியே கருப்பையின்‌ 
சுவரோடு இணைந்து தொடக்க 
நஞ்சுக்‌ கொடியைத்‌ தோற்று 
விப்பது. இக்கொடி தாய்த்‌ 
இசுவோடு நெருக்கமாக 
இருக்கும்‌. ஒ. 0185100751. (உயி) 


110188 (ட்ராபிசம்‌) - நாட்டம்‌: 
நாட்ட அசைவு: எ-டு. நீர்‌ 
நாட்டம்‌, ஒளிநாட்டம்‌, வேதி 
நாட்டம்‌. இவற்றில்‌ நீர்‌, ஒளி, 
வேடுிப்பொருள்‌ ஆடியவை 
அசைவு ஏற்படுவதற்குரிய 
தூண்டல்கள்‌. (உய) 


11௦ 727 பட்‌ 





11௦00ரரர௪ (ட்ரோபோபைபட்‌) - உயர்விலங்குகளின்‌ குருஇயில்‌ 
மாறுசுழ்நிலைத்‌ தாவரம்‌: கோடை | தங்கி இருப்பது. துளைஉடலி. 
குளிர்காலத்திற்கேற்ப வாழுந்‌ (உயி) 


தாவரம்‌. பருவக்‌ காற்றுக்‌ மறத்கி களப்‌ (டிரிப்ன 
காடுகள்‌ கோடையில்‌ இலை சோமிய௫ஸ்‌) டிரிப்னசோம்‌ 
களை உதிர்த்தல்‌. (உயி) உறக்கநோய்‌: துளை உடலியால்‌ 
110001 (ட்ரப்‌) - அகடு: ஓர்‌ ஒலி உண்டாகும்‌ தூக்கநோய்‌. 


யலையிலுள்ள பள்ளத்திற்கு (உயி) 

அகடு என்றும்‌ மேட்டிற்கு முகடு | நூறா - டிரிப்ரின்‌: புரதத்தை 
என்றும்‌ பெயர்‌. ஆக, ஓர்‌ ஒலி அமினோகாடிகளாக்கும்‌ ஒரு 
அலை ஒரு முகடு ஓர்‌ அகடு நொது. இறுகுடல்‌ நீரில்‌ 


ஆகிய இரண்டாலானாது. உள்ளது. இதன்‌ வினைகுறை 
(இய) வடிவம்‌ டிரிப்சினோஜன்‌.. 
மா (ட்ரன்கி) - நடூவுடல்‌: (உய) 


(மி உடலின்‌ நடுப்பகுதி. | $ப6ச ஈப௦1௦ய5 (டியூப்‌ நியூக்ளி 
தலையையும்‌ புறத்துறுப்பு யஸ்‌) - சூழா ய்‌ உட்கரு: மகரந்தத்‌ 
களையும்‌ கொண்டது. இதனை தூள்‌ முளைத்து மகரந்தக்‌ 
உடம்பு என்றுங்‌ கூறலாம்‌. | குழலாூறது. இக்குழலின்‌ 
(2) இணைப்பு: தொலைபேசி | நுனியில்‌ இரு உட்கருக்கள்‌ 


இணைப்பகங்களுக்கிடையே இருக்கும்‌. மேல்‌ பிறப்புட்‌ 
உள்ள பிணைப்புச்சுற்று. கருவும்‌ 8&ழே குழல்‌ உட்கருவும்‌ 
(தொழி) காணப்படும்‌. இவ்விரண்டில்‌ 
மா ௦௪! (டீரன்ங்கால்‌) - | பின்னது இதைவது. பா, 
இணைப்புத்தொடர்புப்‌ பேச்சு - 4௦061௮1446 ஈப௦6ப5, 0௦02151146 
வெளியூர்ப்பேச்சு பா. வெ] 800608 (உய) 

(தொழி) $படிள (டியூபர்‌) - ழெங்கு: 


1ரழவா௦௦09 (டிரிப்பனோசைடு) தண்டின்‌ பருத்த தரைகஈழ்ப்‌ 
- துளை உடலிக்கொல்லி: பகுதி. உண்ணக்கூடியது. இது 
முன்தோன்றி வகுப்பைச்‌ தண்டு அர்கலத்தி ்‌ வேரின்‌ 
சார்ந்த ஓரணு உயிர்களைக்‌ மாற்று: இதில்‌ வேங்ககிழங்கு 
கொல்லும்‌ மருந்து. (உயி) என்பது ஒருவகை. இதில்‌ 

ல்‌ த ஆணிவேர்‌ அல்லது வேற்றிட 

2050௨ - டிரிப்பனசோம்‌: | பேர்‌ இழங்காகும்‌. எட்டு, 
முன்தோன்றி இனத்தைச்‌ | சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, 
சாந்த ஓரணு உயிரி. அமலன்‌. மற்றொரு வகை தண்டுக்‌ 
இழை கொண்ட ஒட்டுண்ணி. | ஓழங்கு. இஇல்‌ இழிலைக்‌ 


ர்பம்‌ 





கோணத்திலிருந்து உண்டாகும்‌ 
தரை .€ழ்க்களை பருத்துக்‌ 
இழங்காகும்‌. எ-டு. உருளைக்‌ 
கிழங்கு. 

(படக! (டூபர்இள்‌) - கரடூ: 
(1 எலும்பிலுள்ள ிறுமேடு 
(2) என்புருக்கி நுண்ணுயிரி 
உண்டாக்கும்‌. சாம்பல்‌ நிற 
முண்டு. (உ௰) 


1ப20ப1/0515 (௫பர்குளோ௫ிஸ்‌) 
- என்புருக்கிநோய்‌: காசநோய்‌. 
மனிதனிடத்து நுண்ணுயிரியி 
னால்‌ உண்டாகும்‌ கொடிய 
நோய்‌. பி௫ஜி இதற்கு எதிராகத்‌ 
தடுப்பாற்றல்‌ அளிக்கும்‌. (உயி) 


₹பாா௦பா (டியூமர்‌) - கட்டி: பெரிய 
அளவுள்ள வீக்கம்‌. எளிய 
கட்டியாகவோ துன்புறுத்தும்‌ 
கட்டியாகவோ இருக்கும்‌. 
இரண்டாவது நிலை புற்று 
நோயாக அமையும்‌. இது 
உயிருக்குப்‌ பெருந்தீங்கு 
விளைவிப்பது. (உயி) 

1பாள் க (டுண்ட்ரா) - பனிச்சம 
வெளி: . பெரும்‌ வட்டார 
தாவரச்சமுதாயம்‌. தாவரத்‌ 
தொகுதி மிகக்குறைவாக 
இருக்கும்‌. பூப்பா௫ுகள்‌, மாட 
கள்‌, புற்கள்‌ முதலியவை 
மட்டுமே இருக்கும்‌. உருசியா 
வில்‌ மிகுதி. (உயி) 

(பாட$10ஈ - டங்ஸ்டன்‌: '4/ இதன்‌ 
பழைய பெயர்‌ உல்பரம்‌. அரிய 
மாறுநிலை உலோகம்‌. வெண்‌ 
ணிறம்‌. முதன்மையாக உல்‌ 


1பரு 


பரமைட்டிலிருந்து பெறப்படு 
வது. ஒளிர்விளக்குகள்‌ இழை 
கள்‌ செய்யவும்‌ உயர்விரைவு 
எஃகு செய்யவும்‌ பயன்‌ படுதல்‌, 


(வேதி) 


1யா9912 கொட - டங்ஸ்டன்‌ 


கார்பைடு: 14/0. சாம்பல்நிறத்‌ 
தூள்‌. 3600 செ இல்‌ கரியை 
யூம்‌ டங்ஸ்டனையும்‌ சேர்த்துப்‌ 
பெறலாம்‌. வைரத்தைப்‌ 
போன்ற கடினம்‌. தேய்ப்புப்‌ 
பொருள்கள்‌, கருவிகள்‌ ஆ 
யவை செய்வதில்‌ பயன்படு 
வது. (வேது) 


1ப௩108 (௫னிகா) - அகலுறை: பல 


படலங்களைக்‌ குறிக்கும்‌. எ-டு. 
புறவுறை, உள்ளுறை, நடு 
வூறை தூமணி) (உ௰) 


[பாரக்‌ - 00102பட று 


(ட்யூனிகா கார்பஸ்‌ இயரி): 
அகலுறை - இகலுரைக்‌ 
கொள்கை: முனைத்திசு 
அமைப்பு பற்றியும்‌ வளர்ச்சி 
பற்றியும்‌ கூறுந்டுகாள்கை. 
இதில்‌ இருதனித்‌ இசுப்‌ பகுதி 
கள்‌ உண்டு. அவையே 
இகலுறையும்‌ அகலுறையும்‌. 
இகலுறை: இசுவின்‌ உட்பகுதி. 
கண்ணறைப்‌ பிரிவு ஒழுங்‌ 
கற்றது. அகலுறை: ஒருங்கடுக்கு : 
களாலானது. இதில்‌ கண்‌ 
ணறைப்பிரிவு ஆரப்‌ போக்‌ 
குடையது. (உயி) 


*மர1ஙக 01% (டூனிங்‌ போர்க்‌) - 


இசைக்கவை: கேட்டலை ஆய்ந்‌ 
தறியப்‌ பயன்படும்‌ கருவி. 


ரபா 


729 ப யு 





தோலின்‌ அஇர்வுணர்வை நாம்‌ 
அறியப்‌ பயன்படுவது. (இய) 

1616 (டர்பைன்‌) - விசையாழி: 
காற்று, நீர்‌, நீராவி முதலிய 
வற்றின்‌ உந்துதலால்‌ 
இயக்கப்படும்‌ உந்தி. இதில்‌ ஓர்‌ 
ஆழியில்‌ தகடுகள்‌ செங்குத்தாக 
அடுத்தடுத்தருக்கும்‌. இந்த ஆழி 
ஓர்‌ உந்தியோடு இணைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. தகட்டில்‌ நீராவி 
செல்லும்‌. ஆழி உருளுவதால்‌, 
உந்தியும்‌ இயக்கப்படுகிறது. 
இயக்கும்‌ ஆற்றலுக்கேற்ப, இது 
காற்றாழி, நீராழி, நீராவியாழி 
எனப்‌ பலவகைப்படும்‌. (இய) 
பாம 081210 (டர்போ 
ஜெனரேட்டர்‌) - விசையாழி 
இயற்றி. விசையாழிப்பிறப்பி. 
ஒரு மின்னியற்றியை இயக்கும்‌ 
நீராவி விசையாழியாகும்‌. 
(இய) 

1பா9௦7 (பர்கர்‌) - விறைப்பு: 
தாவரக்‌ கண்ணறையிலுள்ள 
நிலை. இல்‌ முன்கணிகம்‌, 
ஊடுபரவல்‌ நீர்‌ ஏற்றத்தால்‌ 
கண்ணறைச்‌ சுவரில்‌ அழுத்‌ 
தத்த உண்டாக்கும்‌. கண்‌ 
ணறைச்‌ சுவர்‌ இறிது மீட்சி 
யுடையது. ஆகையால்‌, உப்பு 
கிறது. ஆனால்‌, வெடிக்கு 
மளவுக்கு நீரை உள்ளே 


விடாது தடுக்குமளவுக்கு 
விறைப்பாகவுள்ளது. இப்‌ 
பொழுது கண்ணறை 


விறைப்பு நிலையில்‌ இருக்கும்‌ 
விறைப்புத்‌ திறனே செடி 


களுக்கு முதன்மையான தாங்கு 
தல்‌ அளிப்பது. பா. 680819, 
ஓ35௱௦1/816 (உயி) 


1யா9௦1 நா655பர6 (டர்கர்‌ பிரஷர்‌) 
- விறைப்பழுத்தம்‌: பா. 1பா9௦ா 
(உயி) 


1பா1௦ஈ.  (்யூரியண்‌) - தண்டு 
மொட்டூ - மாரிக்காலத்‌ தரை$ழ்‌ 
மொட்டு. தரைக்கு மேல்‌ 
வளரக்கூடியது, உணவுச்‌ 
சேமிப்பது; பெருக்கம்‌ செய்வது 
-. நீர்த்தாவரம்‌ சேஜிடெரியா. 
(உயி) 


பாடவா? (டர்பன்டைன்‌) - 
கற்பூரத்தைலம்‌: பைன்‌ மரங்‌ 
களின்‌ பிசுமத்தைக்‌ காய்ச்‌ 
வடிக்க, இந்நீர்மம்‌ இடைக்கும்‌. 
கரைப்பான்‌. (வேதி) 

(பார்‌2 (டா்டில்‌) - கடலாமை: 
கடலில்‌ வாழ்வது, பல்லில்லை. 
மென்மையான உடல்‌ கடின 
ஓட்டில்‌ உள்ளது. இந்த 
ஓட்டிலேயே இதன்‌ தலை, கால்‌, 
வால்‌ எல்லாம்‌ அடங்கி 
யுள்ளன. முன்புறத்துறுப்புகள்‌ 
நீந்துவதற்குத்‌ துடுப்புகளாக 
யுள்ளன. (உயி) 

1௦856 (டெலோஸ்‌) - பட்டை 
வளர்ச்சி: அருஒலுள்ள குழாய்‌ 
அல்லது நுண்கடத்திக்கு 
இரட்டைக்‌ குழிவழியாகப்‌ 
பஞ்சுத்‌ இசுவிலிருந்து உண்‌ 
டாகும்‌ உள்வளர்ச்சி. முஇய 
கட்டை, காயமுற்ற இசு, 
உதிரடுக்குக்‌ £ழ்ப்பகுதி 


ப! 


ஆகியவற்றில்‌ இவ்வளர்ச்சி 
காணப்படும்‌. கடத்துங் 
குழாயை முழுதும்‌ தடை 
'செய்யக்‌ கூடியது. (உயி) 

பயரச (டிவின்ஸ்‌) - இரட்டை (யர்‌): 
ஒரே கருமுட்டையிலிருந்து 
உருவாகும்‌ இரு தனி உயிர்கள்‌. 
ஒன்று மற்றொன்றைப்‌ 
போலவே இருக்கும்‌. புகழ்மிக்க 
ஆர்க்காட்டூச்‌ சகோதரர்கள்‌ 
(இலட்சுமணசாமி, இராமசாமி) 
இரட்டையர்களே. (உ௰) 
10 (ட வியர்‌) - ஊேதுலைக்‌ 
குழாய்‌ மூக்குள்ள செம்பு 
அல்லது பித்தளைக்‌ குழாய்‌. 
இதன்‌ வழியாக உஊதுலையில்‌ 
காற்று செலுத்தப்படுகிறது. 
ஊஊதுலை சன்பது இரும்பு 
முதலிய உலோகங்களின்‌ 
தாதுவைப்‌ பிரித்தெடுக்கப்‌ 
பயன்படும்‌ உலை. (வே௫) 
நாாமகாயா. டிம்பானம்‌) - 
செவிப்பறை: புறச்செவிக்கும்‌ 
உட்செவிக்கும்‌ இடையிலுள்ள 
பகுத. ஒலி அதிர்வுகளை 
உட்செவிக்குச்‌ செலுத்துவது. 
ஙா! கொடு டிம்பானிக்‌ 
கேவிட்டி) - செவிப்பறைக்‌ குழி: 
பா. ஈ்்‌0்‌6 88. உய) 

14௨ 500 (டைப்‌ ஸ்பெசு 
மண்‌) - வகை மாதிரி: ஒறப்பி 
னம்‌ அல்லது துணைச்ூறப்‌ 
பினத்தை விளக்கவும்‌ பெயரிட 
வும்‌ உதவும்‌ போலிகை. (உயி) 





ராம! 


02 








9110 - பமுண்டல்‌ 
(எபெக்ட்‌) விளைவு: ஒளிவழி 
யில்‌ கூழ்மத்துகள்களால்‌ ஒளிச்‌ 
சிதறல்‌ ஏற்படுதல்‌. இதனால்‌ 
பார்க்கக்கூடிய ஒளிக்கற்றை 
உண்டாகிறது. இந்நெறிமுறை 
மீ நுண்ணோக்கியில்‌ பயன்‌ 


படுகிறது. (இய) 


மக (டைப்‌) - (1) மாதிறி: ஒரு 


சிறப்பினத்தை வரையறுக்கப்‌ 
பயன்படும்‌ பொருள்‌. இது 
உலர்ந்த பொருளாகவோ 
வரைபடமாகவோ இருக்கலாம்‌. 
ஒரு பேரினத்தின்‌ மாதரி வகை 


யையும்‌ குடும்ப மாதிரிப்‌ 
பேரினத்தையும்‌ விளக்கப்‌ 
பயன்படும்‌ சொல்‌. எ-டு 


பேரினம்‌ சொலானம்‌ என்பது 
சொலனே௫க்‌ குடும்பத்தின்‌ 
மாஇரிப்‌ பேரினமாகும்‌. 
(ி வகை: வேதிமாற்ற வகை. 
3 அச்செழுத்து. (ப.து) 


406 ஈக! (டைப்மெட்டல்‌) - 


அச்சு உலோகம்‌: ஓர்‌ உலோகக்‌ 
கலவை. காரீயம்‌, ஆண்டிமணி, 
வெள்ளீயம்‌ ஆகியவை குறிப்‌ 


பிட்ட வீதத்தில்‌ சேர்ந்தது. 
ஆண்டிமணி கடின த்தைக்‌ 
கொடுப்பது. வெளிநாட்டி 


லிருந்து இறக்குமதி செய்யப்‌ 
படுவது. புத்தக எழுத்துகளில்‌ 
இது குறைவாகவும்‌ சில்லரை 
வேலை எழுத்துகளில்‌ அதிக 
மாகவும்‌ இருக்கும்‌. இதற்கேற்ப 
விலையும்‌ கூடும்‌. (வேதி) 


ஸ்ர. 


731 யர 





140/8 1வள (டைபாய்டு பீவர்‌) 
க முறைக்‌ காய்ச்சல்‌: கொடிய 
தொற்று நோய்‌. வாழ்நலம்‌ 
குறைவாகவுள்ள இடங்களில்‌ 
ஏற்படுவது. சால்மோனிலா 
டைப்பி என்னும்‌ நுண்ணுயிரி 
யினால்‌ உணவு மூலம்‌ ஏற்படு 
வது. அடைகாலம்‌ 14 நாட்கள்‌. 
ரோஜா நிறத்தடிப்பு முதுகிலும்‌ 
வயிற்றிலும்‌ முதல்வார 
முடிவில்‌ ஏற்படும்‌. (உயி) 

/01105019 (டில்போசோல்‌) - 

ள்‌ மடிப்பு: குடற்குழியில்‌ 
துருத்திக்‌ கொண்டிருக்கும்‌. 
குடற்சுவரின்‌ நீள்வாட்ட மடிப்பு 
கள்‌. உட்கவரும்‌ பரப்பை அதிக 
மாக்குவது. (உயி) 


ற்‌௦௦ா (டைபூன்‌) 
மேற்கு வடக்குப்‌ ப௫பிக்‌ பெருங்‌ 
கடலிலும்‌ தென்‌ €னக்‌ கடலிலும்‌ 
ஏற்படும்‌ வெப்பமண்டலக்‌ 
காற்று. பா. 01006, ஈமா/வ6. 


(பு. அறி) 


றர்பக (டைபஸ்‌) - ரிக்கட்டியால்‌ 
காய்ச்சல்‌: அதிகம்‌ தொற்றக்‌ 
கூடியது. தடிப்பு, தாளாத 
தலைவலி, உயர்‌ வெப்பறிலை 
முதலியவை அறிகுறிகள்‌: 
தொற்றுள்ள பேன்கள்‌ அல்லது 
எலித்‌ தெள்ளுப்பூச்சிகளி 
லிருந்து வரும்‌ ரிக்கட்டுயால்‌ 
பொருள்களிலிருந்து உண்டா 
"வது. இதை உண்டாக்குந்‌ தொற்‌ 
றுயிரி ரிக்கட்சியா புரோவா 
செல. சல்பனாமைடூ மருந்து 


- தறாவளி: 


பயன் படுத்தப்படலாம்‌. 


கள்‌ 
(உயி) 
(௦5118 - டிரோசின்‌: பொது 


வான அமினோ காடிகளில்‌ 
ஒன்று. பா. 8௱॥ர0௮0108 (வேத) 


ப 


பரன்‌ (அட்டர்‌) - மடி: பசு 
முதலிய பாலூட்டிகளின்‌ புறத்‌ 
துறுப்பு." இது பால்‌ சுரப்பி 
களையும்‌ காம்பையும்‌ கொண் 
டது. (உயி) 

பமல ' (கேடோமீட்டர்‌) - 
மழைமானி: மழையை அளக்கும்‌ 
கருவி. (இய) 

பாக இல்லனா) - முன்கை 
எலும்பு: முன்கையில்‌ அமைந்‌ 
துள்ள இரு எலும்புகளில்‌ 
பெரியது. சிறியது ஆர எலும்பு. 
(உயி) 


ப1112 ரன அல்ட்ரா 
ட்டம்‌ விரை 
மைய வி டசி ட மைய 


(விலகு னை விலக்கியால்‌ 
மிகச்‌ ஏறிய துகள்கள்‌ பிரிக்கப்‌ 
படுதல்‌. இது ஒரு நுணுக்க 
மாகும்‌. (இய) 


ப வார்‌௦60006 (அல்ட்ரா 
மைக்ராஸ்கோப்‌) - மீநுண்‌ 
ணோரக்கி: டிண்டால்‌ 
விளைவைப்‌ பயன்படுத்தும்‌ 
நுண்ணோக்கி. இயல்பான 
ஒளி நுண்ணோக்கியால்‌ 


ப 


792 


பம்‌ 





பார்க்க இயலாத துகள்களைப்‌ 


பார்க்க இயலும்‌. (இய) 


பாச 5௦ர்‌ (அல்ட்ரா ஷார்ட்‌) - 
மீக்குற்றலைகள்‌: மிகக்‌ குறுகெ 
மின்காந்த அலைகள்‌. அலை 
நீளம்‌ 10 மீட்டருக்குக்‌ £ழ்‌ 
இருத்தல்‌. (இய) 

ப(1£௦25011௦ 1:60பு/] (அல்ட்ரா 
சானிக்‌ பீரிகுயன்‌9)) - மீவோலி 
அதிர்வெண்‌: 20,000 ஹெர்ட்‌ 
சுக்கு மேலுள்ள அதிர்வெண்‌. 
(இய) 

ப[89011465 (அல்ட்ராசானிக்ஸ்‌) 
_ மீவொலிடுயல்‌: அதக அதிர்‌ 
வெண்ணுள்ள ஒலி அலை 
களைப்‌ பற்றி ஆராயுந்துறை. 
இயற்பியலின்‌ ஒரு மிரிவு. 
கேளா ஒலியியல்‌ என்றும்‌ 
கூறப்பெறுவது. (இய) 

பப்கயபாக (அல்ட்டராஸ்டக்‌ 
சர்‌) - மீயமைப்பு: நுண்‌ 
ணமைப்பு. (இய) 


படிப்ப ா!/௦£௦50006 
(அல்ட்ரா வயலட்‌ மைக்ரா 
ஸ்கோப்‌) - மீ ஊேதாக்கறிர்‌ நுண்‌ 
ணோக்க ஒளியூட்டலுக்கு மீ 
உதாக்கதுர்‌ வீச்சைப்‌ பயன்‌ 


படுத்தும்‌ நுண்ணோக்கி. இல்‌ 
கல்ம (குவார்ட்ஸ்‌) வில்லை 
களும்‌ நுண்‌ வில்லைகளும்‌ 
பொருந்தி இருக்கும்‌. 

பங்‌ ரஸ, ர801241௦ 
(அல்ட்ரா வயலட்ரேஸ்‌, ரேடி 
யேஷன்‌) - மீஒப்புறு ஊதாக்‌ 
கதிர்கள்‌. புற ஊதாக்கடுர்வீச்சு: 


மின்காந்தக்‌ : கஇர்வீச. நிற 
மாலையில்‌ ஊதா நிறத்திற்கு 
அப்பால்‌ இதன்‌ கர்கள்‌ 
உள்ளவை. கண்ணிற்குப்‌ 
புலப்படா. இவற்றைப்‌ பாதரச 
ஆவிவிளக்குகள்‌ கொண்டு 
பெறாலாம்‌. அலைநீள எல்லை 
யில்‌ இக்கஇர்வீச்சு ஒளிக்கஇர்‌ 
களுக்கும்‌ எக்ஸ்கஇர்களுக்கும்‌ 
இடையிலுள்ளது. (4% 107-5% 


19”). மருத்துவத்துறையிலும்‌ 
உணவுத்துறையிலும்‌ பயன்‌ 
படுதல்‌. (இய) 


பர௪5௨௨ - யுலீசஸ்‌: ஒரு வான 
வெளித்‌ துருவி. கதிரவனை 
ஆராயும்‌ முதல்‌ செயற்கை 
நிலா. ஐரோப்பிய வானவெளி 
முகமையகத்தால்‌ 1992இல்‌ 
ஏவப்பட்டது. 199& இல்‌ கஇர 
வனை அடையுமாறு இட்டமிடப்‌ 
பட்டது. (இய) 


பாம்‌ (அம்பல்‌ - குடைக்‌ 
கொத்து: முடிவற்ற பூக்கொத்து. 
முதன்மையான பூக்காம்பு 


இதில்‌ குறுகத்‌ தன்முனையில்‌ 
செதில்‌ வட்டத்தைத்‌ தாங்குதல்‌. 
ஒவ்வொரு செடுலின்‌ கோணத்‌ 
திலிருந்தும்‌ காம்புள்ள ஒரு பூ 
உண்டாதல்‌. இக்‌ கொத்தில்‌ 
மையத்தில்‌ இளையயூக்களும்‌ 
வெளிப்புறத்தில்‌ முதிய பூக்க 
ளும்‌ இருத்தல்‌. பார்ப்பதற்குக்‌ 


குடைபோன்று இருப்பதால்‌ 
இப்பெயர்‌. எ-டு. வெங்காயம்‌, 
கொத்துமல்லி. (உயி) பா. 
|ாரி௦12508009. 


பாம்‌ 753 பார்‌ 





பாடி வ்‌ ௨8 (ஆம்பிலிகல்‌ 


1927 இல்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டது. (இய) 
பா௦௦ாா5௦1௦ப5 (அன்கான்ஷி 


கார்டு - தொப்பூழ்க்கொடி: 
கருவின்‌ அடிவயிற்றைச்‌ தல்‌ 


கொடியோடு இணைக்கும்‌ இசு 
வடம்‌. இதில்‌ இரு தொப்பூழ்த்‌ 
தமனிகளும்‌ ஒரு தொப்பூழ்ச்‌ 
சரையும்‌ உண்டு. தமனிகள்‌ 
வழியே ஊட்டப்பொருள்கள்‌ 
உள்செல்லும்‌. இரைவழியே 
கழிவுகள்‌ வெளிவரும்‌. பிறப்‌ 
பின்‌ பொழுது இக்கொடி 
நறுக்கப்படுவதால்‌, அதற்குக்‌ 
&ீழமூள்ள பகுதி காய்ந்து 
தழும்பை உண்டாக்குகிறது. 
இதுவே தொப்பூழ்‌ (நேவல்‌). 
இக்கொடி முதன்மையாக 
நடுப்படைத்திசுவாலும்‌ கருப்‌ 
படலங்களாலுமானது. பா. 
1309௮. (உயி) 


(அம்பிலிகஸ்‌) - 
கருவோடு 
சேர்ந்த கொடி இணையும்‌ 
பகுதி. (உயி) 


(1245௭௦) பாமசாகவாாரடு 
றாவ, நாறிக்‌. ௦ 
ஈரா (ஹெய்சன்‌ 
பர்க்‌ அன்சர்ட்டனிட்டி பிரின்‌௪ 
பிள்‌, பிரின்சிபிள்‌ ஆஃப்‌ 
இன்டிட்டர்மினேஷன்‌) வ்‌ 
எய்சன்பர்க்‌ ஐயப்பாட்டூக்‌ 
கொள்கை: ஒரு துகளின்‌ 
உந்தத்தையும்‌ நிலையையும்‌ 
வரம்பிலாத்‌ துல்லியத்தோடு 
அறிய இயலாது என்னும்‌ நெறி 
முறை. வெர்னர்‌ எய்சன்பர்க்‌ 
(1901 - 1976) என்பவரால்‌ 


பாம்ப 


யஸ்‌) - 1) நனவின்மை: மயக்க 
நிலை. தூண்டலுக்கு துலங்கல்‌ 
இல்லாத நிலை. மயக்கமருந்து 
கொடுக்கும்பொழுதும்‌ ஒல 
நோய்களின்‌ பொழுதும்‌ 
இருக்கும்‌. 2) நனவிலி உள்ளம்‌. 
(மரு) 

பஈரப1219 (அங்குலேட்‌) - குளம்பு 
விலங்குகள்‌: குளம்பிகள்‌. இவை 
தரையில்‌ நடப்பன. அதற்கேற்ற 
வாறு குளம்பு காலடியில்‌ 
இருக்கும்‌. எ-டு. பசு, குதிரை, 
ஆடு. (உயி) 

பாயச யூனிசெல்லுலர்‌) - 
ஒற்றைக்கண்ணறையுள்ள: எ-டு. 
அமீபா ஒ. 20912 (உ௰) 

பாரா... ற்‌ யூனிபாம்‌ 
மோஷன்‌) - ஒருீர்‌இயக்கம்‌: ஒரு 
பொருள்‌ சம அளவு காலங்‌ 
களில்‌ சம அளவு இடப்‌ 
பெயர்ச்டி அடைவதற்குச்‌ 
ரான இயக்கம்‌ என்று பெயர்‌. 


(இய) 


பாரம்‌ 140 ௦0 யூனிபைடு 


பீல்டு இயரி) - ஒன்றுபட புலக்‌ 
கொள்கை: மின்காந்த வினை, 
எர்ப்புவினை, வல்வினை, நலி 
வினை ஆஒியவற்றை விளக்‌ 
கும்‌ கொள்கை. ஒரு தொகு 
சமன்‌ பாடுகளால்‌ விளக்குவது. 
இக்கொள்கை நிறுவப்படாத 
ஒன்று. பா. 112007 ௦1 [விக ந் 
(இய) 


பா! 


பா! 





பங்5ல%பவ! (யூனிசெக்சுவல்‌) - 
ஒருபால்‌ தன்மையுள்ள: ஒரு 
பாலி. ஒரு சமயம்‌ ஆண்‌ 
அல்லது பெண்‌ உறுப்புகளை 
மட்டும்‌ கொண்டது. காடு, 
தென்னை. (உய) 

பார்‌ யூனிட்‌) - அலகு: ஒப்பீட்டு 
அளவு மதிப்பு. அதே அளவின்‌ 
மற்ற மஇப்புகளைத்‌ தெரி 
விக்கப்‌ பயன்படுவது. இது 


அடிப்படை அலகு, வழி அலகு 


என இருவகைப்படும்‌. பா. 5.1. 
பார (இய) 
பா!(௦21! யூனிட்‌ செல்‌) - அலகுத்‌ 
தொகுதி: மூலக்கூறுகள்‌, அயனி 
கள்‌ அல்லது அணுக்கள்‌ 
அடங்கிய மிகச்‌ சிறிய தொகுதி. 
ஒழுங்கான இடைவேளைகளில்‌ 
முப்பருமன்களில்‌ மீண்டும்‌ 
மீண்டும்‌ நிகழுமாறு செய்ய 
இது படிகத்‌ தொகுதியின்‌ 
பின்னலை உண்டாக்கும்‌. ஏழு 
அடிப்படை அலகுத்‌ தொகுதி 
கள்‌ உண்டு. இவை ஏழு 
படிகத்தொகுதிகளை உண்டாக்‌ 
கும்‌. (வேதி) 
பார்‌ 2ர2க01௪ (யூனிட்‌ கேரக்டர்‌) 
டை அலருப்பண்பு: மரபுவழிப்‌ 
பண்பு. இது கால்வழிக்குச்‌ 
செல்லும்போது ஒரே அலகாகச்‌ 
செயற்படுதல்‌. (உயி) 
பா 0ா௦065865 (யூனிட்‌ 
புராசஸ்‌) - அலருச்‌ செயல்‌ 
முறைகள்‌: இவை வேதி மாற்றங்‌ 
களே. வேது முறைகளில்‌ நன்கு 
அறியப்பட்ட படிநிலைகளா 


வன: காய்ச்‌ வடித்தல்‌, 
உப்பீனி ஏற்றம்‌, ஆல்கை 
லாதல்‌. நைட்ரோ ஏற்றம்‌, 
வெந்தழல்‌ சிதைவு, தொழிற்‌ 
சாலை முறையாக்கல்‌, வடி 
வமைப்புக்‌ கருவிப்‌ பயன்பாடு 
முதவியவை அலகு முறை 
களின்‌ அடிப்படையில்‌ அமைந்‌ 
தவை. (வேது) 


பார்்னா5க1 01000 &ப5111பர5 


யூனிவர்சல்‌ பிளட்‌ சப்ஸ்டிடி 
யூட்‌) - அனைத்துக்‌ குருநிமாற்று: 
13992 இல்‌ பம்பாய்‌ மருத்துவ 
அறிவியலாரால்‌ உருவாக்கப்‌ 
பட்டது. 27 - 72 மணி 
நேரத்திற்குள்‌ ஏற்படும்‌ நெருக்‌ 
கடி நிலை நோயாளிகளுக்கு 
இது சிறந்த மாற்று. எக்குருஇப்‌ 
பிரிவினருக்கும்‌ அளிக்கலாம்‌. 
குருஇச்‌ சேமிப்பில்‌ வேண்டாம்‌ 
என்று ஒதுக்கப்பட்ட அடர்‌ 
பொருள்‌ நீங்கிய ஈமோகுளோ 
பினிலிருந்து (எஸ்பிஎச்‌) 
உருவாக்கப்பட்டது. இதற்கு ஐ 
எச்‌ வினைப்பொருள்‌ என்று 


பெயர்‌. (மரு) 


பாப்ளாகவ! 80௦ யூனிவர்சல்‌ 


டோனர்‌) - அனைத்துத்‌ தருநர்‌: 
ஓ வகைக்‌ குருதியில்‌ எஇர்ப்பி 
கள்‌ இல்லாததால்‌, இது 
ஏனைய மூன்று வகைக்குருதி 
யோடும்‌ சேரும்‌. ஆகவே, 
இக்குருதி உள்ளவர்‌ அனை 
வருக்கும்‌ குருதிக்கொடை 
யளிக்கும்‌ இயல்புடையவர்‌. 


(மரு) 


பார்‌ 


735 


169 





பாங்க (யூனிவர்ஸ்‌) - 
விண்ணகம்‌: பொருள்‌, ஆற்றல்‌, 
இடம்‌ ஆகிய அனைத்தையும்‌ 
கொண்டது. பொருள்‌ என்பது 
கதிரவன்‌, கோள்‌ முதலியவை. 
பரந்தும்‌ விரிந்தும்‌ எல்லை 
யற்றும்‌ உள்ளது. (வானி) 

பா52ர்பா௭ர2ம்‌ (அன்சாச்சுரேட்டட்‌) 
- நிறைவுறாக்‌ கரைசல்‌ பா. 
$91பா2460 501பர௦ஈ. (வேதி) 

பா்2016 உெ//01பரா (அன்‌ 
ஸ்டேபிள்‌ ஈக்குவலிபிரியம்‌) - 


நிலையிலாச்சமநிலை. பா. 
உயெிர்ப௱. (இய) 

படா ௨10501௪1௦௨ (அப்பர்‌ 
அட்மாஸ்பியர்‌) - காற்றுமேல்‌ 


வெளி: காற்றுவெளியின்‌ மேல்‌ 
பகுத. இதனை விண்‌ குமிழி 
கள்‌ அடைய இயலா. (இய 

072011 - யுராசில்‌: பிரமிடைன்‌ 
வழிப்பொருள்‌. உட்கருக்காடி 
யின்‌ ஓர்‌ அரிய வேஇுப்பொருள்‌. 
(வேத) 

பாஜ - யுரேனியம்‌: ப்‌. வெண்‌ 
ணிறக்‌ கதஇிரியக்கப்பொருள்‌. 
தகடாக்கலாம்‌, கம்பியாக்கலாம்‌. 
உயிர்வளி, வெடிவளி, கரி 
ஆகியவற்றோடு எளிதாகச்‌ 
சேரும்‌. இதன்‌ தாது பிட்சு 
பிளண்டு. இதனை 1789இல்‌ 
இளாப்ராத்து என்பவர்‌ கண்‌ 
டறிந்தவர்‌. இதன்‌ கதிரியக்கப்‌ 
பண்பினை முதன்‌ முதலில்‌ 
1895இல்‌ பெக்கரல்‌ கண்டறிந்‌ 
தார்‌. இது யுரேனியம்‌ ஆக்சை 


டாகக்‌ இடைக்கிறது. உட்கருப்‌ 
பிளவில்‌ அளவற்ற ஆற்றலை 
வெளிப்படுத்துவது. ஏனைய 


தனிமங்களைப்போல்‌, இது 
உலடூல்‌ அதக அளவு 
இல்லாதது. (இய 


பாவாப5- யுரேனஸ்‌: சனி, நெப்டி 
யூன்‌ ஆகிய இரு கோள்களுக் 
இடையே தன்‌ சுற்றுவழியைக்‌ 
கொண்ட கோள்‌. (வானி) 


பர யூரியா) - நீரிய உப்பு: 
(1) கார்பமைடு (4/1, 004/1) 
வெண்ணிறப்படிகச்‌ சேர்மம்‌. 
அம்மோனியா, கரி ஈராக்சைடு 
ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்‌ 
படுகிறது. யூரியா, பார்மல்டி 
கைடு பிசியங்கள்‌ உற்பத்தி 


செய்யப்பயன்படுதல்‌, நீரில்‌ 
கரையக்கூடிய நைட்ரஜன்‌ 
கூட்டுப்பொருள்‌ (1,100. 


1171). கார்பானிகக்‌ காடியின்‌ 
ஈரமைடு, இறுநீர்‌, குருதி, 
கொழுப்பு நீர்‌ ஆகியவற்றில்‌ 
காணப்படுவது. புரத வளர்‌ 
ஓதை மாற்றத்தின்‌ முதன்மை 
யான நைட்ரஜன்சார்‌ முடிவுப்‌ 
பொருள்‌. அமினோ காடி, 
அமோனியா கூட்டுப்பொருள்‌ 
ஆகியவற்றிலிருந்து கல்லீரலில்‌ 
உண்டாவது. (உய௰) 

ப163 03/019 யூரியா சைக்கிள்‌) - 
நீரிம உப்புச்‌ சுழற்சி: இதற்கு 
வேறுபெயர்‌ ஆர்னிதைன்‌ 
சுழற்சி, இதில்‌ நொடக்கட்டுப்‌ 
பாட்டு வினைகள்‌ தொடர்ச்சி 
யாக நடைபெறுதல்‌. இதில்‌ 


6 


796 


05௦ 





அமினணோகாடிகளின்‌ முறிவுப்‌ 


பொருளாக, யூரியா உண்டா 
தல்‌. இது கல்லீரலில்‌ நடை 
பெறுகிறது. (உயி) 

பா6256 - மூரியேஸ்‌: யூரியாவை 
அம்மோனணியாவாகவும்‌ நீராக 
வும்‌ பிரிக்கும்‌ நொடு. (உயி) 

பாஜ பூரிடர்‌) - சிறுநீர்க்குழாய்‌: 
சிறுநீரிலிருந்து சறுநீர்ப்பைக்‌ 
குச்‌ செல்லும்‌ குழாய்‌, 
அப்பைக்குச்‌ சிறுநீரைக்‌ 
கொண்டு செல்லுவது. (உயி) 


பார்க (யூரித்ரா) - ரிறுநீரகற்றி: 
சிறுநீர்ப்பையிலிருந்து இறு 
நீரை வெளியே அகற்றுங்‌ 
குழாய்‌, (உயி) 

பாம 2018 யூரிக்‌ அய்‌ - 
யூரிகக்காடி. நீரியக்காடி 
(ச்‌: சிறுநீரிலுள்ள 
நைட்ரஜன்‌ ஊட்டமுள்ள கழிவு. 
உய) 

பா1ஈ6 யூரின்‌) : சிறுநீர்‌: சிறுநீரகம்‌ 
சுரக்கும்‌ கழிவு. இறுநீர்‌ வழி 
மூலம்‌ வெளியேறுவது. யூரியா 
அல்லது வயூரிகக்‌ காடியைக்‌ 
கொண்டது. ஏனைய பொருள்‌ 
களும்‌ றிய அளவில்‌ 
இருக்கும்‌. (உயி) 

பார்ஈர௦ப51ப016 (யூரனிபெரஸ்‌ 
ட்யூரிள்‌) - ிறுநீரகத்‌ குழலி: 
நீண்டதும்‌ குறுகியதுமான 
குழாய்‌; ிறுநீர்ப்பிரித்தியின்‌ 
பகுதி. (உயி) 

பா்‌: 0212 (யூரோகார்டேட்டா) 
- வால்முதுருத்‌ தண்டுடையன: 

௮.௮.4 


அகலுறை விலங்குகள்‌ - 
சியானா. தண்டுடைய விலங்கு 
களின்‌ ஒரு பிரிவு. (உயி) 

பா௦11085௨ - யூரோக்கினேஸ்‌: 
சிறுநீர்நொது. பிளாஸ்மி 
னோஜன்‌ பிளாஸ்மினாக மாற 
உதவுவது. (உயி) 


பா௦1௦047 யூராலஜி) - சிறுநீரியல்‌: 
சிறுநீர்‌ மற்றும்‌ சிறுநீரக உறுப்பு 
களை ஆராயுந்துறை. மருத்‌ 
துவத்தின்‌ ஒரு பகுதி. (மரு) 

பா௦5௦௦094 (யூரோஸ்கோபி) - 
சிறுநீர்‌ நோக்கல்‌: இறுநீரை 
ஆய்ந்து நோய்கூறைக்‌ கண்‌ 
டறிதல்‌. (உயி) 

பா௦519_ யூரோ௫ிஸ்‌) - இறுநீரக 
அழற்சி: எறுநீரக உறுப்புகள்‌ 
நோயுறுதல்‌. (உயி) 

பா௦50//59 (யூரோஸ்டைல்‌) - 
வாலெலும்பு:ண தவளை முது 
கெலும்பின்‌ முனைமுடிவுறும்‌ 
பகுதி. (உயி) 

பரவாகி5 (யுட்டின்செல்ஸ்‌) - 
வீட்டூக்கலங்கள்‌: வீட்டில்‌ பயன்‌ 
படுவதற்குரிய சாதனங்கள்‌. 
(இய) 

ப52₹ யூசர்‌) - பயனாளி: கணிப்‌ 
பொறியினால்‌ பயன்‌ பெறு 
பவர்‌. (இய) 

082 றா௦ரொகாறஉ (யூசர்‌ புரோ 
இராம்‌) - பயனாளி நிகழ்வரை: 
பயன்பெறுபவருக்குரிய கணிப்‌ 
பொறி நிகழ்ச்டி, பா. 
0ா௦ரரவ௱ஈஉ (இய) 


16 





பர்‌2ாப5 (யூட்டிரஸ்‌) - கருப்பை: 
பெண்ணிடத்துக்‌ கருக்குழலின்‌ 
விரிந்த பகுதி. இதில்‌ முட்டை 
கள்‌ வளரும்‌. (உயி) 

பர11616 (அட்ரிஇள்‌) - நுண்ணறை: 
(1) இறுபை (2) உட்செவியின்‌ 
மேலுள்ள அறை. (3) பகுதி 
அறைக்கனி - €ரைக்களி. பா. 
பா106, ௭2/06. (உயி) 


பப்ப  (அட்ரிகுலஸ்‌) - 
நுண்ணறை: பா. பம்‌1016. (உயி) 


பமல௨ யூவியா) - கொடி முந்திரிப்‌ 
படலம்‌: விழிக்கோளத்தின்‌ 
நிறமியுள்ள நடுப்போர்வை. 
மயிரிழைப்பொருள்‌, கருவிழிப்‌ 
படலம்‌, விழியடிக்‌ கரும்படலம்‌ 
ஆஒியவை அடங்கியது. (உயி) 

பமுச1[$ (யுவய்டிஸ்‌) - கண்படல 
அழற்ரி: கண்ணின்‌ கருப்‌ 
படலம்‌, மயிரிழைப்‌ பொருள்‌, 
நடுப்படலம்‌ ஆடியவை 

்‌ வீங்குதல்‌. (உயி) 


ம 


48080) (வேகன்‌) - வெற்றுப்‌ 
பாடு: பா. 961௨௦. (இய) 

94800112௦1 (வேக்டினேஷன்‌) - 
அம்மை குத்துதல்‌: தடுப்பாற்‌ 
றலை உண்டாக்க எர்ப்புத்‌ 
தூண்டு பொருளை, உயிர்களி 
டத்துச்‌ செலுத்துதல்‌. இம்‌ 
முறையை 1796இல்‌ ஜென்னர்‌ 
(1749 - 1823) கண்டறிந்தார்‌. 


797 





980 


வேறு எஜிர்ப்புத்தூண்டு முறை 
கள்‌ நடைமுறைக்கு வந்து 
விட்டதால்‌, இம்முறை இப்‌ 
பொழுது பழக்கத்தில்‌ இல்லை. 
ஆவைன்‌ குத்துதல்‌ என்றும்‌ 
கூறலாம்‌. (உயி) 





720012 (வேக்சைன்‌) - 
ஆவைன்‌: நுண்ணுயிர்கள்‌ 
அல்லது நச்சியங்களைக்‌ 
கொண்ட நீர்ம ஊோடகம்‌, 
பாலூட்டிகளில்‌ செலுத்தும்‌ 
பொழுது நோய்‌ எஜர்ப்புப்‌ 
பொருள்களை உண்டாக்கு 
வது. 1796இல்‌ எட்வர்டு 
ஜென்னர்‌ முதன்‌ முதலாக 


அம்மை குத்தினார்‌. ஊடமூலம்‌ 
ஆவைனை உடலில்‌ செலுத்து 
வதற்கு ஆவைன்‌ செலுத்துதல்‌ 
(வேக்சினேஷன்‌) என்று 
பெயர்‌. 1953 இல்‌ ஜோனஸ்‌ 
சால்கு என்பார்‌, சால்க்‌ 
ஆவைன்‌ என்னும்‌ தடுப்பு 
மருந்தைக்‌ கண்டறிந்‌ தார்‌. இது 
ஊஊ மூலம்‌ செலுத்தும்‌ 
போலியோ தடுப்பு மருந்தாகும்‌. 
அண்மையில்‌ உயிருள்ள 
ஆனால்‌ வலுக்குறைந்த 
நச்சியங்களைப்‌ பயன்படுத்தி 
விழுங்கக்கூடிய மாத்திரை 
களை உண்டாக்கியுள்ளனர்‌. 
இதற்குச்‌ சாபின்‌ ஆவைன்‌ 
என்று பெயர்‌. இதைக்‌ கண்‌ 
டறிந்தவர்‌ டாக்டர்‌ ஆல்பர்ட்டு 
சாபின்‌. 

போலியோவை ஒழிக்க 1985 இல்‌ 
போலியோ முனைவுத்‌ இட்டம்‌ 


86 


738 


420 





(போலியோ 
புரோடிராம்‌) 
சுழற்சங்கத்தினால்‌ தொடங்கப்‌ 
பட்ட பெருந்திட்டம்‌. இதனால்‌ 
இலட்சக்‌ கணக்கில்‌ குழந்தை 
கள்‌ பயனடைந்தனர்‌. ஆவைன்‌ 


பிளஸ்‌ 
அனைத்துலகச்‌ 


செலுத்துவஇன்‌ முதன்மை 
யான நோக்கம்‌ இதுவே: 
உடலில்‌ குறிப்பிட்ட நோய்க்கு 
எஇராக எஇுர்ப்பாற்றலை 
செயற்கையாக உண்டாக்க 
லாம்‌. பா. 061. (உயி) 
480ப016 (வேக்கியோல்‌) -- 
நுண்குமிழி: உயிரணுவில்‌ 
உள்ளது. இஇல்‌ பாய்மம்‌ 
நிரம்பியுள்ளது. உயிரணு நீட்டு 
யின்‌ போது, ஊாடுபரவலால்‌ 
அஇக அளவு நீரை உயிரணுக்‌ 
குமிழி உட்கொள்வதற்கு குமிழி 
நீர்ப்பருகுதல்‌ (வேக்யோ 
லேஷன்‌) என்று பெயர்‌. (உயி) 
*20பபாட (வேக்குவம்‌) - வெற்‌ 
நிடம்‌: ஒரு வளியைக்‌ காற்று 
வெளி அழுத்தத்இற்குக்‌ £ழ்க்‌ 
கொண்டுள்ள இடம்‌. நிறை 
- வெற்றிடம்‌ பருப்பொருளைக்‌ 
கொண்டதன்று. மென்‌ வெற்றி 
டம்‌ (105 பாஸ்கல்‌), வன்‌ 
வெற்றிடம்‌, மீவெற்றிடம்‌ (107 
பாஸ்கலுக்குக்‌8ழ்‌) என வெற்றி 
டம்‌ மூன்று வகைப்படும்‌. (இய) 
பேயா 90/51/211௦ (வேக்குவம்‌ 


டிஸ்டிலேஷன்‌). - வெற்றிட 
விடித்துப்ப்நுத்தல.... குறைந்த 
அழுத்தத்தில்‌ நீர்மங்களை வடிக்‌ 


கும்‌ முறை. இதனால்‌ கொதி 


நிலை உயரும்‌ அல்லது தாழும்‌. 
இதுநீர்மக்‌ கலவையைப்‌ 
பிரிக்கும்‌ முறை. (வேதி) 

4 பேபர ற்வர்காற (வேக்கு 
வம்‌ மெட்டலைங்‌) - வெற்றிட 
உலோகப்படிய வைப்பு: பூசும்‌ 
உலோகத்தை முதலில்‌ ஆவி 
யாக்கி, அந்த ஆவியை மட்ட 
-உலோகத்இன்‌ மீது செலுத்திக்‌ 
குளிர வைக்கும்பொழுது, பூசும்‌ 
உலோகம்‌ மெல்லிய படலமாக 
அதன்மீது படிகிறது. வெப்ப 
ஆவியாக்கல்‌, எரர்‌ மின்‌ வாய்‌ 
உமிழ்வு ஆகிய முறைகளில்‌ 
செய்யப்படுவது. (வேது) 


*ெபா ரா (வேக்குவம்‌ 
பம்ப்‌) - வெற்றிட எக்கி: ஒரு 
கொள் கலத்திலுள்ள வளி 
யழுத்தத்தைக்‌ குறைக்கப்‌ பயன்‌ 
படும்‌ இழுகுழாய்‌. (இய) 

4/80பபாாரபட6 (வேக்குவம்‌ ட்யூப்‌) 
- வெற்றிடக்‌ குழாய்‌: பா. 


றா! வவ (இய) 


4௮911௨ (வெஜினா) - புணர்வழி: 
விலங்குகளின்‌ பெண்பிறப்பு 
உறுப்புகளில்‌ முட்டை 
செல்லும்‌ குழல்வழி. இது 
கருப்பைக்குச்‌ செல்வது. (உயி) 

4௨0104 00/06 (வெஜினல்‌ 
சைக்டஸ்‌) - புணர்வழிச்‌ சுழற்‌: 
இடுில்‌ உண்டாகும்‌ வேறுபட்ட 
வளர்ஊக்கிகளினால்‌ பிறப்பு 
வழிச்சுவரில்‌ ஏற்படும்‌ சுழற்‌ 
மாற்றங்கள்‌. (உயி) 


490 





*48001800ு (வேகோடமி) - 
திரிநரம்புக்றேல்‌: தரி நரம்பு 
இழைகளைப்‌ பிரித்தல்‌. இப்‌ 
பிரிப்பு பல வகைப்படும்‌. (மரு). 
௭2005 (வேகஸ்‌) - இிரிநரம்பு: இது 
10ஆம்‌ மூளை நரம்பு. இஇல்‌ 
உணர்‌ இழைகளும்‌ செய்தி 


இழைகளும்‌ உண்டு. 
முதுகெலும்பிகளில்‌ காணப்‌ 
படுவது. (உயி) 


481803 (வேலன்‌) - இணை 
திறன்‌: ஓர்‌ அணு மற்றொரு 


அணுவோடு சேருந்திறன்‌ 
அல்லது மற்றொரு அணுவை 
, விலக்குந்திறன்‌. இத்திறன்‌ 


அணுக்களுக்குத்‌ தகுந்தவாறு 
வேறுபடும்‌. 

இதை வேறு - வகையிலும்‌ கூற 
லாம்‌. ஒரு தனிமத்தின்‌ இணை 
திறன்‌ என்பது அத்தனிமத்தின்‌ 
ஓரணுவுடன்‌ கூடும்‌ நீர்வளி 
அணுக்களின்‌ எண்ணிக்கை 
யின்‌ இருமடங்காகும்‌. இது ஒரு 
முழு எண்‌. எ-௭டு. நீர்வளி 1, 
உயிர்வளி 2, நைட்ரஜன்‌ 3, கரி 
4, பாசுவரம்‌ 5, கந்தகம்‌ 6. 
(வேது) 

ஏவ116 - வேலின்‌: வெண்ணிறப்‌ 


படிகம்‌. இன்றியமையா 
அமினோகாடி. பதிலீட்டாத்‌ 
தொடர்‌ உண்டு. பெரும்‌ 


பான்மையான தாவரப்‌ புரதங்‌ 
களில்‌ காணப்படுவது. (உயி) 


4210௨ (வேலுயு) - மதிப்பு: பரந்த 
பொருளுடைய சொல்‌. 


பொங்க 


வ] 





பொருள்‌ மடிப்பு, ஆள்‌ மடிப்பு, 


ஒழுக்க முப்பு எனப்‌ பல 
வகைப்படும்‌. கல்வி நோக்கி 
லும்‌ சமுதாய நோக்கிலும்‌ 
ஒழுக்க மஇப்பே போற்றிப்‌ பாது 
காக்கப்படவேண்டியது. ஒழுக்க 
மதிப்பு இதையின்‌ மனிதப்‌ 
பண்பு இதைகின்றது, மனிதச்‌ 
சமுதாயம்‌ சிதைகின்றது என்று 
பொருள்‌. ஒழுக்கம்‌ விழுப்பம்‌ 
தருவதால்‌, அதை உயிரினும்‌ 
மேலாக ஓம்ப வேண்டும்‌. 


(க.உள) 

(வால்வ்‌) - இறப்பி: 
தடுக்கிதழ்‌. ஓர்‌ உறுப்பு அல்லது 
எந்திரத்தில்‌ ஒரு பக்கம்‌ மட்டுமே 
ஒரு சமயத்தில்‌ இறக்கும்‌ 
அமைப்பு. அதாவது ஒரு சமயம்‌ 
திறக்கும்‌ மற்றொரு சமயம்‌ 
மூடும்‌. எ-டு. இதயத்தில்‌ ஈரிதழ்‌, 
மூவிதழ்‌ இறப்பிகள்‌, அகக்‌ 
கனற்டி எந்திரத்தில்‌ உள்விடு, 
வெளிவிடூ இறப்பிகள்‌. (ப.து) 


பெக1௪ வால்வேட்‌) - தொடூ 


இதழமைவு: புல்லிகள்‌ அல்லது 
அல்லிகள்‌ பக்கம்‌ வெளியே 
பிதுங்காமல்‌ அமைந்திருத்தல்‌. 
அதாவது, அவை ஒரே 
வட்டத்தில்‌ அமைந்இிருக்கும்‌. 
எ-டு. செம்பருத்தி. பா. 
8990/4/2401 (உயி) 


9 8141125 வால்விபெர்ஸ்‌) - 


மடிதட்டூகள்‌: பூச்சிகள்‌ முட்டை 
யிடம்‌ உறுப்பின்‌ அடித்தட்டுகள்‌. 
(உயி) 


2 





வாய்யா - வெனாடியம்‌: டத 


கடினமும்‌ உறுஇயும்‌ வாய்ந்த 
உலோகம்‌. இது வெனாடியம்‌ 
எஃ்குவும்‌ அதன்‌ சேர்மங்களும்‌ 
செய்யப்பயன்‌ படுதல்‌. (வேதி) 
று கிளு ரகபி241௦0 6௮115 
(வேன்‌ ஆலன்‌ ரேடியேஷன்‌ 
பெல்ட்ஸ்‌) - வேன்‌ ஆலன்‌ 
கதிர்வீச்சு வளையங்கள்‌: 
1958இல்‌ நிலா எக்ஸ்புளோரர்‌ 
- 1 இவற்றைப்‌ புலப்படுத்தி 


யது. 1959இல்‌ பயனியர்‌, 
எக்ஸ்புளோரர்‌ நிலாக்கள்‌ 
அளித்த தகவல்களை 
அமெரிக்க இயற்பியலார்‌ 


ஜேம்ஸ்‌ வேன்‌ ஆலன்‌ என்பார்‌ 
(1914) தம்‌ குழுவினருடன்‌ 
ஆராய்ந்து, இவ்வளையங்கள்‌ 
இருப்பதை உறுஇசெய்தார்‌. 
இது புறவளையம்‌ அக 
வளையம்‌ என இரண்டா 
புவிமேற்பரப்பி 


லானது. 





வேன்‌ ஆலன்‌ கதிர்வீச்சு 
வளையங்கள்‌ 

1, புவி 

2. உள்‌ வளையம்‌ 

3. வெளி வளையம்‌ 





றா மொ 


2 





லிருந்து 40,000 மைல்‌ வரை 
பரவியுள்ளது. புவியிலிருந்து 
1200 மைல்‌ தொலைவில்‌ 
உள்ளது. இது வானவெளி 
ஆராய்ச்டக்கண்டுபிடிப்புகளில்‌ 
ஒன்று. (இய) 

14/2215, 60241௦ 
(வேண்டர்வால்ஸ்‌ ஈக்கு 
வேஷன்‌) - வேண்டர்வால்‌ 
சமன்பாடூ: உண்மை வளி 
களின்‌ நிலைபற்றிய சமன்‌ 
பாடு. 

(விர (ற -0)க॥. 


 - அழுத்தம்‌ "ர - மோலார்‌ 
பருமன்‌ 1 - வெப்ப இயக்க 
வெப்பநிலை. 8, 6- குறிப்பிட்ட 
பொருள்‌ மாறிலிகள்‌. *- வளி 
மாறிலி. (இய) 


42௮௭௭௦௦114/2215 ₹௦10௨ - வேண்டர்‌ 


வால்‌ விசை: அணுக்கள்‌ அல்‌ 
லது மூலக்கூறுகளுக்்‌கடையே 
உள்ள கவர்ச்டி விசை. 
வேண்டர்வால்‌ (1837-1923) 
பெயரால்‌ அமைந்தது. (இய) 


48௨ (வேன்‌) - பரப்பு, தகடூ: 


(1) பறவையின்‌ உடலிறகுப்‌ 
பரப்பு (2) வானிலைச்‌ சேவல்‌: 
காற்றுத்‌்திசையைக்‌ காட்டும்‌ 
சுழலும்‌ தகடு. (ப.து) 


௭200பா (வேப்பர்‌) - ஆவி: வளி 


நிலைப்பொருள்‌. பனியாகவும்‌ 
புகையாகவும்‌ இருக்கும்‌. 
வெப்பநிலை மாறாமல்‌ அழுத்‌ 
தத்தை அதிகமாக்கி இதை நீர்ம 


மாக்கலாம்‌. (இய) 


92 


741 


4285 





ப்‌: 12/1 


2(-11:119)/ 
டென்‌ூட்டி) - ஆவி அடர்த்தி: 
ஒரே பருமனுள்ள அய்டிரஜன்‌ 
பொருண்மைக்கும்‌ குறிப்பிட்ட 


பருமனுள்ள பொருளின்‌ 
பொருண்மைக்கும்‌ உள்ள 
வீதம்‌. ஒத்த வெப்பநிலையிலும்‌ 
அழுத்தத்திலும்‌ * அளக்கப்‌ 
படுவது. அய்டிரஜன்‌ அடர்த்தி 
யினை 1 என்று கொள்ள, 
வளியின்‌ சார்பு மூலக்கூறு 
பொருண்மையின்‌ பாக்கு 
இவ்வீதம்‌ சமமாகும்‌. (1: 1/2) 
(வேதி) 

172000 பா15211௦7 (வேப்பரை 
சேஷன்‌) - ஆவியாக்கல்‌: இது 
ஒரு முறை. இதில்‌ நீர்மம்‌ 
அல்லது இண்மம்‌ வெப்பத்தி 
னால்‌ வளி அல்லது ஆவி 
நிலைக்கு மாற்றப்படுகிறது. 
பா. வெ௮00ா2410ா (இய) 

*200பா நாபா (வேப்பர்‌ 
பிரஷர்‌) - ஆவியழுத்தம்‌: நீர்மம்‌ 
அல்லது இண்மத்தோடு சம 
நிலையிலிருக்கும்‌ ' ஆவியின்‌ 
அழுத்தம்‌. (இய) 

97211211௦1 (வேரியேஷன்‌) - மாறு 
பாடு: ஒருசிறப்பினத்துன்‌ பண்‌ 
பியல்புகள்‌ எந்த அளவுக்கு 
மாறுபடும்‌ என்பது. சூழ்நிலைக்‌ 
காரணிகள்‌ மற்றும்‌ மரபணுக்‌ 
காரணிகள்‌ ஆஒியவற்றால்‌ 
மாறுபாடு ஏற்படுவது. ஊட்டம்‌. 
நோய்‌, உயிர்த்தொகை அடர்த்தி 
ஆகியவற்றால்‌ ஒரு சறப்பினத்‌ 
தனியன்களின்‌ தோற்றத்தில்‌ 


ச்‌ 


சூழ்நிலை மாறுபாடு உண்‌ 
டாகும்‌. மீள்சேர்க்கை, சடுதி 
மாற்றம்‌ ஆகியவற்றால்‌ மரபணு 
மாறுபாடு ஏற்படுவது. உயிர்‌ 
மலர்ச்சியில்‌ ஒரு காரணி. 
(உயி) 


4211026112. (வேரிசெல்லா) - 
தட்டம்மை, பயற்றம்மை. (உயி) 
ரி (வெரைட்டி) - மாறு 
வகை: துணைச்டறப்பின 
மட்டத்திற்குக்‌ 8ீமுள்ளது. பா. 
௦ (உயி) 
811௦18 (வேரியோலா) - 
சின்னம்மை. (உயி) 


*ொி565 (வார்னிஷஸ்‌) - பூசு 
எண்ணெய்கள்‌: மெருகெண்‌ 
ணெய்கள்‌. இவை நிற 
மற்றவை. கண்ணாடி போல 
ஒளிபுக விடும்‌ பூச்சுகள்‌. சாயஞ்‌ 
சேர்த்துப்‌ பூசலாம்‌. ஸ்பிரிட்‌ பூசு 


எண்ணெய்‌, எண்ணெய்‌ 
வகைப்‌ பூசுஎண்ணெய்‌ என 
இருவகைப்படும்‌. முன்னடுல்‌ 


ஆல்ககாலும்‌ பின்னஇல்‌ ஆளி 
விதை எண்ணெயும்‌ சேர்க்கப்‌ 
படும்‌. (வேதி) 

850127 6பா0!6 (வேஸ்குலர்‌ 
பண்டில்‌) - ழாய்த்திரள்‌: பா 
48602 3/516௱. (உயி) 

1850ப121 08ம்‌ (வேஸ்குலர்‌ 
கேம்பியம்‌) - குழாய்‌ அடூக்கியம்‌: 
குழாய்‌ , அடுக்குத்துசு. பா: 
ம்‌ 2725010ய/௮௨௱/ப௱ (உயி) 

1488001287 1415 (வேஸ்குலர்‌ 
பிளாண்ட்ஸ்‌) - குழாயுள்ள 


85 


தாவரங்கள்‌: குழாய்த்‌ இசுவுள்ள 
தாவரங்கள்‌. விதை இலைத்‌ 
தாவரங்கள்‌. (உயி) 


4850ப127 வூர்‌ (வேஸ்குலர்‌ 
எஸ்டம்‌) - குழாய்த்திசுத்‌ தொகுதி: 
இது முதன்மையாகக்‌ குழாய்த்‌ 
திரள்கள்‌ (வே. பண்டில்ஸ்‌) 
அடங்கியது. இடுல்‌ மரவியம்‌ 
(சைலம்‌), பட்டையம்‌ (ஃபுளோ 
யம்‌), அடுக்கியம்‌ (கேம்பியம்‌) 


ஆகிய மூன்று இசுக்களும்‌ 
இருக்கும்‌. 

இத்துிரள்‌ பல வகைப்படும்‌. 
(0) திறந்த அருகுத்திரள்‌ 
(ஓப்பன்‌ கொலேட்டரல்‌ 


பண்டில்‌) - இருவிதை இலைத்‌ 
தாவரம்‌. (2) மூடியதிரள்‌ 
(குளோஸ்டுூ பண்டில்‌): ஒரு 
விதை இலைத்தாவரம்‌. (3) ஈர 
டுக்குத்திரள்‌ (பைகொலேட்‌ 
டரல்‌ பண்டில்‌) -- பறங்கி, 
உருளைக்கிழங்கு. (4) கற்றுத்‌ 
இரள்‌ (கான்செண்டிரிக்‌ 
பண்டில்‌.) இது மேலும்‌ இரு 
வகைப்படும்‌: (1) இருநிலை 
மென்டுரள்‌ (ஆம்பிஒிரைபல்‌) : 
பட்டையம்‌ மரவியத்தைச்‌ சூழ்ந்‌ 
திருக்கும்‌ - பெரணி. (2) இரு 
நிலை வன்துரள்‌ (ஆம்பி 
வெசல்‌ பண்டில்‌): மரவியம்‌ 
பட்டையத்தைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ 
- மட்டத்தண்டுகள்‌ (5) ஆரத்‌ 
தரன்‌ (ரேடியல்‌ பண்டில்‌) 
வேரில்‌ அமைந்திருக்கும்‌. 
(2) குழாய்‌ மண்டலம்‌: குருதிக்‌ 
குழாய்‌ மண்டலம்‌. (உயி) 


495 





7850ப12ா 1155ப6 (வேஸ்குலர்‌ 


டியூ - குழாய்த்திக: இல்‌ 
முதன்மையாக மூன்று வகைத்‌ 
இசுக்கள்‌ உள்ளன. 

(1) மரவியம்‌ (சைலம்‌): இது 
மரத்இசு. இடல்‌ மரக்குழாய்கள்‌ 
(சைலம்‌ வெசல்ஸ்‌) , மரப்‌ 
பஞ்சுத்தசு (சைலம்‌ பாரங்‌ 
கைமா) மரவிழைகள்‌ (சைலம்‌ 
பைபர்ஸ்‌), வளைகுழாய்கள்‌ 
(ஆனுலர்‌ வெசல்ஸ்‌), சுருள்‌ 
குழாய்கள்‌ (ஸ்பிரல்‌ வெசல்ஸ்‌) , 
பின்னல்‌ குழாய்கள்‌ (ரெட்டி 
குலேட்‌ வெசல்ஸ்‌), குழிக்‌ 
குழாய்கள்‌ (பிட்டட்‌ வெசல்ஸ்‌) 
தனிக்குழிகள்‌ (சிம்பிள்‌ 
பிட்ஸ்‌) , கரைக்குழிகள்‌ 
(பார்டர்டூ பிட்ஸ்‌) ஆகியவை 
உண்டு. மரக்குழாய்களுக்கு 
வேறுபெயர்‌ கடத்திகள்‌ 
(ட்ரேகியா). இவை நுண்‌ 
கடத்திகளை (ட்ரேகிட்ஸ்‌) 
தம்முள்‌ கொண்டவை. 

(2) பட்டையம்‌: (ஃபுளோயம்‌) : 
இது பட்டைத்திச, இதில்‌ 
சல்லடைக்குழாய்கள்‌ (வ்‌ 
டியூப்ஸ்‌) , சல்லடையணுக்கள்‌ 


(€வ்செல்ஸ்‌) - தோழமை 
யணுக்கள்‌ (கம்பானியன்‌ 
செல்ஸ்‌), பட்டையப்‌ பஞ்சுத்‌ 


திசு. (&புளோயம்‌ பாரங்கைமா) 


ஆஒியவை இஇல்‌ அமைந்‌ 
துள்ளன. 
(3 அடுக்கியம்‌ வளரியம்‌ 


(கேம்பியம்‌): இது வளர்இசு. 
இதை வளர்படை என்றும்‌ 


925 


743 பச: 





கூறலாம்‌. இது பட்டைத்‌ இசுவை 
யும்‌ மரத்துவையும்‌ உண்‌ 
டாக்குகிறது. (உயி) 

/501/25011/பா௱ (வேசா வேசோரி 
யம்‌) - குழல்‌ நுண்குழல்‌: தமனி 
அல்லது சிரைச்‌ சுவர்களின்‌ 
நுண்ணிய ஊட்டக்‌ குழாய்கள்‌. 
(உயி) 

125 0111212715 (வேஸ்‌ டிபரன்ஸ்‌) 
ன்‌ விரைகுழல்‌: விரையிலிருந்து 
(டெஸ்டிஸ்‌) வெளியே செல்‌ 
லும்‌ பக்கக்‌ குழாய்களில்‌ ஒன்று. 
இது எண்ணிக்கையில்‌ 
இரண்டு. (உ௰) 

428௦010ஈடு (வேசக்டமி) - விந்து 
குழல துணுக்கம: விந்து குழல்‌ 
ஒவ்வொன்றின்‌ பகுதியை 
அறுவை மூலம்‌ நீக்குதல்‌. 
இதனால்‌ விந்து நீரில்‌ விந்தணு 
சேர்வது தடுக்கப்படுகிறது. 
புணர்ச்சியின்‌ பொழுது இது 
கருப்பைக்குச்‌ செல்வதால்‌, 
கருவுற வாய்ப்பில்லை. இது 
ஆண்களுக்குரிய குடும்பக்‌ 
கட்டுப்பாட்டு முறைகளுள்‌ 
முக்கியமானது. (மரு) 

9425 611225 (வேஸ்‌ எபரன்ஸ்‌) 

விந்து குழலி: இரு று 
குழல்கள்‌. விரையின்‌ விந்து 
குழலை விரை குழலியோடு 
இணைக்கும்‌ நுண்ணிய குழல்‌. 
(உயி) 

429௮1௦ - வாசலின்‌: பெட்‌ 
ரோலியப்பசை. பூசு பொருள்‌. 


(வேதி) 


42500018111011௦1 (வேசோகன்‌ 
ஸ்டிரிக்ஷன்‌) - குழாய்ச்சுருக்கம்‌: 
சிறிய குருஇக்குழாய்கள்‌ தசைச்‌ 


சுருக்கத்தால்‌ குறுக்களவில்‌ 
குறைதல்‌. குழாய்ச்சுருக்கு நரம்‌ 
பிழைகள்‌, அட்ரினலின்‌ 
ஆகியவை இதற்குக்‌ காரணிகள்‌ 
பா. 488600௦100 885. ஓ. 
94250012௦1. (உயி) 


985001211௦ (வேசோடை 
லேஷன்‌): குழாய்விரிவு: றிய 
குருதிக்குழாய்கள்‌ தசைகுறுக்‌ 
களவில்‌ அஇகமாதல்‌, குழாய்‌ 
விரிப்பு நரம்பிழைகள்‌ இதற்குக்‌ 
காரணம்‌. ஒ. 1788000181101௦ஈ 
(உயி) 


௨50௱௦101 (வேசோமோட்டார்‌) 
- குழலியக்கம்‌: குருஇக்குழாய்‌ 
அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தல்‌. 
(உயி) 


94௨800௦1௦௭ ௭65 (வேசோ 
மோட்டார்‌ நர்வ்ஸ்‌) - குழலியக்க 
நரம்புகள்‌: குருதிக்குழாய்‌ 
சுருங்குதலையும்‌ விரிதலையும்‌ 
கட்டுப்படுத்தும்‌ நரம்புகள்‌. 
(உயி) 

4250012591 - வேசோபிரசின்‌: 
பெப்டைடு வளர்தூண்டி. 
அய்ப்போதலாமஸ்‌. பின்‌ பிட்‌ 
யூட்டரி ஆகியவற்றால்‌ சுரக்கப்‌ 
படுவது. தந்துககள்‌, நுண்‌ 
தமனிகள்‌ ஆஒியவற்றைச்‌ 
சுருங்கச்செய்வது. (உயி) 

எல (வேட்டைஸ்‌) - தொட்டிச்‌ 
. சாயங்கள்‌: கரையாச்சாயங்கள்‌. 


9496 


760 





நீர்த்த காரத்தில்‌ கரையும்‌ வழிப்‌ 
பொருள்களில்‌ இவை சேர்த்து 
முதலில்‌ ஒடுக்கப்படும்‌. இந்‌ 
நிலைமையில்‌ ஏல இழை 
களில்‌ ஏறும்‌ - பருத்து. கரைசல்‌ 
சாயந்தோய்க்க வேண்டிய 
பொருளோடு சேர்க்கப்படும்‌. 
கரையாச்‌ சாயம்‌ காற்றுவெளி 
உயிர்வளி ஏற்றத்தால்‌ இழை 


களில்‌ மீட்பாக்கம்‌ பெறும்‌. 
(வேதி) 
180100 (வெக்டார்‌) - நோய்க்‌ 


கடத்தி: ஓர்‌ ஓம்புயிரியிலிருந்து 


மற்நொரு ஓம்புயிருக்குக்‌ | 
குச்‌சியங்கள்‌, பூஞ்சைகள்‌, 
நச்சியங்கள்‌ ஆகியவற்றின்‌ 


நோய்க்‌ கூறுகளைக்‌ கொண்டு 
செல்லுங்‌ காரணி. 
(2) திசைச்சாரி: 
- இன்றியமையாத தாகவுள்ள 
அளவு: இது வழக்கமாகக்‌ 
குறிக்கப்படுவது. ஒரு நேர்க்‌ 
கோட்டில்‌ இசை, அளவு (எண்‌ 
மதிப்பு) ஆதிய : இரண்டும்‌ 
கணக்கில்‌ கொள்ளப்பட 
வேண்டும்‌. , எடு. இடப்‌ 
பெயர்ச்சி, இசைச்சாரி (வெக்‌ 
டார்‌) அளவு. தொலைவு 
அளவுசாரி (ஸ்கேலர்‌) அளவு. 
கணிப்பொறிக்‌ காட்டுத்‌ இரையி 
லுள்ள வரி, திசை சார்ந்தது, 
அளவு சார்ந்தது. தவிர எடை, 
நேர்விரைவு, காந்தப்புலம்‌ 
முதலியவையும்‌ ஏனைய 
எடுூத்துக்காட்டுகள்‌. (இய) 
950௦1 611106 (வெக்டார்‌ 
டிப்ரன்ஸ்‌) - இசைச்சாரி வேறு 


திசை 


920101 


6௦0௦ 


720௦௦ 


பாடூ: இரு இசைச்‌ சாரிகளை 
கழிக்க வரும்‌ பலனாகும்‌. (இய) 


918021௦5 
இராபிக்ஸ்‌) - 
படப்பொழிவு: கணிப்பொறி 
யின்‌ காட்சித்‌ திரையில்‌ 
விரைந்து செல்லும்‌ படப்‌ 
பொழிவுகளை உருவாக்கல்‌, 
திரைக்குக்‌ குறுக்கே எத்திசை 
யிலும்‌ மின்னணுக்‌ கற்றையை 
நகர்த்தி இதனைச்‌ செய்ய 
இயலும்‌. இதற்கென்று தனியாக 
வடிவமைக்கப்பட்ட எடுர்மின்‌ 
கதுர்க்குழாய்‌ உள்ளது. பா. 


9224௦5. (இய) 


(வெக்டார்‌ 
நிசைச்சாரிப்‌ 


742010 ஈப/(10 110௦2211௦1 (வெக்டார்‌ 


மல்ட்டிபிளிகேஷன்‌) - இசைச்‌ 
சாரி பெருக்கல்‌: இரண்டிற்கு 
மேற்பட்ட இசைச்சாரிகளைப்‌ 
பெருக்கல்‌. (இய) 


டா௦0ப௦1 (வெக்டார்‌ 
புராடக்ட்‌) - இசைச்சாரிப்‌ பெருக்‌ 
கற்பலன்‌ : ஒரு திசைச்சாரியைப்‌ 
பெற, இரு இசைச்சாரியைப்‌ 
பெருக்குதல்‌. எ-டு. 8, ட ஆஇய 
வற்றின்‌ இிசைச்சாரிப்‌ 
பெருக்கற்பலன்‌. &% 6 (இய) 


பெவாரிடு  (வெக்டார்‌ 
குவாண்டிட்டி) - இசைச்சாரி 
அளவு: இயற்பியல்‌ அளவு. 
இடல்‌ அளவும்‌ இசையும்‌ 
குறிக்கப்படவேண்டும்‌. விசை, 
நேர்விரைவு முதலியவை 
இிசைசார்‌ அளவுகளாகும்‌. ஒ. 
$வேிலா பெகாபடு. (இய) 


460 


ஓ 





1160218012 ௦1 (வெஜிடபிள்‌ 
ஆயில்‌) - தாவர எண்ணெய்‌: 
இலை, தண்டு, விதை முதலிய 
வற்றிலிருந்து பெறப்படும்‌ 


எண்ணெய்கள்‌. இளிசரால்‌, 
கொழுப்புக்காடி ஆடியவற்றின்‌ 
எஸ்தர்களைக்‌ கொண்டது. 
(உயி) 


1606180168 (வெஜிடபிள்ஸ்‌) - 
காய்கறிகள்‌: தக்காளி, கத்தரிக்‌ 
காய்‌ முதலியன. (உய) 

460618), 4606121149 .ற01௪ 
(வெஜிடல்‌, வெஜிடேட்டிவ்‌ 


போல்‌) - கருவிலகுமுனை: . 


வேறுபெயர்கள்‌ கருவுணவு 
முனை. ஊட்ட முனை, உடல்‌ 
முனை. இது மஞ்சள்‌ ௧௬ 
முனையே. கருவிற்கு அப்பா 
லும்‌ கருநோக்கு முனைக்கு 
எதிரிலும்‌ உள்ளது. ஓ. வா்௱வ 
016. (உயி) 

9460912142 ஈப௦18ப5 (வெஜி 
டேட்டிவ்‌ நியூக்ளியஸ்‌) - உடல்‌ 
உட்கரு: உறுப்புறு உட்கரு. 
குழல்‌ உட்கரு. பெரிய உட்கரு. 
விதைத்‌ தாவரங்களின்‌ 
மகரந்தத்‌ தாளில்‌ உண்டாவது. 
இத்துடன்‌ இருசிறிய பிறப்பு 
உட்கருக்களும்‌ காணப்படும்‌. ஓ. 
02ா2114௪  ஈப0/9ப5, 1ப06 
பப. (உயி) 


4602121146 0100802110 (வெஜி 
டேட்டிவ்‌ புரபோகேஷன்‌) - 
உடல இனப்பெருக்கம்‌: விதை 
யில்லாமல்‌ உறுப்புகள்‌ மூலம்‌ 
நடைபெறுவது. உறுப்புகள்‌ 


என்பவை அரும்புகள்‌, ஒிழங்கு 
கள்‌, தண்டுகள்‌, இலைகள்‌ 
ஆகியவற்றைக்‌ குறிக்கும்‌, 
எ-டு. மா, கொய்யா, பா, 
356௦03] 8௦00௦௦ (உயி) 


ஏ (வெயின்‌) - (1) சிரை: 


உடலின்‌ பல பகுதிகளிலி 
ருந்தும்‌ குருதிமினை இதயத்‌ 
திற்கு எடுத்து வரும்‌ குழாய்‌. 
நுரையீரல்‌ சிரைமட்டூம்‌ உயிர்‌ 
வளியுள்ள குருதியைக்‌ 
கொண்டு செல்வது. சிரை 
களில்‌ பெரியவை €ழ்ப்பெருஞ்‌ 
ஒரையும்‌ மேற்பெருஞ்சிரையு 
மாகும்‌. (2) நரம்பு: இலை 
நரம்பு, இறகு நரம்பு, மனித 
உடல்‌ நரம்பு. (உயி) 


யாவு (வேலமண்‌) "௮ 


உள்ளுறை$ச: மரத்தாழையின்‌ 
காற்றில்‌ தொங்கும்‌ வேர்களைச்‌ 
கழ்ந்திருப்பது. பஞ்சு போன்‌ 
றது மேற்பரப்பு நீரை உறிஞ்சு 
வது. ஒளிச்சேர்க்கை நடத்து 
வது. (உயி) 


421921 (வெலிகர்‌) - உள்ளுறை 


இளரி: நீர்வாழ்‌ மெல்லுடலி 
களின்‌ இரண்டாம்‌ இளரி 
நிலை. ஆழித்தாங்கியிலிருந்து 
உண்டாவது. இந்நிலையில்‌ 
ஓடும்‌ காலடியும்‌ உண்டாகும்‌. 
உள்ளுறுப்புகள்‌ சுழல்வதால்‌ 
சமச்சீரற்ற நிலை ஏற்படும்‌. 
(உயி) 


7610010/ (வெலாஇட்டி) - 


நேர்விரைவு: ஒரு பொருளின்‌ 
இடப்பெயர்ச்சி வீதம்‌. குறிப்‌ 


761 





பிட்ட இசையில்‌ ஒரு பொரு 
ளின்‌ விரைவு. ஆகவே, இது 
திசைச்சாரி (வெக்டார்‌ குவாண்‌ 
டிட்டி) அளவு ஆகும்‌. ஆனால்‌ 
விரைவு அளக்கக்கூடிய அளவு 
(ஸ்கேலார்‌ குவாண்டிட்டி) 
ஆகும்‌. அலகு மீ/வி. ஓஒ. 
2௮0061௪21௦ (இய) 

4910010, ஊ9ய/2: (வெலா௫ட்டி, 
ஆங்குலர்‌) - கோணரேர்விரைவு: 
ஆரக்கோடு ஒரு வினாடியில்‌ 
உண்டாக்கும்‌ கோணம்‌. சுருக்க 
மாக, இதனைக்‌ கோண இடப்‌ 
பெயர்ச்சியின்‌ மாறுமளவு 
சானலாம்‌. 
கோண நேர்‌ விரைவு ல ௬ ்‌ 
9- நட்டா 1 - நேரம்‌ ம ஒமேகா 
அலகு ரேடியன்‌/வினாடி (இய) 

210610 ர2ர1௦, 0151200௨ ஈ2்‌1௦ - 
நேர்விரைவு வீதம்‌, தொலை 

தம: ஒரு தனி எந்திரத்தில்‌ 
ஒரே நேரத்தில்‌ முயற்சியால்‌ 
நகரும்‌ தொலைவுக்கும்‌ பளு 
வால்‌ நகரும்‌ தொலைவுக்கு 
முள்ள வீதம்‌. (இய) 

461ப௱ (வேலம்‌) - வளையத்தசு. 
பா. உஊொ௱பிப5 (உய) 


4608 8 (வீனாகாவா) - 
பெருஞ்சிரை:  ஐழ்ப்பெருள்‌ 
சிரை, மேற்பெருஞ்டிரை. 
உடலின்‌ பல பகுதிகளிலிருந் 
தும்‌ கரி ஈராக்சைடு கலந்த 
குரதயை இதயத்இிற்குக்‌ 
கொண்டு வருபவை. முன்னது 
மார்பு, கால்கள்‌ முதலியவற்றி 


ப 


6 





லிருந்தும்‌ பின்னது தலை, 
கையிலிருந்தும்‌ குருதியைக்‌ 
கொண்டு வருபவை. (உயி) 


*ளோன1௦1 (வீனேஷன்‌) - நரம்‌ 


பமைவு: (1) இலையில்‌ நரம்பு 
கள்‌ அமைந்திருக்கும்‌ முறை. 
(2) பூச்டுச்‌ சறடில்‌ நரம்புகள்‌ 
அமைந்துள்ள பாங்கு. (உயி) 


ஊரா பெசெராகாரா (வென்‌ டய 


இராம்‌) - வென்படம்‌: ஜான்‌ 


வென்‌ (1834 - 1923) 
என்பார்‌ அமைத்த படம்‌. இல்‌ 
கணங்களும்‌ அவற்றின்‌ 
தொடர்புகளும்‌ வட்டங்கள்‌ 


அல்லது எண்களால்‌ குறிக்கப்‌ 
பெறும்‌. (கண) 


வென்படம்‌ 


9216. (வெண்டர்‌) - அழு: 


ஆணியத்தின்‌ பருத்த குடுவை 
வடிவமுள்ள அடிப்பகுதி. இதில்‌ 
பெண்‌ பாலணுக்கள்‌ உள்ளன. 
(உயி) 


எளாம2! (வெண்ட்ரல்‌) வயிற்றுப்‌ 


புறம்‌: (0) ஐழ்ப்புறம்‌. 
மனிதனிடத்து இது மேல்‌ புறம்‌ 


௦ 


6 





(2) இலை முதலிய தாவரப்பக்க 
உறுப்புகளில்‌ மேல்புறம்‌ 
அல்லது மேற்பரப்பு. ஒ. 9015௮), 
30102! உயி) 

ரொ! 80012௮ (வெண்ட்ரல்‌ 
அயோர்டா) - வயிற்றுப்புறப்‌ 
பெருந்தமனி: கருநிலை நாற்‌ 
கால்‌ விலங்குகளிலும்‌ மீனி 


லுமுள்ள குருஇக்குழாய்‌. 
இதயத்தின்‌ முன்முனையி 
லிருந்து கரி ஈராக்சைடு 


குருதியைக்‌ கொண்டுவருவது. 
முதரிநாற்கால்‌ விலங்குகளில்‌ 
இது பெருந்தமனியின்‌ ஏறு 
களையைக்‌ குறிப்பது. (உயி) 

610 
அறை: இதயத்தின்‌ மேறை. இது 
வலக்கீழறை இடக்கழறை என 
இருவகைப்படும்‌. குருதஇியைப்‌ 
பெருந்தமனிக்கும்‌ நுரையீரல்‌ 
தமனிக்கும்‌ செலுத்துவது. பா. 
பா (உய) 

4ம்‌ 1ப1ப5 (வெண்டரிகுலஸ்‌) 
- €ழ்ப்பை (ய பூச்செளின்‌ 
இரைப்பை (2) பறவையின்‌ 
அரைவைப்பை (3) இதயக்‌ 
€ழறை. (உயி) 

4௦௩16 (வெனூல்‌) - நுண்டிரை: 
இசுக்களிலுள்ள நுண்குழாய்‌ 
வலைப்‌ பின்னலிலுள்ள கரி 
ஈராக்சைடு குருதியைத்‌ இரட்டு 
வது. (உயி) 

ரபா! எ - வெண்டூரிமானீ: 
உண்டாகும்‌ பாய்மத்தின்‌ 
குன றந்த அழுத்தத்தை 
அள ந்கும்‌ கருவி. (இய) 


பரீட்‌ 


(வெண்ட்ரிகள்‌) - 


4௦1 ப19115 


/2ார்பா।100௨- வெண்டூரி குழாய்‌: 


பர்னவுலி நெறிமுறையை 
விளக்கும்‌ குழாய்‌, ஒருவளி 
யூடன்‌ நீர்மத்‌ தெளிப்பைக்‌ 


கலப்பது. (இய) 

ளு (வீனஸ்‌) - வெள்ளி: 
புவிக்கும்‌ புதனுக்குமிடையே 
தன்‌ சுற்றுவழியைக்‌ கொண் 
டுள்ள கோள்‌. அமெரிக்க 
மெரைனரும்‌ சோவியத்து 


வெனிராவும்‌ இதனை நன்கு 
ஆராய்ந்துள்ளன. (வானி) 
1180 - வீனல்‌ 
(ப்ளைட்ராப்‌, பூச்ரிக்கண்ணி: 
இது பூச்சியுண்ணும்‌ சதுப்பு 
நிலத்தாவரம்‌. இதன்‌ இலைகள்‌ 
இரு இணைந்த பரப்புகளா 
லானது. இப்பரப்புகள்‌ மூடி, 
உள்வந்த பூச்சிகள்‌ வெளியே 
செல்லா வண்ணம்‌ தடுக்‌ 
வன்றன. இலையின்‌ மேற்‌ 
பரப்பிலுள்ள செரித்தல்‌ 
சுரப்பிகள்‌ நீரைச்‌ சுரக்கின்றன. 
இடஇிலுள்ள அய்டிரோகுளோ 
ரிகக்காடியும்‌ பெப்சின்‌ 
என்னும்‌ நொதியும்‌ பிடித்த 
பூச்சிகள்‌ செரிக்கப்பட உதவு 
இன்றன. (உயி) 


(வெர்டிகிரிஸ்‌) - 
களிம்பு: செம்பு அசெட்டேட்டு 
அல்லது செம்பு கார்பனேட்டு, 
செம்பு, பித்தளை, வெண்கலம்‌ 
ஆகியவற்றின்‌ மீது படிவது. 
காற்று ஈரத்தைக்‌ கொண்டு 
இச்செயல்‌ நடைபெறுூறது. 
(வேது) 


ட: 





92! றார்‌! (வெர்மி 
பாம்‌ அப்பெண்டிக்ஸ்‌) - குடல்‌ 
வால்‌: பா. 82080 (உ௰) 


எக (வெர்னேஷன்‌) -' 


இளரிலை அமைவு: உடல 
(உறுப்பு) மொட்டில்‌ (வெஜி 
டேட்டிவ்‌ பட்‌) இளம்‌ தவர 
இலைகள்‌ அமைந்திருக்கும்‌ 
முறை. இது இலை அமைவி 
லிருந்து (பில்லோடேக்‌9) 
வேறுபட்டது. இஇல்‌ இலைத்‌ 
தொகுதி முழுதும்‌ மடிகின்றன. 
ஆனால்‌, இலை அமைவில்‌ 
தண்டில்‌ தனி இலை பல 
கோலங்களில்‌ அமைஒன்றன. 
இது மடியும்‌ வகைகளாவன: 
(1) உள்மடிவு: (இன்வல்யூட்‌) : 
இலை முனைகள்‌ மையம்‌ 
நோக்கி உட்புறமாக மடியும்‌. இத 
னால்‌ இலையின்‌ மேல்பக்கம்‌ 
தெரியாது - அத்தி. (2) வெளி 
மடிவு (ரெவல்யூட்‌): இலை 
முனைகள்‌ வெளிநோக்கி மடி 
வதால்‌ இலைமேற்பாகம்‌ 
வெளியே தெரியும்‌ - அரளி. 
(3) பக்கமடிவு (கன்வல்யூட்‌) : 
இஇுல்‌ ஒரு விளிம்பு உள்ளேயும்‌ 
மற்றொரு விளிம்பு வெளியே 
யும்‌ இருக்குமாறு இலை பக்க 
வாட்டில்‌ மடியும்‌ - வாழை. 
(4) நீள்மடிவு (கான்‌ டூப்ளி 
கேட்‌) நடு நரம்பு நெடுக இலை 
மடிதல்‌ - பூவரசு. (5) சமமடிவு 
(ஈக்விடண்ட்‌) நீண்ட சுருள்‌ 
இலைகள்‌ ஒன்றைமற்நொன்று 
தொட்டுக்கொண்டு ஒழுங்காக 
அமைந்திருத்தல்‌ - செம்பருத்தி 


ாக!221107 


72 








(6) வி௫றிமடிவு (பிளிகேட்‌): 
முதன்மை நரம்பு வழியாக 
இலைமடிதல்‌ - தென்னை. 
(5) கடிகை மடிவு (சரன்‌ 
னேட்‌) : கடிகாரச்‌ சுருள்‌ 
போன்று இலைகளும்‌ இற்‌ 
நிலைகளும்‌ மடிதல்‌ - பெரணி. 
(8) கோணல்‌ மாணல்‌ மடிவு: 
இலைகள்‌ ஒழுங்கற்று மடிதல்‌ - 
முட்டைக்கோசு. (உயி) 

(வெர்னலை 
சேஷன்‌) - வேனிற்பதனம்‌: 
வளர்ச்சிக்குரிய வெப்ப நிலை 
யினை ஆராய்வதால்‌, உண்‌ 
டாகும்‌ பயன்‌, விதைகளைக்‌ 
குறைந்த வெப்ப நிலையில்‌ 


வைப்பதாகும்‌. காட்டாகக்‌ 
கோதுமையின்‌ மாரிக்கால 
வகைகள்‌ இலையுதிர்காலத்தில்‌ 
விதைக்கப்பட்டு, அதற்கடுத்து 
வரும்‌ கோடையில்‌ அறுவடை 
செய்யப்படுகிறது. ஆனால்‌, 


அவை சல வாரங்கள்‌ குறைந்த 
வெப்பநிலையில்‌ (0.5 செ) 
வைக்கப்பட்டுப்‌ பின்‌ விதைக்‌ 
கப்படுமானால்‌ (வழக்கமாக 
விதைக்கப்படுவதைக்‌ காட்டி 
லும்‌ பிந்தி விதைக்கப்படுதல்‌) , 
இளவேனிற்கால வகைகள்‌ 
போன்று அதே அளவில்‌ பலன்‌ 
தருகின்றன. இவ்வாறு 
குறைந்த வெப்ப நிலைக்கு 
உட்படுத்துவதால்‌, வளர்ச்இக்‌ 
காலம்‌ குறைந்துபூத்தல்‌ விரை 
வில்‌ நடைபெறுகிறது. இவ்‌ 
வாறு வேனிற்‌ காலத்துக்‌ 
கேற்பப்‌ பயிர்களை உண்டாக்கு 


24 


4767 





வதற்கு வேனிற்பதனம்‌ என்று 
பெயர்‌. இது ஒரு வகைக்‌ 
குளிர்ப்பதனமே. (உயி) 


ஏளா/எ- வெர்னியர்‌: பொருளின்‌ 
நீளத்தைத்‌ துல்லியமாக அளக்‌ 
குங்‌ கோல்‌. பிரெஞ்சு நாட்டுக்‌ 
கணித மேதை பால்‌ வெர்னிய 
ரால்‌ அமைக்கப்பட்டது. ஆய்‌ 
வகங்களில்‌ பயன்படும்‌ அடிப்‌ 
படை அளவுகருவி. 0.1 செ.மீ. 


வரை அளக்கலாம்‌. 





அ. வெர்னியர்‌ அளவு கோல்‌ 
ம. வெர்னியர்‌ 


2. முதன்மை அளவுகோல்‌ 
ஆ. வெர்னியர்‌ காலிபர்‌ 

1. நிலைக்கால்‌ 

2. நகரும்‌ கால்‌ 

3. வெர்னியர்‌ அளவுகோல்‌ 

4. முதன்மை அளவுகோல்‌ 


வெர்னியரின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்தது வெர்னியர்‌ 
காலிபர்‌. இது பொருளின்‌ 
நீளத்தையும்‌ குறுக்களவையும்‌ 
அளக்க வல்லது. 

ஒரு வெர்ணனியரின்‌ மீச்்‌இந்‌ 
றளவை (லீஸ்ட்‌ 


7461521116 


கவுண்ட்‌) : 


என்பது அதனால்‌ அளவிடக்‌ 
கூடிய மிகச்றிய நீளம்‌. இதன்‌ 
மதிப்பு ஒருமூலக்கோல்‌ பிரி 
விற்கும்‌ ஒரு வெர்னியர்‌ கோல்‌ 
பிரிவிற்கும்‌ உள்ள வேறுபாடு 
ஆகும்‌. (இய) 
(வெர்சடைல்‌) ன 
இணைந்த மகரந்த 
மகரந்தப்பையின்‌ 
மையத்தில்‌ இணைந்திருக்கும்‌. 
இதனால்‌, மகரந்தப்பை 
நன்றாகச்‌ சுழல இயலும்‌. 
ஆகவே, சுழல்‌ மகரந்தப்‌ பை 
எனப்‌ பெயர்‌ பெறும்‌ - 
புற்களின்‌ பூக்கள்‌. ஒ. 0851700950, 
0019517060 (உயி) 


ஏலர்ஸா௭ (வெர்டிப்ரா) - முள்‌ 


எலும்பு: முதுகெலும்பி 
லுள்ளது. விலங்கற்குத்‌ தகுந்த 
வாறு மாறுபடும்‌. மனித முது 
கெலும்பில்‌ 33 முள்‌ எலும்பு 





முள்‌ எலும்பு 
1. முள்‌ பிதுக்கம்‌ 
2. குறுக்குப்‌ பிதுக்கம்‌ 
3. இணையும்‌ பரப்பு 
4. தண்டுவடக்‌ குழாய்‌ 
5. உடல்‌ 


2 


750 918 





கள்‌ உள்ளன. இந்த எலும்பைக்‌ 


கொண்டவை  முதுகெஞலும்பி 
கள்‌. (உயி) 

*ர்மாவ! ௦ப௱ா (வெர்ட்டி 
பிரல்‌ காலம்‌) - முதுகெலும்பு: 


பா: 5ிரவ! ௦௦ (உயி) 


4611121185 (வெர்ட்டிசிலேஸ்‌ 
டர்‌) - வட்டப்‌ பூக்கொத்து. இது 
ஒரு கூட்டுப்‌ பூக்கொத்து - 


தும்பை. (உயி) 
ட்ட அப 1-1 இத 2 
(வெரிஹை ப்ர்கொயன்௫, 


விஎச்‌எஃப்‌) - அதிஉயர்‌ அதிர்‌ 
வெண்‌: 1-10மீ எல்லையுள்ள 
அலைநீள அஇர்வெண்‌. (இய) 


று 10 ர்புபாரு, டா 
(வெரிலோ ப்ரீகொயன்இ, 
விஎல்‌எஃப்‌)- அதிதாழ்‌ அதிர்‌ 
வெண்‌: 10௦-100 இமீ எல்லை 
கொண்ட அலைநீள அதிர்‌ 
வெண்‌. (இய) 


995102. (வெடுகா) - பை: பித்த 
நீர்ப்பை, சிறு நீர்ப்பை. (உயி) 


௭651016 (வெ௫கன்‌) - குழி: 
வேறுபட்ட தோற்றமுள்ள நுண்‌ 
குமிழி. கோல்கை குழி. பா. 
0191 820வ2மப5 (உயி) 


495921 (வெசல்‌) - குழாம்‌: 
கடத்தும்‌ உறுப்பு, தொடர்ச்சி 
யாகவும்‌ நீள்வாட்டத்திலும்‌ 
உள்ளது. மரக்குழாய்‌ க்‌ 
தாவரம்‌. குருதிக்குழாய்‌ - மனித 
உடல்‌. ஒ. 010004௨559), 180௮10 
(உயி) 


425561 ஊவா (வெசல்‌ 
எலிமெண்ட்‌) - குழாய்க்கூறு: 
மரக்குழாயை உண்டாக்கும்‌ 


கண்ணறைகளில்‌ ஒன்று. நுண்‌ 
குழாய்களோடு (கடத்திகள்‌) 
ஒப்பிட மிக முன்னேறிய 
குழாய்க்கூறுகள்‌. அகன்றும்‌ 
இடைமட்டத்துளைத்‌ தட்டு 
களைக்‌ கொண்டும்‌ இருக்கும்‌. 
(உயி) 

14/65/1181 ௦98 (வெஸ்டிஜியல்‌ 
ஆர்கண்‌) - எச்ச உறுப்பு: ஒரு 
சமயம்‌ பயனுள்ளதாகவும்‌ 
தற்சமயம்‌ பயனற்றதாகவு 
முள்ள உறுப்பு. பயனில்லாத 
தால்‌ வேலையுமில்லை. எ-டு. 
குடல்வால்‌, வால்‌ காலும்பு. 
(உயி) 


9465110016 (வெஸ்டியபுயூல்‌) - 
முன்றில்‌: நுண்குழி. (1) காது 
நத்தை எலும்பு திறக்கும்‌ 
செவிச்‌ இறுகுழி (2) ற்றுதடூ 
களுக்கிடையிலுள்ள வெளி. 
(உயி) 

ரஷரர வயபிலிட்டி) - உயிர்ப்‌ 
பாற்றல்‌. தனித்து வாழவல்ல 
திறன்‌. அதாவது, கருவுயிர்‌ 
பிறந்ததும்‌ தனித்து வாழவல்ல 
தகுதி - கோழிக்குஞ்சு (உயி) 


12110, 8060 (வயபிலிட்டி, 
8ீடு - விதை உயிர்ப்பாற்றல்‌: 
விதையின்‌ - உயிராற்றல்‌. 


முளைக்கருவில்‌ உயிர்‌ இருந்‌ 
தால்தான்‌ விதை முளைக்கும்‌. 
இது விதைகளுக்குத்‌ தகுந்த 
வாறு மாறுபடும்‌. (உயி) 


910 


10 





1211௦0 (வைபரேஷன்‌) - 
அதிர்வு: நடுநிலையில்‌ ஒழுங்‌ 
காகத்‌ இரும்பத்‌ இரும்ப நடை 
பெறும்‌ முன்பின்‌ இயக்கம்‌. 
(இய) 

வரமா - விப்ரியோ: காற்புள்ளி 
வடிவக்‌ குச்சியங்கள்‌. இராம்‌ 
எதிரிடையானவை. இயங்கக்‌ 
கூடியவை. காற்றைப்‌ பருகு 
பவை. மண்‌, நீர்‌, இறந்த 
பொருள்‌ ஆஒஇியவற்றில்‌ பரவி 
யுள்ளவை. விப்ரியோ காலரே 
காலரா நோயை உண்டாக்கு 
வது. (உ௰) 

416115822 (விப்ரே?)) - மீசைகள்‌: 
பாலூட்டிகளுக்குரிய உண 
ரிழைகள்‌. (உயி) 

7101௦7 18௮” ௱ா௨்‌௦0- விக்டர்‌ 
மேயர்‌ முறை: ஆவியடர்த்‌தியை 
அளக்கும்‌ முறை. விக்டர்‌ மெயர்‌ 
(1848 - 97) என்பார்‌ 
அமைத்தது. (வேது) 

4102௦ (வீடியோ) - (1) உர 
(2) தொலைக்காட்ரி (3) உருக்‌ 
காட்சி. (இய) 

91020 வாற! (வீடியோ 
ஆம்பிளிபயர்‌) -- உருப்பெருக்கி: 
வானொலி வாயிலாகச்‌ 
செலுத்தப்‌ படுவதற்குமுன்‌, 
தொலைக்காட்டுிப்‌ புகைப்பட 
பெட்டியினால்‌ உண்டாக்கப்‌ 
படும்‌ உருக்குறிப்பாட்டின்‌ 
வலிமையை உயர்த்தப்‌ பயன்‌ 
படும்‌ கருவியமைப்பு. (இய) 

718௪௦ பரச (வீடியோ பஃபர்‌) - 
உருத்தாங்கி: கணிப்பொறியின்‌ 


அணுக்க நினை 
காட்‌சித்திரையில்‌ 
காட்டப்பட வேண்டிய வடிவம்‌ 


வரம்பிலா 
வகப்பகுஇ. 


சார்‌ பிட்‌ கோலங்களைக்‌ 
கொண்டிருப்பது. (இய) 


7106௦ 00௦18 (வீடியோ கேமரா) 


- உருப்படுவுப்‌ பெட்டி: இஃது ஓர்‌ 
மின்னணுக்‌ கருவியமைப்பு. 
தொலைக்காட்‌௫த்‌ தொகுதியில்‌ 
மீண்டும்‌ காட்டக்‌ காந்த உருப்‌ 
பஇவு நடாவில்‌ காட்சியையும்‌ 
ஒலியையும்‌ பஇவு செய்வது. 
(இய) 


1106௦0 6255611௪ ₹2001021, ரோ 


(வீடியோ கேசட்‌ ரிக்கார்டர்‌, 
விஓஆர்‌) - உருப்பெட்டகப்‌ 
- பதிவி: தொலைக்காட்சி 


நிகழ்ச்சிகளைப்‌ படவு செய்யும்‌ 
கருவி. உருக்காட்டுப்‌ பேழை 
களிலுள்ள காந்த. நாடாவில்‌ 
முன்னரே பஇவு செய்யப்பட்ட 
நிகழ்ச்சிகளை மீண்டும்‌ 
காட்டுக்குக்‌ கொண்டு வருவது. 
இன்று தஇிரைப்படக்காட்டுகளே 
அதிகம்‌ காட்டப்படுபவை. 
வேறுபெயர்கள்‌ உருக்காட்டுப்‌ 
பேழை இயக்கி (விடி) , உருக்‌ 
காட்டு நாடாப்பதிவி (விடிபி) 
(இய) 


41860 ௦ரீசாசாொர (வீடியோ 


கான்பிரன்‌ சிங்‌) - உருக்காட்ரிக்‌ 
கூட்டம்‌: வேறு பெயர்‌ தொலைச்‌ 
செய்தித்‌ தொடர்புக்‌ கூட்டம்‌. 
வாய்ப்பு வசதி இல்லாதவர்க்கு 
அமைத்துத்‌ தரப்படும்‌ 
மின்னணுக்‌ கூட்டம்‌. இடல்‌ 


910 


தொலைத்‌ தொடர்புச்‌ செய்தி 


களின்‌ பயனை இவர்கள்‌ 
நுகர்வர்‌. தொடர்புகள்‌ என்பது 
தொலை பே௫களையும்‌ 
செய்தித்‌ தொடர்பு நிலாக்‌ 
களையும்‌ குறிக்கும்‌. (இய) 
4102௦ 10௮! (வீடியோ இக்னல்‌) 
- உருக்‌ குறிபாடோ: தொலைக்‌ 
காட்சிப்‌ பெறுவியில்‌ பெறப்‌ 
படும்‌ அல்லது தொலைக்‌ 
காட்டுப்‌ புகைப்படப்‌ பெட்டி 
யில்‌ உண்டாக்கப்படும்‌ மின்‌ 
குறிபாடு. ஒளி பரப்புச்‌ 
செய்யப்பட வேண்டிய 
உருவிலுள்ள ஒளியிலும்‌ நிறத்‌ 
திலும்‌ உள்ள மாறுபாட்டோடு 
தொடர்புடையது. (இய) 

7196௨௦ 1806 (வீடியோ டேப்‌) - 
உருநாடா: ஒரு காந்த நாடா, 
ஒலியாகவும்‌ காட்சியாகவும்‌ 
இதில்‌ நிகழ்ச்சிகள்‌ பதிவு 
செய்யப்பட்டிருக்கும்‌. இந்நாடா 
உருப்பதுவுப்‌ பேழை அல்லது 
பெட்டகத்தில்‌ இருக்கும்‌. 
இதனை உருப்படுவுப்‌ பேழைப்‌ 
பதிவியில்‌ போட்டுக்‌ 
காட்டுியைப்‌ பார்க்கலாம்‌. (இய) 


941860 1671 (வீடியோ டெக்ஸ்ட்‌) - 
, உருப்பதிவுச்‌ செய்தி: பணி 
செய்வோர்க்கும்‌ வீட்டிலிருப்‌ 
போர்க்கும்‌ கணிப்பொறி வழி 
யமைந்த செய்இியினைக்‌ காட்ட 
வெளிப்பாட்டு அலகின்‌ மூலம்‌ 
தெரிவிக்கும்‌ தொகுதி. பா. 16) 
(இய), 


அ௮.அ௮.49 


11௦1 


ரர 





941080 106௪ (வீடியோ ட்யூப்‌) - 


உருக்காட்ரிக்‌ குழாய்‌: தொலைக்‌ 
காட்டிக்குழாய்‌ அல்லது இரை. 
(இய) 


ஏரி/ப5 (வில்லஸ்‌) - (1) விரலி: 


மயிரிழை போன்ற பகுதி: 
(2) குடல்விரலி: விரல்‌ 
போன்ற உறுப்பு. இறுகுடலில்‌ 
கூழ்நிலையடைந்த உணவை 
உட்கவரும்‌ பகுதி. (உய) 


1௨ (வைன்‌) - கொடிருந்திரி: 


ஏறிப்‌ படரும்கொடி. கொடி 
முந்திரிப்‌ பழங்களை உண்‌ 
டாக்குவது. இப்பழங்கள்‌ உள்ள 
இடம்‌ கொடி முந்திரித்தோட்டம்‌. 
கொடிமுந்திரிச்‌ சாகுபடிக்குக்‌ 
கொடி முந்திரி வளர்ப்பு 
(வைனிகல்சர்‌) என்று பெயர்‌. 
(உயி) 


எர௦ரகா - வீனிகர்‌: ௦, ॥, ௦, 


நீர்த்த பணனிபோன்ற அசெட்டிகக்‌ 
காடி. 3 - 6% எத்தானிகக்காடி 
கலந்தது. நீரில்‌ கலக்கக்‌ 
கூடியது. எத்தனாலை உயிர்‌ 
வளி ஏற்றம்‌ செய்து பெறலாம்‌. 
ஊறுகாய்ப்‌ பாதுகாப்புப்‌ 
பொருள்‌. (வேது) 
(வினேலெண்ட்‌) - 
ஒயின்‌ அடிமை: ஒயினுக்கு 
அடிமைப்‌ பட்டவர்‌. (வேது) 


எரா எள - வினைல்‌ ஈத்தர்‌: ௦, 


1, 0. நன்கு எரியக்கூடிய நீர்‌ 
மம்‌. எத்தைல்‌ ஈத்தரில்‌ 
காரத்தைச்‌ சேர்த்துப்‌ பெறலாம்‌. 
மயக்க மருந்து. (வேத) 


ப! 





ரர! வொட ௦1௦102 - வினி 
லைடின்‌ குளோரைடூ (0: 
00: எரியக்கூடிய நீர்மம்‌. 
நிறமற்றது. பல்பொடியாடஇூப்‌ 
பாலிவினிலைடின்‌ குளோ 
ரைடை உண்டாக்குகிறது. 


(வேது) 


வரலா - வயோலாசாந்‌ 
தின்‌: மாநிறப்பா௫ியிலுள்ள 
மஞ்சள்‌ நிற்‌ நிறமி. பா. 


வல்‌ 00816. 
(உயி) 
சரபு. ஈலம்ாா5த (வர்ஜின்‌ 


நியூட்ரான்ஸ்‌) - கன்னி ௮ல்‌ 
லணுக்கள்‌: மோதலுக்கு முன்‌ 
எம்முறையிலும்‌ உண்டாக்கப்‌ 
படும்‌ துகள்கள்‌. (இய) 
ஏ11010௪ (விரிசைடு) - நச்சியக்‌ 
கொல்லி: நச்சியங்களைக்‌ 
கொல்லும்‌ மருந்து. (உயி) 
ஏரா1௦ (விரியன்‌) - நச்சியநிலை: 
நச்சியத்தின்‌ கண்ணறைக்கு 
வெளியே உள்ள வினைகுறை 
நிலை. இது டிஎன்‌ஏ அல்லது 


ஆர்‌என்‌ஏவின்‌ புரியைக்‌ 
கொண்டது. புரத உறை கசுழ்ந்‌ 
துள்ளது. (உயி) 


௭101௦04 (விராலஜி) - நச்ரிய 
இயல்‌: நச்‌சியங்களை ஆராயுந் 
துறை. (உயி) 

410519 (விரோிஸ்‌) - நச்சிய 
அழற்சி: நச்சிெயத்தினால்‌ உண்‌ 
டாகும்‌ நோய்‌. (உயி) 

911 ப/226 (விருலன்ஸ்‌) ம்‌ 
நோய்த்நிறன்‌: நோய்‌ உண்டாக்‌ 


753 41 





கும்‌ நோய்‌ ஊக்கியின்‌ 
(பேத்தோஜன்‌) இறன்‌. (உயி) 


ஏர்பு (வைரஸ்‌) - நச்ரியம்‌: அலவி 


உயிரி. உயிருள்ளதா உயி 
ரற்றதா என்று உறுதி செய்ய 


. இயலாதது. மிக நுண்ணிய 


துகள்‌. மீ நுண்ணோக்கி 
மூலமே காணலாம்‌. வளர்ச்சி 
யும்‌ இனப்பெருக்கமும்‌ கொண் 


டது. நோயூக்கி, 1892 இல்‌ 
இவனோசக என்னும்‌ 
உருசியத்‌ தாவரவியலார்‌ இவை 


உள்ளன என்பதை ஆய்வுகள்‌ 


௦- 

டெ.௦. 
கட 4 3 இ 
நச்சிய வகை 


1. போலியோ நச்சியம்‌ 

2. புகையிலை நச்சயம்‌ 

3. குச்சிய நச்சியம்‌ 

4. அமைப்பு 

௮. டின்‌என்‌ஏ ஆ. புரத உறை 
இ. வால்‌ 


[5 


754 [5 





வாயிலாக 
(உயி) 


மெய்ப்பித்தார்‌. 


9150612 (விஓரா) - உள்ளாறுப்பு 

கள்‌: இவை உயர்ந்த விலங்கு 
களில்‌ உடற்குழியில்‌ உள்ள 
உறுப்புகள்‌. வாய்‌, உணவுக்‌ 
குழல்‌, இரைப்பை முதலிய 
உறுப்புகள்‌ இதில்‌ அடங்கும்‌. 
(உயி) 


41508181! 2101 (விசரல்‌ ஆர்ச்‌): 
உள்ளுறுப்பு வளைவு: எலும்பு 
அல்லது குருத்தெலும்பு 
வளைவுகளில்‌ ஒன்று. மீனி 
லும்‌ ஏனைய முதுகெலும்பிக்‌ 
கருக்களிலும்‌ தொண்டைப்‌ 
பக்கச்‌ சுவர்களில்‌ அமைந்‌ 
துள்ளவை. செவுள்‌ பிளவு 
களுக்கு இடையேயும்‌ வாய்க்குப்‌ 
பின்னும்‌ உள்ள இசுவைத்‌ 
தாங்குபவை. இவை எண்‌ 
ணிக்கையில்‌ 7. (உயி) 

180513! ௦1611 (விசரல்‌ இளப்ட்‌) -- 
உள்ளுறுப்புப்‌ பிளவு: செவுள்‌ 
பிளவு. (உயி) 

41508121 ற௦பர்‌ (விசரல்‌ பவுச்‌) 
- உள்ளுறுப்புப்‌ பை. (உ௰) 

415௦௦௯ (விஸ்கோமீட்டர்‌) - 
பாகுநிலை மானி: பாகு 
நிலையை அளக்கப்பயன் படுங்‌ 
கருவி. (இய) 

7150051037 ௦௦ 61412% (விஸ்கா 
சிட்டி கோயாபிஷியண்ட்‌) - 
பாகியல்‌ எண்‌: இயங்கும்‌ நீர்மத்‌ 
இல்‌ நேர்‌ விரைவு வாட்டத்தை 


நிலை நிறுத்த ஓரலகு 
பரப்பின்மீது செயல்பட வேண்‌ 
டிய தொடுகோட்டு விசை, 
அந்நீர்மத்தன்‌ பாகியல்‌ எண்‌ 
(॥) எனப்படும்‌. (இய) 

151612 50௨௦ாயா (விடுபிள்‌ 
ஸ்பெக்ட்ரம்‌) - பார்வை நிற 
மாலை: நாம்‌ பார்க்கக்கூடிய 
மின்காந்தக்‌ கஇர்‌ வீச்சுகள்‌ 
கொண்ட நிறமாலை. எ-டு. 
கதிரவன்‌ நிறமாலை. (இய 

4151௦0 (விஷன்‌) - பார்வை: 
கண்ணில்‌ உண்டாகும்‌ நரம்புத்‌ 
துடிப்புகளிலிருந்து ஏற்படும்‌ 
உருஉணர்வு. (உயி) 

41508! ௨91௦58 (விஷுவல்‌ 
அக்னோசியா) - பார்வை 
யின்மை: பொருள்களை எம்‌ 
முறையில்‌ பார்த்தாலும்‌ பார்க்க 
இயலாத நிலை. (உயி) 

9153! ௦7% (விஷுவல்‌ 
கார்டெக்ஸ்‌) - பார்வைப்‌ புறணி: 
பெருமூளைப்‌ பிடரிப்‌ பகுதி 
யில்‌ சாம்பல்‌ நிறப்பொருள்‌ 
காணப்படுகிறது. இப்பொரு 
ளின்‌ மெல்லிய வெளிப்புற 
அடுக்கே பார்வைப்‌ புறணி. 
ஒளியின்‌ பார்வை உணர்ச்‌ 
சியை முறைப்படுத்துவறது. 
(உயி) 

பல்‌ பாரு பா ழ்பு 
(விஷவல்‌ டிஸ்பிளே யூனிட்‌, 
விடியூ) காட்சி காட்டும்‌: அலரு: 
கணிப்பொறியின்‌ பகுதி. 
படங்கள்‌ வீழ்த்தப்பயன்‌ 


பரக 


755 911 





படுவது. சுருக்கமாகக்‌ காட்சித்‌ 
திரை எனலாம்‌. (இய) 


1602] நபா (விஷுவல்‌ 
பர்ப்பிள்‌) - பார்வை ஊதா: 
ரோடாப்சின்‌. விழித்திரையி 
லுள்ள ஒளி உணர்வுள்ள 
நிறமி. கோலணுக்களி 
லுள்ளது. புரதத்தாலானது. 
(உயி) 

*15பய] 14௦1௦0 (விஷுவல்‌ 
இரஷ்கோல்டு - பார்வை 


வாயில்‌: ஆற்றல்‌ ஒளி உணர்‌ 
வைப்‌ பெறத்‌ தேவையான 
குறைந்த அளவு ஒளி. (உயி) 
4142: 01855 - விட்டா கண்ணாடி: 
புற ஊதாக்கஇர்களைச்‌ செலுத்‌ 
தும்‌ ஒருவகைக்‌ கண்ணாடி பா. 
001 91855. (இய) 
91121 வேறக0]று 
கெப்பாடுட்டி) - 
திறன்‌: ஆழ்ந்த உள்மூச்இற்குப்‌ 
பின்‌, நுரையீரல்களிலிருந்து 
வெளித்தள்ளப்படும்‌ காற்றின்‌ 
மொத்த அளவு. மனிதனிடம்‌ 
இது 3400 - 4000 க.செ.மீ 
அளவில்‌ உள்ளது. (உயி) 


91121 1000௦ (வைட்டல்‌ போர்ஸ்‌) - 
உயிர்ப்பு விசை: தாவரங்கள்‌, 
விலங்குகள்‌ ஆகியவற்றின்‌ 
உயிர்நிகழ்ச்‌சிகளுக்குக்‌ காரண 
மான விசை. (உயி) 


ரபா (வைட்டாலிசம்‌) - 
உயிர்ப்புக்‌ கொள்கை: இயற்‌ 
பியல்‌, வே௫யியல்‌ முறைக 
ளாலும்‌ விதிகளாலும்‌ முறை 


யாக விளக்க இயலாத உயிரி 
யல்‌ செயல்கள்‌ பற்றிய கோட்‌ 
பாடு. மெய்யறிவியல்‌ 
(பிலாசபி) சார்ந்தது. இருப்பி 
னும்‌, ஒரு வலிய ஆற்றலால்‌ 
உயிரும்‌ அதைச்‌ சார்ந்த 
உயிரியல்‌ நிகழ்ச்சிகளும்‌ நடை 
பெறுகின்றன என்னும்‌ மெய்‌ 
யறிவு உயிர்ப்புக்‌ கொள்கை 
(வைட்டலிஸ்டிக்‌ இயரி) ஆகும்‌. 
(மெய்‌) 

4112191811 (வைட்டல்‌ ஸ்டெயின்‌) 
௪. ஒயிர்ப்புச்‌ சாயம்‌: உயி 
ரணுக்களைக்‌ கொல்லாமல்‌, 
அவற்றை ஆராயப்பயன்்‌ படுஞ்‌ 
சாயம்‌. (உயி) 


1881 ர2ர்‌151105 (வைட்டல்‌ 
ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்‌) - றப்‌ பு 
பிறப்புப்‌ புள்ளி விவரங்கள்‌: 
மக்கள்‌ தொகை உண்மை 
பற்றிய தகவல்கள்‌. இறப்பு 


பிறப்பு முதலியவை பற்றிய 
விவரங்கள்‌. (உயி) 

பர்கா (வைட்டமின்ஸ்‌) - 
உயிரியன்கள்‌: அரிய கரிமச்சேர்‌ 
மங்கள்‌; உயிரியவினை ஊக்இ 
கள்‌. உணவில்‌ று அளவில்‌ 


இருந்து பெருமாற்றங்களை 
உண்டாக்குபவை. உணவில்‌ 
இவை அளவில்‌ குறையு 


மானால்‌ குறைநோய்கள்‌ உண்‌ 
டாகும்‌. 

வை-9: வேதிப்பெயர்‌. ரெட்டி 
னால்‌ - ஏ1, கொழுப்பில்‌ 
கரையக்கூடியது. மஞ்சள்‌ 
நிறமியான கெரோட்டின்‌ வழிப்‌ 


[1 


வர 





பொருள்‌. 
உயிர்வளி ஏற்றம்‌ மூலமாக, 


கெரோட்டின்‌, 


உடலில்‌ உண்டாகக்கூடியது. 
தோல்‌ நலத்திற்கும்‌, உடல்‌ 
வளர்ச்க்கும்‌, இரவுப்‌ 
பார்வைக்கும்‌ நோய்த்‌ தடுப்பாற் 
றலுக்கும்‌ இன்றியமையாதது. 
குறை நோய்‌ - இரவுக்குருடு. 
உணவுப்‌ பொருள்கள்‌: பால்‌, 
வெண்ணெய்‌, கல்லீரல்‌, மீன்‌ 
எண்ணெய்‌. 

வை - பி தொகு: 10க்கு 
மேற்பட்ட வைட்டமின்களைக்‌ 
கொண்டது: இவை நீரில்‌ 
கரையக்கூடியவை. இதன்‌ 
முக்கிய வகைகள்‌: வை-பி12 
வேடுப்பெயர்‌ தய.மின்‌. 
உணவைச்‌ செரிக்கவைத்துப்‌ 
பசியைத்‌ தூண்ட வல்லது. 
நரம்புத்‌ தளர்ச்சியைத்‌ தடுப்‌ 
பது. குறைநோய்‌ பெரிபெரி. 
உணவுப்‌ பொருள்கள்‌: 
முட்டை, கணனிகள்‌, முளைக்‌ 
கோதுமை, பச்சைப்‌ பட்டாணி, 
உருளைக்கிழங்கு. 

வை - பி: வேடுப்பெயர்‌. 
ரிபோபிளேவின்‌. தோல்‌ 
நலத்தையும்‌ தசை நலத்தையும்‌ 
உணவு உயிர்வளி ஏற்றம்‌ 
அடைவதையும்‌ பாதுகாக்கிறது. 
குறைநோய்கள்‌: நாக்கழற்ி, 
வாய்க்கோண அழற்டி, 
உணவுப்‌ பொருள்கள்‌: பால்‌, 
முட்டை, பசுங்காய்கறிகள்‌ . 

வை - பி, வேதிப்பெயர்‌ 
பேண்டோதென்ிகக்காடி,. வளர்‌ 


ஓதை மாற்றத்தைக்‌ கட்டுப்‌ 
படுத்துகிறது. குறைநோய்கள்‌: 
தசைத்‌ தளர்ச்சி, தசைப்பிடிப்பு. 
உணவுப்‌ பொருள்கள்‌: ஈஸ்ட்டு, 
முட்டை மஞ்சள்‌ ௧௬, கல்லீரல்‌. 
வை -ஈ பி, வேதிப்பெயர்‌ 
பைரிடாக்‌சன்‌. அமினோகாடி 
கள்‌ தொகுப்பைக்‌ கட்டுப்படுத்து 
லிறது. குறைநோய்கள்‌: உறக்க 
மின்மை, நடுக்கம்‌, படபடப்பு. 
உணவுப்‌ பொருள்கள்‌: இலைக்‌ 
காய்கறிகள்‌, ஈரல்‌. 


வை ௭ பி, வேடப்பெயர்‌ 
சையனோ கோபாலமின்‌. 
குருதி உண்டாதலுக்கு இன்றி 
யமையாதது. குறைநோய்‌. 
குருதிச்‌ சோகை. உணவுப்‌ 
பொருள்கள்‌: ஈரல்‌, இறைச்௪, 
இத்தொகுதியிலுள்ள ஏனைய 
வைட்டமின்கள்‌: பயாடின்‌, 
லிபாயிகக்காடி, போலிகக்காடி, 
வை - பி; வேடப்பெயர்‌ 
அஸ்கார்பிகக்காடி?: நீரில்‌ 
கரையக்கூடியது. எலும்பு நலத்‌ 
திற்கும்‌ இதயத்தசைச்‌ ராக்‌ 


கத்திற்கும்‌ நோய்த்தடுப்பாற்‌ 
றலுக்கும்‌ காரணம்‌. சூறை 
நோய்‌: கர்வி. உணவுப்‌ 


பொருள்கள்‌? நாரத்தை, எலு 
மிச்சை, தக்காளி, நெல்லிக்‌ 
காய்‌. 


வை - ர: வேதிப்பெயர்‌ 
கால்சிபெரால்‌. கொழுப்பில்‌ 
கரையக்கூடியது. கால்சிய 
வளர்சிதை மாற்றத்திற்குக்‌ 


ட்ப 


757 9401 





காரணம்‌. 


குறைநோய்‌: 
ரிக்கட்ஸ்‌. உணவுப்‌ பொருள்‌ 
கள்‌: மீன்‌ எண்ணெய்‌, நெய்‌, 
மஞ்சள்‌ ௧௬, இதன்‌ இருவகை: 
(1) எர்கோகால்‌௪ பெரால்‌ 


(வை-டி,, கால்பெரால்‌) 
கோலிகால்சிபெரால்‌ (வை- 
டி 


வை - ஈ: வேடுப்பெயர்‌ டோக்‌ 
கோஃபெரால்‌: கொழுப்பில்‌ 
கரையக்கூடியது. ஆற்றலுக்குக்‌ 
காரணம்‌. கசுறைநோய்‌: மலடு. 
உணவுப்பொருள்கள்‌: முருங்‌ 
கைக்காய்‌, இறைச். 

வை ஈ- கே: வேடுப்பெயர்‌: 
பில்லோகுயினோன்‌. கொழுப்‌ 
பில்‌ கரையக்கூடியது, குருதிக்‌ 
கட்டைத்‌ தூண்டுவிறது. குறை 


நோய்‌: மிகு குருஇக்‌ கவு. 
உணவுப்‌ பொருள்கள்‌? 
மஞ்சள்கரு, பால்‌, பசுங்காய்‌ 
கறிகள்‌. 


9112111௨ ஈனாமாகாஉ (வைட்ட 
லின்‌ மெம்பரன்‌) : கருவுணவுப்‌ 
பைபப்டலம்‌்‌ முட்டைப்படலம்‌. 
(உ௰) 

916005 நபா (வைட்டிரியஸ்‌ 
ஹியூமர்‌) - கண்பின்‌ நீர்‌: கண்‌ 


ணில்‌ வில்லைக்குப்‌ பின்‌ 
னுள்ள நீர்‌. ஒளிக்கதிர்‌ 
செல்லப்‌ பயன்படுதல்‌. பா. 


௮00௦௦5 ஈப௱௦யா (உய) 


ஏரவர்பா (வைவாரியம்‌) - 
விலங்கு வளர்ப்பகம்‌: இஇல்‌ 
நீரும்‌ நிலமும்‌ அடங்கும்‌. 


விலங்குகள்‌ பெருக்கப்பட்டு 
வளர்க்குமிடம்‌. பூங்கா அல்லது 
குட்டையாக இருக்கலாம்‌. 
(உயி) 


ஏ (வவர) - மீன்குட்டை: மீன்‌ 
வளர்க்கும்‌ குட்டை. (உயி) 

ஏர/25 (விவஸ்‌) - குதிரைச்‌ சுரப்பி 
அழற்சி: குதிரையின்‌ துணைத்‌ 
தாடைச்‌ சுரப்பிகள்‌ வீங்குதல்‌. 
(உயி) 

914108௭006 (விவிபேரஸ்‌) - அகக்‌ 
௧௬ வளர்ச்சி: கருவுள்‌ வளர்ச்சி. 
சல விலங்குகளில்‌ பெண்‌ 
ணில்‌ முட்டைகள்‌ நிலை 
நிறுத்தப்பட்டுக்‌ கருவுறுதல்‌ 
உள்ளேயே நடைபெறுூறது. 
கருவுற்ற பின்‌ பெருகிய உயிர்‌, 
வளர்ச்சியடைந்த விலங்கு 
களாகவே பிறத்தல்‌. பெரும்‌ 
பான்மை பாலூட்டிகள்‌ முட்டை 
வளர்ச்சி (ஓவிபெரஸ்‌) 
கொண்டவை. 

7௦0வ/0185 (வோக்கல்‌ கார்ட்ஸ்‌) 
- குரல்நாண்கள்‌: குரல்வளை 
யின்‌ பக்கச்‌ சுவரிலிருந்து 
விரியும்‌ இரு படல மடிப்புகள்‌. 
குரல்‌ எடுப்பிற்கு இவையே 
காரணம்‌. 

40181119 ௦118 (வோாலடைல்‌ 
ஆயில்ஸ்‌): ஆவியாகும்‌ எண்‌ 
ணெய்கள்‌: வேறுபெயர்‌ பயனுறு 
எண்ணெய்கள்‌. எளிஇல்‌ ஆவி 
யாகும்‌. நல்ல மணம்‌ உடை 
யவை. நீலலரித்‌ தைலம்‌, 
கற்பூரத்‌ தைலம்‌. ஒ. 1101-/0121112 
௦16 (வேத) 


9701 


901 





901௦85 (வால்கனோஸ்‌) - 
எரிமலைகள்‌: புவிக்கடியில்‌ உரு 
இய நிலையிலுள்ள பாறைக்‌ 


குழம்பு. தப்பிப்‌ புவியின்‌ 
மேற்பரப்புக்கு வருவதால்‌, ஏற்‌ 
படுபவை எரிமலைகள்‌, இவை 
வரும்‌ வழிகள்‌ வட்ட வடிவப்‌ 
பள்ளங்களாகவோ நீண்ட 
வெடிப்புகளாகவோ இருக்கும்‌. 
எரிமலை வெடிப்புக்குப்பின்‌ 
எரிமலை கக்கல்‌ நடைபெறும்‌. 
எரிமலைக்‌ குழம்பு படியும்‌ 
இடம்‌ செழிப்பாக இருக்கும்‌. 
எரிமலையை ஆராயுந்துறை 
எரிமலை இயல்‌ (வால்க 
னால்ஜி) (பு. அறி) 


901௪ (வோல்‌) - நீர்‌எலி: எலி 
போன்று கொறிக்கும்‌ விலங்கு. 
மொட்டை மூக்கும்‌ குறுகிய 
காதும்‌ உண்டு. (உயி) 

4௦/05 ௦28௮15 வோல்க்மன்‌ 
(கேனால்ஸ்‌) வழிகள்‌: பாலூட்டி 
களின்‌ எலும்புப்‌ பொருளில்‌ 
காணப்படும்‌ குழாய்வழிகள்‌. 
இவற்றிலுள்ள குருதிக்‌ குழாய்‌ 
கள்‌, குருதியை எலும்பின்‌ 
உட்புறத்திற்கு எடுத்துச்‌ செல்‌ 
இன்றன. (உயி) 

9௦% - ஓல்ட்‌: 4. அலகுச்சொல்‌. 
மின்னியக்கு விசையின்‌ வழி 
யலகு. ஓர்‌ ஓம்‌ தடைக்கெதி 
ராகச்‌ செலுத்தப்படும்‌ ஓர்‌ ஆம்பி 
யர்‌ மின்னோட்டம்‌. அலக்‌ 
சேண்ட்ரோ ஓல்ட்டா (1745 - 
1827) பெயரால்‌ அமைந்தது. 
மின்னழுத்தம்‌, மின்னழுத்த 


வேறுபாடு, மின்னியக்கு விசை 
ஆஒியமூன்றும்‌ ஒன்றே. வீட்‌ 
டிற்கு வரும்‌ மின்சாரத்தின்‌ 
அழுத்தம்‌ 220 ஓல்ட்‌. (இய) 


14௦1121௦ ௦௨11 - ஓல்ட்டா (செல்‌) 


மின்கலம்‌: ஓல்ட்டா அமைத்த 
மின்கலம்‌. இடுல்‌ மின்பகுளி 
நீர்த்த கந்தகக்காடி. நேர்மின்‌ 
வாய்‌ செம்பு. எஇர்மின்வாய்‌ 
துத்தநாகம்‌. வேஇிவினையால்‌ 


இடுல்‌ மின்சாரம்‌ உண்டா 
கிறது. இஇுல்‌ உள்ளிட 
நிகழ்ச்‌, முனைப்படல்‌ 
என்னும்‌ இருகுறைகள்‌ உண்டு. 
இவை முதன்மை மின்கலங் 
களில்‌ போக்கப்பட்டூள்ளன. 
(இய) 


௭0112022ா - இல்ட்டா (மீட்டர்‌) 


மானி: வேறுபெயர்கள்‌: கூலு 
மானி. ஓல்ட்‌ மின்முறிகலம்‌. 
மின்னாற்பகுப்பு முறையில்‌ 
மின்னோட்டம்‌ அல்லது மின்‌ 
னேற்றத்தை உறுதி செய்யப்‌ 
பயன்படும்‌ கருவியமைப்பு. 
விடுபடும்‌ பொருளின்‌ நிறை [4 
ஐக்‌ கொண்டு கண்டறியலாம்‌. 
இதற்குரிய வாய்பாடு ெஈ ஈா/ச 
அல்லது ॥ உ ௩2. (2 - வேதி 
இணை மாற்று * - வெப்ப 


நிலை) (இய) 


௭௦1 - இல்ட்டு (மீட்டர்‌) 


மானி: ஒரு மின்சுற்றில்‌ எவை 
யேனும்‌ இரு புள்ளிகளுக்கு 
மிடையே நிலவும்‌ மின்னழுத்த 
வேறுபாட்டை அளக்குங்‌ கருவி. 


(இய) 


9௦1 





யச (வாலும்‌) - கனபருமன்‌: 
(1) கெட்டிப்‌ பொருளாலும்‌ 
பாய்மத்தாலும்‌ அடைத்துக்‌ 
கொள்ளப்படும்‌ இடத்தின்‌ 
அளவு பருமனாகும்‌. பருமன்‌ - 
நிறை % அடர்த்தி (4 ஈ றம்‌, 
(2) உரப்பு: வானொலி 
அல்லது தொலைக்காட்சியில்‌ 
ஒலித்‌ இண்மை. இதைக்‌ கூட்டிக்‌ 
குறைக்க ஏற்பாடு உண்டு. பா. 
ளோ. (இய 

*01பச2 
பருமமானி: 
னை அளக்கப்‌ 
கருவி. (இய) 

4௦1! காவட5 (வாலு 
மெட்ரிக்‌ அனலிூஸ்‌) - 
பருமனறி பகுப்பு: பண்பறி 
வேடிப்பகுப்பு முறைகளுள்‌ 
ஒன்று. வினைபடுபொருள்‌ 
களின்‌ பருமன்களை அளத்தல்‌, 
ஒவ்வொரு பொருளிலுமுள்ள 
ஒவ்வொரு பகுதியின்‌ அளவை 
உறுதிசெய்தல்‌ ஆகிய செயல்‌ 
கள்‌ இதில்‌ நடைபெறுகின்றன. 
(வேதி) 

௦1ப௱வள (வாலுமோமீட்டர்‌) 
- பருமனறிமானி: ஒரு கெட்டிப்‌ 
பொருளின்‌ பருமனை, அது 
இடப்பெயர்ச்சி செய்யும்‌ நீர்ம 
அளவைக்‌ கொண்டு அளக்கப்‌ 
பயன்படும்‌ கருவி. (இய) 


லட்‌ ச ாாப$012 (வாலண்டரி 
மசல்‌) இயக்குத்தசை. பா. 
5145161௮] க்கி (உயி) 


(வாலுமீட்டர்‌) - 
வளியின்‌ பரும 
பயன்படும்‌ 


759 


9701பாு22 


ரொ 








(வாலண்டர்‌) 4 
(1) தான்‌ தோன்றி: தானே 
வளரும்‌ தாவரம்‌. சல நோய்‌ 

ஊற்றாக இருப்பது. 
(இ) தொண்ப்‌. (ப.து) 

௭0148 (வால்வு - ௫தலுறை: 
பூஞ்சையின்‌ இதல்‌ உறுப்பு 
களின்‌ அடியைச்‌ சுற்றியுள்ள 


ஒண்ண வடிவப்‌ (புரூட்டிங்‌ 
பாடிஸ்‌) பகுதி. அனைத்துப்‌ 
பாதுகாப்புறையின்‌ (யுனீவர்‌ 


சல்‌ வெயில்‌) சொச்சப்‌ பகுதி 
யாக உள்ளது. (உயி) 


401/5 (வால்வுலஸ்‌) லச 
உறுப்புத்திருகல்‌: வயிற்றிலும்‌ 
மார்பிலுமுள்ள உறுப்புகள்‌ 


முறுக்கிக்‌ கொள்ளுதல்‌. இத 
னால்‌ உட்தடை ஏற்படுதல்‌. 
(உயி) 


ளா வாமர்‌) - கலப்பை 
எலும்பு: (1) பல முதுகெலும்பி 
களில்‌ மண்டை ஓட்டு எலும்பு 
(2) மனித மூக்குத்‌ தடுப்பின்‌ 
பகுதியாகயுள்ள ஆப்பு வடிவ 
எலும்பு, மெலிந்தும்‌ தட்டை 
யாகவும்‌ உள்ளது. (உயி) 


ம்க்‌ வாமிகா) - ரீழ்க்குழி: 


நுரையீரல்‌ குழியில்‌ ஏழ்‌ 
இருத்தல்‌. (உயி) 

4௦/1௦ (வாமிடா) - மஞ்சள்‌ 
காய்ச்சல்‌ இதில்‌ கறுப்புக்‌ 


குமட்டல்‌ (பிளேக்‌ வாமிட்டிங்‌) 


இதன்‌ அறிகுறி. குமட்டூ காய்ச்‌ 
சல்‌ என்றுங்‌ கூறலாம்‌. (உயி) 


70 





4௦7 (வார்டெக்ஸ்‌) - சுழல்‌: 
ம) ஒரு நீர்மத்தன்‌ சுழல்‌ 
இயக்கம்‌. நீர்மையத்தில்‌ குழி 
தோன்றும்‌ நீர்ச்சுழல்‌ (2) சுழற்‌ 
காற்றுமையம்‌ (3) அணுக்கள்‌ 
அல்லது துகள்களின்‌ சுழற்டி 
இயக்கம்‌. (ப.து) 

9௦011 - வெளடின்‌: பல உயி 
ரணுக்களின்‌ கணியத்துல்‌ 
துணுக்கு வடிவத்தில்‌ காணப்‌ 
படும்‌ பொருள்‌. (உயி) 

பகா (வல்கனை 
கேஷன்‌) -- வன்கந்தகமாக்கல்‌: 
ரப்பரின்‌ பண்பை உயர்த்தும்‌ 
முறை. இதில்‌ கந்தகத்துடன்‌ 
ரப்பர்‌ சேர்த்துச்‌ ஆடாக்கப்‌ 
படூஒிறது. 1829இல்‌ சார்லஸ்‌ 
குட்‌ இயர்‌ என்னும்‌ அமெரிக்க 
அறிவியலார்‌ இந்நிகழ்ச்சியைத்‌ 
தற்செயலாகக்‌ கண்டறிந்தார்‌. 
(வேத) 

ஏய/௦2/(ச2 - வல்கனைம்‌: பா. 

60௦119 (வேது) 


ஈய/வோறொள (வல்கள்‌ பவர்‌) - 
வன்‌ கந்தக ஆற்றல்‌: அதிகம்‌ 
வெடிக்குங்‌ கலவை. இல்‌ 
52.5% சோடியம்‌ நைட்ரேட்டு 
30% நைட்ரோகிளிசரின்‌ 10.5% 


வீட்டுக்கரி 7.0% கந்தகம்‌ 
ஆஇியவை சேர்ந்திருக்கும்‌. 
(வேதி) 

ஏப்பா (வல்சர்‌) - பிணம்‌ 
தின்னும்‌ கழுகு: கழுகு 
போன்றது. வெற்றுத்தலை. 


சிறகுகள்‌ 85 செ.மீ. வரை 


760 


48] 





விரியும்‌. இறந்த உடல்களைக்‌ 

கொத்தித்‌ இன்பது. (உயி) 

ஏயர்௨ (வல்வா) - பெண்குறி: 
பெண்ணின்‌ புறப்பிறப்புறுப்பு 
கள்‌. (உய) 

சய4115 (வல்விடிஸ்‌) - பெண்‌ 
குறியழற்சி: பெண்குறி வீங்கு 
தல்‌. (உய) 

00 91855 - வைக்கார்‌ (களாஸ்‌) 
கண்ணாடி: தூய லிகா கண்‌ 
ணாடி. சோடியம்‌ போரா 
சிலிகேட்டிலிருந்து உண்‌ 

டாக்கப்படுவது. ஒ. 7/8 91858. 

(வேத) 





14 


14/20 0௦௦258 - வேக்கர்‌ 
முறை: குப்ரிகக்‌ குளோரைடு 
நீர்த்த கரைசலில்‌, எத்தன்‌ 
எத்தனாலாக உயிர்வளி (ஆக்கி 
ஜன்‌) ஏற்றம்‌ பெறுதல்‌. (வேதி) 

விர 8105 (வாக்இங்‌ 
எயிட்ஸ்‌) - நடக்க உதவும்‌ கருவி 
கள்‌: நுண்‌ மின்னணுக்‌ 
கருவிகள்‌. உறுப்புக்‌ குறைபாடு 
உடையவர்க்கு உதவியாக 
இருப்பவை. குருடர்க்கும்‌ 
செவிடர்க்கும்‌ இக்கருவிகள்‌ 
உதவுவன. (தொழி) 

கிரா ரசா (வாக்கிங்‌ 
பேர்ன்ஸ்‌) - இரும்பு விட 
பெரணிகள்‌: சல பெரணிகள்‌ 
தங்கள்‌ இலை முனையில்‌ 


சிவி 


உண்டாக்கி 
இனப்பெருக்கம்‌ செய்கின்றன. 


அரும்புகளை 


இலை வளைந்து முனை 
தரையைத்‌ தொட்டதும்‌, அது 
வேர்விட்டுப்‌ புதிய தாவரமாக 
வளரும்‌. இவ்வாறு உறுப்பு 
முறையில்‌ இனப்பெருக்கம்‌ 
செய்யும்‌ பெரணிகள்‌ வேர்விடு 
பெரணிகள்‌ ஆகும்‌. எ-டு. 
அடியாண்டம்‌ வகை, பாலி 
போடிய வகை. (உயி) 


'4/21120௦ 61120 - வாலேல்‌ 
விளைவு: இயற்கை இயலார்‌ 
வாலேஸ்‌ முன்மொழிந்த 
கருத்து. ஒரு சிறப்பினத்திற்குள்‌ 
இனப்பெருக்கத்‌ தடைகள்‌ 
வளர்ந்து, பின்‌ அவை தேர்வி 
னால்‌ மேம்பாடு அடைதல்‌ 
என்பது இதன்‌ கருத்து. (உயி) 
1472113065 111 -- வாலேஸ்கோடுூ: 
இந்தோனேசியாவில்‌ பாலி தீவு 
களுக்கும்‌ லாம்போக்‌ தீவுகளுக் 
கும்‌ இடையிலுள்ள கற்பனை 
எல்லை. ஆஸ்ட்ரேலியத்‌ இணை 
விலங்குகளையும்‌ $€ழ்த்திசைத்‌ 
இணை விலங்குகளையும்‌ 
பிரிப்பது. தார்வின்‌ தம்‌ உயிர்‌ 
மலர்ச்சிக்‌ கொள்கையை உரு 
வாக்கியதல்‌ உதவிய வாலேஸ்‌ 
(1823-1913) என்பவர்‌ 
வரைந்தது. (உயி) 


144211 நா௨5பா6 (வால்‌ பிரஷர்‌) - 
சுவரழுத்தம்‌: கண்ணறைச்‌ 
(செல்‌) சுவரினால்‌ கண்‌ 
ணறைப்‌ பொருள்களில்‌ உண்‌ 
டாக்கப்படும்‌ விசை. இது கண்‌ 


ம்று 





ணறையின்‌ விறைப்பழுத்தத்‌ 
இற்குச்‌ (டர்கர்‌ பிரஷர்‌) சம 
மாகவும்‌ எஇராகவும்‌ இருக்கும்‌. 
உயி) 


4/1, ரோஸு - இரே வால்டர்‌: 


பிரிட்டாணிய நரம்பியலார்‌, 
ஒப்புத்‌ தொடர்பியலார்‌. 1950 
வாக்கில்‌ எந்திர ஆமைகள்‌ 
பற்றி ஆராய்ச்சி செய்தவர்‌. 
கணிப்பொறிக்‌ கட்டுப்பாட்டில்‌ 
ஆழி (சக்கரம்‌) பொருந்திய 
தொலை இயக்கிகளை சேமர்‌ 
பேப்பர்ட்‌ என்பவர்‌ இயக்கி 
னார்‌. வால்டர்‌ ஆராய்ச்சியை 
நினைவு கூரவும்‌ சறப்பிக்கவும்‌ 
இக்கருவிகளுக்குக்‌ கடலாமை 


கள்‌ என்று பெயரிட்டார்‌. 
(தொ.று) 
4/80பாரு 212௦௩ - வார்பர்க்‌ 


விளைவு: ஒளிச்‌ சேர்க்கையும்‌ 
கரி ஈராக்சைடு தன்வயமாதலும்‌ 
காற்றிலுள்ள உயிர்வளியி 
னால்‌ தடைப்படூதல்‌. இதனை 
1920இல்‌ வார்பர்க்‌ விளக்கி 
னார்‌. இந்நிகழ்ச்சி நடை 
பெறுவதாகப்‌ பின்னர்க்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டது. (உயி) 


ஏலர்காஈ - வார்பேரின்‌: ௦,, 11, 


0. கொமாரினிலிருந்து பெறப்‌ 
படுவது. படிகம்‌, நிறமற்றது. 
எதிர்‌ உறைபொருள்‌. எலி 
நஞ்சு. (வேதி) 


வா 6100060 காரா?! வாம்‌ 


பிளட்டட்‌ அனிமல்ஸ்‌) - மாறா 
வெப்பறிலை விலங்குகள்‌: 
பழைய சொல்‌ நேர்‌ மொழி 


மாய 


பெயர்ப்பான வெப்ப இரத்த 
விலங்குகள்‌. சூழ்நிலைக்கேற்ற 
வாறு மாறாமல்‌, உடல்‌ வெப்ப 
நிலை ஒரே €ராக இருக்கும்‌ 
விலங்குகள்‌. எ-டு. பறவைகள்‌, 


பாலூட்டிகள்‌. பா. 8௦௱௦1௦- 


ளட (உ௰) 


கர 





தோலில்‌ ஏற்படுதல்‌. இந்‌ 
நீட்சியைத்‌ தாவரத்தில்‌ காண 
லாம்‌. (உயி) 


4851056008 (வா௫ங்சோடா) - 


சலவைச்சோடா: சோடியம்‌ கார்ப 
னேட்‌. பா. 800/ப௱ ௦8௦16 


(வேதி) 


ரு 600, பிகாற்கார்‌ (வாம்‌ ழ்‌ 
82505 (வாஸ்ப்ஸ்‌) - குளவிகள்‌: 


பூட்‌, வாம்ஸ்டார்ட்‌) - இயக்க 
ஆயத்தம்‌: சொடுக்கு விடப்பட்ட 
கணிப்பொறியை அதன்‌ 
துல்லிய இயக்க நிலைக்குக்‌ 
கொண்டுவருதல்‌. மீள்‌ 
பொருந்து சாவியினால்‌ 
இதனைச்‌ செய்யலாம்‌. அல்லது 
தட்டு இயக்கத்‌ தொகுதியைச்‌ 
சுமை ஏற்றலாம்‌. (இய) 
ர 0 001001211௦ வார்னிங்‌ 
கலரேஷன்‌) - எச்சரிக்கை நிறம்‌: 
எஇரிகளிடமிருந்து காப்‌ 
பாற்றிக்‌ கொள்ள சல விலங்கு 
கள்‌ தங்கள்‌ உடல்‌ உறுப்புகளில்‌ 
பெற்றிருக்கும்‌ நிறம்‌. எடு, 
நல்ல பாம்பு, விரியன்‌. பா. 
ஸவொ௦யி30௦ (உய) 


கவ்வ ௦0௦0 (வார்னிங்‌ ஓடர்‌) 
- எச்சரிக்கை மணம்‌: (1) எரி 
வளிகள்‌  பாதுகாப்பிற்காகத்‌ 
தனித்த மணம்‌ அவற்றிற்கு 
அளிக்கப்படுதல்‌. அவை தமக்‌ 
கென்று மணம்‌ கொண்டவை 
அல்ல. (2) சில விலங்குகளும்‌ 
பாதுகாப்பிற்காக இம்மணத்தை 
வீசுபவை. (ப.து) 


லாம (வார்ட்‌) - கரட்டு நீட்டி: சறிய 
கரடு முரடான புறவளர்ச் 


பூச்சிகள்‌. முதல்‌ வயிற்று வளை 
யம்‌ பின்மார்போடு சேர்ந்து 
முன்காலை (புரோபோடியம்‌) 
உண்டாக்குகிறது. ஒளி 
ஊடுருவக்கூடிய நான்கு இறகு 
கள்‌ உண்டு. பின்னிணை 
இறியவை. பெண்களுக்குக்‌ 
கொடுக்குண்டு. பெரும்‌ 
பான்மை மற்றப்‌ பூச்சிகளின்‌ 
மீது ஒட்டுண்ணிகளாக வாழ்‌ 
பவை. (உயி) 


1/25180௨ (வேஸ்டேஜ்‌) - கழிவு: 


பள்ளியில்‌ முதல்நிலையில்‌ 
சேர்ந்த குழந்தை தொடர்ந்து 
படிக்காமல்‌ பள்ளியை விட்டுச்‌ 
செல்வது கல்விக்‌ கழிவு ஆகும்‌. 
இதைத்‌ தடுக்கச்‌ சத்துணவுத்‌ 
திட்டம்‌, இலவசச்‌ $€ர௬ுடை 
முதலிய சலுகைகளை அரசு 
வழங்கியுள்ளது. (க.உள) 


4421௦ வாட்டர்‌) - நீர்‌: 1,0. ஒளி 


ஊடுருவக்கூடியது. நிறமற்றது, 


மணமற்றது, சுவையற்றது. 
கொ..நி. 100” செ.உ.நி. 0” செ. 
அனைத்துக்‌ கரைப்பான்‌. 


நீரின்றி அமையாது உலகு. 
பயன்கள்‌ பல. (வேதி) 


94/21 


763 


4727 





82142 680 (வோட்டர்‌ பேக்‌) - 


நீர்ப்பை: ஒட்டகத்தின்‌ நீர்ப்பை. 
(உ௰) 


21 02௦0௦௭ (வாட்டர்‌ பரோ 


மீட்டர்‌) - நீர்ப்பளுமானி: இஇல்‌ 
பாதரசத்திற்குப்‌ பதில்‌, காற்‌ 
நழுத்தத்தை அளக்க நீர்‌ 


பயன்படூதல்‌. (உயி) 


வல்‌௦பர5 (வாடர்‌ பக்ஸ்‌) - நீர்ப்‌ 
பூச்சிகள்‌: குளங்குட்டைகளில்‌ 
வாழ்பவை. பெரும்பான்மை 
பாசுகளையும்‌ இல நீர்ப்‌ 
பூச்சிகளின்‌ இளம்‌ உயிரிகளை 
யும்‌ உண்பவை. (உயி) 

421௪ 085 (வாட்டர்‌ கேஸ்‌) - 
நீராவி வளி: எரிபொருள்வளி. 
கார்பன்‌ மோனாக்சைடமும்‌ நீர்‌ 
வளியும்‌ சேர்ந்த கலவை, 
பழுத்த கல்கரியில்‌ நீராவியைச்‌ 
செலுத்த இவ்வளி இடைக்கும்‌. 
எரிபொருள்‌ ஒ. 0௭00ப06ர 985 
(வேதி) 


4/2 ௦ப[பாச வாட்டர்‌ கல்ச்சர்‌) 
ட்ட நர்வளர்ப்பு: தாவரங்களை 
நீரில்‌ வளர்த்தல்‌. பா. 
நூ0்‌௦0௦ா/6 (உயி) 

9212 91255 - நீர்க்‌ கண்ணாடி: 
சோடியம்‌ இலிகேட்டை நீரில்‌ 
கரைக்கக்‌ இடைக்கும்‌ பாகு 
போன்ற கூழ்மக்‌ கரைசல்‌, 
ஏலிகா இழுது தயாரிக்கவும்‌ 
பாதுகாப்புப்‌ பொருளாகவும்‌ 
பயன்படுதல்‌. (வேத) 

14212 ய ஈட ௦202010மு 
(வாட்டர்‌ கோல்டிங்‌ கெப்பா 


எட்டி) - நீர்கொள்கிறன்‌: மண்‌ 
நீரைத்‌ தேக்விவைக்கும்‌ ஆற்றல்‌. 
இது குறு மண்ணுக்கு அதிகம்‌. 
(உயி) 


/212 ௦4 ோ9181112211௦7 
(வாட்டர்‌ ஆஃப்‌ இரஸ்டலை 
சேஷன்‌) - படிக (மாதல்‌) நீர்‌: 
பலபடிகங்களில்‌ வேதிமுறை 
யில்‌ நீர்‌  சேர்ந்‌இருத்தல்‌. 
வெப்பப்படுத்தல்‌ மூலம்‌ 
இதனை நீக்கலாம்‌; படிகம்‌ தன்‌ 
பண்புகளை இழக்கும்‌. (வேஇ) 


9421௪ ஐ9/ப(/ (வாட்டர்‌ 
பொல்லூஷன்‌) ௮ நீரை 
மாசுபடூத்தல்‌: வேதிப்பொருள்‌ 


கள்‌, சாய்க்கடை நீர்‌, கழுவுநீர்‌ 
முதலியவை நீருடன்‌ சேர்ந்து 
அதை _மாசுபடுத்தல்‌. இது 
வாழ்வு நலச்‌௫க்கல்களை உண்‌ 
டாக்குவது. இதை உணர்த்தவே 
உலகத்துப்புரவு நாள்‌ கொண் 
டாடப்படுகிறது. (உயி) 


4/1 ௦12114 (வாட்டர்‌ 
பொட்டன்ஷியல்‌) - நீரழுத்‌ ம்‌ 
தாவரத்திற்குத்‌ தேவையான 


நீரின்‌ ஆற்றல்‌ அளவு. இஃது ஓர்‌ 
அடிப்படை வெப்ப இயக்க 
விசையாகும்‌. அஇக நீரழுத்தத்‌ 
திலிருந்து குறைந்த நீரழுத்தத்‌ 
திற்கு நீர்செல்வது. ஊடு 
பரவல்‌, விறைப்பழுத்தம்‌, மேற்‌ 
பரப்பு விசை ஆஒியவை இதற்கு 
உதவும்‌ காரணிகள்‌. (உயி) 
14212 [60611215 வாட்டர்‌ 
ரெப்பல்லண்ட்ஸ்‌) - நீர்விரட்டி 
கள்‌: நீரில்‌ படும்பொழுது நனை 


21 


764 


4211 





யாமல்‌ இருக்குமாறு செய்யத்‌ 
தோல்‌, தாள்‌, துணி முதலிய 
வற்றை வெப்பப்படுத்தப்‌ பயன்‌ 


படும்‌ வேதிப்பொருள்கள்‌. 
எ-டு. பல வகை ரெடன்கள்‌, 
அலுமினியம்‌ அ,செட்டேட்டு, 
சர்கோனியம்‌ அசெட்டேட்டு. 
(வேத) 


192127 5001010 (வாட்டர்‌ 
ஸ்கார்பியன்‌) - நீர்த்தேள்‌: பூச்சி 
இன: உயிரி. இரையுண்ணும்‌ 
நீர்வாழி. முன்கால்கள்‌ இரை 
பிடிக்கவும்‌ பின்கால்கள்‌ 
நடக்கவும்‌, நீந்தவும்‌ பயன்‌ 
படுகின்றன. கடித்தால்‌ வலி 
ஏற்படும்‌. (உயி) 


212 ரில (வாட்டர்‌ 
சஃபனிங்‌) - நீரை மென்மை 
யாக்கல்‌: பா. 5014 8212. (வேடு) 


442124 911655 வோட்டர்‌ ஸ்டெஸ்‌) 
- நீர்‌ நெருக்கடி: வறட்டிநிலை. 
உயிர்ச்தழலைப்‌ பாப்பது. 
(உயி) 


421௦௭ ௭800ய வோட்டர்‌ வேப்பர்‌) 
- நீராவி: இது காற்றில்‌ வேறு 
பட்ட அளவுகளில்‌ உள்ளது. 
(இய) 

942161 850ப!2ா 9/1 (வாட்டர்‌ 
வேஸ்குலர்‌ இஸ்டம்‌) - நீர்க்‌ 
குழாய்த்‌ தொகுதி: முட்தோலி 
களில்‌ காணப்படுவது. கடல்‌ நீர்‌ 
நிரம்பிய குழாய்கள்‌ உள்ள 
தொகுதி. மேற்பரப்புக்குச்‌ 
சல்லடைத்‌ தட்டு வழியாக நீர்‌ 
செல்கிறது. பின்‌, &ழ்ப்‌ 


பரப்புக்குக்‌ கற்குழாயிலிருந்து 
வளையக்‌ குழாய்க்குச்‌ செல்‌ 
கிறது. இதிலிருந்து 5 ஆரக்‌ 
குழாய்கள்‌ நட்சத்திரமீனின்‌ 
கைகளுக்குச்‌ செல்கின்றன. 
இவை குழாய்க்கால்களுக்கு 
நீரைக்‌ கொண்டு போடின்றன. 
இவை நிலை நீரழுத்தத்தால்‌ 
இயங்குகின்றன. (உயி) 
'1//25௦ஈ-0101௦081- வாட்சன்‌ 
கிரிக்‌ மாதிரி: டிஎன்‌ஏ வின்‌ 
அமைப்பு மாதுரி. டிஎன்‌ஏ 
இரட்டைத்‌ இிருக்குச்சுருளில்‌ 
உள்ளது என்று உறுதி செய்யப்‌ 
பட்ட மாதிரி. அமெரிக்க உயிரிய 
வேடிஇயலார்‌ ஜேம்ஸ்‌ வாட்ச 
னும்‌ (1928-5) பிரிட்டிஷ்‌ 
உயிரிய வேது இயலார்‌ 
பிரான்ஸ்‌ இரிக்கும்‌ (1916 -) 
1953இல்‌ கேம்பிரிட்ஜ்‌ பல்‌ 
கலைக்கழகத்தில்‌ உறுஇசெய்த 
மாதிரி. பா. படம்‌ டிஎன்‌ஏ 
(உயி) 
4/211- வாட்‌: 4/. இறனின்‌ எஸ்‌.ஐ 
அலகு. ஒரு வினாடிக்கு ஒரு 
ஜூல்‌ என அது வரையறுக்கப்‌ 
பட்டுள்ளது. மின்சாரச்‌ 'தூழ்‌ 
நிலையில்‌, ஓர்‌ ஓல்ட்‌ மின்‌ 
னழுத்த வேறுபாட்டில்‌' ஒரு 
கடத்தி முனைகள்‌ வைக்கப்‌ 
படும்‌ போது, அக்கடத்தியின்‌ 
வழியாகச்‌ செல்லும்‌ ஓர்‌ ஆம்பி 
யர்‌ மின்னோட்டம்‌ ஏற்படுத்தும்‌ 
ஆற்றல்‌ மாற்ற அளவுக்கு, அது 
இணையானது. ஜேம்ஸ்‌ வாட்‌ 


ட டின்‌ (1736- 1819) பெயரால்‌ 


அமைந்தது. (இய) 


44911 








லம்பா - வாட்‌ (அவர்‌) மணி: 
மின்னளவுகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஆற்றல்‌ அலகு. 
ஒரு மணிக்கு (3600 ஜூல்கள்‌) 
ஒரு வாட்டு என்னும்‌ அளவில்‌ 


செலவாகும்‌ ஆற்றலுக்குச்‌ 
சமம்‌. (இய) 
25 வேளா (வாட்ஸ்‌ 


கவர்னர்‌) - வாட்டின்‌ ஆளி: 
இக்கருவி நீராவி எந்திரத்தில்‌ 


அமைந்து, அதன்‌ சுழல்‌ 
விரைவைக்‌ கட்டுப்படுத்துவது. 
பொதுவாக, ஆளி என்பது 
எல்லா எந்திரங்களிலும்‌ 
அமைந்து, அவற்றின்‌ 


விரைவை அடக்கி ஆள்வது. 
(இய) 

421112 (வேட்டில்‌) - தாடி: 
சேவலின்‌ தொண்டையி 
லிருந்து தொங்கும்‌ ஒளிர்வான 
தசைப்பகுதி. தலைக்கு 
மேலிருப்பது கொண்டை. தாடி 
பெட்டைக்கு இல்லை. (உ௰) 


விலாச - வாட்டு (மீட்டர்‌) 
மானி: மின்சுற்றுத்திறனை 
நேரடியாக வாட்டுகளில்‌ 


அளக்கும்‌ கருவி. (இய) 

211 59௦010 - வாட்டு (செகண்டு) 
வினா டி ஒரு ஜூலுக்கு இணை 
'யான ஆற்றல்‌ அலகு. (இய) 

942/6 (வேவ்‌) - அலை: ஓர்‌ ஊட 
கத்தில்‌ ஏற்படும்‌ ஒழுங்கான 
அலைக்கழிவு. இதன்‌ மூலம்‌ 
ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்‌ 
திற்கு ஆற்றல்‌ மாற்றம்‌ ஏற்படு 
கிறது. 





1/27௦ 





அலைப்பண்புகள்‌: -. பரவு 
விரைவு. அதிர்வெண்‌, அலை 
நீளம்‌, வீச்சு. ஒரு வினாடியில்‌ 


ஏற்படும்‌ அகடுமுகடுகளின்‌ 
எண்ணிக்கை அதிர்வெண்‌ 
ஆகும்‌. ஒரு வினாடியில்‌ 


அலைவு நகர்ந்த தொலைவை 
அலையின்‌ நேர்விரைவு என்று 
கூறுகின்றோம்‌. அகடுமுகடுகள்‌ 
மாறி மாறி ஏற்படுவதற்கு அலை 
இயக்கம்‌ என்று பெயர்‌. 

வகைகள்‌: (1) இயக்க அலை: 
இயக்கமுடையது (2) நிலை 
அலை: இதன்வடிவம்‌ ஊடகத்‌ 
தின்‌ வழியாகச்‌ செல்லாமல்‌ 
நிலைத்திருக்கும்‌. (3) குறுக்‌ 
கலை: இம்மிகள்‌ அதுர்வடை 
இன்ற இசைக்குச்‌ செங்குத்தான 
இசையில்‌ இடுல்‌ அலை பரவும்‌. 
(4 நெடுக்கலை: இம்மிகள்‌ 
அதுர்வடைகின்ற , இசையி 
லேயே இதில்‌ அலைபரவும்‌. 
(5) முன்னேறு அலை: இஇல்‌ 
ஆற்றல்‌ அதிர்வுகள்‌ மூலம்‌ 
ஓரிடத்திலிருந்து மற்றோ 
ரிடத்திற்கு மாற்றம்‌ பெறுகிறது. 
(6) வானொலி அதிர்வெண்‌ 
அலை: ஆயிரக்கணக்கான 
அதஇுர்வுகளைக்‌ கொண்ட மின்‌ 
காந்த அலை. (3) ஊர்தி அலை: 
குறிப்பிட்ட அதிர்வெண்‌ 
கொண்டது. (8) மாறலை: 
சீரான ஊர்தி அலையோடு 
அதிரும்‌ கேள்‌ ஒலி அலை 
சேரும்பொழுது இவ்வலை 
உண்டாூறது. (9) கேள்‌அலை: 
20-20000 அஇர்வெண் 


வ 766 6௦ 





கொண்ட கேட்கக்‌ கூடிய அலை. 


யாகச்‌ செல்கிறது என்னுங்‌ 


(இய) கொள்கை. (இய) 

421/2 0ப186 (வேவ்‌ கைடு) - | 2௨ மலி (வேவ்‌ ட்ரெயின்‌) - 
அலை வழிகாட்டி செறி | அலைத்தொடர்‌: ஒரே அலைக்கழி 
வொடூங்கலில்லாமல்‌ நுண்‌ வினால்‌ உண்டாக்கப்படும்‌ 
ணலை மின்காந்தக்‌ கஇர்வீச்சு அலைவரிசை. குறிப்பிட்ட கால 
செல்லும்‌ உட்குழிவான குழாய்‌. அளவுடையது. (இய) 
இய) 


46 [29 (வேவ்லெங்த்‌) - 
அலைநீள ம்‌: ஓர்‌ அலையின்‌ ஒரு 
முழுச்சுற்றின்‌ முனைகளுக் 
இடையே உள்ள தொலைவு. 
இது அலைவு விரைவோடும்‌ (6) 
அதன்‌ அதிர்வெண்ணோடும்‌ (9) 
தொடர்புடையது. ௦ ஈ4% 
லேம்டா) ்‌ 


யோ ராசா (வேவ்‌ மீட்டர்‌) - 
அலைமானி: வானொலி அதிர்‌ 
வெண் கொண்ட மின்காந்தக்‌ 
கதிர்வீச்சின்‌ அலைநீளத்தை 
அளக்குங்‌ கருவி. (இய) 
ப௨ாயாம்ள (வேவ்‌ நம்பர்‌) - 
அலை எண்‌: ஓர்‌ அலகு நீளத்‌ 
இன்‌ ஓர்‌ அலையின்‌ சுற்று 
களின்‌ எண்ணிக்கை. (இய) 
14/0௦ றவா11016 பெகா்டு (வேவ்‌ 
பார்ட்டிகள்‌ டூயோலிட்டி) - 
அலை - துகள்‌ இருமை: 
அலைகள்‌ சுமந்து செல்லும்‌ 
ஆற்றல்‌ அணுவாகவும்‌ துகளாக 
வும்‌ இருக்கலாம்‌ என்னும்‌ இரு 
நிலைக்‌ கருத்து. (இய) 

ங்‌ 1 (வேவ்‌ இயரி) - 
அலைக்கொள்கை: ஒலி அலை 


20. (வேக்ஸ்‌) - 
” கொழுப்பு வகையைச்‌ சார்ந்‌ 


921௦12 (வேவிஒள்‌) - அலைத்‌ 


துகள்‌: ஒளியணுக்குரிய (போட்‌ 
டான்‌) பெயர்‌. அலைப்பண்பும்‌ 
துகள்‌ பண்பும்‌ இருப்பதால்‌ 
இப்பெயர்‌. வேவ்‌, பார்ட்டிகள்‌ 
ஆகிய இரு சொற்களின்‌ 
சுருக்கம்‌. ஒ. றப188, பெல்‌, 


(இய) 
மெழுகு: 


தது. கரையாதது, குறைந்த 
வெப்பநிலையில்‌ உருகுவது. 
உயிரியைப்‌ பாதுகாக்கப்‌ பயன்‌ 
படுவது. எ-டு. வெண்மெழுகு. 
வத்திகள்‌ செய்யவும்‌ கட்டு 
வேலையிலும்‌ காலணித்‌ தொழி 
லிலும்‌ பயன்படுவது. பா. 6985 
லட (வேது) 


44 6௦ஈ௦- டபிள்யூவலை வரிசை: 


நுண்‌ அதிர்வெண்‌ அலை 
வரிசை, 56 - 100 ஜைக்‌ா 
ஹெர்ட்ஸ்‌ எல்லை வரை 
யுள்ளது. (இய) 


60) யர்ப்டி 010௦0 0010 ப5016 


- புபிள்யூபிரி. வெள்ளைக்‌ 
குருகிஅணு: குருதியிலுள்ள 


வெள்ளணுக்கள்‌. (உய) 


42216 


93/62: 2010 (வீக்‌ ஆசிட்‌) - நலிந்த 
காடி நீர்த்த காடி. (வேது) 

68% 1௦8௦1101 (வீக்‌ இண்டர்‌ 
ஆக்ஷன்‌) - நலிந்த வினை: பா. 
ர்ப்வேளார்வி 2௨0005 (இய) 

44௦20௦ (வெதர்‌) - வானிலை: 
காற்றுவெளி நிலைமை. 
கதிரவன்‌ ஒளி, வெப்பநிலை, 
மப்புநிலை, ஈரநிலை காற்‌ 
றழுத்தம்‌ ஆகிய காரணிகளை 
உள்ளடக்கியது. (இய) 


4/6242௭ 1௦060௨511௩0 (வெதர்‌ 
போர்காஸ்டிங்‌) - வானிலை 
முன்னறிவிப்பு: அன்றாடம்‌ 
வானிலை நிலையம்‌ இரட்டும்‌ 
வானிலைச்‌ செய்திகளின்‌ 
அடிப்படையில்‌ அடுத்தநாள்‌ 
வானிலை எவ்வாறு இருக்கும்‌ 
என்று முன்‌ கூட்டித்‌ தெரி 
வித்தல்‌. வானிலைச்‌ செய்தி 
களை உலக அளவில்‌ இரட்டச்‌ 
செயற்கை நிலாக்கள்‌ பேருதவி 
புரிகின்றன. (இய) 


9ல்‌ (வெஃப்‌) - விரலிடைந்தோல்‌: 
ஒல விலங்குகளின்‌ விரல்‌ 
களை இணைக்கும்‌ மெல்லிய 
படலம்‌. நீரில்‌ நீந்தத்‌ துடுப்பு 
போல்‌ உதவுவது. எ-டு வாத்து, 
தவளை. (உய) 

4/ல்‌௪(கஈ 0551௦185 - வெபேரி 
யன்‌ (ஆசிகள்ஸ்‌) ஏிற்றெலும்பு 
கள: எலும்பு மீன்களின்‌ 
காற்றுப்பையின்‌ முன்னறை 
யில்‌ உள்ள நான்கு எலும்பு 
களின்‌ தொடர்‌. அவ்வெலும்பு 


46] 





களாவன: மூடெலும்பு 
(கிளாஸ்ட்ரம்‌) அடி எலும்பு 
(ஸ்கேபியம்‌) இடை எலும்பு 
(இண்டர்கேலரியம்‌) மூவெ 
லும்பு (டிரிபியஸ்‌), வேபர்‌ 
(1820) பெயரால்‌ அமைந்தது. 
(உயி) 


49௦08 (வீட்‌) - களை: தேவை 


யில்லாத தாவரம்‌. களைக்‌ 
கொல்லி மூலம்‌ போக்கலாம்‌. 
வயல்களிலும்‌ புஞ்சைப்பயிர்‌ 
களிலும்‌ களை எடுத்தல்‌ 
இயற்கை முறையாகும்‌. (உயி) 


21! (வீவில்‌) - அந்துப்பூச்சி: 


3000 வகைகள்‌, அலகாகத்‌ 
தலை நீண்டுள்ளது. அலக 
லிருந்து உணரிகள்‌ எளம்பு 
பவை. அலஇூன்‌ முனையில்‌ 
அசையும்‌ வாய்ப்பகுதிகள்‌ 
உண்டு. இலைகள்‌, பூக்கள்‌, 
தானியங்கள்‌ முதலியவற்றை 
அழிப்பது. (உயி) 


44101 (வெயிட்‌) - எடை: ஒரு 


பொருளின்‌ மீது ஏற்படும்‌ புவி 

ஈர்ப்புவிசையின்‌ அளவு. 

இடத்திற்கிடம்‌ மாறுபடுவது. ' 
காரணம்‌ புவிஈர்ப்பு விசையின்‌ 

அளவு மாறுவதே. ஒ. ௱85$, 

/விடா1௪58௭295,. (இய) 


14/2]10/112581255 (வெயிட்லஸ்‌ 


னஸ்‌) - எடையின்மை: வான 
வெளி நிலைமை. எடையே 
இல்லாத நிலைமை. வான 
வெளியில்‌ உண்டாவது. உடல்‌ 
மிதக்கும்‌. இதனைச்‌ சுழி ஈர்ப்பு 
நிலைமை என்றும்‌ கூறலாம்‌. 


46] 


ர்க 





உணர்‌ 


வானவெரரிவீரர்கள்‌ 
வது. வாவ வெளி உயிரியலில்‌ 
ஒரு நோயாகக்‌ கருதப்படுவது. 
பா. 281௦ ரவு. ஒ. லிரா 
(இய) 

4/8 - வெயிஸ்மனி 
யம்‌: 1886 இல்‌ முன்‌ மொழிந்த 
கொள்கை, மூலக்கருக்‌ கணி 
யம்‌ (ஜெம்பிளாசம்‌) தொடர்ச்‌ 
சியாக உள்ளது என்பது 
கருத்து. உடம்பியை (சோமா) 
இனப்பெருக்க அணுக்களி 
விருந்து வேறுபடுத்தினார்‌. 
ஈட்டுவழிப்‌ பண்புகளுக்கு 
மரபுரிமை : உண்டு என்னும்‌ 
கருத்துக்கு எதிரான 
கொள்கை. (உ௰) 

725101 0611, கேளப்பா வ] - 
வெஸ்டன்‌ மின்கலம்‌, காட்மியம்‌ 
மின்கலம்‌: ஒருவகை முதன்மை 
பின்கடம்‌. இட்ட மின்கலமாகப்‌ 
பயல்‌ படுவது. 20” செ. இல்‌ 


1௨0186 ஒல்ட்டுகள்‌ உள்ள 
நிலையான மின்னியக்கு 
விசையை உண்டாக்குவது. 
(இய) 


விபர. (வெல்டிங்‌) - பற்ற 
வைத்தல்‌: ௮இக வெப்பநிலை 
யில்‌ உலோகத்துண்டுகளை 
இணைத்தல்‌. இதற்கு மின்‌ 
வெப்பம்‌ பயன்‌ படுதல்‌. (வேது) 
14/24 போ்‌ றொ ஒயிட்‌ ரூரா௦ாஃ்ா 
(வெட்‌ அண்ட்‌ ட்ரை பல்ப்‌ 


அய்க்ரோமீட்டர்‌) - ஈர உலர்‌ 
குமிழ்‌ ஈர நிலைமானி: காற்று 
வெளியின்‌ ஒப்பு ஈரநிலை 


௮.௮.50 


யினைக்‌ கண்டறியும்‌ கருவி. 
இடல்‌ இரு வெப்பநிலை 
மானிகள்‌ அருகருகே அமைந்‌ 
இருக்கும்‌. ஒன்றின்‌ குமிழ்‌ 
நனைத்த மஸ்லின்‌ துணியால்‌ 
மூடப்பட்டிருக்கும்‌. (இய) 


ச்‌ 925 (வெட்கேஸ்‌) - ஈரவளி: 


இயற்கை வளி; நீர்மக்‌ கார்பன்‌ 
களைக்‌ கொண்டது. (வேதி) 


பார 8021 (வெட்டிங்‌ 
ஏஜண்ட்‌) - ஈரமாக்கி; நீர்ம மேற்‌ 
பரப்பு இழுவிசையினைக்‌ 


குறைக்கும்‌ பொருள்‌. (வேதி) 


வுர்21௨ (வேல்‌) - இமிங்கிலம்‌: 


நீரிலுள்ள விலங்குகளில்‌ மிகப்‌ 
பெரியது. மீன்‌ போன்ற உரு 
உடையது. மீனன்று, பாலூட்டி. 
30-32 மீட்டர்‌ நீளம்‌ வரை 
வளரக்கூடியது. 150 டன்‌ எடை 
யுள்ளது. முன்புறத்துறுப்புகள்‌ 
நீந்துறுப்புகளாக (பிளிப்‌ 
பார்ஸ்‌) மாறியுள்ளன. வழக்க 
மான உறை இல்லாத தோல்‌. 


துணைத்தோலில்‌ கொழுப்‌ 
புண்டு. பார்வைக்‌ கூர்மை 
இல்லை. மண உணர்வும்‌ 


நலிந்தது. கூரிய செவியுணர்வு 
மிக்கது. நீரில்‌ சூட்டுச்‌ 
செல்வது. எதிராலி மூலம்‌ 
பொருள்களின்‌ இருப்பிடத்தை 
நுட்பமாக அறிவது. மூச்சுவிட 
அடிக்கடி நீருக்கு மேல்‌ வருவது. 
அதிகம்‌ இது வேட்டையாடப்‌ 
படுறது. இருப்பினும்‌, 
இதனைக்‌ காக்க முயற்சிகள்‌ 
மேற்கொள்ளப்பட்டு வரு 
இன்றன. (உயி) 


04 


ர 





வம உரக (வேல்‌ ஷார்க்‌) - 
மிங்கலெச்‌ சுறா: வெப்ப 
மண்டலக்‌ கடல்களில்‌ வாழும்‌ 
தீங்கற்றதும்‌ பெரியதுமான 
சுறா. (உயி) 


௨/௨ 6௦06 (வேல்‌ போன்‌) - 
இமிங்கெ எலும்பு: ஒரு போக்கு 
கடினத்தட்டுகள்‌ பலீன்‌ திமிங்‌ 
இலங்களில்‌ மேல்தாடைப்‌ 
பக்கங்களிலிருந்து 8€ழ்நோக்கி 
வளர்பவை. ஒவ்வொரு பக்கத்‌ 
திலும்‌ 154 - &00 தட்டுகள்‌ 
இருக்கும்‌. ஒவ்வொன்றும்‌ 
முக்கோண வடிவத்இல்‌ இருக்‌ 
கும்‌; உடல்‌ குழிவான நார்களா 
லானது. இத்தட்டுகள்‌ கடல்‌ 
நீரை வடிக்கட்டிக்‌ இிரில்களை 
உணவாகக்‌ கொள்ளப்‌ பயன்‌ 
படுதல்‌. (உயி) 

௦215100210 - வீட்‌ 
ஸ்டோன்‌ மின்சுற்று: ஒரு 
தடையின்‌ மஇப்பை அளக்கப்‌ 
பயன்படும்‌ மின்‌ சுற்று. (இய) 

42௦1 வாம்‌ ௨06 (வீல்‌ அண்டு 
ஆக்கசில்‌) - உருளையும்‌ அச்சும்‌: 

இது ஒரு சுழல்வகை நெம்பு 
கோல்‌. எந்திரலாபம்‌ - 

உருளையின்‌ ஆரம்‌ 
இருசின்‌ ஆரம்‌ 
பா.ரா (இழு... 
ரன: 9௧1//2125 (விஸ்ப 
ரிங்‌ கேலரிஸ்‌) - மென்குரல்‌ 
மாடங்கள்‌: ஓல கட்டிடங்களில்‌ 

- ீழ்த்தளத்தில்‌ சிறிய ஒலியை 

எழுப்பினாலும்‌, அதன்‌ எரர்‌ 


முனைகளில்‌ அது பெரியதாகக்‌ 
கேட்கும்‌. நடுவில்‌ இருப்பவர்‌ 
கள்‌ ஒன்றும்‌ கேட்க இயலாது. 
முகட்டின்‌ ஒரு பகுதி மறிக்கும்‌ 
பரப்பாகிறது. ஒலி அலைகள்‌ 
முக்கிய குவியங்களில்‌ ஒன்று 
சேர்வதால்‌, இத்தகைய கட்டிடங்‌ 
கள்‌ தாழ்குரல்‌ பெருக்கு 
கூடங்கள்‌ எனப்‌ பெயர்‌ பெறு 
இன்றன. எ-டு. உரோம்‌ நகர்‌, 
தூய யோவான்‌ ஆலயம்‌ 
இலண்டன்‌ தூய பால்‌ ஆலயம்‌, 
இந்தியாவில்‌ கோல்கும்பஸ்‌. 


்ர்ர்ச ௨5௨6 (ஒயிட்‌ ஆர்சனிக்‌) 


- வெண்சவ்வீரம்‌: 450. 
ஆர்சனிக்‌ மூவாக்சைடு. 
வெண்ணிறப்‌ படிகம்‌. வீறுள்ள 
நச்சு. 75% சவ்வீரம்‌ உள்ளது. 
நச்சுத்தூண்டில்களில்‌ பூச்சிக்‌ 
கொல்லியாகப்‌ பயன்படுவது. 


(வே) 


ரர 61௦003 041 (ஒயிட்‌ 


பிளட்செல்‌) - குருதிவெள்ளணு. 
(உயி) 


வரர்‌ பலார்‌ (ஓயிட்‌ ட்வார்‌ஃப்‌) - 


வெண்‌ குள்ளி: விண்மீன்‌ 
மலர்ச்சிமின்‌ இறுஇநிலையில்‌ 
குறைந்த பொருண்மையுள்ள 
விண்மீன்‌. அதன்‌ வெப்ப 
அணுக்கரு எரிபொருள்‌ இர்ந்த 
நிலையில்‌ புவி ஈர்ப்புச்‌ இதை 
வால்‌ இந்நிலை உண்டாவது. 
(வானி) 


ஏர 1(6 91855 (ஒயிட்‌ இளொாஸ்‌) - 


வெண்ணாழு: (18,510. . வெண்‌ 
ணிறப்படிக உப்பு. கரையக்‌ 


ட] 


770 


(0௦ 





கூடியது. இப்பிடிக்காத துணி 


கள்‌, தாள்‌, ஒமெண்டு 
முதலியவை செய்யப்‌ பயன்‌ 
படுதல்‌. (வேது) 

01162 1880 (ஒயிட்‌ லெட்‌) - 
வெண்ணீயம்‌: (6), 
2௦0.. காரீய (1) 
கார்பனேட்டு அய்டி ராக்சைடு. 
மிக முக்கியமான காரகக்காரீய 
கார்பனேட்டு, மின்னாற்‌ பகுப்பு 
முறையில்‌ வாணிப அளவில்‌ 
உற்பத்தி செய்யப்படுவது. 
வெள்ளை வண்ணக்‌ 
குழைவிலும்‌ 
வண்ணக்குழைவிலும்‌ இதன்‌ 
நிறமி பயன்படுவது. (வேதி) 

பச பர்‌ ஒயிட்‌ லைட்‌) - 
வெண்ணொளி: முதன்மை 
யாகப்‌ பார்வை கால்லையில்‌, 
அலை நீளங்கள்‌ தொடர்ச்சி 
யாக உள்ள ஒளி. (இய) 


சர்ர்ர்‌ (ஒயிட்‌ மேட்டர்‌) - 
வெண்பொருள்‌: முதுகெலும்பி 
களின்‌ மைய நரம்பு மண்டலத்‌ 
இசு. முதன்மையாக நரம்‌ 
பிழைகளாலானது. இழை 
களின்‌ பித்து (மைலின்‌) 
அவற்றிற்குப்‌ பளபளப்பான 
வெண்ணிறத்‌ தோற்றத்தை 
அளித்தல்‌. (உயி) 


ர 1௦156 (ஒயிட்‌ நாய்ஸ்‌) - 
வெண்ணிரைச்சல்‌: பின்னணிச்‌ 
ஓறு ஒலிபோல்‌ லிக்கும்‌ 
இரைச்சல்‌. கண்டறியக்‌ கூடிய 
அதுர்வெண் இயல்பு 


இல்லாதது. செய்தித்‌ தொடர்பு 
வழிகளில்‌, கம்பிகளிலுள்ள 
மின்னணுக்களின்‌ வரம்பிலா 
அசைவினால்‌ இந்த இரைச்சல்‌ 


ஏற்படுகிறது. கணிப்பொறி 
விளையாட்டுகளில்‌ இது 
நன்முறையில்‌ பயன்படுத்தப்‌ 


படுகிறது. இது வெடிப்பிரைச்ச 
லாக வடிவம்‌ பெறுகிறது. (இய) 

ரப்ரி ஒழ்‌ (ஒயிட்‌ ஸ்பிரிட்‌) - 
வெண்ணாவி: ஆல்கேன்‌ 
கலவை, கரைப்பான்‌. 
வண்ணத்தொழிலில்‌ பயன்‌ 
படுவது. (வேதி) 

ஸ்ர எர்ப!௦ (ஒயிட்‌ விட்ரியெல்‌) 
- வெண்துத்தம்‌: 250. துத்த 
சல்பேட்டு. பா., 21௦ $பற216 


(வேத) 


4௦௦10 ௦0௦00௩ (ஊேப்பிங்‌ 
காஃப்‌) - கக்குவான்‌: குழந்தை 


களுக்குரிய தொற்றுநோய்‌. 
இருமலும்‌ மூச்‌௫ிழுப்பும்‌ அதக 
மிருக்கும்‌. இதற்குத்‌ தற்‌ 


பொழுது தடுப்பூசி உள்ளது. 
(உயி) 

௦௦றாட எகா (ளப்பிங்‌ 
இரேன்‌) - இரையும்‌ நாரை: வட 
அமெரிக்கப்‌ பறவை. அழியும்‌ 
நிலையில்‌ உள்ளது. இதன்‌ 


கொம்பிரைச்சல்‌ குறிப்பிடத்‌ 
தக்கது. உயிரியலார்‌ இதன்‌ 
வகைகளைக்‌ காப்பாற்ற 


முயன்று வருகின்றனர்‌. (உயி) 


ப்ரே ௨916 125 (ஒயிடு ஆங்கிள்‌ 
லென்ஸ்‌). - அகல்கோண 


ப./[4| 





வில்லை: இது குறுகிய குவியத்‌ 


தொலைவுடைய  . ஒளிப்பட 
வில்லை. பார்வைக்கோணம்‌ 
80 க்குமேல்‌ இருக்கும்‌. (இய) 

1/0 21160 (விக்னர்‌ எபக்ட்‌) 
- விக்னர்‌ விளைவு: கதர்‌ 
வீச்சாக்கத்தால்‌ படிக அணுக்‌ 
கள்‌ உண்டாக்கும்‌ விளைவு. 
யூக்னி பால்விக்னர்‌ என்பவர்‌ 
பெயரால்‌ அமைந்தது. (இய) 

பி்ராள.. ஊச... (விக்னர்‌ 
(எனர்ஜி) ஆற்றல்‌: விக்னர்‌ 
விளைவினால்‌ படிகப்‌ பொரு 
ளில்‌ சேமித்து வைக்கப்படும்‌ 
ஆற்றல்‌. (இய) 

4110 114௪ ஜ௱களயக!(0ு (ஒயில்டு 
லைப்‌ கன்சர்வேஷன்‌); - 
காட்டுவிலங்குப்‌ பாதுகாப்பு: 
காடுகளில்‌ வாழ்பவை காட்டூ 
விலங்குகள்‌. மனிதன்‌ தன்‌ 
வசதிக்காகவும்‌ வாழ்வு நலத்துற்‌ 
காகவும்‌ மேற்கொள்ளும்‌ 
செயற்கை முறைகளால்‌, இவை 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
அழிந்து வருகின்றன. இவை 
அவ்வாறு அழியாமலிருக்க 
மேற்கொள்ளப்படும்‌ தடுப்பு 
முயற்சியே காட்டு விலங்குப்‌ 
பாதுகாப்பாகும்‌. புலி, சிங்கம்‌, 
மான்‌, பறவை முதலிய 500 க்கு 
மேற்பட்ட காட்டு விலங்குகள்‌ 
இந்தியாவில்‌ உள்ளன. 
இவற்றைக்‌ காப்பதற்கென்று 


பல இடங்களில்‌ புகலிடங்களும்‌ ' 


பூங்காக்களும்‌ உள்ளன. தமிழ்‌ 
நாட்டில்‌ முதுமலை, முண்டந்‌ 


771 11 


துறை, வேடந்தாங்கல்‌ முதலிய 
இடங்களில்‌ புகலிடங்கள்‌ 
உள்ளன. இவை காட்டு 
விலங்குகளைக்‌ காக்கும்‌ முதன்‌ 
மையான இடங்கள்‌, (உயி) 


4/9 நூ (ஒயில்டு டைப்‌) - 
இயற்கை வகை: இயற்கை 
உயிர்த்‌ தொகுதிகளில்‌ 
கொடுக்கப்பட்ட ஒரு மரபணு 
வின்‌ வடிவம்‌; பொதுவாக 
எங்கும்‌ காணப்படுவது. 
இயற்கை வகை இணை மாற்று 
கள்‌ (3) வழக்கமாக ஓங்குதிறன்‌ 
கொண்டவை. இயல்பான புற 
முத்திரையை உருவாக்கு 
பவை. (உயி) 


எ! (வில்‌) - விருப்பாற்றல்‌: 


(1) தன்னுடைய செயல்‌ 
களையும்‌ நடத்தையையும்‌ 
மனிதன்‌ தானே ஓழுங்கு 


படுத்தும்‌ ஆற்றல்‌. இலக்கை 
அடையவுள்ள இடர்களைப்‌ 
போக்க உதவுவது. இவ்வாற்றல்‌ 
இருந்தாலே எதையும்‌ ஒருவர்‌ 
செய்து முடிக்க இயலும்‌. இது 
குழந்தைகளிடத்து வளர்க்கப்‌ 
பட வேண்டிய ஓர்‌ ஆற்றல்‌. 
(2) “உயில்‌: வில்‌ என்பதின்‌ 
திரிந்த வடிவம்‌. சட்டச்‌ சொல்‌. 
(ப.து) 


பிகரா க௦௱்‌்க வார விஒ  - 
வில்லியம்சன்‌ தொகுப்பு: ஈதரை 
உண்டாக்கும்‌ முறை. இரு 
முறைகளும்‌ பிரிட்டிஷ்‌ வேதி 
இயலார்‌ அலெக்சாண்டர்‌ 
வில்லியம்சன்‌ (1824 - 1904) 


11 





என்பவர்‌ பெயரால்‌ அமைந்‌ 
தது. (வேதி) 


414 (வில்ட்‌) - வாடல்நோய்‌: 
வாடுதலால்‌ ஏற்படும்‌ தாவர 
நோய்‌. வேர்‌ நோய்களின்‌ 
முற்றிய நிலைகளில்‌ உண்‌ 
டாவது. (உயி) 

ராம்‌ (விண்ட்‌) - காற்று: புவி 
மேற்பரப்புக்குச்‌ சார்பான 
நிலையில்‌ காற்றின்‌ அசைவு. 
வன்‌ (வின்ச்‌) - (1) உருளை 
(2) இருசின்‌ இறங்கு 
(3) உருளை எந்திரம்‌. இழுக்‌ 
கும்‌ அல்லது இறைக்கும்‌ 
பொறி. (இய) 

1௦ (விண்டோ) - சாளரம்‌: 
(1) புவிக்காற்று வெளியி 
லுள்ள திறப்புகளில்‌ ஒன்று. 
புறவான வெளியிலிருந்து 
ஒளியும்‌ வானொலி அலை 
களும்‌ இவற்றின்‌ வழியே 
ஊடுருவிப்‌ புவியை அடை 
பவை. (2) தனி விளைவு 
.களுக்காகத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்ட றிய பகுதி. கணிப்‌ 
பொறியில்‌ காட்டு வெளிப்‌ 
பாட்டகத்தில்‌ உள்ளது. (இய) 
கட்‌ ரி! விண்ட்‌ மில்‌ - 
காற்றாலை: இல்‌ இயக்கு 
ஆற்றல்‌ , காற்று. தகட்டுத்‌ 
தொகுதியாலான காற்றாடி 
சுற்றி, இயக்கத்தை அளிக்கும்‌. 
நீர்‌. இறைக்கப்பயன்படுவது. 
பா. 4110 00௦. (இய) 

ரெ நிஜ (விண்ட்பைப்‌) - 
மூச்சுக்குழல்‌: தொண்டையி 


772 


பர்பி 


லிருந்து நுரையீரல்களுக்குச்‌ 
செல்லும்‌ காற்றுக்குழாய்‌. இரு 
ஒளைகளாகப்‌ பிரிந்து, ஒவ்‌ 
வொரு இளையும்‌ ஒரு நுரை 
யீரலைக்‌ கொண்டிருப்பது. 
(உயி) 


ம்‌ நோள்‌ (விண்ட்‌ பவர்‌): 
காற்றாற்றல்‌: வீஈம்‌ காற்றின்‌ 
ஆற்றல்‌ அதன்‌ இசை விரை 
வின்‌ மும்மடிக்கு நேர்வீதத்தில்‌ 
இருக்கும்‌.  புவிமேற்பரப்பில்‌ 
வீசும்‌ காற்றின்‌ மூலம்‌ 10 ஈர 
ஆற்றல்‌ விலையின்றிக்‌ இடைக்‌ 
இிறது. தகுந்த கருவிகளைக்‌ 
கொண்டு இவ்வாற்றலை 
எந்திர ஆற்றலாக்கலாம்‌. 
இதற்குக்‌ காற்றாடி எந்திரம்‌ 
பொதுவாகப்‌ பயன்படுவது. நீர்‌ 
இறைக்கவும்‌, தானியங்களை 
அரைக்கவும்‌, மின்‌ உற்பத்தி 
செய்யவும்‌ காற்றாடிகள்‌: பயன்‌ 
படும்‌. (இய) 

ஸரஈ௦5 (விண்ட்ஸ்‌) - காற்றுகள்‌: 
வீசக்கூடிய பண்புடையவை. 
இவை வாணிபக்‌ காற்றுகள்‌ 
மேற்குக்‌ காற்றுகள்‌, முனைக்‌ 


காற்றுகள்‌, நிலக்காற்றுகள்‌, 
௯டல்காற்றுகள்‌ எனப்பல 
வகைப்படும்‌. அரித்தல்‌, 


கடத்தல்‌, படியவைத்தல்‌ ஆகிய 
மூன்றும்‌ இவற்றின்‌ வேலை 
கள்‌. (பு.அறி) 

4110 0805 (விங்‌ பேட்ஸ்‌) - 
றகுத்‌ இண்டூகள்‌: உடல்‌ சுவரின்‌ 
புற வளர்ச்சிகள்‌, உட்குழி 
வாகவும்‌ தட்டையாகவும்‌ இருப்‌ 


பவை. இளம்‌ பூச்‌சநிலையில்‌ 
உண்டாக, முஇுர்ச்‌€ நிலையில்‌ 
இறகுகளாதல்‌. (உயி) 

8405 (விங்ஸ்‌) - டிறருகள்‌: 
தட்டையான படல அமைப்பு 
கள்‌. பறவைகள்‌ பறக்க உதவு 
தல்‌. பறவைகளின்‌ முன்புறத்‌ 


துறுப்புகள்‌ ஒறகுகளாகி 
யூள்ளன. ஏனைய முது 
கெலும்புகளின்‌ முன்புறத்‌ 
துறுப்புகளோடு தோற்ற 


ஓற்றுமை கொண்டவை. பூச்சி 
களின்‌ முன்புறத்துறுப்புகள்‌ 
வேலை ஒற்றுமை உடையவை. 
உயி) 


94150%௦16 (விஷ்போன்‌) -கவை 
எலும்பு:  மார்பெலும்பிற்கும்‌ 
தோள்பட்டைகளுக்குமிடையே 
உள்ள கவை வடிவ எலும்பு. 
தோள்‌ பட்டையின்‌ இரு பாதி 
களுக்கிடையே வில்‌ போன்று 
செயற்படுதல்‌. (உயி) 


4/00/௪'5 வார்கக9 - ஓலர்‌ 
தொகுப்பு: ஓலர்‌ சேர்க்கை. 1828 
இல்‌ பிரடரிச்‌ ஒலர்‌ (1800- 82) 
என்பார்‌ தொகுத்த யூரியா. 
(வேதி) 


4/1114ா 0ப௦1- உல்பியன்‌ (டக்ட்‌) 
நாள ம்‌: எல்லா முதுகெலும்பு 
களின்‌ கருவில்‌ ஒவ்வொரு 
பக்கமும்‌ ஒன்றுள்ள ஒறு நீரகக்‌ 
குழாய்‌. ஜெர்மன்‌ உள்ளியலார்‌ 
உல்பு (1733 - 94) பெயரால்‌ 
அமைந்தது. (உயி) 






44/௦௦ 





4/௦113810௩ ஐா18௱ - வாலஸ்டன்‌ 


(பிரிசம்‌) முப்பட்டகம்‌: இது 
முனைப்படு விளைவு 
கொண்ட கண்ணாடி. தல 


முனைப்படு ஒளியைப்‌ பெறப்‌ 
பயன்படுதல்‌. (இய) 


40௦8 (உட்‌) - கட்டை: குறிப்பாக 


மரங்களில்‌ காணப்படும்‌ கடின 
நரம்பமைப்பு. இரண்டாம்‌ 
மரவியத்திலிருந்து (சைலம்‌) 
உண்டாவது. இரண்டாம்‌ நிலை 
வளர்ச்சியுள்ள தாவரங்களில்‌ 
மட்டுமே காணப்படும்‌, எடு, 
இருவிதையிலைத்‌ தாவரங்கள்‌. 
இதன்‌ வகைகளாவன: 
(ட சாற்றுக்கட்டை (சேப்‌ 
உட்‌): இல்‌ மட்டுமே நீரும்‌ 
ஊட்டப்பொருள்களும்‌, கடத்தப்‌ 
பெறும்‌. இது இளங்கட்டை. 
(2) வயிரக்கட்டை (ஹார்ட்‌ 
உட்‌) : பல பருவ வளர்ச்சியால்‌ 
உண்டாவது; வேலை ஒன்றும்‌ 
இல்லாதது. வாணிபச்‌ இறப்‌ 
புடையது. மற்றும்‌ வன்கட்டை, 
மென்கட்டை எனவும்‌ இரு 
வகைப்படும்‌. (உயி) 


4/௦௦0'5 ௪21 - உட்‌ (மெட்டல்‌) 


உலோகம்‌: ஓர்‌ உலோகக்‌ 
கலவை. பிஸ்மத்‌ (50%) காரீயம்‌ 
(25%) வெள்ளீயம்‌ (12.5%) 
காட்மியம்‌ (12.59) சேர்ந்த 
கலவை. உ.நி. 70 செ. 
குறைந்த உருகுநிலையினால்‌ 
தீப்பாதுகாப்புக்‌ கருவிகளில்‌ 
பயன்படூதல்‌. (வேது) 


14௦௦0 





4/௦௦270 - 1011௩ ஈ ப - 
உட்வர்டு - ஆஃப்மன்‌ விடுகள்‌: 
சில வகைக்‌ கரிம வினைகளில்‌ 
தோன்றும்‌ வினைப்பொருள்‌ 
களையப்‌ பற்றிய விஇகள்‌. 
அமெரிக்க வேடுஇயலார்‌ 
இராபர்ட்‌ பேர்னிஸ்‌ உட்வர்டு 
(1917 - 79) ரோயால்டு 
ஆஃப்மன்‌ (1937) ஆலய இருவ 
ராலும்‌ 1969இல்‌ உருவாக்கப்‌ 
பட்டது. (வேதி) 

90012 (ஊஃபா) - குறை ஒலி 
பெருக்கி: குறைவான கேள்‌ 
அதிர்வெண்‌ கொண்ட ஒலி 
களை உண்டாக்கும்‌ கருவி. 
(இய) 

௦ம்‌ ேம்ப்‌) - கருப்பை: பா. 
ப16ப5. (உ௰) 

01ம்‌. (வேர்ட்‌) - சொல்‌: கணிப்‌ 
பொறி 392, 48, 64 என்று ஓர்‌ 
அலகாகக்‌ கொள்ளும்‌ பிட்டு 
களைக்‌ கொண்டது. (இய) 


4௦10 0௦0650 (வேடு 
புராசசிங்‌, - சொல்‌ செயல்‌ 
முறையாக்கல்‌: கணிப்பொறி 


வழி அமைந்த முறை. இதில்‌ 
தட்டச்சு செய்யப்பட்ட செய்தி 
உண்டாக்கப்படுகிறது. பதிப்‌ 
பிக்கப்படுகிறது. சேமிக்கப்‌ 
படுகிறது. அச்சியற்றப்படு 
கிறது, செலுத்தப்படுகிறது. இச்‌ 
செயல்கள்‌ அனைத்தும்‌ இஇல்‌ 
நடைபெறுகின்றன. (இய. 


400 ழஜா006550, 4/0 (வேர்டு 
புராசசர்‌, டபிள்யூ பி) - சொல்‌ 


774 


௦1% 








செயல்‌ முறையாக்க: கணிப்‌ 

பொறி வழியமைந்த தட்டச்சுப்‌ 

பொறி. இதில்‌ எழுதிய செய்தி 

பிறப்பிக்கப்படுகிறது. சேமிக்‌ 
கப்படுகிறது, பதிப்பிக்கப்‌ 
படுகிறது. அச்சியற்றப்படு 
லிறது. செலுத்தப்படுகிறது. 
இதிலுள்ள ஐந்து முதன்மை 
யான பகுதிகளாவன: (1) தட்டு 
பலகை: படுப்புச்‌ செய்தியை 
உள்விடுவது. (2) நுண்செயல்‌ 
முறையாக்‌க: பப்பு நடை 
முறைகள்‌ பற்றி முடிவுகள்‌ 
செய்ய உதவுவது. (3) பார்வை 
வெளிப்பாட்டு அலகு (விடியூ): 
தட்டுபலகை படுப்பிக்கும்‌ 
கையாளும்‌ படுப்புச்‌ செய்தியை 
வெளிக்காட்டுவது. (4) மென்‌ 
தட்டு இயக்கி அல்லது காந்தக்‌ " 
குமிழி நினைவகம்‌: இதன்‌ 
வாயிலாகக்‌ கோவைகள்‌ 
(பைல்ஸ்‌) சேமித்துச்‌ சேர்க்கப்‌ 
படுகின்றன. (5) அச்இயற்றி: 
பதிப்புச்‌ செய்தியின்‌ நகலை 
உண்டாக்குவது. (இய) 

ஈட (ஒர்க்‌) - வேலை: ஒரு 
விசை ஒரு பொருளின்‌ மீது 
செயற்படும்‌ காலை அப்‌ 
பொருள்‌ அவ்விசையின்‌ திசை 
யில்‌ நகருமானால்‌ வேலை 
நடைபெறும்‌. 4 - ௮5 
(4: வேலை ௱- நிறை 8- முடுக்‌ 
கம்‌ 5 - தொலைவு). சார்பிலா 
அலகு எர்க்கு. புவிஈர்ப்பு 
சார்ந்த அலகு செண்டி மீட்டர்‌ 
கிராம்‌. நடைமுறை அலகு ஜில்‌. 

(இய) 


94/01 


௦/ீமா௦ம்‌ா (ஒர்க்‌ பங்ஷன்‌) - 
வரம்பாற்றல்‌: உலோகத்தில்‌ 
பொ்மி நிலையில்‌ உள்ள மின்‌ 
னணுவை முடிவற்ற நிலைக்கு 
கொண்டு வரத்தேவைப்படும்‌ 
குறைந்த அளவு ஆற்றல்‌. (இய) 
காட ர்காகோரடு (ஒர்க்‌ ஹார்‌ 


டனிங்‌) - வேலைக்கடினம்‌: 
குளிர்ச்சியில்‌ உலோகங்களை 
வேலைக்குட்‌ படுத்துவதால்‌ 


அவற்றின்‌ கடினம்‌ உயர்தல்‌. 
(வேதி) 

01 12110 (ஒர்க்‌ ஸ்டெஷன்‌) 
- பணி (வேலை) நிலையம்‌: 
கணிப்புச்‌ செயல்களுக்குரிய 
பணியாற்றுமிடம்‌. நாற்காலி, 
சாய்வு மேசை, சேமிப்பு வசதி 
_ கள்‌ முதலியவை கொண்டவை. 
(இய) 

றட 50206, ரோடு ௨௦ 
(ஒர்க்கிங்‌ ஸ்பேஸ்‌, ஏரியா) - 
வரம்பிடம்‌: தட்டு அல்லது நாடா 
வில்‌ அமைந்துள்ள நிகழ்ச்சிக்‌ 
குரிய நினைவகப்‌ பரப்பு. 
(இய) 
்ாள்ர 
ஓல்ட்டேஜ்‌) 


701806  (ஒர்க்கிங்‌ 
- வரம்பு மின்‌ 


னழுத்தம்‌: பெரும மின்னமுத்‌. 


தம்‌. ஒரு பகுதி, குறிப்பாக, 
மின்னேற்பி (கெப்பாடடர்‌) 
சேதமுறாமல்‌ தாங்கக்‌ கூடியது. 
(இய) 

84/௦0/126௦. - இஉல்ஃப்‌ 
(பாட்டல்‌) குப்ப்‌ணன இரு 


கழுத்துடைய கண்ணாடிச்£ீசா. 


“மருத்துவரையும்‌ 


00 





நீர்மத்தின்‌ வழியாக வளியைச்‌ 


செலுத்தப்‌ 
(வேத) 


பயன்‌ படுவது. 


கா வல்‌ ௦௦௱றபர்ள (ரிஸ்ட்‌ 


வாட்ச்‌ கம்ப்யூட்டர்‌) - கைக்‌ 
கடிகாரக்‌ கணிப்பொறி: எண்சார்‌ 
கைக்கடிகாரம்‌. கணிப்பொறி 
வேலை, நேரங்காட்டல்‌, அறி 
வித்தல்‌, நாள்‌ காட்டல்‌ ஆடிய 
வற்றைச்‌ செய்வது. (இய) 


காள்‌ எள்ப்‌ 7 ரிஸ்ட்வாட்ச்‌ 


டிவி) - கைக்கடிகாரத்தொலைக்‌ 


காட்சி: கைக்கடிகாரத்தில்‌ 
அமைக்கப்பெற்ற தொலைக்‌ 
காட்டுப்‌ பெறுவி, மின்கல 


அடுக்கு அடைப்பால்‌ இயங்கு 
வது. (இய) 


பொக (ஊண்ட்ஸ்‌) - காமங்‌ 


கள்‌: தோலிலோ தோலுக்குக்‌ 
&ழோ ஏற்படுபவை. தாக்குதல்‌, 
வெட்டுதல்‌, குத்துதல்‌ முதலிய 
வற்றால்‌ ஏற்படுபவை. வேதிப்‌ 
பொருள்கள்‌, குளிர்‌, உராய்வு, 
வெப்பம்‌ முதலியவற்றாலும்‌ 
ஏற்படுபவை. இலேசான காயங் 
களுக்கு அயோடின்‌ கரை 
சலைப்‌ பூசவேண்டும்‌. ஆழ 
மான காயங்களாக இருந்தால்‌ 
மருத்துவ 
மனையையும்‌ நாடுவது 
நல்லது. ஒ. 001865, பொக. 
(மரு) 


ா௦யரார்‌ ௦ ராட்‌ அயர்ன்‌) - 


நேனிரும்பு: மிகத்தூய வணிக 
இரும்பு, கரி இல்லாதது. 


பா 


க்யா 





வார்ப்பிரும்பிலிருந்து பெறப்‌ 
படுவது. தகடாக்கலாம்‌, கம்பி 
யாக்கலாம்‌. சங்கிலிகள்‌, கம்பி, 


ஆணிகள்‌ முதலியவை செய்யப்‌ 
பயன்படுதல்‌. (வேதி) 
4/௩ ர - வர்ட்ஸ்‌ 


(ஆக்ஷன்‌) வினை: உலர்‌ 
ஈத்தரில்‌ சோடியத்தைச்‌ சேர்த்து 
ஓர்‌ $ஏரலோ ஆல்கேனை 
ஹபோர்‌ எக்ஸ்‌) நீரோட்டத்தில்‌ 
கொதிக்க வைத்து ஆல்கேன்‌ 
களைத்‌ தயாரிக்கும்‌ முறை. 
21% 4 2004--ஒ 8௫ 2ல: 


இரு ஆல்கைல்‌ படிகமூலிகள்‌ 
இணைதல்‌ இவ்வினையில்‌ 
நடைபெறுகிறது. 

இதே போன்றே முறையே 
பிட்டிக்‌ வினை. இடல்‌ 
ஆல்கைல்‌ பென்€ன்‌ அய்டிரோ 
கார்பன்கள்‌ தயாரிக்கப்படு 
இன்றன. இதற்கு உப்பீனிச்‌ 
சேர்மக்‌ கலவை பயன்‌ படுகிறது. 
காட்டாக, மீத்தைல்‌ பென்சீன்‌ 
பின்வருமாறு பெறப்படுகிறது. 
டேர்‌, நெ ரெட2ி௨- 
டோ, மெ, 4 2௮0 

இக்கலப்பு வினையில்‌ பினை 
யில்‌ பென்சீன்‌ 

(௦ , த 1, ஈத்தேன்‌, (பே 
91) பக்க வினைகள்‌ மூலம்‌ 
உண்டாக்கப்படுகின்றன. 


(வேத) 


88௦01] 


7 


21௪ - சாந்நீன்‌: கரி, நீர்‌ 


வளி, உயிர்வளி ஆகியவற்றின்‌ 
படிகம்‌. சாயப்பொருளாகப்‌ 
பயன்படுதல்‌. (வேத) 


சர்ப்ப - சாந்தின்‌: பூக்கள்‌ பல 


வற்றின்‌ மஞ்சள்‌ நிறப்‌ 
பொருள்‌. கரையாதது. உயி) 


உர] - சாந்தைன்‌: 6, 4, ௦, 


1!.. வெண்ணிறப்‌ பொருள்‌. 


க்‌ 


படிகமற்றது. கல்லீரலில்‌ யூரியா 


யூரிகக்‌ காடியாகும்‌ போது 
உண்டாவது. இறைச்ூப்‌ 
பொருளிலும்‌ தேயிலைகளி 


லும்‌ காணப்படுவது. (உயி) 


- சாந்தோபில்‌, 
மஞ்சயம்‌: ௦, 8, ௦, . பசுந்‌ 


தாவரங்களின்‌ பச்சையத்தில்‌ 
காணப்படும்‌ மஞ்சள்வகை 
இச்சிலிவகை நிறமிகளுள்‌ 
ஒன்று. கரோட்டினிலிருந்து 


உண்டாவது. மிகப்பொதுவாக 
உள்ளது லூட்டின்‌. பா. 
0210186105. (உயி) 


2ம்0ரரடு 14 சோந்தோபைட்டா) 


- மஞ்சள்‌ பாசிகள்‌: நன்னீரிலும்‌ 
நிலத்திலும்‌ வாழ்பவை. உடல்‌ 
ஓரணுவால்‌ ஆனது. நார்‌ 
வடிவமும்‌ குழல்‌ வடிவமும்‌ 
உண்டு. கூட்டமாகவும்‌ காணப்‌ 
படும்‌. இவற்றின்‌ உடலில்‌ 
தட்டுவடிவ மஞ்சள்‌ கணிகங்‌ 


௫ 


6 





கள்‌ இருப்பதால்‌ இப்பெயர்‌. 
பாலினப்பெருக்கம்‌ உண்டு. 
(உயி) 


2ாம்0மா01610 1891 (சாந்தோ 
புரோடயிக்‌ டெஸ்ட்‌) ன மஞ்சள்‌ 
புரத ஆய்வு புரதத்தைக்‌ 
கண்டறியும்‌ இட்டமான ஆய்வு. 
ஆய்வுக்கரைசவில்‌ அடர்‌ 
நைட்ரிகக்‌ காடியைச்‌ சேர்க்க, 
உடன்மஞ்சள்‌ வீழ்படிவு உண்‌ 
டாகும்‌ (இலேசாக வெப்பப்‌ 
படுத்தலாம்‌) . (உயி) 

9- 6௨0 - எக்ஸ்‌ (அலை) வரிசை: 
வானொலி அதுர்வெண் 
வரிசை. 5200 - 10900 மெகா 
கெர்ட்ஸ்‌ வரையுள்ளது. (இய) 

% - நொரொ௦5௦ட - எக்ஸ்‌ 
(குரோமோசோம்‌) நிறப்புரி: 
பாலின நிறப்புரிகளில்‌ ஒன்று. 


பால்‌ தன்மையை உறுதி 
செய்வது. பா. படம்‌ 
௦௦506. (உயி) 

ப்பட (செனியம்‌) - அயல்‌ 


மகரந்த மாற்றம்‌: அயல்‌ மகரந்தத்‌ 
தூளினால்‌ கனி அல்லது 
விதையின்‌ வடிவத்தில்‌ ஏற்‌ 
படும்‌ மாற்றம்‌. இம்மாற்றம்‌ 
இரட்டைக்‌ கருவுறுதல்‌ மூலம்‌ 
நடைபெறுகிறது. இது முளை 
கூழ்தசைப்‌ பண்புகளில்‌ நன்கு 
தெரியும்‌. காட்டாக, மக்காச்‌ 
சோளம்‌ பலவகை வண்ணங்‌ 
களை வெளிப்படுத்தும்‌. அவ்‌ 
வாறு வெளிப்படுத்துவது 
மகரந்தத்தூள்‌ தோற்றத்தைப்‌ 
பொறுத்தது. (உயி) 


(119121: பட்‌) 


கார - 


(செனோகமி) - 
அயற்சேர்க்கை: அயல்மகரந்தச்‌ 
சேர்க்கை. வேறுபட்ட தாவரப்‌ 
பூக்களுக்கி௮டையே நடைபெறும்‌ 


பூந்துச்சேர்க்கை. எ-டு. 


மல்லிகை. (உயி) 


81௦01271 (செனோ இராப்ட்‌) - 


அயலொட்டூ: பா. 91241. (உயி) 

செனான்‌: கழித்‌ 
தொகுதியைச்‌ சார்ந்தது, நிற 
மற்ற ஒற்றையணு வளி. 
காற்றில்‌ 0.00001% உள்ளது. 
வெப்பத்‌ தஇறப்பிகள்‌ (தர்மி 
யானிக்‌ வால்வ்ஸ்‌) குமிழ்கள்‌, 
ஓளிர்விளக்குகள்‌ ஆய 
வற்றில்‌ பயன்படும்‌ செயலற்ற 
வளி. பா. நிலாப்‌ ௭வ14௪. 


(இய) 


%6721011) 5000௦55101 (செரார்க்‌ 


சக்சஷன்‌) - வறட்டுத்‌ தொடர்வு: 
வறட்சிச்‌ சூழ்நிலையில்‌ தாக்குப்‌ 
பிடித்து வளர்தல்‌, இதனால்‌ 
வறட்௪ுப்படி (செரோமியர்‌) 
உண்டா வறட்சியைத்‌ தாக்குப்‌ 
பிடித்தல்‌. (உயி) 


96110 ௦010611101 (செரிக்‌ கண்டி 


ஷன்‌) - வறட்ரி நிலை: நீரில்லா 
வளரிடம்‌. மற்ற வறண்ட நிலை 
களாவன: உயர்‌ வெப்பநிலை, 
மணற்பாங்கு, கடுமையான 
கதிரவன்‌ ஒளி. இவை பாலைச்‌ 
சூழ்நிலைகள்‌. (உயி) 


61௦௨18 (செரோடெொர்மியய) 


- நோல்‌ வறட்சி: தோல்‌ இயல்‌ 
பற்ற அளவுக்கு வளரும்‌ நோவு. 
(மரு) | 


9 


778 


90-78 





81092007 (செராரெபி) - 
உலர்பட வரைவியல்‌: இஃது ஓர்‌ 
உலர்‌ படப்பிடிப்பு அல்லது ஒளி 
நகல்முறை. பொருளின்‌ உரு 
தாளில்‌ மின்னேற்றமடையு 
மாறு செய்யப்படுகிறது. பின்‌, 
மின்னேற்றமுள்ள நேர்த்தி 
யான உலர்‌ மைத்‌ தூளைத்‌ 
தூவிப்‌ பெருக்கப்படுகிறது. 
(இய) 

810௦௦1061௦ (செரோமார்பிக்‌) 
- வறட்டித்தகைவுள்ள: வறட்டு 
நிலைமைகளைத்‌ தாங்கக்‌ 
கூடிய. பா. 6100014465. (உயி) 

210கஈ!௨.. (செராப்தால்‌ 
மியா) _ விழிவெண்படல 
வறட்ரி: உயிரியன்‌ ஏ குறைவி 
னால்‌ விழிவெண் படலம்‌ 
வறளுதல்‌. (உயி) 

210 01டு/125 (சைரோபைட்ஸ்‌) - 
வறண்ட நில வாழ்விகள்‌: 
வறண்ட சூழ்நிலையில்‌ வாழும்‌ 
தாவரங்கள்‌. நீர்ப்பற்றாக்குறை, 
அதக வெப்பநிலை, ஊட்டப்‌ 
பொருள்‌ குறைவு, அதிக ஆழம்‌ 
முதலியவை வறண்ட நிலை 
கள்‌. இலைகள்‌ நீராவிப்‌ 
போக்கைக்‌ குறைக்க உருமாற்‌ 
றம்‌ பெறும்‌. அவை இலைத்‌ 
தொழில்‌ தண்டாகவோ இலைத்‌ 
தண்டாகவோ மாறும்‌. வேர்கள்‌ 
நீண்டிருக்கும்‌. எ-டு சப்பாத்தி, 
கத்தாழை, அரளி, சுரபுன்னை. 

210180100722 ர (செரோ 
ரேடியோகிரபி) - உலர்கடுர்‌ 
வரைவியல்‌: எக்ஸ்‌ கதிர்ப்படப்‌ 


்‌ உலர்பட 


பிடிப்பு. இஃது 
வரைவியலே. (இய) 
%௦1091௦௱3 (செராஸ்டோமா) - 
வாய்வறட்டி: உமிழ்நீர்‌ குறைவ 
தால்‌, வாய்‌ அதஇக அளவுக்கு 
வறளுதல்‌. இந்நிலை பற்‌ 
, இதைவை உண்டாக்கும்‌. (உயி) 
010 (செராக்ஸ்‌) - உலர்நகலி: 
எழுத்து வடிவச்‌ செய்தியை 


நகல்‌ எடுக்கும்‌ கருவி. 
நகலாக்கி. (இய) 
ப ற்௦ர்மப5 1627 (சைபோ 


பைல்ஸ்‌ வீஃப்‌) - வாள்வடிவ 
இலை. பா. 1824 50826. (உயி) 


210005பா8 (சைபோதரா) - 
திருக்கை வாலிகள்‌: முன்‌ உடல்‌, 
வயிறு என உடல்‌ பிரிந்‌ 
திருக்கும்‌. இவை ஒவ்வொன்‌் 
றும்‌ பெரிய ஓட்டினால்‌ மூடப்‌ 
பட்டிருக்கும்‌. இந்த ஓடு நீண்ட 
முட்தொங்கலாக இருக்கும்‌. 
எ-டு. அரச நண்டுகள்‌. (உயி) 

0- 780121101 - எக்ஸ்‌ (ரேடியேஷன்‌) 
“.... கதிர்வீச்சு: ஊடுருவும்‌ 
மின்காந்தக்‌ கதிர்வீச்சு. புற 
ஊதாக்‌ கதிர்வீச்சு அதிர்வெண்‌ 
களுக்கும்‌ காமா கதிர்வீச்சு 
அதுர்வெண்களுக்கும்‌ இடைப்‌ 
பட்டது. (இய) 

1 [ஸு - எக்ஸ்‌ (ரே) கதிர்‌: வேறு 
பெயர்‌ இராண்டஜன்‌ கர்கள்‌. 
1895இல்‌ இராண்டஜன்‌ (1845 
- 1923) என்பவரால்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டது. மிகக்‌ குறுகிய 
அலைநீள முடையது. ஒளிக்‌ 


ரு 


779 903 





கதிர்‌ புகாப்பொருள்களிலும்‌ 
ஊடுருவுவது. உடலில்‌ தசை 
யில்‌ ஊருடுவி எலும்புகளைக்‌ 
கருமையாகப்‌ படத்தில்‌ காட்ட 
வல்லது. அதாவது, எலும்பில்‌ 
ஊடுருவாது. (இய) 
ஸு 8811010௦ஈ0௫ு - எக்ஸ்‌ கர்‌ 
வானியல்‌: புவிக்‌ காற்று 
த ணப்லன்ன்‌ எக்ஸ்‌ கதர்‌ 
மூலங்களை ஏவுகணைகள்‌ 
விண்குமிழிகள்‌ வாயிலாகவும்‌ 
அதற்கு அப்பாலுள்ளவற்றைச்‌ 
செயற்கை நிலாக்கள்‌ மூலமும்‌ 
ஆராய்தல்‌. 1962இல்‌ நடை 
பெற்ற ஏவுகணைப்பறப்பில்‌ 
முதல்‌ கதிரவன்‌ சாரா எக்ஸ்‌ 
கதிர்மூலம்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டது. இதிலிருந்து இப்‌ 
புதுத்துறை உருவாஒிவளர்ந்த 
வண்ணம்‌ உள்ளது. (வானி) 
% ௩ [புற ோ/5121/087கற0ரு 
(எக்ஸ்ரே இரஸ்டலோகிரபி) - 
எக்ஸ்‌ க$ிர்ப்‌ படிக வரைவியல்‌ 
படிகங்கள்‌ மூலம்‌ எக்ஸ்‌ கர்‌ 
விளிம்பு விளைவைப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌. படிக மூலக்கூறு 
களில்‌ அணுக்களின்‌ முப்பரும 
அமைப்பை அறிய இது பயன்‌ 
படுகிறது. படிகத்தின்‌ வழியே 
எக்ஸ்‌ கர்கள்‌ செல்லும்‌ 
பொழுது, விளிம்பு விளைவுக்‌ 
கோலம்‌ எக்ஸ்‌ க$ூர்களாகக்‌ 
இடைக்கும்‌. இவை அணுக்‌ 
களால்‌ விளிம்பு விளைவை 
அடைகின்றன. (விளிம்பு 
விளைவுக்‌ ஒற்றணியினால்‌ 


ஒளி விளிம்பு விளைவு அடை 
வது போல) இந்நுணுக்கம்‌ 


பெரிய மூலக்கூறுகளான 
டிஎன்‌ஏ, ஆர்‌என்்‌ ௪ முதலிய 
மூலக்கூறுகளின்‌ அமைப்பை 
உறுதி செய்யப்பெரிதும்‌ உதவு 
தல்‌. (இய) 

ஸு. 7 2011௦0 (எக்ஸ்‌-ரே 
டிஃப்ரேக்ஷன்‌) - எக்ஸ்‌ கர்‌ 

ம்பு விளைவு: பா. [ஆ 
று ்விாஷ௫ு.. (இய) 

1-2 500028 - எக்ஸ்‌ க$ிர்‌ 
மூலங்கள்‌: எக்ஸ்‌ கதிர்‌ தலை 
வாய்கள்‌. கதிரவன்‌ குடும்பத்‌ 
இற்குப்‌ புறத்தே உள்ள எக்ஸ்‌ 
கஇர்வீச்சு மூலங்கள்‌. விண்மீன்‌ 
கூட்டத்தில்‌ 100க்கு மேற்பட்ட 
மூலங்கள்‌ இருப்பதாகக்‌ கருதப்‌ 
படுகின்றன. (வானி) 

01௨1 - சைலன்‌: அரிய பன்மச்‌ 


சர்க்கரை. தாவரச்‌ செல்லு 
லோட௫ுில்‌ அமைந்திருப்பது. 
(உயி) 


9120 - சைலம்‌, மரவியம்‌: மரத்‌ 
இசு. குழாய்த்திசு. ஊட்டத்தைக்‌ 
கடத்துவதும்‌- தாவர உடலுக்குத்‌ 
தாங்குதல்‌ அளிப்பதும்‌ 
முதன்மையான வேலைகள்‌, 
முன்‌ வளரியத்திலிருந்து வேறு 
பாடடைதல்‌ மூலம்‌ முதல்‌ 
மரவியம்‌ உண்டாடிறது. இதில்‌ 
முன்மரவியம்‌, பின்மரவியம்‌ 
ஆடிய இருபகுதஇகள்‌ உண்டு. 
வளரியத்தினால்‌ உண்டாவது 
இரண்டாம்‌ மரவியம்‌. இது 


யூ 





கூடுதல்‌ மரவியமாகும்‌. பொது 
வாக, மரவியத்தில்‌ குழாய்கள்‌, 
நாரிழைகள்‌,  பஞ்சுத்திக 
அணுக்கள்‌ அடியவை இருக்‌ 
கும்‌. (உயி) 

901212 - சைலீன்‌: பே, (0): 
இது சைலாலாகும்‌. இரு 
மீத்தைல்‌ பென்?ன்‌. நிலக்கரித்‌ 
தாரில்‌ காணப்படும்‌ நீர்மம்‌. 
பகுத்து வடித்தல்‌ மூலம்‌ பிரிக்க 
இயலாது. ஒரு கரிமப்பொருள்‌. 
சாயங்கள்‌ உண்டாக்கப்‌ பயன்‌ 


படுவது. (வேடு) 


01180௨ - சைலிடைன்‌ (0), 6, 
ர, 141, ஒரு கரிமப்பொருள்‌. 
இரு மீத்தைல்‌ அனிலைன்‌. 
மண முள்ள அமைன்‌ . 
மாறுபட்ட ஆறுவடிவங்களில்‌ 
உள்ளது. சாயங்கள்‌ 
உண்டுபண்ணப்‌ பயன்படுவது. 


(வேதி) 


391059 - சைலோஸ்‌: 6, 8, 0 
மரச்சர்க்கரை. படிகப்‌ பெண்‌ 
டோஸ்‌ சர்க்கரை, நிறமற்றது. 
அரிய பன்மச்‌ சர்க்கரைடான 
சைலானில்‌ முதன்மையாக 
அமைந்துள்ளது. தாவரங் 
களில்‌ பரவலாகக்‌ காணப்‌ 
படுவது. (உயி) 

20619 (சையஸல்டர்‌) - எலும்புச்‌ 
சுரண்டி எலும்புகளைச்‌ சுரண்‌ 
டும்‌ கருவி. (உயி) 


780 






4-கோ 


ர 


3௮01 3911௧1 - யாகு அலைவாங்க: 
கதிரியத்‌ தொலை நோக்கி 
களுக்கும்‌ தொலைக்‌ காட்டிக்‌ , 
கும்‌ பயன்படும்‌ இசைசார்‌ 
அலைவாங்கித்‌ தொடர்‌. (இய) 


நு - யாக்கு: இபேத்து எருது 
வகை. உடல்‌ முழுதும்‌ நீண்ட 
தும்‌ தடித்ததுமான பட்டு 
போன்ற மயிர்‌ உண்டு. (உயி) 

ஏலா (யாம்‌) - காச்சைக்‌ நங்கு: 
ஒற்றை விதையிலை கொண்ட 
ஏறும்‌ தாவரம்‌. வளரும்‌ உயரம்‌ 
18ம்‌. தண்டு நாற்கோண 
வடிவமுள்ளது. இலைகளில்‌ 5 

ன்‌ நரம்புகள்‌ உண்டு, இதன்‌ 
கிழங்கு ஊட்டமில்லாதது; 
உண்ணக்‌ கூடியது. (உயி) 


அவரப்‌ (யானிஸ்‌) - கொட்டாவி 


விடூதல்‌: இது நீண்டும்‌ ஆழ்ந்தும்‌ 
நடைபெறும்‌ உள்மூச்சு. இடல்‌ 
வாய்‌ முழு அளவுக்கு நிறந்‌ 
இருக்கும்‌. தளர்ச்சி, சோம்பல்‌ 
போதுய காற்று இல்லாமை 
ஆகியவற்றால்‌ இஃது ஏற்படு 
கிறது. (உயி) 


4௦௦5௦6 (ஒய்‌ குரோமோ 
சோம்‌) - ஒய்‌ றப்புரி: இது 
்‌ பால்‌ நிறப்புரியாகும்‌. வேறு 
பட்ட பாலில்‌ மட்டும்‌ காணப்‌ 
படுவது. அதாவது, ஆண்களில்‌ 


நூலா 


781 


401 





மட்டும்‌ தெரிவது. எக்ஸ்‌ நிறப்‌ 
புரியிலிருந்து வேறுபடுவது. 
அடிக்கடி அதன்‌ இறிய குறுகிய 
பகுதி மட்டுமே குன்றல்‌ பிரிவில்‌ 
சக்ஸ்‌ நிறப்புரியோடு சேர்தல்‌. 
வழக்கமாக, அது சல மரபணுக்‌ 
களையே கொண்டது. இரு 
வகைப்‌ பால்‌ நிறப்புரிகளில்‌ 
ஏறியது. (உயி) 

482 (இயர்‌) - ஆண்டு: கதிர 
வனை ஒரு தடவை சுற்றிவரப்‌ 
புவி எடுத்துக்கொள்ளும்‌ 
நேரம்‌. கதிரவன்‌ ஆண்டு - 365 
நாட்கள்‌. நாட்காட்டி ஆண்டு 
என்பது கதிரவன்‌ ஆண்டை 
ஒட்டி ஒழுங்குபடுத்தப்படுவது; 
அதற்குச்‌ சமமானது. விண்மீன்‌ 
ஆண்டு நிலையான விண்மீன்‌ 
களைக்‌ கொண்டு அளக்கப்‌ 


படுவது. திங்களாண்டு என்பது . 


12 இங்களுக்குரியது. (கதர 
வன்‌ ஆண்டு - 365,242 19 
சராசரி கதிரவன்‌ நாட்கள்‌. 
விண்மீன்‌ ஆண்டு - 365. 256 
36 சராசரி கஇுரவன்‌ நாட்கள்‌. 
இங்கள்‌ ஆண்டு - 365. 3671 
சராசரி கஇரவன்‌ நாட்கள்‌). 
(வானி) 

/2881- ஈஸ்ட்டு: சைமேஸ்‌ என்னும்‌ 
நொதியை உண்டாக்கும்‌ 
ஓரணுப்‌ பூஞ்சை. சர்க்கரைக்‌ 
கரைசலை நொதிக்க வத்து, 
ஈத்தைல்‌ ஆல்ககாலையும்‌ 
கார்பன்‌-டை-ஆக்சைடையும்‌ 
கொடுப்பது. ரொட்டித்‌ தொழிலி 
லும்‌ சாராய வடிதொழிலிலும்‌ 
பயன்படுதல்‌. அரும்புதல்‌ மூலம்‌ 


இனப்பெருக்கம்‌. புரதம்‌, உயிரி 
யன்‌ ஆகியவற்றின்‌ ஊற்று. 
(உயி) 





அ. ஈஸ்ட்‌ தாவரம்‌ 

1. கண்ணறைச்சுவர்‌ 

2. கண்ணறைக்‌ கணியம்‌ 

2. உட்கரு 

ஆ. கண்ணறைத்‌ தொடர்‌ 

இ. அரும்புதல்‌ நிலைகள்‌ 
(1,233) 

ஈ. தல்‌ தோற்றம்‌ 

1. பழைய கண்ணறைச்‌ சுவர்‌ 

2. சிதல்கள்‌ 


44610 (எல்லோயிங்‌) - மஞ்ச 
ளாதல்‌: பா. 01/௦10515. (உயி) 


961185 (எல்லோஸ்‌) - மஞ்சள்‌ 
நோய்‌? கனிம ஊட்டக்குறைவி 


னாலோ நச்ஏியத்தினாலே 
உண்டாகும்‌ தாவர நோய்‌. 
(உயி) 

9016 (யோக்‌) - ஊட்டக்கரு: கருவி 
லுள்ள ஊட்டமளிக்கும்‌ 


பொருள்‌. புரதமும்‌ கொழுப்பும்‌ 

நிறைந்தது. (உயி) 
4010168806 (யோக்‌ இளிவேஜ்‌) 

௪.” எட்டக்கரு பிளவிப்‌ 


401% 


782 


2௦௦ 





பெருகுதல்‌: ஒன்று அல்லது பல 


பிளவு உட்கருக்களைக்‌ 
கொண்ட தொகுதிகளாக 
ஊமரட்டக்கரு பிரிதல்‌. (உயி) 
421018 (யோக்‌ இொண்ட்‌) - 
ஊட்டச்‌ “சுரப்பி: ஊட்டக்கரு 
உண்டாக்குவது. (உயி) 
ர ற்ப (யோக்‌ பிளக்‌) - 
ஊட்டச்செருக: உறுப்பு முனை 
(முட்டை முனை) யிலுள்ள 
ஊாட்டக்கரு படுந்த சில கண்‌ 
ணறை (செல்‌) களால்‌ தோற்று 
விக்கப்படுவது. இருபடைக்‌ 
கோளத்திலுள்ள கருக்‌ கோளத்‌ 
துளைவழியாக நீட்டிக்‌ கொண் 


டிருப்பது. எ-டு. தவளை. 
(உ௰ி) 

4௦11:520 (யோக்சேக்‌) ஊட்டப்பை: 
பையமைப்புள்ள கூடுதல்‌ 
கருப்படலம்‌. முட்டையின்‌ 
முழுக்கருவையும்‌ மூடுதல்‌. 
பறவை, ஸஊோர்வன முதலிய 


வற்றின்‌ முட்டைகளில்‌ காணப்‌ 
படூவது. (உயி) 

4416 எவ (யோக்‌ ஸ்டாக்‌) - 
ஊட்டக்‌ 


காம்பு: கருப்பை 
யினைக்‌ கருக்குடலோடு 
இணைப்பது. பறவை, ஸர்‌ 


வன முதலியவற்றின்‌ முட்டை 
களில்‌ அமைந்திருப்பது. (உயி) 
பொத ௱௦ப்ப/பத (யங்ஸ்‌ 
மாடுலஸ்‌) - யற்‌ எண்‌: யங்‌ 
குணகம்‌. ஒரு பொருளின்‌ 
தகைவிற்கும்‌ அதனால்‌ உண்‌ 
டாக்கப்படும்‌ இரிபிற்குமுள்ள 


வீதம்‌. இது நீட்டு எண்‌ ஆகும்‌. 
இங்கிலாந்து இயற்பியலார்‌ 
தாமஸ்‌ யங்கின்‌ (1773-1929) 
பெயரால்‌ அமைந்தது. (இய) 

ந்வடபாட - எட்டர்பியம்‌: 6 
வெள்ளிபோன்ற உலோகம்‌, 
மென்மையானது. அரிய புவித்‌ 
தனிம வரிசையைச்‌ சார்ந்தது. 
எஃகின்‌ பண்பை உயர்த்தப்‌ 
பயன்படுதல்‌. (வேட) 

ரங்ர்பா - எட்டிரியம்‌: 17. வெண்‌ 
ணிற உலோகம்‌. மாறுநிலைத்‌ 
தனிம வரிசையைகச்‌ சார்ந்தது. 
உலோகக்‌ கலவைகள்‌ செய்ய. 
(வேதி) 

பவ. 1002 - யுகாவா 
(போர்ஸ்‌) விசை: உட்கருவன்‌ 
களுக்கிடையே (நியூகிளி 
யன்ஸ்‌) உண்டாகும்‌ குறுகிய 
எல்லையுள்ள வலிய விசை. 
திட்டமான பொருண்மையுள்ள 
துகள்‌ பரிமாற்றத்தால்‌ இது 
உண்டாஒறது. இங்குத்‌ துகள்‌ 
என்பது யுகாவா நடுவன்‌ 


(மீசான்‌) ஆகும்‌. (இய) 


க்‌ 


26013 (&9ப்ரா) - வரிக்குதிரை: 
குதிரை போன்ற விலங்கு, 
ஆப்பிரிக்காவைச்‌ சார்ந்தது. 
கறுப்பு வரிகளும்‌ வெள்ளை 
வரிகளும்‌ உடலில்‌ மாறி மாறி 
இருப்பதால்‌ இப்பெயர்‌. வட்டக்‌ 
காட்டுமில்‌ பயன்‌ படுவது. 


29ப 





விலங்ககத்தில்‌ காட்டுப்‌ 


பொருள்‌. (உயி) 

206 - ஏீபு: கொ ுடையுள்ள 
வீட்டெருது. இ! லய அடிப்‌ 
பகுதியில்‌ வாழ்வது. (உயி) 


2௦௨2 216௩ - நமன்‌ 
(எஃபெக்ட்‌) விளைவு: நிலைக்‌ 
காந்தப்‌ புலத்தில்‌ மூலக்கூறுகள்‌ 
அல்லது அணுக்களால்‌ உமிழப்‌ 
படும்‌ கர்‌ வீச்டுலுள்ள 
நிறமாலை வரிகள்‌ பிரிக்கப்‌ 
படுதலுக்குச்‌ சமன்‌ விளைவு 
என்று பெயர்‌. இது 1896 இல்‌ 
எமனால்‌ (1865 - 1943) 
கண்டுபிடிக்கப்பட்டது. இது 
இருவகைப்படும்‌: (1) இயல்‌ 
பான சமன்‌ விளைவு: இஇல்‌ 
்‌ காந்தப்‌ புலம்‌ ஒளிப்பாதைக்குச்‌ 
செங்குத்தாக இருக்கும்‌. ஒரு 
தனி வரி மூன்று வரிகளாகப்‌ 
பிரியும்‌. ஒரு போக்காக 
இருந்தால்‌ இரண்டாகப்‌ பிரி 
யும்‌. (2) இயல்பற்ற மென்‌ 
விளைவு: இடுல்‌ வரிகள்‌ 
சிக்கலாகப்‌ பிரிக்கப்படுவ 
தாகும்‌. சப்ப எந்திரவியல்‌ 
அல்லது விசைப்‌ பொறி இயல்‌ 
இவ்விளைவை மின்னணுச்‌ 
சுழற்சிமூலம்‌ விளக்குகிறது. 
(இய) 
சோலா சாரு - ஜேன்‌ 
(எனர்ஜி ஆற்றல்‌: பயன்‌ 
படுகாந்தப்‌ புலத்திற்கும்‌ மூலக்‌ 
கூறு காந்தப்‌ புலத்திற்கு 
மிடையே ஏற்படும்‌ வினையி 








261௦ 


னால்‌ உண்டாகும்‌ ஆற்றல்‌. 


(இய) 


2811 - செயின்‌; எளிய புரதம்‌. 


மக்காச்‌ சோளத்தில்‌ உள்ளது. 


குறைந்த மூலக்கூறு எடை 
கொண்டது. (உயி) 

சாரம்‌ (செனித்‌) - முகடூ: 
(1) உற்று நோக்குபவர்‌ 


தலைக்குச்‌ செங்குத்தாகவுள்ள 
விண்கோளப்‌ புள்ளி. (2) அடி 
வானத்தின்‌ (ஹொரைசணன்‌) 
இரு முனைகளில்‌ ஒன்று. 
மற்றொன்று அகடு. (வாணி) 


260119 - €$யோலைட்‌: நீரேற்றிய 


அலுமினோ சிலிகேட்‌ தொகுதி 
யில்‌ ஒன்று. இயற்கையாகக்‌ 
கிடைப்பது. சர்க்கரையைத்‌ 
தூய்மைபடுத்தவும்‌ கடின நீரை 
மென்னீராக்கவும்‌ பயன்‌ படூதல்‌. 
பா. எ௱பார்‌ (வேத) 


2670 (ரோ) - சுழி, இன்மை: 


எந்த அளவாக இருந்தாலும்‌ 
அதன்‌ தொடக்கம்‌. இதன்‌ 
சிறப்பு இந்திய வானநூலாரும்‌ 
கணக்கியல்‌ அறிஞருமான 
ஆரியப்பட்டாவினால்‌ (476 - 
520) சுட்டிக்‌ காட்டப்பட்‌ 
டுள்ளது. இவரைப்‌ பெருமைப்‌ 
படுத்தும்‌ வகையில்‌, இந்தியா 
தான்‌ ஏவிய முதல்‌ செயற்கை 
நிலாவிற்கு ஆரியபட்டா என்று 
பெயரிட்டது. இது 1975 ஆம்‌ 
ஆண்டு ஏப்ரல்‌ 19 ஆம்‌ நாள்‌ 
சோவியத்து ஒன்றியத்தி 
லிருந்து ஏவப்பட்டது. (வானி) 


௬௦௭௦ 


2௦ 





291௦ 9ய(டு£ (€ரோ கராவிட்டி) 
எல சுழி ஈர்ப்பு: எடையின்மை. 
இதில்‌ ஈர்ப்பு அல்லது எந்திர 
விசையின்‌ முடுக்கத்தை அறிய 
இயலாது. தவிர இது வான 
வெளிப்பயணிகளால்‌ உணரப்‌ 
படும்‌ நிலையுமாகும்‌. பா. 
௦1010௮3285. (இய) 

2௦10 002 - சுழி வரிசை: இது 
ஒரு வேதிவினை. இதில்‌ 
வினைவீதம்‌ வினைபடு பொரு 
ளின்‌ செறிவைப்‌ பொறுத்த 
தன்று. (வேதி) 

2810 நமம ரொகாறுு (சரோ 
பாயிண்ட்‌ எனர்ஜி) - சுழிநிலை 
ஆற்றல: ஒரு பொருளின்‌ மூலக்‌ 
கூறுகள்‌ அல்லது அணுக்கள்‌ 4? 
கெ. இல்‌ பெற்றிருக்கும்‌ 
ஆற்றல்‌. (வேத) 

28௭௦ ஈ௦7௦ (&8ரோ நர்வ்‌) - சுழி 
நரம்பு: நரம்புத்துளை வழி 
யாகப்‌ பெருமூளையின்‌ 
பின்புறத்திலிருந்து இளம்பும்‌ 
முனைநரம்ப.  முகர்‌ படலத்‌ 
இிற்குச்‌ செல்வது. (உயி) 

216912 0௦0698 - €ீக்ளர்‌ முறை: 


உயரடர்த்தி பாலியீத்தின்‌ 
தயாரிக்கும்‌ தொழிற்சாலை 
முறை. வினையூக்கிகள்‌: 


டிட்டினியம்‌ (1/4) குளோரைடு, 

அலுமினியம்‌ ஆல்கைல்கள்‌. 

ஜெர்மன்‌ வேதி இயலார்‌ கார்ள்‌ 

”கனர்‌ (1898- 1973) என்பவ 

ரால்‌ 1953 இல்‌ அறிமுகப்‌ 

படுத்தப்பட்டது. (வேதி) 
அ.அ.51 


21699! 19201101 - செல்‌ வினை: 


ஒரு கரிமச்‌ சேர்மத்திலுள்ள 
மத்தாக்சைல்‌ தொகுதிகளின்‌ 
எண்ணிக்கைமை உறுதி செய்‌ 
யும்‌ முறை. 1886இல்‌ 8செல்‌ 
என்பவரால்‌ உருவாக்கப்‌ 
பெற்றது. (வேதி) 


511௦ (ங்க) - துத்தநாகம்‌: சா 


கடின உலோகம்‌, நீலமும்‌ 
வெண்மையும்‌ கலந்தது. 
வெண்கலம்‌ செய்யவும்‌ 
இரும்புத்த.9களுக்கு நாக 
முலாம்‌ பூசவும்‌ பயன்‌ படுவது. 
(வேதி) 


211௦ 610௨ - டங்க்‌ (துத்த) 


பிளண்டூ: 28 துத்தநாகத்தின்‌ 
முதன்மையான தாது. (வேது) 


211௦ ௦8100219 - துத்த (ஏங்கி) 


கார்பனேட்டூ: 2௦௦, மென்மை 
யான வெண்ணிறத்தாள்‌, நீரில்‌ 
கரையாதது. இயற்கையில்‌ 
காலமைனாகக்‌  இடைப்பது. 
காலமைன்‌ கரைசலில்‌ பயன்‌ 
படுவது. தோல்‌ நோய்களுக்கு 
மருந்து. (வேதி) 


21௦ ௦11௦1109 - துத்த (௫ங்க்‌) 


குளோரைடூ: 20), . வெண்‌ 
ணிறப்‌ பொருள்‌, அதிகம்‌ நீர்‌ 
ஈர்க்கக்‌ கூடியது. அஇகம்‌ நீரில்‌ 
கரைந்து காடிக்கரைசலைக்‌ 
கொடுப்பது. நீர்நீக்கும்‌ 
பொருள்‌. மரப்‌ பாதுகாப்புப்‌ 
பொருள்‌. துத்தநாக ஆக்சை 
டூடன்‌ சேர்ந்த பசை. பற்காரை 
யாகப்‌ பயன்படுவது. (வேத) 


2116 





21௦ 7005110216 - இங்க்‌) 
துத்த புளோரோ ஏிலிகேட்டு: 251 
61, 0 நீரில்‌ கரையக்கூடிய 
உப்பு. மரப்பாதுகாப்புப்‌ 
பொருள்‌. பூஞ்சைக்‌ கொல்லி. 
(வேதி) 

211௦ 0009 - (௫ங்க்‌) துத்தாக்‌ 
சைடூ: 210. வெண்ணிற நார்ப்‌ 
பொருள்‌. துத்தக்‌ கார்ப 
னேட்டைச்‌ சூடாக்கிப்‌ பெறப்‌ 
படுவது. கண்ணாடி செய்‌ 
வதிலும்‌ மட்பாண்டங்களுக்கு 
மெருகேற்றவும்‌ பயன்படுவது. 
தவிரச்‌ ன வெள்ளையாகவும்‌ 
துத்தநாகக்‌ களிம்புகளில்‌ 
சீரான புரை எஜிர்ப்பியாகவும்‌ 
பயன்படுதல்‌. பழைய பெயர்‌ 
மெய்யறிவாளர்‌ கம்பளம்‌. 


(வேதி) 


217௦ 5ய]றர2ம௨ - (சிங்க்‌) துத்தச்‌ 
சல்பேட்டூ: 2750, வெண்ணிறப்‌ 
படிகம்‌. நீரில்‌ கரைவது. சீரான 
வெப்பநிலையில்‌ காற்றில்‌ 
சல்பைட௫ தாதுவை வறுத்துப்‌ 
_ பெறப்படுவது. மின்முலாம்‌ 
பூசுவதிலும்‌ வெள்ளை 
வண்ணக்‌ குழம்பிலும்‌ பயன்‌ 
படுவது. (வேதி) 

21௦ $ப1ற:110௨ - இங்க்‌) துத்தச்‌ 
சல்பைடு: 25. வெண்ணிறப்‌ 
பொருள்‌, படிகமற்றது. துத்த 
நாக உப்புக்கரைசல்களி 
லிருந்து பெறப்படுவது. 
வண்ணக்குழைவுகளில்‌ நிறமி 
களாகப்‌ பயன்படுவது. (வேத) 


200 





21201 - இர்கோனியம்‌: 2 


அரிய உலோகம்‌, மென்மை 
யானது, பளபளப்பானது. 
த௲டாக்கலாம்‌. எஃகுத்‌ தோற்ற 
முடையது. உலோகக்‌ கலவை 
கள்‌ செய்யவும்‌ $ச்சுடர்த்தடைச்‌ 
சேர்மங்கள்‌ செய்யவும்‌ பயன்‌ 


படுவது. (வேதி) 


212001/ப௱ 11621௨ - இிர்கோனி 


யம்‌ ிலிகேட்டஒ; 280, 
நிறமற்றது. அல்லது இறிது 
மஞ்சள்‌ நிறமுடையது. நீரில்‌ 
கரையாப்பொருள்‌. வெள்ளை 
யாக இருப்பின்‌ மணிக்கல்‌, 
நிறமாக இருப்பின்‌ உருகாப்‌ 
பொருள்‌. (வேதி) 


200120 சூடியாக்‌) - உருவட்டம்‌: 


வானத்திலுள்ள கற்பனை 
வளையம்‌, 18” அகலமுள்ளது. 
இதன்‌ வழியே பெருவட்டம்‌ 
(எக்ளிப்டிகி) மையமாகச்‌ செல்‌ 
ஒறது. இவ்வட்டமே கதிரவன்‌, 


திங்கள்‌, கோள்கள்‌ ஆதிய 
வற்றின்‌ இயக்கங்களுக்குப்‌ 
பின்னணியாக அமைவது. 


இவ்வளையம்‌ 30” உள்ள 12 
சம பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்‌ 
டுள்ளது. இவை உருவட்டக்‌ 
குறிகள்‌ (சைன்ஸ்‌ ஆஃப்‌ இ 
சூடியாக்‌) எனப்படும்‌. சோடுடத்‌ 
தில்‌ இப்பகுதி இரா௫ுிகள்‌ என்று 
கூறப்பெறும்‌. அவையாவன: 
(1) மேஷம்‌ (செம்மறியாடு) 

(2) ரிஷபம்‌ (எருது) 

(3) மிதுனம்‌ (இரட்டையர்‌) 

(4) கடகம்‌ (நண்டு) 

(5) சிம்மம்‌ சரிமா) 


200 


786 


௧௦௦ 





(6) கன்னி (இளம்பெண்‌) 
(2) துலாம்‌ (ஆரை) 

(8) விருச்சிகம்‌ (தேள்‌) 

(9) தனுசு (வில்‌) 

(10) மகரம்‌ (வெள்ளாடு) 
(11) கும்பம்‌ (குடம்‌) 

(12) மீனம்‌ (மீன்‌) (வானி) 


20012021 84% (ூடியாக்கல்‌ 
லைட்‌) - உருவட்ட ஒளி: 
வானத்தின்‌ மங்கலான 
ஒளிர்வு. இரட்டைக்‌ குவி 
வடிவத்தில்‌ இருக்கும்‌. கஇர 
வனின்‌ இருபக்கத்திலுமுள்ள 
பெருவட்டத்‌ திசையில்‌ 
நீண்டிருக்கும்‌. அவ்வட்டத்தி 
லிருந்து 90” அளவில்‌ மங்க 


லாடச்‌ செல்லும்‌. கஇரவன்‌ 
தோன்றுவதற்கு முன்போ 
பின்போ வெப்ப மண்டலங்‌ 


களில்‌ பார்க்கலாம்‌. (வானி) 


2௦0௦ £ஊிா/ஈ0 (சோன்‌ 
ரிபைனிங்‌) மண்டலத்‌ 
தூய்மையாக்கல்‌: சில உலோகங்்‌ 
கள்‌, உலோகக்‌ கலவைகள்‌, 
அரைகுறைக்‌ கடத்திகள்‌ 
முதலிய வற்றிலுள்ள மாசு 
களின்‌ அளவைக்‌ குறைக்கப்‌ 
பயன்படும்‌ நுணுக்கம்‌. (வேது) 

மன க கெமிஸ்ட்ரி) - 

விலங்கு வேதியி யியல்‌: விலங்‌ 
கணுக்களில்‌ நடைபெறும்‌ 
வேதிச்‌ செயல்களை ஆராயும்‌ 
துறை. (உயி) 

200 0ப1(ப16 (சூ கல்சர்‌) - விலங்கு 
வளர்ப்பு: விலங்குகளை வீடு 
களில்‌ வளர்த்தல்‌. (உயி) 





2௦00ர2/09 (சூடைனமிக்ஸ்‌) - 
விலங்கு இயக்கவியல்‌: உயிரிச்‌ 
செயல்களை ஆராயும்‌ உயிர்‌ 
உடலியல்‌. (உயி) 

200980 (தகமி) - விலங்குக்‌ 
கலப்பு: விலங்குகளின்‌ 
பாலினப்‌ பெருக்கம்‌. (உயி) 

20006001801௬ு7/ (சூஜியாகிரபி) - 
விலங்குப்புவியியல்‌: நிலவுல 
கில்‌ விலங்குகள்‌ பரவி இருத்‌ 
தலை ஆராய்தல்‌. (உமி) 

20010 (சூவாய்டு) - அல்வழி 
விலங்கு: அல்வழி உயிரி, அல்‌ 
வழியன்‌. சிறிய விலங்குகளி 
லிருந்து பாலற்ற முறையில்‌ 
தோன்றும்‌ தனிஉயிர்‌. (உயிர்‌) 

20010019% (சூவாலஜிஸ்ட்‌) - 
விலங்கியலார்‌: விலங்குகளை 
ஆராய்பவர்‌. (உயி) 


2001 1805 - தம்‌ (லென்ஸ்‌) 


வில்லை: இரைப்பட ஒளிப்‌ 
பெட்டியில்‌ பயன்படும்‌ 
வில்லைத்‌ தொகுப்பு. ஒரே 


உருத்தலத்தில்‌ உரு இருக்கக்‌ 
குவிய நீளம்‌ தொடர்ச்ச யாக 
வும்‌ குவிய இழப்பு இல்லாம 
லும்‌ சரி செய்யப்படுதல்‌. (இய) 
2ய/8 (கனுலா) - நுண்வளை 
இழைகள்‌: கண்ணின்‌ படிக 
வில்லையை நிலைநிறுத்தும்‌ 
இழைகள்‌. (உயி) 
2௦௦ (ஐ) - விலங்ககம்‌: விலங்கு 
கள்‌ காட்டுக்காக வைக்கப்‌ 
பட்டுப்‌ பாதுகாக்கப்படுமிடம்‌. 


(உமி) 


20௦9 


767 


£99 





200061016 சூபயாட்டிக்‌) - ஒட்டி 
வாழும்‌: மற்றொரு விலங்கோடு 
இணைந்து வாழும்‌. (உய) 

200ப6 சகுகோரஸ்‌) - 
விலங்கு பரவு இதல்கள்‌, 
விதைகள்‌) 

2000211219 (சூகேமட்‌) - இயங்கு 
பாலணு: இயக்கமுடைய 
பாலணு. (உயி) 

2௦0111௦ (சூலைட்‌) - விலங்கெச்சம்‌: 
புதைவடிவ விலங்கு. (உயி) 
2001௦94/ சூவாலஜி) - விலங்கி 
யல்‌: விலங்குகளை ஆராயும்‌ 
துறை. உயிரியலின்‌ ஒரு பிரிவு. 
இது மேலும்‌ பல பிரிவுகளைக்‌ 

கொண்டது. (உ௰) 

200௩ (சூன்‌) - விளைஉயிர்‌: ௧௬ 
வுற்ற முட்டையின்‌ விளை 
பொருள்‌. (உ௰) 

20010] (கூவானமி) - விலங்கு 


உடலியல்‌: விலங்குடலின்‌ 
உறுப்புகள்‌ அவை செய்யும்‌ 
வேலைகள்‌ ஆலியவற்றை 


ஆராயுந்துறை. (உமி) 

200081110100)/ சூ ந்திய ந்‌ 
விலங்கு நோய்‌ (ககுறி)மியல்‌: 
விலங்கு நோய்களை ஆராயுந்‌ 
துறை. (உ௰) 


20003/16 சூவோபைட்‌) - 
விலங்குப்போ கடற்பஞ்சு. 
உயி) 


20008/4்‌6 சூபிளாங்டான்‌) 4 
மிதவை விலங்குகள்‌: நீரச்சூழ்‌ 
நிலைத்‌ தொகுதியின்‌ ஒரு 


பகுதியாக உள்ளே விலங்குகள்‌ 
நீரில்‌ மிதத்தல்‌. (உயி). . 
2008001ஊ10/ப௱ (கஸ்பாரான்‌ 


ஓயம்‌) - போலிச்சிதலகம்‌: ப 
யில்‌ சதல்களை உண்டாக்கும்‌ 
ஒதல்பை. (உயி) 

20050016 (சூஸ்போர்‌) ௮ 
போலிச்சிதல்‌: பாலிலா இனப்‌ 
பெருக்கச்இுதல்‌, சதலகம்‌ உண்‌ 
டாக்குவது. (உயி) 

2001200 (சூடேக்‌ச) - விலங்கு 
வகைப்பாட்டியல்‌: விலங்குகளை 
வகைப்படுத்தும்‌ அறிவியல்‌. 
யி) 

சர்ச! இவிட்ரியன்‌) - 
ஈரயனி: இரு முனை அயனி. 
நேர்‌ மின்னேற்றமும்‌ எ$இர்‌ மின்‌ 
னேற்றமும்‌ கொண்டது. (உயி) 

ஆவாய்‌ (சைகாண்ட்ரம்‌) - 
குழிஎலும்பு: பல்லி, பாம்பு 
முதலியவ விலங்குகளில்‌ முன்‌ 
வளைவான பின்பகுஇியில்‌ 
காணப்படும்‌ ஓரிணைக்‌ கூடுதல்‌ 
முள்‌ எலும்பு. (உமி) 

2400020141 (சூடேக்டைல்‌) - 
இருகூறு விரலுள்ளன பறவை 
யின்‌ கால்‌ இருவிரல்களைக்‌ 
கொண்டிருப்பது. ஒன்று முன்‌ 
னோக்கியும்‌ மற்றொன்று பின்‌ 
னோக்கியும்‌ இருத்தல்‌. இந்த 
அமைப்பு படப்பிறடுப்‌ பயன்‌ 
படுவது. (உ௰) 

240003 (சைகோமா) - கன்ன 
எலும்பு: முக எலும்புகளில்‌ 
ஒன்று. (உயி) 


70 


788 


தா 





30௦௦16 சசைகோமார்பிக்‌) 
- இருபக்கச்‌ சமச்சீருள்ள: ஒரு 
செங்குத்துக்‌ கோட்டில்‌ மட்டுமே 
ஒரு பூவை இரு சமபகுதி 
களாகப்‌ பிரிக்க இயலுமாயின்‌, 
அது இருபக்கச்‌ சமச்சருடை 


யது. எ௭டு. அவரை. பா. 
௦1211௮] ஷு ரு 


2001006165 (சைகோமை 
ஓட்ஸ்‌) - பூஞ்சணங்கள்‌: கடற்‌ 
பாசி வகையைச்‌ சார்ந்தவை. 
(உயி) 


2/0 (சைகன்‌) - மூளைப்‌ 
பிளவு: எச்‌ வடிவத்திலுள்ள 
மூளைப்‌ பிரிவு. (உயி) 

2)/9000/15 (சைகோபைட்‌) - 
சிதல்‌ தாவரம்‌: தல்கள்‌ மூலம்‌ 
இனப்பெருக்கம்‌ செய்யும்‌ 
தாவரம்‌. (உயி) 

210055 (சைகோ௫ஸ்‌) ன 
புண ர்ச்சி: இனப்பெருக்க முறை 
களில்‌ ஒன்று. (உயி) 

2100௦50016 (சைகோஸ்போர்‌) - 
அரும்புச்சிதல்‌: பூஞ்சையில்‌ இரு 
அண்மை இழைகளின்‌ 
அரும்புகள்‌ சேர்க்கையினால்‌ 
உண்டாகும்‌ சிதல்‌. (உயி) 

279019 (சைகோட்‌) - கருவணு: 
முட்டையும்‌ சதலும்‌ சேர்வதால்‌ 
உண்டாகும்‌ அணு. (உயி) 

2/00121௨௪ (சைகோடீன்‌) - 
இணைநிலை: குன்றல்‌ பிரிவில்‌ 
முதல்‌ நிலை] இல்‌ உள்ள 
துணை நிலை. இப்பொழுது 
ஓரக நிறப்புரிகள்‌்‌ இணை 


இணையாகச்‌ சேர்வதற்குக்‌ 
கூடல்‌ (௫இனாப்சிஸ்‌) என்று 
பெயர்‌. இச்‌ சேர்க்கை முடிந்‌ 
ததும்‌ உட்கரு அடுத்த நிலைக்கு 
ஆயத்தமாகும்‌. (உ௰) 


3/ரா856 - சைமேஸ்‌: ஈஸ்ட்டி 
லுள்ள நொதி. சர்க்கரைக்‌ 
கரைசலில்‌ வினையாற்றி 


ஆல்ககாலையும்‌ சர்க்கரையை 


 யூம்‌ கொடுத்தல்‌. (உயி) 


27௦9௦1 ரா8ாப!உ (சைமோஜன்‌ 
ஒிரானுயூல்‌) சைமோஜன்‌ 
துணுக்கு: ஒரு சுரப்புத்துணுக்கு. 
நொதி சுரக்கும்‌ கண்ணறை 
களில்‌ அதிகம்‌ காணப்படுவது. 
இத்துணுக்கள்‌ குழிகளாகும்‌. 
இவை சைமோறன்‌ என்னும்‌ 
நொதி முன்னோடியைக்‌ 
கொண்டவை, எ-டு கணை 
யத்திலுள்ள டிரிப்சனோஜன்‌ 
பா. 1௫/2800021. (உ௰) 


3௦௦94 சைமாலாஜி) - 
நொடுத்தலியல்‌:  நொுத்தல்‌ 
என்னும்‌ வேடுிச்செயலை 


ஆராயும்‌ தொழில்‌ நுணுக்கத்‌ 
துறை. (வேத) 

௦௦ சைமோமீட்டர்‌) - 
நொடுமானி: நொடுத்தல்‌ 
அளவை அளக்கப்‌ பயன்படும்‌ 
கருவி. (வேதி) 

றாயா (சைமா) - தொழில்‌ 
நுட்ப வேடுயியல்‌: நொடுத்தல்‌ 
தொடர்பான சாராயங்‌ காய்ச்சு 
தல்‌, வடித்தல்‌ முதலிய செயல்‌ 
களை ஆராயும்துறை. (வேதி) 


789 


பிற்சேர்க்கை 


௪1௦3 ௭ - அமெரிக்க 


வயிரம்‌: ஓர்கோனியம்‌ ஆக்‌ 
சைடு. செயற்கைக்கல்‌. வயிரமு 
மன்று; அமெரிக்காவிற்குச்‌ 


சொந்தமான துமன்று (வேத) . 


ஒக ரக - ஆரிய விளை 
யாட்டூகள்‌: ஆ௫யட்‌: இவை 1982 
இல்‌ நடந்தன. இவற்றை இந்தி 
யாவிலுள்ள 41 தொலைக்‌ 

நிலையங்களும்‌ 
அமெரிக்க இண்டல்சட்‌ வழி 
யாக ஒளி பரப்பின. (வா. 
அறி) . 

25127- ஆரியட்‌: இது ஒரு செய்து 
நிலா. இதன்‌ வழியாக ஸ்டார்‌ 
தொலைக்காட்சி ஒளிபரப்பு 
நடைபெறுஒறது. இஇல்‌ 24-- 
கற்றை ஆற்றல்‌ மாற்றியமைப்பி 
கள்‌ உள்ளன. இதன்‌ எடை 
1244ூகா. (வா.அறி) 


8502112816 - ஆஸ்பர்டேன்‌: புதிய 


காட்டு 


செயற்கை இனிப்பு. சர்க்‌ 
கரைக்கு மாற்று. வேடுத்‌ 
தொகுப்பாலும்‌ மரபாக்கத்‌ 
தாலும்‌ உருவாக்கப்படுவது. 
இது நாளாவட்டத்தில்‌ மூன்றாம்‌ 
உலஒன்‌ சர்க்கரை ஏற்று 
மஇியைக்‌ குறைக்கவல்லது 


(1994) ஒ.580௮11௦ 


61௦ - வரு ளோசா!/0 - 
உயிரிய வேற்றுமைப்‌ பேரவை: 
உலக அளவில்‌ 1992 இல்‌ 
ரியோ புவி உச்சி மாநாட்டால்‌ 


நடத்தப்பட்டது. 150 நாடுகள்‌ 
கலந்துகொண்டன. அவற்றில்‌ 
இந்தியாவும்‌ ஒன்று. இவ்‌ 
வேற்றுமையைப்‌ பாதுகாப்பது 
இப்பேரவையின்‌ நோக்கம்‌ 
(உயி) . 

௦௦158! 1268- குருளை மரங்கள்‌: 
தொட்டியில்‌ வளர்க்கப்படும்‌ 
சிறிய தாவரங்கள்‌. இக்‌ 
கலையில்‌ ஜப்பானியர்‌ வல்ல 
வர்கள்‌ (உயி). 


பொல ரியாக - 
பக்கமினிஸ்டர்‌ புல்லரின்‌: 
கரியின்‌ மூன்றாவது வேற்றுரு. 
அமெரிக்கப்‌ புனைவாளர்‌ பக்‌ 
மின்ஸ்டர்‌ புல்லர்‌ அமைத்தது. 
இம்மூலக்கூறு 60 கரியணுக்‌ 
களாலானது. கால்பந்து வடிவ 
முள்ளது. புகைபோக்கிக்‌ 
கரியன்‌ ஒரு பகுதியாகக்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டது. அதிக 
அமைப்பு நிலைப்புத்திறன்‌ 
கொண்டது (வேதி) . 

9190, 8ோ0௱ரா£ல்‌60 /௨091016 ௦॥ 
ரு பிவி: புரோமின்‌ கலந்த 
தாவர எண்ணெய்‌. மென்‌ 
பானங்களில்‌ உள்ளது. இது 
புற்று நோயையும்‌ மற்ற நோய்‌ 
களையும்‌ உண்டாக்குவது. 
(வேத). 

சொ/ச! ராகாகறகா(5 1991 - 
மருத்துவ மனைப்‌ பதிய உறுப்பு 
கள 1991, இது அக்ளா எனும்‌ 


அயல்‌ நாட்டு நிறுவன வெளி 
மீட்‌. இலுள்ள வியத்தகு 
விவரங்களாவன: 1) உலகம்‌ 
முழுதும்‌ செய்யப்பட்ட இறு 


நீரகப்பதியன்கள்‌ 2,41,000 
2) று நீரகத்தைப்‌ பெற்று 


வாழும்‌ அடுிகக்காலம்‌ 28 
ஆண்டுகள்‌ 11 மாதங்கள்‌ 
3) இதயத்தைப்‌ பெற்று 


வாழ்ந்த காலம்‌ 20 ஆண்டுகள்‌ 
6 மாதங்கள்‌ 4) கல்லீரலைப்‌ 
பெற்று வாழ்ந்த அதிககாலம்‌ 22 
ஆண்டுகள்‌ 5) கணையத்தைப்‌ 
பெற்று வாழ்ந்தவர்‌ 13 ஆண்டு 
கள்‌. தொகுத்துப்‌ பார்க்க 
கல்வீரல்கள்‌ 21,000 இதயங்‌ 
கள்‌ 19,500 கணையங்கள்‌ 
2150, நுரையீரல்கள்‌ 1,190 
பதியங்கள்‌ செய்யப்‌ 
பட்டுள்ளன (மரு) . 


2210111110: ப: ப த 
கூடுகை வேதியல்‌: இது ஒரு 
நுணுக்கம்‌. மூலக்கூறுகள்‌ வரம்‌ 
பற்றுச்‌ சேர்வதை அனுமகடுப்‌ 
பது. இதனோடு தொடர்‌ 
புடையவை கூடுகை முறையும்‌ 
கூடுகை நுணுக்கமும்‌ ஆகும்‌ 
(வேதி) . 

௱௱யாடு 6௦ ்கார- சமுதாய 
மரபணு வங்க: இது சென்னை 
தரமணி அரசுவளாகத்திலுள்ள 
சுவாமிநாதன்‌ ஆராய்ச்சி 
நிறுவனத்‌ இல்‌ உருவாக்கப்‌ 
படும்‌. உயிரிய வேற்றுமையைப்‌ 
பாதுகாக்க இது மிக இன்றி 
யமையாதது (உயி) . 


2/8 ர்ள்னா 5 





0525-5௩ உபர்‌ - 


காஸ்பால்‌ - சார்சட்‌ அமைப்பு: 
இது ஒரு இட்டம்‌. அனைத்துலக 
அளவில்‌ நிலாவழி தேடுவதும்‌ 
காப்பாற்றுவதும்‌ இதன்‌ நோக்‌ 
கம்‌. முனைவழிச்‌ செல்லும்‌ 
நிலா ஒன்றினால்‌ தொல்லைக்‌ 
குறிபாடு பெறப்பட்டு, உரிய 
இடத்திற்கு அனுப்பப்படும்‌. 
உரிய இடம்‌ என்பது உள்ளூர்‌ 
பயன்படுத்தும்‌ முனையம்‌ 
ஆகும்‌. இது இந்தியாவில்‌ 
பங்களூரிலும்‌ லக்னோவிலும்‌ 
உள்ளது (வா. அறி) . 


00921௦ ௭91௨ - குளிரிய 


எந்‌ ரம்‌? ஏவுகணை எந்திரம்‌. 
இதன்‌ முன்னியக்கி நீர்ம 
நீர்வளியும்‌ (எரிபொருள்‌) நீர்ம 
உயிர்வளியும்‌ (ஏற்றி) ஆகும்‌. 
இந்த எந்திரம்‌ மிக ஆற்றல்‌ 
வாய்ந்தது. ஏவுகணையின்‌ 
மேல்‌ அடூக்கில்‌ பயன்‌ படுவது. 
முகப்பு எடையை உயர்த்துவது 


(வா.அறி) . 


480016 
ஈ்ப்ண்க: விஜ: குழந்தைகள்‌ 
ஆவைன்‌ முயல்வுத்‌ இட்டம்‌. 
இது ஓர்‌ உலகத்திட்டம்‌. 
யுனிசெப்‌, உலக நலநிறுவனம்‌ 
முதலியவற்றால்‌ துவக்கப்‌ 
பட்டது. ஒரே தடவையில்‌ 
பாதுகாப்பாகச்‌ செலுத்தக்கூடிய 
இஇவு நச்சுமத்தை (191வாப5 
1௦010) உருவாக்கியுள்ளது. 
குழந்தை பிறந்த 6 மாதத்‌ 
திற்குள்‌ இதைச்‌ செலுத்தலாம்‌. 


791 





தலைவர்‌ டாக்டர்‌ எஸ்‌. இராமச்‌ முழுவட்டமாகத்‌ இரிபடையச்‌ 
சந்திரன்‌. செய்யும்‌ ஒ. 148-4௦5 ரஈார5 
வூ௦ி௦ஊொச .. - சைக்ளோ இய). 


ஸ்போரின்‌: மருத்துவ வேடப்‌ | 8ாஊ2]/2ப011- ஆற்றல்‌ தணிக்கை: 
பொருள்‌. தடுப்பாற்றல்‌ ஒடுக்கி. ஆற்றல்‌ பாதுகாப்புக்கு முதல்‌ 
இதன்‌ கண்டுபிடிப்பு பஇயஞ்‌ | படி. ஆற்றலை அறிவார்ந்த 
செய்யும்‌ உறுப்புகள்‌ தள்ளப்‌ முறையில்‌ பயன்படுத்த வழி 
படுவதைத்‌ தடூப்பது. பய வகுப்பது (இய). ட 4 
ஒடுக்கிகள்‌ எஃப்‌ 5061, ஆர்ஸ்‌ | வாளர ௦௦1568142110 - ஆற்றல 
61443, டப்‌ 785. (மரு). பாதுகாப்பு: ஆற்றல்‌ வீணாகச்‌ 


011) ஒ0பச௱௦ர -, முஎன்‌ஏ | சலவழிப்பதைத்‌ தடுப்பது, 
தொடராக்கம்‌: இதன்‌ மூலம்‌ உரிய கட்டுப்பாட்டு எனப்ப 
மரபணுக்களில்‌ பொடுந்துள்ள ரக த. ப வகத்‌ 
செய்து என்ன என்பதை அறிய படத்தி. அதைச்‌ செய்யலாம்‌ 
இயலும்‌. இதைப்‌ புனைந்‌ | 842: ல 
துவர்கள்‌: டாக்டர்‌ மாக்சம்‌, | 61180] சாவார்‌ - ஆற்றல்‌ 
இல்பர்ட்‌ (அமெரிக்கா), டாக்டர்‌ மேலாண்மை: மின்னாற்றலைச்‌ 
சேங்கர்‌ (இங்கிலாந்து). உயிர்‌ சிக்கனமாக அறிவார்ந்த முறை 
மலர்ச்‌டப்‌ போக்கை அறிய இது | _யில்‌ பயன்படுத்தல்‌ (இய) . 
இறந்த கருவி. (உயி). 8-(உா - மி-விளக்கு: மின்‌ 

௨௦01001081 ர2014100 - | விளக்கு. மின்னணுக்‌ கட்டு 
கழ்நிலைப்புரட்ரி: சூழ்நிலைப்‌ பாறுகணைப்‌ பன படுத்துவது. 
பாதுகாப்பு முன்னேற்றம்‌. புகழ்‌ 7 ஆண்டுகள்‌ வரை உழைப்‌ 
மிக்க பெண்‌ உயிரியலார்‌ பது. ஜெனரல்‌ எலக்டிரிக்‌ 
ராசெல்‌ கார்சன்‌ என்பார்‌ தம்‌ கம்பனி உருவாக்கியுள்ளது 
நூலான அமைதி இளவேனில்‌ (1994) (இய). 

(ரசம்‌ 8) மூலம்‌ இப்‌.) ரர்‌! 0௦01805110 


புரட்‌சியைத்‌ தொடக்கு | 9121191105 - தழ்றிலை இரக்கப்‌ 
வைத்தவர்‌ (உயி) . புள்ளி விவரங்கள்‌: 1) மொத்த 
உவா ரார - ன்ஸ்டீன்‌ நிலப்பரப்பில்‌ 1990 இல்‌ 


வளையம்‌: இது ஐன்ஸ்டீன்‌ காடுகள்‌ 40% 1994இல்‌ 13% 
கூறிய மெயந்நிகழ்ச்சி. அஇகச்‌ 2) ஒவ்வோராண்டும்‌ உலக 
செறிவுள்ள நிறைபார்வைக்‌ அளவில்‌ வெப்ப மண்டலக்‌ 
கோட்டில்‌ நேராக இருக்கும்‌ | காடுகள்‌ 17 மில்லி ஹெக்‌ 
பொழுது, புள்ளிபோன்ற ஒளி டேர்கள்‌ என்னும்‌ அளவில்‌ 
மூலத்தின்‌ உருவை, ஒரு அழிந்து வருகின்றன. 


792 





3) “இந்தியக்‌ காடுகள்‌ ஒவ்‌ 
வோராண்டும்‌ 2.8% அளவுக்கு 
வெட்டப்படுகின்றன. 

4) 21 ஆம்‌ நூற்றாண்டிற்குள்‌ 
60,000 இறப்பினங்கள்‌ 
தாவரம்‌, விலங்கு) அழியும்‌ 
அதாவது, உலக மொத்தத்தில்‌ 
இது 4 இல்‌ 1 பங்கு. 

5) ஒவ்வொருநாளும்‌ 140 
தாவர--விலங்குச்‌ சறப்பினங்‌ 
கள்‌ அழியக்கூடிய நிலையில்‌ 
உள்ளன (உயி) . 

1220 - உருந்கலி:: உருநகல்‌ 
எந்‌இரம்‌. விரைந்து தகவலை 
அனுப்ப ' உதவும்‌ கருவி 
யமைப்பு. தகவல்‌ தொடர்பு 
அமைப்பு (தொ.தநு) . 

9௨௭௨ ரஊ௦1ப110ஈ - மரபணுப்‌ 


புரட்டி: மரபாக்கம்‌ மூலம்‌ 
வேளாண்மை, மருத்துவம்‌ 
முதலிய துறைகளில்‌ அமைதி 
யாக நடைபெற்று வரும்‌ 
முன்னேற்றம்‌ (உயி) . 
9பெர1211௦வ] ஈர்206 ௮ 
ஈர்ப்பாற்றல்‌ கானல்‌ காட்ச: 


ஈர்ப்பாற்றல்‌ புலத்தில்‌ ஒளி 
வளையம்‌ என்று 1915இல்‌ 
ஜன ஸ்டீன்‌ முன்கூட்டிக்‌ 
கூறியது. இது 1919இல்‌ முழுக்‌ 
கதிரவன்‌ மறைவின்‌ பொழுது 
முதன்‌ முதலில்‌ சரி என்று உறுதி 
செய்யப்பட்டது பா. 1480ர/ ௦/ 
£உவ்ங்ு (இய). 


91௨ ௦09௨ 611201 - பசுமை 
இல்ல விளைவு: பிரிட்டிஷ்‌, 


பிரெஞ்ச்‌, 
கலைக்‌ கழகங்கள்‌ இணைந்து 
வானூர்திகள்‌ பறக்கும்‌ உயரங்‌ 


ஜெர்மன்‌, பல்‌ 


களில்‌ ஓசோன்‌, நீராவி 
ஆகியவற்றை அளக்கத்‌ இட்ட 
மிட்டுன்ளன. இது ஒரு பெரிய 
ஐரோப்பிய முயற்சி, முதல்‌ 
தடவையாக நடைபெறுவது. 
பசுமை இல்ல விளைவை 
ஆராய்ந்து அதைப்பற்றி அஇகம்‌ 
அறிவது இத்திட்டத்தின்‌ 
நோக்கம்‌. 

காற்றுவெளியில்‌ செயற்கை 
யாகச்‌ சேரும்‌ கரி ஈராக்சைடு 
உறையினால்‌, புவி மேற்பரப்பு 
படிப்படியாக வெப்பமடைதல்‌. 


ஈஊ௦1ஈ - ஈராயின்‌: மார்பைன்‌ 
வழிப்பொருள்‌. மருத்துவத்தில்‌ 


பயன்‌ படுவது. கடத்தப்படும்‌ 
போதைப்பொருள்‌. அதிக 
விலையுள்ள து. அனைத்‌ 


துலகச்‌ சந்தையில்‌ 1 கிலோ 
ஈராயின்‌ விலை 1 கோடி ரூபாய்‌ 
(மரு). 

ஈ1தர்‌12௦6 - உயர்‌ தொழில்‌ நுட்பம்‌: 
முன்னேறிய தொழில்‌ நுணுக் 
கம்‌ (தொ.நு) . 

டக, ரீபறகா டவர்‌ கார்ட 
- எச்‌எல்‌ஏ: மனித வெள்ளணு 
எதர்ப்பி. மனிதரிட்ம்‌ இதை 
அடையாளங்‌ கண்டறிவது 
உறுப்பு பஇியஞ்செய்தலுக்கும்‌ 
நோய்ச்‌ சேர்க்ககையை 
அறியவும்‌ இன்றியமையாதது 
(மரு) . 


௱௦௱௨௦98 - ஓரகப்‌ பண்பாக்கம்‌: 
ஒத்த பண்பாக்கம்‌. ஓர்‌ உறுப்பு 
இழந்த இடத்தில்‌ அதே உறுப்பு 
உண்டாதல்‌. இது முதுகெலும்பி 
கள்‌ முதுகெலும்பிலிகள்‌ ஆடிய 
இரண்டின்‌ உடல்‌ அமைப்பு 
ஆக்கப்படுவதன்‌ புதிர்களை 
விளக்குவது. ஓரகப்‌ பண்பாக்க 
மாற்றத்தை முதன்‌ முதலாக 
உலகஅளவில்‌ 1992 இல்‌ 
தலைப்பரட்டையில்‌ செய்து 
காட்டியவர்‌ இந்தியப்‌ பெண்‌ 
ஆராய்ச்சியாளர்‌ மோகறநிதுி 
ஹெஜ்மாகிரி ஆவார்‌. (உயி) . 


௦7120௦11௦ 9௪7௨௨ - ஒரகப்பண்பு 
மரபணுக்கள்‌ உயிரணுக்கள்‌ 
சிறப்பாக்கம்‌ பெற்று உடலின்‌ 
பல உறுப்புகளையும்‌ உண்டாகு 
மாறு செய்பவை. தேல்கி 
மரபணுக்கள்‌ என்பது வெறு 
பெயர்‌. இவற்றைக்‌ கையாண்டு 
ஒத்தபண்பு மாற்றங்களைத்த 
தாவரங்களிலும்‌ விலங்கு 
களிலும்‌ உண்டாக்க இயலும்‌ 
(உய). 

1ப6௦16'$ ௦௦௨444 - அபிள்ல்‌ 
மா றிலி: தொலைவிலுள்ள 
விண்மீன்‌ கூட்டங்களின்‌ பின்‌ 
தள்‌ நேர்விரைவுகள்‌, நம்மிட 


மிருந்து அவை இருக்கும்‌ 
தொலைவுகளுக்கு நேர்‌ 
வீதத்தில்‌ இருக்கும்‌. இது 
விண்ணகத்இன்‌ பொது 
விரிவே. இதுவே அபின்ஸ்‌ 


மாறிலி, 11. இங்கு 1) என்பது 
பின்தள்ளல்‌ விரைவைத்‌ 


டெ 


793 


தொலைவோடு தொடர்ப 
படுத்துவது. இக்‌ கருத்தை இவர்‌ 
1920 இல்‌ எல்லோருக்கும்‌ 
தெரிவித்தார்‌ (இய) . 
ர்ராகராு- படம்‌? எ-டு. செயற்கை 
நிலாப்படம்‌ (இய). 

(றாக06 9௦ ர 5௭50௭5 - 
படம்‌ அலகிடூம்‌ உணர்விகள்‌: 
செயற்கை நிலாக்களில்‌ இருப்‌ 
பவை (வா.அறி) . 

ஈர - படமுறையாக்கம்‌: 
உருக்களைப்‌ படமாக்குதல்‌. 
வெப்பப்பட முறையாக்கம்‌, 
கணிப்பொறிப்பட முறை 
யாக்கம்‌ எனப்‌ பல வகைப்‌ 
படும்‌. இம்‌ முறைக்குப்‌ பட 
முறையாக்கத்‌ தொழில்‌ நுட்பம்‌ 
என்று பெயர்‌ (வா.அறி) . 

ார்சாகாவ்‌ சோ 8௦ 
ோரா255 - அனைத்துலகப்‌ 
பயிர்‌ அறிவியல்‌ பேரவை: முதல்‌ 
பேரவை 1992இல்‌ அமெரிக்‌ 
காவில்‌ நடந்தது. உலூன்‌ 
சிறந்த 222 அறிவியலார்‌ இடல்‌ 
கலந்து கொண்டு 10௦ 
ஆராய்ச்சி உரைகள்‌ வழங்‌ 
இனர்‌. சூழ்நிலையின்‌ எல்லா 


நிலைகளும்‌ இப்பேரவையில்‌ 
ஆராயப்பட்டு, மேற்கொள்ள 
வேண்டிய நடவடிக்கைகள்‌ 


வரையறை செய்யப்பட்டன. 
(உயி). 

ஐஎல்‌: உள் பார்வை 
வில்லை. தொடுகண்வில்லை 
போன்றது. பிளாஸ்டிக்காலான 
மெல்லிய வட்டு. கண்‌ புரை 





யினால்‌ விழிவில்லை நீக்கப்‌ 
பட்டவருக்குப்‌ பொருத்தப்‌ 
படுவது (மரு). 

|அபா௦ர்‌ ௭ன்/௦1௦”5 ௦11221/0 - 
ஏவுகல இசைவாக்கம்‌: இது 
மேல்‌€ழ்‌, பக்கம்‌, உருளல்‌ 
என்னும்‌ மூன்று அச்சுகளில்‌ 
நடைபெறுவது. பறப்பு முழு 
வதும்‌ கட்டுப்படுத்தப்படுவது 
(வா.அறி) . 

[176 5௦1௭௦௨ - உயிர்‌ அறிவியல்‌; 
உயிர்களைப்‌ பற்றி ஆராயும்‌ 
துறை. இதில்‌ உயிரியல்‌ 
மருத்துவம்‌, விலங்கியல்‌, தாவர 
இயல்‌ முதலியவை அடங்கும்‌ 

ஒ.98ரர 508௭06 (உயி) . 


ர்ரசகா 6ர்ஸ(௦பா - நீள்‌ சார்பு 
நடத்தை: ஓளி விலகல்‌, ஒளி 
மறிப்பு, முதலியவை. ஆடி, 
ஊடகம்‌ முதலியவை நள்சார்‌ 
பொருள்கள்‌; நீள்தூண்டலை 
உண்டாக்குபவை, 

௦-1 ௱121௧(6 (இய. 


ராவா க்காக! - நீள்‌ சார்புப்‌ 
பொருள்‌: நீளச்‌ சார்பு நிகழ்ச்சி 
உள்ள பொருள்‌ எ*-டு. 
முப்பட்டகம்‌, வில்லை. 


(1ஏய/8 சலன - நீர்மநீர்‌: இதன்‌ 
மூலக்கூறு அமைப்பு புதிராக 
உள்ளது. இதில்‌ இறிய கனச்‌ 
சதுரங்களும்‌ நீர்வளையங்‌ 
களும்‌ இருக்கலாம்‌ என வேதி 
அறிவியலார்‌ கருதுகின்றனர்‌. 
அதாவது, அவை எண்படி 


794 








களும்‌ நாற்படிகளும்‌ ஆகும்‌. 
இப்படிகள்‌ 8,& நீர்மூலக்‌ 
கூறுகளால்‌ முறையே ஆனவை 
(1992). 

27800 91221- புத்தெரு: புதிய 
எஃகு. புதிய தலை முறையைச்‌ 
சார்ந்தது. மீஉயர்‌ வலு 
வுள்ளது. இரும்பு நிக்கல்‌ 
அடிப்படையில்‌ அமைந்தது. கரி 
மிகக்‌ குறைவு. கனமும்‌ 
குறைவு. ஏவுகணை உயர்த்து 
உந்திகளை இலேசாக்கும்‌. 
குறிப்பாக, ஏவுகணை உந்தி 
உறைகள்‌ செய்யப்‌ பயன்‌ 
படூவது (தொ..நு) . 

ரா258 ௨012 - மக்கள்‌ ஊேடகங்‌ 
கள்‌: மக்கள்‌ தகவல்‌ கருவிகள்‌ 
எ-டு. செய்இுத்தாள்‌, 


வானொலி, தொலைக்காட்சி. 


(தொ..நு) . 

92! ௦௦10051005 - உலோகத்‌ 
தொகுவைகள்‌. இவை கலவை 
கள்‌. இவற்றில்‌ ஒன்றிற்கு 
மேற்பட்ட பொருள்கள்‌ வார்ப்‌ 
பியப்‌ பொருளில்‌ இருக்கும்‌. 
துத்தநாகம்‌, காரீயம்‌, அலுமினி 
யம்‌ ஆகியவற்றின்‌ அடிப்படை 
யில்‌ வை உருவாக்கப்‌ 
பட்டுள்ளன (1993) (வேத). 

வ 5000௦௪ - கணக்கு 
அறிவியல்‌: அறிவியலைக்‌ 
கணக்கு முறையில்‌ ஆராயும்‌ 
புதிய அறிவுத்‌ துறை. 
குறிப்பாகக்‌ கொள்கை நிலை 
இயற்பியலை ஆராய்வது. 


795 





இதில்‌ கணித மேதை இராமனு 


ஜத்தின்‌ பங்கு இறப்பாக 
உள்ளது. 

எப்‌னா௦ ஈர்க்கு - ம 
நுண்ணியதாக்கல்‌: கருவிகளைச்‌ 
ஒறிதாக்கலுக்கு அடுத்த நிலை. 
இத! இயலுமா என்பது 
ஆராய்ச்சியில்‌ உள்ளது. 


இதற்கு ஒளியனியல்‌ விடை 
காணும்‌ (இய). 

ஈ௱௦1௦௦ப18 வ0ர5 - மூலக்கூறு 
உலோகக்‌ கலவைகள்‌: கரிம 
மூலக்கூறுகளிலிருந்து பெறப்‌ 


படுபவை. நிலைவெப்பக்‌ 
கருவி ஒன்று இதன்‌ அடிப்‌ 
படையில்‌ உருவாக்கப்‌ 


பட்டுள்ளது (வேதி) . 


ஈ௩௦1ச௦12ா ஊஊ - மூலக்கூறு 
மின்௧கல அடுக்கு; கதிரவன்‌ 
ஆற்றலைப்‌ பெற்றுச்‌ சேமித்து 
வைப்பது. மின்‌ சாரமாக 
மாற்றுவது. ஆய்வுநிலையில்‌ 
உள்ளது (1992) (இய). 

1௦௦௦12. - மோட்டாரோலா: இது 
ஓர்‌ அயல்நாட்டுச்‌ செயற்கை 
நிலா நிறுவனம்‌. இது தன்‌ 
இரிடியத்திட்டத்தின்‌ மூலம்‌ 66 
நிலாக்களை ஏவி, உலக அள 
வில்‌ வாணிபமுறைபில்‌ செய்தி 
யளிக்கத்‌ திட்டமிட்டுள்ளது 
(1994) (வா. அறி). 

ஈம1/௱௦012 - பன்ம ஊடகங்கள்‌? 
பல தகவல்களை அளிப்பவை. 


ஒலி, ஒளி, வழி அமைபவை. 
கல்வி, பொழுது போக்கு, 


முதலியவற்றில்‌ பயன்படுபைய 
(தொ..து) . 

120, பபவ்காவ! 4105 னோர்‌! 
0ா92/5210ஈ- நேக்கோ: தேய 
எயிட்ஸ்‌ கட்டுப்பாட்டு நிறு 
வனம்‌. இந்திய அமைப்பு 
(மரு) . 

ஈ219241௦ஈ - செலுத்தல்‌: ஏவு 
கணையை விண்ணில்‌ 
செலுத்துதல்‌. இதற்கு முடுக்க 
மானிகளும்‌ சுழலிகளும்‌ பயன்‌ 
படுபவை (வா.அறி0 . 

[6ட்!, ॥ ல ஈராறு சார்வ 
692 ஏற்பட - நீரி: 
நேசியச்‌ சூழ்நிலைப்‌ பொறி 
இயல்‌ நிலையம்‌. கூழ்‌ 
நிலையைக்‌ கண்காணிக்கும்‌ 
அமைப்பு. இதன்‌ இளை 
சென்னையில்‌ உள்ளது 
(பு.அறி) . 

றஊ்‌ ௭௦௨ - பின்னகம்‌: ஒருங்‌ 
கமைப்பு 1) கணிப்பொறி 
முனையங்கள்‌ அமைந்த 
தொகுதி. தகவல்‌ தொடர்பு 
வழங்குவது 2) பொதுக்கட்டுப்‌ 
பாட்டில அமைந்த செய்டுத்‌ 
தொடர்பு முறை 3) குறிப்பிட்ட 
வேலையுள்ள கலவைச்‌ சுற்று 
4) ஒரே நிகழ்ச்சியைப்‌ பரப்பும்‌ 


வானொலி தொலைக்காட்சி 


நிலையங்களின்‌ தொகுதி 
5) வலைப்‌ பின்னல்‌ 
(தொ..நு). 

௦0-12 ஈக்காவ! - நீளச்‌ 


சார்பிலாப்‌ பொருள்‌: நீளச்‌ சார்பு 


796 





மாரி 5௦றா்று ௦1 ர ப௦122 
0௦௦௦80) - அணுவாட்ரி 
மெய்யறிவு: 200 அடிப்படைத 
துகள்களும்‌ ஒன்று மற்றொன் 
றாலானவை. ஒன்றை விட 
மற்றொன்று அடிப்படை 
யானது அன்று. எல்லாம்‌ சம 
அடிப்படை உள்ளவை. இது 


நிகழ்ச்‌ இல்லாத பொருள்‌ 


எ-டு. அரைக்‌ கடத்திகள்‌, 
கரிமத்திண்‌ மங்கள்‌ (இய). 
௦ற11/021 ரி ஓள்‌ - 
ஒளிடுழை ஆய்வு: அமெரிக்க 
வானவெளி ஓடமான 
டிஸ்கவரி--1இல்‌ சுழி எர்ப்பு 
நிலையில்‌ இந்த ஆய்வு நடை 


பெற்றது. பயன்பட்ட பொருள்‌ எ ன்‌ வலக அகானனைக்‌ 
புளோஷ்ரடு கண்ணாடி வயகலை செயல்படுத்தப்பட்டது 
(வா.அறி) . (இய). த 
௦0/௦௮ 5௦100௧ - ஒளிச்‌ ஜ௱்‌10ா/௦5 - ஒளியனியல்‌: ஒளித்‌ 
சொலிடன்கள்‌: வேறுபெயர்‌ தனி | இகள்களை ஆராயும்‌ இயந்‌ 
அலைகள்‌. தனிச்றப்புள்ள பியல்‌ துறை (இய). 
ஒளித்துடிப்புகள்‌. ஒளிச்‌ | ஐர௦1௦0/௦ 081௦௦5 - ஒளியன்‌ 


செய்தித்‌ தொடர்பில்‌ 

படுபவை (தொ..து) . 
௦080105 - உறுப்பகங்கள்‌: புகழ்‌ 

வாய்ந்த பிரான்ஸ்‌ பாஸ்டர்‌ நிறு 


கருவியமைப்புகள்‌: இவை ஒளி 
யன்‌ அடிப்படையில்‌ அமைந்‌ 
தவை. நீளச்சார்பிலாப்‌ 
பொருள்களைப்‌ பயன்படுத்து 
பவை. தகவல்‌ சேமிப்புக்கருவி 


பயன்‌ 


வனம்‌ உயிருள்ள உறுப்பு ்‌ 

தன்ட உருவாக்கியுள்ளது. யாகக்‌ கணிப்பொறியில்‌ பயன்‌ 
இவையே உறுப்பகங்கள்‌. படுபவை (இய). 

உடலில்‌ பதியவைக்கப்படும்‌ | 081407 ஈ/0:09000௨ - நேரி 
பொழுது, வேலை செய்யத்‌ யன்‌ நுண்ணோக்கி: நேரியன்‌ 


தவறும்‌ உறுப்பின்‌ வேலை 
களைச்‌ செய்பவை. இறுநீரகம்‌ 


முதலிய உறுப்புகள்‌ பஇுயஞ்‌ 


செய்யப்படுவதை மாற்றீடு 
செய்ய வல்லவை (1993) 
(மரு) . 

853 08€ - பி53 மரபணு: 
1993ஆம்‌ ஆண்டின்‌ மூலக்கூறு. 
பல புற்று நோய்களால்‌ 


அடிக்கடி ஏற்படும்‌ சடுதி மாற்‌ 
றங்களுக்கு இலக்காக 
இருப்பது. (மரு). 


என்னும்‌ துகள்‌ செயல்‌ அடிப்‌ 
படையில்‌ இயங்கும்‌ உருப்‌ 
பெருக்கு கருவியமைப்பு. 
ஆய்வு நிலையில்‌ உள்ளது. 


0௦2 61601701௦5 - ஆற்றல்‌ 


மின்னணுவியல்‌: இண்ம 
நிலைத்‌ தொழில்‌ நுட்பவியல்‌. 


தொகுதி ஆற்றல்‌ வழங்‌ 
குகையைத்‌ இறமையாகக்‌ 
கையாளப்‌ பயன்‌ படுவது. 


இதற்குப்‌ பயன்படுபவை அரை 
குறைக்‌ கடத்திக்‌ கருவியமைப்பு 


797 


கள்‌. இரண்டாம்‌ மின்னணுப்‌ 
புரட்சியை உண்டாக்குபவை 
(இய). 
மார்௩ப016 01௦௦றற/ணளார்காடு - 
நிரப்புதிறன்‌ நெறிமுறை: 
டேனிஷ்‌ இயற்பியலார்‌ நீல்ஸ்‌ 
போர்‌ வகுத்தது. “ஒளியன்‌ 
ஒளியனே. அலை அலையே” 
என்பது இதன்‌ சாரம்‌, இது 
ஐயப்பாட்டு நெறிமுறையின்‌ 
ஒரு வகையே (இய. 
மாயா - கழித்தல்‌: பொதுவாகச்‌ 
செடி கொடி, மரம்‌ முதலிய 
வற்றில்‌ இளைகளை வெட்டி 
நீக்குதல்‌. செலவு குறைவான 
தொழில்‌ நுட்பம்‌. பயன்‌ 
மிக்கது. தாங்குமாற்றலை 
உண்டாக்குவது (உயி) . 
9ப021112௦0 110 - ஏிப்பப்‌ பாயம்‌: 
துகள்‌ ஓட்டம்‌ (இய). 


பபசார்பா 0௦1 - சப்பப்‌ புள்ளி: 
பொறியாக்கம்‌ செய்யப்பட்ட 
உறுப்பு. அரைக்கடத்தாப்‌ 
பொருளாலானது. கண்ணாடி 
வார்ப்பில்‌ பொருத்தப்‌ 
பட்டிருக்கும்‌. அஇக ஒளி நீள்‌ 
சார்புத்தன்மை அளிப்பது 
(இய). 


பாப பலி - இப்பக்‌ 
இணெறுகள்‌: மின்னணுக்களைக்‌ 
கொள்ளும்‌ மெல்லிய படலங்‌ 
கள்‌. அரைக்‌ கடத்தஇயி 
லுள்ளவை. (இய) 

[21101௫ ம்பர 02519 - பகுத்தறி 
மருந்து வடிவமைப்பு: கூடுகை 


567, 5௦01ஷ்‌ 





வேதி இயல்‌ சார்ந்து. இதில்‌ 


தேர்வு மூலக்‌ கூறுகள்‌ - 
சமாளிக்கக்‌ கூடிய அளவுக்குக்‌ 

குறைக்கப்படும்‌; இலக்கு 

மூலக்கூறு பொருத்தப்படும்‌ 

(வே) . 


81௦ 8 5ம்‌ - ரியோ புவி 


மாநாட: 1992இல்‌ 
உலகஅளவில்‌ ஐநா சார்பாகப்‌ 
பிரேசிலில்‌ நடந்த சூழ்நிலைப்‌ 
பாதுகாப்பு மாநாடு. (பு.அறி) 
ட்ப/௦06கா 
[70ஐப/810ஈ - செப்‌: ஐரோப்பிய 
முன்னியக்கக்கழகம்‌. பிரான்்‌இ 
லுள்ளது. ஏவுகணை அமைப்‌ 
பதில்‌ இறந்தது. இதன்‌ 
இட்டத்தில்‌ இந்தியப்‌ பொறி 
யாளர்கள்‌ இணைந்து 4 
ஆண்டுகள்‌ பயிற்சி பெற்ற 
பின்னரே வைக்காஸ்‌ எந்திரம்‌ 
இஸ்ரோவால்‌ அமைக்கப்‌ 
பட்டது. (வா. அறி) 


501-061 நா௦௨580 - கரைய- 


இழும முறையாக்கம்‌: ஒரு முறை 
அல்லது நுணுக்கம்‌. வனை 
பொருள்‌ ஆக்கத்தில்‌ பயன்‌ 
படுவது (வேத) . 


50806 806 1216118156 - வான 


வெளிக்காலப்‌ பொருள்கள்‌: 
இவை கண்ணாடிகளும்‌ வனை 
பொருள்களும்‌ ஆகும்‌. 


மின்னணுவியல்‌, ஒளி இயல்‌ 
முதலிய துறைகளில்‌ பயன்‌ 
படுபவை. கரைய - இழும 
முறையில்‌ தயாரிக்கப்படுபவை 
(வா.அறி) . 











